தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்றுக்‌ களஞ்சியம்‌ 


முதல்‌ தொகுதி 


தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்றுக்‌ களஞ்சியம்‌ 


திறனாய்வுத்‌ தென்றல்‌, முத்தமிழ்‌ ஏந்தல்‌ 
பேராசிரியர்‌ மது, ௪. விமலானந்தம்‌, எம்‌. ஏ., 
அரசினர்‌ கல்லூரி, குடந்தை . 612 001 


்ப்பகம்‌ 


ஐந்திணைய்‌ சநாதிங்யாகரம்‌ 
282 பாரதி சாலை 
திருவல்லிக்கேணி 

சென்னை 600 005 


தொலைபேசி : 84 57-12 


முதல்‌ பதிப்பு: டிசம்பர்‌, 1987 
6 ஆசிரியருக்கே 


ஐந்‌ திணை-—29 


இரு தொகுதிகளும்‌ சோத்து 
விலை; ரூ. 350-00 


TAMIZH ILAKKIYA VARALARRUK-KALANJIYAM 
By 


Professor Mathu. Sa. VIMALANANDAM, M.A. 
First Edition: December, 1987 

Pages 40--1930+ (பெயரகறா தி) 

10 pt. Letters 

21X14 cms 

Rupees Three Hundred and Fifty Only 

14.2 ஐ, White Printing 

Calico Binding 

Saalai Achaham, Madras-86 


Published 
By 


KUZHA. KATHIRESAN 


Phone : 84 57 12 


AINTHINAI PATHIPPAGAM 


282, (Bharathi Road) Pycrofts Road, 
Triplicane, 


Madras—600 005 


அன்பின்‌ வடிவம்‌, அருளின்‌ உருவம்‌, : 

எல்லோரும்‌ இன்புற்றிருக்க எண்ணும்‌ இதயம்‌, 
-ஆலமரமாய்‌ அமைந்து அருங்கிளை தாங்கி, 
நேயமூடன்‌ நட்பு பாராட்டி நன்குதவி, 

வருவோர்க்‌ கெல்லாம்‌ வயிறார உணவளித்து ்‌ 
பயில்வோர்க்‌ கெல்லாம்‌ பணம்‌ உதவியூக்கி 
தொண்ணூறு வயது வாழ்வாங்கு வாழ்ந்து, 

தாயினும்‌ சாலப்பரிந்தூட்டி, என்‌ 

தமிழ்க்‌ கல்விக்குப்‌ பிள்ளையார்‌ சுழியிட்ட 

என்னன்பு அம்மாச்சி, எங்கள்‌ இதயதெய்வம்‌, 
பேருள்ளம்‌ கொண்ட பெருமாட்டி, 

அந்தமான்‌ டாக்டர்‌ கோவிந்தசாமி அருமனைவி 
திருவாட்டி இராசாமணி அம்மையார்‌ 

இருவடியில்‌ பெரு நூலினைப்‌ படைத்துப்‌ பணிகிறேன்‌. 


--மது. ச. விமலானந்தம்‌ 


உள்ளே நூழறைய] முனி மே... 


தமிழராகப்‌ பிறந்த ஒவ்வொருவரும்‌ தம்‌ உயிரினும்‌ 
உயரியதாம்‌ பேசும்‌ தாய்மொழியின்‌ வரலாறு-வளர்ச்சியை, 
அறிவது முதற்பெரும்‌ தலையாய கடமை; அடுத்த நிலையது 
நம்‌ இலக்கிய இலக்கணச்‌ செல்வங்களையெல்லாம்‌ படித்துத்‌ 
துய்ப்பது. பிறவெல்லாம்‌ பிறகே. அவையெல்லாம்‌ உடல்‌ 
வாழ்‌ வாழ்வே! 


இப்பாரிய வரலாற்றுக்‌ களஞ்சியம்‌, 25 ஆண்டு உழைப்பின்‌ 
பிழிவு. இம்மி இம்மியாகத்‌ தேனி போலத்‌ திரட்டிய சேகரிப்பு. 
பிற பெரும்‌ பல்லாண்டு தொழில்‌ கண்ட பதிப்பகங்கள்‌ 
எல்லாம்‌ தயங்க இப்‌ பெரிய வெளியீட்டை மயங்காது வெளி 
யிட முன்வந்த இளவல்‌ கவிஞர்‌ “குழ. சுதிரேசனார்‌, தாமும்‌ 
எழுத்தாளர்‌ என்ற கனிவால்‌ இதன்‌ அருமை உணர்த்து ஊக்கி 
னார்‌. தொழிலாகக்‌ கருதாது தமிழ்ப்‌ பணியாக, சாதனை 
வெளியீடாகக்‌ கருதினார்‌. அவருடைய பெரிய உள்ளத்திற்கு 
என்‌ தலை வணங்குகிறது. 


மூன்றில்‌ ஒரு பகுதி முடிந்த வரலாற்றைப்‌ போதிய வகை 
யில்‌ மொழிகிறது; மூன்றில்‌ இரு பகுதி நடந்து கொண்டிருக்கும்‌ 
வளர்ச்சியை போற்றத்தக்க முறையில்‌ புகலுகிறது. இருப்பதை 
அறிந்து இருப்போரைப்‌ புரிதது, போற்றிப்‌ பய்ன்‌ பெறுவதே 
முறையும்‌ திறைவுமாகும்‌ என்ற நன்னேரக்கில்‌ இரு மடங்கு 
நீட்சி பெற்றது என்பதைக்‌ குறிப்பிட விழைகிறேன்‌... 


தவத்திரு அடிகளார்‌ ஆசியுரை வழங்கியுள்ளார்‌; தமிழ்‌ 
முனிவரின்‌ தகவுரை எனை வாழவைக்கும்‌. வணக்கத்துக்குரிய 
அருட்கவி அரங்க சீனிவாசரின்‌ சாற்றுக்கவி எனைப்‌ போற்றி 
ஊக்கும்‌. துணைவேந்தர்‌ திருமிகு, வா. செ. குழ்ந்தைசாமி 
என்‌ நல்‌ வாழ்வில்‌ நாட்டமுடைய நற்றமிழ்ப்‌ பெருமகனார்‌. 
அவர்‌ சிறப்புரை தந்தது என்பேறு, பெருமிதம்‌ தரும்‌, அவ்வை 
நடராசரும்‌ நானும்‌ பச்சையப்பனில்‌ ஒன்‌ றாகப்‌ பயின்று சரபோூ 
யில்‌ ஒன்றாகப்‌" பணியாற்றியவர்கள்‌, உடன்பயின்ற உரிமை 
யால்‌ அணிந்துரை அளித்துளார்‌. என்‌ ஒருசாலை மாணாக்கர்‌ 
இவர்‌ என்ற பெருமை எனக்கு என்றும்‌ உண்டு. இவர்கட்கு 
என்‌இதய நன்றி. குழந்தைக்‌ கவிஞர்‌ அழ. வள்ளியப்பா அவர்கள்‌ 


vii 


அன்புரை வழங்கியுள்ளார்‌; வெளியீட்டுத்‌ துறையில்‌ வெற்றி 
வாகை சூடி வரும்‌ மணிவாசகர்‌ நூலகச்‌ சோதரர்‌ மெய்யப்பன்‌ 
அவர்கள்‌ மனந்திறந்து மெய்யுரைத்துள்ளார்‌; நேர்மை 
தூய்மை மிக்க என்‌ உளங்கவர்‌ கள்வர்‌ என்‌ அத்தை மகன்‌ 
திருமிகு யு சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ செறிவான ஆங்கிலவுரை 
வழங்கியுள்ளார்‌; இனிய: சோதரர்‌ எதிரொலியார்‌ முத்‌ 
தாய்ப்புக்‌ கவி இழைத்துள்ளார்‌. இனிய இளவல்‌ திரு 
இ. சுந்தரமூர்த்தி பிழைதிருத்தம்‌, பொருளடைவு இரண்டும்‌ 
சமைத்துத்‌ தந்துள்ளார்‌. : இவர்கட்கு என்‌ இதய நன்றி. 


இந்நூல்‌ உருவாக ஊக்கியோர்‌ பலர்‌; உரிய தகவல்கள்‌ 
திரட்ட உதவியோர்‌ பலர்‌, இராசபாளையம்‌ 'கோ.ம. 
கோதண்டம்‌ போன்றாரைப்‌ போற்றுதல்‌ என்‌ கடன்‌. இதன்‌ 
உருவாக்கம்‌ மூன்று யாண்பிகள்‌! ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ வேறு, 
நான்‌ வேறு என்று எனக்குத்‌ தோன்றுவதில்லை; என்‌ 
பதிப்பகம்‌ போன்ற உணர்வே எப்போதும்‌, இதனை உங்கள்‌ 
கைகளில்‌ தவழ, தமிழ்‌ கூறு நல்லுலகில்‌ உலாவர உதவிய 
அவர்கட்கு என்‌ உயிர்‌ நன்றி. ' 


அச்சானது சென்னையில்‌, நான்‌ பணியாற்றியதோ பல நூறு 
கல்‌ தொலைவில்‌, எனவே அச்சுப்‌ பிழைகள்‌; குறைகள்‌; இருப்‌ 
- பின்‌ ஆன்றோரும்‌. நண்பர்களும்‌ பொறுத்தருள வேண்டும்‌. இது 
என்‌ நூல்‌ இல்லை, தமிழ்‌ அன்னை வரலாறு வரைய நான்‌ 
கருவியே! எனவே நூலைக்‌ கண்ணுறும்‌ கண்ணியர்‌ அனைவரை 
யும்‌ வேண்டுவது! குறைகளைச்‌ சுட்டுங்கள்‌, குற்றங்கள்‌ காட்டுங்‌ 
கள்‌, திருத்திச்‌ செப்பம்‌ செய்து கொள்ள உதவும்‌. ஒவ்வோர்‌ 
- இடங்களையும்‌ எப்படிக்‌ கூட்டலாம்‌, இன்னும்‌ என்னென்ன 
இணைக்கலாம்‌ என்பதும்‌ எழுதுங்கள்‌. சேர்ப்பன சேர்த்துச்‌ 
சறப்பின தாக்க முடியும்‌. 


55 முதல்‌ எழுதி வருகிறேன்‌. அவ்வப்போது அடியேன்‌ 
்‌ நூல்களை ஏற்றுப்‌ போற்றும்‌ தமிழ்‌ உள்ளங்கள்‌, இதனையும்‌ 
வரவேற்று ஆதரவு நல்கும்‌ என எதிர்பார்க்கிறேன்‌--வேண்டு 
, இன்றேன்‌. நன்றி. நினைவன்‌. 


என்றும்‌ உங்கள்‌, 


அரசினர்‌ கல்லூரி, குடந்தை எ ல்‌. ஜீ ம்‌ 


- 412, இடையர்‌ தெரு, தஞ்சை 


பல்வேறு கால கட்டங்களில்‌, பல்வேறு தேவையை 
முன்னிட்டு வரலாற்றுப்‌ பேராசிரியர்கள்‌ பலர்‌ தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்றினை எழுதி வந்துள்ளனர்‌. பேராசிரியர்‌ தரு. 
மது. ச. விமலானந்தம்‌ அவர்கள்‌ பல்லாண்டுகளாக உழைத்துப்‌ 
பாடுபட்டு, பல அறிஞர்‌ பெருமக்களை நேரில்‌ பேட்டி கண்டு, 
கிடைத்தற்கரிய செய்திகளைத்‌ தொகுத்துத்‌ திரட்டி, சங்க 
இலக்கியம்‌ முதல்‌ இக்கால இலக்கியம்‌ வரை மிக விரிவாக, 
ஆழமாக ஆய்ந்து வரலாறு படைத்துள்ளார்கள்‌. 


ஆய்வு நோக்கிலும்‌. தமிழ்‌ எழுத்தாளர்‌ யார்‌? எவர்‌? 
என்பது பற்றி அறியும்விதத்திலும்‌ ஒரு கலைக்‌ களஞ்சியமாக 
இந்நூல்‌ அமைந்துள்ளது. வாழ்நாள்‌ முழுமையும்‌ இலக்கிய 
வரலாறு படைப்பதற்கே தன்னை அர்ப்பணித்துக்‌ கொண்ட 
இப்பேராசிரியப்‌ பெருந்தகை, ஒரு பல்கலைக்‌ கழகம்‌ செய்ய 
வேண்டிய பணியைத்‌ தனி ஒருவராகச்‌ செய்து இலக்கிய 
வரலாற்றிலே மிகப்பெருஞ்‌ சாதனை படைத்தமைக்குத்‌ தமிழ்‌ 
இலக்கிய நெஞ்சங்கள்‌ உளமாறப்‌ பாராட்டும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. 


இவ்வரிய வரலாறு காணாத வரலாற்றுப்‌ பணி 1984இல்‌ 
தொடங்கி 1987இல்‌ முடிகிறது. இத்தரமான இலக்கிய வர 
லாற்றுக்‌ களஞ்சியத்தை ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ வெளியிடு 
ep அளவற்ற மகிழ்ச்சியும்‌ பெருமையும்‌ பெருமிதமும்‌ அடை 
றது. 


_ வாழ்நாள்‌ முழுவதும்‌ போற்றிப்‌ பாதுகாக்க வேண்டிய 
இந்நூலை ஆய்வாளர்களும்‌ பேராசரிரியப்‌ பெருமக்களும்‌ 
பல்கலைக்‌ கழகங்களும்‌ எழுத்தாளர்களும்‌ வாசகப்‌ பெரு 
மக்களும்‌ வாங்கி ஆதரவு நல்கினால்‌ இதுபோன்ற இன்னும்‌ 'பல 
நல்ல நூல்களைத்‌ துணிந்து வெளியிட எங்களுக்கு ஊக்கம்‌ 
பிறக்கும்‌. 


ix 


இந்நூல்‌ 3 ஆண்டு காலம்‌ அச்சானதால்‌ இயற்கைச்‌ சூழ்‌ 
நிலைகளில்‌ எத்தனையோ மாற்றங்கள்‌ நிகழ்ந்துள்ளன. அவை 
களை இனி அடுத்த பதிப்பில்‌ திருத்திப்‌ பிழையின்றி வெளியிடு 
கிறோம்‌ என்பதை வாசகப்‌ பெருபக்களுக்குப்‌ பணிவன்புடன்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 

இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கிய தவத்திரு. குன்‌ றக்குடி 
அடிகளார்‌ அவர்களுக்கும்‌, அண்ணா பல்கலைக்‌ கழகத்‌ துணை 
வேந்தர்‌ திரு. டாக்டர்‌ வா செ குழந்தைசாமி அவர்களுக்கும்‌, 
குழந்தைக்‌ கவிஞர்‌, திரு. அழ. வள்ளியப்பா அவர்களுக்கும்‌, தமிழ்‌ 
நாடு அரசு, பண்பாட்டுத்‌ துறைச்‌ செயலர்‌ டாக்டர்‌. அவ்வை 
ஈடராசன்‌ அவர்களுக்கும்‌, பதிப்புத்‌ துறையில்‌ நல்லனுபவம்‌ 
வாய்க்கப்‌ பெற்ற பேராசிரியர்‌ ௧௫, ௪. மெய்யப்பன்‌ அவர்‌ 
களுக்கும்‌, அருட்கவி இரு. அரங்கு. சீனிவாசன்‌ அவர்களுக்கும்‌, 
இந்து அறநிலையத்துறை ஆணையராய்‌ விளங்கிய திரு. 
சுப்பிரமணியம்‌, 1. A. அவர்களுக்கும்‌, திரு கவிஞர்‌ எதிரொலி 
விசுவகாதன்‌ அவர்களுக்கும்‌ இப்பாரிய நூல்‌ வெளிவரப்‌ பல 
வகையிலும்‌ துணைபுரிந்து எங்களுக்கு அவ்வப்போது நல்லறி 
வுரை வழங்கி வருகிற பேராசிரியர்‌ திரு. டாக்டர்‌. இ. சுந்தர 
மூர்த்தி அவர்களுக்கும்‌, இந்நூலைச்‌ சிறந்த முறையில்‌ 
அசட்டுத்‌ தந்துதவிய தேவரேயன்‌ அச்சகத்தாருக்கும்‌, நூல்‌ 
நிறைவிற்குக்‌ காரணமாக இருந்த சாலை அச்சகத்தாருக்கும்‌, 
சாலை அச்சக உரிமையாளர்‌ திருமதி திரு. சாலை இளந்திரையன்‌ 
அவர்களுக்கும்‌, சாலை அச்சக மேலாளர்‌ திரு. முனுசாமி அவர்‌ 
களுக்கும்‌ அச்சுப்படிகள்‌ இருத்தியுதவிய திரு அரணமுறுவல்‌ அவர்‌ 
களுக்கும்‌, அட்டைப்‌ படம்‌ அழகுற வரைத்து தந்த ஓவியர்‌ 
திரு. ஆனந்தன்‌ அவர்களுக்கும்‌, உள்‌ அட்டை ஓவியம்‌ வரைந்த 
இரு. K. V. சரவணன்‌ அவர்களுக்கும்‌, நல்ல முறையில்‌ பாது 
காத்து பைண்டு செய்துதந்த பைண்டர்‌ திரு கோவிந்தன்‌ 
அவர்களுக்கும்‌ எல்லாவற்றுக்கும்‌ மேலாக ஐந்திணை வளர்ச்சி 
யிலே அக்கரை கொண்டு அயராது பாடுபடும்‌ மேலாளர்‌ திரு 
இராதாகிருஷ்ணனுக்கும்‌, திரு நடராஜசுந்தரத்துக்கும்‌; தமிழ 
னுக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ இந்த நர்லை ஐந்திணைக்கு முதல்‌ 
நூலாக வெளியிடத்‌ தந்து உதவிய மறக்க முடியாத ஒப்பற்ற 
வழிகாட்டியாக விளங்கும்‌ உடன்‌ பிறவாச்‌ சகோதரர்‌ 
பேராசிரியர்‌ திரு மது. ச. விமலானந்தம்‌ அவர்களுக்கும்‌, இந்‌ 
நூல்‌ உருவாகும்‌ செய்தி கேட்டு உவகை கொண்ட எண்ணற்ற 
இலக்கிய நெஞ்சங்களுக்கும்‌ இதயம்‌ கனிந்த நன்றி. 


சென்னை குழ. கதிரேசன்‌ 
1-11-87 உரிமையர்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாற்றுக்‌ . களஞ்சியம்‌ 
உள்ளே உள்ளாவை.. 


முதல்‌ தொகுதி 

வாழ்த்துரை-தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
FORE WORD-Dr. V. C. KULANDAISWAMY 
அணிந்துரை- கவிஞர்‌ அழ. வள்ளியப்பா 
நூலின்‌ நயனும்‌ பயனும்‌ 

-பேராசிரியர்‌ ச. மெய்யப்பன்‌ 
அரிய பணி - டாக்டர்‌ அவ்வை நடராசன்‌ 
ஆசியுரை அருட்கவி அரங்க சீனிவாசன்‌. 


A Commendable Classical Book 
ப, SUBRAMANYAN, 1. A. S. 


காலப்‌ போக்கில்‌ கன்னித்தமிழ்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌ 
அகத்தியர்‌--அகத்தியம்‌ 
தொல்காப்பியர்‌ தொல்காப்பியம்‌ . 
சங்க இலக்கியம்‌--எட்டுத்தொகை 
பத்துப்‌ பாட்டு 

சங்கப்புலவோர்‌ சிலர்‌ 

அகமும்‌ புறமும்‌ 

சங்க இலக்கியச்‌ சால்பு 

சங்க காலம்‌--பொற்காலம்‌ 

சங்கம்‌ மருவியகாலம்‌-— கீழ்க்கணக்கு 
இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ 


தகடூர்யாத்திரை, முத்தொள்ளாயிரம்‌, 


பக்க எண்‌ 


... XVII 


xix 


XXV 


XXIX 
xxxll 


AXKV 


103 
120 


பல்லவர்‌ காலம்‌, காரைக்காலம்மையார்‌, திருமூலர்‌ 135 


xj 


நாயன்மார்கள்‌ 
ஆழ்வார்கள்‌ 

9-ஆம்‌ நூற்றாண்டு 
சோழர்காலம்‌, 
11-ஆம்‌ நூற்றாண்டு 
12-ஆம்‌ நூற்றாண்டு 
19-ஆம்‌ நூற்றாண்டு 
சமயமும்‌ தமிழும்‌ 
பெளத்தமும்‌ தமிழும்‌ 
சமணமும்‌ செந்தமிழும்‌ 
சைவமும்‌ செந்தமிழும்‌ 
வைணவமும்‌ வண்டமிழும்‌ 


கன்னித்தமிழ்‌-காப்பிய வளர்ச்சி 
நாயக்கர்‌ காலம்‌ (14-ஆம்‌ நூற்றாண்டு) 


15-ஆம்‌ நூற்றாண்டு 
சித்தர்கள்‌ 
16-ஆம்‌ நூற்றாண்டு 
17-ஆம்‌ நூற்றாண்டு 

18 ,, ,_) 5s 
உரையாசிரியர்கள்‌ 
சிற்றிலக்கியங்கள்‌ 
இஸ்லாமியமும்‌ இன்தமிழும்‌ 
கிறித்துவமும்‌ தமிழும்‌ 
ஐரோப்பியர்‌ காலம்‌ 
19-ஆம்‌ நூற்றாண்டு 
20-ஆம்‌ நூற்றாண்டு 
கவிஞர்‌ பெருமக்கள்‌ 
வசன கவிதை 
புதுக்கவிதை 


உரைநடை இலக்கிய வரலாறு 


தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ 


332—352 
352 
372 
397 
424 
463 
465 
206 
214 
635 
635 
693 
101 


இந்த நூற்றாண்டில்‌ இன்றமிழ்‌ 


ண த ரர: ர ர அ இனத்‌ வ 


ன து ர ட. 
4 இ டே. டு ௩௨ 


பி ற்துறைப்‌ பெருமக்கள்‌ 
கட்டுரை இலக்கியம்‌ 
கதை இலக்கியம்‌ 
நாவல்‌ இலக்கியம்‌ 
இசைத்தமிழ்‌ 

நாடகத்‌ தமிழ்‌ 
குழந்தை இலக்கியம்‌ 


இரண்டாம்‌ தொகுதி 


வளர்ச்சியும்‌ போக்கும்‌ 
சங்கங்கள்‌ 
பதிப்பகங்கள்‌ 
கடித இலக்கியம்‌ 

்‌ ஆய்வியல்‌ தமிழ்‌ 
சொல்லடைவு 
நடையியல்‌ 
வாழ்வியல்‌ தமிழ்‌ 
கலைச்‌ சொல்லாக்கம்‌ 
இலக்கணப்‌ பார்வை 
மொழியியல்‌ நோக்கு 
ஆய்வடங்கல்‌ 
வசன வடிவங்கள்‌ 
சுருக்க நூல்கள்‌ 
செரற்பொழிவுகள்‌ 
விளக்க நூல்கள்‌ 
கருத்தும்‌ காட்சியும்‌ 
மருத்தும்‌ விருந்தும்‌ 


பக்க எண்‌ 


80.7 
9819 
5109 
917 
1039 
1091 
1171 


1195 
1196 
1210 
1291 
1233 
1244 
1235 
1236 
1299 
1241 
1242 
1249 
1244 
1245 
1245 
1246 
1247 
1248 


18 
19 
20 
21 
22 
23 
24 
22 
26 
27 
28 
29 
90 
௦1 
92 
83 
24 
35 
96 
97 
28 
29 
40 
41 
42 
43 
44 
49 


xiii 


சிந்தனை வரிசை 


புலவர்‌ வரிசை 


. தமிழியல்‌ 
- தேசிய சிந்தனை 


பயண இலக்கியம்‌ 
பாரதீய ஞானபீடவிருது 
சாகித்ய அகாதமி 
தமிழ்க்‌ கல்லூரிகள்‌ 
இதழியல்‌ 

மொழியியல்‌ 

அறிவியல்‌ தமிழ்‌ 
விரிவுரைகள்‌ 


-. அகராதிக்‌ கலை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பதிப்புத்‌ தமிழ்‌ 
ஆட்சிமொழி 


உலகத்தமிழ்‌ மாநாடுகள்‌ 


கொள்கையும்‌ கோட்பாடும்‌ 
வினா-விடை 

கதைகள்‌ வரிசை 
மேற்கோள்‌ நூல்கள்‌ 
பொருளடைவு 

தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ 
தமிழ்‌ வளர்ச்சித்துறை 


தமிழ்நாடு இயல்‌ இசை நாடக மன்‌ றம்‌ 
- தமிழக வரலாறும்‌ வரலாற்றாசிரியர்களும்‌ 


தொல்லியலும்‌ கல்வெட்டும்‌ 


்‌ கோயிற்கலை 


பக்க எண்‌ 


1248 
1249 
1250 
1251 
1252 
1259 
1260 
1262 
1270 
1904 
1821 
1847 
1357 
1965 
1868 
1873, 


1912 


1376 
1378 
19879 
1980 
1881 
1382 
1984 
1386 


‘1991 


1412 
1420 


46 
41 


48 
49 
50 
51 
59 
59 
54 
55 
56 
57 
58 
59 
60 
61 
62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
71 
72 
79 
7& 
Th 


xiv 


அரசியல்‌ தமிழ்‌ 

பொருளியல்‌ தமிழ்‌ 

நூலகத்‌ தமிழ்‌ 

மரு ந்தறிவியல்‌ 

வானொலி 

தொலைக்காட்சி 

காப்பிய மணம்‌ 
சிற்றிலக்கியச்‌ சாயல்‌ 
புராணப்‌ போக்கு 

இலக்கிய இணைகள்‌ 
சமுதாயப்‌ பார்வை 

பொருள்‌ முதல்வாதப்‌ போக்கு 
மாத்தமிழ்‌ வளர்க்கும்‌ மன்றங்‌: 


' வேளாண்‌ தமிழ்‌ 


சட்டத்‌ தமிழ்‌ 

நாட்டுப்‌ புறவியல்‌ 
மொழி பெயர்ப்பியல்‌ 
ஒப்பிலக்கியம்‌ 
தனித்தமிழ்‌ இயக்கம்‌ 
எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 


பகுத்தறிவு இயக்கம்‌ 


பெரியாரிசம்‌ 
பார்ப்பனப்‌ பகையுணர்வு 
வடமொழி வெறுப்பு 


இந்தி எதிர்ப்புப்‌ போராட்டம்‌. 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியம்‌,. 


துணுக்கு இலக்கியம்‌ 
காந்தீயச்‌ செல்வாக்கு 
பெயராய்வு 


பாட்டரங்கம்‌ 


பக்க எண்‌ 


1494 
1426 
1428 
1432 
1446 
1454 
1456 
1457 
1457 
1458 
1459 
1461 
1462 


‘1491 


1498 
1503 
1510 
1519 
1528 
1532 
1595 
1598 
1540 
1543 
1944 
1548. 
1559 
1551 
1553 


1999 


76 
77 
78 
79 
80 
81 
82 
83 
84 
85 
86 
87 
88 
89 
90 
91 
92 
93 
94 
95 
96 


97 
98 


99 

100 
101 
102 
103 


xV 


பட்டி மன்றம்‌ 

வழக்காடு மன்றம்‌ 

கருத்தரங்கம்‌ 

ஆய்வரங்கம்‌ 

சிந்தனை மேடை 

இவர்கள்‌ சந்தித்தால்‌... 

இலக்கிய இயக்கங்கள்‌ 

ஒதுவார்களின்‌ ஒண்தீம்தமிழ்‌ 

சைவத்‌ தமிழ்‌ 

மேடைத்‌ தமிழ்‌ 

இலக்கணத்‌ தமிழ்‌ 

திரைத்‌ தமிழ்‌ 

சுவடித்‌ தமிழ்‌ இயல்‌ 

புத்துரைகளின்‌ புறப்பாடு 

புதிய உரை நடையின்‌ புதுமைவரைவு 
ட்‌ பரிசு பாராட்டு 

பக்தி சமயப்‌ பனுவல்கள்‌ படைப்பு 
தமிழகப்‌ புலவர்‌ குழு 

வக்க தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 

மகளிர்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 

தமிழீழப்‌ பிரச்சினை 

தமிழரின்‌ தாயகம்‌: மாந்தனின்‌ பிறப்பகம்‌! 
தாய்மொழித்‌ தனிப்பற்றும்‌ பெருமையும்‌! 
திராவிட நாகரிகத்‌ தகைமை! 
கவிஞர்கள்‌, குடந்தைக்‌ கொழுந்துகள்‌ 
கதைஞர்கள்‌ 


திறனாய்வுத்‌ தமிழ்‌ 


பக்க எண்‌ 


1556 
1598 
1௨60 
1566 
1567 
1.567 
1569 
1571 
1575 
1583 
1603 
1607 
1612 
1618 
1622 
1629 
1639 
1639 
1641 
1644 
1663 


1666 
1669 


1671 
1675 
1677 
1691 
1697 


xV1 


கல்லூரிகளில்‌... 

பல்கலைக்‌ கழகங்களில்‌ 
பிறதுறைப்‌ பெருமக்கள்‌ 
பண்பாட்டுத்‌ தமிழ்‌ 

அரசின்‌ அருந்தமிழ்ப்பணி 
வள்ளுவம்‌ வெல்கிறது 
இளங்கோவடிகள்‌ - சிலம்பு 
கம்பன்புகழ்‌ பாடி... 
அருணகிரிநாதர்‌: திருப்புகழ்‌ 
வள்ளலார்‌ வழிபாடு 
பாரதிபுகழ்‌ பரவி 
கண்ணதாசன்‌ புகழ்பாடி, 
வள்ளல்கள்‌ 
அறக்கட்டளைகள்‌ 
தமிழ்த்தொண்டர்கள்‌ 
உடலிய ற்கலை 
“கம்பியூட்டர்‌” தமிழ்‌ 

தமிழ்‌ வாழ வாழுவோம்‌ 
பிற நாடுகளில்‌ பைந்தமிழ்‌ 


ஈழமும்‌ தமிழும்‌ 


மலேயாவும்‌ தமிழும்‌ 
செட்டி நாடும்‌ தமிழும்‌ 
புதுவையும்‌ தமிழும்‌ 
கவிஞர்‌ எதிரொலி விசுவநாதன்‌ கவிதை 
பொருள்‌ அகர நிரல்‌ 
பிழை திருத்தம்‌ 


பக்க எண்‌ 


1718 
1742 
1775 
1800 
1802 
1804 
1810 
1818 
1816 
1817 
1828 
1827 
1829 
1835 
1897 
1847 
1850 
1858 
1861 
1861 
1887 
1914 


1919 
1927 
1921 


ப தமிழ்‌ முனிவர்‌ 
அருள்நெறித்‌ தந்தை, குறள்நெறிச்‌ செம்மல்‌ 
தவத்திரு 
குன்றக்குடி அடிகளார்‌ அவர்கள்‌ 
© & 
ப சாதாரண வரலாற்று நூல்‌ எழுதுவது எளிது, ஆனால்‌ 
வரலாற்று நிகழ்வுகளின்‌ புற நிலைகளையும்‌ அதற்கு உந்துசக்தி 
களாக விளங்கிய அகநிலைகளையும்‌, வரலாற்று நிகழ்வுகளின்‌ 
எதிர்‌ விளைவுகளையும்‌, பயன்களையும்‌, அறியத்தக்க வகையில்‌ 
வரலாற்றை எழுதுவது அரிய முயற்சி. இந்த முயற்சியில்‌ அறிஞர்‌ 
விமலானந்தம்‌ ஈடுபட்டு வெற்றியும்‌ பெற்றுள்ளார்‌ என்பதை, 


அவர்‌ எழுதிய இந்தத்‌ '*தமிழ்‌ இலக்கிய வரலாற்றுக்‌ களஞ்‌ 
சியம்‌ * என்னும்‌ நூலினைப்‌”' படிப்பவர்கள்‌ அறியலாம்‌. 


மனித குலத்தில்‌ ஒழுக்க நலன்கள்‌ அமைந்து விளங்க 
யிருந்தன என்பதும்‌, காலப்‌ போக்கில்தான்‌ ஒழுக்கக்‌ கேடுகள்‌ 
தலைப்பட்டன என்பதும்‌, “மனிதகுல வரலாற்றை? 
அறிவியல்‌ உணர்வுடன்‌ அணுகுகிறவர்கள்‌ அறிவார்கள்‌. இந்‌ 
நூலாசிரியரும்‌ *''தமிழினத்தில்‌- தொடக்க காலத்தில்‌ அன்பின்‌ 
ஐந்திணைதான்‌ இருந்தது. காலக்கிரமத்தில்‌ மக்கள்‌ வாழ்க்கை 
மாற்றங்களுக்கிணங்கக்‌ கைக்கிளை, பெருந்திணை, என 
எழலாயின”', என்று கூறுவது, சரியான வரலாற்று உண்மை. 
பெண்களின்‌ பெருமை பற்றிப்‌ பேசுமிடத்தில்‌ ஆசிரியர்‌ 
“பெண்களோடு ஆண்களும்‌ சரிநிகர்‌ சமானமாக வாழ்வோம்‌” 
என்று இன்றைய நடைமுறையை நகைச்‌ சுவையோடு 
குறிப்பிடும்‌ இடம்‌, எதிர்வரும்‌ வரலாற்று நிகழ்வை 
நினைவூட்டுகிறது; ஆனாலும்‌ வரலாற்று நிகழ்வு அப்படியே 
. அமையும்‌ என்று நம்பாதிருப்போமாக, 


பண்டைத்‌ தமிழர்‌ நெறியில்‌ வடபுலத்து நெறிகள்‌ 
ஊடுருவிக்‌ கலந்தமையினால்‌ ஏற்பட்ட சமய, சமுதாய 
மொழிச்‌ சீரழிவை, ஆசிரியர்‌ உணர்வுத்‌ துடிப்புடன்‌ வெளிப்‌ 
படுத்தியுள்ளார்‌. இதற்கு ஆசிரியர்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ 
பல்வேறுசான்றுகளுடன்‌ கடவுட்‌ பெயர்களின்‌ மாற்றத்தையும்‌, 
அதனை யொட்டிப்‌ பிறந்த கதைகளையும்‌ குறிப்பிடுவது 
பொருத்தம்‌,'*சிவன்‌ நத்திரன்‌ ஆனார்‌; முருகன்‌ சுப்பிரமணியன்‌ 
ஆனார்‌; தமிழ்‌ அகத்தியர்‌ வட புலத்து அகத்தியர்‌ ஆனார்‌”” 
என்று கூறுபவை நினைவிற்‌ கொள்ளத்தக்கவை. கடவுட்‌ 


ii 


xviii 


பெயர்‌ மாற்றங்களோடன்றி, அன்‌ பின்‌ ஐத்திணையில்‌ முதிர்ச்சி 
ய்றாத - நிலையிலும்‌ மெய்யுணர்வின்வழித்‌ தலைப்படாத 
நிலையிலும்‌, அறியாமையே அறிவெனக்‌ கொண்டு கடவுட்‌ 
பெயர்களில்‌ அருவெறுக்கத்‌ தக்க கதைகளை எழுதி இழுக்கைத்‌ 
தேடி வைத்தனர்‌. அவ்விழுக்குடைக்‌  கதைகள்தானே 
பெரியாரின்‌ நெஞ்சத்தை உறுத்திய முட்கள்‌; ஆசிரியரின்‌ 
உள்ளத்‌ துடிப்பைத்‌ தமிழகம்‌ உணரும்‌ நாள்‌ எந்நாளோ? 
.செழுந்‌ தமிழ்‌ வழக்கு, அயல்‌ வழக்கின்‌ துறைகளை வென்று 
விளங்கும்‌ நாளே, “தமிழக வரலாற்றின்‌ பொன்னாள்‌!" 
“இந்து மதம்‌'' என்ற புதுப்‌ பெயரில்‌ பழந்தமிழர்‌ நெறிகளில்‌ 
மண்டியுள்ள களைகளை அகற்றினால்‌, தமிழ்ச்‌ சமுதாயம்‌, 
செழிக்கும்‌; சமய நெறி மேம்பட்டு விளங்கும்‌. 


ஆசிரியர்‌ தமக்கு முன்‌ தோன்றிய நூலாசிரியர்கள்‌ 
கருத்தைச்‌ சிறப்புற விளக்கிக்‌ தமது உடன்பாடின்மையையும்‌ 
காட்டி மறுத்திருக்கும்‌ இடங்கள்‌ சிறப்பானவை. “ தமிழ்ச்‌ 
சங்கங்களில்‌ முதலிரு சங்கங்கள்‌ இருந்தன என்று நம்புவதற்‌ 
கில்லை'' என்ற ஐயப்பாட்டை ஆசிரியர்‌ மறுப்பது கவனத்திற்‌ 
குரியது. கடைச்‌ சங்க நூல்கள்‌, செந்தமிழ்‌ நடையோடும்‌ செந்‌ 
நெறி விளக்குவனவாகவும்‌ அமைந்திருப்பதனாலேயே, முதலிரு 
சங்கங்கள்‌ இருந்தன என்பது உண்மை, திருக்குறள்‌ பற்றிய 
ஆசிரியரின்‌ கருத்துரைகள்‌, உயிரையும்‌ உணர்வையும்‌ 
தொடுகின்‌ றன, சங்கத்துச்‌ சான்றோர்‌ மாமூலனார்‌ தந்துள்ள்‌ 
வரலாற்றுக்‌ குறிப்புகளை ஆசிரியர்‌ நெஞ்சு நெழும்‌ உரை 
களால்‌ பாராட்டுகிறார்‌. சங்க கால ஆசிரியர்கள்‌ ஒவ்வொரு 
வரைப்‌ பற்றியும்‌ இவர்‌ கொடுக்கும்‌ பாராட்டுரைகள்‌, 


“ஆசிரியரின்‌ இலக்கியத்‌ திறனாய்வின்‌ அருமையைப்‌”; புலப்‌ 
படுத்துக்‌ றன. 


ஆசிரியர்‌ தமிழிலக்கிய வரலாற்றினைத்‌ தொன்மைக்‌ 
காலம்‌ தொடங்கி இன்று வரையில்‌, யாதொன்றும்‌ - எஞ்சிப்‌ 
போகாமல்‌ தந்திருப்பது, அவரது கடின உழைப்புக்குச்‌ சான்று, 
எல்லா வரலாற்று நூல்‌ போல அல்லாமல்‌ காவியம்‌ போல இலக்கியச்‌ 
சுவையும்‌, கற்கும்‌ தோறும்‌ இன்பமும்‌ நல்கும்‌ வரலாற்று நூலாக 
அமைந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது; தனிச்‌ சிறப்புடையது. 
தமிழக மாண்பினை உணரத்தக்க வகையில்‌ தமிம்‌ இலக்கிய 


வரலாற்றைத்‌ தந்த பேராசிரியர்‌ திரு. விமலானந்தம்‌ அவர்‌ 
களின்‌ பணிகள்‌ வெல்க! வாழ்க! 


குன்றக்குடி i 
623 206 ] அடிகளார்‌ 


FORE WORD 


Dr. V.C. KULANDAI SWAMY 
Vice Chancellor - Anna University 
MADRAS - 600025 


Tamil is one of the very few languages of the world that 
can claim ahigh literary tradition dating back to the றாக 
Christian era. It has the unique combination of antiquity and 
continuity; it is a language that reached, more than 2000 years 
ago a level of standardisation that holds good even to-day. 
Over the years, it has continually renewed itself, changed its 
form and structure, enriched its vocabulary, improved its 
grammar, accepted new usages, and assimilated new cultures, 
but has retained its identity, It has maintained dynamism and 
accepted change without discontinuity between the distant past 
and the living present. 


Anything that stagnates loses life and vitality; anything 
that uproots itself from the past in the process of change, loses 
its heritage and the wisdom accumulated over centuries. A 
mature society or nation anticipates, accepts and incorporates 
new developments not as a break from the past, but as a 
renovation, a remodelling of, or an addition to, what has been 
inherited An enduring culture is like a perennial river that 
continuously renews itself, but remains the same nevertheless, 


In the last 2000 years the Tamil land and the people of 
‘Tamil ancestry have seen, almost in continuous succession many 
kingdoms, have been under rulers who came from outside their 
soil except for brief intervals. They used inthe court and in 
intellectual life languages other than, and at times antagonistic 
to, the language of the people; patronised and propagated 
faiths, beliefs and values different from those native to the soil. 
However Tamil language had the remarkable resilience to 
stretch and contract under all Kinds of stresses and spring back 
to its original self richer and stronger without or with minimal 
harmful effects left behind. ‘The source of its endurance and 
the secret of its resilience are a matter for deep study. 


The literary legacy of the Tamils is one of humanity's 
greatest inheritances. From the days of Tholkappiam, through 


KX 


the Sangam age, to the twenticth ,, entury, there has been a 
continuous flow of literary contribution essentially or almost 


entirely in poetic form till about the middle of the last century 
and thereafter in prose too, 


Tami! isa language that has been shaped, chiselled and 
richly endowed for poetry. One wonders whether there are 
many languages in the world which lend themselves to expres- 
sion of thoughts, concepts, events and physical features with such 
ease and felicity, with such elegance and appeal, as Tamil 
which in the hands of masters yielded poetical expressions that 
border on the magical. However good a carpenter or a wood 
sculptor, the quality of his product will depend on the quality 
of the medium, Country wood may lend itself to making an 
item of furniture, but not a statue of adequate refinement. In 
the recent years there has been a tendency to use such a 
versatile medium as Tamil to imitate those who work with a 
relatively rough and crude medium and call the effort modern 
and revolutionary. Tamil for the Muse, is like marble for 
the sculptor, the ivory for the carver, teakwood for the 
carpenter; there is no form too refined, no curve too delicate. 
The rhythm, melody and the requirements of poesy impose no 
consttaints, cause no hardships to the expression of the deepest 
moments of joy and sorrow, the latest views on life here or here- 
after. The creative writers have devised new forms to suit 


their needs. A history of Tamil literature will also be a history 
of the new literary forms and new styles. 


A society must be proud of its traditions provided they are 
kept in good repair, The primitive man had very . little 
tradition. The social order at any time is maintained not.so 
much by law, not so much by the administration, as by the 
tradition which is pervasive as air, ‘Reform is either a change 
pf tradition or substitution of one for the other Discarding a 
tradition without a replacement is vandalism in culture. New 
iorms are welcome and must be promoted; but they must be 
delinable. Formlessness cannot be a form by itself. Anarchy 
cannot be another type of government, 


- 


A unique feature in Tamil is the great importance given 
toa poet; the high regard in which a poet has been held by the 
kings and the societies. Poets in Tamil have become immortal 


AX 


with just one poem. Kanian Poongunranat, the author of the 
pon யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ 18 ௨ shining example ofa 
poet whom the Tamil coramunity has immortalised, for the one 
poem that now stands in his name: perhaps for the one line 
with which he has begun the poem. 


The Sangam poetry can make very definitely a contri- 
bution of one or two volumes to the world anthology of poems. 
Unfortunately this has not happened because these poems 
have not been rendered in other languages, especially English 
in a manner that these works can reach the literary critics of the 
world. The world of Tamil scholarship has unfortunately 
failed to make discriminating selections from the vast treasure 
of Sangam works and to publish them with appropriate annota- 
tions to reach the world’s leaders in the profession of letters. 
Among the great contributions made to human civilisation, 
the one by the Tamils is by any standard extremely valuable; 
but it remains relatively unknown due to causes which are 
many. In the ultimate analysis, the Tamils have to blame 
themselves rather than tind or look for scapegoats as they are 
inclined todo. We have often tended to worry ourselves 
unduly about enemies and enmity from within and without: 
found excuses for our lapses and sought consolation in deluding 
ourselves in many ways and have been ready to find someone 
responsible for all our ills and infirmities. We have been for 
long indulging in this sort of exercise, and increasingly so with 
our decline and degeneration. It is necessary to reverse this 
process, take steps for a critical self analysis and introspection 
and make bold decisions with regard to our goals and direction. 


Prof. Vimalanandham has written an exhaustive history of 
Tamil literature. In the past, books have appeared on this 
subject, some of them by illustrious scholars: This book brings 
the theme up to date and deals with the subject in much greater 
detail than ever before. 

The author has visualised in his mind's eye, the entire span 
of Tamil literature and has divided the totality of the subject 


matter into convenient chapters, The treatment of the subject 
is encyclopaedic and the book can be used in a limited sense as 


reference material, 


xxii 

The survey of Tami! literature of the earlier centuries is 
relatively easy. There are many writings on the subject; the 
authors te be covered are fairly defined; the problem is mostly 
one of extent of coverage and the adoption of a critical 
approach in reviewing them, in case one attempts such a 
review , When one comes to the present century, the task 
is formidable. The authors whose works deserve mention must 
be identified; their contributions must be studied and assessed, 
Such a study has to be up to date and accurate. The library 
services available in this field are not such as to facilitate a 
comprehensive survey of the authors and their contributions. 
One has to laboriously collect information and that too through 
personal correspondence to a considerable extent. The reputa- 
tion of Indian authors or for that matter any one in the country 
for replying.to a questionnaire is not very high. More than a 
reminder is needed to elicit An answer which may or may not 
contain alt that is needed. Prof. Vimalanandham has collected 
information on persons, journals and organisations associated with 
the developement of Tamil with great perseverance and he has 
quite substantially succeeded in this effort. The raw information 


contained in the book will form a very useful data bank for 
future writers in this field. 


In the field of Tamil language and literature, objectivity is 
not a characteristic that is dominant these days. A person’s 
work. Whatever it be, is evaluated based on his affiliations. 
Political inclinations, considerations of caste and religion, and 
even views on the desirability or otherwise of fusion of cultures, 
impact of foreign influences and borrowing of words, influence 
the evaluation of an individual's performance almost in every 
tield The Tamils present the sorrowful spectacle of a people whose 
energy has been consumed by the fire of enmity and hostility they 
have generated among themselves; their strength has been reduced 
and their effectiveness lost by the many divsions that they have 
allowed or consciously created among themselves, Prof. Vimala- 
nandham has successfully steered clear of the many prejudices and 
unhealthy influences which afflict the Tamil community. If at 
all he errs, he does it on the side of being a little too liberal in 
commendation, He does. tend sometimes to use Superlatives in a 
manner that points to an inadequacy jin discriminating assessment 


டக்க 


XX111 


and critical evaluation. But in an environment of unbridled 
condemnation and unabashed psychophancy, a little liberality in 
praise may be glossed over and may even be seen 88 ௨ positive 
approach which is much needed. 


Tamil ‘is a language to which literary contribution have 
‘flowed from almost all major faiths excepting perhaps Judaism. 
The Sangam period, and the centuries following it, have seen 
great works by Jains and Buddhists. Thereafter we see the 
blossoming of literature from the Saivite, Vaishnavite and in 
general the Hindu faith. During the last few centuries, Christian 
and Islamic scholors have added their share which is significant 
and substantial. The Tamil literary stream draws from many 
tributaries, each enriching it in its own way, whether it be in prose, 
poetry, short stories, novels, or scholarly publications. This fact 
has not been fully stressed in many of the earlier treatises on 
Tamil literature. A friend of mine, a Tamil from Jaffna living 
in London, invited me once to the Murugan Temple that the 
Tamils were constructing in London. Inthe process of inviting 
me, he observed, ‘Murugan is Tamil and Tamil is Murugan’’. It 
may be true that Murugan is Tamil; but Murugan alone is not 
Tamil. It is much richer than the contribution of any individual 
faith. Prof. Vimalanandham has succeeded in focussing attention 
on the contributions made by creative writers and scholars of every 


faith. 


It may be pertinent to make a mention of the style of Prof. 
WVimalanandham. The language is simple; the style is elegant. One 
sees in him an occasional weakness for alliteration and rhyming; 
this does not, however, detract from the effectiveness of his 
expression. It is nowadays commonly observed that publications 
in Tamil and printing errors are inseparable. One comes 8௨0059 
a few such errors, which, it is hoped, will be avoided in the next 


edition. 
As I said earlier, there is need for taking Tamil literature, 
especially the Sangam works, to a wider audience. There is need 


to promote translations with appropriate commentaries. i hope 
and trust Prof. Vimalanandham and other scholars in Tamil will 


endeavour to meet this need in their future writings. 


xxiV 


The work undertaken by Prof. Vimalanandham is really 
monumental; he has devoted the time needed for, and put in an 
effort commensurate with, such a task. As stated earlier, 
the contribution is encyclopaedic and will serve as a 
reference book. 1 congratulate Prof. Vimalanandham. sincerely 
and whole-heartedly on the work accomplished. 1 am sure the 


world of Tamil letters will welcome and encourage this laudable 
effort. 


It is highly commendable that Ainthinai Pathippagam has 
come forward to bring out this publication which certainly 
involves a fairly large investment. It will be seen not asa mere 
commercial venture but as a service to the cause of Tamil litera- 
ture. 1 wish, hope and trust that Ainthinai Pathippagam is 
enabled to take up many more publications of this dimension. 


30-6-1987 V.C. KULANDAISWAMY 


தமிழ்ச்‌ செம்மல்‌, குழந்தைக்‌ கவிஞர்‌ 
அழ. வள்ளியப்பாவின்‌ அணிந்துரை 


'குழந்தை இலக்கியம்‌” என்றதுமே, அது மேல்‌ நாடுகளி 
லிருந்து இறக்குமதியான ஒரு சரக்கு என்று பலர்‌ கருது 
கின்றனர்‌. அது சரியன்று. சங்க காலத்துக்‌ குழந்தைகளுக்கும்‌, 
அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்கள்‌ 
கதையும்‌ பாட்டும்‌ கூறிக்‌ களிப்பூட்டித்தான்‌ இருப்பார்கள்‌. 
ஆயினும்‌, எப்படிப்பட்ட கதைகளைக்‌ கூறினார்கள்‌, 
எத்தகைய பாடல்களைப்‌ பாடினார்கள்‌ என்பதைப்‌ பழைய 
ஏடுகள்‌ வாயிலாக நம்மால்‌ அறியமுடியவில்லை. 


குழந்தைகளுக்கான பாடல்களும்‌ கதைகளும்‌ ஏடுகளிலே 
காண முடியாது போனாலும்‌, பரம்பரை பரம்பரையாக வாய்‌ 
மொழியாக வழங்கி வந்துள்ளன. அப்படி வந்த கதைகளைக்‌ 
காட்டிலும்‌ பாடல்களின்‌ எண்ணிக்கையே அதிகம்‌. காரணம்‌, 
நினைவிலே வைத்துக்கொள்ளவும்‌, எளிதிலே திரும்பப்‌ பாட 
வும்‌ அவை ஏற்றவையாக இருந்தன என்பதுதான்‌. 

அவ்வையாரின்‌ “ஆத்திசூடி, 'கொன்றைவேந்தன்‌', அதி 
வீரராம பாண்டியரின்‌ 'வெற்றி வேற்கை, உலகநாத பண்டி 
தரின்‌ “உலகநீதி! போன்ற நூல்கள்‌ குழந்தைகளுக்காகவே 
எழுதப்பட்டன என்று கூற முடியாவிட்டாலும்‌, இளம்‌ வயதில்‌ 
மனப்பாடம்‌ செய்வதற்கு ஏற்ற வகையிலே சிறுசிறு சொற்‌ 
களில்‌, சிறுசிறு வாக்கியங்களில்‌ அமைந்துள்ளன. அவற்றில்‌ 
பொருள்‌ புரியாத சொற்கள்‌ பல இருப்பினும்‌, அவற்றைச்‌ 
சிறிய வயதில்‌ மனனம்‌ செய்து வைத்துக்‌ கொண்டால்‌, வளர 
வளர அவற்றின்‌ உட்பொருள்‌ உணர்ந்து, அவற்றின்படி 
நடக்க வாய்ப்பு உண்டு. 

இன்றைய கவிஞர்களுக்கெல்லாம்‌ முன்னோடியாகத்‌ திகழ்‌ 
பவர்கள்‌ இருவர்‌. ஒருவர்‌ கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளை; 
மற்றொருவர்‌ மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்‌. 


பாரதியார்‌, குழந்தைகளை எதிரே நிற்க வைத்துக்‌ 
கொண்டு அறிவுரை கூறுவதுபோல்‌ பாடியுள்ளார்‌. ஆனால்‌, 
கவிமணி பெரும்பாலும்‌ குழந்தைகளோடு குழந்தையாக 
இருந்தே பாடியுள்ளார்‌. இந்த இருவரையும்‌ பின்பற்றி 


xxvi 


இன்றைய கவிஞர்கள்‌, சிறிய நூல்களாகவும்‌ பெரிய நூல்‌ 
களாகவும்‌ ஏறத்தாழ 300 கவிதை நூல்களை எழுதி வெளி 
யிட்டுள்ளார்கள்‌. 

தாங்கள்‌ எழுதிய பாட நூல்களில்‌ சேர்ப்பதற்காகக்‌ 
குழந்தைப்‌ பாடல்கள்‌ புனைந்தவர்களிலே குறிப்பிடத்‌ தக்க 
வர்கள்‌ கா. நமசிவாய முதலியார்‌, மணி திருநாவுக்கரசு, 
மயிலை சிவமுத்து, பெ. நா. அப்புஸ்வாமி, ௮, கி. பரந்‌ 
தாமனார்‌, டாக்டர்‌ இராசமாணிக்கனார்‌. 


பாவேந்தர்‌ பாரதிதாசனாரின்‌ குழந்தைப்‌ பாடல்களில்‌ 
புதிய சந்தங்களைக்‌ காணலாம்‌. எதுகையும்‌ மோனையும்‌ 
போட்டி போட்டுக்‌ கொண்டு ஏவல்‌ செய்கின்றன அவரது 
இசைப்‌ பாடல்களில்‌. 


கவிமணி, பாரதியார்‌, பாரதிதாசன்‌ போன்று பெரியவர்‌ 
களுக்காக எழுதிப்‌ பேரும்‌ புகழும்‌ பெற்ற கவிஞர்கள்‌, குழந்தை 
களுக்காகவும்‌ எழுத முன்வந்தது, தமிழ்க்‌ குழந்தை இலக்கியத்‌ 
திற்குக்‌ கிடைத்த பெரும்‌ பேறு என்றே சொல்ல வேண்டும்‌. 


தொடக்க காலத்தில்‌, குழந்தைகளுக்கு எழுதுவதைச்‌ சிலர்‌ 
அலட்சியமாகக்‌ கருதி வந்தனர்‌. குழந்தைகளுக்கு எழுது 
வோரைக்‌ கேலியும்‌ கிண்ட லும்கூடச்‌ செய்து வந்தனர்‌. இந்த 
நிலை நம்‌ நாட்டில்‌ மட்டுமன்று; உலகம்‌ முழுவதுமே இருந்‌ 
திருக்கிறது. இதனால்‌, குழந்தைகளுக்காக எழுதிய சிலர்‌, 
தங்களை யாரும்‌ கண்டுபிடித்து விடாதபடி புனை பெயர்களில்‌ 
ஒளிந்துகொண்டு எழுதி வந்திருக்கின்றனர்‌. அந்த நிலை 
இன்று மாறிவிட்டது. குழந்தை இலக்கியத்தின்‌ அவயம்‌ 
நாளுக்கு நாள்‌ நன்கு உணரப்படுகிறது. குழந்தை எழுத்‌ 
தாளர்களுக்குச்‌ சமூகத்தில்‌ தக்க மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கிடைத்து வருகின்றன. 


வளர்ந்து வரும்‌ தமிழ்க்‌ குழந்தை இலக்கியம்‌ பற்றி, 
'தமிழ்‌ இலக்கிய வரலாறு' எழுதும்‌ ஆ௫ூரியர்களில்‌ இலர்‌ 
தங்கள்‌ நூல்களில்‌ தக்க முறையில்‌ எடுத்துக்‌ கூறி வரு 
கின்றனர்‌. இப்படிச்‌ சிலர்‌ மட்டும்‌ எழுதினால்‌ போதாது. 
தமிழ்‌ இலக்கிய! வரலாறு எழுதும்‌ ஒவ்வோர்‌ ஆசிரியரும்‌ 
குழந்தை இலக்கியத்திற்கெனச்‌ சில பக்கங்களையாவது ஒதுக்க 
வண்டும்‌ என்று பல்லாண்டுகளாக நான்‌ வேண்டுகோள்‌ 
விடுத்து வருகிறேன்‌. 


ஜிலு பக்கங்களென்ன ; 24 பக்கங்கள்‌ 


குழந்தை இலக்கியத்‌ 
திற்காக ஒதுக்கயுள்ளேன்‌'” பக வர்தா 


என்று கூறுவதுபோல்‌ இத்‌ 


44171] 


நூலாசிரியர்‌ பேராசிரியர்‌ மது. ச. விமலானந்தம்‌ அவர்கள்‌ பல 
விவரங்களைத்‌ தந்திருக்கிறார்‌. இது மிகுந்த மகிழ்ச்சிக்‌ 
குரியது. 
“பெற்றோர்‌ பலருக்குத்‌ தம்‌ அருமைக்‌ குழந்தை 
உடம்பால்‌ மட்டும்‌ ஆயது என்ற நினைப்பு. அதனால்‌ 
தான்‌, உடலுக்குரிய உடை, உணவோடு நின்று 
விடுகின்றனர்‌. அதற்குமேல்‌ எண்ணுவதுகூட இல்லை. 
அந்த ஊன்‌ சுவரினுள்‌ உள்ளம்‌ என்ற ஒன்றும்‌, மூளை 
என்ற ஒன்றும்‌ இரு பெரும்‌ ஆற்றல்களாக உள்ளன 
என்பதை அவர்கள்‌ அறிவதில்லை. ”' 
என, தங்கள்‌ கடமைகளை உணராத பெற்றோர்களைப்‌ பற்றி 
ஆசிரியர்‌ கூறியிருப்பது மிகவும்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
“பெரியோர்‌ இலக்கியம்‌ போலவே குழந்தை இலக்கிய 
மும்‌ சறுகதை, நாவல்‌, கவிதை, கட்டுரை, நாடகம்‌ 
அத்துணையும்‌ கொண்டதுதான்‌”: 
எனக்‌ கூறும்‌ ஆசிரியர்‌, 
“இந்த இலக்கியம்‌ எழுதுவது அவ்வளவு எளிதன்று. 
பெரியோர்‌ இலக்கியம்‌ படைப்பதைவிடப்‌ பன்மடங்கு 
முயற்சி, பொறுமை, பொறுப்பு, புலமை வேண்டும்‌.” 
என்பதையும்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌, 
குழந்தை இலக்கியத்‌ துறையில்‌ நீண்ட காலமாக ஈடுபட்டுத்‌ 
தொடர்ந்து எழுதிவரும்‌ பலரையும்‌ பற்றி இந்நூலில்‌ விரிவாகக்‌ 
காணமுடிகிறது. அவர்களைப்‌ பற்றிய விவரங்களிலிருந்து, 
அவர்கள்‌ குழந்தை இலக்கியத்திற்கு ஆற்றியுள்ள பணிகளுடன்‌, 
குழந்தை இலக்கிய வரலாறு, வளர்ச்சி ஆகியவை பற்றியும்‌ 
நன்கு அறியமுடிகிறது. 
குழந்தைகளுக்காச வெளிவந்துள்ள மேனாட்டுக்‌ கலைக்‌ 
களஞ்சியங்களுடன்‌ ஒப்பிடும்‌ அளவுக்கு மிகச்‌ சிறந்த முறையில்‌, 
வண்ணப்‌ படங்களுடன்‌ அமரர்‌ ம. ப. பெரியசாமித்‌ தூரன்‌ 
அவர்களைத்‌ தலைமைப்‌ பதிப்பாசிரியராகக்‌ கொண்டு அகர 
வரிசையில்‌ வெளிவந்துள்ளது குழந்தைகள்‌ கலைக்களஞ்சியம்‌. 
அக்‌ கலைக்களஞ்சியத்தின்‌ பத்துத்‌ தொகுதிகளையும்‌ வசதி 
படைத்தவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு வாங்கித்‌ தருவது 
கடமை என்பதை ஆசிரியர்‌ நினைவூட்டுகிறார்‌. அத்துடன்‌ 
இன்னொன்றையும்‌ நான்‌ கூற விரும்புகின்றேன்‌. ஒவ்வொரு 
பள்ளி நூலகத்திலும்‌ இக்கலைக்‌ களஞ்சியம்‌ இடம்‌ பெற்றிருக்க 
வேண்டியது அவசியம்‌. இக்களஞ்சியம்‌ இல்லாத நூலகத்தை, 
ஒரு நூலகமாசக்கருதுவ தற்குக்கூட என்மனம்‌ இ..ம்‌. தரவில்லை, 


xxviii 


உலகிலேயே ஒரு புதுமை" எனப்‌ பலராலும்‌ பாராட்டப்‌ 
படுவது குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌. இன்று குழந்தை 
இலக்கியம்‌ இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருப்பதற்கு மூல 
காரணம்‌, முக்கியக்‌ காரணம்‌ குழந்தை எழுத்தாளர்‌ சங்கமே 
யாகும்‌. தமிழகத்தில்‌ உள்ள எழுத்தாளர்‌ சங்கங்களில்‌ அதிக 
வயதான சங்கம்‌ குழந்தை எழுத்தாளர்‌ சங்கமே, 1956-ஆம்‌ 
ஆண்டு இராஜாஜி இச்சங்க விழாவிற்கு வருகை தந்த போது 
“ச்சங்கத்தில்‌ 107 அங்கத்தினர்கள்‌ இருப்பதாக அறிகிறேன்‌, 
ஜெபம்‌ செய்யும்‌ போதுகூட 108 என்று சொல்லுவது நமது 
புராதனப்‌ . பழக்கம்‌. ஆகையால்‌, என்னையும்‌ 108-—வது 
அங்கத்தினராகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌' என்று தமது 
பேச்சிலே : குறிப்பிட்டார்கள்‌, இத்தகைய புகழுடன்‌ 
தொண்டாற்றி வரும்‌ சங்கத்தைப்‌ பற்றி ஆசிரியர்‌ விளக்கமாக 
எழுதியிருப்பது பாராட்டுக்குரிய து. 


குழந்தை இலக்கியப்‌ பயிர்‌ செழித்து வளர்வதற்கு நல்ல 
தொரு சூழ்நிலையை இந்நூல்‌ வாயிலாக உருவாக்கித்‌ 
தந்துள்ள பேராசிரியர்‌ விமலானந்தம்‌ அவர்களுக்குக்‌, குழந்தை 
இலக்கிய உலகன்‌ சார்பிலும்‌, என்‌ தனிப்பட்ட முறையிலும்‌ 
"நன்றி கூறக்‌. கடமைப்பட்டுள்ளேன்‌. மாபெரும்‌ மிகவிரிவாக 
எழுதப்பட்டுள்ள இந்த நூலைத்‌ தக்க முறையில்‌, மிகவும்‌ துணிச்‌ 
சலாக வெளியிட்டுள்ள ஐந்திணைப்‌ பதிப்பக அதிபர்‌— கவிஞர்‌ 
குழ. கதிரேசன்‌ அவர்களையும்‌ பாராட்டவேண்டும்‌. 


இந்நூலில்‌ காணப்படும்‌ ஒவ்வொரு துறையைப்‌ பற்றியும்‌ 
மேலும்‌ விரிவாக எழுதித்‌ தனித்தனி நூலாகத்‌ தருவதற்கான 


சூழ்நிலை இந்நூலாசிரியருக்கு அமைய வேண்டுமென விழை 
கின்றேன்‌ . 


ஏ. எல்‌. 183, அண்ணா நகர்‌ 


_ விள a 
சென்னை-600 040 அழு. வள்ளியப்பா 


“உமா இல்லம்‌' | 


நூலின்‌ நயனும்‌ பயனும்‌ 


பேராசிரியர்‌ ச. மெய்யப்பன்‌ எம்‌. ஏ. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


மது. ௪. விமலானத்தத்தின்‌ ‘தமிழ்‌ இலக்கிய வரலாற்றுக்‌ 
களஞ்சியம்‌” ஒர்‌ அரிய முயற்சியாகும்‌. பல துறைகளாகப்‌ 
பிரித்தக்கொண்டு, துறைதோறும்‌ வளம்‌ சேர்த்தவர்களது 
சாதனையைப்‌ பட்டியல்‌ இட்டுக்காட்டுகிறார்‌ இவ்வாசிரியர்‌. 
செய்திகளை அரிதின்‌ முயன்று தொகுத்துள்ளார்‌. அளவற்ற 
பொறுமையுடன்‌ அருமை உடைத்து என்று கருதாமல்‌ 
அயராது உழைத்துள்ளார்‌. எனவே அரிய செய்திகளின்‌ 
கருவூலமாகத்‌ திகழ்கின்றது. 

இதைப்போன்ற பெருநூலைப்‌ படைத்தல்‌ ஓர்‌ ஆசிரியருக்கு 
வாழ்நாள்‌ பணியாய்‌ அமையும்‌. பெருங்கடலைக்‌ கடத்தல்‌ 
போல, பெருமலை ஏறல்‌ போல, பெரு நூல்‌ படைத்தல்‌ ஒரு 
சிலருக்கே முடியும்‌. பரப்பு, பண்பு, அளவு, சிறப்பு, பெருமை 
முதலியன பெருநூலுக்குரிய கூறுகளாகும்‌. பெருநூல்‌ செய்‌ 
வார்க்குப்‌ புலமையும்‌ அறிவாற்றலும்‌ நினைவாற்றலும்‌ 
மிகுதியும்‌ தேவை. அனைத்தும்‌ ஒருசேரப்‌ பெற்றவர்‌ மது. ௪. 
விமலானந்தம்‌ அவர்கள்‌. பெருதூல்‌ அதன்‌ அமைப்பினையும்‌ 
தொடர்பழகினையும்‌ வைப்பு முறையினையும்‌ வரிசைப்படுத்து 
தலையும்‌ வகைப்படுத்துதலையும்‌ கொண்டே முழுமை பெறு 
கிறது. விமலானந்தத்தின்‌ கைவண்ணத்தால்‌ தமிழிலக்கிய 
வரலாறு கலைவண்ணம்‌ பெறுகிறது. 
_. வளர்‌.தமிழ்‌ புலத்தின்‌ வளமும்‌ :இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ 
தமிழ்‌ இலக்கிய ' வரலாற்றின்‌ ஆழ, அகல, உயரங்களும்‌ விரித்‌ 
துரைக்கப்பட்டுள்ளன. வளர்தமிழின்‌ ஒவ்வொரு துறையின்‌ 
வளமும்‌ பரப்பும்‌ எல்லையும்‌ அறிவியல்‌ அணுகுமுறையில்‌ 
ஆராயப்பட்டுள்ளன. . ஒவ்வொரு துறையிலும்‌ தமிழின்‌ 
வானளாவிய வளர்ச்சியினைக்‌ குறிகளால்‌ காட்ட முயல்கிறார்‌. 
இனிவரும்‌ பல ஆய்வு நூல்களுக்கு இது மூல நூல்‌. ஒரு குடைக்‌ &ீழ்‌ 
தமிழின்‌ பல்துறை நலங்கள்‌ குவிக்கப்பட்டுள்ளன. 

இவ்வாசிரியர்‌ காய்தல்‌ உவத்தல்‌ அகற்றித்‌ தினைத்துணை 
பணி செய்தவரையும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. விருப்பு வெறுப்பு 
இல்லாமல்‌ : தமிழுக்குத்‌ தொண்டு செய்தோர்‌ யாவரையும்‌ 
மதித்துப்‌ போற்றிப்‌ பாராட்டியுள்ள திறம்‌ யாவராலும்‌ 
பாராட்டத்தக்கது. இந்தூலாசிரியரின்‌ உழைப்பைப்‌ புகழ்‌ 


XXX 


வேனா? உறுதியைப்‌ புகழ்வேனா? அறிவைப்‌ புகழ்வேனா? 
ஆற்றலைப்‌ புகழ்வேனா? இந்தத்‌ தலைமுறையில்‌ தனியொரு 
வராகவிருந்து பெருநூல்‌ படைத்த பெருமை ஆசிரியர்‌ 
விமலானந்தம்‌ அவர்களையே சாரும்‌. உழைப்புக்கஞ்சா 
வீரரை வியவா தவர்‌ யார்‌? இவர்‌ இலக்கிய வரலாற்றில்‌ வரலாறு 
படைத்துவிட்டார்‌. 


இவ்வாசிரியருக்கென நல்ல நடை அமைந்துள்ளது. நெஞ்சை 
யள்ளும்‌ தமிழாகவும்‌ கொஞ்சும்‌ தமிழாகவும்‌ உள்ளது. 
தொகுப்புக்கலையில்‌ ஆசிரியர்‌ வல்லவராகத்‌ திகழ்கிறார்‌. 
தமிழ்‌ ஆராய்ச்சி வளர்ச்சியில்‌ இந்‌ நூல்‌ முக்கிய காலகட்டத்தைப்‌ 
பிரதிபலிக்கின்றது. பாரதிக்குப்‌ பின்‌ வளர்ந்த தமிழின்‌ 
வளத்தினை மட்டுமே ஆயிரம்‌ பக்கங்களில்‌ ஆராய்ந்து நிறுவி 
யிருப்பதைப்‌ பூதிய தமிழின்‌ புது இலக்கிய வரலாறு எனப்‌ 
போற்றலாம்‌. ஒரு துறையில்‌ மிக விரிந்த பேராய்வு என்ற 
முறையில்‌ இந்நூல்‌ ஒன்றே விடுதலைக்குப்‌ பின்‌ *இலக்கிய 
வரலாற்றில்‌ ஞாயிறு' என ஒளி வீசுகிறது. ஆசிரியர்‌ விமலானந்தம்‌ 
பெருநூலைப்‌ படைப்பதில்‌ சலிப்பும்‌ களைப்பும்‌ சோர்வும்‌ 
அயர்வும்‌ அடையாமல்‌, தெளிவுடன்‌ படைத்த காப்பியப்‌ 
படைப்பாளர்‌ வரிசையில்‌ சேர்கிறார்‌. தமிழிலக்கிய வரலாற்று 
ஆசிரியர்கள்‌ கண்டுகொள்ளாத புத்தக வெளியீட்டுத்துறை 
போன்றவற்றை விவரித்துள்ளார்‌. 


டாக்டர்‌ பட்ட ஆய்வேட்டுக்குள்ள அனைத்துத்‌ தகுதிகளும்‌ 
இந்நூலுக்கு உண்டு. பகுப்பு முறையும்‌ செய்திகளின்‌ தொகுப்பும்‌ 
அவற்றை ஆராய்ச்சி அணுகுமுறையில்‌ ஆராய்வதும்‌ தீர்வு 
களும்‌: முடிவுகளும்‌ மதிப்பீடுகளும்‌ வரையறுத்துக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன. செம்மையாக நிறைவுடன்‌ அமைந்துள்ள திறம்‌; 
றிகழ்கால ஆய்வு வளர்ச்சிக்கும்‌ ஆசிரியரின்‌ ஆய்வு மதுகைக்கும்‌ 
சான்றாக அமைந்துள்ளது என உறுதியாகப்‌ பாராட்டுகிறேன்‌. 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தமிழியலை ஐந்து புலங்களாக 
வகுத்துள்ளது. அறிஞர்‌ விமலானந்தம்‌ ஐந்து புலங்களில்‌ 
ஐம்பது துறைகளைக்‌ கண்டு விளக்கியுளளார்‌. புதுமைத்‌ 
தமிழின்‌ அழகுகளைக்‌ கோலமாக்குகிறார்‌. புதுமைத்‌ தமிழின்‌ 
சாறுகளை வீறுள்ள விருதுகளாக்குகிறார்‌. புதுமைத்‌ தமிழின்‌ 
யொலிவினைப்‌ போற்றுகிறார்‌. புள்ளி விபரங்களுடனும்‌ 
சான்றுகளுடனும்‌ அறிக்கைகளுடனும்‌ வளர்‌ தமிழ்‌ வளர்ச்சியை 
அளந்துள்ளார்‌. இவர்‌ கண்ணிலும்‌ கருத்திலும்‌ படாத வளர்தமிழ்‌ 
துறையே இல்லை என்று கூறலாம்‌. வளர்தமிழின்‌ விரிந்த 
துறைகளை அளக்கும்‌ முயற்சியில்‌ வெற்றி பெறுகிறார்‌. 


XXX1 


இப்பெரும்‌ பணியை ஆசிரியர்‌ மகிழ்ச்சியுடன்‌ செயுள்ளார்‌ 
என்பதற்கு இவர்‌ நூலை நடத்திச்‌ செல்லும்‌ பாங்கு பயன்‌ 
படுத்தியுள்ள நடையும்‌ சான்று பகர்கின்‌ றன. 


தனிமனித வரலாற்றினையும்‌ சிறப்புப்‌ பயிற்சியிணயும்‌ 
கொடையினையும்‌ மதிப்பீடு செய்கிறார்‌ இந்நூலில்‌ ஞாறக்‌ 
கூறல்‌ இல்லை ஓரினப்‌ பொருளை ஒரு சேரத்‌ தொகுகத்ஸரித்‌ 
துள்ள திறம்‌ பாராட்டுக்குரிய தொன்றாகும்‌. 


மனிதர்‌--நிகழ்ச்சி -- நிலையம்‌ -- நிறுவனம்‌ -- இயக்கப்‌. 
அலைகள்‌ அசைவுகள்‌ -—பாதிப்புக்கள்‌— பதிவுகள்‌ இவையாவும்‌ 
இவ்விலக்யெ வரலாற்றில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிம 
தமிழின்‌ நோக்குகளையும்‌ போக்குகளையும்‌ எழுச்சிகளையும்‌ 
வீழ்ச்சிகளையும்‌ துல்லியமாகப்‌ பதிவு செய்யும்‌ பதிவாளராக 
மது. ௪. விமலானந்தம்‌ விளங்குகிறார்‌, இது தமிழிலக்கிய 
வரலாற்று ஏடு மட்டுமல்ல--கால ஏடு-பதிவு ஏடு-பேரேடு. 

தென்னாட்டுப்‌ போர்க்களங்கள்‌ படைத்த பன்மொழிப்‌ 
புலவர்‌ கா. அப்பாதுரை, தமிழ்‌ நூல்‌ தெொகுப்புக்கலை 
தொகுத்த சுந்தரசண்முகனார்‌, நூற்றாண்டு இலக்கிய வரிசை 
அளித்த மூ. அருணாசலம்‌, மறைந்து போன தமிழ்‌ நூல்கள்‌ 
இயற்றிய மயிலை சீனி. வேங்கடசாமி, திருமுறை வரலாறு 
இயற்றிய வெள்ளைவாரணனார்‌, சங்கத்‌ தமிழ்‌ வரிசை நல்கும்‌ 
டாக்டர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌ போன்ற அறிஞர்கள்‌ வரிசையில்‌ 
இளஞாயிறாகிய மது. ௪. விமலானந்தம்‌ ஒரு சேர வைத்து 
எண்ணப்பெறும்‌ பெருமை பெறுகிறார்‌. 


ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ தொழிலாகக்‌ கருதாமல்‌ 
தொண்டுள்ளத்துடன்‌ அரிய பெரிய முயற்சியைச்‌ செய்துள்ளது. 
குழ. கதிரேசன்‌, கவிஞர்‌, எழுத்தாளர்‌, சுவைஞர்‌, படிப்பாளி, 
பதிப்பாளரா தலால்‌ இப்பெரு நூலைச்‌ சாதனையாகக்‌ கருதி 
வெளியிட்டுள்ளார்‌. வளரும்‌ பதிப்பாளராகிய இவருக்கு ஒளி 
மயமான எதிர்காலம்‌ உண்டு என்பதற்கு இந்நூல்‌ கட்டியங்‌ 
கூறுகிறது. ஐம்பதாண்டு வளர்ந்த பதிப்பகங்கள்‌ செய்ய 
அஞ்சுகின்ற பணியை மூன்று ஆண்டு நிறையாத (1984) 
ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ செய்திருப்பது பாராட்டத்தக்க பணி 
யாகும்‌. தமிழ்‌ நிலத்தின்‌ ஐந்திணை வளம்‌.பால்‌, இலக்கியத்‌ 
திணை வளங்களை விளக்குகிறது ஆசிரியரின்‌ சத்திய வேட்கை 
யும்‌ பதிப்பாளரின்‌ தியாக உணர்வும்‌, இருவரின்‌ சோர்வறியாக்‌ 
கூட்டுமுயற்சியும்‌ தமிழ்த்தவமும்‌, இலக்கிய வரலாற்று வேள்வி 
யாக அமைகின்‌ றன. 
்‌ ச, மெய்யப்பன்‌ 


அரிய பணி 


டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌ 
அரசு செயலாளர்‌ 
தமிழ்‌ வளர்ச்சி-- பண்பாட்டுத்துறை 
சென்னை 


வரலாறென்பது வற்றாத ஓர்‌ யாறு. சருகுகளைப்‌ 

ஈலவே சந்தனமுமதில்‌ மிதந்து வரும்‌. இவ்வரலாற்றுக்‌ 
ரையின்‌ மேனின்று வேடிக்கை பார்க்காமல்‌ ஆற்றில்‌ இறங்கி 
அளந்து மதிப்பிடுவது அரிய செயல்‌. அரும்பெறல்‌ நண்பர்‌ 
பேராசிரியர்‌ மது. ச. விமலானந்தம்‌ தமிழிலக்கிய வரலாற்றின்‌ 
நெடும்பரப்பைக்‌ கைசலியாது தூவற்துடுப்பு கொண்டு நீந்தி 
அளந்துறைக்கத்‌ தலைப்பட்டுப்‌. புகழ்‌ வாகை சூடியுள்ளார்‌. 


கல்வி மறுமலர்ச்சிபியக்கத்தைத்‌ தோற்றுவித்த ஆங்கிலேயர்‌ 
காலத்தில்‌ ஆங்கிலப்‌ போக்கைத்‌ தழுவிய நிலையில்‌ தமிழ்த்‌ 
கல்வியும்‌ கோலம்‌ பூண்டது. ஆங்கில இலக்கியத்தில்‌ பட்டம்‌ 
பெறும்‌ கலை வகுப்புக்களைக்‌ கண்டதும்‌ தமிழிலக்கெத்திற்கும்‌ 
அத்தகைய பட்ட வகுப்பு எடுத்துக்‌ காட்டாகயெது, அப்பயனால்‌ 
இலக்கிய வரலாறு, திறனாய்வு, மொழியியல்‌, புதிய பாடல்கள்‌ 
எனப்‌ புதிய பாடங்கள்‌ உருவாயின. - 


நூற்பாயிரத்தில்‌ ஆக்கியோன்‌ பெயர்‌, வழி, எல்லை, 
நூற்பெயர்‌, யாப்பு, நுதலியபொருள்‌, கேட்போர்‌, பயன்‌ 'என 
எண்‌ குறிப்பும்‌ சுருங்க உரைக்கப்படும்‌. இவற்றோடு கூடவே 
காலமும்‌ ._களனும்‌ காரணமும்‌ எனப்‌ பிறிதொரு' நூற்பா 
'மூவகையேற்றி மொழிநரும்‌ உளர எனப்‌ பேசுகிறது. எனவே 
காலவாராய்ச்சியில்‌ நமது முன்னோர்‌ ஊன்றிய நாட்டம்‌ 
செலுத்தவில்லையோ என மருள இடமுண்டாகிறது. 


கால ஆராய்ச்சியென்பது கருத்துக்களின்‌ ஆராய்ச்சியொடு 
இயைவதென்னும்‌ காரணத்தால்‌ கால ஆராய்ச்சியில்‌ நாம்‌ 
ஆர்வம்‌ பூண்டவர்களானோரம்‌. அறம்‌ பொருளின்பம்‌ 
வீடடைதல்‌ நூற்பயனே என்ற பொருண்மைத்தாகவே இலக்க 
யங்கள்‌ பண்டை. நாளில்‌ அமைந்தன. எனவே கால வாராய்சீ௪ 
வேண்டாதாயிற்றுப்‌ போலும்‌! 


தமிழ்‌ வரலாற்றையும்‌, தமிழர்‌ வரலாற்றையும்‌ ஆய்வுக்குட்‌ 
படுத்தி இலக்கிய வரலாற்றுப்‌ போக்கில்‌ எழுநத முதனூலாக 
மனோன்மணீயச்‌ சுந்தரனாரின்‌ எழுத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. 
தமிழில்‌ வெளிவந்த இலக்கிய வரலாற்று நூல்கட்கு முன்னோடி 
யாக அறிஞர்‌ கா. ௬. வின்‌ இலக்கிய வரலாற்றுத்‌ தொகுதியைக்‌ 


XXXIii 


காட்டலாம்‌. மேலும்‌ இத்துறையின்‌ வழிகாட்டி நூல்களாக எம்‌: 
எஸ்‌. பூரணலிங்கம்‌ வரைந்த “தமிழ்‌ வரலாறு' என்னும்‌ ஆங்லை 
நூலையும்‌ தஞ்சை சீனிவாசப்பிள்ளை, இரா. இராகவையங்கார்‌ 
ஆகியோர்‌ எழுதிய ' தமிழ்‌ வரலாறு” களையும்‌ மு. இராகவையங்‌ 
கார்‌ எழுதிய “ஆழ்வார்கள்‌ கால நிலை'' என்னும்‌ நூலையும்‌ 
குறிப்பிடலாம்‌. இலக்கிய வரலாற்று வரைவாக ஒன்னார்‌ 
உவக்கவும்‌ உரியார்‌ வருந்தவும்‌ தமிழ்‌ நூல்கட்குக்‌ காலவரை 
யறை காட்டிய வையாபுரியாரின்‌ நூல்களைத்‌ தமிழு 
லகம்‌ வையாமலேயே விட்டதையும்‌ இங்குச்‌ சுட்டவேண்டும்‌. 
இன்று நம்மிடையே இலக்கியவரலாறு காணும்‌ ஒருதனிப்‌ 
பேராசிரியராக வாழ்ந்துவரும்‌ அறிஞர்‌ மு. அருணாசலம்‌ 
அவர்களின்‌ நூற்றாண்டு சார்ந்த இலக்கிய வரலாற்றுத்‌ 
தொகுதி அறிஞர்‌ பலர்க்குப்‌ பயன்படும்‌ அருங்கலைச்‌ செல்வ 
மாகத்‌ திகழ்வதைப்‌ பலரும்‌ ஒப்புவர்‌ . 


மக்களாட்சி மணங்கமழும்‌ இந்நாளில்‌ நமது இலக்கியங்‌ 
களையும்‌ கருத்தோட்ட நிலையையும்‌ காலவகைப்பாட்டையும்‌ 
ஆராய வேண்டுவது அறிஞர்‌ கடனாகும்‌. பேராசிரியர்‌ மது. ௪, 
விமலானந்தம்‌ கடந்த ஈராயிரமாண்டுத்‌ தமிழிலக்கியங்களின்‌ 
சாரத்தையும்‌ தமிழிலக்கியங்கட்குத்‌ தொண்டு செய்தார்தம்‌ 
நெஞ்ச ஈரத்தையும்‌ தீர எண்ணி அரிய தொகுப்பு நூலாகவும்‌ 
ஆய்வுப்‌ பனுவலாகவும்‌ இவ்வரலாற்றை வரைந்துள்ளார்கள்‌. 
அளவில்‌ வியப்பூட்வெதாகவும்‌, பொருட்செறிவால்‌ நிரம்பிய 
புலமையை நிலைநாட்டுவதாகவும்‌ விளங்கும்‌ இந்நூன்‌ 
முயற்சியைத்‌ தமிழுலகம்‌ மகிழ்ந்து பாராட்டுவது உறுதி, 

“தாலப்போக்கில்‌ கன்னித்தமிழ்‌” என்னும்‌ தொடக்கக்‌ 
கட்டுரை, பொதுப்பார்வையாக இலக்கிய வரலாறு பற்றிய 
காட்சியை வழங்குகிறது. சங்கம்‌ பற்றிய செய்திகளின்‌ செறிவு: 
ஆசிரியரின்‌ ஆராய்ச்சி வன்மைக்குச்‌ சிறந்த காட்டாவதோடு 
“சங்க இலக்கியச்‌ சால்பு'' என்றமைந்த தலைப்பும்‌ பொருத்த 
மாகப்‌ பொலிகிறது. 

பிறமொழிகளில்‌ காணக்‌ கிடையாத இயல்பு ஓவ்வொரு 
மொழியிலும்‌ உண்டு. ஒரு மொழியில்‌ அரும்பாக இலங்குவது 
வேறொரு மொழியில்‌ கனியாகக்‌ குலுங்குவதுண்டு, அந்த 
வகையில்‌ பக்திப்‌ பனுவல்களையும்‌ பல்‌ சவறு சமய நெறிகள்‌ 
ஆற்றிய அரும்பணிகளையும்‌ “சமயமும்‌ செந்தமிமும்‌'' என்ற 
தலைப்பில்‌ வரைந்துள்ள கருத்துக்கள்‌, ஆசிரியரின்‌ பன்னூற்‌ 
பயிற்சியில்‌ பழுத்தவையாகும்‌. 


111 


்‌ XXXIV 


க்ங்குகரை காணாத கடல்போல்‌ நுங்கு நுரையுடன்‌ பொலி 
யும்‌ தமிழிலக்கிய நெடும்பரப்பில்‌ அமைந்த செய்திகளை அரிதின்‌ 
முயன்று தொகுத்தளித்த பெரும்பணியோடு, கருத்துநிலையில்‌-- 
சிந்தனை நிலையில்‌ எவ்வெவ்விலக்கியம்‌ இணைகின்றன, வேறு 
படுகின்றன என நுனித்தறிந்து இந்நூலாசிரியர்‌ தலைப்புக்களை 
வரையறை செய்த திறம்‌ குறிக்கத்தக்கது. நிகழ்கால எழுது 
குலத்தோரைப்‌ பற்றி விரிவாகக்‌ குறிப்பிடும்‌ ஆசிரியர்‌ 
அவ்வெழுத்தாளர்‌ நோக்கையும்‌, போக்கையும்‌ மதிப்பிடும்‌ 
திறனியத்‌ தலைவராகவும்‌ சில விடங்களில்‌ திகழ்கிறார்‌. 
நூற்பொருளைப்‌ பகுத்த முறையும்‌, தொகுத்த துறையும்‌; 
வரையறையும்‌, வரிசைமுறையும்‌, பாட்டியல்‌ நூல்களின்‌ 
பட்டியல்‌ நெறியும்‌ இந்த நூலுக்குக்‌ கலைக்கோலங்களாகத்‌ 
திகழ்ந்து நூற்பெருமைக்குக்‌ கட்டியம்‌ கூறுகின்‌ றன. 
பிறந்தநாள்தொட்டு என்பதுபோல்‌ பயின்றநாள்‌ தொட்டு 
என்பால்‌ பரிவுகொண்டு திகழும்‌ இலக்யெமாமணி அறிஞர்‌ 
விமலானந்தம்‌ தமிழ்ப்‌ புலமையும்‌ தமிழ்ப்‌ பணிகளிலேயே 
தோய்ந்த வளமையும்‌ கொண்ட ஆற்றல்‌ சான்ற பேராசிரிய 
ராய்ப்‌ பொலிவதுகண்டு மகிழும்‌ யான்‌, தமிழ்‌ மனவெழுச்சியின்‌ 
தனி வெளிப்பாடாக மலர்ந்த மாணப்பெரிய இக்களஞ்சியம்‌ 
கண்டு பெரிதும்‌ மகிழ்கின்றேன்‌. 
இலக்கிய வரலாற்று நரல்‌ எனப்‌ பெயரிய சில நூல்களைக்‌ 
காணும்போது, இவ்வாறு எழுதுவது எளிதுபோலும்‌ என்ற 
எண்ணம்‌ எழுவதுண்டு. பேராசிரியர்‌ விமலானந்தரின்‌ 
விரிவான இவ்வரலாற்றுக்‌ களஞ்சியத்தில்‌ இடம்பெற்ற 
செறிவான சீர்த்த செய்திகளைக்‌ காணும்போது, இலக்கிய 
வரலாறு எழுதுதல்‌ எளிதன்று; அரிது, அரிதினும்‌ அரிது என்ற 
எண்ணமே எழுந்தோங்குதிறது, 
தமிழர்‌ யாவர்க்கும்‌ தமிழ்வரலாறும்‌ தமிழிலக்கிய 
வரலாறும்‌ கற்பிக்கும்‌ இக்களஞ்சியத்தைப்‌ பதிப்புத்துறையில்‌ 
பளிச்சிட்டுவரும்‌ ஐந்திணைப்‌ பதிப்பகத்தார்‌ வனப்புற வெளி 
யிட்டுத்‌ தமிழக வரவேற்பைப்‌ பெறுகின்றனர்‌. தாமே 
கவிஞராகவும்‌ தலைவராகவும்‌ திகழும்‌ குழ. கதிரேசனார்‌ 
ஐந்திணை ப்‌ பதிப்பகத்தின்‌ உரிமையாளராகவும்‌ பெருமை 
பூண்டவர்‌. தக்கவர்‌ நடத்தும்‌ தக்க பதிப்பகத்தால்‌ தமிழுயர்வு 
பெறுகிறது. தாமரைத்‌ தண்‌ தாதூதி மீமிசைச்‌ சாந்தின்‌ 
தொடுத்த தந்தேனாக இத்திருநூல்‌ திகழ்வதோடு இதனை 
தமிழுலகம்‌ இருகை நீட்டி மூழ்ந்தேற்கும்‌ என்பது என்‌ துணிபு. 


ஒனவை நடராசன்‌ 
31-8-87 


அருட்கவி அரங்க சீனிவாசன்‌ அவர்களின்‌ 


ஆசியுரை 


எத்தனை நூல்கள்‌ கற்றான்‌! எத்தனை கலைகள்‌ தேர்ந்தான்‌! 
இத்தனைக்‌ கும்சான்‌ றாக அறிவினுக்‌ கழுத மாக 

முத்தமிழ்‌ இலக்கி யத்தின்‌ முழுவர லாறு தந்தான்‌! 

வித்தகன்‌ விமலா னந்தன்‌ போல்பவர்‌ வேறு யாரே! 


பட்டியல்‌ ஒன்று போட்டுப்‌ பழந்தமிழ்‌ வரலா றென்று 
கொட்டிஇங்‌ கார்ப்ப ரிப்பார்‌ குழுவினில்‌ ஒருவன்‌ அல்லன்‌! 
அட்டியில்‌ லாது நூலின்‌ நுணுக்கம்இங்‌ கனைத்தும்‌ ஆய்ந்தான்‌ 
உள்தெளி வெமக்கு நல்கி உயர்‌ தமிழ்க்‌ கொளியைச்‌ சேர்த்தான்‌! 


தொட்டிடும்‌ ஏடு தோறும்‌ சுவை தறுந்‌ தமிழின்‌ சாறு 
சொட்டிடும்‌! நெஞ்சம்‌ எல்லாம்‌ சொக்கிடும்‌! சுகானு பூதி 
கிட்டிடும்‌! அறிவு பொங்கிக்‌ கிளர்ந்தெழும்‌! உவகைக்‌ குன்றம்‌ 
எட்டிடும்விமலா னந்தன்‌ இலக்கிய வரலாற்‌ றாலே! 


மலைபடும்‌ மணியும்‌ மண்ணில்‌ மறைபடும்‌ வளச்செம்‌ பொன்னும்‌ 
அலைப்டும்‌ முத்தும்‌ கூட்டி அணிபட அமைத்தல்‌ போல, 

நிலைபடும்‌ தமிழ்‌ நூல்‌ எல்லாம்‌ தேர்படத்‌ திரட்டி, ஆய்வாம்‌ 
உலைபடடப்‌ புடம்‌ போட்‌ டிங்கோர்‌ கலைஅணி உஞற்றி னானே! 


மறந்தநம்‌ இலக்கி யத்தின்‌ மாண்பினைக்‌ காட்டு கின்ற 
சிறந்தஅஞ்‌ சனமாம்‌! மூடர்‌ சித்தமஞ்‌ சனமாம்‌! பன்னாள்‌ 
வறந்துபோய்‌ விட்ட ஆய்வில்‌ வளத்தினை ஊட்டும்‌ ஆறாம்‌! 
அறம்தரு தமிழர்‌ மேன்மைக்‌ கடிப்படை யான பேறாம்‌! 


செந்தமிழ்‌ வளர்வ தற்கே எழுதுகோல்‌ செங்கை ஏந்தி 
மந்திரச்‌ சொற்க ளாலே ஆய்வுக்கு வழியைக்‌ காட்ட 
முந்திய விமலா அந்தன்‌ முத்தமிழ்‌ போல வாழ்க! 
ஜந்திணைப்‌ பதிப்ப கத்தின்‌ அரும்பணி என்றும்‌ வாழ்க! 


A Commendable Classical Book 
ப, SUBRAMANYAN I. A. S. 
COMMISSIONER, HR. & CE. (Retd,) 


in this valuable book, the author Thiru Madhu. Sa. Vimala 
nandam, 14. A., of Thanjavur, has given a historic account of 
Tamil language and literature from the oldest times to this 
day. Every branch of the Tami! language has been concisely 
but critically surveyed in a style, fluent, lucid and lively. The 
exquisite manner in which the glory and grandeur of the 
Tamil literature is brought out chronologically under thought- 
ful headings in this book, bears out clearly the comprehensive 
learning, original thinking and creative faculty of the author. 


He has dealt with the varied aspects of the Tamil langu 
-age and literature with a keen historic perspective and logical 
analysis. Narrating the divergent views on record, the author 
discusses vividly the pros and cons of each and gives his 
conclusions in an impressive, authentic and judicious way. It 
is really remarkable that he supports his arguments with the 
most relevant references and quotations from the works of 
eminent Tamil and English writers. 


This classical book with abundant literary materials is 
certainly a commendable and useful addition to the list of 
great Tamil works. indisputably, this book wil! be of immense 
value and help to all those desirous of writing competitive 
examinations with ‘“Tami! Language and literature’’ as one 
of the subjects. By writing books of this standard and worth, 
the author secures for himself an esteemed place among the 
distinguished Tamil scholars of this generation. 


| am extremely happy to offer my hearty congratulations, 
warm compliments and best wishes to the young and talented 
author, Thiru Madhu, Sa. Vimalanandam. 


10. Second Street 
Rajappa Nagar 
THANJAVUR-613007. 


U. Subramanyan 


அதசிற்யாறிண ராறு நூல்கள்‌ 


சிலம்புப்‌ புதையல்‌ 

சூயிலின்‌ குயில்‌ 

பாரதி சபதம்‌ 

தாயகம்‌ தந்த நாயகம்‌ 

தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

நல்லிசைப்‌ புலவோர்‌ கண்ட-- நாடும்‌ நகரும்‌ 
தாய்த்‌ தமிழின்‌ தனிமாண்பு 
சிற்றிலக்கியச்‌ செல்வம்‌ 

செவி நுகர்‌ கனிகள்‌ 

செந்தமிழ்ச்‌ செல்வர்கள்‌ 

கட்டுரைக்‌ கனிகள்‌ 

மனோன்மணீய மாண்பு 

கவிஞன்‌ கண்ட கண்ணன்‌ 

வாழ்க்கை இலக்கியம்‌---ஒரு வளர்கலை 
இலக்கிய ஜோதி 

மண வாழ்வு 

முதல்வர்‌ தந்த முந்நெறி (அறிஞர்‌ அண்ணா) 
பாரதியார்‌ பார்வையிலே 

பாரதியார்‌ பாட்டுத்திறம்‌ 

கம்பதாசன்‌ கவித்திறம்‌ 

தேவர்‌ திருமகன்‌ 

ராஜாஜியும்‌ தமிழும்‌ 

The Three Gems (மும்மணிகள்‌) 


24, 


28. 
26. 
21. 
28. 
29. 
90. 


XXXVII1 


கட்டுரை இலக்கியம்‌ 

சங்க இலக்கியச்‌ சால்பு 

விஞ்சு புகழ்‌ தஞ்சை (The Glory, that is Tanjore) 
மேகலை மாட்சி 

இலக்கியக்‌ கொள்கையும்‌---திறனாய்வும்‌ 
பாரதிதாசனும்‌ பெண்மையும்‌ 

வாழும்‌ கவிஞர்‌ வரிசை 


தமிழ்‌ இலக்கிய 


வரலாற்றுக்‌ களஞ்சியம்‌ 


முதல்‌ தொகுதி 


காலப்போக்கில்‌ கன்னித்தமிழ்‌ 


ஒரு கண்ணோட்டம்‌ 
நாடும்‌ ஏடும்‌ 


இருமை .தலம்‌ சான்றது இன்தமிழ்‌ இலக்கியம்‌; பழமை -வளமும்‌ 
புதுமை நலமும்‌ பொருந்தியது. புதுமை நலம்‌, பைந்தமிழின்‌ வளர்ச்‌ 
சியைச்‌ சுட்டுகிறது; வளர்ச்சி, காலப்போக்‌ கல்‌ செந்தமிழ்‌ சாலவும்‌ 
மாற்றமுற்றிருப்பதனைக்‌ காட்டுகிறது; மாறிவருவது 'வண்பீமிழின்‌ 
வளர்‌ நிலையைக்‌ குறிக்கிறது. நாட்டின்‌ சமுதாய, பொருளாதார, 
அரசியல்‌, சமய' மாற்றங்களுக்குத்‌ தக, பிறநாட்டவர்‌ தொடர்பு 
சூழ்‌ நிலைகட்கேற்ப நூற்றாண்டு தோறும்‌ நற்றமிழ்‌ மாற்றமுற்று நிலவு 
கிறது தமிழ்‌ நாட்டின்‌ ஏற்றத்‌ தாழ்வுகட்கிணங்கவே, தமிழும்‌ ஏற்ற 
முற்று இலங்கியும்‌, தாழ்வுற்றுத்‌ தளர்ந்தும்‌--வளர்ச்சி தளர்ச்சி 
பெற்றும்‌ விளங்கி வந்துளது, எனவே நாட்டுவரலாற்றுக்கும்‌ 
நற்றமிழ்‌ வரலாற்றுக்கும்‌ நெருங்கிய தொடர்புளது என்பதறியலாம்‌, 

இதனாற்றான்‌ இலக்கியமும்‌ வரலாறும்‌ இணைந்து. பிணைந்து 
பிறந்த--என்றும்‌ பிரிக்க இயலாத “இரட்டைகள்‌ என்ப, 1,. இலக்‌ 
'கியத்தை திறிய வரலாறு உதவுகிறது; வரலாற்றினை உணர இலக்‌ 
கியம்‌ துணை :ரிகிற வரலாறு; நாட்டு மக்களின்‌ வெளிநிலை 
விளம்புகிறது$ப இலக்கியம்‌, அம்‌ “மக்களின்‌ அக்நிலையுணர்த்துகிறது. 
ஆகவே; தட்‌ வரலாற்றை நன்கறிந்தால்தான்‌ : தமிழிலக்கிய த்‌ 
தையும்‌ ந கண்ர்‌ ந்து தெளீய இயலும்‌. 2 

சங்க காலத்தில்‌ மூவேந்தராட்சியும்‌, சோழர்‌ 'காலத்தில்‌ சோழ 
வந்தர்‌ கள்‌ ஆட்சியும்‌; தற்காலத்தில்‌ தன்னாட்சியாம்‌ நம்‌ ஆட்சியும்‌ 
நடைபெறுகின்றன. முன்னை இரண்டும்‌ முடியாட்சி; பின்னது 
குடியாட்சி. எனவே இம்‌ மூன்று காலங்களும்‌ இலக்‌ நிய வரலாற்றில்‌ 
ஏற்றமிகு காலங்களாகத்‌ தேோற்றமளிக்கின்றன; முறையே பொற்‌ 
காலமாகவும்‌, நற்‌ காலமாகவும்‌, மறுமலர்ச்சிக்‌ காலமாகவும்‌ விளங்கு 
கின்‌ றன்‌. சங்கம்‌ மருவிய காலம்‌ இருண்ட காலமாகவும்‌, பிற்காலம்‌ 


-1. Literatyre and history are twin sisters;  inseperable 
—G. M. வர்ம...” 

.2. Without some Knowledge of history, otherg doors 
(the reading of poetry and prose literature) will remain 00560, 
or atleast ajar. The enjoyment ofqliterature is enhanced by the 
knowledge of history --lbid: 


& தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வரண்ட காலமாகவும்‌ விளங்குகின்றன. காரணம்‌ களப்பிரர்‌, முற்‌ 
காலப்‌ பல்லவர்‌, இஸ்லாமிய விசயநகர நாயக்கர்‌ ஆட்சியே, பல்ல 
வர்‌ காலத்திலும்‌ தமிழ்ச்‌ சமயங்கீள்‌ சீர்மையுற்ற அளவு செந்தமிழ்‌ 
சிறக தவில்லை. 


சங்க காலத்தில்‌ சிறு சிறு. தனிச்‌ செய்யுட்கள்‌ தோன்றின, 
இடைக்‌ காலத்தில்‌ தொடர்நிலைச்‌ செய்யுட்கள்‌, காப்பியங்கள்‌ 
எழுந்தன. பிற்காலத்தில்‌ பிரபந்தங்களும்‌ புராணங்களும்‌ பிறந்தன. 
காரணம்‌: காலத்தின்‌ நிலை; மக்களின்‌ மனப்‌ பாங்கு மாற்றமுற்றுச்‌ 
சென்றமை போன்றன. 


பல்லவர்‌ காலத்தில்‌ பக்தி இலக்கியங்கள்‌ பிறந்தன; அக்காலச்‌ 
சமயப்‌ பெருமக்கள்‌ இப்போது பிறந்திருந்தால்‌ பக்திக்குப்‌ பதி 
லாகப்‌ பசியையே பாடியிருப்பர்‌, தேசியம்‌ பாடிய பாரதி, கம்பன்‌ 
காலத்தில்‌ தோன்றியிருந்தால்‌ ஒரு பெருங்காப்பியம்‌ பாடியிருப்‌ 
பானே தவிர, விடுதலை பற்றிப்‌ பாடியிருக்கமாட்டான்‌. ஏனெனில்‌ 
அதற்கு அங்கே வழியே -இல்லை. கம்பன்‌ பாடினான்‌ பதினாயிரத்துக்‌ 
கும்‌ மேலான பாடல்களை; ஓய்விலிருந்தது; மக்களும்‌ அதனைக்‌ 
கேட்டும்‌ படித்தும்‌ அறியும்‌ வாய்ப்பும்‌ ஒழிவும்‌ பெற்றிருந்தார்கள்‌. 
அதே கம்பன்‌ இப்போது பாடியிருந்தால்‌ அவன்‌ பாடல்கள்‌ கட்சிப்‌ 
பாடல்களாக (கட்சி யுகம்‌ தானே இது!) வன்றோ காட்சியளிக்கும்‌! 
இதனால்‌ காலச்சூழல்‌, ஆட்சி நிலை; மக்கள்‌ போக்கு இவற்றிற்‌ 
கேற்ப இலக்கியத்தில்‌ ஏற்படும்‌ பெரு மாற்றங்களைப்‌ பாந்த்தோம்‌. 


இனி; சிறு மாற்றங்களைக்‌ காண்போம்‌. குறிஞ்சி, முல்லை; 
மருதம்‌; நெய்தல்‌, பாலை - ஐந்து ஒழுக்கங்கள்‌; ஆனால்‌ பாலைக்‌ 
கெனத்‌ தனி நிலம்‌ இஃ லை. குறிஞ்சியும்‌ முல்லையும்‌ முறை திரிந்து 
பாலையாகும்‌. எனவேதான்‌ “நானிலம்‌? எனும்‌ வழக்கு ஏற்பட்டது. 
இப்பாலை நிலத்திலும்‌ வரட்சி, உணவின்மை காரணமாக மக்கள்‌ 
வாழாது ஏனை நிலங்கட்கு ஏகவே, ஓந்திணை ஒழுக்கம்‌ நானிலங்‌ 
களிலேயே அடங்கின. அஃதாவது பாலை, ஒழுக்கம்‌, நானிலங்‌ 
களுக்கே உரியதாக இருந்தது. பரலையில்‌ மக்கள்‌ வாழ்வு, பொருள்‌ 
வயிற்பிரிவாகக்‌ கருதஃபட்டது. காலப்போக்கில்‌ வாழ்வில்‌ வளர்ச்சி 
காரணமாக ஓதல்‌, தூது; செலவு, இகல்‌, வென்றி எனப்‌ பிரிவு 
பல்வகையாகப்‌ பெரு கிற்று. அதுபோல்‌ முதலில்‌ அன்பின்‌ ஐந்திணை 
தான்‌ இருந்தது. காலக்கிரமத்தில்‌, மக்கள்‌ வாழ்க்கை மாற்றங்கட்‌ 
கிணங்க கைக்கிளை, பெருந்திணை என எழலாயின. 


தங்க காலத்தில்‌ சமுதாயத்தில்‌ பெண்மை போற்றப்‌ பெற்றது; 
எனவே இலக்கியங்களில்‌ ஏத்தப்‌ பெற்றனர்‌. பிற்‌ காலத்தில்‌ பெண்‌ 
மைக்குக்‌ குறைவு நேர்ந்தது; அது இலக்கியத்தில்‌ பிரதிபலித்தது. 
தற்காலத்தில்‌ பெண்மை மதிக்கப்படுகிறது; இலக்கியத்திலும்‌ இது 


மது, ௪. விமலானந்தம்‌ ட 


தெரிய வருகிறது. ஆண்களோடு பெண்களும்‌ என்ற நிலை போய்‌, 
பெண்களோடு ஆண்களும்‌ சரிநிகர்‌ சமானமாக வாழ்வோம்‌ எனும்‌ 
திலை ஏற்பட்டு வரும்‌ இந்‌ நாளில்‌ இதன்‌ துடிப்பு தலக்கியத்தில்‌ 
பிடிபடாமல்‌ இல்லை. காந்தி வந்தார்‌; காந்தீயம நந்தமிழில்‌ வந்‌ 
தெய்தியது. மக்கள்‌ சமுதாய சமதர்மத்தை உருவாக்கத்‌ துடித்‌ 
கின்றனர்‌; எனவே இலக்கியத்திலும்‌ இதன்செல்வாக்கு இருக்கக்‌ 
காணலாம்‌. இப்படியே எழுதிச்‌ செல்லலாம்‌; இடம்‌ போதாது. 
சுருங்கச்‌ சொன்னால்‌, “தூக்கத்‌ தூக்கும்‌ ஆடிப்‌ பாவைபோல?, 
கரலத்துற்கேற்ப உடனுக்குடன்‌ இலக்கியம்‌ கோலம்‌ புனைகிறது 
எனலாம்‌. 


காலத்திற்குக்‌ காலம்‌ இலக்கியப்‌ பாங்கு மாறி வருவதால்‌, 
அதற்கேற்ப இலக்கிய வரலாற்றினைப்‌ பல காலங்களாகப்‌ பகுத்‌ 
துள்ளனர்‌. இங்ஙனம்‌ இலக்கியங்களைக்‌ காலவரன்‌ முறைப்படி, 
நால்‌--நூலாசிரியர்‌ வரலாறு, இலக்கியப்பேசக்கு; அதற்குரிய 
சூழலும்‌ ஏதுவும்‌ எடுத்தோதுவதே இலக்கிய வரலாறு ஆகும்‌. 
வாழ்க்கையைப்‌ பிரதிபலித்துக்‌ காட்டுவதே--காலங்‌ காட்டும்‌ 
கண்ணாடியே (Literature reflects (116-912 a mirror of lite) 
இலக்கியம்‌. ஆதலால்‌, காலத்தின்‌ கோலத்தை அவ்வக்‌ கால 
இலக்கியங்களில்‌ காணலாம்‌. ! அம்‌ முரையில்‌ தமிழிலக்கியம்‌ 
ஒவ்வொரு காலப்‌ பகுதியில்‌ அவ்வக்‌ காலத்துக்குரிய தனித்த 
தன்மைகளைப்‌ பெற்றும்‌, ஏனைக்‌ கால இலக்கியத்தோடு தொடர்பு 
கொண்டும்‌, ஒன்‌ றியும்‌ட உறழ்ந்தும்‌ செல்லும்‌ போக்கினைப்‌ பார்க்‌ 
கலாம்‌ இந்‌: தோக்கில்‌ தமிழிலக்கியம்‌ முற்காலம்‌, இடைக்காலம்‌, 
தற்காலம்‌ என்னும்‌ முப்பெரும்‌ பிரிவில்‌ அமைகிறது. முக்கால இலக்‌ 
கிய்ங்களும்‌ முறையே, காதலையும்‌ போரையும்‌, சமயத்தையும்‌ தத்து 
வத்தையும்‌, விஞ்ஞான த்தையும்‌ மனிதவியலையும்‌ மையப்பண்‌ 
பாகக்‌ கொொண்டொளிர்கின்றன. * 


முற்காலம்‌ என்பது கி. மழ. சில நூற்றாண்டுகள்‌ தொடங்கி, 
கி. பி. 800வரையும்‌ அமையும்‌; இதன்‌ கண்‌ சங்ககாலம்‌ அடங்கும்‌. 
இடைக்காலம்‌ கி. பி. 300 முதல்‌; கி. பி, 1900முடிய; இதில்‌ சங்கம்‌ 


1. Literature is allusive; each book is rooted in the soil 
of the time when it was written—G. M. &revelyan. 


2. Love and war formed the themes of the ancient classics; 
and religion and philosophy of the mediaeval poems as science 
ano humanity predominate in the modern writings — Prof, 


14. 8) Puranalingzm Piilais 


்‌ தமிழ்‌ இல்க்கியீ'வீர்ன்ரு 


மருவிய காலம்‌, பல்லவ சோழர்‌ காலங்கள்‌ இடம்பெறும்‌. பிற்கம்லம்‌ 
என்பது கி. பி. 1900 முதல்‌ 194/ முடிய; இதில்‌ நாயக்கர்‌, 
ஐரோப்பியர்‌ காலங்கள்‌ உள. தற்காலம்‌ விடுதலை பெற்றது முத்ற்‌ 
கொண்டு இதுநாள்‌ வரை, இந்நாற்பெரும்‌ பகுப்புள்‌, 1. சங்கம்‌ 
2. சங்கம்‌ மருவிய காலம்‌ 8. பல்லவர்‌ 4. சோழர்‌ 9. நாமக்கர்‌ 
6. ஐரோப்பியர்‌ 7. இருபதாம்‌ நூற்றாண்டு எனும்‌ ஏழுகாலங்கள்‌ 'இலக்‌ 
கிய வரலாற்றில்‌ இழையோடிச்‌ செல்கின்றன. இனி இக்கால்ங்களின்‌ 
பாங்கினை எண்ணுவாம்‌; 


1. சங்க காலம்‌ (கி. மு 300-கி.பி.250) 


தமிழகம்‌ மூவேந்தர்‌ ஆட்சியிலும்‌ குறுநில மன்னர்கள்‌ ஆளு 
கையிலும்‌ இருந்தது. மூவேந்தர்க்கிடையில்‌ அடிக்கடி போர்‌ நிகழ்நீ 
தது. இவர்கள்‌ ஒற்றுமையுற்றிருந்த நிலை ஒரு சிலவே. அப்படி 
ஒன்‌ நியிருந்த காட்சியை உளமகிழப்‌ பாராட்டியுள்ளனர்‌ புலவர்கள்‌ 
(புறம்‌. 88, 867). இங்ஙனம்‌ தமிழ்‌ வேந்தர்கட்குள்‌ பகையும்‌ 
பூசலும்‌ இருந்ததே தவிர, பிற நாட்டார்‌ படையெடுப்போ, அதனால்‌ 
மக்கள்‌ அல்லலுறவோ இல்லை. மூவேந்தரின்‌ போர்கூட, அவர்கள்‌. 
அளவில்‌ நின்று நிலவியதே தவிர, நாட்டின்‌ அமைதியைக்‌ குலைக்க 
வில்லை. மன்னர்‌ ஆட்சியில்‌ மக்கள்‌ கவலாது களித்தே வாழ்ந்தனர்‌; 
மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை யுலகமாக மாண்புற்றது; அறம்‌, 
பொருள்‌; இன்பம்‌ மூன்றும்‌ முகிழ்த்தன, 


... சமுதாயத்தில்‌ பல்குடியினர்‌; பல்‌ பிரிவினர்‌, பல்‌ தொழிலினர்‌ 
வேறுபாடின்றி ஒருமையுற்றிருந்தனர்‌. பசியும்‌ பிணியும்‌ பகையும்‌ 
நீங்கி, மக்கள்‌ வசியும்‌ வளனும்‌ சிறக்க வாழ்ந்தனர்‌. சாதிப்பிரிவே, 
இல்லை. குறிஞ்சி முல்லை மருதம்‌ நெய்தல்‌ எனும்‌ நானிலப்‌ பகுப்பும்‌;, 
பரதவர்‌ எயினர்‌ ஆயர்‌ போன்ற குடிமுறையுமே நிலவின. பிற நாட்‌ 
டினர்‌ தமிழகத்தை நாடி வந்து வாணிகம்‌ நடாத்தும்‌ அளவிற்கு வளம்‌ 
கொழித்து விளங்கியது. உரிமை வாழ்வால்‌ எல்லாத்‌ துறையிதும்‌: 
மக்கள்‌ ஏற்றம்‌ பெற்றனர்‌. 


அரசியலுக்கோ அல்லது தனிமனிதனுக்கோ உரியதாக : எச்‌ 
சமயமும்‌ ஏற்றமுறவில்லை. அவையவை தத்தம்‌ முறையில்‌ அமைதி 
பெற்றொளிர்ந்தன. சமயம்‌ என்று ஒன்று தனித்து இயங்கவில்லை, 
தமிழர்‌ வாழ்வோடு ஒன்றி நின்றது கடவுள்‌ நம்‌ க்கை. முருகன்‌, 
இந்திரன்‌, வேந்தன்‌, திருமால்‌ என நிலத்‌ தெய்வங்கள்‌ குறிக்கப்‌ 
பெறுகின்றன. சமயப்‌ பூசலும்‌ மத மாறுபாடும்‌ இல்லாத காலம்‌; 
வட நாட்டுச்‌ சமயங்கள்‌ வந்திருந்தாலும்‌ வேரூன்றாுத வேளை, 


க்கு: ச விமலான ந்தம்‌” தி 


தமிழ்‌, அரசர்களால்‌ - புரக்கப்பட்டது; புலவர்கள்‌, வேந்தர்‌ 
களாலும்‌ வள்ளல்களாலும்‌ போற்றப்பெற்றனர்‌. மக்களும்‌, :' புவி 
மன்னர்களைப்‌ போற்றியதை விட ஒருபடி மேலாகக்‌ கவி மன்னர்‌ 
களை மதித்தனர்‌; புலமைக்கு மதிப்பு இருந்த - பிற மொழிச்‌ செல்‌. 
வாக்கு .இல்லாத காலம்‌; அரசியல்‌ தலைமை வகித்த காலம்‌. 
இங்ஙனம்‌ சமூக பொருளாதார அரசியல்‌ சமயச்‌ சூழல்கள்‌ சிறந்‌ 
திருந்த அமைதியான சூழ்நிலையால்‌ அமர கவிதைகள்‌ எழுந்தன... 


இக்காலச்‌ திய ' இலக்கியங்கள்‌ எட்டுத்தொகையும்‌ (கலியும்‌ 
பரியும்‌ நீங்கலாக), பத்துப்பாட்டும்‌ (திருமுருகாற்றுப்படை தவிர); 
பாடற்‌ பொருள்‌ காதலும்‌ வீரமுமாக அமைந்தன; அனைத்தும்‌ 
“சமுதாயப்‌ பாடல்கள்‌? புறமாகிய இயற்கைச்‌ சூழலும்‌, அகமாகிய 
அன்றாட வாழ்வு முறையும்‌, நிலைபெறக்‌ கொண்டு, அகம்‌ புறம்‌ எனும்‌ 
இரு கரையினில்‌ ' அமைந்து, காட்சி நலனும்‌ கருத்து வளனும்‌ 
பெற்றொளிர்கிறது இக்கால இலக்கியம்‌. அகப்பாடல்கள்‌; காதற்‌ 
கருத்துக்‌ கருவூலம்‌; புறப்பாடல்கள்‌, வாழ்வியற்‌ கருத்துக்‌ களஞ்‌ 
சியம்‌. எல்லார்க்கும்‌ எளிதே விளங்க, எல்லாவற்றையும்‌ இனிதே 
எடுத்து விளக்க ஏற்றதான “அகவற்பாவே? இக்காலப்‌ பா; வஞ்சி 
யும்‌ உண்டு, இக்காலப்‌ பிற்பகுதியில்‌ எழுந்த இலக்கியங்கள்‌: 
திருக்குறள்‌, சிலப்பதிகாரம்‌; இடைச்சங்க இலக்கணமாகிய தொல்‌ 
காப்பியமும்‌ இங்கே இணைத்து எண்ணத்தச்கது. இக்கால இலக்‌ 
கியம்‌ பொற்கால இலக்கியம்‌; உணர்விலக்கியம்‌ மிகுதி; அறிவிலக்‌ 
கிய்ம்‌ குறைவு கடைச்‌ சங்க காலத்தையே சங்க காலம்‌, அச்சங்க 
இலக்கியமே சங்க இலக்கியம்‌ என நாம்‌ கொள்வது நினைவு 
கூறத்தக்கது. இதனை முன்‌ பழந்தமிழ்க்காலம்‌ என்பர்‌. 


2. சங்கம்‌ மருவிய காலம்‌ (கி. பி. 250-600) 


தமிழகம்‌ முதன்‌. முதல்‌ அன்னியர்‌ ஆட்சிக்‌ குள்ளாகி அமைதி 
பிழந்த காலம்‌; தென்னகம்‌ சின்னா பின்னமாகிச்‌ சீரிழந்த துன்பக்‌ 
காலம்‌ தமிழகத்தின்‌ வட பகுதி பல்லவரிடமும்‌, தென்‌ பகுதி களப்‌ 
பிரரிடமும்‌ சிக்கின. சாதவாகன அரசின்‌ ஆணையின்‌ கீழிருந்து 
கிருஷ்ணை ஆற்றின்‌ தென்‌ பகுதியில்‌ ஆட்சி புரிந்துவந்த முற்காலப்‌ 
வல்லவர்கள்‌; சாதவாகனப்‌ பேரரசு நிலையழிந்ததும்‌, தாங்களே 
தன்னாட்சி பெற்றதோடு, கி. பி. 2580-ல்‌ தொண்டை நாட்டையும்‌ 
நடு நாட்டையும்‌ கைப்பற்றிக்‌ காஞ்சிபுரத்லைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு ஆண்டனர்‌. களப்பிரர்கள்‌ (கன்னடர்கள்‌ எனக்‌ கருதப்‌ 
கிபறுகின்றனர்‌)பாண்டி நாட்டையும்‌ பின்‌ சோணாட்டையும்‌ பிடித்து 
ஆளத்‌ தொடங்கினர்‌. இங்ஙனம்‌ தமிழகம்‌ முழுதும்‌ இருவர்‌ ஆட்சியில்‌ 
இடர்ப்பட; தமிழ்க்கலை மொழி நாகரிகம்‌ அனைத்தும்‌ ஆக்க 
கிழ.ந்தன. 


ச்‌ தமிழ்‌ 'இலக்கிய வரலாறு. 


பல்லவர்கள்‌, பிராகிருதத்தை அரசு மொழியாகவும்‌, வட 
மொழியை ஆதரவு மொழியாகவும்‌ கொண்டிருந்தனர்‌; வடமொழி 
“யைப்‌ பரவும்‌ வகை செய்து, வடமொழிவாணரைப்‌ போற்றினரே 
யன்றி, தமிழ்‌ தழைக்கவோ, தமிழ்ப்‌ புல3வார்‌ சிறக்கவோ செய்‌ 
திலர்‌. காஞ்சி, பாகூர்‌, கடிகாசலம்‌ போன்ற ஊர்களில்‌ வடமொழிக்‌ 
கல்லூரிகள்‌ அமைத்து, மாணவர்களுக்கு இலவச உணவு. உடை 
உறையுள்‌ அளித்து, வடமொழி வாயிலாக அனைத்துக்‌ கலைகளை 
யும்‌ கற்பித்தனர்‌. இதனால்‌ வடமொழி வளர்ந்தேறியது. களப்‌ 
பிரரோ,; பாலி மொழியினைப்‌ போற்‌ றின ரேயல்லாமல்‌ பைந்தமிழைப்‌ 
புரந்தார்களில்லை. களப்பிரர்‌ பிராமி எழுத்துக்களிலும்‌, பல்லவர்கள்‌ 
கிரந்த எழுத்துக்களிலும்‌ தமிழை எழுதியமையால்‌, சங்க காலத்திய 
வட்டெழுத்து வடிவிழந்தது. இதனால்‌ இன்தமிழ்‌ ஏற்றமுறவோ; 
இனிய தமிழ்ப்‌ பனுவல்கள்‌ தோன்றவோ இயலாது போயிற்று, 


சங்க காலத்தில்‌, தமிழகம்‌ போந்த சமண பெளத்த சமயங்கள்‌ 
இக்‌ காலத்தில்‌ அரசியல்‌ ஆதரவு காரணமாகக்‌ காலூன்றித்‌ 
தழைத்தன. களப்பிரரும்‌ பல்லவரும்‌, பெளத்த சமண சமயங்களைப்‌ 
போற்றவே; பெளத்தம்‌ காவிரிப்பூம்பட்டினத்தையும்‌ (பின்னர்‌ 
காஞ்சி); சமணம்‌ மதுரையையும்‌ மையமாகக்‌ கொண்டு பரவின, 
சமயத்‌ தலைவர்கள்‌ ஊர்தோறும்‌ பள்ளிகள்‌ நிறுவி சமயத்தைப்‌ 
பரப்பினர்‌! சமய நூல்களைப்‌ பயின்றனர்‌--பயிற்றுவித்தனர்‌. இச்‌ 
சமயங்களின போதனையால்‌ சமுதாய வாழ்வு நிலையாமையில்‌ நம்‌ 
பிக்கைகொண்டு வீடுபேறு நோக்கி விரைந்தது. இச்‌ சமயங்கள்‌; 
இவ்வுலக வாழ்வின்‌ ஈர்ப்புச்‌ சக்தியான பெண்மையைப்‌ போற்றாது 
வெறுத்தன. இதனால்‌, சங்ககாலச்‌ சமுதாயத்தில்‌ சமவுரிமை 
பெற்றிருந்த பெண்மை; இக்கால இலக்கியத்தில்‌ எள்ளி நகையாடப்‌ 
பட்டது, இது போன்றே; சங்க காலத்திலேயே ஆரியர்‌ தமிழகம்‌ 
போந்திருந்தாலும்‌ கலவாதிகந்தனர்‌. சங்ஃம்‌ மருவிய காலத்தில்‌ 
இவர்கள்‌ கலந்தமையால்‌, நால்வகை வருணப்பாகுபாடும்‌ வேள்வி 
முறைகளும்‌ வடநூற்‌ கருத்துக்களும்‌ கதைகளும்‌ புகலாயின. இதற்‌ 
கேற்ப இக்கால இலக்கியமும்‌ உருப்பெற்றது. 


உலக வாழ்வில்‌ பற்றுமிகக்‌ கொண்டு, அறவழியில்‌ நின்று, 
பொருளை ஈட்டி, அப்பொருள்‌ கொண்டு இன்பம்‌ துய்த்தனர்‌ சங்க 
கால மக்கள்‌. வடநாட்டினின்றும்‌ வந்த சமயச்‌ செல்வாக்கால்‌, 
நிலையாமை நெறியில்‌ அலைமோதி, மண்ணக வாழ்வில்‌ வெறுப்‌ 
புற்று; “வாழ்வாவது மாயம்‌; மண்ணாவது திண்ணம்‌? என எண்ணி, 
விண்ணக வாழ்வில்‌ விழைவு கொண்டனர்‌. இதனால்‌, அகம்‌ புறம்‌ 
இரண்டையுமே வரம்பரக, இயற்கையையே பின்னணியாக, கருப்‌ 
பொருளையே உடலாக, உரிப்பொருளையே உயிராக, . இவ்வுலக 


மது. ௪. விமலானந்தம்‌ ப 


வாழ்வையே அடித்தளமாகக்‌ கெரண்டு விளங்கிய வண்டமிழ்‌, 
இவ்விருண்ட காலத்தில்‌ அனைத்தையும்‌ துறந்து அவ்வுலக வாழ்வு 
பற்றியதாக மாறியது. மண்ணை நோக்கிய இலக்கிய மரபு; 
விண்ணை நோக்கி மருவியது. இதன்‌ விளைவாக இவ்வுலக 
வாழ்வில்‌ ஈடுபடச்செய்யும்‌ இசையும்‌ கூத்தும்‌ நசுக்கப்‌ பட்டு 
நலிந்தன. இதன்‌ பயனாக அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ எனும்‌ முத்திறத்‌ 
தில்‌ முகிழ்த்த பண்டைத்‌ தமிழர்‌ நெறி, அறமும்‌ வீடுமம போற்றும்‌. 
துறவு நெறியில்‌ தோய்ந்தத ; புதிய நெறியில்‌ புகுந்தது, வட நாட்டுச்‌ 
சமயங்களால்‌ வளர்‌ தமிழில்‌. வடசொற்களின்‌ வெள்ளம்‌ புகுந்தது. 


இங்ஙனம்‌ தமிழும்‌ தமிழ்ச்சமயமும்‌ இவ்விரு பிற ஆட்சிகளாலும்‌, 
இரு புறச்‌ சமயங்களாலும்‌ மிதிப்புண்டு ஒடுக்கிக்‌ கிடந்தன; 
வளர்ச்சியின்‌ றி வாழ்விழந்தன. எனவே இக்காலப்‌ பகுதியில்‌ சிறந்த 
புலவர்கள்‌ தலையெடுக்கவோ சீரிய நூல்கள தோன்றம்வா இயலாது 
போயிற்று, இதனால்‌ இச்காலப்‌ பகுதியைத்‌ “தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்றின்‌ இருண்ட காலம்‌? என்கின்றனர்‌. களப்பிரர்‌ யார்‌; 
அவர்கள்‌ எப்படி ஆட்சியைக்‌ கைப்பற்றினர்‌; அவர்கள்‌ 
ஆளுகையால்‌ நாடும்‌ மக்களும்‌ பற்ற நலம, மூவேந்தர்‌ வரலாறு 
_ இவை பற்றி எதுவும்‌ தெளிவாக நமக்குக்‌ கிடைக்காமையாலும்‌, 
இருண்ட காலம்‌” என்கிறோம்‌. 


கி. பி. 470-ல்‌ வச்சிர நந்தி எனும்‌ சமணமுனிவர்‌ மதுரையில்‌ 
சங்கம்‌ ஒன்று நிறுவினார்‌. இதற்கெதிராகச்‌ சைவத்தை வளர்க்கச்‌ 
சங்கம்‌ ஒன்று நிறுவப்பட்டது. என்றும்‌, இதனையே அப்பரும்‌ 
சம்பந்தரும்‌ குறிக்கின்றனர்‌ என்றும்‌; “தருமிக்குப்‌ பொற்கிழி 
அளிக்கபபட்ட சங்கம்‌”? இதுவே என்றும, இச்சங்கம்‌ புலவர்களையே 
பொய்யடிமையில்லாத புலவர்‌ எனச்‌ சுந்தரர்‌ குறிப்பதாகவும்‌, 
திருவள்ளுவமாலை இச்‌ சங்கத்தில்‌ தோன்றியதாகவும்‌, தொகை 
நூல்கள்‌ தொகுக்கப்‌ பெற்றது இங்கே தான்‌ என்றும்‌, சாத்தனாரும்‌ 
பொய்கையாறும்‌ இதன்‌ கண்‌ இருந்தனர்‌ என்றும்‌; இச்‌ சங்கத்து 
நக்கீரரே இறையனார்‌ களவியலுக்கு உரை கண்டார்‌ என்றும்‌ சிலர்‌ 
கருதுகின்றனர்‌. இக்கூற்று உண்மையெனில்‌, கடைச்‌ சங்கத்தும்‌ 
வேறானதொரு சங்கம்‌, சங்கம்‌ மருவிய காலத்திஃ இருந்தது என்பது 
தெளிவாகும்‌. 


இக்‌ காலத்தில்‌ சில தமிழ்நூல்கள்‌ தோன்றவும்‌ செய்தன. 
காரைக்காலம்மையார்‌, திருமூலா போன்ற சைவப்‌ பெரியார்களும்‌, 
முதலாழ்வார்‌ மூவர்‌ போன்ற வைணவப்‌ பெரியார்களும்‌ சிலர்‌ 
இருந்தனர்‌. அவர்கள்‌ சில நூல்களை யாத்துச்‌ சென்றனர்‌, 
இவை பின்வரும்‌ பக்தி இலக்கியத்திற்கு வித்தாயின -வழிகோலின, 
எத்துணைதான்‌ அரசின்‌ ஆதரவு பெற்றிருபபினும்‌, பெளத்த சமண 


த்‌ தமிழ்‌, இலக்கிய- வரலாறு 


சமயங்கள்‌”. மக்கள்‌: ஆதரவு - பெற வேண்டுமல்லவா? சமயத்‌ 
தொண்டினைத்‌ தமிழ்‌ மொழி வாயிலாகத்‌ தானே செய்ய வேண்டும்‌. 
இதன்‌ பயனாகவும்‌ சில நூல்கள்‌ தோன்றின, தமிழ்மக்கள்‌. 
அயலாரொடு தொடர்புற்றுத்‌ தம்‌ ஒழுக்கம்‌ குன்றவே; அவர்களை 
நெறிப்படுத்துவான்‌ , சில -அற. நூல்களைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
செய்தனர்‌. வச்சிர நந்தியின்‌ திராவிட சங்கமும்‌ நீதி நூல்கள்‌ சில 
செய்தது. 

கலித்தொகை, பரிபாடல்‌, முருகாற்றுப்படை, மணி. மேகலை 
ஆகியன தோன்றிய காலம்‌ இதுவே. கீழ்க்கணக்கு நூல்களில்‌ 
இன்னா நாற்பது, கார்‌ நாற்பது, நான்மணிக்‌ கடிகை, ஐந்திணை 
ஐம்பது, திணைமொழி ஜம்பது, ஆகிய ஐந்தும்‌ கி.பி.. 4-லும்‌; 
இனியவை நாற்பது; ஐந்திணை எழுபது, அம்‌. 
நூற்றைம்பது, திரிகடுகம்‌, ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச 
மூலம்‌, ஏலாதி; . கைந்நிலை ஆகிய ஒன்பதும்‌ கி. பி.  9-லும்‌ 
தோன்றின. அதே நூற்றாண்டில்‌ திருமூலரது திருமந்திரமும்‌, காரைக்‌ 
காலம்மையாரது அற்புதத்‌ திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை). 
திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள்‌ இரண்டு ஆகியனவும்‌ 
அரும்பின. .கி. பி. 6-ல்‌ பொய்கையார்‌, பூதத்தார்‌, பேயார்‌ .மூவரின்‌ 
முதல்‌ மூன்று திருவந்தாதிகள்‌ முகிழ்த்தன. மூவேந்தர்‌ பற்றிய 
முத்தொள்ளாயிரமும்‌ இக்‌ காலத்தது என்கிறார்‌ பண்டாரத்தார்‌; 
அத்தொடு கிளி எலி நரிவிருத்தங்களும்‌ இக்காலத்தில்‌ ' எழுந்தன 
என்கிறார்‌. இருண்ட காலத்தில்‌. எழுந்தமையான்‌; இவை 
*இருண்ட கால இலக்கியங்கள்‌” எனப்படுகின்றன. 


சங்க கரலம்‌, அரசியல்‌ தலைமை வகித்ததெனில்‌, இக்காலம்‌ 
“சமயத்‌ தலைமை மிக்க காலம்‌? அரசர்தம்‌ அரவணைப்பில்‌ இருந்த 
அருந்தமிழ்‌, சமயத்தின்‌ கையில்‌ சரணடைந்தது. கி. பி, 4-ல்‌. 
பெளத்தமும்‌, 8-6ல்‌ சமணமும்‌ முறையே களப்பிரர்‌ பல்லவர்‌ 
ஆட்சியில்‌ சிறந்தோங்கின. ஆதலின்‌ இதனைச்‌ ₹சமண-பெளத்த. 
காலம்‌?என்கின்றனர்‌, ஆனாலும்‌ “களப்பிரர்‌ ஆட்சிக்காலம்‌? வரை 
சமயங்கள்‌ பகையின்றி அருகருகே இருந்து தத்தம்‌ நெறியில்‌ 
தழைத்தன. அதன்பின்னரே சமயப்‌ பூசல்‌ தொடங்கியது. 
எனவேதான்‌, இக்காலத்தைச்‌ ₹சமயப்‌ பொறை காலம்‌? 
என்கின்றனர்‌. இக்‌ காலத்தில்‌ அ றிவிலக்கியம்‌ மிகுதி; உணிர்விலக்‌' 
கியம்‌ குறைவு. வடமொழித்‌ தொடர்பால்‌ புதுமரபும்‌; புராணக்கதை 
களும்‌ புகுந்தன. ஆதலின்‌, சமண பெளத்த சமயங்களாலும்‌,. 
வட மொழியாலும்‌, முறையே பெரும்பான்மை அறநூல்களும்‌,. 
சிறுபான்மை சமய நூல்களும்‌ தோன்‌ நின. இதனால்‌ இக்‌ காலத்தை 
“அறநூற்கரலம்‌? என்றும்‌ அழைப்பர்‌, தமிழிலக்கிய வரலாற்றில்‌ முதன்‌ 
முதல்‌ நீதி. நூல்கள்‌ தனியாக எழுதப்‌. பெற்ற காலம்‌ இதுலே 


ம்து”௪ஃவிமலானந்தம்‌ ற 


“வெண்பாவே?'இக்‌ காலப்‌ பா. இக்‌ கால்‌ இலக்கியத்தில்‌ கவிதைப்‌ 
பண்பு குறைவு; வரட்சியும்‌ வடசொல்லும்‌ ' மிகுதி. இலக்கணப்‌ 
பிழைகளும்‌ எளிய நடையும்‌ உடைம வை. | 


எதிலும்‌ நிறைவு குறைவு - இரண்டும்‌ ' இணைந்து இருக்கும்‌, 
இருண்ட காலத்தில்‌ இன்தமிழ்‌ வளம்‌ பெற்று விரிவடையவில்லை 
யாயினும்‌, நலம்பெற்று நீண்டதெனலாம்‌; பிற்காலக்‌ கோவை 
போன்ற்‌ .: : பிரபந்தங்கட்கு (கார்‌. நாற்பது). "வழிகாட்டியாகவும்‌? 
துறைகள்‌ பல தொடர்ந்து வர பல செய்யுட்கள்‌ அமைத்துப்‌ பாடும்‌ 
தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ . வழக்கிற்குத்‌ , தொடக்கமாகவும்‌; பக்தி 
இலக்கிய, மரபினுக்கு., . விழிப்பை . உண்டாக்கி, வழிகோலி' 
வித்தாகவும்‌; சங்க அகத்திணை புறத்திணை மரபுகளைப்‌ பக்தி. 
நெறியிற்‌ பயன்படுத்தும்‌ புதிய மரபினுக்குத்‌ தோற்றுவாயாகவும்‌; 
அறநெறிக்கு அடிகோலியும்‌, சமய' மறுமலர்ச்சிக்கு அடித்தளமிட்டும்‌ 
விளங்கியது.. இக்காலம்‌ சங்கம்‌ மருவிய காலம்‌ எனும்‌ போது, இதனை 
இருண்டகாலம்‌ என்பதற்கு வரலாற்றாசிரியர்களின்‌ மருண்ட' 
நிலைதான்‌ காரணமா; அல்லது ஏனைக்‌ காலங்களை நோக்க இன்‌ 
தமிழ்‌ ஏற்றமுற/ மையால்‌ இங்ஙனம்‌ இயம்பப்பட்டதா என்று ஐயுறத்‌ 
தோன்றுகிறது... இதனைப்‌ பின்‌ பழந்தமிழ்க்‌ காலம்‌ எனப்‌ 
பகர்கின்றன. 


3. பல்லவர்‌ காலம்‌ (கி. பி 600-875) 


- இதனைப்‌ பக்தி. இயக்க, காலம்‌? அல்லது “சைவ ையணைவ - 
காலம்‌”எனலாம்‌. சிம்ம விஷ்ணு பல்‌ லவன்‌ (பிற்கா லப்‌ பல்லவ அரசன்‌), 
தொண்டை நாட்டையும்‌ சோணாட்டையும்‌ களப்பிரரிடமிருந்து 
கைப்பற்றினான்‌ பாண்டியன்‌ கடுங்கோன்‌ களப்பிரரிடமிருந்து கன்‌ 
நாட்டை 'விடுவித்தான்‌. இங்ஙனம்‌ தமிழகம்‌ வடக்கே பல்லவராலும்‌, 
தெற்கே பாண்டியராலும்‌ ஆளப்பெற்றது. 


இக்‌: காலத்தில்‌ பெளத்தம்‌ மங்கியிருந்தது என்றே மொழிய 
வேண்டும்‌. முன்னமேயே 5 வேர்‌. விட்டு வளர்ந்திருந்தமையால்‌ 
சம்ணம்‌-குன்றாது; 6 ஆம்‌ நூற்றாண்டளவும்‌ நின்று மிலவியது. 
பல்லை மகேந்திரவர்மனும்‌, ப.ண்டியன்‌ நின்ற ' சீர்‌ 'நெடுமாறனும்‌” 
சமணம்‌ தழுவினர்‌). மன்னவன்‌ வழியே மக்களும்‌ ஒழுகினர்‌. 
நாளடைவில்‌,.- சமணத்துறவிகளின்‌ ஒழுக்கக்கேடு, வாழ்வில்‌ 
இன்பமுறச்‌ செய்யாது சமணம்‌ .தடுத்தமை, சமணப்‌ பள்ளிகளில்‌ 
ஊழல்‌ மிகுதி) இந்து சமயம்‌ : சமணபெளத்த : நற்கருத்துக்களைத்‌, 
தர்ர்தாக்கிக்‌ கொள்ளல்‌, சைவ வைணவ சமயங்கள்‌ “மக்களின்‌ உணர்‌ 
வுஃகு விருந்து... படை த்தமை. "வோன்‌ றிவற்றால்‌, “சம்ணம்‌ மக்கள்‌ 
ஆதர வின்னா" இழக்கத்‌: தொடங்கியது இதற்கேற்ப “சிவ்‌ வண்வ்‌ 


ரத்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சமயங்கள்‌ இணைந்து நின்று சமணத்தைச்‌ சாடின; வடக்கே, -திரு 
நாவுக்கரசர்‌ பல்லவன்‌ மகேந்திர வர்மனையும்‌ தெற்கே, சம்பந்தர்‌ 
பாண்டியன்‌ நின்ற சீர்‌ நெடுமாறனையும்‌ சைவர்களாக்கினர்‌. 
அரசர்கள்‌ ஆதரவினை இழந்து, அதன்‌ பயனாக மக்கள்‌ 
செல்வாக்கினையும்‌ இழந்தது சமணம்‌. சமணம்‌ சரிந்ததும்‌; ஒன்றி 
நின்று சமணம்‌ சாடிய இரு சமயங்களும்‌ தம்முட்‌ பகைக்கத்‌ 
தொடங்கின. கி.பி. 1-ல்‌ சவம்‌ சிறக்க வைணவம்‌ 
தாழ்ந்திருந்தது; கி. பி, 8-ல்‌ வைணவம்‌ வளமுற; சைவம்‌ சிறி 
தடங்கியிருந்தது. இதன்‌ பின்‌ சமயக்‌ காழ்ப்பு ஒருவாறு அடங்கியது. 
முதலில்‌ இரண்டும்‌ இணைந்திராவிடில்‌ சமணத்தைச்‌ சாய்த்திருக்க 
முடியாது; பின்னர்‌; இரண்டும்‌ இகல்‌ கொண்டமையால்‌ ஏற்றமுற 
இயன்றது என்பது எண்ணத்‌ தக்கது, 


சமயப்‌ பெரியார்கள்‌, சிறப்பாக; சைவ சமயக்‌ குரவர்கள்‌ 
அடியார்கள்‌ புடை சூழ; ஊர்‌ ஊராகச்‌ சென்று, பண்‌ சுமந்த 
பாடல்கள்‌ பாடி, கோயில்‌ தொறும்‌ சென்று இறைவனை வழுத்தினர்‌. 
புறச்‌ சமயங்களைப்‌ புறங்காணவும்‌, இந்து சமயத்தைச்‌ சீர்திருத்தித்‌ 
தழைத்திடச்‌ செய்யவும்‌ எண்ணங்கொண்டு,; முன்‌ வந்து; 
முன்னோடிகளாய்‌ நாயன்மார்களும்‌, ஆழ்வார்களும்‌. இணைந்து 
இயங்கி, இன்தமிழ்‌ மக்களை இயக்கிய இயக்கத்தையே புக்தி 
இயக்கம்‌ என்கிறோம்‌. 


இந்தப்‌ பக்தி இயக்கத்தால்‌ விளைந்த பயன்‌ எண்ணில; 1. பக்தி 
வெள்ளம்‌ பார்‌ முழுதும்‌ பரவிப்‌ பண்பையும்‌ அன்பையும்‌ வளர்த்தது. 
2. மன்னர்க்கும்‌ மக்களுக்கும்‌ இடையே இருண்ட காலத்தில்‌ 
ஏற்பட்ட இடைவெளி நீங்கி நெருக்கம்‌ உண்டானது. 3. இயற்றமிழ்‌ 
இசைமணம்‌ பெற்றது; தமிழிசை தழைத்தது. 4. மூலையில்‌ முடங்கிக்‌ 
கிடக்காது,; சங்ககாலம்‌ போன்றே அனைவரிடமும்‌ அருந்தமிழ்‌ 
விளையாடியது. 8. பண்டிதர்‌ மொழியாக இருத்த பைந்தமிழ்‌ பாமரர்‌ 
மொழிபாக மாறியது. 6. வடசொல்‌ கலந் மையால்‌ இறு க்யிருந்த 
தமிழ்‌ இளகியது; சொல்‌ வளமும்‌ சிறந்தது தமிழ்‌ எளிமை பெற்று 
இனிமையுற்றது. ர்‌. பைந்தமிழ்‌ பக்தி மொழியாக உருவெடுத்தது 
8. பன்முக வளத்தால்‌ பசுந்தமிழ்‌ புதுமெருகேற்றுப்‌ புதுப்‌ . 
பொலிவுற்றது. ச. பதிகமுறை தோனறியது. 10. பக்தி 
இலக்கியங்களான தேவார திவ்விய பிரபந்தங்கள்‌ பிறந்தன. 11. 
சைவ வைணவ சமயங்கள்‌ மலர்ச்சியுற்று நிலை பெற்றன. 12. 
பிள்ளைத்தமிழ்‌, உலா; கோவை, கலம்பகம்‌ போன்ற பிற்காலப்‌ 
ரபத்தங்கடகு ஊற்று நிலையாகப்‌ பக்திப்‌ பாடல்கள்‌ ஒளிர்‌ ந்தன. 
9. மன்னரையும்‌ மக்களையும்‌ பாடும்‌ முறை மாறி, இறைவனைப்‌ 
பாடும்‌ இலக்கிய மரபு ஏற்படடது. 14, இசை கூத்து இரண்டும்‌ சமண 


ம்து..ச்‌. விமலானந்கம்‌ il 


பெளத்தரால்‌ சீர்‌ தலைந்த நிலைமாறி, இக்கலைகளைத்‌ துய்ப்பதற்கு 
பக்தி பக்க பலமாக ஆகியது; ஆலயவிழாக்களில்‌ இசையும்‌ கூத்தும்‌ 
சிறப்புற்றன. 14. நாட்டுப்‌ பாடலுக்கு நல்லாதரவு கிடைத்தது. 
இதனால்‌ திருப்பாவை; திருவெம்பாவை; திருப்பள்ளியெழுச்சி 
போன்றன நாட்டுப்பாடல்‌ களின்‌ நல்வடிவங்களாக உருவெடுத்தன. 


16. தமிழகமெங்கணும்‌ கோயில்கள்‌ பெருகின. 47, மக்‌ 
கள்‌ பண்ப்ட, பாங்குற பக்தி இயக்கம்‌ காரணமாய்‌ நின்றது. 18. 
'ஆன்ம நேய ஒருமைப்‌ பாட்டு உணர்வு உண்டானது. 19. 
பல்சாதியினர்‌; பல மரபினர்‌, டல்வேறு இடத்தினர்‌ என இருண்ட 
காலத்தில்‌ பிரிந்திருந்தவர்‌ அனைவரும்‌ பக்திப்பாடலால்‌ 
பிணைந்தனர்‌. இறைவன்‌ முன்‌ எல்லோரும்‌ ஓரினத்தவரே எனும்‌ 
ஒற்றுமையுணர்வு ஓங்கியது; ஒன்றினர்‌; உணர்ந்தனர்‌; உரிமை 
விரும்பினர்‌. அவர்கள்‌ விருப்பம்‌ அடுத்த நூற்றாண்டில்‌ 
நிறைவேறியது. எனவே இவ்வியக்கம்‌ மக்களை ஒன்றுபடுத்தி, 
உரிமை; விழையச்செய்து வருங்காலத்‌ தமிழாட்சி வாழ்வுக்கு 
வித்திட்டது. 20. சைவ வைணவ சமயங்கள்‌ தமிழின்‌ இரு கண்கள்‌ 
என இணைந்தன. 2 1, பழஞ்செய்யுள்‌ மரபு புதுமுறையில்‌-சிற்றின்பக்‌ 
காதல்‌ பேரின்பக்‌ காதலாக--அமைத்தது 22. அடியார்‌ புடைசூழ 
ஊர்தோறும்‌ சென்று பாடிப்‌ பரபரப்பை உண்டாக்கியமையால்‌, 
ஆலய வழிபாட்டில்‌ ஆர்வம்‌ உண்டாகியது. 29. அப்பர்‌ உழவாரத்‌ 
திருப்பணி புரிந்து வநிகாட்ட,; ஆலயங்களைக்‌ காத்திடும்‌ வகை 
தோன்றியது. எளிமை பும்‌ உழைப்புமே இறைவன்‌ விழைவது என்பது 
உணரப்பட்டது. 24. பாடல்‌ பெற்ற தலம்‌எனும்‌ பெருமையும்‌ அதனால்‌ 
'ஆலயங்களின்‌-— ஊர்களின்‌ அருமையும்‌ அறியப்‌ பட்டன. 28. 
'இவ்வியக்கம்‌ தம்ழகம்‌ முழுதும்‌ சென்று பணியாற்றியமையான்‌, 
அக்கால நிலை, ஞால நூல்‌ அமைதி, வரலாற்றுக்கூறுகள்‌ ஆகிய 
அனைத்தும்‌ தெரியவரு தின்றன. கோயில்களில்‌ வழிபாடு 
வடமொழியில்‌ நடந்தது பாமரருக்குப்‌ புரியாதிருந்தது; பக்திப்‌ 
பாடல்கள்‌ இறையுணர்வை எடுத்தோதும்‌ வாயிலாகப்‌ பாமரருக்குப்‌ 
பயன்பட்டன. 


26. தெய்வானுபவங்களை உலகியலில்‌ வைத்துப்பாடும்‌ வழக்கு 
தோன்றியது. 27. வாழ்வின்‌ பின்னணியாகச்‌ சங்க காலத்தில்‌ 
விளங்கிய இயற்கை, இக்‌ காலத்தில்‌ இறைவனின்‌ எழிற்கோலமாக 
ஏத்தப்பெற்றது. 28. புதிய உரைநடை மணிப்பிரவாள நடை 
உண்டானது. பல்லவர்கள்‌ வடமொழிக்கே பேராக்கம்‌ தந்தமையால்‌ 
தமிழிலக்கியம்‌ வடமொழிப்‌ போக்கையே பெரிதும்‌ மேற்கொண்டது. 
29. இக்‌ காலத்தில்‌ தமிழுக்கும்‌ வடமொழிக்கும்‌ பொதுவான 
“விருத்தப்பாவே? தலைசிறந்து திகழ்த்தது. 33, தாழிசை, துறை, 


15 தமிழ்‌. இலக்கிய வர்லாது 


விருத்தம்‌ எனும்‌ பாவினங்களும்‌ 'சிறந்தோங்கின. -சங்க்‌ - மரு 
அகத்திணை தோத்திரப்‌ பாடல்களில்‌ கிறப்புரு பெற்றது. 


அளவிலும்‌ சுவையிலும்‌ .; பக்திப்பாடல்கள்‌ ', போல, பிற 
இலக்கியங்களில்‌ இல்‌ லையெனுமளவில்‌ மூவர்‌ தேவாரமும்‌, 
முதலாழ்வார்‌ நீங்கிய ஒன்பதின்மரின்‌ திவ்வியபிரபந்தங்களும்‌ 
தோன்றின. கீழ்க்கணக்கில்‌ நாலடியார்‌ தொகுக்கப்‌ பெற்றது. பெருங்‌ 
கதை, ஞானவுலா, நந்திக்கஉம்பகம்‌, பாரத வெண்பா போனற 
இலக்கியங்களும்‌, களவியலுரை, புறப்பொருள்‌ வெண்பாமாலை; 
சங்கயாப்பு, பாட்டியல்‌ போன்ற இலக்கண நூல்களும்‌, ஸ்ரீ புராணம்‌, 
காயசிந்தாமணி போன்ற உரைநடை நூல்களும்‌; திவாகரம்‌; 
பிங்கலம்‌ போன்ற நிகண்டுகளும்‌ எழுந்தன. பிரபந்தங்கள்‌ தோன்றத்‌ 
தொடங்கிய காலமும்‌ இதுவே. 


4, சோழர்‌ காலம்‌ (கி. பி. 875--1250) 


பல்லவப்‌ பேரரசு நிலைகுன்றியதும்‌, ' அவர்கட்குட்பட்டு 
சிற்றரசராயிருந்து திறை செலுத்திய சோழர்‌ சுயாட்சி. பெற்றனர்‌. 
வீசயாலய சோழன்‌ பல்லவர்களிடமிருந்து 'தஞ்சையைக்‌ கைப்பற்றி 
அதனைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு சோழ ஆட்சியை நிலை 
நாட்டினான்‌. முதலாம்‌ ஆதித்தன்‌ பல்லவ ' ஆளுகையில்‌ : இருந்த 
பிறநாடுகளைத்‌ தன்னாட்சிக்குள்‌ கொணர்ந்தான்‌. : பராந்தக 
சோழன்‌ பாண்டிய நாட்டைச்‌ சோழப்‌ பேரரசின்‌ கீழ்ப்‌ படுத்தினான்‌, 
இராசராசன்‌ காலத்தில்‌ ஆட்சி மிக உச்ச : நிலைக்கு வந்தது: 
கடற்படை கொண்டு ஈழ; கிழக்கிந்தியத்‌ - தீவுகளை 'வென்‌.நான்‌. 
இராசேந்திர 'சோழன்‌.கங்கை வரை சென்றம்‌, கடாரத்தை வென்றும்‌ 
விரிவுபடுத்தினான்‌. இங்ஙனம்‌ :உயர் நிலையில்‌ ஒளிர்ந்த சேச்ழப்‌ 
பேரரசு மூன்றாம்‌ .இராசராசன்‌.காலத்தில்‌ .வீழ்ச்சியுற்றது. இப்படித்‌ 
தமிழகம்‌ ஒரு குடைக்கீழ்‌(முதன்முதல்‌)இருந்த காலம்‌ சோழர்‌ கரலம்‌; 
சங்க: காலத்தில்கூட மூவேந்தர்‌ ஆட்சியில்‌ முக்கூறு பட்டிருந்தது 
தமிழகம்‌; 'ஆன்ால்‌ இக்காலத்திலோ ' ஒரு -குடைக்8ழ்‌ தமிழகம்‌ 
முழுதும்‌ ஒன்‌ றியிருந்தது. 


- அரசர்கள்‌.அனைத்துச்‌ சமயங்களையும்‌ ஒப்ப மதித்து. _ ஓம்பி 
வந்தனர்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ சிவநெ றியினர்‌ ஆயீனமையாலே 
ஐச வத்தையே சிறப்பாகப பரப்பினர்‌. ஆதலின்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ 
பதைத்து நின்ற, சமயங்கள்‌ இக்‌” காலத்தில்‌ “இகல்‌ மறந்து 
ஏற்ற ழற்றன. கோயில்கள்‌ பல கட்டினர்‌; பழங்கோயில்களைப்‌ 
புதுக்கினர்‌.' ன்‌ அவற்றிற்கு மானியங்கள்‌ ம்‌ வழங்கி; தேவார 
திவ்வியபிரபந்தங்களை ஓதுதற்கு ஏது செய்தனர்‌. நம்பியாண்டார்‌ 
தம்பிகள்‌ திநமுறைகளையும்‌, தாகம்‌ ழ்னிகள்‌ திவ்வியப்பீரபந்தத்‌ 
தையும்‌ தொகுத்தனர்‌. இக்‌ காலத்தில்தான்‌ “மெய்கண்ட. ்‌ “கத்வ்௫ும்‌ 


மீது, ௫: விம்ல்ர்ன்ந்தம்‌ ந்த்‌ 


இர்‌ "மா நுச்ும்‌ தத்தம்‌ நெறி பரப்பினர்‌. "சித்தர்கள்‌! சத்துவங்கள்‌ 
பரப்பிய கால்‌ ழம்‌ இதுவே. சமண பெளத்தர் களும்‌ தத்தம்‌ நெறியில்‌ 
இலக்கிய இலக்கணங்களை, யர்த்தனர்‌. அமைதியான கால்ம்‌ 
ஆசலாலே தஞ்சை : கங்கைகொண்ட சோழபுரம்‌ கோயில்கள்‌ 
கட்டப்‌ பெற்றன: அவை கலைகளின்‌ காட்பிடங்களாகவும்‌ கருவூலங்‌ 
களாகவும்‌ இல்ங்கின. சிற்பக்கலை வியக்கத்தக்க அளவில்‌ சீற்ந்சது; 
தில்லையில்‌ ஆடலர்சின்‌' படிவம்‌; இந்தியச்‌ சிற்பக்‌ 'க்லையின்‌ 
கொடுமுடியாக வடிவெடுத்தது (இன்று இதன்‌ திறம்‌" -வியந்து 
பாராட்டுகின்‌ றனர்‌ மேலை நாட்டினர்‌.) 


ம்க்க்ள்‌ நலன்‌ கருதி மன்னர்கள்‌ ஆண்டனர்‌. மன்னர்‌ உடல்‌, 
ம்க்கள்‌ உயிர்‌ நிலை எனும்‌ நிலை ஏற்பட்டது. பசியும்‌ பிணியும்‌। நீங்கி, 
வசியும்‌ வளனும்‌ சிறந்து நின்றன; கலைகள்‌ செழித்தன; பண்பாடு 
பெருகியது. பண்டே போல்‌; சீனம்‌ சாவகம்‌ போன்ற நாடுகளோடு 
தமிழகம்‌ வாணிகம்‌ நடாத்தியது; நாடு அமைதி 'மிகு சூழலில்‌ 
இருந்த்து; மக்க்ள்வாழ்வுப்‌ பிரச்சனையில்‌ சிக்குண்டு தவியாது, 
உட்ல்பற்றி உழலாது, உணர்வில்‌ ஓங்கி நின்றனர்‌. நல்ல்‌ பெரும்‌ 
புலவர்கள்‌; நல்ம்சால்‌ பெருநூல்கள்‌ தோன்றக்கூடிய முறையில்‌ 
சமூகச்சூழல்‌ செழிப்பும்‌ சிறப்பும்‌ மிக்கதாய்‌ இலங்கியது. சங்க காலக்‌ 
கலைவாழ்வின்‌ நிலையான ஆர்வம்‌, இருண்டகால அறவுணர்வு; 
பல்ல்வர்‌ கால்‌ . பக்திப்‌ பெருவெள்ளம்‌ இவை மூன்றும்‌ இணைந்து 
நின்று வாழ்லைவையும்‌ இலக்கியத்தையும்‌ வள மாக்கின. என்வேத ன்‌ 
இக்கால இலக்கியம்‌ வளனும்‌, நலனும்‌ நயனும்‌ பயனும்‌. சான்றதாக 
விளங்குகின்றது. 


. இக்‌ க்ர்லம்‌ முப்பெரும்‌ கவிச்‌ சக்கரவர்த்திகள்‌ (கம்பர்‌, ஒட்டக்‌ 
கூத்தர்‌, செயங்கொண்டார்‌) முன்னணியில்‌ நின்ற காலம்‌; திருத்‌. 
தக்க தேவர்‌, சேக்கிழார்‌, அவ்வை, புகழேந்தி போன்ற பெரும்‌ 
புலவர்கள்‌ பிறங்கிய்‌ காலம்‌; “கர்ப்பிய உற்பத்திக்காலம்‌? --*காப்பிய 
காலம்‌? : எனுமள விற்குக்‌ "காப்பியங்கள்‌ மண்டியகாலம்‌; பேரிலக்‌ 
கியங்கள்‌; சிறு: பனுவல்கள்‌, இலக்‌ கணங்கள்‌, புராணங்கள்‌, நிகண்டு 
கள்‌; நாடகங்கள்‌, தத்துவ நூல்கள்‌; மெய்க்கீர்த்திகள்‌, உத ந 
நூல்கள்‌, , உரைகள்‌ , எனப்‌ பல்‌ துறையிலும்‌ பைந்தமிழ்‌ பல்கிப்‌ 
பெருகி தழைத்துத்‌ ததும்பி பூத்துக்‌ குலுங்கிய பொற்காலம்‌. சங்க 
காலம்‌. போல; மன்னர்‌ மாண்பும்‌ மக்கள்‌ மாட்சியும்‌ பற்றிப்‌, 
புலவர்கள்‌ பெருநூல்‌ கள்‌ ' படைக்குமள்விற்கு, உலகியல்‌ வாழ்வு 


ஓங்கி உயர்ந்திருந்தது. 

சமயத்தில்‌ வண்டிண்க்வர்ட வேற்றவர்‌ ஆட்சியால்‌ (வட. 
மொழி செல்வாக்குப்பெற) . _வகையிழந்திருந்த வண்டமிழ்‌, சங்க, 
கரலம்‌ போல்‌ பழையபடி வேந்தர்கள்‌. மடியில்‌ வீற்றிருந்து வீறுடன்‌: 


i4 தமிழ்‌: இலக்கிய வரலாறு 


வளர்ந்தது. வடமொழிப்‌ புலமையால்‌. இராமாயணம்‌ -போன்ற இதி 
காசங்கள்‌ தமிழில்‌ எழுதப்பட்டன. ' ஆனால்‌ முன்னிரு காலங்களிலும்‌ 
முத்தமிழ்‌ மலர முட்டுக்கட்டையாயிருந்த வடமொழி, இக்‌ காலத்தில்‌ 
வலிகுன்‌ றியது; சமண பெளத்த சமயங்களால்‌ பீடிழந்த பெண்மை; 
இதுபோது ஏத்தப்‌ பெற்றது; ஆட்சியில்‌ குந்தவை நாச்சியார்‌ 
போன்றோர்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்தது போல்‌ றே, அருந்‌ தமிழிலும்‌ 
பெண்குலம்‌ போற்றப்‌ பெற்றது. கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ இப்பணி 
இயற்றினர்‌: பெண்மை போற்றப்‌ பெற்ற காலந்தானே, பெருங்‌ 
காலம்‌! 


பல்லவர்கள்‌ காலத்தில்‌ பக்திக்குப்‌ பயன்பட்ட : தாழிசை, 
துறை, விருத்தம்‌ போன்ற பாவினங்களை ஓசைச்‌ சிறப்பின்‌ காரண 
மாகப்‌ பெருங்காப்பியங்கள்‌ படைத்தற்குப்‌ பயன்‌ படுத்தினர்‌ இக்‌ 
காலப்‌ புலவர்கள்‌. அஃதாவது இசைத்‌ தமிழுக்குரிய பாவினங்களை, 
நால்வகைப்‌ பாவிலேயே செய்யப்படும்‌ மரபுடை இயற்றமிழ்‌ 
இலக்கியங்களை யாக்கவும்‌ பயன்படுத்தி வெற்றி கண்டனர்‌ 
புலவர்கள்‌. இதற்கு எடுத்துக்காட்டே திருத்தக்க தேவரின்‌ சிந்தா 
மணி. இது தொடங்கி எண்ணற்ற காவியங்கள்‌ இன்தமிழில்‌. 
எழுந்தன. இங்ஙனம்‌ காவியமும்‌ புராணமும்‌ பெருகியமையால்‌ 
இக்காலத்தைக்‌ “காவிய புராண காலம்‌” எனலாயினர்‌. இன்னபிற 
காரணங்களால்தான்‌ “தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ பொற்காலம்‌? என, 
வரலாற்றாசிரியர்களும்‌ * இக்‌ காலத்தை ஏத்துகீன்றனர்‌. 


$. நாயக்கர்‌ காலம்‌(கி.பி. 1250-1750) 


900 ஆண்டு காலம்‌ தமிழகம்‌ மீண்டும்‌ அன்னியர்‌ ஆட்சியால்‌ 
அல்லலுற்று அமைதியிழந்தது. பரந்த காலமாயினும்‌ சிறந்த 
நூல்கள்‌ பிறந்தன என்னுமா றிஃ லை, இதனைப்‌ “பிரபந்த காலம்‌? 
அல்லது “உரையாசிரியர்‌ காலம்‌? எனக்‌ குறிக்கலாம்‌. 


அரசியல்‌ ; கி. பி. 1250-ல்‌ சோழப்‌ பேரரசு வலிகுன்றவே, 
அதற்குட்பட்ட பாண்டியர்கள்‌ தலையெடுத்துத்‌ தனியாட்சி புரிந்‌ 
தனர்‌, ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு வரை (மாறவர்மன்‌ சுந்தர 
பாண்டியன்‌, குலேசேகர பாண்டியன்‌ போன்றார்‌ காலத்தில்‌) 
சிறந்து விளங்கிப்‌ பின்‌. வளிகுன்றியது. பாண்டியர்‌ இருவரின்‌ உட்‌ 
சண்டையைக்‌ கண்ட முகம்மதியர்‌ (மாலிக்காபூர்‌; துக்ளக்‌) 
தகவம்‌ பப்ப படட பட்ட டடம 


| 


உ. 146806 of The Imperial cholas (850-1200) was the 
Golden Age of Tamil culture and it was naturally marked by 
the widespread practice and patronage of Literatures 
Prof. K. A. Neelakanta Sastri 


லது..௪. விமலானந்தம்‌ 48 


படையெடுத்து வந்தனர்‌; பலமுறை முயன்று 1924-ல்‌ மதுரையில்‌ 
முகம்மதிய ஆட்சியை நாட்டினர்‌; கோயில்கக£யும்‌ பிறவற்றையும்‌ 
கொள்ளை அடித்தனர்‌--அழித்தனர்‌. வெறுப்புற்ற மக்கள்‌ இவர்‌ 
களிட மிருந்து தங்களையும்‌ இந்து மதத்தையும்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள 
(இஸ்ல.மியர்களிடமிருந்து இந்து மதத்தையும்‌ கலையையும்‌ 
காக்கவே தோன்றிய) விஜயநகர ஆட்சியை வரவேற்றனர்‌. 
இதனால்‌ மதுரையில்‌ (1870) விஜயநகர ஆட்சி துவங்கியது. 
1209-ல்‌ அவர்கள்‌ வலிவு குறையவே, தஞ்சை-மதுரையிலிருந்த 
விசயநகரப்‌ பிரதிநிதிகள்‌ நாயக்கர்‌ ஆட்சியை நிலைநாட்டினர்‌. 
இங்ஙனம்‌ பாண்டிய--விசயநகர--நாயக்கர்‌ ஆட்சியைத்தான்‌, 
தாயக்கர்‌ காலம்‌ எனக்‌ குறிக்கிறோம்‌. 


சமய நிலை: சைவ வைணவ சமயங்கள்‌ இஸ்லாமியப்‌ படை 
யெடுப்பினால்‌ இடர்ப்பாடுறவே, மீண்டும்‌ தம்‌ ழட்பகை மறந்து ஒன்று 
பட்டு இஸ்லாமியத்தை எதிர்த்தன; மன்னர்களும்‌ மக்களும்‌ ஆதரவு 
தந்தனர்‌. நாயக்கர்கள்‌ வைணவ சமயத்தினர்‌; ஆயினும்‌ பிற 
சமயங்களைப்‌ போற்றவே செய்தனர்‌. உட்சமயங்களும்‌, தத்துவ 
சாத்திரங்களும்‌ பெருகின. கோவீல்களும்‌ மடங்களும்‌ சமயத்தைப்‌ 
பரப்பும்‌ பொருட்டு நிறைய தோன்றின. இக்‌ காலத்தில்தான்‌ 
இஸ்லாமியமும்‌ கிறித்துவமும்‌ சமிழகத்தில்‌ புகத்‌ தொடங்கின. 
சித்தர்கள்‌ தத்துவம்‌ பரவிய காலமும்‌ இதுவே. 


சமூக நிலை: தமிழரின்‌ நாகரிகச்‌ சின்னமாக விளங்கிய 
கோயில்களை முகம்மதியர்கள்‌ அழிக்கத்‌ தொடங்கவே; அவர்கள்‌ 
பால்‌ வெறுப்பு மிகக்‌ கொண்டனர்‌ மக்கள்‌. அவர்களிடமிருந்து 
கோவில்களையும்‌ இந்து சமயத்தையும்‌ காத்திடத்‌ துடித்தனர்‌. 
ஆதலின்‌ தம்‌ பகைமை மறந்து, பாகுபாடு துறந்து இஸ்லாமியரை 
எதிர்த்தனர்‌. இங்ஙனம்‌ மக்கள்‌ மனம்‌ முழுதும்‌ கோவில்களையும்‌ 
சமயங்களையுமே சுற்றி நின்றன. ஆகவே, மக்கள்‌ சிந்தை கவர்ந்த 
இவற்றைப்‌ பற்றியே இலக்கியம்‌ யாத்தனர்‌ புலவோர்‌. பழந்தமிழ்‌ 
இலக்கிய இலக்கணங்களைப்‌ பயிலும்‌ ஆர்வமும்‌ மக்களிடமிருந்தது. 
அவர்கட்குத்‌ துணையாக உரைநூல்கள்‌ உதித்தன. மன்னரும்‌ 
மக்களும்‌ வடமொழியைப்‌ போற்றினர்‌; ஆதலின்‌ வடமொழி 
நூல்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டன. மணிப்பிரவாள நடை 
தோன்றிற்று. மக்களுக்குச்‌ சிலேடை, சந்தம்‌. சொல்லலங்காரத்தில்‌ 
ஈடுபாடு இருந்ததே தவிர; சிறந்த கவிதைகளில்‌ சிந்தை 
தோயவில்லை. அதனால்‌ அதற்கேற்ற செய்யுட்களே தோன்‌ றின. 
அன்றியும்‌ மன்னர்கள்‌ சிற்றின்ப ஆர்வலராய்‌ இருந்தமயான்‌, 
.சிருங்காரச்‌ சுவை மிக்கதாயும்‌ அவர்களைப்‌ போற்றிடும்‌ நூல்கள 
*வுமே தோன்‌ றின) அவர்களோரடு அந்நூல்கள்‌ சிறப்பிழந்‌ தன. 


18 தமிழ்‌௨இலத்கிய வரலாறு 


நூல்கள்‌! பிரபந்தங்கள்‌; புராணங்கள்‌; தனிப்பாடல்கள்‌, 
உரைகள்‌ இக்காலத்தில்‌, எழுந்தன... கோயில்களும்‌, அதிவீரராம 
பாண்டியன்‌ போன்றோரும்‌; தருட்புர-திருவாவடுதுறை மடங்களும்‌ 
தமிழ்‌ வளர்த்தன. 14-ஆம்‌ நூற்றாண்டு: உரையாசிரியர்‌ காலம்‌; 
இளம்பூரணர்‌, சேனாவரையர்‌, பேராசிரியர்‌, அடியார்க்கு நல்லார்‌, 
பரிமேலழகர்‌ போன்றோர்‌ வதிந்த காலம்‌. திவ்வியபிரபந்தத்திற்கு - 
உரை வகுத்த ஆளவந்தார்‌; நஞ்சீயர்‌) அழகிய மணவாள ஜீயர்‌, 
பெரியவாச்சான்‌ பிள்ளை, வடக்குத்‌ கிருவீதிபபிள்ளை போன்றோர்‌ 
காலமும்‌; சைவ. சித்தாந்த நூல்கட்கு, உரை வகுத்த காலமும்‌; 
உமாபதி சிவாச்சாரியார்‌ போன்றார்‌ மெய்கண்ட. சாத்திரம்‌ யாத்த 
காலமும்‌ இதுவே. நன்னூல்‌; அறநெறிச்சாரம்‌ போன்றன தோன்றிய 
காலம்‌ இஃதெனலாம்‌. 15-17ஆம்‌ நூற்றாண்டு விவரங்களை 
பிற்காலப்‌ பகுதியில்‌ காணலாம்‌. 


6. ஐரோப்பியர்‌ காலம்‌ (1750- 1947) 


இதனைச்‌ “சமயக்‌ கலப்புக்‌ காலம்‌? அல்லது “உரை . நடைக்‌ 
காலம்‌?” என்பர்‌. 


அரசியல்‌: நாயக்கர்‌ ஆட்சி நலியத்‌ தொடங்கியதும்‌ 'முகம்ம்தி 
யர்கள்‌ பன்முறை முயன்று தமிழக ஆட்சியைக்‌ கைப்பற்றி ஆண்ட 
னர்‌. ஆயினும்‌ நிலைத்த ஆட்சியை . அவர்களால்‌ , (நிலைநாட்ட 
முடியாது போயிற்று; இந்து முஸ்லீம்‌ சண்டைகளும்‌, உள்‌ நாட்டுக்‌ 
குழப்பங்களும்‌ மிகுந்து அமைதியின்‌ றி இருந்தது. இதனை வாய்ப்‌ 
பாகக்‌ கொண்ட-அதுபோது: வணிகத்தின்‌. பொருட்டு வந்திருந்த 
ஆங்கிலேபரும்‌, பிரெஞ்சுக்காரரும்‌, டச்சுக்காரரும்‌ தமிழ்நாட்டின்‌ 
பல இடங்களைப்‌ - பிடித்து ஆண்டனர்‌. இனி இவர்கட்குள்ளும்‌ 
அடிக்கடி பூசல்‌ நிகழ்ந்து இறுதியில்‌ பாண்டிச்சேரி, காரைக்கர்ல்‌ 
பகுதிகளில்‌ பிரெஞ்சுக்காரரும்‌, ஏனை இடங்களில்‌ ஆங்கி உயரும்‌ 
ஆளத்‌ தொடங்கினர்‌. (1752-ல்‌ கிளைவ்‌, நவாப்புகளிடமிருந்து 
ஆர்க்காட்டைக்‌ கைப்பற்றி அதன்‌ மூலம்‌ ஆங்கில ஆட்சிக்கு 
அடிகோலினார்‌ ). இவர்கள்‌ ஆட்சி காரணமாக நாட்டில்‌ அமைதி 
யான சூழ்நிலை உருவானது; ஆதலின்‌ நாடும்‌ நற்றமிழும்‌ 
பல்லாற்றான்‌ செழித்தன. ஆயினும்‌ வடுதலை வேட்கை வளர்ந்து 
தேசீய உணர்வு மிகுந்து 1947-ல்‌ தமிழகம்‌ வெள்ளையர்‌ ஆட்சி 
யினின்றும்‌ விடு ட்டது. ஆட்சி முறையிலும்‌ இராணுவத்திலும்‌ 
ப்பம்‌, அலவு முறை அமைந்து விட்டது. ' i 


.- சமயம்‌: தொடக்கத்தில்‌ கிருத்துவ சமயம்‌, சைவ வைணவ 
கண்டனத்துக்கும்‌ இஸ்லாமியத்தின்‌ தாக்குதலுக்கும்‌ ஆளாகி ஆங்‌ 
கில ஆட்சி வந்ததும்‌ செழித்து: வளரலாயிற்று. பரதிரிமார்களும்‌ கத்‌ 
தோஜிக்க குருமார்களும்‌ தங்கள்‌ வாழ்வையே தியாகம்‌, செய்து 


ம்து. ச. விமலானந்தம்‌ 17 


சமயத்தைப்‌ பரப்பினர்‌. மக்களைக்‌ கட்டாயத்தின்‌ பேரில்‌ கிருத்த 
வர்களாகவும்‌ செய்தனர்‌. கல்வி; மருத்துவம்‌ போன்ற பல உதவிகள்‌ 
புரிந்து, தமிழ்மொழியைப்‌ பயின்று தமிழரோடு நடையுடை 
பாவனைகளால்‌ ஒன்றிக்‌ கலந்து ஊடாடி உழைத்தமையால்‌, 
கிருத்துவ சமயம்‌ வேரூன்றி வளர்ந்து செழித்து-தழைத்தது, 
முகம்மதியர்‌ ஆட்சியில்‌ இஸ்லாமிய சமயம்‌ விரைந்து வளர்ந்தாலும்‌ 
அவ்வாட்சியின்‌ பின்‌ அவ்வளவாகப்‌ பரவாது போயிற்று; ஆயினும்‌ 
வளர்ந்து வரை அதனைத்‌ தழுவிய தமிழ்‌ மக்கள்‌ அச்‌ சமயத்தைக்‌ 
காத்து வளர்த்தனர்‌; அதன்‌ பயனாகவும்‌ அருந்தமிழ்‌ பாங்குற்றது. 
சைவ வைணவ சமயங்கள்‌ கிருத்துவத்தைச்‌ சாடும்‌ முறையில்‌ 
போட்டியின்‌ காரணமாகச்‌ சமயத்தையும்‌ செந்தமிழையும்‌ 
வளர்த்தன. ஆக; கிருத்துவ இஸ்லாமிய இந்துசமயங்கள்‌ எனும்‌ 
மும்முனைப்‌ போட்டியில்‌ முத்தமிழ்‌ புத்தம்‌ புதிய முறையில்‌ 
முத்திறத்தில்‌ பல்கிப்‌ பெருகியது. 


சமூகம்‌; கிருத்துவ, இஸ்லாமிய சமயங்கள்‌ நாட்டில்‌ பரவவே, 
இச்‌ சமயங்களைத்‌ தமிழர்‌ தழுவலாயினர்‌. சமுதாயத்தில்‌ உணவு, 
உடை, பழக்க வழக்கங்கள்கூட மாற்றமுற்றன. ஆங்கில ஆட்சியின்‌ 
காரணமாக அனைவரும்‌ கல்வி கற்றனர்‌; மேலை நாட்டு 
நாகரிகத்தில்‌ மோகமுற்றனர்‌. வாணிபம்‌, மருத்துவம்‌, போக்குவரவு 
சாதனங்கள்‌ போன்றவற்றான்‌ மக்கள்‌ வாழ்வு வளமுற்றது. சமயப்‌ 
பொதுமை சமத்துவம்‌, சகோதரத்துவம்‌, தாழ்மையுணர்வு ஆகிய 
பண்புகள்‌ வளர்ந்தன. இதன்‌ பயனாக இலக்கியங்களும்‌ இவற்றிற்‌ 
கேற்ப உருவெடுத்தன. 


7. 20-ஆம்‌ நூற்றாண்டு (1900 தொடங்கிய இது நாள்வரை) 


1947-லிருந்தே நம்‌ காலம்‌ தொடங்கினும்‌, இக்‌ காலப்போக்குப்‌ 
பற்றி 1900-லேயே அரும்பிவிட்டமையான்‌ அது தொடங்கி 
ஆய்வதே பொருத்தமானது. அண்ணல்‌ காந்தி பேரன்றாரின்‌ 
முயற்சியாலும்‌, அனைத்திந்திய காங்கிரஸ்‌ உழைப்பாலும்‌ 1947-ல்‌ 
விடுதலை பெற்றோம்‌. நம்‌ ஆட்சி நாட்டில்‌ நிலவியது, குடியாட்சி 
நிலைத்தது. சங்க காலத்தில்‌ தமிழக ஆட்சி-முடியாட்சி) இக்‌ 
காலத்திலும்‌ தமிழக ஆட்சி-அதுவும்‌ குடியாட்சி. எனவேதான்‌ 
சங்ககாலம்‌ போல்‌, இந்த நூற்றாண்டு, மக்களாட்சியால்‌ மாண்புற்று 
விளங்கும்‌ என எதிர்பார்க்கிறோம்‌. . ஆங்கிலக்‌ கல்வி முறையும்‌, 
ஜரோப்பிய நாகரிக நெறியும்‌ காரணமாக முன்னேறிய நாடும்‌ 
தமிழும்‌; தமிழ்க்‌ கல்வி முறையாலும்‌, தமிழ்ப்‌ பண்பு நலத்தானும்‌ 
தாளும்‌ சிறக்கும்‌ என்பது ஒருதலை. இந்த நூற்றாண்டின்‌ இலக்கிய 
தளர்ச்சியும்‌ போக்கும்‌ பற்றி இந்நூலின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ இத்‌ 
அலைப்பினடியில்‌ கண்டு கொள்க. இதனை “மறு மலர்ச்சிக காலம்‌? 
எனலாம்‌. 


+ இ. 


16 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தமிழ்ச்சங்கம்‌ 

பைந்தமிழ்‌ பல்வகைச்‌ சிறப்பினது. அவற்றில்‌ ஒன்று: சங்கம்‌ 
வைத்து மொழி வளர்த்தமை. பிரெஞ்சு மெொழி வளர்ச்சி கருதி, 
பிரெஞ்சு கல்விக்‌ கழகம்‌ (French academy) பத்தாம்‌ “நூற்றாண்டில்‌ 
தோன றியது. ஆனால்‌ தமிழிலோ பல்லாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பே 
கழகம்‌ இருந்தது. தொன்மைச்‌ சிறப்பு மட்டுமன்று; இன்றும்‌ கரந்தை, 
மதுரை, சென்னை, தீருச்சி தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ எனச்‌ செந்தமிழ்‌ 
வளர்க்க சங்கங்கள்‌ தோன்‌ றிக்‌ கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில்‌ 
மட்டுமன்று; வடக்கே பம்பாய்‌, டெல்லி, நாகபுரி, கல்கத்தா போன்ற 
இடங்களிலும்‌, கடல்‌ கடந்தும்‌ பர்மா தமிழ்ச்சங்கம்‌, லண்டன்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌ எனத தரணியெங்கும்‌ தமிழ்ச்சங்கங்கள்‌ தோன்றியுள்ளன. 
தமிழர்‌ எங்கெல்லாம்‌ வதிகின்றனரோ, அங்கெல்லாம்‌ அருந்தமிழ்‌ 
வளர்க்கப்‌ பெரு மன்றங்கள்‌ பிறக்கின்றன. இது தமிழர்‌ குருதியோடு 
கூடிய குணம்‌ சங்க மரபு--தமிழர்தம்‌ மூச்சு எனலாம்‌. 


மூவேந்தரும்‌ முத்தமிழ்‌ வளர்த்தனர்‌; என்றாலும்‌ சங்கம்‌ 
வைத்துச்‌ 6சந்தமிழ்‌ வளர்த்த தனிப்பெருமை பாண்டியர்க்கே 
உரியது. தம்ழகஃமெங்கினும்‌ வாழ்ந்த புலவர்கள்‌ மதுரையில்‌ குழுமி 
செந்‌ ம்ழ்‌ ஆயந்தனர்‌--அரங்கேறறினம்‌. அக்‌ காலம்‌ தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்றல தலையாய காலமாகத்‌ திகழ்கிறது; பொற்காலமாகப்‌ 
பொலிகிறது: உலகிலேயே முதன்‌ முதல்‌ சங்கம்‌ நிறுவிய பெருமை 
நம்முடையதாக இருக்க, இன்று சங்கம்‌ எல்லாம்‌ கற்பனை எனக்‌ 
கூறுமளவிற்கு வந்துளளது. எத்துணையோ சங்கங்கள்‌ 
இருந்தனவாகல்‌ கூறப்படுகிறது; ஆயினும்‌ முச்சங்கம்‌ பற்றியே 
இதுபோது பேசப்படுகிறது. 


முதல்‌ முதல்‌ சங்கம்‌ பற்றிய குறிப்பு கி.பி.7 ஆம்‌ 
நூற்றாண்டைய நாவுக்கரசர்‌ தேவாரத்தில்‌ வருகிறது; 


“நன்‌ பாட்டுப்‌ புலவனாய்ச்‌ சங்கம்‌ ஏறி 
நற்கனகக்‌ கிழிதருமிக்‌ கருளி னோன்காண்‌? 


(திருப்புத்தூர்‌ திருத்தாண்டகம்‌-8) 


சங்கம்‌ பற்றிய முழு விவரமும்‌ 11, 12-ஆம்‌ நூற்றாண்டைய 
இறையனார்‌ அகப்பொருள்‌- நக்கீரர்‌ உரையான்‌ அறிகிறோம்‌. அது 
வருமாறு: 


தலைச்‌ சங்கம்‌: தலைச்சங்கம்‌, இடைச்சங்கம்‌, கடைச்சங்கம்‌ 
என மூவகைப்பட்ட சங்கம்‌ இரீ இயினார்‌ பாண்டியர்கள்‌, அவருள்‌ 
தலைச்‌ சங்கமிருந்தார்‌ --  அகத்தியனாரும்‌, திரிபுர மெரித்த 
விரிசடைக்‌ கடவுளும்‌ குன்றெறிந்த முருகவேளும்‌, முரிஞ்சியூர்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 19 


முடிநாகராயரும்‌, நிதியின்‌ கிழவனும்‌ என இத்‌ தொடக்கத்தார்‌ 
ஐ.ந்நூற்று நாற்டத்தொன்பதின்‌ மர்‌ (549) என்பர்‌. அவர்‌ உள்ளிட்டு 
நாலாயிரத்து நானூற்று நாற்பத்‌ தொன்பதின்மர்‌ (4149) பாடினார்‌ 
என்பர்‌. அவர்களால்‌ பாடப்பட்டன எத்துணையோ பரிபாடலும்‌, 
முதுநாரையும்‌, முதுகுருகும்‌, களரியா விரையும்‌ என 
இத்‌ தொடக்கத்தன. அவர்‌ நாலாயிரத்து நானூற்று 
நாற்பதிற்றியாண்டு (4140) சங்கமிருந்தார்‌ என்பர்‌, அவர்கள்ச்‌ 
சங்கம்‌ இரீ இயினார்‌ காய்ச்சின வழுதி முதலாகக்‌ கடுங்கோண்‌ ஈறாக 
எண்பத்‌ தொன்பதின்மர்‌ (89) என்பர்‌. அவருள்‌ கவியரங்கேறினார்‌ 
எழுவர்‌ (7) பாண்டியர்‌ என்பர்‌. அவர்‌ சங்கம்‌ இருந்து தமிழ்‌ 
ஆராய்ந்தது கடல்‌ கொள்ளப்பட்ட மதுரை என்ப, அவர்க்கு நூல்‌ 
அகத்தியம்‌, 


இடைச்சங்கம்‌; இடைச்‌ சங்கமிருந்தார்‌ அகத்தியனாரும்‌, 
தொல்காப்பியனாரும்‌, இருந்தையூர்க்‌ கருவகோழியும்‌, மோசியும்‌, 
வெள்ளூர்க்‌ காப்பியனும்‌, சிறுபண்டரங்கனும்‌, திறையன்‌ மாறனும்‌. 
துஉரைக்கோனும்‌, கீரந்தையும்‌ என இத்‌ கதொடக்கத்தார்‌ 
ஐம்பத்தொன்பதின்‌ மர்‌ (9-) என்ப. அவரு எளிட்டு மூவாயிரத்து 
எழுநூற்றுவர்‌ (3-00) பாடினார்‌ என்ப. அவர்களால்‌ பாடப்புஃடன 
கலியும்‌, குருகும்‌; வெண்டரளியும்‌, வியாழமாலை அகவலும்‌ என 
இத்தொடக்கத்தன என்ப. அவர்களுக்கு நூல்‌ அகத்தியமும்‌, 
தொல்‌ £ரப்பியமும்‌, மா புராணமும்‌; இசை நுணுக்கமும்‌, 
பூத்புராண மம்‌ இவை யென்ப. அவர்‌ மூவாயிரத்து எழுநூற்றியாண்டு 
(8700) சங்கமிருந்தார்‌ என்ப. அவரை சங்கம இரீஇயினார்‌ 
்‌ வெண்டேர்ச்செழியன்‌ முதலாக முடத்திருமாறன்‌ ஈறாக 
்‌ ஐம்பத்தொன்பதின்மர்‌(59)என்ப. அவருள்‌ கவியரங்கேறினார்‌ ஐவர்‌ 
(5) பாண்டியர்‌ என்ப. அவர்‌ சக்கமிருந்து தமிழாராய்ந்தது 
கபாடபுரத்தென்ப. அக்‌ காலத்துப்‌ போலும்‌ பாண்டியனாட்டை கடல்‌ 
கொண்டது. 


கடைச்சங்கம்‌; இனிக்‌ கடைச்‌ சங்கமிருந்து தமிழராய்ந்தார்‌ சிறு 
மேதாவியாரும்‌, சேந்தம்‌ பூதனாரும்‌, அறிவுடையரனாரும்‌; 
பெருங்குன்றூர்க்கிழாரும்‌,; இளந்திருமாறனும்‌, மதுரையாசிரியர்‌ 
நல்லந்துவனாரும்‌, மருதனிளதாகனாரும்‌,; கணக்காயனார்‌ மகனார்‌ 
ந்க்கீரனாருமென இத்தொடக்கத்தார்‌ நாற்பத்‌ தொன்பதின்மர்‌ (49) 
என்ப. அவருள்ளிட்டு நானூற்று . நாற்பத்தொன்பதின்மர்‌ (49) 
பாடினார்‌ என்ப. அவர்களால்‌ பாடப்பட்டன நெடுந்தொகை 
நானூறும்‌, குறுந்தொகை நானூறும்‌, நற்றிணை நானூறும்‌; 
புறநானூறும்‌, ஐங்குறு நூறும்‌ பதிற்றுப்பத்தும்‌, நூற்றைம்பது 
கலியும்‌, எழுபது பரிபரடலும; கூத்தும்‌; வரியும்‌, சிற்றிசையும்‌; 
பேரிசையும்‌ என்று இத்தொடக்கத்தன. அவருக்கு நூல்‌ 


20 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


. அகத்தியமும்‌, தொல்காப்பியமும்‌.ஏன்ப, அவர்‌ சங்கமிருந்து தமிழ்‌ 
ஆராய்ந்தது ஆயிரத்தெண்ணூற்றைம்பதிற்றியாண்டு (1850) 
என்ப. அவர்களைச்‌ சங்கம்‌ இரீஇயினார்‌ கடல்‌ கொள்ளப்பட்டு 
போந்திருந்த முடத்திருமாறன்‌ முதலாக உக்கிரப்‌ பெருவழுதி ஈறாக 
தாற்பத்தொன்பதின்மர்‌ (49) என்ப. அவருள்‌ கவியரங்கேறினார்‌. 
மூவர்‌ (8). பாண்டியர்‌ என்ப. அவர்‌ சங்கமிருந்து தமிழாராய்ந்தது 
உத்தர மதுரை என்ப. 


இங்ஙனம்‌ முச்சங்கம்‌ இருந்தமைக்கு இறையனார்‌ களவியலுரை 
தவிர, வேறு சான்‌ நில்லை. ஆயினும்‌ சிலப்பதிகார உரையில்‌ தலை, 
இடைச்‌ சங்கம்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ வருகின்றன. பாண்டியநாட்டுச்‌ 
செவ்வூர்ச்‌ சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ வீட்டு ஏட்டுப்‌ பிரதியில்‌ கண்ட ஓர்‌ 
அகவற்பா வாயிலாக முச்சங்க வரலாறு தெரிய வருகிறது. ஆனால்‌ 
இவையிரண்டும்‌ களவியலில்‌ கூறியாங்கு கூறுகின்றன. ஆக; 
முச்சங்கங்களும்‌ மூவேறிடங்களில்‌ தோன்றி : கடல்‌ கோள்களால்‌ 
அடுத்தடுத்து அழிந்ததையும்‌, ஏறக்குறைய 197 அரசர்கள்‌ காலத்தில்‌ 
10,000 யாண்டுகள்‌ இருந்தமையும்‌ அறியலாம்‌. 


மேற்கூறியவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டு சங்கம்‌ பற்றிப்‌ 
பல்வேறு கருத்துக்கள்‌ நிலவுகின்றன. அவற்றினை ஆய்வோம்‌: 


1. சங்கமே இருந்ததில்லை 


இக்‌ கருத்துடையோர்‌ ௪.7. சீனிவாச ஐயங்கார்‌, K..சிவ 


ராஜ பிள்ளை; கா. நமச்சிவாய முதலியார்‌ போன்றார்‌. இவர்கள்‌ 
கூறும்‌ ஏதுக்கள்‌: i 


1) சங்கம்‌ என்ற சொல்லே தமிழ்ச்‌ சொல்‌ அன்று; சொல்லே 
தமிழில்லை யென்றால்‌, சங்கமும்‌ இருந்திருக்க இயலுமா? அன்றியும்‌; 
“க த நப ம எனு மாவைந்‌ தெழுத்தும்‌ 
எல்லா வுயிரொடும்‌ செல்லுமார்‌ முதலே? (61) 


“சகரக்‌ கிளவியும்‌ அவற்றோ ரற்றே 
அ ஐ ஒள எனும்‌ மூன்றலங்‌ கடையே? (62) 


என்னும்‌ தொல்காப்பிய நூற்பாக்களின்படி; சகரம்‌ மொழிக்கு 
முதல்‌ வராது; ஆகலின்‌ சங்கம்‌ வடசொல்‌ என்கின்றனர்‌. 


_ மறுப்பு: ஒலியொப்புமை கொண்டு ஒரு சொல்லை வடசொல்‌ 
என்பது நன்றன்று. சங்கம்‌ என்பதில்‌ 13 என்ற ஒலியுளது, அதனால்‌ 
வடசொல்‌ எனல்‌ வீண்‌. திரிகடுகம்‌, திரிசடை, திரிகரண சுத்தி 
இவற்றில்‌ 11௦௦ எனும்‌ சொற்கள்‌ ஒலியால்‌ ஒன்றுபட்டுள. எனவே 


அச்‌ சர 


மது. ௪. விமலானந்தம்‌ 23 


இவை ஒரு மொழியினின்று இன்னொரு மொழிக்குச்‌ சென்ற சொற்கள்‌ 
எனலாமோ? தமிழில்‌ அப்பர்‌, ஆங்கிலத்தில்‌ பறறசா£ இரண்டும்‌ 
ஓரொலியே; ஒரு சொல்லலாமோ? ஒலியால்‌ வடசொல்‌ என்றல்‌ 
அறிவுடைமையாகாது, ச என்ற சொல்‌ சட்டி, பஞ்சம்‌ எனும்‌ போது, 
பல ஓலி பெறுகிறது. ௧. கடல்‌; முகம்‌, மங்காத எனும்‌ போது; 
வடவொலி பெறுகிறது. இது தமிழின்‌ திறம்‌. ஒரே எழுத்து அமையும்‌ 
இடத்தான்‌ எத்தனையோ ஒலிகள்‌ பெறுகின்றது. இத்திறத்தையே 
குறையாகக்‌ கொண்டு தமிழ்ச்‌ சொல்‌ இல்லை எனல்‌ அழகன்று. 
தொல்காப்பியத்தை யொட்டியமைந்த சங்க இலக்கியங்களில்‌ சங்கு, 
சந்து; சவட்டு, சமழ்ப்பு, சையொத்து என வருகின்றன. நூற்பா 
தவறுபட எழுதப்பட்டுள்ளது. அவை ஒள எனும்‌ ஒன்றலங்கடையே? 
என்றிருத்தல்‌ வேண்டும்‌. எனவே ஒலி, தொல்காப்பிய நூற்பா ஆகிய 
காரணங்களான்‌, சங்கம்‌ வடசொல்‌ என்பது தவறு. தமிழ்ச்‌ 
சொல்லே! 


2) “சங்க இலக்கியங்கள்‌? எனப்படும்‌ சங்க நூல்களிலேயே 
சங்கம்‌ இருந்தமைக்கு எத்தகு சான்றும்‌ இன்று: சங்கம்‌ என்ற சொல்‌ 
வழக்கும்‌ காணப்‌ பெறவில்லை. 


மறுப்பு; சங்க இலக்கியங்களில்‌ . சான்று வரவில்லை 
என்பதாலேயே சங்கமில்லை எனல்‌ பொருத்தமன்று. பண்பாடு 
. என்ற சொல்‌ இலக்கியத்தில்‌ இல்லை; எனவே தமிழர்‌ 
பண்பில்லாதவர்‌ என்பது ஏற்புடைத்தாமோ? இற்றை நாள்‌ போல; 
தமிழ்ப்‌ புலமை சங்க காலத்தில்‌ ஒரு சிலரிடம்‌ மட்டும்‌ அமையவில்லை, 
அரசர்‌ முதல்‌ மருத்துவர்‌, உழவர்‌, கணியர்‌, பெண்டிர்‌ அனைவரும்‌ 
அருந்தமிழ்ப்‌ புலமை பெற்றிருந்தனர்‌. “நாடறிந்த பார்ப்பனருக்குப்‌ 
பூணூல்‌ எதற்கு? மதுரை என்றாலே சங்கத்தைத்தான்‌ குறிக்கும்‌; 
எனவே கூடல்‌, மதுரை என்றாலே தமிழ்ச்‌ சங்கம்‌ தெரியவரும்‌, 
கீழ்ப்பாக்கம்‌, பெரம்பூர்‌, கரந்தை என்றாலே முறையே பைத்திய 
மருத்துவமனையும்‌, இரயில்‌ பெட்டித்‌ தொழிற்சாலையும்‌, கரந்தைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கமும்‌ நினைவுக்கு வரவில்லையா? அன்றியும்‌ இதுபோது 
சங்க இலக்கியம்‌ அனைத்தும்‌ கிடைத்துள்ளனவா? கனல்‌, புனல்‌, 
கடல்‌ கோளில்‌ போயின பாடல்களில்‌ குறிப்பு இருக்கலாமல்லவா? 
அரைகுறை ஆதாரங்களை வைத்துக்‌ கொண்டு ஒன்றினை 
அறுதியிடல்‌ நன்றன்று. பண்டை இலக்கியங்களில்‌ பயின்றுவரும்‌ 
அவை, புணர்‌ கூட்டு, தொகை, கழகம்‌; குழு, பட்டி; மண்டபம்‌ 
போன்ற சொற்கள்‌ சங்கம்‌--புலவர்‌ கூட்டம்‌ என்ற பொருளில்‌ தானே 
வழங்குகின்றன? தொடக்கத்தில்‌ பாரதி தமிழ்ச்‌ சங்கம்‌; கரந்தைத்‌. 
தமிழ்ச்‌ சங்கம்‌ என வைத்து பின்னர்‌ சங்கத்தை விட மன்றம்‌, கழகம்‌ 
போன்ற சொற்கள்‌ சிறப்புடன்‌ அமைவது கண்டு, பாரதி தமிழ்‌, 
மன்றம்‌, கரந்தைத்‌ தமிழ்க்‌ கழகம்‌ என்‌ மாற்றிடும்‌ ஆர்வம்‌ இதுபோது 


22 தமிழ்‌ இலக்கிய வரலநறு 


இருக்கின்றதல்லவா! அதுபோலவே; புலவர்‌ கூட்டத்தைக்‌ குறிக்கப்‌ 
பல எசாற்கள்‌ பயின்றுஉர பிற்காலத்தில்‌, சங்கம்‌ எனும்‌ சொல்‌ 
அனைவரானும்‌ வைத்து வழங்கப்‌ பெற்றிருக்கலாமல்லஉா? 
அதனால்‌ சங்கம்‌ பிற்காலச்‌ சொல்‌, பிற்கால இலக்கியங்களில்‌ தான்‌ 
பயின்று வருகிறது; அதனால்‌ பண்டு: புலவர்‌ குழுமி ஆய வில்லை 
எனல்‌ அறிவுடைமையாமோ? குருசாமி எனத்‌ தந்தையால்‌ 
பெயரிடப்பட்டவர்‌, பின்னர்‌ அடிகளாசீரியர்‌ என மாற்றிக்‌ 
கொண்டார்‌; அப்‌ பெயரே ஏடுகளிலும்‌ இடம்‌ பெற்றன .என 
வைத்துக்‌ கொள்வோம்‌, அதனால்‌ குருசாமி என்ற குறிப்பில்லையே 
அடிகளாசிரியர்‌ என்று தானே உளது; எனவே குருசாமியே இல்லை 
என்று கூறிவிடலாமா? உண்மையை ஆய வேண்டுமே தவிர, 
சொல்லை னவத்துப்‌ பொருளை மறுக்கக்கூடாது. எனவே சங்கநூற்‌. 
களில்‌ சான்றில்லை எனச்‌ சங்கத்தையே நம்பாது போதல்‌ 
சிறப்பன்று. 


9) புலவர்கள்‌ ஒன்றுகூடித்‌ தம்‌: புலமையை நிலைநாட்டுதல்‌ 
தற்காலக்‌ கருத்தாகும்‌. எனவே மற்‌ காலத்தில்‌ புலவர்‌ கூடவில்லை. 
சங்கமுமில்லை. 


மறுப்பு: இது அடிப்படையற்ற கருத்து. தத்தம்‌ புலமையை 
நிலைநாட்டுதல்‌ இக்‌ காலத்தவர்‌ என்ன? எக்கா௨ த்தவரும்‌ விரும்பும்‌ 
ஒன்றே. மனிதனுடைய அடிப்படை ஆர்வம்‌ எக்காலத்திலும்‌ ஒரே 
மாதிரிதானே இருக்கம்‌. இக்‌ காலத்தில்‌ , 8062 Medical 
என்‌ பது வேண்டுமானால்‌ புதுமையாகலாம்‌; இச்‌ சொற்கள்‌ இன்றைய 
நிலையில்‌ அன்று இருந்திராவிடினும்‌, அன்று கட்டடக்‌ கலையும்‌, 
மருத்துவத்‌ திறம்‌ இல்லை எனலாமோ? அதுபோன்றே பண்டைத்‌ 
தமிழர்‌ கூடிப்‌ பைந்தமிழ்‌ ஆய்ந்திருக்‌ 5 இயலாது என்பது 
அவர்களைக்‌ குறைத்து மதிப்பீடுவதாகும்‌. 


4. போரும்‌ பூசலும்‌ மிக்க அப்‌ போராட்டக்‌ காலத்தில்‌ 
பன்னாட்டுப்‌ புலவர்கள்‌ ஒன்றுகூடி ஒண்தமிழ்‌ ஆய்ந்தனர்‌ எனபது 
உண்மையாமோ? 


மறுப்பு: முடியுடை வேந்தர்‌ தம்முள்‌ முரண்பட்டிருந்தாலும்‌ 
தமிழால்‌ இணைந்திருந்தனர்‌; அவர்கள்‌ மாறுபாட்டினை அருந்‌ 
தமிழ்ப்‌ புலவர்கள்‌ தீர்த்து வைத்த நிகழ்ச்சிக ளும்‌ நிறைய உண்டு. 
இன்றும்‌ போராட்டத்தினூடே பன்னாட்டு மக்கள்‌ இணைந்து மகிழ 
வில்லையா? இதுவும்‌ மறுக்க வேண்டும்‌ எனும்‌ எண்ணத்தான்‌' 
எழுந்த கூற்றேடன்றி, உண்மையுண ரும்‌ ஒண்மையின்‌ 
பாற்பட்ட தன்‌ று. சில பல பாடல்களில்‌ வரும்‌ பகைமை கொண்டு, 
பண்டைத்‌ தமிழகம்‌ போரும்‌ பூசலும்‌ மிக்க தாலம்‌ எனல்‌ ஏற்றதன்று 


மது. ௪. விமலானந்தம்‌ 23 


அன்றியும்‌ போர்‌, மன்னர்‌ அளவில்‌ இருந்ததே தவிர, நாட்டையும்‌ 
மக்களையும்‌ நலிவுறச்‌ செய்யவில்லை. 


8. சமண பெளத்த சமயச்‌ சங்கங்கள்‌ போன்றே தமிழ்‌ 
வளர்க்கச்‌ சங்கங்கள்‌ இருந்தன என்ற எண்ணத்தை உண்டாக்கவே 
முச்சங்கக்‌ கதை மொழியப்பட்டுள்ளது. * 


மறுப்பு : பின்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சியை இணைத்து, முன்னிருந்த 
கருத்தினை மறுத்தல்‌ நன்றன்று. தங்கள்‌ தாய்மொழியினை 
வளர்க்கத்‌ தமிழர்க்குத்‌ தகுதியில்லையா? அல்லது கூடி. 
நின்று கொழுந்தமிழ்‌ ஆயும்‌ திறமற்றவர்களா? அல்லது ஒன்றைப்‌ 
பார்த்தே செயல்படும்‌ தன்மையுண்டே தவிர, தாமே இயங்கும்‌ திறம்‌ 
தமிழர்க்கு இல்லை எனும்‌ திட்டமான முடிவா? பெற்ற பிள்ளையைப்‌” 
பேணத்‌ தாய்க்குத்‌ தெரியாதா? பிறரைப்‌ பார்த்துத்தான்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டுமா? தமிழரின்‌ திறமறியாமையான்‌ - செழுந்தமிழர்‌ 
செயற்றிறம்‌ உணராமையான்‌ எழுந்த கூற்றேயன்‌ றி வேறன்று. 


6. களவியலுரை கருத்துக்கள்‌ அறிவுக்குப்‌ பொருந்துவனவல்ல 
(1) இவ்வுரை, முதற்கண்‌ தோன்றிய நூல்‌ அகத்தியம்‌ என்கிறது; 
அப்படியானால்‌ அதற்குமுன்‌ தோன்றிய இலக்கியங்‌ ளைப்பற்றி ஏன்‌ 
ஒன்றும்‌ இயம்பவில்லை? (2) சிவன்‌, முருகன்‌, குபேரன்‌ போன்ற 
கடவுளரும்‌ கலந்து கொண்டதாகக்‌ கூறுவது கற்பனையல்லவா? 
(8) மூன்று சங்கங்களிலும்‌ முறையே 59; 949, 49 அரசர்கள்‌; 
முறையே 970, 440, 1850 ஆண்டுகள்‌ வாழ்ந்தனர்‌ என்றல்‌, 
எவர்‌ நம்புவர்‌? அதுபோன்றே 45110 புலவர்கள்‌ 4400 ஆண்டுகள்‌, 
8700 புலவர்கள்‌ 3700 ஆண்டுகள்‌ முறையே முதல்‌, இடைச்‌ 
சங்கங்களில்‌ இருந்தனர்‌ என்பதும்‌ ஏற்குமாறில்லையே! இக்‌ கூற்று 
கள்‌, சங்கம்‌ ஒரு செயற்கைப்‌ புனைவு என்று எடுத்துக்‌ காட்டுகின்றன 
வேயன்றி வேறன்று. கடல்‌ கொண்ட நாடுகள்‌ 49, வேளிர்‌ பரம்‌ 
பரை 49, வடமொழி எழுத்துக்கள்‌ 49; இவற்றையொட்டி சங்கச்‌ 
சான்றோர்‌ 49 என மொழிந்திருக்கலாம்‌ என்கிறார்‌ சிவராஜ பிள்ளை: 


மறுப்பு : நக்கீரரால்‌ முதன்‌ முதல்‌ கூறப்பட்ட உரை, ஒருவர்‌ 
பின்‌ ஒருவராகப்‌ பத்து பேர்‌ வரை செவிவழியாக வழங்கி, பின்‌ 


உ, The Tamil Sangam was first imagined asa religious 
body in Imitatio2 of a Dravida Sanga established by Vajranandi 
in 470. A. D. (P. T. S. முள) But the existence of an associa 
tion of posts model!z4 on the Bujinst Sanga for the 
promotion of Tam’! literature can essily be understood if it is referr 


eitoan age when Buddhist influznce Was rather strong in 
South india - K. A. N. Sastri. 


24 தமிழ்‌ இலக்கிய வரலரறு 


எழுத்துரு பெற்றமையான்‌ கற்பனை கலந்து மிகைபட மொழியப்‌ 
பட்டிருத்தல்‌ கூடும்‌. இதனால்‌ உள்ளதே இல்லையெனப்படலாமோ? 
1. அகத்தியத்திற்கு முன்னைய நூல்களைச்‌ செப்பவில்லை; களவிய 
லுரை எழுந்த காலத்து கடல்‌ கோளால்‌ அழிந்த முன்னிருந்த நூல்‌ 
களை எங்ஙனம்‌ மொழிவது? அகத்தியர்‌ தலை, இடைச்‌ சங்கங்களில்‌ 
இருந்தார்‌ என்பது, அத்தகு பெயருடைய இன்னொருவரோ அன்றி 
அவர்‌ வழி வந்தவரோ ஆகலாம்‌. என்றுமுள தென்‌ தமிழ்‌ தந்த 
முனிவன்‌ இறப்பின்றி இருந்தார்‌ எனல்‌ இன்‌ தமிழுக்கு ஏற்றம்‌ தரும்‌ 
எனும்‌ நினைவாகலாம்‌. இவ்‌அலைகளால்‌, ஆழ்கடலில்‌ முத்தில்லை 
எனல்‌ பொருந்துமோ? 2. சங்கத்தைத்‌ தொடங்கிய பாண்டியன்‌ தன்‌ 
வழிபடு கடவுளாகிய சிவன்‌, முருகன்‌ உருவங்களை வைத்து, 
அவர்கள்‌ முன்னிலையில்‌ சங்கம்‌ இனிது நடைபெற வேண்டுமென 
விழைந்து, அவர்களே சங்கத்‌ தலைவர்கள்‌ எனச்சாற்றியிருக்கலாம்‌. 
இதனை இயம்பியவர்களும்‌ குமரவேளும்‌ விரிசடைக்‌ கடவுளும்‌ 
தேரில்‌ இருந்து நற்றமிழ்‌ வளர்த்ததாகவே கருதி, சிலைகள்‌ எனச்‌ 
செப்பாது கடவுளர்களாகவே கருதிக்‌ கூறலாயினர்‌. இன்றும்‌ 
இறைவனை முன்னிருத்தி எச்செயலையும்‌ தொடங்கும்‌ முறை 
உண்டல்லவா? பிள்ளையார்‌ பிடித்து வைத்து வழிபடவில்லையா? 
இவ்வுபசார வழக்கினை உணராது, ஆயவேண்டியதை விடுத்து; 
இதுபற்றிக்‌ குழப்பிக்‌ கொள்வது அறிவுடைமையாகாது. 8, ஆண்டு 
கள்‌ நீண்டிருத்தலான்‌ நம்பாது போதல்‌ சாலுமோ? அப்படியே 
கூட்டிக்‌ கூறியதாகக்‌ கொண்டாலும்‌, ஆண்டில்‌ மாறுபாடு கொள்ள 
லாமே தவிர அடிப்படையையே அசைக்கலாமா? விவிலிய 
நூலில்‌-பழைய ஏற்பாட்டில்‌ சில அரசர்கள்‌ 200-900ஆண்டுகள்‌ 
வாழ்ந்ததாக வரவில்லையா? இலங்கை வரலாற்றிலும்‌, எகிப்திய 

வரலாற்றிலும்‌, சில அரசர்கள்‌ பல நூற்றாண்டுகள்‌ [80; 000ஆண்டு 

கள்‌ உயிர்‌ வாழ்ந்ததாக] ஆட்சி புரிந்ததாக வருகின்றனவே. 

தசரதர்‌ 60,000 ஆண்டுகள்‌ உயிர்‌ வாழ்ந்தார்‌, இராமர்‌ 

11000 ஆண்டுகள்‌ ஆட்சி புரிந்தார்‌ என்பன போன்று களவியலுரை 

கூறவில்லையே! அவற்றையே ஏற்கும்‌ இவர்கள்‌, சில நூற்றாண்டுகள்‌ 

என வருவதை ஏற்காமை ஏனோ? என வே இத்தகு சத்தில்‌--சாரமில்‌ 

வழக்கில்‌ சிந்தனை செலுத்தல்‌ சான்றாண்மையன்று. 


7) சங்கமிருந்ததாகக்‌ கூறப்பெறும்‌ [தென்‌ மதுரை, வடமதுரை] 
மதுரை வடசொல்‌; ஊரின்‌ சொல்லே வடசொல்‌ என்றால்‌, அவ்வூரில்‌ 
தமிழ்ச்சங்கம்‌ இருந்ததென்பது ஏலாக்‌ கூற்றென்க, 


மறுப்பு : பண்டை இலக்கியங்களில்‌ புலவர்கள்‌ பெயரோடு 
மதுரை இணைந்து நிற்றலும்‌; மதுரை நன்கு சித்திரிக்கப்பட்டுள்ள 
மையும்‌ இக்‌ கூற்றினை மறுக்கும்‌. மருத மரங்கள்‌ நிறைந்த 


மது. ச. விமலானந்தம்‌ 28. 


துறை-- “மருத முன்‌ துறை? [சிலம்பு] மருதை-மருவி, மாறி மதுரை 
யாகி நிற்கிறது. இவ்வெண்ணத்திற்கு அடிப்படையாதெனில்‌, வடக்‌ 
கேயுள்ள காசியை -நினைந்து தென்காசி என இற்றைநாளில்‌ 
வழங்கல்போல, வடக்கேயுள்ள உத்தர மதுராபுரியை நினைந்து 
வைத்தவை என்று எண்ணியமையே. தெற்கே தோன்றிய சங்கம்‌ 
கடல்கோளால்‌ தென்‌ பகுதிகள்‌ கடலுள்‌ ஆழ; வடக்கே வந்து 
நிலைத்தமையான்‌ தென்‌ வடமதுரைகள்‌ எனக்‌ குறிக்கப்படலாயின, 
என்பதையுணரின்‌, இத்‌ தவற்றினுக்கு வழியின்று. 


2. ஒரு சங்கம்‌ இருந்தது உண்மை 


முதலிரு சங்கங்கள்‌ இருந்தன என்பது நம்புதற்‌ கொண்ணாப்‌ 
பெருங்‌ கற்பனை. உலக வரலாற்றினையுணர்ந்தோர்‌ எவரும்‌ 
இவற்றை உண்மையென ஒப்பார்‌ எனக்கூறி” ஏதுக்கள்‌ சிலவும்‌ 
காட்டி, கடைச்‌ சங்கம்‌ ஒன்று இருந்திருக்கலாம்‌ என ஒப்புகின்றனர்‌. 
இக்‌ கொள்கையர்‌: 1. R. சேஷகிரி சாஸ்திரி, /. 8. இராமச்சந்திர 
தீட்சிதர்‌, 6. A. நீலகண்ட சாஸ்திரி, 5. வையாபுரிப்பிள்ளை 
” போன்றார்‌. 


1) தொல்காப்பியம்‌ ஒன்று தவிர வேறு எந்த தலை, இடைச்‌ 
சங்க நூல்களும்‌ கிடைக்கவில்லை. 


மறுப்பு ௨ நூல்கள்‌ கிடைக்கவில்லை என்பதனாலேயே, சங்கம்‌ 
இல்லையெனலாமோ? பிள்ளைகள்‌ இப்போதில்லை என்பதனா 
லேயே, பிள்ளைகள்‌ பிறக்கவில்லை என்பதாகவோ, பெற்றோர்கள்‌ 
இல்லையென்டறோ முடிவு செய்யலாமா? டாக்டர்‌ சாமினாதையர்‌ 
தேடித்‌ தருமுன்‌ கடைச்‌ சங்க நூல்கள்‌ கூடத்தான்‌ கிடைக்க 
வில்லை. அதனால்‌ கடைச்சங்கம்‌ இல்லைஎன்பதா பொருள்‌! 
இப்போது கடைச்சங்கப்‌ பனுவல்‌ கிடைத்துவிட்டனவயே. நூல்கள்‌ 
நமக்குக்‌ கிடைக்கவில்லை என்பதாலேயே தமிழ்‌ நிலையம்‌ இல்லை 
யெனல்‌ ஒல்லாது. தலைச்சங்க நூல்களின்‌ பெயர்கள்‌ தரப்‌ 
பட்டுள்ளன; அவற்றில்‌ ஒன்றான 'செங்கோன்‌ தரைச்செலவீ'ல்‌ சில 
பாடல்கள்‌ கிடைத்துள. 


2) இறையனாரகப்‌ பொருளுரை கூற்றும்‌ முரண்பட உள்ளது. 
1. கடைச்சங்க நூலான புறநானூற்றுப்‌ பாக்களைப்பாடிய முடி 


1, with reference to the’ first iwo Sangam | may say that 
the account is too mythical and fabulous to be entitled to cre 
dit and | do not think that any scholar who has studied the his 
tories of the world will be bold enough to admit such tales within 
the pales of real history —Seshagiri Sastri. 5 


௧6 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நாகராயர்‌; வான்மீகியார்‌, மார்க்கண்டேயனார்‌; கோதமனார்‌ 
போன்ற புலவர்களை முதற்‌ சங்கப்‌ புலவர்‌ எனக்‌ கூறுகிறது. 
2 கடைச்‌ சங்க நூலான குறுந்தொகையில்‌ பணம்பாரனார்‌ பாடிய 
பாடல்‌ உளது; நற்றிணையில்‌ முடத்திருமாறன்‌ பாடிய பாடல்கள்‌ 
உள. ஆனால்‌ இவ்விருவரையும்‌ இடைச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ என்கிறது. 
2. கடைச்‌ சங்கத்தில்‌ பாண்டிய மன்னர்கள்‌ மூவரே இருந்ததாகக்‌ 
கூறுகிறது; ஆனால்‌ 9 பாண்டியர்களும்‌, 6 சோழர்களும்‌ செய்யுள்‌ 
பாடியுள்ள செய்தி தெரியவருகிறது. 


மறுப்பு: இதனை நன்காய்ந்தோர்‌ முரணென மொழியார்‌ 
இதுபோது கிடைக்கும்‌ நூல்கள்‌ பெரிதும்‌ தொகுப்பு நூல்கள்‌. 
சங்கத்திலிருந்த பாடல்களைத்‌ தொகுத்தனர்‌. அதில்‌ முதல்‌ இடைச்‌ 
சங்கச்‌ சான்றோர்‌ செய்யுட்கள்‌ கலத்தல்‌ இயல்பே. அது போன்றே 
செய்யுட்கள்‌ பாடிய மன்னர்கள்‌ களவியல்‌ கூற்றினும்‌ கூடுதலாக 
இருக்கலாம்‌, பாடற்றொகுப்பில்‌ மன்னர்கள்‌ பாடல்கள்‌ இடம்‌ 
பெற்றிருக்கலாம்‌ இவையெலாம்‌ சிறு கூறுகள்‌. இவற்றினால்‌ சர்ச்சை 
செய்தல்‌ சிறியன சிந்திப்பதாகும்‌. 


8) கி. மு. 8ஆம்‌ நூற்றாண்டளவில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பெளத்தர்‌ 
எழுதிய கல்ிலழுத்துக்கள்‌ தமிழில்‌ அமையவில்லை; வடமொழிக்‌ 
கலப்புடைய பிராமி எழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. திருத்தமிலாப்‌ 
பிராமி வரிவடிவமான தமிழ்‌ வரி வடிவம்‌; திருந்திவர சில 
நூற்றாண்டுகள்‌ ஆகியிருக்கும்‌. அதன்‌ பின்னரே தமிழ்‌ மொழி 
செம்மையுற்று இலக்கியங்களை உருவாக்கியிருக்க முடியும்‌. எனவே 
தனக்கென்று எழுத்து வடிவமிலாத்‌ தமிழ்‌ மொழிக்கு முச்சங்கங்கள்‌ 
எவ்வாறு இருந்திருக்க முடியும்‌? கி. பி. 1 அல்லது2-ல்தான்‌ கடைச்‌ 
சங்கம்‌ இருந்திருக்க முடியும்‌ என்கின்றனர்‌ சாஸ்திரி.பாரும்‌ வையா 
புரியாரும்‌. 


மறுப்பு $ 8800 ஆண்டுகட்கு முன்னைய தொல்காப்பியம்‌ 
அருந்தமிழில்‌ எழுதப்பட்டு உள்ளது; அதன்‌ வாயிலாகப்‌ பல நூல்கள்‌ 
இருந்கமையும்‌ அறிகிறோம்‌. நூல்கள்‌ இருந்தன வெனின்‌, வரிவடிவம்‌ 
இருந்தது என்பது சொல்லாமலே போதரும்‌. தொல்காப்பியமும்‌ 
தமிழ்‌ எழுத்துக்களின்‌ வடிவங்கள்‌ பற்றி விரிவாகப்‌ பேசுகிறது. 
பிராமி மொழியிலிருந்தே தமிழ்‌ வரிவடிவம்‌ பெற்றிருப்பின்‌ அம்‌ 
மொழிக்குரிய எழுத்துக்கள்‌ யாவும்‌ தமிழில்‌ இடம்‌ பெற்றிருக்க 
வேண்டுமே? வடமொழியில்‌ இல்லாத எழுத்துக்களும்‌ இன்தமிழில்‌ 
இருக்‌ கின்றன! தொன்றுதொட்டுத்‌ தமிழக்தச்‌ சொந்தமான வட்‌ 
டெழுத்துக்கள்‌ இருந்தன என நிலைநாட்டப்பட்டுள்ளது “ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ உரைக்கும்‌ தமிழ்‌ எழுத்தின்‌ வடிவங்கள்‌ தமிழ்‌ 
வட்டெழுத்துக்களின்‌ வடிவத்தை ஒத்திருத்தல்‌ போல்‌, பிராமி 


மது.. ௪..விமலானந்தம்‌ . 27 


எழுத்துக்களின்‌ வடிவோடு ஒஓத்திராமையால்‌, தொல்காப்பியர்‌ 
காலத்துக்கு முன்னமேயே வட்டெழுத்துக்கள்‌ தமிழ்‌ நாட்டின்கண்‌ 
வழங்கினதாக வேண்டும்‌? என்கிறார்‌ ௪. 1. சீனிவாச ஐயங்கார்‌. 
இதனை Rhys David; fhomas Burnal போன்றோர்‌ ஒப்புகின்றனர்‌. 
மறைமலையடிகளும்‌ நிலைநாட்டுகின்றார்‌. 


ஒரு மொழி உயர்தனிச்‌ செம்மொழியாகத்‌ திகழ்ந்தது என்றால்‌, 
அதற்குச்‌ சொந்த எழுத்து இல்லாதிருக்கும? சொந்த எழுத்தில்லா 
ஒரு மொழி, செம்மொழிபாமோ? சமயம்‌ பரப்ப வந்த பெளத்தர்கள்‌ 
வடமொழியும்‌ தமிழும்‌ கலந்த நடையில்‌ எழுதிய - கல்வெட்டு 
ஒன்றை வைத்துக்கொண்டு தமிழின்‌ எழுத்து நிலையை ஐயப்படுவது 
ஆங்கில -இந்திய (Azg!lo—lndian). மொழியைக்‌ கொண்டு 
ஆங்கிலேய மொழியினை ஆய்வதற்கொப்பாகும்‌. ஆதலின்‌ இக்‌ 
கூற்று அடிப்படையற்றதென்க. 


3. - முச்சங்கம்‌ இருந்தது உண்மையே ; 


பன்னெடுங்காலமாக முச்சங்கம்‌ இருந்தனவாக மொழியப்பட்டு 
வருகிறது; உண்மையின்றி வழிவழியாக இதனை வாய்மையாக 
ஏற்பரோ? இறையனார்‌ களவியலுரையும்‌ தமக்கு முன்னிருந்த 
செய்திகளை--இலக்கியக்‌ கூற்றுகளை நிலைபெறக்‌ கொண்டே 
முச்சங்கத்தை மொழிகிறது. வேண்டுமாயின்‌ அனைத்தையும்‌ 
வரையறுத்து வரலாற்று முறையான்‌ வகுத்து கூறவில்லை என்று 
கூறலாமே தவிர; மூன்று சங்கம்‌ இல்லை என்ற முடிவுக்கு வர 
இயலாது. பின்வந்த, உரையாசிரியர்கள்‌ அனைவரும்‌ மறக்காது 
இவற்றினுக்கு அணிசெய்து பேசுகின்றனர்‌; சங்கப்‌ பாடல்கள்‌, பல 
இடங்களில்‌ பல்வேறு காலங்களில்‌ வாழ்ந்தோர்‌ பாடியவை. இவை 
சங்கத்தில்‌ படியெடுத்து வைக்கப்‌ பெற்றிராவிடின்‌, எங்ஙனம்‌ 
தொகையாகவும்‌ பாட்டாகவும்‌ ' தொகுக்கப்பட்டிருத்தல்‌ கூடும்‌? 
இத்நூல்களே; சங்கமிருந்தமைக்கு ஏற்ற சான்றாம்‌. இன்ன 
பிறவற்றால்‌ முச்சங்கம்‌ உண்மையென்பர்‌ டாக்டர்‌ உ. வே, சா, கா. 
சு. பிள்ளை, கா. அப்பாத்துரையார்‌, பாவாணர்‌ போன்றார்‌. 


சங்கம்‌ இருந்தமைக்கு மூவகைச்‌ சான்றுகள்‌ உள; 1, பிற்காலச்‌ 
சான்றுகள்‌, 2. முற்காலச்‌ சான்றுகள்‌ [இவை அகச்‌ சான்றுகள்‌]; 
9. பிறர்‌ குறிப்பு, கல்வெட்டு போன்ற புறச்‌ சான்றுகள்‌. 


பிற்காலப்‌ பனுவல்கள்‌ .தரும்‌ சான்றுகள்‌ ு 


முதன்‌ முதல்‌ அப்பர்‌ தேவாரத்தில்‌ குறிப்பு வந்ததாக முன்னர்‌ 
கண்டோம்‌. அது தொடங்கி ஒவ்வொரு நூற்றாண்டு நூல்களும்‌ 
சங்கத்‌ தொடர்பினைச்‌ சாற்றியே.செல்கின்‌ றன : 


த்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


1. கி. பி. 7ஆம்‌ நூற்றாண்டைய ஞானசம்பந்தர்‌; 

பட்டி மன்தென்னன்‌? 

புகலி ஞானசம்பந்தன்‌ உரை செய்‌ 

சங்கமலி செந்தமிழ்கள்‌? [திருத்தேவூர்‌ ] 

“அந்தண்‌ மதுரைத்‌ தொகையாக்‌ கினானும்‌... 

பெற்றொன்‌ றுயர்ந்த பெருமான்‌? (909-4) 
“அங்கழ கச்சுதை மாடக்கூடல்‌? (7-2) 


கடகி, பி, 8 ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த ஆண்டாள்‌ 
“சங்கத்‌ தமிழ்‌? (திருப்பாவை 80) 


. 8. கி. பி, 8-ல்‌ வதிந்த திருமங்கையாழ்வார்‌ 
“சங்க மலிதமிழ்‌? 
“சங்க முகத்தமிழ்‌? (பெரிய திருமொழி 8: 4, 10) 


4. கி. பி. 9-ல்‌ வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌: 
“பொய்யடிமை யில்லாத புலவர்க்கு மடியேன்‌? 


ல. கி. பி. 9 ஆம்‌ நூற்றாண்டவரான மாணிக்கவாசகர்‌, 
“உறைவான்‌ உயர்மதிற்‌ கூடலில்‌ ஆய்ந்தவொண் தீந்தமிழின்‌ 
துறைவாய்‌ நுழைந்தனையோ”  (திருக்கோவையார்‌-20) 


6. அகநானூற்று உரைப்பாயிரம்‌ செய்த இடையன 
நாட்டு மணக்குடியான்‌ பால்வண்ண தேவனான வில்லவ தரையன்‌, 
நல்லிசைப்‌ புலவோர்‌ பலர்‌ பாண்டியர்‌ அவையில்‌ கூடிப்‌ பைந்‌ 
தமிழ்‌ ஆய்ந்த பாண்மை பகர்கிறார்‌ பாருங்கள்‌ : 


“பழுதில்‌ கொள்கை வழுதியர்‌ அவைக்கண்‌ 
அறிவுவீற்‌ றிருந்த செறிவுடை மனத்து 
வான்றோய்‌ நல்லிசைச்‌ சான்றோர்‌ குழீஇ 
அருந்தமிழ்‌ மூன்றுந்‌ தெரிந்த காலை. 
7. கி.பி, 10 அல்லது 11ஆம்‌ நூற்றாண்டில்‌ இயற்றப்‌ பட்ட 
யாப்பருங்கலக்‌ காரிகையில்‌ வரும்‌ மேற்கோள்‌: 
“வீயாத்‌ தமிமுடையான்‌ 
பல்வேறு கடற்றானைப்‌ பாண்டியன்‌? 
5112ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ வதிந்த சேக்‌ 
கிழார்‌: 
“தலைச்‌ சங்கப்‌ புலவனார்தம்‌ முன்‌? (பெரிய புராணம்‌) 


மது. ௪. விமலானந்தம்‌ 20 


9. அந்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ பிறங்கிய கம்பர்‌: 

“இனிய தென்தமிழ்‌ நாடுசென்‌ றெய்தினார்‌?, 
“எத்தி றத்தினும்‌ ஏழுல கும்புகழ்‌ 
முத்து முத்தமி முந்தந்து முற்றலாம்‌? 

(கம்‌. கிட்கித்‌. ஆறுசெல்‌, 589) 
“தென்தமிழ்‌ நாட்டகன்‌ பொதியிற்‌ . | 
கிருமுனிவன்‌ தமிழ்ச்சங்கம்‌ சேர்கிற்‌ பீரேல்‌? . 

(கம்‌. நாடவிட்ட, 81) 


10. கி.பி. 12 அல்லது 18ஆம்‌ நூற்றாண்டினரான 
பெரும்பற்றப்‌ புலியூர்‌ நம்பி பாடிய திருவிளையாடற்‌ புராணம்‌, 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ பற்றிய பல்வேறு செய்திகளைப்‌ பகர்கின்றது. 


11. கி. பி. 14 ஆம்‌ நூற்றாண்டைய நச்சினார்க்கினியர்‌, 
திருமுருகாற்றுப்படை உரையில்‌: 
“சோமன்‌ வழிவந்த பாண்டிய! நின்‌ 
நாட்டுடைத்து நல்ல தமிழ்‌? 


12. இதே காலத்தில்‌ இருந்த அவ்வையார்‌ 
சங்கத்‌ தமிழ்‌ மூன்றும்‌ தா? (ஆத்திச்‌-கடவுள்‌) என்றும்‌ 
இயம்புகின்றனர்‌. 


2. முற்கால இலக்கியச்‌ சான்றுகள்‌ : 


1. “நிலந்தரு திருவிற்‌ பாண்டியன்‌ அவையத்துத்‌ 
தொல்காப்‌ பியனெனத்‌ தன்பெயர்‌ தோற்றி? 
(தொல்‌.-பாயிரம்‌) 


2, £தொல்லாணை நல்லாசிரியர்‌ 
புணர்கூட்‌ டுண்ட புகழ்சால்‌ சிறப்பின்‌ 
நிலந்தரு திருவின்‌ நெடியோன்‌? 

(மதுரைக்‌ காஞ்சி, 761-68) 

இங்கே, £நல்லாசிரியர்‌ புணர்‌? -- புணர்ப்பு (சங்கம்‌) என்றது தம்முள்‌ 

ஒத்து புணர்ந்த கலப்பினையுடைய அவை என்றபடி, 


9, *தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின்‌ 
மகிழ்நனை மறுகின்‌ மதுரை? (சிறுபாணா : 66-67) 
இவண்‌) ₹தமிழ்நிலை பெற்ற மறுகின்‌ மதுரை”, தமிழ்‌ வீற்றிருந்த 
தமிழ்ப்‌ புலவர்‌ உறைந்த தெருவினையுடைய மதுரையை 
உணர்த்தும்‌. 


80 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
4, “பொத்தி யாண்ட பெருஞ்சோ ழனையும்‌, . 
வித்தை யாண்ட விள ம்பழையன்‌ மாறனையும்‌, 
வைத்த வஞ்சினம்‌ வாய்ப்ப வென்று? 
(பதிற்‌-9 ஆம்‌ பத்து-பதிகம்‌.) 
இதில்‌ *வித்தையாண்ட...... மாறன்‌? என்பது முத்தமிழையும்‌ ஆண்டு 
ஆய்ந்த மாறனாம்‌ பாண்டியனைக்‌ குறிக்குமென்க. 


௨ *இமிழ்குரல்‌ முரசம்‌ மூன்றுடன்‌ ஆளுந் 
தமிழ்கெழு கூடல்‌ தண்கோல்‌ வேந்தே? 
(புறம்‌. 69: 12-1: ) 
தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌, 
“ஓங்கிய சிறப்பின்‌ உயர்ந்த கேள்வி 
மாங்குடி மருதன்‌ தலைவனாக 
உலக மொடு நிலைஇய பலர்புகழ்‌ சிறப்‌ ரன்‌ 
புலவர்‌ பாடாது வரைகஎன்‌ நிலவரை? 
(புறம்‌. 72: 18-16) 
என வஞ்சினம்‌ சாற்றினான்‌. இதனால்‌ முத்தமிழ்‌, மதுரையில்‌ 
ஆளப்பட்ட தும்‌, பாண்டியன்‌ பேரணைப்பில்‌ புலவர்‌ பலர்‌, பெரும்‌ 


புலவர்‌ ஒருவர்‌ தலைமையில்‌ ஒத்து வாழ்ந்த உண்மையும்‌ 
தெரியவருகிறது. 


6. இளங்கோவடிகள்‌, தம்‌ சிலப்பதிகாரத்தில்‌, 
புலவர்‌ செந்நாப்‌ பொருந்திய நிவப்பிற்‌ 
பொதியில்‌ தென்றல்‌ போலா தீங்கு 
மதுரைத்‌ தென்றல்‌ வந்தது காணீர்‌? 

(சிலப்‌. புறஞ்சேரி: 180-182) 
புலவர்‌ செந்நாவில்‌ பொருந்திய சிறப்பான்‌, பொதியமலைத்‌ 
தென்றலைக்‌ காட்டினும்‌, மதுரத்‌ தென்றல்‌ மாண்புடைத்து 
என்பதாம்‌, 

“தென்‌ தமிழ்‌ நன்நாட்டுத்‌ தீதுதீர்‌ மதுரை? 
(சிலப்‌, 10 ; 88) 
7. சீத்தலைச்‌ சாத்தனாரும்‌, மதுரையில்‌ தமிழ்‌ வளர்ந்த மாண்‌ 
பினைச்‌ சுட்டுகிறார்‌: 

தென்‌ தமிழ்‌ மதுரை? (மணி. காதை, 25; 181) 

8. கலித்தொகையும்‌ இரு சான்று பகர்கின்றது : 

“நிலனாவிற்‌ நீரிதரூ௨ நீண்மாடக்‌ கூடலார்‌ 
புலனாவிற்‌ பிறந்தசொற் புதிதுண்ணும்‌ பொழுதன்றோ? 
(99: 17-15) 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 31 


“மதிமொழி யிடன்மாலை வினைவர்போல்‌ வல்லவர்‌ 
செதுமொழி சீத்த செவிசெறு வாக 
முதுமொழி நீராப்‌ புலனா வுழவர்‌ 
புதுமொழி கூட்டுண்ணும்‌ புரிசைசூழ்‌ புனலூர? 
(68: 2-௦) 


9. "தண்டமிழ்‌ வேலித்‌ தமிழ்நாட்‌ டகமெல்லாம்‌ 
நின்று நிலைஇப்‌ புகழ்பூத்தல்‌ அல்லது 
குன்றுதல்‌ உண்டோ மதுரை? 

(பரிபாடல்‌, மதுரை-9) 
தமிழ்‌ நாட்டுத்‌ தமிழ்ப்‌ பயிர்‌ வளர மதுரை வேலியாய்‌ அமைந்தது 
_ தமிழ்‌ மொழிக்குப்‌ பெருங்காப்பாய்‌ அமைந்தது எனப்‌ பொருள்‌ 
படல்‌ காண்க. “தமிழ்‌ வையை? (பரிபாடல்‌ 6: 60) என்றும்‌ 
வருகிறது. கீழ்க்காணும்‌ பாடலும்‌ இக்‌ கருத்தை வலியுறுத்துகிறது. 

“உலக மொருநிறையாத்‌ தானோர்நிறையாப்‌ 
புலவர்‌ புலக்கோலாற்‌. றூக்க- வுலகனை த்தும்‌ 
தான்‌ வாட, வாடாத தன்மைத்தே தென்னவன்‌ 
நான்‌ மாடக்‌ கூடல்‌? (பய்பாடல்‌) 


10. ஆசீரியமாலை எனும்‌ பழந்தமிழ்நூல்‌ ஒன்று இக்‌ கருத்துக்கு 
அரண்‌ செய்கிறது. 
“ஈண்டு நலந்தருதல்‌ வேண்டிப்‌ பாண்டியன்‌ 
பாடுதமிழ்‌ வளர்த்த கூடல்‌” 
(புறத்திரட்டு -- புகழ்மாலை) 


il. தொல்காப்பியத்திற்கும்‌ முற்பட்ட_தலைச்‌ சங்க நூலாகக்‌ 
கருதப்படும்‌ செங்கோன்‌ தரைச்செலவு,; ஒளி நாட்டு அரசன்‌ 
செங்கோவால்‌ நிறுவப்பட்ட தமிழ்‌ அவைக்குச்‌ சக்கரன்‌ என்னும்‌ 
புலவர்‌ தலைமை வகித்ததாகக்‌ கூறுகிறது. இதனைத்‌ தமிழ்‌ 
விடுதூதும்‌ எடுத்தோதுகிறது. 

தமிழிலிருந்து புறங்காக்கும்‌ தமிழ்‌ நாடியாங்கே 
தமிழ்த்‌ தலைமை தலைக்கொண்டான்‌ சக்கரன்‌.... 
(செங்கோன்‌ தரைச்‌ செலவு) 


8. வழி வழி வழங்கும்‌ செவிவழிச்‌ செய்திகள்‌ : 1. பொய்யா 
மொழிப்புலவரின்‌ புலமையறியப்‌ பாண்டிய மன்னன்‌ ஒருவன்‌ 
கடைச்‌ சங்கப்‌ புலவர்‌ நாற்பத்தொன்பதின்‌ மரின்‌ உருவங்களைக்‌ 
கோயிலில்‌ அமைத்து அரைப்‌ பாடச்‌ சொல்ல, அவர்‌ பாநலம்‌ 
கண்டு புலவர்‌ உருவங்கள்‌, பாராட்டு முகத்தான்‌ தலையசைத்தன 
என்று 8 பழம்‌ பாடல்கள்‌ முழங்குகின்‌ றன. (2) கம்பர்‌ சங்க முத்திரை 


92 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பெற்ற பின்பே, இராமாயணத்தை அரங்கேற்றினார்‌ என்றும்‌ (குரு 
பரம்பரைத்‌ செய்தியின்படி) திருவாய்மொழி சங்கப்‌ பலகை ஏறிய 
தெனவும்‌ இயம்பப்‌ படுகின்றன. (8) புலவர்கள்‌ சங்கம்‌ நிறுவிக்‌ 
கூட்டமாக நூல்கள்‌ ஆயந்தனர்‌ என்கிறது பெரியபுராணம்‌, 
பெரும்பற்றப்‌ புலியூர்‌ நம்பி, பரஞ்சோதி இருவரின்‌ திருவிளையாடற்‌ 
புராணங்களும்‌ “சங்கப்‌ பலகை தந்த படலம்‌” எனச்‌ சங்கம்‌ பற்றிச்‌ 
சாற்றுகின்றன. தருமியின்‌ கதையும்‌ சங்கத்தைநினைவுபடுத்துகிறது. 
இவை பரம்பரை பரம்பரையாக வரும்‌ செய்திகள்‌. 


4. வேற்று நாட்டினர்‌ விளம்புவன: டாலமி, பிளினி போன்றார்‌ 
தங்கள்‌ நூல்களில்‌ சங்கத்தைப்‌ பற்றிக்‌ குறிக்கின்றனர்‌. ஈழநாட்டு 
வரலாறு கூறும்‌ நூல்களாம்‌ மகாவம்சம்‌ இராஜாவளி; இராஜ 
ரத்னாகிரி போன்றனவும்‌ சங்கமிருந்தமையைச்‌ செப்புகின்றன. 
பெரிப்புளூஸ்‌ எனும்‌ நூலிலும்‌ குறிப்புக்கள்‌ வருகின்றன. 


5, பிற சான்றுகள்‌ : வால்மிகி இராமாயணமும்‌, வியாச பாரதமும்‌ 
சங்கமிருந்த கபாடபுரம்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ தருகின்றன. 
அடியார்க்கு நல்லார்‌,தலை இடைச்‌ சங்கங்களைப்‌ பற்றிக்‌ கூறி 
யுள்ளார்‌. பேராசிரியர்‌, “மூன்றுவகைச்‌ சங்கத்து நான்கு வருணத்‌ 
தொடுபட்ட சான்றோரும்‌? (மரபியல்‌ 94--உரை)எனக்‌ குறிக்கிறார்‌. 
நச்சர்‌ போன்றாரும்‌ சங்கம்‌ பற்றிச்‌ சாற்றுகின்றனர்‌. உண்மை 
சிறிதுமில்லாத ஒன்றினை, இப்பெரு மக்கள்‌ ஏற்றுப்‌ போற்றுவரோ? 
மதுரைச்‌ சுந்தரேசுரர்‌ கோவில்‌ சுற்றுப்‌ பிராகாரத்தில்‌, சங்க 
மண்டபம்‌ ஒன்றும்‌, அதில்‌ நாற்பத்து ஒன்பதின்மர்‌ சிலைகளும்‌ 
இன்றும்‌ உள்ளன. பொற்றாமரைக்‌ குளக்கரை மண்டபத்‌ தூண்களில்‌ 
சங்கத்தார்‌ உருவங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. 


6. சாசனச்‌ சான்று ஒன்று : மதுரை மாவட்ட சின்ன மனூர்ச்‌ 
செப்பேடு (10 ஆம்‌ நூற்றுண்டையது) “மகாபாரதம்‌ தமிழ்ப்படுத்‌ 


தும்‌ மதுராபுரிச்‌ சங்கம்‌ வைத்தும்‌? எனத்திட்டவட்டமாகத்‌ 
தெரிவிக்கிறது, 


7. செய்யாறு ஆண்டிப்பட்டியில்‌ சங்ககால நாணயங்கள்‌ 
கிடைத்துள. போளூர்‌ கல்வெட்டு அண்மைக்காலக்‌ கண்டு பிடிப்பு. 


ஒரே சங்கம்‌ கடல்கோளினால்‌ அழிய, அடுத்தடுத்து மூன்றிடங்‌ 
களில்‌ இருந்தமையான்‌ முச்சங்கம்‌ என்றோ; மூவேறு காலங்களில்‌ 
. செயல்பட்டமையான்‌ முச்சங்கம்‌ என்றோ அமைந்தமையாகக்‌ 
கொள்ளலாம்‌. முதலிரு சங்கங்கள்‌ பற்றி அறிய முழு விவரமும்‌ 
கிடைத்தில, ஆனால்‌ மதுரைச்‌ சங்கமிருந்தமை மறுக்க முடியாத 
ஒன்று. 


ம்து, ௪. விமலானந்தம்‌ 83 
அகத்தியர்‌ 


சங்கத்துத்‌ தலைமைப்‌ புலவர்‌; தலை-இடைச சங்கங்களின்‌ 
தலைவராவார்‌. பொதிகை மலையில்‌ வாழ்ந்தவர்‌. தெய்வ நிலை 
வரை தமிழ்‌ மக்களால்‌ உயர்த்தப்பட்டவர்‌. சிலர்‌ அகத்தியர்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ இருந்ததில்லை; புலவர்‌ புனைந்த பெருங்கற்பனையே 
(a huge fraud perpetuated by the so called Tami! pandits)eஎன்பர்‌. 
இல்லாத ஒன்றைப்‌ பண்டைப்‌ புலவர்கள்‌ தொடங்கி பாரதி வரை 
அனைவரும்‌ ஏத்துவரா? 


£தென்னவற் பெயரிய துன்னருந்‌ துப்பில்‌ 
தொன்முது கடவுள்‌? 
(மதுரைக்காஞ்சி, 40-41) 
“பொதியில்‌ முனிவன்‌ புரைவரை கீழ்‌? 
(பரிபாடல்‌, 1 ॥) 
£மாதவ முனிவன்‌ மலைவளங்‌ கொண்டு? 
(சிலம்பு அடை 14) 
“அமர மூனிவன்‌ அகத்தியன்‌? 
(மணிமேகலை) 
“என்றுமுள தென்றமிழ்‌ இயம்பி இசைகொண்டான்‌? 
(கம்பர்‌) 
“மாமுனி? (கந்த புராணம்‌) 
“அகத்தியன்‌ பயந்த செஞ்சொல்‌ ஆரணங்கு? 
(வில்லி பாரதம்‌) 
“அகத்தியனை உவப்பானை? (அப்பர்‌ தேவாரம்‌) 
“அகத்தியன்‌ புவனிக்கு இயம்பிய தண்டமிழ்‌? 
(வீர சோழியம்‌) 
“கானார்‌ மலையத்‌ தருந்தவன்‌ சொன்ன 
கன்னித்‌ தமிழ்‌? (யாப்பருங்கலக்‌ காரிகை) 
“சிவனை நிகர்‌ பொதிய வரை முனிவன்‌? (திருப்புகழ்‌) 
“தமிழ்‌ முனிவன்‌ வாழு மலை” (குமரகுருபரர்‌ ) 


£அகத்தியன்‌ என்பான்‌ ஓதிவளர்க்க வளர்ந்தேன்‌? (பாரதி) 
இன்னும்‌ பழைய திருவிளையாடற்‌ புராணம்‌; காஞ்சிபுராணம்‌ 
போன்றனவும்‌, சின்னமனூர்‌ வேள்குடிச்‌ செப்பேடுகளும்‌ இவரைப்‌ 
' பற்றி இயம்புகின்றன. இங்ஙனம்‌ வழிவழியாக எல்லோரும்‌ போற்றும்‌ 
'வண்ணம்‌ அமையும்‌ அகத்தியர்‌ கற்பனை என்பது பொருந்தாது. 
“தமிழெனும்‌ அளப்பரும்‌ கலதி தந்தவன்‌?) “தழற்பொலி விழிக்கடவுள்‌ 


த. இ-8 


94 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தநத தமிழ்‌ தந்தான்‌? எனத்‌ தமிழ்‌ தந்தவரே அகத்தியர்தாம்‌ என 
மக்கள்‌ ஏத்துவரேல்‌ அத்தகு பெருமைக்குரியவரை வெறும்‌ 
கற்பனை என்பது ஏற்குமாறில்லை, 


குடத்தினில்‌ பிறந்தவர்‌; விந்தம்‌ அடக்கியவர்‌; வில்லவன்‌, 
வாதாபி என்ற அரக்கர்களை அழித்தவர்‌; விதர்ப்பன்‌ மகளான 
உலோபா முத்திரையை மணந்தவர்‌; இவர்‌ கமண்டலத்திவிருந்து 
கங்கை நீர்‌ கவிழ்ந்து காவிரியாகப்‌ பாய்ந்தது, போன்ற புனைந்து 
ரைகளே, அகத்தியரே ஒரு புனைவோ என்று எண்ணச்‌ செய்துள; 


அகத்தியர்‌ பலர்‌ இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ தமிழ்‌ அகத்தியர்‌, 
பொதிகை மலையில்‌ சங்கம்‌ஒன்று நிறுவித்‌ தமிழ்‌ ஆய்ந்தவர்‌. “தென்‌ 
தமிழ்‌ நாட்டகன்‌ பொதியில்‌ திருமுனிவன்‌ "தமிழ்ச்‌ சங்கம்‌? என்கிறார்‌ 
கம்பர்‌. சீதையைத்‌ தேடத்‌ தென்‌ திசை செல்லும்‌ வானரங்களிடம்‌ 
பொதிகை மலையில்‌ அகத்தியப்‌ பெருமுனிவரின்‌ தமிழ்ச்சங்கம்‌ உளது; 
ஆங்குச்‌ செல்லின்‌ நீங்கள்‌ தமிழ்ச்‌ சுவையினை நுகர்ந்து உங்களை 
மறந்து அங்கேயே தங்கிவிட தேரும்‌; சீதையைத்‌ தேடும்‌ உங்கள்‌ 
குறிக்கோள்‌ தடைபெறும்‌ . எனச்‌ சுக்கிரீவன்‌ சாற்றுவதாகத்‌ 
தெரிவிக்கிறது வால்மீகி ராமாயணம்‌ (கிட்கிந்தா காண்டம்‌). 
இராமர்‌ இவரிடம்‌ சென்று வழிபட்டு படைக்கலங்கள்‌ பெற்றதாகவும்‌ 
கூறுகிறது. இவர்‌ பெருமையுணர்ந்த பாண்டியன்‌ தம்‌ சங்கத்‌ 
திற்குத்‌ தலைமையேற்று “ நடத்த வேண்ட; அதனை ஏற்று 
நடத்தினார்‌; முத்தமிழிலும்‌ வல்ல அகத்தியர்‌ தமிழகம்‌ போந்த 
இசைவல்ல இராவணனை இசையில்‌ வென்று, இராக்‌ கதரை ஆங்கு 
இயங்கா வண்ணம்‌ செய்தார்‌; அகத்தியம்‌ எனும்‌ பேரிலக்கண 
நூலைப்‌ படைத்தார்‌; இவை உண்மை. 


வடக்கிருந்து வந்த ஆசிரியர்‌; தமிழரோடு கலக்க உறவு 
முறையும்‌ தொடர்பும்‌ காட்டினர்‌; கதைகள்‌ கூறினர்‌; அதன்பயனாச 
சிவன ருத்திரன்‌ ஆனான்‌; முருகன்‌ சுப்பிரமணியரானான்‌; அது 
போன்றே தங்கள்‌ அகத்தியரும்‌ தமிழகத்தியரும்‌ ஒருவரே; வடக்‌. 
கிலிருந்து வந்தவரே என விளக்க, இறைவன்‌ இறைவி திருமணத்‌ 
தின்‌ போது அனைவரும்‌ வந்துகுவிய, வடவரை தாழ்ந்தது; அதைச்‌ 
சமன்செய்ய இறைவன்‌ அகத்தியரை அனுப்ப, தென்னக மொழி 
தெரியாது யாங்ஙனம்‌: அங்குச்‌ செல்வேன்‌ என்ற அகத்தியருக்குத்‌ 
தமிழ்‌ அறிவுறுத்தி அனுப்பினார்‌ ஆண்டவர்‌; அவரும்‌ பொதிய மல்‌ 
யில்‌ வந்து தங்கினார்‌ எனக்‌ கதை கட்டினர்‌. அக்கால மக்கள்‌ 
இவற்றை நம்பினர்‌. எனவே சங்கம்‌ அமர்ந்து செந்தமிழ்ப்‌ பெரு 


விலக்கணம்‌ செய்த அகத்தியரை தீமிழ்முனி என்போம்‌; “திரு முனி 
என்றழைய்போம்‌. 


(ப இ. விமலானந்தம்‌ 28 


அகத்தியரின்‌ பெருமை கருதிப்‌ பின்‌ வந்தோரெல்லாம்‌ அவர்‌ 
பெயரேற்று உலவினர்‌. புலவர்‌, முனிவர்‌; சித்தர்கள்‌, புரோகிதர்‌ 
சன 97க்கும்‌ மேற்பட்ட அதத்தியர்கள்‌ காணப்படுகின்றனர்‌. உல 
கெங்கணும்‌ இப்பெயர்‌ கொண்டவர்கள்‌ உள்ளனர்‌. முதலிரு சங்கத்‌ 
திலும்‌ அகத்தியனார்‌ இருந்ததாக  இயம்பப்படுகிறது. அன்றியும்‌ 
அகத்தியர்‌ பெயரால்‌ மருத்துவ நாடி; சோதிட நூல்களும்‌, “அகத்‌ 
தியர்‌ ஆயிரம்‌”, அகத்தியர்‌ நூறு? எனப்பல புற்றீசல்‌ நூல்களும்‌ 
உள, அனைவராலும்‌ கொண்டாடப்‌ பெறும்‌ அகத்தியர்‌ பெயரால்‌ 
எழுதிப்‌ போடும்‌ எவையும்‌ வாழும்‌ எனக்‌ கருதிப்‌ பின்‌ வந்த பலர்‌, 
தாம்‌ எழுதி அகத்தியர்‌ இயற்றியதாகக்‌ கதை கட்டலாயினர்‌. இந்த 
உண்மை, நக்கீரர்‌ பலர்‌, அவ்வையார்‌ பலர்‌ அருந்தமிழில்‌ அமைந்‌ 
துள்ளமை கொண்டு தெளியலாம்‌, இது தமிழ்‌ நாட்டில்‌ அமைந்த 
நோய்‌ போலும்‌. இதனால்‌ உண்மை எதுவென எண்ணுமாறு 
முதலுக்கே மோசம்‌ நேருகிறது. எனவே புனைந்துரைகளையும்‌ 
பொய்யுரைகளையும்‌ தள்ளி, தமிழ்‌ முதல்‌ நூல்‌ தந்த அகத்தியரைப்‌ 
போற்றுவோமாக. 


தொல்காப்பியர்‌, அதங்கோட்டாசான்‌; துராலிங்கன்‌ செம்பூட்‌ 
சேய்‌, வையா பிகன்‌, வாய்ப்பிகன்‌, பனம்பாரன்‌, கழாரம்பன்‌ ,; அவி 
நயன்‌, பெரிய காக்கைப்பாடினி; நத்தத்தன்‌ சிகண்டி ஆகிய 
பன்னிருவரும்‌ அகத்தியரின்‌ மாணாக்கர்கள்‌. இவர்களில்‌ தொல்‌ 
காப்பியரே நல்லிசை மாணாக்கராக விளங்கினார்‌ என்பர்‌. இவர்கள்‌ 
பன்னிருவரும்‌ சேர்ந்து இயற்றியதே “பன்னிரு படலம்‌? எனும்‌ நூல்‌ 
என்கிறது புறப்‌ பொருள்‌ வெண்பா மாலை, ஆனால்‌ தொல்காப்பியர்‌ 
அகத்தியர்‌ மாணவராயின்‌, பனம்பாரனாரோ காப்பியரோ குறிக்‌ 
காது போவரோ! எனவே இஃது ஆதாரமில்‌ கூற்றாம்‌. இனி, இவர்‌ 
படைத்த இலக்கணத்தை எண்ணுவோம்‌ : 


அகத்தியம்‌ : முத்தமிழ்‌ இலக்கண நூல்‌, முச்சங்கத்திற்கு உரிய 
நூல்‌. 1200 நூற்பாக்கள்‌ உடையதாம்‌. உலகில்‌ வேறு எம்மொழி 
யிலும்‌ இத்துணைப்பெரிய இலக்கண நூல்‌ இல்லைஎனலாம்‌. எழுத்து, 
சொல்‌, பொருள்‌, யாப்பு; சந்தம்‌, வழக்கியல்‌, அரசியல்‌, அமைச்‌ 
சியல்‌, பார்ப்பனவியல்‌, ஜோதிடம்‌; கந்தருவம்‌, கூத்து போன்றன 
பற்றியதாகப்‌ பகரப்படு கிறது. இதுவே தமிழ்‌ மொழிக்கமைந்த 
முதல்‌ நூல்‌ என்கிறது பன்னிரு படலப்‌ பாயிரம்‌. “ஆனாப்‌ பெருமை 
அகத்தியன்‌ என்னும்‌ அருந்தவ முனிவன்‌ ஆக்கிய முதல்‌ நூல்‌.” 
நூல்‌ முழுதும்‌ இதுபோது கிடைத்திலது. உரையாசிரியர்கள்‌ எடுத்‌ 
தாண்ட ஏறத்தாழ 108சூத்திரங்களை, பவானந்தம்‌ பிள்ளை “பேரகத்‌ 
தியத்‌ திரட்டு? என்ற பெயரில்‌ வெளியிட்டுள்ளார்‌. அவற்றின்‌ 
அமைப்பு; நடை முதலியன அவை பிற்காலத்தனவாகக்‌ காட்டு 


ட்ட தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கின்றன. இலக்கியத்திலிருந்து இலக்கணம்‌ பிறக்கிறது என்பது 
அகத்தியர்‌ அளித்த கருத்து. நூற்பா இதோ: 


“இலக்கிய மின்றி இலக்கணம்‌ இன்றே; 
எள்ளின்‌ றாகில்‌ எண்ணெயும்‌ இன்றே; 
எள்ளினின்‌ றெண்ணெய்‌ எடுப்பது போல 
இலக்கியத்‌ தினினின்‌ றெடுபடும்‌ இலக்கணம்‌”, 


இப்‌ பெரிய நூல்‌ ஒன்றும்‌ இல்லை; கற்பனை என்பர்‌ சிலர்‌. 
அடியார்க்கு நல்லார்‌ நாடகத்‌ தமிழ்‌ நூலாகிய பரதம்‌, அகக்‌ 
தியம்‌ முதலாகவுள்ள தொன்னூல்களும்‌ இறந்தன? என்று "குறித்‌ 
துள்ளார்‌. யாப்பருங்கலத்தில்‌ ஆனந்தக்‌ குற்றங்‌ கூறினார்‌ அகத்‌ 
தியர்‌? எனச்‌ சில நூற்பாக்கள்‌ காட்டப்படுகின்றன. நன்னூல்‌ உரை 
யாசிரியர்கள்‌ மயிலைநாதர்‌, சங்கர நமச்சிவாயர்‌, அடியார்க்கு நல்‌ 
லார்‌ இளம்‌ பூரணர்‌, போன்றார்‌ மேற்கோள்‌ காட்டுகின்றனரே. 
எனவே இக்கூற்றும்‌ பொருந்தாக்‌ கூற்றென்க. அகத்தியம்‌ 
என்றொரு நூல்‌ இருந்தது உண்மை; அது கடல்கோளால்‌ அழிந்‌ 
திருக்கக்கூடும்‌. 


தொல்காப்பியர்‌ 


பெயர்‌ ௨ தொன்மை வாய்ந்த காப்பியக்‌ குடியில்‌ தோன்றிய 
மையால்‌ இப்பெயர்‌ பெற்றதாக இளம்பூரணர்‌ இயம்புவர்‌. பழமை 
மிக்க காப்பியக்குடி என்ற ஊரில்‌ பிறந்தமையால்‌ இப்‌ பெயர்‌ ஏற்ற 
தாகச்‌ சிலரும்‌; பழைய நூல்கட்குக்‌ காப்பாக அமைந்த காரணத்‌ 
தான்‌ இப்பெயர்‌ வந்ததாக வேறு சிலரும்‌ விளம்புவர்‌. காப்பியன்‌ 
என்பது இயற்பெயர்‌ நக்கீரர்‌; , பல்காப்பியனார்‌ என்பது 
போல, தொல்‌ எனும்‌ அடைமொழி சேர; தொல்காப்பியன்‌ 
ஆனார்‌ என்றும்‌; தொல்காப்பியம்‌ எனும்‌ நூலைத்‌ தந்தமையான்‌ 
தொல்காப்பியர்‌ எனப்பட்டார்‌ என்றும்‌ இயம்பப்படுகிற து. 


அகத்தியருடைய மாணவர்‌;  அகத்தியத்தையே முதல்‌ 
நூலாகக்‌ கொண்டு இலக்கணம்‌ இயற்றினார்‌ என்பர்‌. அங்ங்ன 
மாயீன்‌ பாயிரம்‌ அதனை அவசியம்‌ சுட்டியிருக்கும்‌, அன்‌.றி 
யும்‌ அகத்தியத்தை விடப்‌ பன்மடங்கு சிறந்தது தொல்காப்பியம்‌. 
எனவே; இஃது ஆதாரமில்‌ கூற்றாம்‌, “ஐந்திரம்‌ நிறைந்த தொல்‌ 
காப்பியன்‌”? என்ற பாயிர அடிகொண்டு, பாணினிக்கு முந்திய 
ஐந்திரம்‌ என்ற நூலை ஓதிய வடமொழிப்‌ புலமையாளர்‌ என்றும்‌ 
எழுத்து; சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி எனும்‌ ஜந்து ப 
களை (ஐந்திறம்‌) அலசியுணர்‌ ந்தெழுதிய தொல்காப்பியன்‌ எனவும்‌ 
இயம்புவர்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 87 


என்ப; மொழிப; என்மனார்‌ புலவர்‌, யாப்பென மொழிபயாப்பறி 
புலவர்‌, தோலென மொழிப தொன்மொழிப்‌ புலவர்‌ என 280க்கும்‌ 
மேற்பட்ட இடங்களில்‌ எடுத்து மொழிவதால்‌, இவற்றுக்கெல்லாம்‌ 
அடிப்படையாகத்‌ தொல்காப்பியருக்கு முன்பே இலக்கிய இலக்‌ 
கணங்கள்‌ எண்ணற்றன இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பதும்‌; 
அவற்றை நன்கு ஆய்ந்தே தம்‌ நூலை யாத்திருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பதுமறியலாம்‌* “முந்துநூல்‌ கண்டு முறைப்பட எண்ணி: 
எனப்‌ பாயிரம்‌ பகர்வதும்‌, நாடக வழக்நினும்‌ உலகியல்‌ வழக்‌ 
கினும்‌ பாடல்‌ சான்ற புலனெறி வழக்கு? எனக்‌ காப்பியரே குறிப்‌ 
பதும்‌ கருதுக, 


காலம்‌ : இவர்‌ ஏறத்தாழ கி. மு. 9800-ல்‌ வாழ்ந்தவராகலாம்‌ 
என்பர்‌ பண்டாரகர்‌ இராசமாணிக்கனார்‌. பெளத்தம்‌ பற்றிய குறிப்‌ 
பேதும்‌ தொல்காப்பியத்தில்‌ இல்லை; ஆதலால்‌ புத்தமதம்‌ தமிழகத்‌ 
தில்‌ நுழையுமூன்ம்ப தொல்காப்பியம்‌ செய்யப்பட்டதாகலாம்‌ 
என்று வேறு பலர்‌ இயம்புவர்‌." 


ஆனால்‌ வையாபுரிப்பிள்ளை கி. பி. 5இல்‌-அதுவும்‌ வச்சிரநந்தி 
சங்கத்தில்‌ தோன்றிய நூலாகக்‌ கொண்டுவந்து நிறுத்துகிறார்‌. 


க 


ஆம்‌ 


.- ®Much of Tamil litt and many stages of grammar Should 
have existed before Tolkappiyam to satisfy the existence of this 
perfect grammar — T. R. Sesha Ayyengar (Dravidian India-42), 
it lays down rules for different kinds of poatical compositions 
which must have been deduced from the examples furnished by 
the best authors whose works were then in existence. 

— Dr. caldweile 


1. The famous Tamil grammatical work Tolkappiyam, may 
be assigned to the period (8. 6, 325-BC. 198) under surveys it 
is said to exhibit the Influence of Aindra viyakarna; a prep 
anini system of sanskrit grammar; but it is free from Buddhist in 
fluence(R.Sathianatha Ayyar-History of India. vol.1.170, 171)Tol 
kapp'ar must have lived anterior to 8. C. 850 which is the date 
assigned to panini by the best authorities (M. Srinivasa lyyan 
gar “Tami! studies) 

2. The earliest date; which Tolkappiar may be assigned is 
fifth century A. D. The famous sangam of vajiranandhi was 
established in A. D 470 and perhaps Toikappiam was its literary 
out put. (Hist. of Tamil Language and Litt.) 


68 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


Kஈ. 11. சிவராச பிள்ளை கி. பி. 4ஆம்‌ நூற்றாண்டென்கிறார்‌ (The 
chronology of the early Tamils) டாகடர்‌ சி. இலக்குவனார்‌. கி. மு, 
7ஆம்‌ நூற்றாண்டவர்‌ என்றும்‌; கா. வெள்ளை வாரணனார்‌; 
கி. மூ. 8820என்றும்‌, ரா. இராகவையங்கார்‌ கி. மு. இரண்டாம்‌ 
நூற்றாண்டுக்கும்‌ முன்னையர்‌ என்றும்‌ (தமிழ்‌,வரலாறு) நாவலர்‌ 
பாரதியார்‌ புற வரலாறுகளால்‌ இந்நூல்‌. 8000 ஆண்டுகளுக்கு 
முந்தியதாதல்‌ ஒருவரும்‌ மறுக்கவொண்ணா உண்மைஎனவும்‌; 
கா. சு.பிள்ளை, ஆசிரியர்‌ காலம்‌ வால்மீகி இராமாயணம்‌ எழுந்த 
கி. மு, 7வது நூற்றாண்டிற்கு முற்பட்டதாகலாம்‌ என்றும்‌ இயம்பு 
கின்றனர்‌. அனைத்தையும்‌ நோக்க, தொல்‌ கரப்பியர்‌ 
பாணினிக்கு (கி. மு. 850-க்கும்‌) முந்தியவர்‌; ஐந்திரத்திற்குப்‌ 
பிந்தியவர்‌ எனத்‌ தெரிகிறது. ஆதலின்‌ கரப்பியர்‌ காலம்‌ 


கி.மு. 8 ஆம்‌ நூற்றாண்டிற்கு முந்தியது எனஎல்லோராலும்‌ 
ஒப்பப்படுகிறது. 


சமயம்‌ : தொல்காப்பியரைச்‌ சமணர்‌ என்றும்‌, சைவர்‌ என்றும்‌; 
வைணவர்‌ என்றும்‌ பலவாறு கூறுப, ஓர்‌ இலக்கண ஆசிரியரின்‌ 
சமயம்‌ பற்றி ஆய்வது அழகன்று. அன்றியும்‌ அவர்‌ எல்லாத்‌ தெய்‌ 
வங்களையும்‌ ஒப்ப மதிப்பவர்‌. ஆதலின்‌; இன்ன சமயத்தவர்‌ என்று 


அறுதியிட முடியாது. வள்ளுவர்‌, இளங்கோ போல சமயம்‌ கடந்‌ 
தவர்‌ எனச்‌ சாற்றலாம்‌. 


தொல்காப்பியம்‌ 


எழுத்து, சொல்‌, பொருள்‌ எனும்‌ மூன்று அதிகாரங்களும்‌, 
ஒவ்வோர்‌ அதிகாரமும்‌ ஒன்பது இயல்களும்‌ கொண்டது. 1611 
நூற்பாக்கள்‌ உள. அகவல்‌ போன்ற யாப்பினது. முதலில்‌ பொதுவிதி 
பின்னர்‌ சிறப்புவிதி, இறுதியில்‌ புற நடை [விடுபட்டனவற்றைக்கூறு 
வது] என்ற அமைப்பினது. இம்முறையையே பின்தோன்‌ றிய இலக்‌ 
கணங்கள்‌ பின்பற்றீயுள்ளன. பனம்பாரனார்‌ பாயிரம்‌ பாடியுள்ளார்‌. 
கபாடபுரத்தில்‌ அதங்கோட்டாசான்‌ தலைமையில்‌, பனம்பாரனார்‌ 


போன்றார்‌ கூடிய பேரவையில்‌ அரங்கேற்றப்‌ பட்டது; இடை, 
கடைச்சங்க நூலாகும்‌, 


தொல்காப்பியர்‌ செய்தது தொல்காப்பியம்‌ என்பர்‌ சிலர்‌; 
தொல்காப்பியம்‌ செய்ததாலேயே அவருக்குத்‌ தொல்காப்பியர்‌ எனப்‌ 
பெயராயிற்று என்பர்‌ வேறு சிலர்‌. 


கக 

ர்‌ முதற்‌ கூ வடமெ ல்க 
கணமான தத்திதாந்தப்‌ பெயராக உள்ளது; இப்படி ஒரு ர 
லக்கணத்திற்குப்‌ பெயர்‌ வழங்கியிருக்க முடியாது, ஆசிரியர்‌ 
பெயரால்‌ வழங்கியதெனின்‌ ஆகுபெயராய்த்‌ தொல்காப்பியர்‌ என்றே 


மது. ௪. விமலானந்தம்‌ 89 


நூலுக்கும்‌ வழங்கியிருக்க வேண்டும்‌; அங்ஙனமின்றித்‌ தொல்காப்‌ 
பியம்‌ என்பது பிற்காலப்‌ பிழை வழக்கு? எசா நாவலர்‌ பாரதியார்‌ 
போன்ற ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


1. எழுத்ததிகாரம்‌ : 9 இயல்கள்‌. 483 நூற்பாக்கள்‌. 
1. நூன்மரபில்‌ முதல்‌, சார்பு எழுத்து வகைகள்‌, அளவு, மாத்திரை 
விளக்கப்படுகின்றன; 2, மொழி மரபு, இன்னின்ன எழுத்துக்கள்‌ 
இன்னின்ன இடத்தில்‌ நிற்கும்‌ என்பதுணர்த்துகின்றது; 3. பிறப்‌ 
பியல்‌, எழுத்துக்கள்‌ எவ்வாறு பிறக்கின்றன என்பதாகும்‌; 4, புண 
ரியல்‌, எழுத்தோடு எழுத்து புணர்தலைக்‌ கூறுவது;8. தொகை மரபு; 
வேற்றுமையிலும்‌ அல்வழியிலும்‌ வரும்‌ சொற்றொடர்கள்‌ தொக்கி 
நிற்பதைக்‌ கூறும்‌, 6. உருபியல்‌, வேற்றுமை உருபுகளுடன்‌ சொற்‌ 
கள்‌ புணர்வதும்‌, 7. உயிர்‌ மயங்கியல்‌, உயிரீறுகளின்‌ புணர்ச்சி 
யையும்‌; 8. புள்ளி மயங்கியல்‌, மெய்யீறுகளின்‌ புணர்ப்பும்‌; 2.குற்றிய 
லுகரப்‌ புணரியல்‌, குற்றியலுகர ஈறுகட்குசிய புணர்ச்சியும்‌ விளக்கிக்‌ 
கூறும்‌, 


பிறப்பியல்‌, இற்றைநாள்‌ ஒலியியல்‌ முறை (phonetics) யோடு 
பொருந்தும்‌ வகை வியந்து பாராட்டற்குரியது. ஒலியின்‌ பிறப்பு, 
இயல்பு; திரிபுகளை மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்னரே தமிழர்கள்‌ 
நன்குணர்ந்திருந்தனர்‌ என்பது பெருமைக்குரிய செய்தியாம்‌. 


2. சொல்லதிகாரம்‌: இயல்கள்‌ 9; நூற்பாக்கள்‌ 469, எழுத்‌ 
தானான சொற்களைப்‌ பற்றிச்‌ சொல்வது. 1. கிளவியாக்கம்‌. திணை, 
பால்‌, மரபு வழுவாது சொற்கள்‌ அமைக்கும்‌ முறையையும்‌; 2. 
வேற்றுமையியல்‌, பெயர்கள்‌ உ.ருபேற்றுப்‌ பொருள்‌ 
வேறுபடுவதையும்‌; 9. வேற்றுமை மயங்கியல்‌; உருபுகள்‌ தம்முள்‌ 
மயங்கிப்‌ பொருள்‌ வேறுபடுவதும்‌; 4. விளி மரபில்‌, விளி வேற்றுமை 
பற்றியும்‌; 5. பெயர்‌ 6. வினை 7. இடை 8. உரி இயல்கள்‌, முறையே 
பெயர்‌, வினை, இடை உரிச்‌ சொற்களின்‌ இலக்கணங்களையும்‌ 
9. எச்சவியல்‌ (முந்திய எட்டு இயல்களில்‌ கூறாதவற்றைத்‌ 
தொகுத்துக்‌ கூறும்‌ ஒழிபியல்‌) இயல்‌; திரி, திசை; வட சொற்கள்‌ 
எனும்‌ நான்கின்‌ இலக்கணமும்‌, சொல்‌ சொற்றொடர்களைப்‌ 
பொருள்‌ கொள்‌ முறைமையும்‌ உணர்த்தும்‌. 


திணை விளக்கப்‌ பகுதி, தத்துவத்‌ திறம்‌ வாய்ந்தது. வட 
சொற்களை ஏற்கும்‌ வகையினை வரம்பு கட்டும்‌ முறைமை 
போற்றற்குரியது. “வடசொற்‌ கிளவி வடவெழுத்து ஓரிஇ. 
எழுத்தொடு புணர்ந்த சொல்லா கும்மே2-இது தமிழ்க்‌ கலைச்‌ 
சொல்லாக்கத்தில்‌ தெறியாக மேற்கொள்ள வேண்டிய ஒன்றாகும்‌, 


40 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


“எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தன வே? எனும்‌ அரிய அமைப்பு; 
அருந்தமிழுக்குப்‌ பெருமை அளிக்கிறது. இடையியலும்‌ உரியியலும்‌ 


எண்ணற்ற சொற்களுக்குப்‌ பொருள்‌ தரும்‌ அகராதியாக அமையும்‌ 
சிறப்பின. 


3. பொருளதிகாரம்‌, 9 இயல்கள்‌; 665 நூற்பாக்கள்‌. சொற்களில்‌ 
அமைந்த பொருளைப்‌ புகலுவது. 1. அகத்திணை, இன்ப-- 
ஒழுக்கத்தின்‌ இயல்புணர்த்தும்‌, அவ்வொழுக்கம்‌ கைக்கிளை 
(ஒருதலைக்‌ காமம்‌); ஐந்திணை; (குறிஞ்சி; முல்லை; மருதம்‌; 
நெய்தல்‌, பாலை எனும்‌ ஐவகை நிலத்தின்‌” கண்‌, ஒத்த 
அன்புடையாரிடத்து உருவாவது) பெருந்திணை; (பொருந்தாக்‌ 
காமம்‌) என மூன்றாக வகுக்கப்‌ பெறும்‌. ஆக அகப்பகுதி 
ஏழுதிணையாம்‌. முதல்‌ (காலமும்‌ இடமும்‌); ௧ரு (அவ்வந்நிலத்துச்‌ 
செய்திகள்‌--தெய்உம்‌ முதல்‌ யாழ்‌ ஈறான பதினான்கும்‌)) உரி 
(புணர்தல்‌, இருத்தல்‌, ஊடல்‌, இரங்கல்‌, பிரிதல்‌) என அகம்‌ 
கூறுபடும்‌. 2. புறத்திணையியலில்‌, அகத்திணை ஏழற்கும்‌ புறமாகிய 
வெட்சி; வஞ்சி, உழிஞை, தும்பை; வாகை, காஞ்சி; 
பாடாண்திணைகள்‌ ஏழும்‌ விளக்கப்‌ பெறும்‌. 8. களவியல்‌, 
மணத்திற்கு முன்‌ நிகழும்‌ ஒழுக்கம்‌ உணர்த்தும்‌. 4, கற்பியல்‌, 
மணத்தின்‌ பின்‌ நிகழும்‌ ஒழுக்கம்‌ கூறும்‌. 8. பொருளியல்‌, 
அகவொழுக்கத்தின்‌ ஒழிபியலாகும்‌. 6. மெய்ப்பாட்டியல்‌, “நகையே 
அழுகை இளிவரல்‌ மருட்கை, அச்சம்‌ பெருமிதம்‌ வெகுளி உவகை? 
என்ற எண்‌ சுவை இலக்கணம்‌ இயம்பும்‌. 7. உவமையியல்‌, உவமை 
யணியும்‌ அதன்‌ பாகுபாடும்‌ பேசு நிறது. 8. செய்யுளியல்‌, செய்யுள்‌ - 
உறுப்புக்களான அசை, சீர்‌ ஆகியவற்றின்‌ இலக்கணமும்‌, செய்யுள்‌ 
வகையும்‌ இயற்றுமுறையும்‌ எடுத்தேோதுகிறது, 9. மரபியல்‌, 
வழக்கிலும்‌ செய்யுளிலும்‌ இருந்த நியதிகளை நவில்கிறது, 


இலக்கியத்தின்‌ பொருள்‌; வாழ்வு; வாழ்வின்‌ பொருள்‌; 
இலக்கியம்‌; இவை பற்றியது இவ்வதிகாரம்‌. செய்யுளியல்‌, சிறப்பான 
பகுதி; மிக்க பழங்காலத்திலேயே யாப்பாராய்ச்சி நிகழ்த்தப்‌ 
பெற்றதெனின்‌, தமிழ்மொழி பண்டே எத்தகு சொல்‌ வளமும்‌ 
இலக்கிய நலனும்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. ்‌ 


மாயோன்‌ மேய காடுறை உலகமும்‌ 
சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 
வேந்தன்‌ மேய தீம்புனல்‌ உலகமும்‌ 
வருணன்‌ மேய பெருமணல்‌ உலகமும்‌ 


மது, ௪, விமலானந்தம்‌ 41 


முல்லை குறிஞ்சி மருதம்‌ நெய்தலெனச்‌ 
சொல்லிய முறையாற்‌ சொல்லவும்‌ படுமே 
என நானில்‌ நற்றெய்வங்களை நிரல்‌ படுத்தியமையும்‌; 


ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே 
இரண்ட றி வதுவே அதனொடு நாவே 
மூன்றறி வதுவே அவற்றோடு மூக்கே 
நான்க றி வதுவே அவற்றொடு கண்ணே 
ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே 
ஆறறி வதுவே அவற்றொடு மனனே 


சன உயிர்களை ஆறு பிரிவாகப்‌ பிரித்துரைத்த பான்மையும்‌ 
போற்றற்குரியன. 


சிறப்பு: 1. இன்றுள்ள தமிழ்‌ நூல்களில்‌ இதுவே பழமை மிக்கது, 
தமிழுக்கே முதல்‌ நூலாவது, 2. எத்துணையோ நூல்கள்‌ 
இயற்கையாலும்‌ செயற்கையாலும்‌, கனவினும்‌ புனலினும்‌ 
அழிந்துபட, முன்னும்‌ பின்னும்‌ உடன்‌ தோன்றிய நூல்கள்‌ யாவும்‌ 
ஒழிய, இஃதொன்றே ஈடு கொடுத்து இன்றுகாறும்‌ நின்று நிலவுகிறது. 
9. வளர்தமிழின்‌ பழமை காட்டும்‌ வரலாற்றுச்‌ சுவடியாக-வருங்காலத்‌ 
தமிழுக்கு வதையூட்டும்‌ வழிகாட்டியாக விளங்குகிறது. 4. எண்ணற்ற 
இலக்கணங்கள்‌ இன் தமிழில்‌ இருட்பினும்‌ முன்னைய 
இலக்கணங்களையெல்லாம்‌ வென்று தன்னகத்தே கொண்டும்‌; 
பின்‌ வரும்‌ நூல்களைத்‌ தன்‌ ஆணைக்‌ த இயங்கச்‌ செய்தும்‌, சங்கம்‌ 
தொடங்கி இன்றளவும்‌ எல்லோராலும்‌ போற்றப்பெறும்‌ பெருமைக்கு 
உரியதாகிறது. 8. பின்‌ தோன்றிய இலக்கண இலக்கியப்‌ புலவர்கட்‌ 
கெல்லாம்‌ முன்னோடியாக விளங்குகிறது. 6. ஐந்திலக்கணமும்‌, 
முத்தமிழும்‌, பல்கலையும்பற்றிப்‌ பேசுகிறது. 7.£தொல்காப்பியமா கிய 
நீரோட்டம்‌, சங்க விலக்கியம்‌ தொடங்கி பாரதி பாடல்கள்‌ வரை 
பன்னூல்களிடையே பாய்ந்து பரந்து பைந்தமிழை வளப்படுத்தி 
யுள்ளது.'8. “திருக்குறள்‌, தமிழர்க்கு உயீர்‌ நூலாவது போன்று, 
இது,தமிழுக்‌ த உயிர்நூல்‌?9 செய்யுள்‌ வழக்கை வைத்து எழுதப்பட்டு 
அதனால்‌ வழக்கிழந்த இலக்கண நூல்கள்‌ போலாது, இது உலக 
வழக்கையும்‌ செய்யுள்‌ தெறியையும்‌ அடிப்‌ படையாகக்‌ கொண்ட 
உண்மை நூல்‌. 10, “குறள்‌; அறத்திற்கு-- வாழ்வுக்கு முதல்‌ 
நூலாகலாம்‌; ஆனால்‌ தொல்காப்பியமோ தமிழுக்கு- தமிழின த்திற்கு 
தமிழ்‌ நாட்டுக்கு -- தமிழ்‌ நாகரிகத்திற்கு முதல்‌ நூலா 
கும்‌? 11. “திருக்குறள்‌ ஆட்சி செய்யாத தமிழ்‌ நூல்களே 
இல்லை. அந்தத்‌ திருக்குறளையும்‌ ஆட்சி செய்த _ அருமையது 
தொல்காப்பியம்‌.? 12. மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்‌ தோன்‌ றிய 
இந்நால்‌, இன்றும்‌ உண்மை வாய்ந்ததாக ஒளிர்கிறது; புதுமை 


48 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பெற்றுப்‌ பொலிகிறது; இக்காலத்தோடும்‌ பொருந்தி வருகிறது, 
“முன்னைப்‌ பழம்‌ பொருட்கும்‌ முன்னைப்‌ பழம்‌ பொருளாய்‌; பின்‌ 
னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்துமப்‌ பெற்றியதாய்த்‌, தற்காலத்‌ தன்மை 
(Modernity) பெற்றுப்‌ பிறங்குகிறது. 19. இன்றைய இன்தமிழ்நாட்டு 
எல்லைக்‌ கிளர்ச்சிக்கு, £வட வேங்கடம்‌ தென்குமரி ஆயிடைத்‌ 
தமிழ்கூறு நல்லுலகம்‌, என முதற்‌ சான்று பகர்கிறது. 14: தமிழில்‌ 
வகர மெய்‌ ஈறான சொற்கள்‌ நான்கே; ஞகர மெய்‌ ஈருகும்‌ சொல்‌ 
ஒன்றே; மொழி முதலெழுத்துக்கள்‌ ஒன்பதுவே என்றெல்லாம்‌ வரம்பு 
கட்டி; ஒவ்வொன்றையும்‌ முடிவு கட்டிக்‌ கூறும்‌ முதன்மை சான்றது. 
19. உயர்‌ திணை என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே,௮ஃறிணை என்மனார்‌ 
அவரல பிறவே* என்றெல்லாம்‌ பகுத்தறிவுப்‌ பகுப்பும்‌--அறிவியல்‌ 
அடிப்படையும்‌ (ஒஎரச£ரரீiவ Basis) கொண்ட அரிய நூல்‌, 16. இது 
வெறும்‌ இலக்கணம்‌ மட்டு மன்று; கடிசொல்‌ இல்லை காலத்துப்‌ 
படினே, என்றெல்லாம்‌ கூறும்‌ மொழி நூலாகவும்‌ விளங்குகிறது. 
தமிழில்‌ புதுவதாகத்‌ தோன்றியுள்ள மொழியியற்கலை நுட்பமிகு 
மூல நூலாக-மொழியியல்‌ அறிஞர்‌ போற்றும்‌ நுண்ணிய கருத்துக்‌ 
களஞ்சியமாக இலங்குகிறது. 17. பண்டைத்தமிழர்‌ வாழ்வு. 
தொழில்‌, பண்பு, நாகரிகம்‌, சமூகநிலை, பொருள்வளம்‌, சமய 
நிலை, போர்முறை, ஆட்சிமுறை, மரபு; கடவுட்‌ கொள்கை, பழக்க 
வழக்கம்‌ ஆகியன அறிவுக்கும்‌ அரிய கருவூலமாக அமைகிறது. 
18.பரந்துபட்ட தமிழ்‌ நூற்கடலுள்‌ மொழியின்‌ பழமையும்‌, இலக்கிய 
இலக்கணத்‌ தொன்மையும்‌ ஒருசேர உணர்த்தும்‌ நூல்‌ இஃதொன்றே. 
19. £குறையிலா நிறைவு, அறிவுசால்‌ செறிவு; நிரம்பு வளம்‌, 
வரம்பிறவாமல்‌ வரையறுத்து வடித்த முறை வனப்பு, மொழி 
வளர்ச்சிக்கென்றும்‌ தளர்ச்சி தராக கட்டமைப்புகளால்‌ 
ஒப்புயர்வற்ற சிறப்பு வாய்ந்த இலக்கண நூல்‌. தமிழில்‌ மட்டுமன்று; 
உலகில்‌ நிலவும்‌ பல மொழிகளில்‌ பாராட்டப்பெறும்‌ எல்லா இலக்‌ 
கணங்களிலும்‌ இல்லாத இயல்‌ வளமும்‌, எழிலும்‌, பயனும்‌, பண்பும்‌ 
வாயந்தது. வேறெந்த மொழி நூலுக்கும்‌ இல்லாத பழமையும்‌ 
பெருமையும்‌, அழகும்‌ அருமையும்‌ அமைந்தது எனத்‌ 
தொல்காப்பியத்தின்‌ திறம்‌ வியந்து செயல்‌ மறந்து சிந்தை மகிழ்ந்து 


ccc ைவளை சணகளாககைகபை வட 


1. Among tre sources which throw light upon the condition, 
political; social of the Tamil people in ancient times; the 
Tolkappiyam will easily hold an important place....it is no wonder 
that this antique work shouid have: through the ages, excited the 
interest ஏ curiousity of the Tamil people. its subject matter is the 
History of the Tamil race itself, the life of the ancient Tamil 


country (T.R. Sesha Ayyengar-Dravidian India 91.98,) 


மினு. ௪. விமலானந்தம்‌ 48 


பாராட்டுகிறார்‌ நாவலர்‌ சோமசுந்தரபாரதியார்‌. 20. உள்ளத்து 
உணர்வுகளை ஆய்ந்து; அவற்றான்‌ உடலில்‌ தோன்றும்‌ 
மெய்ப்பாடுகள்‌ இவை யிவை என்று எடுத்தோதும்‌ முதல்‌ நூல்‌ 
தொல்காப்பியமே. 21, ஏனை மொழி இலக்கணங்கள்‌ எழுத்தும்‌ 
சொல்லுமே இயம்ப, இக்காப்பியமோ தமிழரின்‌ உயர்‌ ஒழுக்க 
வாழ்வினை நுண்ணிதின்‌ நுவலும்‌ பொருளிலக்கணமும்‌ கூறுகின்றது. 
இது; தமிழுக்கே தனிச்‌ சிறப்பினைத்‌ தருகின்றது. 22. 
சொற்கள்‌ பிறப்பினை அறிவியல்‌ ரிதியில்‌ இன்னின்ன ஒலிகள்‌ 
சொற்களைத்‌ தொடங்குவன, இந்த ஒலிகள்‌ சொற்களை 
முடிப்பன, இவ்வொலிக்குப்‌ பின்தரன்‌ இவ்வொலிகள்‌ வரும்‌ 
என்றெல்லாம்‌ நன்காய்ந்து கூறுவது இந்நூல்‌ ஒன்றே. எனவேதான்‌ 
. ஒலியாராய்ச்சி அறிஞர்‌ பா. வே. மாணிக்க நாயகர்‌, *எழுத்ததிகாரப்‌ 
பிறப்பியல்‌, தமிழுக்கே சிறப்பாக அமைந்தது மட்டுமின்றிப்‌ 
பிறமொழி ஒலிகளையும்‌ எழுதிக்‌ காட்டும்‌ ஏற்றம்‌ சான்றவை? 
என்கிறார்‌. வடமொழி மோகம்‌ மிக்க வையாபுரிப்‌ பிள்ளைகூட, 
£இலக்கண உலகின்‌ ஏகச்‌ சக்கரவர்த்தி என்று கூறப்படும்‌ பாணினி 
என்ற வடமொழி ஆசிரியரும்‌, இவ்வளவு விரிவாக 
ஆராய்ந்ததில்லை? என்கிறார்‌. 29, தோன்றிய காலம்‌ தொடங்கி 
எல்லோராலும்‌ பயின்று பாராட்டப்பெறும்‌ பான்மையது, 
இளம்பூரணர்‌; பேராசிரியர்‌, சேனாவரையர்‌, நச்சினார்க்கினியர்‌; 
கல்லாடர்‌, தெய்வச்சிலையார்‌ போன்ற எண்ணற்ற புலவர்கள்‌ உரை 
கண்டுள்ளனர்‌. பின்னரும்‌ தொல்காப்பியப்‌ பாயிர விருத்தி, முதற்‌ 
சூத்திர விருத்தி போன்றன எழுந்தன. அரசன்‌ சண்முகனார்‌, 
சோமசுந்தர பாரதியார்‌ உரைகள்‌ தோன்றின. 07.5, 
சுப்பிரமணிய சாஸ்திரியார்‌, மு. இராகவையங்கார்‌; வெள்ளை 
வாரணனார்‌; இலக்குவனார்‌, போன்றாரும்‌ ஆராய்ந்துள்ளனர்‌. 
வேறு பலரும்‌ ஆய்வு நிகழ்த்தி வருகின்றனர்‌. இத்தகு சிறப்பினது 
இது. 24. இலக்கணமாகவும்‌ மொழி நூலாகவும்‌ அமைவதோடு, 
இலக்கிய ஆராய்ச்சிக்‌ கருவி நூலாகவும்‌(டLiterary criticisn) இலங்கும்‌ 
சிறப்பினது. 28. மேலைநாட்டவரால்‌ வீரும்பி வளர்க்கப்பெறும்‌ 
உயிரியல்‌, உளவியல்‌ முதலியனவும்‌ கொண்ட முதன்மையது. 26. 
மொழி, கருத்தினை வெளிப்படுத்தும்‌ ௧௬ வி; அது மக்களுக்கு இன்றி 
யமையாதது. அது எவ்வாறு வாழ்விலும்‌, இலக்கியத்திலும்‌ 
பயன்படுகிறது என்பதனை ஆய்ந்து கூறிய அரும்‌ சிறப்பினது 
தொல்காப்பியம்‌. வேறு எம்மொழியிலும்‌ இங்ஙனம்‌ இல்லை 
என்பதும்‌ எண்ணத்தக்கது. 27. முன்னிருந்த கருத்துக்கள்‌, அதன்‌ 
காலத்திருந்த கொள்கைகள்‌, வரவிருக்கும்‌ மாற்றங்கள்‌ என 
முக்காலத்துக்குமுரிய கோட்பாடுகளைக்‌ கொண்டு எக்காலத்தும்‌ 
இயன்ற ஒன்றாகத்‌ தமிழினோடு ஒன்றி வாழ்ந்து அதன்‌ 
உயிர்நாடியாக ஒளிரும்‌ அருமையது. 28. இன்றுள்ள எல்லா 


ச தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இலக்கியங்களும்‌ இலக்கணங்களும்‌, கூடுதலாகவோ குறைவாகவோ, 
தொல்காப்பிய ஆதிக்கம்‌ உடையன. காலம்‌ பின்னே செல்லச்‌ 
செல்ல; அதன்‌ சார்பு மிகுதி.” 29. “அகமும்‌ புறமும்‌; தமிழுக்கே 
உரிய பொருளிலக்கியங்கள்‌; அவற்றைப்‌ புரிந்து கொள்வதற்குத்‌ 
தொல்காப்பியக்‌ கல்வி, வழி வழி இன்றியமையாத பெற்றியது” 
£9). “வள்ளுவர்‌, இளங்கோ, சாத்தனார்‌; திருத்தக்கதேவர்‌ 
முதலான இலக்கிய நூலாசிரிபர்களும்‌, ஐயனாரிதனார்‌, 
நாற்கவிராச நம்பி, பவணந்தி, அமிர்தசாகரர்‌ முதலான இலக்கண 
நூலாசிரியர்களும்‌ தொல்காப்பிய நீந்திகள்‌. இளம்பூரணர்‌, 
சேனாவரையர்‌, பேராசிரியர்‌, தெய்வச்சிலையார்‌, 
நச்சினார்க்கினியர்‌ முதலான உரையாசிரியர்கள்‌, தொல்காப்பிய 
செம்படவர்கள்‌; தொல்காப்பியம்‌ ஓர்‌ இயக்க நூல்‌ பின்வந்த 
நூலாசிரியர்களும்‌ உரையாசிரியர்களும்‌, அவ்வியக்கத்தைப்‌ போற்றி 
வளர்த்துள்ளனர்‌. 31. (தொல்காப்பியம்‌ தோன்றிய நாள்தொட்டுப்‌ 
புகழோடு இயங்கி வருவதற்கு ஏது என்னை? இலக்கணம்‌ கூறுவதில்‌ 
தொல்காப்பியர்‌ மேற்கொண்ட தழுவு நடை. “இந்நெகிழ்வு 
விதிகளைப்‌ ₹புறநடை? என்று சொல்லுவர்‌ இலக்கணத்தார்‌. அவை 
₹புறநடை*யல்‌௨ ; மொழியைத்‌ தடை செய்யாது காக்கும்‌ ₹புரநடை? 
என்று மதிக்க வேண்டும்‌. இயல்தோறும்‌, அதிகாரந்தோறும்‌, 
இடையேயும்‌, தழுவுநடை அறாது வருதலின்‌, நீண்ட எதிர்கால 
உணர்வோடும்‌ மொழீவளர்ச்சியைக்‌ காலந்தோறும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ நோக்கோடும்‌ தொல்காப்பியர்‌ நூல்‌ யாத்தனர்‌. 
(Dr. வ.சுபமா.) 82. பாணினியின்‌ தெளிவும்‌, பதஞ்சலியின்‌ 
திட்பமும்‌,; அரித்தாட்டிலின்‌ தெளிவும்‌, அவையனைத்திலும்‌ இல்லா 
வளமும்‌ வனப்பும்‌ அளவைநூன்முறையமைப்பும்‌ பெற்று, செறிவும்‌ 
தெளிவும்‌ நெறியா நெகிழ்வும்‌ நிரம்பியமைந்தது தொல்காப்பியம்‌? 
(நாவலர்‌ பாரதியார்‌) 83. “இற்றை நாள்‌ அறிஞர்கள்‌, 
இலக்கணத்தினைப்‌ புனைவியல்‌ (Descriptive), வரைவியல்‌ 
(prescriptive). ஒப்பியல்‌ ( Comparative), வரலாற்றியல்‌ (Historica } 
தருக்க நெறியியல்‌ (001081) எனப்‌ பலவகையில்‌ பகுப்பர்‌, இப்‌ 
பகுப்புத்‌ திறமெலாம்‌ அங்கங்கு பொதுளத்‌ தம்‌ நூலினைத்‌ 
தொல்காப்‌ யர்‌ ஆக்கியுள்ள அருமைப்பாடு பெருமைப்படுமாறு 
உள்ளது. 84. வேறு இணக்க நூற்கள்‌ போலாது, இலக்கணத்தை 
இலக்கியமாக இயம்புவது, வெற்று-வரட்டுத்‌ தன்மையோ வளவள 
விளக்கெண்ணெய்‌ இயல்போ 


இல்லாது, இலக்கிய மணம்‌ 
கமழ-கத கூறுவது போன்று..-காப்பியழ்‌ பேசுவது போன்று 


அமையும்‌ அழகு நூல்‌.அதனாற்றான்‌ தொல்காப்பியம்‌ என்றார்களோ? 
இலக்கணம்‌ படிக்கிறோம்‌ என்ற உணர்வு தோன்றாது, இலக்கியம்‌ 
பயில்வது போன்ற இனிய உணர்வே எழும்‌, அஃதோர்‌ இலக்கியச்‌ 
சோலை, இனிய அருவி; எழிற்கூடம்‌, இன்பணற்று, 95, 


மது. ௪, விமலானந்தம்‌ 48 


தொல்காப்பியம்‌ தாய்மைப்‌ பண்பு மிக்கது, இத்‌ தாயின்‌ 
ஆணையைத்‌ தலைமேற்‌ கொண்டு போற்றல்‌ தமிழர்‌ கடன்‌. 


கூறியகுன்றினும்‌ முதனூல்‌ கூட்டித்‌ 
தோமின்‌ நுணர்தல்‌ தொல்காப்‌ பியன்‌ தன்‌ 
ஆணையில்‌ தமிழற்ந்‌ தோர்க்குக்‌ கடனே. 


எனப்‌ பல்காப்பியனார்‌ பாராட்டுதல்‌ காண்க. 86. தொல்காப்பியம்‌ 
ஓர்‌ ஒளி விளக்கம்‌. இப்பேரொளி கொண்டு எந்நூலைப்‌ பயின்றாலும்‌ 
ஏற்படும்‌ இன்பமே தனி! தோற்றும்‌ தெளிவே அலாதி! “இதனைக்‌ 
கற்றபின்‌ குறளைக்‌ கற்பார்‌ பெறும்‌ அறிவு வேறு; அப்படிக்‌ கல்லாது 
குறளை அணுகுவார்‌--ஆய்வார்‌ எய்தும்‌ அறிவு பிறிது? என டாக்டர்‌ 
வ. சுப. மாணிக்கனார்‌ இயம்புவது காண்க, 87. தொன்‌ 
மையானும்‌, நிறைநூல்‌ முறை தன்மையாலும்‌ சிறந்தது; 
முதன்மை இடம்‌ பெறுதற்குரியது. 98.எபிரேயம்‌, பழைய பாரசீகம்‌, 
சீனம்‌ போன்ற பழைய மொழி நூல்களில்‌ காண ஒண்ணாத்தருக்க 
வருக்கப்‌ பெருக்கும்‌, செய்யா வரண்முறை இயற்கை வளர்ச்சி 
வரலாற்றின்‌ நெருக்கும்‌ இருக்கப்‌ பெற்றது. 59. “கருதும்‌ பொருளும்‌, 
பொருள்‌ குறிக்கும்‌ சொல்லும்‌ சொல்லின்‌ உறுப்பாம்‌ எழுத்துமே 
இலக்கண நூலின்‌ இயற்கைப்‌ பகுதிகளாகும்‌. இவ்வியன்‌ முறைப்படி 
எழுத்து, சொல்‌, பொருள்‌ என முத்திறப்பட வகுக்கப்பட்டு; 
ஒவ்வொரு பகுதியும்‌ இயன்மொழி வளர்ச்சி வரலாறுகளை 
வரன்முறைப்படுத்தி, வகை; தொகை, வரிசைப்படுத்தி ஒழுங்குபடச்‌ 
சுருக்கி விளக்குகிறது.” 


சங்க இலக்கியம்‌ 


முற்சங்க நூல்களில்‌; முதல்‌ சங்க நூல்கள்‌ எவையும்‌ 
கிடைக்கவில்லை; இரண்டாம்‌ சங்க இலக்கியங்கள்‌ ஒன்றும்‌ 
கிடைத்தில; இலக்கண நூலாகிய தொல்காப்பியம்‌ ஒன்றே 
கிடைத்துளது. கடைச்‌ சங்க நூல்கள்‌ பெரும்பான்மை கிடைத்துள. 
சங்கநூல்கள்‌ ஆயினமையின்‌, இவை சங்க இலக்கியங்கள்‌ என்று 
அழைக்கப்படுகின்றன. 


தோற்றமும்‌ தொகுப்பும்‌: தெள்ளு தமிழ்ப்பாக்களை அள்ளிப்‌ 
பருகி அகமகிழ்ந்த நல்லிசைப்‌ புலவோர்‌ சிலர்‌; அப்பாக்கள்‌ 
அனைத்தும்‌ குறைந்தும்‌ மறைந்தும்‌ வருதலைக்‌ கண்டு உளம்‌ 
வெதும்பினர்‌$ உதிரியான பாக்கள்‌ அனைத்தும்‌ ஒன்று பட்டால்தான்‌ 
அவற்றிற்கு உண்டு வாழ்வென உணர்ந்தனர்‌; அங்ஙனம்‌ ஒன்று 
திரட்டும்‌ பொறுப்பும்‌ பணியும்‌ தமதெனத்‌ தெளிந்தனர்‌; உள்ளம்‌ 


46 தமிழ்‌"இலக்கிய வரலாறு 


உணரவே ஊக்கத்தோடும்‌ உறுதியோடும்‌ ஒன்று திரட்டினர்‌; 
அடியையே அளவாக, அகத்தையும்‌ புறத்தையுமே எல்லையாக; 
பாவொப்புமையே வரம்பாகக்‌ கொண்டு திணை, துறை கண்டு 
தொகை தொகையாக வகை செய்தனர்‌. கவியரசர்‌ கவிகளைத்‌ 
திரட்டவே, புவியரசரும்‌ போற்றித்‌ துணை நின்றனர்‌; இங்ஙனம்‌ 
காவலர்‌ போற்றப்‌ பாவலர்‌ தொகுத்தனவே இன்று நாம்‌ காணும்‌ 
எட்டுத்தொகையும்‌ ஏனைய பிறவும்‌. 


சங்க இலக்கியம்‌: இதனால்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ தோன்‌ றிய காலம்‌ 
வேறு; தொகுக்கப்‌ பெற்ற காலம்‌ வேறு என்றறியலாம்‌. தோன்றிய 
காலம்‌ முதல்‌ தொகுக்கப்‌ பெற்ற காலம்‌ வரை அமைந்த நல்ல 
பாடல்களின்‌ தொகுதிகளே பாட்டும்‌ தொகையுமாகும்‌, சங்கப்‌ 
பாக்களின்‌ தொகை 2881; பாடிய புலவர்களின்‌ எண்ணிக்கை 
ஏறத்தாழ 5800; பெயர்‌ தெரியாப்‌ புலவர்‌ 102. (இவற்றில்‌ 
பரிபாடல்‌, கலித்தொகை; திருமூருகாற்றுப்படை மூன்றும்‌ 
பிற்காலத்தன.) தொல்காப்பியம்‌; திருக்குறள்‌, எட்டுத்தொகை, 
பத்துப்‌ பாட்டு, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை இவை சங்க இலக்கிய 
மெனச்‌ சான்றோர்‌ செப்புவர்‌. 


பதினெண்‌ மேற்கணக்கு 


சங்கச்‌ செய்யுட்களைக்‌ குறைந்த அடிகளைக்‌ கொண்டவை, 
நிறைந்த அடிகளையுடையவை எனத்‌ தனித்‌ தனியாகத்‌ 
தொகுத்‌ தனர்‌; அவவ, முறையே எட்டுத்‌ தொகை, பத்துப்‌ பாட்டு ' 
எனப்‌ பெறும்‌ இரண்டும்‌ இணைந்த 18 நூல்களே மேற்கணக்காம்‌. 
மேல்‌ பெரிய; கணக்கு நூல்‌. பன்னிருபாட்டியல்‌ இதன்‌ 
இலக்கணம்‌ பகர்கிறது; 


ஐம்பது முதலா ஐந்நூறு ஈறா 
ஐவகைப்‌ பாவும்‌ பொருள்‌ நெ றிமரபின்‌ 
தொகுக்கப்‌ படுவது மேற்கணக்‌ காகும்‌. 


இதனால்‌, மிகுந்த அடிகளை --நான்கடிக்கு மேல்‌ இயன்றன வான 
பேரெல்லை அடிகளைக்‌ கொண்ட பாடல்களையுடையது மேற்‌ 
கணக்கு என்பது பெற்றாம்‌. இப்‌ பதினெண்‌ பனுவல்‌ களும்‌ க. 
பாட்டு என இரு முறையில்‌, அமைந்து, அகம்‌, புறம்‌ என ர 
வகையான்‌ இயன்று அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு எனும்‌ நான்‌ 
உறுதிகளையும்‌ நனகியம்புவன; சிலவாய மொழிகளில்‌ ல 
கருத்துக்களைப்‌ பல்வகைத்‌ துறையில்‌ சொல்லிச்‌ செல்வன. 


மத்‌. ௪. வீமலானந்தம்‌ 47 
எட்டுத்‌ தொகை 


மேற்‌ கணக்கில்‌ முதற்கண்‌ தொகுக்கப்‌ பெற்றது எட்டுத்‌ 
தொகையே. அவை இன்னின்ன என்பதைப்‌ பழம்‌ பாட்டொன்று, 


நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 
“ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல்‌, 

கற்றறிந்தார்‌. ஏத்தும்‌ கலியோடு, அகம்‌, புறமென்று 

இத்திறத்த எட்டுத்‌ தொகை 
எனப்‌ பேசுகிறது. தொகுக்கப்பட்டமையால்‌ இது தொகை எனப்‌ 
படுகிறது; “எண்‌ பெருந்தொகை? எனவும்படும்‌. இப்‌ பெயரிட்டு 
எவர்‌; எப்போது அழைத்தார்‌ என்றறியுமாறில்லை. நன்னூல்‌ 
மயிலை நாதர்‌ (சூ 887) உரையிலும்‌; தொல்‌. பேராசிரிய உரை 
யிலும்‌ வருகின்றன. அடியளவு, பொருட்‌: போக்கு, பாவகை எனும்‌ 
முத்திறத்தது. அகம்‌ பற்றியன 5; புறம்‌ பற்றியன 2; இரண்டும்‌ 
கொண்டது என்ற மூவகையது. அகநூல்கள்‌ அனைத்தும்‌ சிதையாது 
முழுமையுடன்‌ கிடைத்துள்ளன; புற நூல்களோ சிதைந்தும்‌ 
குறைந்தும்‌ பாடபேதம்‌ மிகுந்தும்‌ உள்ளன. 

. எட்டுத்‌ தொகையில்‌ கிட்டத்தட்ட காணும்‌ 2960 பாக்களையும்‌ 
பாடியோர்‌ 500 புலவர்கள்‌, பல ஊரினர்‌. பலவாய தொழிலினர்த 
பல்வேறு காலத்தவர்‌. அரசப்‌ புலவோர்‌ பலர்‌; பெண்பாற்‌ புலவோர்‌ 
சிலர்‌. இத்துணை பேர்‌ பாடிய அத்துணைப்‌ பாடல்களும்‌, அகம்‌ 
புறமெனும்‌ இரு திணையில்‌ அமைந்து; ஒருவரே பாடினாற்‌ போன்ற 
பரங்கும்‌ பெற்றொளிர்கின்றன. ஒரேவகை மரபு, ஒரு திற இலக்கியப்‌ 
போக்கு; ஒரு தெறியாய நாகரிகம்‌, இன்தமிழ்‌ நாட்டில்‌ ஒளிர்ந்த 
ஒண்மையினை இஃதுணர்த்துகிறது. பரியும்‌ கலியும்போக, எஞ்சிய 
ஆறு நூல்களும்‌ ஆசிரியப்‌ பாவானும்‌; சிலகால்‌ வஞ்சியானும்‌ 
இயன்றும்‌ வருவன. ஆசிரியம்‌ 9 அடிச்‌ சிறுமையும்‌, பல நூறு அடிப்‌ 
பெருமையும்‌ உடையது. 


இத்தொகை, பல்வகைப்‌ பொருள்‌ பற்றியது. மன்னர்‌ மறம்‌; 
மகளிர்‌ திறம்‌, மக்கள்‌ வழக்கமும்‌ பழக்கமும்‌, அறநெறி, ஐந்திணை 
அருமை, ஆட்சிமுறை; வள்ளண்மை, வாழ்வு நெறி, வரலாற்றுக்‌ 
கூறு, புராணச்‌ செய்தி, போர்‌ முறை, பண்புநிலை, போன்றன 
புகட்டும்‌. இனி, எட்டின்‌ இயல்பும்‌ ஏற்றமும்‌ எண்ணுவாம்‌: 


ம்‌ நற்றிணை ப 
400 அகவற்‌ பாக்கள்‌ கொண்டது; * நற்றிணை நானூறு? 
என்றும்‌ வழங்கும்‌. 9--12 அடிகளை யுடையது. தொகுப்‌ பித்தவன்‌ 1 


48 தமிழ்‌” இலக்கிய வரலாறு 


பன்னாடு தந்த பாண்டியன்‌ மாறன்‌ வழுதி; தொகுத்தவர்‌; பெயர்‌ 
தெரியவில்லை. பாடிய புலவர்கள்‌ 179, பாரதம்‌ பாடிய பெருத்‌ 
தேவனாரின்‌ திருமால்‌ பற்றிய பாடல்‌, கடவுள்‌ வாழ்த்தாக அமை 
கிறது. எட்டுத்‌ தொகையில்‌ முதற்கண்‌ வைத்தெண்ணப்படுவது. 
அகப்‌ பொருட்‌ பிரிவுகளில்‌ ஒன்றான திணையும்‌, நல்‌ என்ற அடை 
மொழியும்‌ சேர, இந்நூல்‌ பெயர்‌ பெற்றுளது. திணையின்‌ பெயரா 
லேயே அமைந்த சிறப்பு சிந்திக்கத்தக்கது, 


நினைக்கத்தக்க நற்கருத்துக்கள்‌ : செல்வம்‌ எது? என்பதனை 
எத்துணை அழகு பட மொழிகிறது ஒரு பாடல்‌! பிறர்‌ நம்மைச்‌ சிறப்‌ 
பித்துக்‌ கூறும்‌ புகழுரைகளோ விரைந்து செல்லும்‌ சிறப்புமிக்க 
ஊர்‌ திகளோ செல்வம்‌ ஆகா; அவை அவரவர்‌ செய்த நல்வினை 
யின்‌ இம்மைப்‌ பயன்‌. சான்றோர்‌ செல்வமெனச்‌ செப்புவது; 
தன்னைச்‌ சார்ந்தோர்‌ மனம்‌ புண்படுத்தாத--அவர்கள்‌ துன்பம்‌ 
கண்டு தெஞ்சம்‌ நெக்குருகும்‌ தன்மையேயாம்‌ என இலக்கணம்‌ 
வகுக்கும்‌ பாடல்‌ இதோ: 


£நெடிய மொழிதலும்‌, கடிய ஊர்தலும்‌, 

செல்வம்‌ அன்று; தன்‌ செய்வினைப்‌ பயனே; 
சான்றோர்‌ செல்வம்‌ என்பது; சேர்ந்தோர்‌ 
புன்கண்‌ அஞ்சும்‌ பண்பின்‌ 

மென்கண்‌ செல்வம்‌ செல்வம்‌ என்பதுவே? 2 (10) 


ஓரறிவுயிர்களிடத்தும்‌ உறவு கொள்ளும்‌-உலகத்துயிர்களிடத்‌ 
தெல்லாம்‌ அன்பு செலுத்தும்‌ ஒண்மை உணர்த்துகிறது ஒரு பாட்டு 
(172). தலைவன்‌ தன்‌ காதலிபால்‌ காதற்‌ குறும்பு மொழி பேசு 
கின்றான்‌. இஃதொன்றும்‌ புதியதன்று; என்றும்‌ போலத்தான்‌ 
அன்றும்‌ பேசினான்‌ -ஒரு புன்னை மரத்தின்‌ கீழ்‌ நின்று! ஆனால்‌ 
அந்நங்கையோ நாணம்‌ மிகக்‌ கொண்டு நழுவிச்‌ சென்றாள்‌; தலை 
வனுக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. காரணம்‌ என்னவென்று அறிந்தான்‌. 
அந்தப்‌ புன்னை மரம்‌ சாதாரணப்‌ புன்னை மரமன்றாம்‌; தன்‌ 
காதலிக்குத்‌ தமக்கை முறையாம! தன்‌ காதலியின்‌ தாய்‌ சின்னஞ்‌ 
சிறு வயதில்‌ விளையாடாயமோடு வெண்‌ மணலில்‌ மறந்து விட்டுச்‌ 
சென்ற புன்னைக்‌ கொட்டை முளைத்துச்‌ செடியாக நின்றது. 
நாளும்‌ நீரும்‌ பாலும்‌ நெய்யும்‌ ஊற்றிப்‌ பிள்ளைபோல்‌ வளர்த்தாள்‌. 
செடியும்‌ மரமாகியது; சேயிழைக்கும்‌ மணமாயிற்று; பெண்‌ குழந்தை 
ஒன்றும்‌ பிறந்தது. அக குழந்தை வளர்ந்து பருவமடைந்து காதல்‌ 
நிலையுற்றது. அக்‌ குழந்தையே தன்‌ காதலி. அவளிடம்‌ அவள்‌ 
தாய அடிக்கடி கூறியுள்ளாளாம்‌; “இப்‌ புன்னை உன்‌ தமக்கை? 
என்று. ஆக; தன்‌ தாய்‌ வளர்த்திட்ட அப்புன்னை மரம்‌ தனக்கு 
அக்காள்‌ முறை; அக்காள்‌ முன்பாக தங்கை தன்‌ சுமதலனோடு 


ம்து. ச. விமலானந்தம்‌ 49 


நகையாடி நிற்கலாமா? என்னே கவிஞனின்‌ இதய்ப்பாங்கு? 
என்னே பழந்தமிழனின்‌ இயற்கை ஈடுபாடும்‌ நெருக்கமும்‌ ! 


காதலி சுவரிலே கோடிட்டுக்‌ காதலன்‌ வரவை எண்ணும்‌ 
வழக்கம்‌ 324-அம்‌ பாட்டில்‌ வருகிறது. இறப்பதற்கு 
அஞ்சேன்‌; மறு பிறப்பில்‌ தலைவனை மறக்க நேருமோ என்று 
தான்‌ அஞ்சுகிறேன்‌ எனும்‌ உண்மைக்‌ காதலின்‌ ஒண்மை, 
சாதல்‌ அஞ்சேன்‌ அஞ்சுவல்‌, சாவில்‌ பிறப்புப்‌ பிரிவதாகு 
வதாயின்‌ மறக்குவன்‌ கொல்‌ என்‌ காதலன்‌ எனவே” (397) 
எனப்‌ பேசப்படுகிறது. கற்புடைப்‌ பெண்டிர்‌, புக்ககம்‌ 
எவ்வளவு தான்‌ வறுமையுற்று வாடினும்‌, ஏற்றமுடை வளம்‌ 
மிக்க பிறப்பகத்தை நினையாள்‌ எனும்‌ பண்பு, ‘கொண்ட 
கொழுநன்‌ குடிவரன்‌ உற்றெனக்‌, கொடுத்த தந்தை கொழுஞ்‌ 
சோறு உள்ளாள்‌' என்றும்‌; தேர்க்கால்களில்‌ நண்டுகள்‌ அகப்‌ 
பட்டு நசுங்கா வண்ணம்‌ தேரைச்‌ செலுத்திய அருள்‌ உணர்‌ 
"வினை, “ஆழி மருங்கின்‌ அலவன்‌ ஓம்பி, வலவன்‌ வள்பாய்ந்தூர்‌ 
(11) என்றும்‌; இரவில்‌ விருந்துவரின்‌ உவக்கும்‌ இனிய பண்பும்‌ 
(142) குறிக்கப்படுகின்றன. கண்ணகி கதை குறிப்பதாக ஒரு 
சங்கப்‌ பாடல்‌ உண்டு; அது நற்றிணையில்தான்‌ வருகிறது. 
'ஏதிலாளன்‌ கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி. 
உளங்கவர்‌ உவமைகள்‌ சில: 'பலார்‌ கொள்‌ பலகை போல (30); 
'தேய்புரிப்‌ பழங்‌ கயிறு போல' (284); நின்ற சொல்லர்‌ (௱/கற 
of words); செயல்‌ படு மனத்தர்‌ (A man of action); நீடு 
தோன்றினியர்‌ (A beautifப|l personality) போன்ற சொற்கள்‌ 
இயன்று வருகின்றன. பிற்காலத்‌ தூது இலக்கியங்களுக்கு 
வாயிலாக குருகு, நாரை, கிளி போன்றன தூது விடப்படும்‌ 
மரபும்‌ நற்றிணையில்‌ உண்டு, 'முந்தையிருந்து நட்டோர்‌ 
கொடுப்பின்‌' நஞ்சும்‌ உண்பர்‌ நனிநாகரிகர்‌' (355); நாடி 
நட்பினல்லது, நட்டு நாடார்தம்‌ ஒட்டியோர்‌ திறத்தே' (327); 
என்பன, 580, 791 அகிய குறட்பாக்களை த்‌ தழுவி நிற்கின்றன. 
தனி மகனார்‌, தேய்புரிப்‌ பழங்‌ கயிற்றினார்‌, விழிக்கட்‌ பேதைப்‌ 
பெருங்கண்ணனார்‌ எனப்‌ பாடலால்‌ பெயர்‌ பெற்ற 
புலவார்கள்‌ உளர்‌. பாடல்கள்‌ நாடகப்‌ பாங்னெ; உவமைகள்‌ 
உள்ளந்‌ தொடுவன. *ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி 
கண்ணகி குறிப்பு கவனிக்கத்தக்கது. 


2. குறுந்தொகை: 
400 அகவல்கள்‌ கொண்டது. “குறுந்தொகை நானூறு' 
என்றும வழங்கும்‌. 4-8 அடிகள்‌ கடையது. தொகுப்பித்தவன்‌ 


த.இ.க 


50 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பூரிக்கோ; தொகுத்தவர்‌ உப்பூரி குடிகிழார்‌ ஆகலாம்‌. பாடி 
யோர்‌ 205, கடவுள்‌ வாழ்த்து: பாரதம்‌ பாடிய பெருந்‌ 
தேவனாரின்‌ முருகவேள்‌ பற்றிய பாட்டு, 380 பாடல்கட்குப்‌ 
பேராசிரியரும்‌, எஞ்சிய 20 பாக்களுக்கு நச்சினார்க்கினியரும்‌ 
உரை எழுதியதாக சிந்தாமணிச்‌ சிறப்புப்‌ பாயிரத்தில்‌ நச்சர்‌ 
குறிக்கிறார்‌. ஆனால்‌ அவை கிடைத்தில. குறுகிய அடிகளால்‌ 
ஆன பாடல்களின்‌ தொகுப்பாதலின்‌ இப்‌ பெயர்‌ வந்தது. 
“நல்ல என்ற அடைமொழி பெற்ற சிறப்பும்‌; உரையாசிரியர்‌ 
களால்‌ மிகவும்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்ட மாண்பும்‌, தொகை 
நூல்களில்‌ முதலில்‌ தொகுக்கப்‌ பெற்ற பெருமையும்‌ உடையது, 
அஃறிணை உயிர்களைக்‌ கொண்டு ஆறறிவு மாந்தர்‌ தம்‌ ௮௧ 
நிலையினைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டும்‌ இணையற்ற பனுவல்‌. 
இறையனார்‌ தருமிக்கு எழுதிக்‌ கொடுத்த - கரனாடு வாதிட 
நேர்ந்த 'கொங்குதேர்‌ வாழ்க்கை எனும்‌ பாடல்‌, இந்நூலில்‌ 
தான்‌ இடம்‌ பெற்றுள்ளது. ஆதி மந்தியார்‌ போன்ற காவியத்‌ 
தலைமையும்‌ வரலாற்றுச்‌. சிறப்பும்‌ மிக்கோர்‌ பாடல்களும்‌ 


இங்க தான்‌ உள. அணிலாடு முன்றிலார்‌, காக்கைப்‌ 
பாடினியார்‌, குப்பைக்‌ கோழியார்‌, விட்ட குதிரையார்‌, 
மீனேறி தூண்டிலார்‌ எனப்‌ பாவால்‌ பெயர்‌ பெற்றார்‌ 


பலருள்‌. 


நெஞ்சகலா நற்செய்திகள்‌ : குறுந்தொகைப்‌ பாடல்கள்‌ 
அனைத்தும்‌ சுவையூட்டும்‌ தரத்தன. இரு நெஞ்சங்கள்‌ எக்‌ 
காரணமுமின்றி இணைந்து ஒன்றும்‌ இயல்பினை, “யாயும்‌ 
ஞாயும்‌...... ்‌ எனத்‌ தொடங்கும்‌ பாடலும்‌ (40); புதுப்பெண்‌ 
மோர்க்‌ குழம்பு வைத்துத்‌ தலைவனிடம்‌ பாராட்டுப்‌ பெறும்‌ 
பாங்கினை, “முளிதயிர்‌ பிசைந்த காந்தள்‌ மெல்விரல்‌...” என்ற 
பாட்டும்‌ (107); இற்செறிக்கப்பட்டு காமநோயால்‌ வெதும்பும்‌ 
தலைவியை, “குப்பைக்‌ கோழித்தனிப்போர்போல, விளிவாங்கு 
விளியின்‌ அல்லது களைவோர்‌ இலையான்‌ உற்ற நோய்க்கே. 
(305) என்றும்‌; தலைவியின்‌ மென்மை நெஞ்சம்‌, ஆண்‌ குரங்கு 
இறந்துபட, மலை முகடேறி வீழ்ந்து உயிர்மாய்க்கும்‌ மந்தியின்‌ 
மனத்தைவிட மென்மையது (69) எனவும்‌ நயம்படச்ித்‌இரிக்‌ 
கிறது. 'வினையே ஆடவர்க்கு உயிரே; மனையுறை மகளிர்க்கு 
ஆடவர்‌ கயிர்‌' (125); உள்ளது சிதைப்போர்‌ உளர்‌ எனப்‌ 
பாடாஅர்‌்‌ போன்ற அரிய உண்மைகள்‌ அளவின்‌ றியுள்ளன. 
மனைவிக்குத்‌ தக ஆடும்‌ ஆடவன்‌,  (Henpecked husbands) 
'கையும்‌ காலும்‌ தூக்கத்‌ தூக்கும்‌ ஆடிப்‌ பாவை போல்‌” (8) 
என்று தன்‌ பால்‌ தோன்றிய காம நோயினைக்‌ காத்த ற்யெலா 
தலைவன்‌, கையில்‌ ஊமன்‌ கண்ணிற்‌ காக்கும்‌ வெண்ணெய்‌ 


ம்து. ச. விமலானதந்தம்‌ : 51: 
உணங்கல்‌ போல' (58) என்று கி ப்படும்‌ அழகு 
நெஞ்சை உருக்கும்‌ நீர்மையது. (My mother) யாய்‌, (Your 
. mother) Sாய்‌, எந்தை (My father) நுந்தை (Your father) 
என்ற சொற்செட்டும்‌ செறிவும்‌ அனுபவிக்கத்‌ தக்கன. 


3. ஐங்குறு நூறு: 

ஐந்து திணைக்கும்‌ தனித்தனியே நூறு நூறு பாடல்கள்‌. 
கொண்டு, குறைந்த அடிகளையுடைய பாவால்‌ இயன்றமை 
யான்‌ இப்பெயர்‌ பெற்றது. 3-6 அடிகளையுடையது. ஓவ்‌ 
வொரு நூறும்‌ பத்துப்‌ பத்தாகப்‌ பிரிக்கப்பட்டு, அதன்‌ பொரு 
ளமைதியாலோ, பயின்றுவரும்‌ சொல்லாலோ பெயரிடப்‌ 
பட்டுள்ளது. பாரதம்‌ பாடிய பெருந்தேவனாரின்‌ சீவன்‌ 
பற்றிய பாடல்‌ கடவுள்‌ வாழ்த்தாகக்‌ காட்சியளிக்கிறது. 
தொகுத்தவர்‌: புலத்துறை முற்றிய கூடலூர்‌ கிழார்‌; தொகுப்‌ 
பித்தவன்‌: யானைக்கட்‌ சேய்‌ மாந்தரஞ்‌ சேரல்‌ இரும்பொறை. 
பழைய உரை ஒன்றுண்டு; எழுதியவர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 
ஐந்து திணைகளும்‌ ஐவேறு புலவர்களால்‌ பாடப்பட்டமை, 


மருதம்‌ஓ ரம்போகி, நெய்தல்‌அம்‌ மூவன்‌ , 
கருதும்‌ குறிஞ்சிக்‌ கபிலன்‌ கருதிப்‌ 
பாலைஒத லாந்தை, பனிமுல்லைப்‌ பேயனே 
நூலைஓ துஐங்குறு நூறு 


எனும்‌ பழைய வெண்பாவால்‌ தெளியலாம்‌. 500 பாடல்கள்‌ 
ஐந்தாக வகுக்கப்பட்டு, ஒவ்வொரு: நூறும்‌ பப்பத்தாகப்‌ 
பகுக்கப்பட்ட நுண்மையும்‌; மருதத்தை முதற்கண்‌ கொண் 
டொளிரும்‌ மாண்பும்‌ மூன்றே அடிகளில்‌ முதல்‌, கரு, உரி 
முப்பொருளையும்‌ குறைவறக்‌ கூறும்‌ முதன்மையும்‌; பறவை - 
விலங்னெங்களைக்‌ கொண்டே ஐந்திணையை அருமையாக 
விளக்கும்‌ அழகும்‌; இயற்கை எழிலையும்‌, உலகப்‌ பொருள்‌ 
களின்‌ இயல்பையும்‌ சில சொல்லால்‌ எடுத்துரைக்கும்‌ ஏற்றமும்‌; 
தமிழ்ச்சுவை இனிமையும்‌ ஒருங்கே கொண்டொளிரும்‌ உயரிய” 

மறக்கவியலாத பகுதிகள்‌ : தலைவியை உடனழைத்துச்‌ 
சென்று தன்னூரில்‌ திருமணம்‌ செய்து கொள்கிறான்‌ தலைவன்‌ 
தலைவியின்‌ பெற்றோர்‌, இருவரையும்‌ தம்மூருக்கு அழைத்‌ 
தனர்‌. அவர்களும்‌ வந்தனர்‌. இதுகாறும்‌ தலைவியைப்‌ பிரிந்த 
தோழி அவளைத்தழுவி, அவளது புதுவாழ்வினைப்பற்றி அறிய: 
அவா மிகக்‌ கொண்டு செய்தியை வாங்குவதற்காக, “ஆமாம்‌. 


52 ்‌' தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தலைவி! உன்‌ தலைவர்‌ நாட்டகத்து உண்ணு நீர்கூட இல்லை 
யாமே? உன்னால்‌ அங்கு எப்படி வாழமுடிந்தது?' என்றாள்‌. 
தலைவியும்‌, “ஆம்‌ தோழி; நீ செப்பியதுண்மையே! ஆங்கு 
வகையான நீர்நிலைகூட இல்லை; இருப்பவைகூட , இலைதழை 
விழுந்தமையால்‌ அழுஇயும்‌, மான்‌ போன்ற விலங்குகள்‌ குடிப்‌ 
பதால்‌ கலங்கியும்‌ இருக்கன்‌ றன. இருப்பினும்‌ அந்த அருவருக்‌ 
கத்தக்க எச்சில்‌ நீரும்‌ எத்துணை இனிமையுடையது தெரியுமா? 
நம்‌ தோட்டத்துத்‌ தேனினைத்‌ தீம்பாலுடன்‌ கலந்து உண்டால்‌ | 
எப்படி இருக்கும்‌, அப்படி இனித்தது எனப்‌ பதிலிறுத்தாள்‌. 
காதலன்பு கனிந்திருக்குமிடத்தில்‌, வேறு எப்பொருள்‌ இருந்‌ 
தால்‌ என்ன? இல்லாவிட்டால்தான்‌ என்ன? எல்லாம்‌ இருப்ப 
தாகவன்றோ இதயம்‌ மகிழும்‌! அன்பின்‌ திறம்தான்‌ என்னே! 
இதோ அவ்வினிய பாடல்‌. 


அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னைதம்‌ படப்பை 
தேன்மயங்கு பாலினும்‌ இனிய அவர்நாட்டு 
உவலைக்‌ கூவற்‌ கழ்‌ i 
மானுண்‌ டெஞ்சிய கலுழி நீரே (203) 


இந்திர விழா (62); மார்கழி நீராடல்‌ (84); தொண்டி (171) 
கொற்கை (185) பற்றிய செய்திகளும்‌ வருகின்‌ றன. 


4. அகநானூறு : 

'அகம்‌', “அகப்பாட்டு' எனப்படும்‌. நீண்ட அடிகளான்‌ 
ஆனமையின்‌ *நெடுந்தொகை' எனப்பெறும்‌. ஆயினும்‌ 
அவ்வொழுக்கத்தாலேயே அழைக்கப்பெறுவது இதன்‌ சிறப்‌ 
புணர்த்தும்‌. 13-31 அடிகளையுடையது. கதொகுத்தோல்‌ : 
மதுரை உப்புரி குடிகழொன்‌ மகன்‌ உருத்திர சன்மன்‌ ; 
தொகுப்பித்தவன்‌: பாண்டியன்‌ உக்கிரப்பெருவழுதி. 
வில்லவதரையன்‌ பாடிய பாயிரம்‌ என்றுளது. 
பாடிய பெருந்தேவனாரின்‌ சிவன்பற்றிய கடவுள்‌ வாழ்த்து 
உள்ளது. பாடல்களின்‌ வைப்புமுறை : ஒற்றை எண்பட 
வருவன பாலை-200 பாக்கள்‌ ; 10, 20, 30, என வருவன 
நெய்தல்‌-40 பாடல்கள்‌; 4, 14 என 4“ எனும்‌ எண்ணைப்‌ 
பெற்று வருவன முல்லை-40 செய்யுட்கள்‌; 2, 8, 12, 18 
என 2, 3 எனும்‌ எண்களைக்‌ கொண்டு வருவன குறிஞ்சி-60 
பாடல்கள்‌ ; 6, 16, 26 என 6 எனும்‌ எண்ணைப்‌ பெற்று 
வருவன மருதம்‌-40 பாக்கள்‌. செறிவு மிகு பாடல்கள்‌ : 
செந்தமிழ்‌ இன்பம்‌ சித்தும்‌ செய்யுட்‌ கள்‌. பழைய குறிப்புரை 
ஒன்றுண்டு-அதுவும்‌ முதல்‌ 90 பாடல்கட்கே. இந்நூல்‌ 


பாரதம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 58 


முப்பிரிவினையுடையது; 1-120 பாடல்கள்‌ களிற்றியானை 
நிரை; இப்பகுதியின்‌ நடையும்‌ பிறவும்‌, களிறு போன்ற 
கம்பீரத்தோற்றமுடன்‌ காணப்படுதலான்‌ இங்ஙனம்‌ இயம்பப்‌ 
படுகிறது. 121-300 மணிமிடை பவளம்‌; இப்பகுதி, மணியும்‌ 
பவளமும்‌ கலந்தாற்போன்ற நடையும்‌ நலமும்‌ பொலிவும்‌ 
கொண்டமையான்‌ இப்பெயர்‌ பெற்றது. 301-400 நித்திலக்‌ 
கோவை ; இப்பகுதி முத்துக்‌ கோர்த்தாற்போல சீரான 
பொருளும்‌ சரளமான நடையும்‌ கொண்டொளிர்தலான்‌ இப்‌ 
பெயர்‌ ஏற்றது. பாடிய புலவர்கள்‌ 745, ஊட்டியார்‌, தோய்‌ 
பாடியார்‌ எனப்‌ பாவால்‌ பெயர்‌ பெற்றோரும்‌ உளர்‌. 


அகமகலா அரிய செய்திகள்‌ : பரத்தை மனையிலை நிகழும்‌ 
திருமணத்திற்குத்‌ தேரேறிச்‌ சென்று கொண்டிருந்தான்‌ 
தலைவன்‌. இதனைக்‌ கண்டு இதயம்‌ நொந்து தன்‌ மைந்த 
“ னோடு வருந்தியிருந்தாள்‌ தலைவி. தேரின்‌ மணியோசை 
கேட்டுச்‌ சிறுவன்‌ தெருவைக்‌ கடந்து சென்றான்‌. புதல்‌ 
வனைச்‌ கண்ட தலைவன்‌ இறங்கி ஆவலோடு எடுத்து. வீட்டி 
னுள்‌ செல்க என்றான்‌ ; புதல்வன்‌ அழுது நின்றான்‌. எனவே 
அவனைக்‌ தோளில்‌ தரக்கிக்‌ கொண்டு வீட்டினுள்‌ வந்தான்‌. 
மறைந்திருந்து இதனைக்‌ கண்ட தலைவி, தலைவன்மேல்‌ 
இருத்த ஆத்திரத்தைப்‌ பிள்ளைமேல்‌ காட்டினாள்‌. இவரைப்‌ 
போகவிடாமல்‌ தடுத்தனனே இக்கொடியவன்‌ எனக்‌ கடித்‌ 
தாள்‌; கோலோச்சினாள்‌. தலைவன்‌ அடி விழாதபடி 
தோளோடு அணைத்துக்‌ கொண்டான்‌. அதுபோது பரத்தை 
வீட்டு மணவிழா முழக்கம்‌ கேட்டது. மண நேரம்‌ நெருங்கி 
யும்‌, மகப்பாசத்தால்‌ தலைவன்‌ ஆங்குச்‌ செல்லாது நின்றான்‌. 
தோழி, பலரும்‌ இயம்பும்‌ பழமொழி உண்மையாவதை இது 
போதுணர்ந்தேன்‌. பகைவரும்‌ விரும்பும்‌ கள்ளமிலாக்‌ 
குழந்தைகளைப்‌ பெற்றவர்கள்‌ இம்மையில்‌ மட்டுமல்லாது, 
மறுமையிலும்‌ குற்றமற்று விளங்குவர்‌ என்பது வாய்மையே 
என்று தலைவி கூறுவதாக அமையும்‌ பாடல்‌ இதோ : 
இம்மை உலகத்து இசையொடும்‌ விளங்கி 
மறுமை யுலகமும்‌ மறுவின்று எய்துப 
செறுநரும்‌ விழையும்‌ செயிர்தீர்‌ காட்சிச்‌ 
சிறுவர்ப்‌ பயந்த செம்ம லோரெனப்‌ 
பல்லோர்‌ கூறிய பழமொழி யெல்லாம்‌ 
வாயே யாகுதல்‌ வாய்த்தனம்‌ தோழி ! 


... பண்டைத்‌ தமிழர்‌ இருமணமுறை 86, 136 பாடல்களில்‌ 
விளக்கப்பட்டுள்ளது. *இத்‌ திருமணத்தில்‌ தீ வளர்த்தலோ, 


(66) 


54 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
த வலம்‌ வருதலோ; தட்சணை பெறப்‌ புரோகிதர்‌ புகுதலோ 
இல்லை ; இவை முற்றும்‌ தமிழர்க்கே உரிய மண முறையாம்‌" 
என்கிறார்‌ 7. 1. சீனிவாச ஐயங்கார்‌. தினைப்புனங்காக்கும்‌ 
பெண்‌ குறிஞ்சிப்‌ பண்பாட, உண்ண வந்த யானை ஒன்றும்‌ 
செய்யாது செயலற்று உறங்கியது (102) ; பங்குனி விழா (137); 
கார்த்திகை விளக்கு, சிறு பிள்ளைகளுக்குக்‌ காத்தற்‌ கடவு 
ளான திருமாலின்‌ ஐந்து படைகளீன்‌ உருவங்களும்‌ பொறித்த 
ஐம்படைத்‌ தாலி அணிவர்‌ (54); வற்றிய வயிறும்‌ நீராடா 
உடலும்‌ உடைய சமணத்‌ துறவிகள்‌ இருந்தமை (123) போன்ற 
செய்திகள்‌ வருகின்‌ றன. 


அகம்‌ பற்றியதேயாயினும்‌ அரிய பல வரலாற்றுக்‌ 
குறிப்புக்கள்‌ கொண்டுளது, கங்கர்‌, பாணர்‌, திரையர்‌ பற்றிய 
செய்திகளும்‌; (மகதநாட்டு) நந்தர்கள்‌ தம்‌ செல்வத்தைக்‌ 
கங்கையாற்றினடியில்‌ புதைத்து வைத்திருந்தமை (265, 251) : 
மோரியர்‌ படையெடுப்பு (69, 281, 375); 


£யவனர்‌ தந்த 
வினைமாண்‌ நன்கலம்‌, 


பொன்னொடு வந்து கறியோடு 
பெயரும்‌” (148) ஆதிமந்தி (76); குடவோலைத்‌ தேர்தல்‌ முறை 
(77) தித்தன்‌, மத்தி, நெடுஞ்செழியன்‌ முதலியோர்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ போன்ற சிறந்த கூறுகள்‌ சிதறிக்‌ கடக்கின்றன. 


5. கலித்தொகை : 


முன்னவை நான்கும்‌ அகவற்‌ பாவில்‌ அமைய, இஃதொன்று 
மட்டும்‌ முழுதும்‌ கலிப்‌ பாவால்‌ ஆனது. தரவு, தாழிசை, 
சுரிதகம்‌, தனிச்சொல்‌ எனும்‌ அமைப்பினது. 


தாழிசைகள்‌ ஓர்‌ உணர்வை மும்முை 


உணர்த்துவது உள்ளத்தை அள்ளுகிறது. 
150 பாடல்கள்‌. 


ற ஒரே இசையில்‌ 


பெருங்கோன்‌ பாலை, கபிலன்‌ குறிஞ்சி 
மருதனிள நாகன்‌ மருதம்‌,-—அருஞ்சோழன்‌ 
நல்லுருத்‌ திரன்முல்லை, நல்லத்‌ துவனெய்தல்‌, 
கல்விவலார்‌ கண்ட கலி. 
என்ற வெண்பாவான்‌ ஐத்திணைகளையும்‌ 
என்றறிகறோம்‌. அனா 
ஒருவரே பாடியிருக்க 
பலர்‌ முடிபாகும்‌. 
இதனைத்‌ தொகு 
நல்லந்துவனார்‌. 


்‌ ஐவர்‌ பாடினர்‌ 
லும்‌ சிவராஐ பிள்ளை போன்றார்‌, 
வேண்டும்‌ என்கின்றனர்‌. மூன்னதே 
வள வாழ்த்துப்‌ பாடி முதலில்‌ வைத்து, 
ததவர்‌ இந்நூல்‌ நெய்தற்‌ பகுதி பாடிய 
கலிப்‌ பாட்டு ஒவ்வொன்றையும்‌ வைத்து 


மது. ௪. விமலானந்தம்‌ தத 


ஒரு கதையே புனைந்துவிடலாம்‌. நாடகமே இயற்றி 
விடலாம்‌; “கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலி' எனும்‌ அடைச்‌ சிறப்புப்‌ 
பெற்றது; “திருத்தகு மாமுனி சிந்தாமணி, கம்பன்‌ விருத்தக்‌ 
கலிவளமும்‌ வேண்டோம்‌--திருக்கறளோ கொங்குவேள்‌ மாக்‌ 
கதையோ கொள்ளேம்‌, நனி ஆர்வேம்‌ பொங்குகலி இன்பப்‌ 
பொருள்‌' எனப்‌ புலவர்களால்‌ பாராட்டப்படும்‌ பெருமையது. 
ஆயினும்‌ இது சேர, சோழநாடுகள்‌ பற்றி எக்‌ குறிப்பும்‌ 
இல்லாது, பாண்டி நாடு, மன்னன்‌ பற்றியே பேசுகிறது ; ஒரு 
பாற் காதல்‌, பொருந்தாக்‌ காதல்‌, ஏவலர்‌, அடிமைகள்‌ பற்றிய 
உறவுகள்‌, புராணக்‌ கூறுகள்‌ மிகவும்‌ கொண்டு நடை மிடுக்‌ 
கின்றி, ஒரே துறைபற்றிப்‌ பல பாடல்கள்‌ வரச்‌ சுவையற்றுச்‌ 
செல்கிறது. இதனால்‌ எட்டுத்‌ தொகையில்‌ காலத்தால்‌ 
பிந்தியது இஃதென்பர்‌. சங்க இறுதியாகிய 4. பி. 300 இதன்‌ 
காலம்‌ என்பர்‌ கலை முனைவர்‌ இராசமாணிக்கனார்‌. 


இனிய பகுதிகள்‌ : பாலைக்கலி : 35 பாடல்கள்‌ தலைவன்‌ 
பிரிவைத்‌ தடுப்பதாக அமைகிறத!, “உண்ணீர்‌ வறப்பப்‌ புலர்‌ 
வாடு நாவிற்குத்‌ தண்ணீர்‌ பெறாஅத்‌ தடுமாற்றருந்‌ துயரம்‌ 
கண்ணீர்‌ நினைக்கும்‌ கடுமைய சாடு' எனப்‌ பாலையின்‌ 
கொடுமை குறிக்கப்‌ பெறுகிறது. கடன்‌ வாங்கும்போது 
மகிழ்ச்சியும்‌, அதனைத்‌ திருப்பிக்‌ கொடுக்கும்போது துயரமும்‌ 
கோன்றும்‌. இதனை, 

'உண்கடன்‌ வழிமொழி்த்‌ திரக்குங்கால்‌ முகனும்‌, 

தாங்கொண்ட து கொடுக்குங்கால்‌ முகனும்‌ வேறாதல்‌ 

பண்டுமிவ்‌ வுலகத்து இயற்கை” 
எனக்‌ குறிக்கப்‌ பெறுகிறது. 


குறிஞ்சிக்‌ கலி: 29 பாக்கள்‌. தலைவனை விரைந்து 
மணம்‌ முடிக்க வேண்டுவதாக அமைவது. தலைவனிடம்‌ 
பொய்‌ தோன்றாது; அப்படித்‌ தோன்றுமேல்‌ சந்திரனிடம்‌ 
த தோன்றுவது போன்றாம்‌ எனத்‌ தலைவன்‌ உயர்‌ பண்‌ பினை 
உணர்த்துகிறது. 

உண்ண நீர்‌ கேட்டு வந்து பெண்ணின்‌ கரம்‌ பிடிக்க, 
அவள்‌ குய்யோ முறையோவேனத்‌ தாய ஓடிவறர,, விக்யெ 
தாகக்‌ கூறிக்‌ தலைவி சமாளிக்க, பெண்ணைப்‌ பெற்றவளே 
தன்னைப புறம்‌ நீவ, கடைக்கண்ணால்‌ காதலியை நகை 
செய்து வந்த தலைவன்‌ கதையும்‌ (குறி 15); தொழுநோய்‌ 
பிடித்த பார்ப்பான்‌ தனித்து நின்ற பெண்ணொருத்தியடம 
இச்சகம்‌ பேச, அவள்‌ ஏதும்‌ பேசாதிருக்க பேயோ பிசாசே 


(22) 


ந தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


என இவன்‌ அலறிப்‌ புடைததுக்‌ கொண்டு ஓடிய அரிய 
கதையும்‌ (குறி 29) இங்கே வருகிறது. 


மருதக்கலி : பாடல்கள்‌ 35. பரத்தைபால்‌ சென்று மீண்ட 
தலைவன்‌ தலைவியின்‌ ஊடல்‌ தீர்க்கத்‌ தவிக்கும்‌ பகுதி, 
பரத்தையைத்‌ தலைவி பழித்துக்‌ கூறும்‌ பகுதிகள்‌ நகை விளைக்‌ 
கும்‌ நீர்மையன. 


முல்லைக்கலி : 17 கலிகள்‌. ஏறு தழுவுதலை எடுத்து 
மொழிவது கொல்லேற்றுக்‌ கோடஞ்சுவானை மறுமையும்‌ 
புல்லாளே ஆய மகள்‌' எனின்‌, பண்டைக்‌ காலப்‌ பெண்டிரின்‌ 
வீரம்‌ விழையும்‌ திறமென்னே! 


நெய்தற்கலி: 33 பாடல்கள்‌. பிரிவாற்றாத தலைவி 
புலத்தல்‌, மடலேறுதல்‌ போன்றன கூறுவது ' மாலைப்‌ 
பொழுது மாண்பு ன்‌ வருணிக்கப்பட்டுள்ளது. பண்புகள்‌ 
பற்றிய செறிவுமிகு விளக்கங்கள்‌ சிந்தைகொள்ளும்‌ சிறப்பின. 


'ஆற்றுதல்‌' என்பது ஒன்று அலர்ந்த வர்க்குதவுதல்‌ 

“போற்றுதல்‌' என்பது புணர்ந்காரைப்‌ பிரியாமை 

'பண்பு' எனப்‌ படுவது பாடுஅறிந்து ஒழுகுதல்‌ 

“அன்பு' எனப்‌ படுவது தன்கிளை செறாஅமை 

“அறிவு'எனப்‌ படுவது பேதையார்‌ சொல்தோன்‌ றல்‌ 

'செறிவு'எனப்‌ படுவது கூறியது மறாமை 

“நிறைவு'எனப்‌ படுவது மறைபிறர்‌ அறியாமை 

“முறை எனப்‌ படுவது கண்ணோடாது உயிர்வவ்வல்‌ 

“பொறை'எனப்‌ படுவது போற்றாரைப்‌ பொறுத்தல்‌ 

(தெய்‌-—16) 

மார்கழி நோன்பு (59), தமிழ்ச்சங்கம்‌ (35), காமன்‌ (94); 
இராவணன்‌ கயிலையைப்‌ பெயர்த்தது (38), வீமன்‌ துரியனைத்‌ 
துடையில்‌ அடித்தது (52), துச்சாதனன்‌ நெஞ்சைப்‌ பிளந்தது 
(101), கன்னன்‌ (108) போன்ற குறிப்புகள்‌ வருகின்‌ றன. 
உவமைகளோ கணக்கற்றன. ஒவ்வொரு பாட்டும்‌ ஒரு சொல்‌ 


லோவியம்‌. ஓரங்க நாடகம்‌ எனலாம்‌. உரையாடும்‌ பாங்க 
(Conversational). 


௦. பரிபாடல்‌ : 


'பரிபாட்டு' என்றலும்‌ உண்டு. பரிந்து செல்லும்‌ ஓசையை 
யுடைய செய்யுட்களான்‌ அமைந்த ஒருவகைச்‌ செய்யுளாம்‌. 
(பலவகைப்‌ பாக்களும்‌, பலவாய அடிகளும்‌, .பரிந்துவரும்‌ 


மது ௪. விமலானந்தம்‌ 57 


பாட்டாகும்‌. காமமே கருத்தாகக்‌ கொண்டு, சிற்றெல்லை 
25, பேரேல்லை 400 மாக அடிகளைப்‌ பெற்றிருக்கும்‌ என்பர்‌ 
தொல்காப்பியர்‌, ஆதலின்‌ இலக்கண முறைமையில்‌ ௮க 
விலக்யெமே ; ஆனால்‌ இதுபோதுள்ள பரிபாடல்‌ நூலில்‌ 
வையை, முருகன்‌ பற்றிய பாடல்களே அகப்பொருள்‌ அமைதி 
யன. பக்தி நெறியும்‌ பாண்டியர்‌ வழியும்‌ பெரிதும்‌ பேசப்படு 
கின்றன. ஆதலால்‌ இது புறப்பொருள்‌ போக்கும்‌ பெற்றிருக்‌ 
கிறது. எனவே இதனை அகமும்‌ புறமும்‌ இணைந்த நூல்‌ 
என்றே இயம்பலாம்‌. முழுதும்‌ அகத்திலும்‌ சேர்க்க வியலா து; 
ஐந்திணைகளையும்‌ நிலைபெறக்‌ கொண்டு அகப்பொருள்‌ 
கூறப்பெறவில்லை. முற்றிலும்‌ புறத்திலும்‌ இணைக்கவும்‌ 
இயலாது ; புறச்செய்தி புகலுவதே நோக்காக இல்லாது இறை 
வனைப்‌ பற்றிய வழிபாட்டு நிலையும்‌, அதன்‌ வாயிலாக 
மதுரை வையை அப்படியே பாண்டியர்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
இப்படித்தான்‌ வருகின்றன. தொடக்கத்தில்‌ 70 பாடல்களின்‌ 
தொகுப்பாக விளங்கிய இந்நூலில்‌ இன்று 22 பாக்களே 
. உள்ளன. அவையும்‌ திருமால்‌, முருகன்‌, வையை ஆகியன 
பற்றி முறையே 6, 8, 9, என்ற நிரலில்‌ அமைகின்றன. இவற்‌ 
றைப்‌ பாடியோர்‌ 74 புலவர்கள்‌ ; தொகுத்தார்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை. ஒவ்வொரு பாட்டின்‌ இறுதியிலும்‌ வெவ்வேறு புலவர்‌ 
களால்‌ வகுக்கப்பட்ட பண்கள்‌ இடம்‌ பெறுகின்றன. பரி 
மேலழகரின்‌ சீரிய்‌ உரையுளது. 


மதுரை, திருப்பரங்குன்‌ றம்‌, திருமாலிருஞ்சோலை, வையை 
இவற்றின்‌ சிறப்பும்‌ நிலையும்‌ குறிக்கப்‌ பெறுகின்றன. 
அக்கால உணவு, ஆடை அணிகள்‌, கடவுள்கள்‌, வழிபாடுகள்‌, 
விழாக்கள்‌ விளக்கப்பட்டுள்ளன. புதுப்புனல்‌ விழாவும்‌, 
மார்கழி நீராட்டு விழாவும்‌ இனிதோதப்பட்டுள்ளன, மதுரை 
யின்‌ அமைப்பு, தாமரை மலருக்கு ஒப்பிடப்பட்டுள்ள அழகே 
அடு : 

மாயோன்‌ கொப்பூழ்‌ மலர்ந்த தாமரைப்‌ 

பூவொடு புரையுஞ்‌ 8றார்‌ பூவின்‌ 

இதழகத்து அனைய தெருவம்‌, இதழகத்து 

அரும்‌ பொகுட்டு அனைத்தே அண்ணல்‌ கோயில்‌ 

(திரட்டு-7.) 


நெய்தல்‌, குவளை, ஆம்பல்‌, சங்கம்‌ என நீண்ட காலங்‌ குறிக்கும்‌ 
பேரெண்களும்‌ (பா--2); ஒருகை, இருகை... நரறாயிரம்‌ கை 
என எண்களும்‌ (பா--3); பிற தொகை நூல்களில்‌ இடம்‌ 
பெறாப்‌ புராணக்‌ கதைகளும்‌ வருகின்றன. இதன்‌ காலம்‌; 


58 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கலித்தொகையோடு ஒட்டிய (38-ஆம்‌ நூ ற்றா ண்டின்‌ இறுதி) 


காலம்‌, 


7. பதிற்றுப்பத்து : 

புறப்பொருள்‌ நூல்‌: சேரமன்னர்‌ பதின்மரைப்‌ பற்றிப்‌ 
பத்துப்புலவர்கள்‌ பாடியது. ஒவ்வொருவர்‌ மேலும்‌ பப்பத்துப்‌ 
பாடல்கள்‌ கொண்ட தொகையாயினமையின்‌ இப்பெயர்‌ 
பெற்றது. இதுபோது முதற்‌ பத்தும்‌, இறுதிப்‌ பத்தும்‌ இல்லை. 
2-ஆம்‌ பத்து,நெடுஞ்சேரலா தனைக்‌ குமட்டூர்க்‌ கண்ணனாரும்‌; 
3-ஆம்‌ பத்து, அவன்‌ இளவல்‌ பல்யானைச்‌ செல்கெழுகுட்டு 
வனைப்‌ பாலைக்‌ கெளதமனாரும்‌; 4-ஆம்‌ பத்து, களங்காய்க்‌ 
கண்ணி நார்முடிச்சேரலைக்‌ காப்பியாற்றுக்‌ -காப்‌.பியனாரும்‌; 
5-ஆம்‌ பத்து, கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவனைப்‌ 
பரணரும்‌; 6-ஆம்‌ பத்து, ஆடுகோட்பாட்டிச்‌ சேரலாதனைக்‌ 
காக்கைப்‌ பாடினியார்‌ நச்செள்ளையாரும்‌; 7-ஆம்‌ பத்து, 
செல்வக்‌ கடுங்கோ வாழியாதனைக்‌ கபிலரும்‌; 8-ஆம்‌ பத்து, 
பெருஞ்‌ சேரலிரும்‌ பொறையை அரிசில்‌ கிழாரும்‌; 9-ஆம்‌ 
பத்து, குடக்கோ இளஞ்சேரலிரும்பொறையைப்‌ பெருங்‌ 
குன்றூர்க்‌ கிழாரும்‌ பாடியனவாம்‌. முதற்பத்து உதியஞ்‌ 
சேரல்‌, இறுதிப்‌ பத்து யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்‌ சேரலிரும்‌ 
பொறை பற்றியனவாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது 
ஈண்டு குறிக்கப்‌ பெற்ற அரசர்கள்‌ தம்மைப்‌ பாடிய இப்‌ புலவர்‌ 
கட்குப்‌ பெருஞ்சிறப்புச்‌ செய்துள்ளனர்‌. 


இந்நூற்‌ பாடல்கள்‌ ஒவ்வொன்றும்‌, அப்பாடல்கட்கு 
உயிர்நாடியாக உள்ள-அப்பாடல்களிலேயே பயின்றுவரும்‌ 
பொருட்‌ செறிவுடைச்‌ சொற்றொடர்களால்‌ பெயர்‌ பெறு 
கின்றன. ஆனால்‌ பத்துக்கள்‌, முதற்பத்து இரண்டாம்‌ பத்து 
என்றே பெயர்‌ பெற்றுள்ளன. அன்றியும்‌ ஒவ்வொரு பாட்டின்‌ 
இறுதியிலும்‌ வண்ணமும்‌ தூக்கும்‌, துறையும்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளன; இதனால்‌ இது இசையோடு பாடப்படும்‌ நூல்‌ 
என்பதறியலாம்‌. ஒவ்வொரு பத்தின்‌ முடிவிலும்‌ அவ்வப்‌ பத்து 
பற்றிய பதிகம்‌ உளது; இப்‌ பதிகங்கள்‌ பிற்றை நாளில்‌ 


இ ணைக்கப்பட்டவை எனக்‌ கருதுகின்‌ றனர்‌. 


பழைய உரை உளது. இந்தாவான்‌, பண்டை நாட்டுவளம்‌, 
வாழ்வு, வீரம்‌, கொடை, ஆட்சி முறை முதலியன அறியலாம்‌. 
பகைவரது பெண்டிரின்‌ கூந்தலை அரிந்து கயிறாகத்‌ திரித்து 
யானைகளைக்‌ கட்டி இழுப்பது என்ற அரிய வழக்கம்‌ ஐந்தாம்‌ 
பத்தில்‌ காணப்படுகிறது. பாடல்களின்‌ திறனும்‌, அவற்றில்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 59 


பயின்‌ றுவரும்‌ சொற்களின்‌ அழகும்‌ ஆட்சியும்‌ சிறந்தனவாம்‌. 
இத்‌ நூல்‌ அகவற்‌ பாவான்‌ இயன்றது. பல செய்யுட்கள்‌ 
அந்தாதி முறையில்‌ வருகின்றன; ஆதலின்‌ அந்தாதி இலக்கிய 
வகை தோன்றிய பிற்காலத்தில்‌ பிறந்ததே பதிற்றுப்‌ பத்து 
என்கிறார்‌ சிவராசப்‌ பிள்ளை. ஆனால்‌ பிற்கால அந்தாதி 
நூல்கட்கு வழிகாட்டியாக அமைகிறது இஃது என்பதே பெரும்‌ 
பாலோர்‌ கருத்து. சேரர்‌ வரலாறு செப்பும்‌ செந்தமிழ்க்‌ 
களஞ்சியமாக இலங்குகிறது இந்நூல்‌. 


9. புறநானூறு : 

புறப்பொருள்‌ பற்றிய 400 பாடல்கள்‌ உடமையின்‌ 
இப்‌ பெயரினது. *புறம்‌', 'புறப்பாட்டு', “புறம்பு நானூறு" 
என்றும்‌ வழங்கும்‌. ஆசிரியப்‌ பாவான்‌ இயன்‌ றது; வஞ்சியடி 
களும்‌ விரவிவரும்‌. பாரதம்‌ பாடிய பெருந்தேவனாரின்‌ சிவன்‌ 
பற்றிய கடவுள்‌ வாழ்த்து, முகப்பாக அமைூறது. முரஞ்சி 
யூர்‌ முடிநர்கராயர்‌ தொடங்கி, கோவூர்கிழார்‌ ஈறாக 160 
புலவர்களால்‌ பாடப்பெற்றது; பதின்மருக்கு மேல்‌ பெண்பால்‌ 
புலவர்கள்‌. தொகுத்தார்‌ தொகுப்பித்தார்‌ அறியுமா றில்லை, 
ஊன்‌ பொது பசுங்குடையார்‌ தொடித்தலை விழுத்தண்டினார்‌ 
போன்ற பாடற்றொடரான்‌ பெயர்‌ பெற்ற புலவர்களும்‌ 
உளர்‌. 4-40 அடி அளவினது. தொடக்கமுதல்‌ 266 பாடல்‌ 
கட்குப்‌ பழைய உரை உளது. 


அரசப்புலவர்‌, பெண்பாற்‌ புலவர்‌ கவித்திறம்‌, மூவேந்தர்‌ 
ஆட்சியும்‌ மாட்சியும்‌, கடையெழுவள்ளல்கள்‌ கொடைமடம, 
கபிலபரணர்‌ போன்றோர்‌ பெருமை; அவ்வை; அதியன்‌; கபிலர்‌ 
பாரி, பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ குமணன்‌, பிசிராந்தையார்‌ 
கோப்பெருஞ்‌ சோழன்‌ இவர்களின்‌ நட்பின்‌ திறம்‌, பண்டை 
உணவு உடை, வாழ்வு முறையும்‌ பிறவும்‌ அறியலாம்‌. பாரதப்‌ 
போரில்‌ இரு கட்சிகட்கும்‌ பெருஞ்சோற்று உதியன்‌ 
சோறிட்டமை (2); புரவலனைக்‌ காட்டிலும்‌ புலவர்‌ சிறந்த 
வறாகக்‌ கருதப்பட்டமை (அரசன்‌ ‘அவன்‌ என்றும்‌; “அவர்‌ 
என்றும்‌ குறிப்பிடப்படுவது காண்க); அஞ்சாது அரசனை இடித்‌ 
துரைத்து அறிவு கொளுத்தியமை (கோவூர்கிழார்‌, வெள்ளைக்‌ 
குடி நாகனார்‌ போன்றார்‌ பாட்டு);புலவர்களால்‌ பாடப்‌ பெறு 
தலைப்‌ பெருமையாக அரசர்கள்‌ கருதுதல்‌ (நெடுஞ்செழியன்‌ 
போன்றோர்‌ வஞ்சினம்‌ தோக்குக); பண்டைத்‌ தமிழரின்‌ 
வானநூற்‌ புலமை (30, 229); 'பீடின்‌ மன்னர்ப்‌ புகழ்ச்சி 
வேண்டிச்‌ செய்யா கூறிக்கிளத்தல்‌ எய்யாதா கின்று எம்‌ சிறு 


60 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


செந்நாவே ', 'பெட்பின்‌ நீதல்‌ யாம்‌ வேண்டலமே' என்ற்‌ 
புலவர்‌ பெருமிதம்‌; “நெல்லும்‌ உயிரன்றே நீரும்‌ உயிரன்றே 
மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலையுலகம்‌” எனும்‌ மக்கள்‌ போக்கு; 
“மன்னா உலகத்து மன்னுதல்‌ குறித்தோர்‌ தம்புகழ்‌ நிறீஇத்‌ 
தாமாய்ந்தனரே;' “புகழெனின்‌ உயிரும்‌ கொடுக்குவர்‌ பழி 
யெனின்‌ உலகுடன்‌ பெறினும்‌ கொள்ளலர்‌ எனும்‌ பழந்தமிழர்ப்‌ 
பாங்கு போன்றன மறக்க வொண்ணாச்‌ செய்திகள்‌. புறப்‌ 
பாட்டுதான்‌; ஆனால்‌ அதில்தான்‌ எத்துணை அறதேெநறிக்‌ கருத்‌ 
துக்கள்‌! அவற்றில்‌ சில செப்புவாம்‌ : 


'செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌' (புற 189) “யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌' (புற 192) உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ 
கொடுத்தாரே (18) “அறநெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌' 
நல்லது செய்தல்‌ ஆற்றி ராயினும்‌ அல்லது செய்தல்‌ ஓம்புமின்‌ ' 
(புற 195) “வாழ்தல்‌ வேண்டிப்‌ பொய்கூறேன்‌; மெய்‌ கூறுவல்‌” 
பெரியோரை வியத்தலு மிலமே. சிறியோரை இகழ்தல்‌ 
அதனினு மிலமே' (192) “இன்னா தம்ம இவ்வுலகம்‌; இனிய 
காண்க அதன்‌ இயல்புணர்ந்தோரே (புற 194.) “உண்டாலம்ம 
இவ்வுலகம்‌...'; (மன்னன்‌ உயிர்த்தே மலர்‌ தலையுலகம்‌' 


நிலையாமையை நன்குணர்த்தும்‌ பாட்டு--242; ஒவ்வொரு 
வார்‌ கடமையும்‌ உணர்த்துவது--312; மறத்திலும்‌ அறம்‌ கடைப்‌ 
பிடித்தமை காட்டுவது--9; அகங்கவரும்‌ அருமையது—320, 
பண்டைத்‌ தமிழரின்‌ பண்பு பளிச்சிடுகிறது இப்பாட்டில்‌ ! 
வரலாற்று உண்மைகளை உள்ளடக்கிய வண்டமிழ்ப்‌ பெட்டக 
மாக விளங்குகிறது. இஃது. தொல்காப்பிய இலக்கண த்‌ 
தோடு பொருந்தாச்‌ செய்யுட்கள்‌ சில இதன்‌ கண்‌ இடம்‌ பெறு 
வது கொண்டு, இதனைத்தொகை நூல்களில்‌ முதற்கண்‌ 
தொகுக்கப்பட்ட தாகும்‌ என்கிறார்‌ சிவராஜபிள்ளை. போப்‌ 
லயருக்குத்‌ தமிழன்பு தோன்றக்‌ காரணமான நூல்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று; ஒவ்வொரு ஆங்கில வருடப்‌ பிறப்புகோறும்‌ 
ஒரு புறப்பாட்டினை ஆங்கிலத்தில்‌ பெயர்த்து மகிழ்ந்துள்ளார்‌ 
அவர்‌. 


பரிசில்‌ வாழ்க்கை (47), அமரில்‌ அறத்தாறு (9); நன்றி 
கொன்றார்க்கு நரகம்‌ (34); பாமழை பொழிந்த நுண்பஃறுளி 
யினும்‌ வாழியபலவே (34), நன்னீர்‌ பறுளி மணலினும்‌ 
பலவே (9) என வாழ்த்தும்‌ புதுமுறை போன்றன அறியத்‌ 
தக்கவை. “எவ்வழி நல்லவர்‌ ஆடவர்‌, அவ்வழி நல்லை வாழிய 
நிலனே” (187) என்ற கருத்து இதிலேதான்‌ வருகிறது. 


மது. சீ. விமலானந்தம்‌ 61 


பதிற்றுப்பத்தும்‌ புறமும்‌ பழந்தமிழர்‌ வரலாற்றுப்‌ 
பனுவல்கள்‌ 

History and literature are twin sisters inseperable என்கிறார்‌ 
அறிஞர்‌ ம, KM. Trevelyan ‘இலக்கியமும்‌ வரலாறும்‌ கட்டிப்‌ 
பிறந்த இரட்டைக்‌ குழந்தைகள்‌” என்பதற்கிணங்க, நம்‌ சங்க 
இலக்கியங்கள்‌ வரலாற்று வளப்பமுடையனவாய்‌ விளங்கு 
கின்றன. ஓர்‌ அரசனின்‌ பிறப்பு, ஆட்சி, இறப்பு என்பது 
தான்‌ வரலாறு எனின்‌, அம்முறையில்‌ நம்‌ இலக்கியங்கள்‌ 
ஏமாற்றமே அளிக்கும்‌. ஆனால்‌, தனி மனிதனின்‌ ஆட்சியின்‌ 
போது நாட்டின்‌ நிலை, மக்கள்‌ மனநலம்‌, அரசியல்‌ பற்றி 
ஆன்றோரின்‌ அருங்கருத்து போன்ற அரிய செய்திகளைச்சிறந்த 
பயன்‌ தரு நிகழ்ச்சிகளை நவில்வதுதான்‌ வரலாறு என இது 
போது கருதப்‌ பெறுகிறது. 1114௦81 science is the fruit of 
history and history is the root of political science எனும்‌ seeley- 
யின்‌ கூற்றுக்ணெங்க, சங்க நூல்கள்‌ சிறந்த வரலாற்றுச்‌ சுரங்க 
மாகப்‌ பிறங்குன்‌ றன. 

காலச்‌ சுழலுக்குத்தக இலக்கியங்களும்‌ மாற்றம்‌ பெறு 
கின்றன; சமூக, பொருளாதார, அரசியல்‌ சூழ்நிலைக்குத்தக 
நூல்கள்‌ தோன்றுகின்றன. வரலாற்றுப்‌ பின்னணியில்‌ இலக்‌ 
கியம்‌ வளர்ச்சியுறுகிறது. வரலாற்று மாறுதல்கள்‌ வண்டமிழ்‌ 
இலக்கியத்திலும்‌ பிரதிபலிக்கன்றன. இலக்கியம்‌ காலங்‌ 
காட்டும்‌ கண்ணாடி என்பதற்கு ஒப்ப கால நிலை 
கன்னித்‌ தமிழ்க்‌ கருவலங்களில்‌ திழலாடுகின்றன. நாட்டின்‌ . 
வரலாறு, உள்ளதை அப்படியே உணர்த்தும்‌; நற்றமிழ்‌ இலக்‌ 
கயமோ, நயமும்‌ சுவையும்‌ பட நவிலும்‌. ' பண்டு நடந்த 
நிகழ்ச்சிகளைப்‌ பிற்காலத்தவர்‌ எழுதி வைப்பது வரலாறு; 
அவ்வக்‌ காலப்‌ புலவர்களால்‌ தத்தம்‌ கால அரசர்‌ முதலியோர்‌ 
பற்றிப்‌ பாடப்பட்ட து தமிழிலக்கியம்‌. எனவே நம்ப ஒண்ணா 
தன இம்மியும்‌ இதன்‌ கண்‌ இரா. 


இம்முறையில்‌ அகம்‌, புறமான தமிழ்‌ நூல்கள்‌ அனைத்தும்‌ 
வரலாற்றுக்‌ கூறுகள்‌ கொண்டுள. ௮௧ நூல்களில்‌ பண்டை 
நாடு, நகர்‌, நதி, மலை, அரசர்‌, வீரர்‌, போர்‌ முதலியன இடை 
யிடையே மின்னி மிளிரும்‌. ஆனால்‌ புற நூல்கள்‌ அரசர்போன்‌ 
றாரின்‌ செயல்களைச்‌ சித்தரிப்பதனால்‌ வரலா றறினை விளக்கு 
வதில்‌ வளம்‌ சான்றனவாயுள்ளன. வரலாற்றுச்‌ செய்திதரும்‌ 
அகப்பொருள்‌ நூல்களில்‌ தலையாயது அகதநானூதாகும்‌. தந்தார்‌ 
(251, 265). மோரியர்‌ (69, 281, 575), பாணர்கள்‌ (Banas) 
கங்கர்கள்‌ போன்றார்‌ பற்றிய இத்தியவரலாற்றுச்‌ சிறப்புடைய 


62 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
செய்திகளைத்‌ தருகின்றது. ஆயினும்‌ சங்க இலக்கியத்தில்‌, 
பழந்தமிழ்‌ நாட்டு வரலாறு பகரும்‌ பனுவல்களாகப்‌ பிறங்கு 
வன புறமும்‌ பதிற்றுப்பத்தும்‌. அவை பற்றி ஆய்வோம்‌: 


தொகையிலும்‌ பாட்டிலும்‌ காணப்பெறும்‌ பெருதில 
மன்னர்‌, குறுநில மன்னர்‌; பேரூர்‌, சிற்றூர்‌; வணிக நிலை 
அனைத்தும்‌ கற்பனை அல்ல; உண்மையே. கால முறைப்படி 
எழுதப்படவில்லையேனும்‌, அரசர்‌ திறமும்‌ மக்கள்‌ வாழ்வுத்‌ 
கரமும்‌ விளம்புவன-- வரலாற்றுக்‌ கருவூலங்களாக விளங்குவன, 


1. புறம்‌ தரும்‌ வரலாறு: பழந்‌ தமிழகத்தையாண்ட 15 
பாண்டியர்‌, 18 சோழர்‌, 18 சேரர்களைப்‌ பற்றிச்‌ சிறப்பிக்‌ 
கிறது; 52 முடிவேந்தர்களும்‌ 83 குறுநில மன்னர்களும்‌ குறிக்‌ 
கப்‌ பெறுகின்றனர்‌. மூவேந்தருள்‌ சேர, பாண்டிய, சோழர்‌ 
எனும்‌ பழைய வழக்கில்‌ வைப்புமுறை அமைந்துள்ளது. 
10 வகை ஆடைகள்‌, 28 வகை அணிகலன்கள்‌, . 30 
வகைப்‌ படைக்‌ கருவிகள்‌, 67 வகை உணவுகள்‌ எடுத்தோதப்‌ 
பெறுகின்றன. பண்டை வேந்தர்‌ படைத்திறம்‌, போர்முறை, 
கடையெழு வள்ளல்கள்‌ கொடை மடம்‌, பிற்கால வேந்தர்‌ 
களாம்‌ குமணன்‌ போன்றோரின்‌ வள்ளண்மையும்‌, பாணர்‌, 
பொருநர்‌, விறலியர்‌, கூத்தர்‌ போன்றோர்‌ கலைத்திறமும்‌, 
அவர்களைப்‌ புரந்த மன்னர்‌ மாண்பும்‌ மொழியப்படுகின்‌ றன. 
கபிலர்‌ பாரி, அவ்வை அதியன்‌, பிசிராந்தையார்‌ கோப்பெருஞ்‌ 
சோழன்‌ அன்பின்‌ திறம்‌ ஆகியவற்றையும்‌ காண்கிறோம்‌; 


இந்திய வரலாற்றோடு தொடர்புடைய சில கூறுகளும்‌ 
இதில்‌ வருகின்றன. கி. மு. 1000தைச்‌ சார்ந்த உதியன்‌ சேர 
லாதன்‌ பாரதப்‌ போரில்‌ உணவு சொடுத்ததை முரஞ்சியூர்‌ 
முடிநாகராயர்‌ (செய்‌-2) பாராட்டியுள்ளார்‌. பாண்டவர்க்‌ 
கும்‌ தமிழரசர்க்கும்‌ தொடர்பிருந்தது என்பதனைப்‌ பாலைக்‌ 
கோதமனார்‌ தருமபுத்திரருக்கு அறிவுறுத்தியதாக அமையும்‌ 
366-ஆம்‌ பாட்டு அறிவிக்கிறது. வான்மீகியார்‌ பாட்டு (3858) 
ஒன்றுளது. கி.மு.4-ஆம்‌ நூற்றாண்டைய அரசன்‌ நெடியோன்‌, 
கரிகாலன்‌ (க: பி. 1) நெடுமுடிக்கிள்ளி (௪. பி. 2) மாவளத்‌ 
தான்‌ போன்றார்‌ பற்றிய அரிய செய்திகளை அள்ளித்தரு 
கிறது. இவற்றை வைத்துக்‌ கெண்டே முற்கால அரசர்‌, தமிழ 
கம்‌ பற்றிய வரலாற்றினை எழுதி முடித்து விடலாம்‌. அத்‌ 
துணைச்‌ செய்திகள்‌ மண்டிக்கிடக்கின்றன. &.மு. 1000--ஓ பி. 
ய்து சால்ப்பாடல்கள்‌ இதில்‌ இடம்‌ பெறு 


மது. ச. விமலானந்தம்‌ 6ம்‌ 


இறந்தவரைத்‌ தாழியில்‌ வைத்துப்‌ புதைத்தல்‌, நடுகல்‌, 
அதற்கு மது தெளித்து மயிற்பீலி சூட்டல்‌, கணவன்‌ இறந்ததும்‌ 
மங்கையர்‌ அணிகலன்களைக்‌ களைதல்‌, கைம்மை தோன்பு 
நோற்றல்‌, உண்டிச்‌ சுருக்குதல்‌, உடன்‌ கட்டை ஏறல்‌ போன்ற 
பண்டைப்‌ பழக்கங்கள்‌ புரிய வருகின்றன. சுருங்கக்‌ கூறின்‌ 
சங்க காலத்‌ தமிழக சமூக, அரசியல்‌, பொருளாதார, கலை, 
நாகரிக நிலைகள்‌, நன்கறிவிக்கும்‌ நந்தா விளக்கம்‌ புறம்‌ 
எனலாம்‌. 

2 பதிற்றுப்பத்து தரும்‌ பழஞ்செய்திகள்‌ : முதல்‌ மூன்று 
நூற்றாண்டு காலச்‌ சேர வேந்தர்களின்‌ தலையாய செய்தி 
களைக்‌ தெரிவிக்கின்றன. சேரவரசர்களும்‌ மக்களும்‌ தமிழினத்‌ 
தவர்களே என்பதற்கு இத்‌ நூல்‌ சிறந்த சான்றாகும்‌. இதில்‌ 
வரும்‌ பதிகம்‌, அப்பத்தின்‌ அரசன்‌ பெயர்‌, செயல்‌, அதனைப்‌ 
பாடிய புலவர்‌ பெயர்‌ அகியவற்றைக்‌ கூறுகின்றன. பதிகத்‌ 
தைச்‌ சார்ந்த உரை நடைப்பகுதி, சேரன்‌ செங்கோலோச்சிய 
ஆண்டின்‌ அளவும்‌, புலவர்க்கு அவன்‌ தந்த பரிசிலும்‌ பேசப்படு 
இன்றன. இவையிரண்டும்‌ வரலாற்றாய்வாளர்க்குச்‌ சிறப்‌ 
பாகப்‌ பயன படுவன. 


2-ஆம்‌ பத்து பாடிய குமட்டூர்‌ கண்ணனார்‌, உம்பற்‌ 
காட்டையும்‌ ஐந்நூறு ஊர்களையும்‌ இறையிலி நிலமாகப்‌ 
பெற்றார்‌. 3-ஆம்‌ பத்து பாலைக்‌ கெள தமனார்‌ பத்து வேள்வி 
கள்‌ செய்ய உதவி விண்ணுலகு நண்ண உதவினான்‌ சேரன்‌. 
இச்‌ செய்தி இன்றும்‌ சேர நாட்டில்‌ வழங்கி வருகிறது. 4-ஆம்‌ 
பத்து பாடிய காப்பியாற்றுக்‌ காப்பியனார்‌ நாற்பது நூறா 
யிரம்‌ பொன்னும்‌, சேர நாட்டின்‌ ஒரு பகுதியும்‌ பெற்றார்‌. 
உம்பற்‌ காட்டு வாரியைப்‌ பெற்றார்‌. 5-ஆம்‌ பத்து பாடிய 
பரணர்‌. காக்கைப்‌ பாடினியார்‌ நச்செள்ளையார்‌ 6-ஆம்‌ பத்து 
பாடி ஒன்பது துலாம்‌ பொன்னும்‌, நூறாயிரம்‌ பொற்‌ காசும்‌ 
பெற்றார்‌. 7-ஆம்‌ பத்து பாடிய கபிலர்க்கு, செல்வக்கடுங்கோ 
நூறாயிரம்‌ பொன்னும்‌, நன்றா எனும்‌ குன்றேறி நின்று 
கண்ணுக்கெட்டிய நாடனைத்தும்‌ அளித்தான்‌. 8 ஆம்‌ பத்து 
பாடி அரிசில்‌ கிழார்‌ ஒன்பது நூறாயிரம்‌ காணம்‌ பேற்நார்‌. 
9-ஆம்‌ பத்துக்குரிய பெருங்குன்றூர்க்‌ கிழார்‌ முப்பத்‌ தேழா 
யிரம்‌ பொன்‌ பெற்றார்‌ என்றறிகறாம்‌. 


இவற்றிற்‌ காணப்பெறும்‌ பரணன்‌ கானம்‌, கண்ணன 
காடு, காக்கையூர்‌, சேர நாட்டில்‌ இருப்பனவாகச்‌ செப்பேடும்‌ 
கல்வெட்டும்‌ காட்டுகின்றன. பாடிய புலவர்களைப்‌ பெருமைப்‌ 
படுத்துவான்‌, புலவர்‌ பெயர்களை இட்டனர்‌ எனலாம்‌. 


க்கி தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மேலைக்‌ கடற்கரையில்‌ எழில்‌ மலை ஆண்ட நன்னன்‌ 
போன்ற குறுநில மன்னர்களையும்‌, தகடூர்‌ அதியர்களையும்‌ 
வென்ற திறம்‌, மேற்குக்‌ கடலில்‌ கலங்களைத்‌ தாக்கும்‌ கடம்பர்‌ 
களை அடக்கியமையும்‌ அறிய முடிகிறது. 


இன்னணம்‌ இவ்‌ விலக்கியங்களில்‌ வரும்‌ வரலாற்றுக்‌ 
கூறுகள்‌ , ஸ்டிராபோவின்‌ விவரணம்‌, பெரிபுளூஸ்‌, தாலமியின்‌ 
பூகோள விவரணம்‌, பிளினியின்‌ இயற்கை வரலாறு, மெகஸ்‌ 
தனீஸின்‌ இண்டிகா போன்‌ றன புகலும்‌ செய்திகளோடு ஒன்றி 
நிற்கின்றன. அகழ்வாராய்ச்சிகளும்‌ இதற்கு அரண்‌ செய்‌ 
கின்றன. பிற தமிழ்‌ நூற்‌ கூற்றுக்களும்‌ உறுதிப்படுத்தி 
நிற்கின்றன. 


இதனான்‌, புறமும்‌ பத்தும்‌ வரலாற்று வளமை மிக்கவை 
என்பதறியலாம்‌. சங்க கால நிலையுணர இவற்றை ஒப்ப 
உயரிய வரலாற்றுக்‌ கூறுமிக்க நூல்கள்‌ வேறெதுவுமில்லை 
எனுமளவிற்குப்‌ பண்டைத்‌ தமிழக வரலாற்றுப்‌ பனுவல்‌ 
களாகப்‌ பிறங்குகின்‌ றன. 


இங்ஙனம்‌ வரலாற்றுக்‌ குறிப்புகளை வாரி வழங்கினும்‌, 
இலக்கிய வளம்‌ சற்றும்‌ குறையாது. குன்றாது நன்றாய்‌ நல 
முடன்‌ திகழ்கின்றன. உள்ளத்து உணர்வுக்கும்‌ விருந்தாய்‌ 
அமையும்‌ வகையில்‌ அமைந்துள்ளன. 


பத்துப்பாட்டு 
பதினெண்‌ மேற்கணக்கு நூல்களில்‌ ஒரு பிரிவு இது; நெடு ம்‌ 
பாடல்கள்‌ பத்தினைக்‌ கொண்டது. அவற்றை, 


முருகு பொருநாறு பாணிரண்டு முல்லை 
பெருகு வளமதுரைக்‌ காஞ்சி மருவினிய 
கோலதெடு நல்வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்‌ 
பாலை கடாத்தொடும்‌ பத்து 


என்கிறது பழம்‌ பாடல்‌. அனைத்தும்‌ அ௫ிரியப்‌.பாவான்‌ இயன்‌ 
றவை. சிலவற்றில்‌ வஞ்சியடிகள்‌ விரவி வருதலுமுண்டு. 
ஆற்றுப்‌ படைகள்‌ 5; திருடிீருகாற்றுப்படை, பொருநராற்றுப: 
படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, 
கூத்தராற்றுப்படை (மலைபடுகடாம்‌). பின்‌ நான்கும்‌ சுலைப்‌ 
பெட்டகங்கள்‌; ஆற்றுப்படை இலக்கியங்கள்‌ பண்டைய தமிழ 
கத்தின்‌ Geographical Suvey எனலாம்‌. இவ்வாற்றுப்படை 
மரபு வேறு எம்மொழியிலும்‌ இல்லாதது;த மிழுக்கே உரிய தனிச்‌ 
சிறப்பினது. அகப்பொருளன 4 ; முல்லைப்‌ பாட்டு, குறிஞ்சிப்‌ 
பாட்டு, பட்டினப்‌ பாலை. புறப்பொருளது 1; மதுரைக்‌ காஞ்சி. 
அகமும்‌ புறமும்‌ தழுவியது 1; நெடுநல்வாடை. பத்தையும்‌ 
பாடியவர்‌ எண்மர்‌. நக்கீரர்‌ முருகாற்றுப்படை நெடுநல்‌ 
- வாடையும்‌; உருத்திரங்‌ கண்ணனார்‌ பட்டினப்பாலை பெரும்‌ 
பாணாற்றுப்படையும்‌, ஏனையோர்‌ ஒவ்வொன்றும்‌ பாடி 
யுள்ளனர்‌. பாடப்பட்டோரும்‌ எண்மரே. கரிகாலன்‌ பொரு 
நராற்றுப்படை பட்டினப்பாலை இரண்டின்‌ பாட்டுடைத்‌ 
தலைவன்‌; பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌, நெடுநல்வாடை 
மதுரைக்‌ காஞ்சி இரண்டின்‌ தலைவன்‌. பத்தில்‌ பெரியது 
மதுரைக்‌ காஞ்சி; சிறியது முல்லைப்பாட்டு. பாட்டின்‌ சிறு 
அளவு 103 அடி, பேரளவு 788 அடி. அனைத்தும்‌ செறிவு மிகுந்‌. 
தவை; கடின நடையின, பொருத்தமில்‌ கற்பனைகளோ, 

பொருளற்ற உவமைகளோ காண்டலரிது. பண்டைத்‌ தமிழ 
கத்தைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டும்‌ பான்மையன. வேந்தர்‌ 


த. இ. 5 


66 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஆட்‌ முறையும்‌, மக்கள்‌ வாழ்வு வகையும்‌ விளக்குவன. இயல்‌ 
வாய்மையும்‌ இயற்கை வளமையும்‌ மிக்கன. 


குறிஞ்சிப்பாட்டு, பொருநராற்றுப்படை, பட்டினப்பாலை 
பெரும்பாணாற்றுப்படை ஆகியன கரிகாலன்‌ காலத்‌ 
இல்‌--இ.பி. 1-ம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி-இரண்டாம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ தோன்றியன; மதுரைக்காஞ்சி, 
. மலைபடுகடாம்‌, நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு நான்கும்‌ 
கி. பி. ஆம்‌ நாற்றாண்டன; சிறுபாணாற்றுப்படை 4ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ பிறந்தது, திருமுருகாற்றுப்படை 
கி.பி. 8ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடையில்‌ எழுந்திருக்கலாம்‌ 
என்பர்‌. ஆக, பத்துப்பாட்டு தோன்றிய காலம்‌ வேறு. 
தொகுக்கப்பட்ட காலம்‌ வேறு. தொகுக்கப்பட்ட காலத்தில்‌ 
திருமுருகாற்றுப்படை இருக்கக்‌ கண்டோர்‌ அது கடவுள்‌ 
பற்றியதாகவும்‌,” சங்ககால நடையினை ஒட்டியதாகவும்‌ இருக்‌ 
கவே, அதனை முதலில்‌ வைத்துத்‌ தொகுத்தனர்‌ போலும்‌! 
ஷேக்ஸ்பியர்‌ படைப்புக்களின்‌ தொகுப்பு நூலில்‌ (Complete 
works of Shakespeare) பின்னாளைய Teoணpழest நாடகம்‌ 
முதலில்‌ அமையுமாறு போன்றது. 


்‌ இறையனாரகப்‌ பொருளுரையில்‌ காணப்பெறும்‌ கடைச்‌ 
சங்க நூற்‌ பெயர்ப்‌ பட்டியலில்‌ இத்தொகுதி இடம்பெற 
வில்லை. 12ஆம்‌ நூற்றாண்டவரான இளம்பூரணரும்‌ பத்துப்‌ 
பாட்டுக்களையும்‌ தனித்தனியே குறிப்பிடுகின்றாரே ஓழிய 
பத்துப்பாட்டு என்றாரில்லை. 13ஆம்‌ நாற்றாண்டினரான 
பேரா சிரியர்‌ “பாட்டு' எனக்‌ குறிக்கிறார்‌, ஆனாலும்‌ 'பத்துப்‌ 
பாட்டு' என முதன்‌ முதல்‌ வருவது நன்னூல்‌ 387-வது 
நூற்பா மயிலை நாதர்‌ உரையில்தான்‌! ஆகலின்‌ பத்துப்‌ 
பாட்டு எனும்‌ தொகுப்பு, 19-14 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌. 
னரே எழுந்திருக்கவேண்டும்‌ எனலாம்‌. இனி அவற்றின்‌ 
விவரம்‌ காண்போம்‌; 


1: திருமுருகாற்றுப்படை: 317 வரிகள்‌. முருகு”, (புலவ 
ராற்றுப்படை' எனவும்‌ படும்‌. ஆசிரியர்‌ நக்ரேர்‌. வீடு பேற்‌ 
றுக்குச்‌ சமைந்தானோர்‌ இரவலனை, வீடு பெற்றா 


ன்‌ ன்‌ ஒருவன்‌ 
முருகனிடத்தே ஆற்றுப்படுத்ததாக அமைவது. வ 


ன ன அ ஏனை ஆற்‌ 
றுப்படைகள்‌ ஆற்றுப்படுத்தப்‌ பெறுவோனால்‌ பெயர்‌ பெற, 
இவ்வாற்றுப்படை, யாரிடத்தில்‌ ஆற்றுப்படுத்தப்பட்டதோ' 


அவர்‌ பெயரான்‌ வழங்குகின்‌ றது! 
ஆற்றுப்படுத்துவது என்பதாகவும்‌ 
பகுதிகளாக அமைகிறது. 


அங்ஙனமின்‌ றி முருகனை 
சிலர்‌ செப்புவர்‌. ஆறு 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 67 


முதற்‌ பகுதி: முருகனின்‌ உருவ வுயர்வு, அவனது ம(ஈ)லைச்‌ - 
சிறப்பு, சூரர மகளிர்‌ செயல்கள்‌, சூரபதுமன்‌ ' அழிதல்‌, 
மதுரையின்‌ மாண்பு, திருப்பரங்குன்ற இயற்கை 'வளம்‌ முத்‌ 
லியன குறிக்கப்‌ பெறுகின்‌ றன, i 
இரண்டாம்‌ பகுதி: முருகனின்‌ யானை இயல்பு, ஆறு: 
முகங்களின்‌ அருட்செயல்‌, பன்னிரு கரங்கள்‌ புரிவன, சீரலை 
வாயிலில்‌ எழுந்தருளியுள்‌ எமை இயம்பப்படுகின்‌ றன. 
மூன்றாம்‌ பகுதி: வழிபடவரும்‌ முனிவர்‌ ஒழுக்கம்‌, ' மக 
ளிர்‌ அழகு, திருவாவினங்குடித்‌ தோற்றம்‌ கூறப்படுன்‌ றன. 


நான்காம்‌ பகுதி: வழிபடும்‌ அந்தணர்‌ இயல்பும்‌ வழிபடும்‌ 
வளதியும்‌, திருவேரசு இருக்கையும்‌ இயம்‌ ப்பெறுகின்‌ றன்‌. 


ஐந்தாம்‌ பகுதி: குன்றக்‌ குரவை நிகழ்ச்சி, ஆடு- பாடு 
குன்றுதோராடல்‌ வருகின்றன. I 


ஆறாம்‌ பகுதி: எழுந்தருளிய ஏனைய இடங்கள்‌, அவனை 

வழிபடு முறைகள்‌, அருள்‌ பெறும்‌ வழிகள்‌, அவன்‌ அருள்‌ 
புரியும்‌ வகை, அடியார்திறம்‌, பழமுதிர்சோலைச்‌' இறப்பு 
சித்திரிக்கப்படுகின்றன. பக்திப்‌ பனுவலாகவும்‌ இயற்கைப்‌ 
பெருங்காவியமாகவும்‌ இலங்கும்‌ இது, பண்டைத்‌ தெய்வங்கள்‌ 
திருவிழாக்கள்‌, நாகரிகம்‌ அறியவும்‌ உதவுகிறது. சங்க இலக்‌ 
யெத்தில்‌ பக்திப்‌ பனுவலாக அமையும்‌ சிறப்பு அறியத்தக்கது. 

இருஞ்சேற்று அகல்வயல்‌ விரிந்துவாய்‌ அவிழ்ந்த 

முட்டாள்‌ தாமரைத்‌ துஞ்சி வைகறைக்‌ 

கட்கமம்‌ நெய்தல்‌ ஊதி எல்படக்‌ 

கண்போல்‌ மலர்ந்த காமரு சுனைமலர்‌ 

அஞ்சிறை வண்டின்‌ அரிக்கணம்‌ ஒலிக்கும்‌ (72-76) 


என்‌ ற இயற்கை வருணனை இணையற்றது. அருவிக்‌ காட்சி 
யும்‌ (296-317) அருமையுடைத்து. முருகு என்றால்‌ அழகு; 
அதனிடத்து நம்மை ஆற்றுப்படுப்பது எனவும்‌ பொருள்‌ தரும்‌. 
அப்படி அழகு கொழிக்கிறது. இவ்வாற்றுப்படை சங்க 
காலத்திற்குப்‌ பின்பு கி. பி. 300-600க்கு இடையில்‌ எழுந்த 
தாதல்‌ வேண்டும்‌. பத்துப்பாட்டு தொகுக்கப்பட்ட காலத்‌ 
தில்‌, கடவுள்‌ பற்றிய ஆற்றுப்படை யானதால்‌ இதனை 
முன்னே வைத்துத்‌ தொகுத்தனர்‌. போலும்‌! பத்துப்பாட்டுத்‌ 
தொகுப்புக்குக்‌ கடவுள்‌ வாழ்த்தென அமைகிறது. 17-ம்‌ திரு 
முறையிலும்‌ - சோர்க்கப்பட்டுள்ளமை சிந்திக்கற்பாலது. 
சைவர்கள்‌ நாளும்‌ பாராயணம்‌ செய்யும்‌ பனுவல்‌ இது. 


68 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


2, பொருநராற்றுப்படை அடிகள்‌ 248. முடத்தாமக்‌ 
கண்ணியார்‌ பாடியது. பரிசில்‌ பெற்ற (போர்க்களம்‌ பாடும்‌) 
பொருநன்‌, பரிசில்‌ பெறத்‌ துடிக்கும்‌ இன்னொரு பொருநனைக்‌ 
கரிகாற்‌ சோழனிடம்‌ ஆற்றுப்‌ படுத்தது. கரிகாற்‌ பெருவளத்‌ 
தான்‌ இறப்பு, வீரம்‌, ஈரம்‌, வள்ளன்மை, சோணாட்டு வள 
மும்‌ வனப்பும்‌, காவிரியின்‌ பெருமை கூறப்‌ பெறுகின்றன. 
யாழ்‌ (4-22), பாடினி (25-47) வருணனைப்‌ பகுதிகள்‌ சிறப்‌ 
பானவை. தமிழர்‌ தம்‌ விருந்தோம்பும்‌” பண்பு விளக்கமுறு 
கிறது. அரவுரியன்ன அறுவை அக்காலத்தில்‌ நெய்யப்‌ , 
பட்டமை, உண்ணுமுன்‌ காக்கைக்குச்‌ சோறிடும்‌ வழக்கம்‌ 
குறிக்கப்படுகின்‌ றன. 

'அரவுரியன்ன அறுவை ‘கொட்டைக்‌ கரையுடைய பட்‌ 
டுடை' என நெய்தற்‌ கலையைச்‌ சிறப்பிக்கன்றார்‌. செல்வத்‌ 
தன்‌ சிறப்பும்‌ வறுமையின்‌ வாட்டமும்‌ நன்கு விளக்கப்பட்‌ 
டுள்ளன. 


3. சிறுபாணாற்றுப்படை : 269 வரிகள்‌. பரிசு பெற்ற. 
பாணன்‌, பரிசில்‌ பெறவிருக்கும்‌ பாணன்‌ ஒருவனை ஓய்மா 
நாட்டு நல்லியக்கோடனிடம்‌ வழிப்படுத்துவது. சிறிய 
யாழைக்‌ கொண்ட பாணனை ஆற்றுப்படுத்தியது; . சிறு பாண்‌ 
குடியினனை ஆற்றுப்படுத்தியது; குறைந்த அடிகளையுடைய 
பாணாற்றுப்படை; சல பண்ணறிந்தமை அகிய காரணங்‌ 
களான்‌ இது சிறுபாணாற்றுப்படை எனப்படுகிறது. விறலி 
வருணனை, வஞ்சி, மதுரை, உறையூர்ச்‌ சிறப்புக்கள்‌, 
கடையெழு வள்ளல்கள்‌ கொடைக்திறம்‌, சிறு பாணர்‌ வறுமை 
நிலை, நெய்தல்‌, முல்லை, மருதநில இயல்பு; யாழ்‌ விளக்கம்‌, 
நல்லியக்‌ கோடன்‌ கொலுவிருக்கை, அவனது பண்பும்‌ 
பரிசில்‌ திறமும்‌ கூறப்பட்டுள்ளன. அடுக்கடுக்காக விறலி 
யின்‌ அழகை உவமையால்‌ உணர்த்தும்‌ உயர்வு (12-31), 
பாணனின்‌ வறுமைக்‌ கொடுமை (1230-140), கடையெழு 
வள்ளல்கள்‌ (84-113) மூன்றும்‌ மறக்க முடியாப்‌ பகுதிகள்‌. 
-பாடியவா்‌: நல்லூர்‌ நத்தத்தனார்‌. I 


நோன்‌ பகட்டுமணர்‌ ஒமுகையோ 
மகாஅர்‌ அன்ன மந்தி மடவோர்‌ 
நகா௮ ரன்ன நளிநீர்‌ முத்தம்‌ 

வாள்வாய்‌ எருத்தின்‌ வயிற்றகத்‌ 
தோள்புறம்‌ மறைக்கும்‌ நல்கூர்‌ நுசுப்பின்‌ 
உளரியல்‌ ஐம்பால்‌ உமட்டியர்‌ ஈன்ற 

கிளர்பூண்‌ புதல்வரோடு கிலுகிலி யாடும்‌ 


டி வந்த 
தடக்கித்‌ 


(55-62) 


மது. ௪. விமலானந்தம்‌ கடம ப. 


என்ற இனிய பகுதி இதயங்‌ கனிவிக்கும்‌ இயல்பின. இப்‌ 
பாட்டினைச்‌ 'சிறப்படைத்தான. சிறுபாணாற்றுப்படை'' எனத்‌ 
தக்கயாகப்பரணியுரை குறிக்கிறது. 


சி. பெரும்பாணாற்றுப்படை: ௦00 அடிகள்‌, “பாணாறு” 
என்ற பெயருமுண்டு, கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌ 
பாடியது. பரிசில்‌ பெறவிருக்கும்‌ பெரும்‌ பாணனைப்‌ பரிசில்‌ 
பெற்ற பாணன்‌, தொண்டை மான்‌ இளந்திரையனிடம்‌ செலுத்‌ 
தியது. பெரும்‌ பாண்குடி, பேரியாழ்‌ கொண்டமை, பெரு 
வாரியான பண்கள்‌ பாடும்‌ பாணன்‌ ,அதிக அடிகளைக்கொண்ட 
பாட்டு ஆகிய 'காரணங்களான்‌ பெரும்பாணாற்றுப்படை 
எனப்படுகிறது. இளந்திரையன்‌ கொடை, வீரம்‌, செங்கோற்‌ 
சிறப்பு, ஐந்து நில மக்களின்‌ வாழ்வும்‌ விருந்தோம்பலும்‌, 
மகளிர்‌ கழங்கு-ப்ந்து ஆடுதல்‌, பொன்னைக்‌ கல்லில்‌ உரைத்து 
மாற்றுப்‌ பார்த்தல்‌, நெல்லரீசி கொண்டு மதுபானம்‌ செய்தல்‌, 
காஞ்சிநகர்ச்‌ சிறப்பு, உறுகாய்‌,கலங்கரை விளக்கம்‌ போன்றன 
விளக்கப்படுகின்‌்றன. வணிக மகளிர்‌, மடியில்‌ குழந்தையுடன்‌ 
உப்பு வண்டிகளை ஓட்டிச்‌ 'செல்லல்‌; வணிகர்கள்‌ மிளகுப்‌ 
பொதியினைக்‌ கழுதைமேல்‌ ஏற்றிச்‌ செல்வது போன்ற அரிய 
செய்திகள்‌ காணப்படுகின்றன. 


5. கூத்தராற்றுப்படை : 588 அடிகள்‌. . பரிகில்‌ பெற்ற 
கூத்தனொருவன்‌ பெறவரும்‌ கூத்தனை நன்னன்‌ சேய்‌ நன்னனி 
டம்‌ அனுப்புவது. பாடியவர்‌ பெருங்கெள்சிகனார்‌. மலையை 
உவமிக்க யானையைக்‌ கூறி அதனின்று பிறந்த ஓசையைக்‌ 
“சகடாம்‌' எனக்‌ குறித்தமையான்‌ 'மலை படு கடாம்‌' என்றே 
இது வழங்குகிறது. மலை, படு கடாம்‌, மலையிடத்து 

, உண்டாம்‌ மதநீர்‌ ஓசை என்ற பொருளில்‌ வரும்‌ மலை படு 
கடாம்‌” என்ற சொற்றொடரான்‌ :தலைப்பினைப்‌ பெற்றுள்‌ 
ளது. இசைக்‌ கருவிகளின்‌ பெயர்கள்‌, முழவு போன்ற பலாப்‌ 
பழம்‌ என்பன போன்ற எளிய உவமைகள்‌, மலைகளிடையே 
கேட்கும்‌ பல்வகை ஒலிகள்‌, குறவர்‌ கனிவு, வேடர்‌ இயல்பு; 
பிரிந்து செல்லும்‌ வழிகளில்‌ அடையாளத்திற்காகப்‌ புல்லை 
முடிந்து வைத்தல்‌, கணவர்‌ புண்ணால்‌ படும்‌ துயரைக்‌ குற 
மகள்‌ பாட்டுப்‌ பாடித்‌ தணிப்பது போன்ற செய்திகள்‌ காணப்‌ 
படுகின்றன. எல்லரி, குறுந்தூம்பு, தட்டை, பதலை, பாண்டில்‌, 
கரடிகை பேபன்ற புதிய இசைக்கருவிகள்‌ புலப்படுகின்‌ றன. - 


6. முல்லைப்பாட்டு : 103 வரிகள்‌. “முல்லை: என்றே 


அழைக்கப்படுவதும்‌ உண்டு. பத்துப்பாட்டில்‌ மிகச்சிறியது 
நப்பூதனார்‌ பாடியது. போரின்‌ பொருட்டுத்‌ தலைவன்‌ பிரித்‌ 


70 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


த்மை ஆற்றாத தலைவி அவன்‌ வருமளவும்‌ ஆற்றியிருந்த க ற்பு 
நிலை கழறுதலான்‌ (கற்பிற்கு முல்லை அடையாள மாதலால்‌- 
முல்லை ஒழுக்கம்‌ பற்றிய பாட்டு ஆயினமையின்‌ ) இப்பெயர்‌ 
பெற்றது. பாசறை--பள்ளியறை அமைப்‌ க்கள்‌, தலைவியின்‌ 
துயர்‌, காட்டு வழிக்காட்சிகள்‌ குறிப்பிடத்தக்கன. கார்காலத்‌ 
தோற்றம்‌ கற்போரைப்‌ பிடித்திழுத்துக்‌ கனிதமிழின்‌ சுவை 
யூட்டும்‌ . வண்ணம்‌ உளது. 


செறியிலைக்‌ காயா அஞ்சனம்‌ மலர 
முறியிணர்க்‌ கொன்றை நன்பொன்‌ காலக்‌ 
கோடற் குவிமுகை அங்கை அவிழ்த்‌ 
தோடார்‌ தோன்றி குருதி பூப்ப 


அமைந்த கான்‌ வழியிலே, கலையும்‌ பிணையும்‌ கலந்து 
மகிழக்‌ கார்காலம்‌ வந்ததாம்‌! கார்கால ஒலியும்‌ தலைவன்‌ 
வருகையொலியும்‌ இரண்டும்‌ ஒருங்கே இணைய இப்பாட்டு 
முடியும்‌ ஏற்றம்‌ ஈடற்றது. பிரிந்த தலைவன்‌ வரக்கூடிய 
சகுனத்தை முதுபெண்டியர்‌ பார்த்தல்‌, அரசர்தம்‌ பள்ளி 
யறை மிலேச்சரா லும்‌ ஊமையராலும்காவல்‌ காக்கப்பட்டமை, 
நேரத்தைக்‌ கண்டறிய நாழிகை வட்டில்‌ வைத்திருந்தமை, 
பாகர்கள்‌ யானையுடன்‌ பேசிப்‌ பழகும்‌ பான்மை போன்றன 
தெரிய வருகின்‌ றன. பத்துப்‌ பாட்டில்‌ இஃதொன்றனுக்கு 
மட்டும்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ குறிக்கப்‌ பெறவில்லை என்பது 
அறியத்தக்கது. ஆனால்‌ சிலர்‌ தலையாலங்கானத்துச்‌ செரு 
வென்ற நெடுஞ்செழியனே குறிக்கப்படுவதாகக்‌ கூறுவர்‌. 
முல்லைத்‌ திணையைப்‌ பாடும்‌ எல்லாப்‌ பாடல்களிலும்‌ இப்‌ 
பாட்டே நுட்பமும்‌ நயமும்‌ கொண்டது. பத்துப்பாட்டில்‌ 
அகப்பாட்டு இது. ்‌ 

7. பட்டினப்பாலை: 301 வரிகள்‌. காவிரிப்பூம்பட்டின 
வளமுணர்த்தலான்‌ இப்‌ பெயரிடப்பட்டது. (பட்டின த்தைப்‌ 
பாராட்டிக்‌ கூறிய பாலைத்‌ இணைப்‌ பாடல்‌ பட்டினப்பாலை 
யாயிற்று) சோழன்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ பெருமை கூறு 
வது; கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனரர்‌ இயற்றியது. தலைவி 
யைப்‌ பிரிய நினைத்த தலைவன்‌ தன்‌ நெஞ்சை நோக்கி 
“முட்டாச்‌ சிறப்பின்‌ பட்டினம்‌ பெறினும்‌, வாரிருங்‌ கூந்தல்‌ 
வயங்கிழை ஒழிய, வாரேன்‌ வாழிய நெஞ்சே!” எனக்‌ கூறிய 
அடிகளே, இப்‌ பாட்டின்‌ பெயர்ப்‌ பொருளுணர்த்தும்‌. 
சோணாட்டின்‌ சிறப்பு, காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ பெருமை, 
கரிகாலன்‌ பெருவீரம்‌, பரதவர்‌ பொழுது போக்கு, வணிக 
ரியல்பு, சங்கப்‌ பொருள்களின்‌ மீ-து சோழன்‌ புலிப்பொறி 


மது. ௪. விமலானந்தம்‌ 71 


பொறிக்கப்படுவது, பல்வகைக்‌ கொடிகள்‌, கடல்வணிகம்‌ 
போன்றன தரப்பட்டுள்ளன. ' 


வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ பொன்னும்‌, 
குடமலைப்‌ பிறந்த ஆரமும்‌ அகிலும்‌, 

தென்கடல்‌ முத்தும்‌, குணகடல்‌ துசிரும்‌, 

கங்கை வாரியும்‌, காவிரிப்‌ பயனும்‌, 

ஈழத்‌ துண்வும்‌, காழகத்‌ தாக்கமும்‌, 

அரியவும்‌ பெரியவும்‌ நெரிய ஈண்டி 

வளந்தலை மயங்கிய நனந்தலை மறுகு (187--1937: 


எனப்‌ பன்னாட்டுப்‌ பொருள்கள்‌ வந்து குவிந்த வகையினை 
மொழிகின்‌ றார்‌. இவற்றை வாங்கவும்‌ விற்கவும்‌ செய்யும்‌ 
வணிகர்‌ நடுநிலை பிறழாதவர்‌; கொள்வதும்‌ மிகை கொளாது, 
கொடுப்பதும்‌ குறை கொடாது ஒரே விலை கூறிப்‌ பழியஞ்சி 
வாழ்ந்த பான்மையினை, 


நெடு நுகத்த ப்‌ பகல்போல நடுவுநின்‌ ற நன்னெஞ்சி னோர்‌ 
வடுவஞ்சி வாய்மொழிந்து தமவும்‌ பிறவும்‌ ஒப்ப நாடி 


என்கிறார்‌. சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி யாறு போலப்‌, 
பரந்தொழுகிக்‌ கிடக்கிறது; மகளிர்‌ நெல்லைக்‌ காய வைக்கின்‌. 
றனர்‌; அதனைக்‌ கவர வருகின்றன கோழிகள்‌; அவற்றை 
விரட்டத்‌ தம்‌ பொற்குழைகளை எறிகின்‌ றனர்‌; அவை நாலாப்‌ 
பக்கங்களும்‌ சிதறிக்‌ கிடந்து சிறுவர்‌ உருட்டி வரும்‌ சிறு தேர்‌ 
களைத்‌ தடுக்கின்றன (20-26). “வான்‌ பொய்ப்பினும்‌ தான்‌ 
பொய்யா மலைத்தலைய கடற்‌ காவிரி'; 'வேலினும்‌ வெய்ய 
கானம்‌, அவன்‌ கோலினும்‌ தண்ணிய தடமென்‌ தோளே; 
காடு கொன்று நாடாக்கிக்‌ குளந்தொட்டு வளம்‌ பெருக்கி” 
போன்ற பகுதிகள்‌ இதயம்‌ நெகிழ்விப்பன. பரதவர்‌ கடலாடிய 
பின்‌, மேற்படிந்த உப்பு நீங்க ஆற்றில்‌ குளிப்பர்‌ என்ற கருத்து, 
“இது நீங்கக்‌ கடலாடியும்‌, மாசு போகப்‌ புனல்‌ படிந்தும்‌” என 
வருகிறது. இப்பாட்டினைக்‌ கேட்டுப்‌ பதினாறு நூறாயிரம்‌ 
பொன்‌ பரிசளித்தானாம்‌ கரிகாலன்‌. அகம்‌ பற்றிய அற்புதப்‌ 
பாட்டு. 

8. குறிஞ்சிப்‌ பாட்டு: 261 வரிகள்‌. 'பெருங்குறிஞ்சி" 
என்ற பெயருமுண்டு. ஆரிய அரசன்‌ பிரகதத்தன்‌ என்பானுக்‌ 
குத்‌ தமிழ்‌ கற்பிப்பதற்காக (தமிழின்‌ சுவையும்‌ சிறப்பும்‌ 
உணர்த்த): இதனைக்‌ கபிலர்‌ இயற்றினார்‌. களவோழுக்க தீ 
தைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவது குறிஞ்சித்திணை. அதனை SM 
யொற்றியதால்‌ இப்‌ பெயர்‌ ஏற்றது. தலைவியின்‌ களவொழுகு 


72 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கத்தைத்‌ தோழி செவிலியிடம்‌ கூறித்‌ திருமணத்திற்கு ஏற்பாடு 
செய்யும்‌ போக்கில்‌ அமைவது. தலைவன்‌--தலைவி சந்திப்பு, 
இருவரின்‌ காதலுணர்வு, தலைவன்‌, நாய்‌-களிறு இவற்றான்‌ 
தலைவிக்கு நேர்ந்த ஏதம்‌ நீக்கல்‌, மாலைக்‌ காலத்தில்‌ பல்‌ 
லுயிர்களின்‌ செயல்கள்‌, குறிஞ்சி நிலச்‌ சிறப்பு, மணம்‌ புரிந்து 
இல்லறம்‌ நடத்தும்‌ இனிமை, வஞ்சினம்‌ கூறும்வகை முதலி 
யன கூறப்பட்டூள்ளன. நீராடிய தலைவியும்‌ தோழியும்‌ 
பறித்துப்‌ பாறையின்மீது குவித்ததபக 99 மலர்கள்‌ கூறப்பட்டு 
அவற்றின்‌ தன்மையும்‌ தரப்படுகிறது. கபிலர்‌ இயற்கையை 
எடுத்து மொழிவதில்‌ வல்லவர்‌; இப்பாட்டும்‌ இயற்கையின்‌ 
எழிலோவியமாக விளங்குகின்றது. மாலைக்கால வருணனை 
மனத்தைக்‌ சுவர்கிறது பாருங்கள்‌: 

“கதிரவன்‌ மறையும்‌ காலம்‌. மானினங்கள்‌ மரத்தடிகளில்‌ 
கூடி. அசை போடுகின்றன. கறவைக்‌ கூட்டங்கள்‌ கன்றுகளை 
நினைத்துக்‌ கனைத்தபடி கொட்டில்களுக்குச்‌ செல்கின்றன; 
அன்றிற்‌ பறவைகள்‌ பனை மீதிருந்து தம்‌ தணைகளைக்‌ கூவி 
அழைக்கின்றன; பாம்புகள்‌ மாணிக்க மணிகளை உமிழ்ந்து 
வைத்து அவ்வொளியில்‌ இரைதேடிச்‌ செல்கின்றன; ஆயர்‌ 
கள்‌ குழல்‌ ஊதவும்‌ அல்லியரும்புகள்‌ கட்டவிழவும்‌ சரியாக 
இருக்கிறது; அந்தணர்கள்‌ அந்திக்‌ காலக்‌ கடமைகளை 
ஆற்ற முற்படுகின்‌ றனர்‌; கானவர்கள்‌ பரண்‌ மீதேறிக்‌ காட்டு 
விலங்குகளை ஓட்டத்‌ தீப்பந்தங்களைக்‌ கொளுத்துகின்‌ றனர்‌...” 
(... எனப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுகின்றார்‌ கபிலர்‌. 30க்கும்‌ 
மேற்பட உவமைகள்‌ வருகின்றன. முத்து முதலியவற்றால்‌ 
ஆன அணிகலன்கள்‌ கெடின்‌ செப்பனிட்டுப்‌ பண்டுபோல்‌ 
செய்யலாம்‌; ஆனால்‌ சாலபு முதலிய பண்புகள்‌ கெடின்‌, 
அவற்றை மீண்டும்‌ பெற்றுப்‌ புகழை நிலைநாட்டுதல்‌ அற 


வோர்க்கும்‌ எளிதன்று (13-18) என்கிறது. இஃதோர்‌ காதற்‌ 
பாட்டு. : 


9. மதுரைக்‌ காஞ்சி: 782 அடிகள்‌. பத்துப்பாட்டிலேயே 
பெரியது. யதுரை, காஞ்சி எனும்‌ இரு சொற்கள்‌ இணைய, 
மதுரையாண்ட மன்னனுக்கு நிலையாமை கூறியது என்ற 
பொருளமைதியான்‌ பெயர்‌ பெற்றது. காஞ்சி என்பது 
நிலையாமை. பாண்டியன்‌ நெடுஞ்செழியனுக்கு வீடுபேறு 
நிமித்தம்‌, பல்வகை நிலைமையை எடுத்து மொழிந்து நன்‌ 
னெறிப்படுத்துவதாக அமைகிறது இந்‌ நெடும்‌ பாட்டு. இத 
னால்‌ வாழவை வெறுத்துத்‌ துறவுபுகட்டுவதாக இப்பாட்‌ 
. மூனை எண்ணிவிடக்‌ கூடாது, உலகத்தை உள்ளவாறுணர்ந்து 


மது. ச. விமலானந்தம்‌ 73 


வாழ்நாளை இனிது கழிக்குமாறு வாழ்த்தும்‌ வகையே இப்‌ 
பாட்டில்‌ உள்ளது. பாடியவர்‌ மாங்குடி மருதனார்‌. 


பாண்டி நாட்டின்‌ ஐந்திணை வளம்‌, மதுரை மாண்பு, 
அங்காடிகள்‌ விவரம்‌, மக்கள்‌ செயல்‌, தலையாலங்கான த்தில்‌ 
நெடுஞ்செழியன்‌ சேர, சோழ ஐம்பெரு வேளிரை வென்றமை, 
வென்று கொணர்ந்த பொருள்களை நண்பர்கட்கும்‌, புலவர்‌ 
கடகும்‌ வாரி வழங்கல்‌, மன்னன்‌ கடமைகள்‌, மாலையில்‌ 
பரத்தையர்‌ செயல்‌, இரவில்‌ கள்வர்‌ களவாட முயல்தலும்‌ 
அதனைக்‌ காவலர்‌ காக்கும்‌ திறனும்‌, விடியலில்‌ வேதம்‌ ஓதும்‌ 
அந்தணரியல்பும்‌ பிறவும்‌ அழகாகச்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளன. 
மதுரை, திருப்பரங்குன்‌ ற விழாக்கள்‌ ; ஓண விழா போன்ற பல 
விழாக்கள்‌ குறிக்கப்படுகின்றன. “செங்கோல்‌ ஆட்சி நாட்டில்‌ 
கோள்கள்‌ பிறழா' போன்ற கருத்துக்கள்‌ வருகின்‌ றன 


ஒரு நாள்‌ காலை முதல்‌ மறு நாள்‌ மாலை வரை மதுரை 
யில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சிகளை நேரில்‌ காண்பதுபோல்‌ 354 
வரிகளில்‌ அப்படியே படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்றார்‌. போர்‌ 
செய்வதிலேயே மூழ்சி-உலக இன்பங்களில்‌ தன்னையே 
மறந்த மன்னனிடம்‌, எடுத்த எடுப்பிலேயே நிலையாமையைக்‌ 
கூறாது, அவனது முன்னோரின்‌ அரசியல்‌ திறம்‌, ஆட்சிச்‌ 
சிறப்பு ஆகியவற்றை அவன்‌ மனம்‌ மகிழக்‌ கூறி, முடிவில்‌ 
என்றேனும்‌ ஒரு நாள்‌ அவனும்‌ ஏனைய முடி. மன்னர்கள்‌ போல 
மண்ணகம்‌ விட்டு மறைய வேண்டியதுதான்‌ எனப்‌ படிப்படியே 
கூறி, இறுதியில்‌ வீடு பேற்றின்‌ சிறப்பினை இயம்பும்‌ அழகும்‌ 
திறமும்‌ அருமையுடை த்து; அறிவுரை கூறும்‌ பகுதி சாலச்‌ 
சிறப்புடைத்து. அகத்தியர்‌ இராவணனைத்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ 
பக்கம்‌ வராது விலகச்‌ செய்ததும்‌; மகளிர்‌ *புலி புலி' என, 
வேங்கை மரம்‌ தாழ்ந்து கொடுத்தலும்‌ குறிக்கப்‌ பெறுகின்‌ றன. 
.இரையிடு மணலினும்‌ பயிரே உரை செல்‌, மலர்‌ தலை யுலக 
மாண்டு கழிந்தோரே' என நிலையாமை சுட்டும்‌ அடிகள்‌ 
நினைவு கூரத்‌ தக்கன. தெருவழகு “ஆறு கிடந்தன்ன அகன்‌ 
நெடுந்தெரு' எனப்படுகிறது. 


10. நெடுநல்வாடை: 188 அடிகள்‌. நக்£ரர்‌ பாடியது; 
முருகாற்றுப்‌ படை தக்கரரினும்‌ வேறானவர்‌ என்பர்‌ ஆய்‌ 
வாளர்‌ பாண்டியன்‌ நெடுஞ்‌ செழியனைப்‌ பற்றியது. பாட்டில்‌ 
பாண்டியன்‌ பெயரோ, ஊரோ குறிக்கப்‌ பெறவில்லை; ஆயி 
னும்‌ நச்சினார்க்கினியர்‌,நெடுஞ்செழியன்பற்றியது என்கிறார்‌. 
பகைமேற்‌ சென்றுளள தலைவன்‌ பிரிவால்‌ வருத்தும்‌ தலைவி 
யின்‌ துயர்‌ தீர, அவன்‌ புகை வென்று வருவானாக என்று 


74 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அரசவைப்‌ பெண்டிர்‌ கொற்றவையை வழிபடுவதாக அமை 
வது. நெடிதாகிய நல்வாடை என விரிகிறது தலைப்பு. 
எவருக்கும்‌ பொதுவாய வாடைக்‌ காற்று, -பிரிவுத்‌ துயருறும்‌ 
தலைவிக்கு நெடிய வாடையாகவும்‌, போர்ச்‌ செயலில்‌ சிந்தை 
மறந்த தலைவனுக்கு நல்ல வாடையாகவும்‌ விளங்குகிறது. 
பெயருக்கேற்பப்‌ பாடல்முழுதும்‌ வாடையின்‌ ஆட்சி மாட்சிமை 
பெறுகிறது. பாட்டில்‌ எவ்விடத்தும்‌ எவர்‌ பெயரும்‌ 
வரவில்லை; அகப்‌ பொருள்‌ கெழுமிய பாட்டுதான்‌; அயினும்‌ 
“வேம்பு தலை யாத்த நோன்காழ்‌ எஃகம்‌” என்ற வரியில்‌ 
பாண்டியனின்‌ வேப்பம்‌ பூ கூறப்பட்டிருத்தலான்‌ இதனைப்‌ 
புறப்பாட்டாகக்‌ கருதினர்‌. ஆனால்‌ ஆய்வாளர்கள்‌ இதனை 
அகப்பாட்டே என அறுதியிட்டு நிறுவியுள்ளனர்‌. 


கூதிர்‌ காலக்‌ குளிரின்‌ கொடுமை, அரண்மனை அமைப்பு, 
கட்டிலின்‌ அழகு, தலைவியின்‌ பிரிவுத்‌ துயர்‌, அது போக்க 
தோழியரும்‌ செவிலியரும்‌ ஆற்றும்‌ செயல்கள்‌, கோப்பெருந்‌ 
தேவி கற்பு, பாண்டியன்‌ வீரர்‌ மாட்டு - கொண்ட பரிவும்‌ 
பிறவும்‌ பேசப்படுகின்றன. கூதிர்‌ காலத்தில்‌ மாவும்‌, புள்ளும்‌, 
மக்களும்‌ குளிரால்‌ துயருறும்‌ பகுதி (45-70); பாண்டி 
மாதேவி பிரிவால்‌ வருந்திப்‌ படுக்கையில்‌ புரண்டு க்கும்‌ 
புனையா ஒவியம்‌ (137-147); போர்க்‌ காலத்தில்‌ நள்ளிரவில்‌ 
மழையென்றும்‌ பனியென்றும்‌ பாராது குளிரில்‌ கண்‌ துயி 
லாது புண்பட்ட வீரர்களைக்‌ கண்டு ஆறுதல்‌ கூறுவது; பூ 
மலார்தலைக்‌ கொண்டு பொழுதினை அறிவது; மாலைக்‌ 
காலத்தை மகளிர்‌ கொண்டாடும்‌ முறைமை; தலைவரைப்‌ 
பிரிந்திருக்கும்‌ காலங்களில்‌ தலைவியர்‌ தம்மை ஒப்பனை 
செய்து கொள்ளாதிருக்கும்‌ கற்பு நிலை ஆகியன அழகொழமுக 
சித்திரிக்கப்பட்டுள்ளன. யவனர்‌ இயற்றிய பாவை விளக்கும்‌, 
மிலேச்சர்‌ நகரினைக்‌ காவல்‌ புரிவதும்‌ குறிப்பிடப்படுகின்‌ றன, 
இப்‌ பாட்டான்‌ பழத்‌ தமிழரின்‌ செல்வச்‌ செழுமை நன்கறி 
யலாம்‌. மொத்தத்தில்‌ கலையழகும்‌ இலக்கிய நயமும்‌ மிக்க 
இப்‌ பாட்டு பத்துப்‌ பாட்டிலேயே தலை சிறந்த பாட்டு 
எனலாம்‌. இதன்‌ சுவை கண்டு பேராசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளை 
வியந்து பாராட்டியுள்ளார்‌. பள்ளியறைக்‌ காட்டு மாட்‌ 
மிக்கது. ஆங்கிலக்கவிஞன்‌ கட்சின்‌ £veof St Agnes உடன்‌ 
ஓப்பிட்டுக்‌ காணும்‌ ஒண்மையது. 


ஆக, பத்துப்பாட்டு இலக்கியக்‌ கருவூலமாகவும்‌, வர 
லாற்றுக்‌ களஞ்சியமாகவும்‌, மொழிவளம்‌ மிக்கப்‌ பெட்டகமாக 
வும்‌ விளங்குகின்றது. எனவே தான்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்‌ 


ம்து. ச. விமலானந்தம்‌ 75 


பிள்ளை, இலக்கணத்தோடு இயைந்த இதன்‌ கற்பனைத்‌ 
திறனை, 


'பத்துப்பாட்டாதிமனம்‌ பற்றினார்‌ பற்றுவரோ 
எத்துணையும்‌ பொருட்கிசையும்‌ இலக்கணமில்‌ 
கற்பனையே” 


என்பதோடு; The ldyles are as the name implies richly 
Wrought descriptive poems in the most finished style. They 
are charming portraits of nature in some of her pleasant and 
striking moods, and for soberness of thought and accuracy-of 
representation they will bear comparison with anything in the 
whole realm of literature, எனவும்‌ பாராட்டுகின்‌ றார்‌. 


, உரையாசிரியர்களும்‌ முத்திறத்த தொகை நூல்களின்‌ 
முன்மொழிவது பத்துப்‌ பாட்டையே! “ஆன்றோர்‌ புகழ்ந்த 
அறிவினிற்றெரிந்து சான்றோருரைத்த தண்டமிழ்த்‌ தெரியல்‌ 
ஒருபது பாட்டும்‌' எனும்‌ நச்சர்‌ உரைப்‌ பாயிரத்தான்‌ இதன்‌ 
உயார்வு அறியலாம்‌. இப்பாட்டு ஆசிரியத்தான்‌ - ஆனது; 
பட்டினப்பாலைபோல வஞ்சியம்‌ கலந்து வருதலுண்டு. 
“தீயின்‌ அன்ன ஒண்செங்காந்தள்‌' எனும்‌ மலைபடுகடாம்‌ 
அடிக்கு, நச்சர்‌ கூறும்‌ உரையான்‌, இப்பாட்டு கடைச்‌ சங்கப்‌ 
புலவர்களாலேயே. தொகுக்கப்‌ பெற்றமை தெரிய வருகிறது, 
ஆயின்‌ தொகுத்தார்‌-தொகுப்பித்தார்‌ தெரிதற்கில்லை, 


சங்கப்‌ புலவர்‌ சிலா 

1. கபிலர்‌: பண்டைப்‌ புலவர்களில்‌ தகுதி மிகுதிபடை த்த 
பெரும்‌ புலவர்‌. ஊர்‌: பாண்டி நாட்டுத்‌ திருவாதவூர்‌. 
யானே பரிசிலன்‌, மன்னும்‌ அந்தணன்‌ '; “அந்தணன்‌ புலவன்‌ 
கொண்டு வந்தனனே' (புறம்‌ 200, 201) எனும்‌, அவர்‌ 
கூற்றானும்‌, “புலன்‌ அழுக்கற்ற அந்தணாளன்‌ ' (புறம்‌ 126) 
என நப்பசளையார்‌ நவில்வதானும்‌ இவர்‌ அந்தணர்‌ என்பது 
உறுதி. இடைக்காடர்‌, பரணர்‌ போன்றாரின்‌ இனிய நண்பர்‌. 
“கபில பரணர்‌” “பின்னமில்‌ கபிலன்‌ தோழன்‌ பெயர்‌ இடைக்‌ 
காடன்‌” சான்றாம்‌. தொல்‌ சுபிலர்‌ வேறு. 


சிறப்பு: நல்லிசை வாய்மொழிக்‌ கபிலர்‌ (அகம்‌ 78), 
வெறுத்த கேள்வி விளங்கு புகழ்க்‌ கபிலன்‌ (புறம்‌. 53); புலன்‌ 


அுக்கற்ற அந்தணாளன்‌'” (126); “பொய்யா நாவிற்‌ கபிலன்‌” 
பல அங்கு செந்நாவின்‌...கபிலன்‌' (பதிற்றுப்பத்து-85)” 


“காதல்‌ கூர்‌ கவிதைபாடும்‌ கபிலனார்‌ (திருவிளையாடல்‌ 


76 தமிழ்‌ இலக்கிய வரலா று 
புராணம்‌) என நக்கீரர்‌, பொருந்திலிளங்கீரனார்‌, மாறோக்‌ 
கத்து நப்பசலையார்‌, பெருங்குன்றூர்‌ கிழார்‌, பெரும்பற்றப்‌ 
புலியூர்‌ நம்பி போன்றோர்‌ பாராட்டால்‌, இவர்‌ பெருமை 
உணரலாம்‌. எட்டுத்‌ தொகை, ' பத்துப்‌ பாட்டு, கீழ்க்‌ 
சுணக்கு--மூன்று தொகுதியிலும்‌ இவர்‌ பாடல்கள்‌ இடம்‌ 
பெற்றிருப்பது இவரது சிறப்பு சாற்றும்‌ 


பாரி: வள்ளல்‌ பாரியின்‌ அவைக்களப்‌ புலவர்‌; அன்புத்‌ 
தோழர்‌. அழுக்காறு கொண்டு முற்றுகையிட்ட. மூவேந்தரைச்‌ 
சற்றும்‌ மதியாது, 'அடினீர்‌ பாடினீர்‌ செலினே, நாடும்‌ 
குன்றும்‌ ஒருங்கு ஈயும்மே' என அஞ்சாது தெருட்டிய தீரர்‌. 
கிளிக்‌ கூட்டங்களைப்‌ பழக்கி வெளியிலிருந்து நெற்கதிர்‌ 
கொணர்ந்து சேர்க்குமாறு செய்து பஞ்சம்‌ தீர்த்த 'பேராற்‌ 
றலர்‌. “பொது நோக்கு ஒழிமதி புலவர்‌ மாட்டே' என 
மலையமானைச்‌ செப்பிய மானத்தர்‌. 


“பாரி ஒருவனுமல்லன்‌, மாரியும்‌: உண்டு; ஈண்டு உலகு 
புரப்பதுவே' என்ற பாட்டுத்‌ திறம்‌ கேட்டுக்‌ களிக்கிறோம்‌. 
பாரி மறைந்த ஞான்று, அவர்‌ புலம்பிய 9 கையறு நிலைப்‌ 
பாக்கள்‌ கேட்டுக்‌ கலங்குகின்றோம்‌. நட்புக்‌ கடனாற்றும்‌ 
வகையில்‌, மணவினை அற்றப்‌ பாரி மகளிரை. அழைத்துச்‌ 
சென்று இருங்கோவேள்‌, விச்சுக்கோ இருவரையும்‌ வேண்ட 
மறுத்த அவர்களை வெறுத்துப்‌ பார்ப்பாரிடத்து அடைக்கலப்‌ 
படுத்தி, பாரியின்‌ பிரிவாற்றாது வடக்கிருந்து உயிர்‌ நீத்தது 
கண்டு உளம்‌ உருகுகிறோம்‌. கையறு நிலைப்பாடல்கள்‌ 
தனித்தனிச்‌ சிறு உதிரிப்பாக்களே யாயினும்‌, ஒரு முழுமையான 
உணர்வினை ஊட்டும்‌ கண்ணீர்க்‌ காவியமாகும்‌, 


பத்தும்‌ பாட்டும்‌ : ஆரிய அரசன்‌ பிரகதத்தனுக்கு அருந்‌ 
தமிழ்ச்‌ சுவையினையும்‌, அகவொழுக்கத்‌ தின்‌ அருமையினையும்‌. 
உணர்த்தும்‌ வகையில்‌ குறிஞ்சிப்‌ பாட்டு இயற்றினார்‌. சேர 
மான்‌ செல்வக்கடுங்கோ வாழியாதனைப்‌ பதிற்றுப்பத்தில்‌ 
7ஆம்‌ பத்து பாடி மகிழ்வித்து, 100000 பொன்னும்‌, நன்றா 
எனும்‌ குன்றேறி நின்று கண்ணுக்கெட்டிய நிலப்பரப்பையும்‌ 
பரிசிலாகப்‌ பெற்றார்‌. சேரன்‌ காலம்‌ இ. பி, 185, இவரும்‌ 
அக்காலத்தை ஒட்டி வாழ்ந்தவர்‌, 


டட கணவு நற்றிணையில்‌ 80; குறுத்தொகையில்‌ 29; ஐங்‌ 
குறு நூற்றில்‌ 100; பதிற்றுப்‌ பத்தில்‌ 10; அகநானூற்றில்‌ 18; 
புறநானூற்றில்‌ 30; குறிஞ்சிப்‌ பாட்டு 1, ஆக 203 பாடல்கள்‌; 
சங்கப்‌ புலவர்களில்‌ அளவால்‌ 


அதிகம பாடியவர்‌ வார்‌ 
என்பது குறிப்பிடத்‌ தக்கது. 1. வி 


மது. ௪. விமலானந்தம்‌ 277 


குறிஞ்சிக்கலி, கீழ்க்கணக்கில்‌ இன்னா நாற்பது; இவரே 
பாடியது என்றும்‌; அல்ல, வேறு கபிலர்‌ என்றும்‌ கருத்துளது. 
பதினோராம்‌ திருமுறையில்‌ திருவிரட்டை மணிமாலை 
போன்ற மூன்று கபிலதேவ நாயனார்‌ பெயரில்‌ உளது. இவர்‌ 
உறுதியாகப்‌ பிற்காலத்தவரே. கபிலம்‌ எனும்‌ பாட்டியல்‌ பனு 
வலும்‌, திருவள்ளுவமாலையில்‌,: 'தினையளவு...' எனும்‌ வெண்‌ 
பாவும்‌, 'தெட்டிலை யிருப்பை' எனும்‌ தனிப்‌ பாட்டும்‌ இவர்‌ 
பெயரில்‌ உள. காரிகை உரையில்‌ வரும்‌ “தாலடி நாற்பது' 
இவர்‌ பாடியதாம்‌!. 


பாடப்பட்டோர்‌ ; பாரி, செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌; 
இருங்கோவேள்‌, விச்சிக்கோன்‌, ஒரி, மலையமான்‌, திருமுடிக்‌ 
காரி, பேகன்‌. 


கவித்திறம்‌: அளவிலும்‌ அருமையிலும்‌ உயர்ந்தொளிர்‌ 
கின்‌ றன. . இனிமை மிக்கவை. சொற்செறிவும்‌ பொருட்பொலி 
வும்‌ பொருந்தியன. அவர்கால நிகழ்வுகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
மிக்கவை. புறப்பாடல்கள்‌ இவரது வாழ்வு பற்றிய ஒளி 
உமிழ்கின்றன; அகப்பாக்கள்‌ கலைநலம்‌ பிலிற்றுனெ்‌ றன. 
குறிஞ்சிப்‌ பாட்டில்‌ 35 வரிகளில்‌ வரும்‌ 99 மலர்கள்‌ பற்றிய 
பட்டியல்‌, வருணனைத்‌ திறத்தால்‌ அயர்வு நீங்கி உயர்வு செய்‌ 
கிறது. ஐங்குறு நூற்றில்‌, அழகிய உருவங்களும்‌ செறிவும்‌ 
காணலாம்‌. இயற்கையை நுண்ணிதின்‌ உணர்ந்து உணர்த்‌ 
தும்‌ ஒண்மை, சங்கஇலக்கியத்தில்‌ எங்கும்‌ இணைகாணமுடியா 
முதன்மையது. குறியீட்டுப்‌ பாடல்களும்‌ சூழ்நிலை-மனநிலை 
களைப்‌ புலப்படுத்தும்‌ பாங்கும்‌ மிகுதி. உவமைகள்‌ உயர்‌ 
வானவை. ஒவ்வொரு பாட்டும்‌ இவரது புலமைப்‌ பொலி 
வினைப்‌ புலப்படுத்தா நிற்கின்றன. இவரது இரங்கற்‌ பாக்கள்‌ 
உலக இலக்கியங்களின்‌ ஒப்பற்ற ₹189150 Poetry யுடன்‌ 
ஒருங்கு நிற்கும்‌ உயர்வு சான்ற துன்பியல்‌ ஓவியங்களாக ஒளிர்‌ 
தின்றன. பரம்புமலைச்‌ சித்திரங்கள்‌ உள்ளம்‌ அள்ளும்‌ வரம்‌ 
புடையவை. இவர்‌ குறிஞ்சியின்‌ அழகெலாம்‌ பட மாக்கிக்‌ 
காட்டும்‌ பாங்கே தனி. அதனாலன்றோ,” குறிஞ்சிக்குக்‌ கபிலர்‌” 
எனும்‌ வழக்கு எழுந்துளது. 


பண்பு: அறம்புரி நெஞ்சர்‌; உண்மை, வாய்மை, 
'மெய்மை- மூன்றும்‌ தாயர்‌; மதியால்‌ வித்தகர்‌; மனத்தால்‌ 
உத்தமர்‌; நட்பிற்கு இலக்கணம்‌; நன்றிக்கு அணிகலன்‌; 
வண்மை-வன்மைக்கு உரைகல்‌. நட்பின்‌ எல்லைக்கு-அன்பின்‌ 
திறத்துக்கு, கபீலர்‌-பாரி கலந்த கேண்மை தலையாய-நிலை 
யாய-உலையாத உயர்சான்றாகும்‌. கண்ணகி பொருட்டுப்‌ 


96 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பேகனைக்‌ கண்டு பாடிய கவிதை, கருணையுள்ளம்‌ காட்டும்‌. 
இங்ஙனம்‌ அன்பிலும்‌ அறிவிலும்‌ சிறந்த சங்கச்‌ சான்றோர்‌. 


2. பரணர்‌ : சங்கத்துப்‌ பெருஞ்சான்றோர்‌. ஒரே 
மூச்சில்‌ கட்ஸ்‌ ஷெல்லி என்பது போலக்‌ கபில பரணர்‌ எனப்‌ 
பழைய இலக்கண உரைகளில்‌ தொகை நிலைத்‌ தொடராக 
வழங்கப்‌ பெறுகிறது; இதனான்‌ கபிலரின்‌ இன்னுயிர்த்‌ 
துணைவர்‌ என்றறியலாம்‌. மாமூலனார்‌ இவர்‌ காலத்தவர்‌. 
வன்பரணர்‌ வேறு. 


பாடியன : நற்றிணையில்‌ 12; குறுந்தொகையில்‌ 17; பதிற்‌ 
றுப்பத்தில்‌ 10; அகநானூற்றில்‌ 34; புறநானூற்றில்‌ 15 ஆக 
எட்டுத்‌ தொகையில்‌ 88 பாக்கள்‌ “மாலும்‌ குறளாய்‌' எனும்‌ 
திருவள்ளுவ மாலை வெண்பாவும்‌ பாடியுள்ளார்‌. 


பதினோராம்‌ திருமுறையில்‌ ‘சிவபெருமான்‌ திருவந்தா தி' 
பாடிய பரணதேவ நாயனார்‌ இவரினும்‌ வேறாவார்‌. 


பாடப்பட்டோர்‌ : கடல்‌ பிறக்கோட்டிய வேல்கெழு குட்டு 
வன்‌, பேகன்‌, உருவப்பறேர்‌ இளஞ்சேட்‌ சென்னி, ஓரி, 
நன்னன்‌, கோசர்‌, நெடுஞ்சேரலாதன்‌, அதியமான்‌, ஆய்‌, 
திதியன்‌, நள்ளி போன்றோர்‌. 


கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌ மீது ஐந்தாம்‌ 
பதிற்றுப்‌ பத்து பாடி உம்பற்‌ காட்டு வருவாயையும்‌, அவன்‌ 
மகன்‌ குட்டுவன்‌ சேரலையும்‌ பரிசாகப்‌ பெற்றார்‌. 


காலம்‌ : ஐந்தாம்‌ பத்தாற்‌ பாடிய குட்டுவன்‌ தந்தை 
நெடுஞ்சேரலாதன்‌, சோழன்‌ வேற்பஃறடக்கைப்‌ பெருவிறல்‌ 
நற்கிள்ளி இருவரும்‌ பொருது வீழ்ந்தபோது இரங்கிப்‌ பாடிய 
தாகப்‌ புறப்பாட்டு பேசுகிறது. உருவப்பஃறேர்‌ இளஞ்சேட்‌ 
சென்னி, அவன்‌ மகன்‌ கரிகாலன்‌, அவன்‌ மகள்‌ ஆதிமந்தியின்‌ 
கற்பு மேம்பாட்டையும்‌ கழறுவதால்‌, இவர்‌ மூன்று தலை 
முறையளவு நீண்ட நாள்‌ வாழ்ந்தமை தெரிகிறது இவருக்கும்‌ 
கபிலர்‌ இளையவர்‌ என்பது குறிப்பிடத்‌ தக்கது. 


செங்குட்டுவன்‌ அரசு கட்டில்‌ ஏறியது ௪, பி, 20, இவன்‌ 
தந்‌ைத இமயவரம்பன்‌ அரசு வீற்றிருந்தது 58 ஆண்டுகள்‌, 
(பதிற்‌-பதிகம்‌) அதனால்‌ அவர்‌ அரசேற்றது இ பி, 52-ல்‌, 
இக்காலத்து வதிந்தவன்‌ கரிகாலன்‌ எனச்‌ இலைம்பால்‌ அறி 
கிறோம்‌. எனவே அவனது ஆட்சிக்‌ காலம்‌ இ பி. 25-40க்கும்‌ 
இடைப்பட்டதாகலாம்‌. இதனான்‌ இவர்களைப்‌ பாடிப்‌ 


பது. ௪. விமலானந்தம்‌ 79 


பரவிய பரணரது காலம்‌ கி. பி. 50-140 ஆகும்‌ என்கிறார்‌ நாட்‌ 
டார்‌ ஐயா. 


பாடற்றிறம்‌ : உள்ளத்து உணர்வுகளை அழகிய உவமை 
களால்‌ தெள்ளிதின்‌ விளக்குகின்றார்‌. ஊரார்‌ பருச்‌ சொல்‌ 
லால்‌ தலைவி தைவதனை, ஏழு நண்டுகளால்‌ மிதிபடும்‌ ஓர்‌ 
அத்திப்பழத்திற்கு ஒப்பிடுகிறார்‌. (குறு-24) அருள்‌ செய்யத்‌ 
தலைவனைக்‌ காண ஏங்கும்‌ நிலையினை, 


பெருந்தேன்‌ கண்ட இருங்கால்‌ முடிவன்‌ 
உட்கைச்‌ சிறுகுடை கோலிக்‌ கீழிருந்து 
கட்டுபு நக்கியாங்கு (குறு: 60) என உவமிக்கிறார்‌. 


சிறந்த , கவித்துவத்துக்கும்‌ தகுந்த சான்றாகும்‌. குறுந்‌ 
தெர்கை 399 ஆம்‌ பாட்டு, இவரது முற்றிய புலமையாற்ற 
லுக்கு முடிமணியாகத்‌ தோற்றுகிறது. பாசியன்னபசலை, 
தொடுவுமி ங்கி; விடுவுழி நெருங்கிப்‌ பரக்கும்‌ மாயத்தினை 
அழகுபட மொழிகின்றார்‌. அற்புதமாக இவர்‌ கையாளும்‌ 
உவமைகள்‌ காப்பிய உவமைகளை ஒத்தவை. சிறு பாடலில்‌ 
அரிய பெரிய கருத்தை உவமையாகச்‌ செறித்துள்ளார்‌. 


பரணரது தனித்தன்மை, வரலாற்றுச்‌ செய்திகளை - 
வளமாக எடுத்தோதும்‌ வளமையாகும்‌. கொல்லிப்பாவை, 
அழீசியின்‌ வரலாறு, பெண்‌ கொலை புரிந்த நன்னன்‌, அதியன்‌ 
கோவலூர்த்‌ தலைவனை வென்றமை போன்ற பல அரிய 
செய்திகள்‌ உரிய முறையில்‌ உணர்த்தியுள்ளார்‌. புறப்பாடல்‌ 
களில்‌ மட்டுமின்றி அகப்பாடல்களிலும்‌-நுண்ணிய உணர்வு 
களைப்‌ பாடும்போதும்‌ வரலாற்றினைக்‌ கூறும்‌ வகை போற்று 
தற்குரியது. இவற்றைக்‌ காணும்‌ போது,. இவரைத்‌ தலை 
சான்ற வரலாற்று விற்பன்னர்‌ என்றேத்தத்‌ தோன்றுகிறது. 


'ஒரே காலம்‌, ஒத்த பெருமை, ஒன்றிய கேண்மை என்ற 
வகையில்‌ கபிலரோடு நிகராயினும்‌, (காதலின்‌ பல்திறமும்‌ 
உவமைக்‌ கருவூலங்களாகவும்‌ இவர்‌ பாடல்கள்‌ அமையினும்‌) 
இவர்‌ பாடல்கள்‌ கபிலரது போன்று எடுபடவில்லை. இவர்‌ 
வாழ்வும்‌, அவரது போன்று இலக்கியப்பதிவு மிக்க சா.தனை 
வாழ்வும்‌ அன்று என்றுதான்‌ இயம்ப வேண்டியுளது. 

3. நக்கீரர்‌: கடைச்‌ சங்கத்துத்‌ தலைமைப்‌ புலவர்‌. 

ியற்பெயர்‌ சரன்‌; உயர்வு கருதி சிறப்புணர்த்தும்‌ “ந. 
இடைச்‌ சொல்லும்‌, “ஆர்‌' விகுதியும்‌ சேர்த்து, நக்கீரனார்‌ 


80 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
என்‌ றழைப்பர்‌. மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ என்பதால்‌ 
இவரது ஊர்‌, மதுரை. தந்தை, கணக்காயர்‌. மகன்‌, கீரங்‌ 
கொற்றனார்‌. இன்னமரபினர்‌ என்றறியுமாறில்லை. அந்த 
ணர்‌ அல்லர்‌, 'சங்கறுப்ப தெங்கள்குலம்‌' என்பது கொண்டு 
பழைய திருவிளையாடலும்‌, புலவர்‌ புராணமும்‌ பரதவர்‌ எனப்‌ 
பேசும்‌. ஆனால்‌ ஏற்குமாறில்லை. 


பெருமை: “இலக்கியப்‌ புலவர்‌ இங்கம்‌' எனச்‌ சிவப்பிர 
காசரும்‌ 6 பொய்யற்ற கீரன்‌” எனக்‌ கச்சியப்பரும்‌ புகழ்வர்‌. 
சங்கத்தலைமையே இவர்‌ பெருமையைத்‌ துங்கமுறக்‌ காட்டும்‌. 
அஞ்சா நெஞ்சர்‌; “நெற்றிக்‌ கண்ணைக்‌ காட்டினும்‌ குற்றம்‌ 
குற்றமே' என்றவரன்றோ! அகப்‌--புறத்திணையில்‌ பல்‌ 
துறைபற்றீப்‌ பாடும்‌ திறத்தர்‌. 


இயற்றியன : திருமுருகா ற்றுப்படை, நெடுநல்வாடை; 
நற்றிணையில்‌ 7, குறுந்தொகையில்‌ 8, அகநானூற்றில்‌ 17, 
புறநானூற்றில்‌ 3, திருவள்ளுவ மாலையில்‌ “தானேமுழு 
துணர்ந்து' எனும்‌ வெண்பா. 

முருகாற்றுப்படை சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ பாடப்‌ 
பெற்று, பத்துப்பாட்டு தொகுக்கப்பெற்ற காலத்து” இறை 
பற்றியதென-கடவுள்‌ வாழ்த்துக்குப்‌ பதிலாக-முதலில்‌ 
வைத்துத்‌ தொகுக்கப்‌ பெற்றிருக்கலாம்‌. அல்லது முருகன்‌ 
பற்றியதாதலின்‌-மக்களால்‌ பெரிதும்‌ போற்றப்பெற்றது 
கண்டு பதினோராம்‌ திருமுறையில்‌ நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ 
சேர்த்திருக்கலாம்‌. (சேக்ச்பியரின்‌ முழு நாடகப்‌ புத்தகத்தில்‌, 
கடைசியில்‌ புனையப்பெற்ற Tempest, பண்பு கருதி முதலில்‌ 
வைத்துத்‌ தொகுக்கப்‌ பெற்றமை போன்று). ர 


கைலை பாதி காளத்தி பாதி அந்தாதி, திரு ஈங்கோய்மலை 
எழுபது, திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை, திருவெழு 
கூற்றிடுக்கை, பெருந்தேவ பாணி, கோபப்‌ பிரசாதம்‌, கார்‌ 
எட்டு, போற்றித்‌ திருக்கலி வெண்பா, திருக்கண்ணப்பதேவர்‌ 
திருமறம்‌ என்ற ஒன்பதும்‌ (11ம்‌ திருமுறையில்‌) பாடிய 
_நக்கரதேவ நாயனார்‌ வேறாவர்‌. த 


சிறப்பு: ஏனைச்‌ சங்கப்‌ 


எழுத்துரு கொடுக்கப்பெற்றது. பல தலைமுறை தாண்டி 


ம்து. ச. விமலானந்தம்‌ 81 


வந்ததால்‌, சில பல செய்திகள்‌ கைச்சரக்காகச்‌ சேர்த்துக்‌ 
கூட்டிப்‌ பெருகியிருக்கக்‌ கூடும்‌. 


வாதிடல்‌ : சண்பகராம பாண்டியன்‌ எனும்‌ வங்கிய 
சூடாமணி, மகளிர்‌ கூந்தலுக்கு இயற்கையில்‌ மணமுண்டா 
அன்றிச்‌ செயற்கை மணமா என்ற ஐயம்‌ எழுப்ப, ‘கொங்கு 
தேர்‌ வாழ்க்கை...அஞ்சிறைத்தும்பி... "எனும்‌ (குறுந்தொகை- 
2) பாட்டுடன்‌ போநத தருமியின்‌ பாட்டில்‌ கீரர்‌ பொருட்‌ 
குற்றங்காண, தருமியின்‌ பொருட்டு இறைவன்‌ புலவர்‌ 
உருவில்‌ வந்து வாதிட்டுத்‌ தம்‌ உரு காட்ட, உடலெல்லாம்‌ 
நெற்றிக்‌ கண்ணாயிடினும்‌, குற்றம்‌ குற்றமே” எனச்‌ சாதித்து 
நுதல்விழித்‌ தீயினுக்கு ஆற்றாது பொற்றாமரையில்‌ வீழ்ந்து 
மூழ்கிப்‌ பின்‌ அருளப்பெற்ற கதை அனைவரும்‌ அறிந்த 
ஒன்றே. ப 

இது கட்டுக்கதையே! அக்காலத்தில்‌ பொற்றாமரைக்‌ 
குளம்‌ ஏது! மீனாட்சியம்மன்‌ கோயில்தான்‌ ஏது! பிற்‌ 
காலத்தார்‌ படைத்திட்ட பொய்க்‌ கதையே யாயினும்‌, 
நக்கீரரின்‌ நெஞ்சுரமும்‌ நுண்மாண்‌ நுழை புலமும்‌ உணர்த்‌ 
தும்‌ நோக்கம்‌ உணரலாம்‌. 


முருகாற்றுப்படை முகிழ்தீதமை : சிவனை யன்‌ றி எவரையும்‌. 
பாடேன்‌ என்ற நக்கீரர்‌, தம்மையும்‌ பாடுமாறு விழைந்த 
முருகன்‌, உக்கிரனண்டா பரணனை. அழைத்து, நக்கீரரைக்‌ 
குற்றங்‌ கற்பித்துச்‌ சிறைப்படுத்துமாறு கூற; சரவணப்‌ 
பொய்கையிற்‌ பூசனை புரிந்த சீரார்‌, அரசிலை யொன்றினைக்‌ 
கிள்ள்யிட, அதன்‌ ஒரு: பகுதி நீரினும்‌, மறு பகுதி நிலத்‌. 
தினும்‌ விழுந்து, முறையே மீனும்‌ பறவையுமாகி ஒன்றை 
யொன்று பற்றி ஈர்க்க, அது கண்ட ரேர்‌, அவற்றை நகத்‌' 
தினாற்‌ பிரித்துவிட, அவை உயிர்‌ நீத்தன ; அது கண்ட 
அண்டாபரணன்‌, பரங்குன்றத்திற்‌ கொலைப்‌ பாதகம்‌ புரிந்‌ 
தனை என, மலை முழையினுள்‌, மூன்னம்‌ தப்பிழைத்த 999 
புலவருடன்‌ அடைத்தனன்‌. ஆயிரமானதும்‌ பலியிட இருத்த' 
தால்‌, 999 பேரும்‌ நக்ரரை எச, அவர்களையும்‌ தம்மையும்‌" 
-விடுவிக்துக்‌ கொள்வான்‌ வேண்டி, இது கந்தனைப்‌.பாடாக்‌ 
குறையே என்றுணர்ந்து முருகாற்றுப்படை பாட, மகிழ்ந்த 
முருகன்‌ சிறைவீடு செய்தனன்‌. 


்‌ பாத்‌ திறம்‌: வரலாற்று உண்மைகளை வெளிப்படுத்தும்‌: 
வளமை, இயற்கையை நுண்ணிதின்‌ உணர்த்தும்‌ ஒண்மை ; 


த. இ. 6 


82 தமிழ்‌ இலக்கிய வரலாறு. 
மூவேந்தர்களையும்‌ ஒப்பப்‌ போற்றும்‌ பண்பு, எதனையும்‌ 
விரிவாகவும்‌ கூரிய முறையிலும்‌ சித்தரிக்கும்‌ சிறப்பு, 
இசைக்கும்‌ இன்சொற்களைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ தொடுத்‌ 
துரைக்கும்‌ திறம்‌, சொல்லோவியம்‌ தட்டும்‌ தன்மை--இவை 
இவர்‌ பாக்களின்‌ பாங்காம்‌. 


நெடுநல்‌ வாடையில்‌ கோப்பெருந்தேவியின்‌ பள்ளி 
யறை வருணனை, ஆங்கிலக்‌ கவிஞன்‌ கீட்ஸ்‌ யாத்த The 
Eve of St Agnes எனும்‌ பனுவலில்‌ Madeline என்பாளின்‌ 
படுக்கை அறை வருணனையோடு ஓத்தறிந்து உவக்கக்‌ 
கூடியது. 


முருகாற்றுப்‌ படையில்‌ மலையருவி ஒல்லென ஒலித்து 
மெல்லென இழியும்‌ இனிமையினையும்‌ அழகினையும்‌, இன்‌ 
தமிழ்ச்‌ சொல்லைடுத்துச்‌ சிந்தையும்‌ செவியும்‌ சித்து பாடும்‌ 
செந்தமிழால்‌ ஓசை நயத்துடன்‌ இசைத்துக்‌ காட்டும்‌ 
ஏற்றமே ஏற்றம்‌. அத்தகு அழகும்‌ அருமையும்‌ வாய்ந்‌ 
தவை நக்கீரர்‌ பாக்கள்‌. பாலைபாடுவதில்‌ ஈடுபாடு உடையர்‌. 


தான்‌ பாடிய பாடல்களில்‌, ஒரு பாடலிலாவது கூந்த 
லுக்கு இயற்கை மணம்‌ உண்டு என்று மறந்தும்‌ கூறாதவர்‌, 
அகம்‌ 78, 93 இரு பாடல்களில்‌ மகளிரின்‌ நுதலுக்கு இயற்கை 
யிலேயே நறுமணம்‌ உண்டு என இயம்புவது வியப்பினைத்‌ 
தருகிறது. 


காலம்‌ : அகநானூற்றில்‌ 'உலகுடன்‌ இரிதரும்‌ பலர்‌ 
புகழ்‌ நல்லிசை வாய்‌ மொழிக்‌ கபிலன்‌” (78) எனப்‌ பாடுவ 
தால்‌, அவரை அடுத்து வாழ்ந்தவர்‌. தலையாலங்கானத்துச்‌ 
செருவென்ற நெடுஞ்செழியன்‌, உக்கிரபெருவமுதி காலத்‌ 
தவர்‌. கி.பி. 2 ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதி எனலாம்‌. 


இலக்கிய ஆர்வலர்க்கு, இவர்‌ ஒரு பெரும்‌ புலவர்‌; சைவ 
சீலர்க்கு, ஒரு சமயப்‌ பெரியார்‌: உரையாசிரியர்கட்கு, ஒரு 
முன்னோடி. 

சீ, கோவூர்‌ கிழார்‌ : 
பெயரும்‌ மரபுப்‌ பெயரும்‌ 
பகம்‌: “தேவரும்‌ விரும்பு 


இயற்‌ பெயர்‌ தெரிய இல்லை. ஊர்ப்‌'. 
சேர்ந்தே அமைந்த பெயார்‌. பிறப்‌ 
௦ வி ம்‌ சேவருஞ்‌ சிறப்புடைக்‌' கோவூர்‌. 
இது 'சோணாட்டின்‌ கண்‌ உள்ளது எனக்‌ -கருதுவர்‌ கார்‌ 
மேகக்‌ கோனாரும்‌, அப்பா த்துரையாரும்‌. தொண்டை நாட்‌ 
டில்‌ குன்றத்தூர்‌ அருகில்‌ உள்ளது என்பார்‌ அவ்வை. துரை 


மது. ச. விமலானந்தம்‌ 83 


சாமிப்‌ பிள்ளை. வேளாண்மரபினர்‌. சோழமன்னர்களால்‌ 
புரக்கப்‌ பெற்றவர்‌. 


பாடியன : நற்றிணையில்‌ 1; குறுந்தொகையில்‌ 1; 
புறநானூற்றில்‌ 15; திருவள்ளுவ மாலையில்‌ 1, ஆக 18, 


இவரது வாழ்வு, பிறர்க்கென முயலும்‌ பெருவாழ்வாகும்‌, 
நெஞ்சம்‌ உணர்ந்ததைக்‌ கொஞ்சமும்‌ அஞ்சாது கூறி 
அரசர்க்கு அறிவுரை புகட்டித்‌ திருத்தும்‌ ஆர்வலர்‌-ஆற்றலர்‌. 
நடுநிலை பிறழாத நேர்மையாளர்‌. அரசுகளின்‌ அறிவுரை 
யாளர்‌ என்றே இயம்பிவிடலாம்‌. 


செயற்றிறம்‌ : இவர்‌ காலத்தில்‌ உறையூரைத்‌ தலைநக 
ராக வைத்துச்‌ சோணாட்டின்‌ ஒரு பகுதியை ஆண்டவன்‌ 
நெடுங்கிள்ளி. புகாரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு ஆட்சி 
புரிந்தவன்‌ கிள்ளிவளவன்‌; இவன்தம்பி நலங்கிள்ளி, புகார்ச்‌ 
சோழார்க்கும்‌ உறையூர்ச்‌ சோழர்க்கும்‌ அடிக்கடி போர்‌ 
நிகழ்ந்தன. அப்போதெல்லாம்‌ கோவூர்‌ கிழார்‌ இடைநின்று 
சந்து செய்த திறம்‌ வியந்து பாராட்டற்‌ பாலது. 


அரசுரிமை குறித்து நலங்கிள்ளியுடன்‌ மலைந்து உலைந்து 
அவூரினுட்‌ சென்று கதவடைத்திருந்தான்‌ நெடுங்கிள்ளி. 
நலங்கிள்ளி முற்றுகையிட்டான்‌. அப்போது கோவூர்கிழார்‌ 
நெடுங்கிள்ளியிடம்‌ சென்று, அவன்‌ செயலால்‌ ஆவூர்‌ மக்கள்‌ 
படும்‌ அவதிகூறி, “அறமாயின்‌ திறந்திடுக' “மறமாயின்‌ 
போரிடுக' எனத்‌ தெருட்டினார்‌. நெடுங்கிள்ளி ஆவூர்‌ விடுத்து 
உறையூர்‌ புகுத்திருந்தான்‌. தொடர்ந்து சென்று நலங்கிள்ளி 
உறையூர்‌ முற்றினன்‌. மீண்டும்‌ புலவர்‌ தலையிட்டு, “எவர்‌ 
தோற்பினும்‌ இழுக்கு நேர்வது சோழர்‌ குடிக்கே' எனத்‌ 
தெளிவுபடுத்திப்‌ போரை நிறுத்தினார்‌. 


ஒருமுறை நலங்கிள்ளியிடம்‌ பரிசில்‌ பெற்ற இளந்தத்த 
னார்‌ எனும்‌ புலவர்‌ நெடுங்கிள்ளியை நாடிச்‌ செல்ல, அவனோ 
இவரை த்‌ தன்‌ பகைவனிடமிருந்து ஒற்‌ றாய்‌ வந்ததாகக்‌ கருதிக்‌ 
கொல்லத்‌ துணிந்தனன்‌. அப்போதும்‌ புலவர்‌ சென்று 
பிறர்க்குத்‌ தீதறியாப்‌ பரிசில்‌ வாழ்வினை விளக்கிப்‌ புலவரை 
விடுவித்தார்‌. 


நலங்கிள்ளியின்‌ தமையன்‌ கிள்ளிவளவன்‌ தம்‌ பகைவ 
னான உறையூர்ச்சோழர்க்கு உறுதுணை புரிந்த மலையமான்‌ 
இருமுடிக்காரியின்‌ மக்களை யானைக்‌ காலில்‌ இட்டுக்‌ கொல்ல 


84 த்மிழ இலக்கிய வரலாறு 
முனைந்தான்‌. அப்போதும்‌ சென்று தப்பேதும்‌ நிகழாது 
காத்தார்‌. 


பெருமை : மன்னர்கட்கு ஒற்றுமையின்‌ உயர்வினை நல 
முடன்‌ ஓதி நன்மையுறச்‌ செய்த நல்லிசைப்‌ புலவோரில்‌ தலை 
யாயவர்‌. சினந்து சீற்றமுடன்‌ மலையும்‌ மன்னர்களையும்‌ 
சொன்னயத்தால்‌ சினம்‌ ஆறிச்‌ சிந்தை தெளியுமாறு செய்யும்‌ . 
சொற்றிறம்‌ வல்லவர்‌. எல்லோரும்‌ ஒற்றுமையுடன்‌ இன்‌ 
புற்றிருக்க நினைக்கும்‌--செயல்படும்‌ கொள்கையர்‌. 


காலம்‌ : கபிலபரணர்‌ முதியராய்த்‌ திகழ்ந்தகாலை இவர்‌ 
இளைஞர்‌. ' இவர்‌ பாடிய கிள்ளி வளவனை, நக்கீரர்‌ அக 
நானூற்றில்‌ பாடியுள்ளதால்‌ அவர்‌ காலத்தவரே இவர்‌ 
எனலாம்‌. இக்‌ கிள்ளிவளவன்‌ மணிமேகலை காலத்தவன்‌. 
சிலம்பு, (கண்ணகி விழாவின்போது வருகை புரிந்த இலங்கை 
கயவாகு: கி.பி. 135-160) காலத்தது. சிலம்பினை ஓட்டி 
எழுந்தது மேகலை. எனவே கிழாரின்‌ காலம்‌ இ. பி. 2 ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ இடைப்‌ பகுதியாகும்‌. 

பாநலம்‌ : திட்ப நுட்பமும்‌, உள்ளத்தை ஈர்க்கும்‌ சொல்‌ 
லாட்சியும்‌ சோழர்கள்‌ வரலாறு உணர்த்தியும்‌ அமைகின்‌ றன, 
வீரமும்‌ ஈரமும்‌ மிக்கு இருசுவை தழுவன. சோறு, நீர்‌ 
இரண்டினையும்‌, “இருமருந்து'; வண்டினை “அறுகாற்‌ பறவை” 
எனச்‌ சிறப்பிக்றொர்‌, 'உவமை அழகு உளம்‌ கவர்வனவாம்‌. 
பசியால்‌ நலிந்து மெலிந்து விலா எலும்பு தோன்றும்‌ பாணர்‌ 
கட்கு, தோல்‌ உரித்த உடும்பும்‌ மெல்லிய கோலால்‌ 


தொடுத்த உடுக்கைக்கு, நாராசத்தால்‌ கோத்த ஆமையும்‌ 
உவமை கூறப்பெற்றுள. 


சிறப்புடை மரபிற்‌ பொருளும்‌ இன்பமும்‌ அறத்து வழிப்‌ 
படுஉம்‌'; மென்மையின்‌ மகளிர்க்கு வணங்கி வன்மையின்‌ 
ஆடவர்ப்பிணிக்கும்‌ பீடுகெழு நெடுந்தகை”; “தைத்திங்கள்‌ 
தண்கயம்‌ போல', போன்றன நினைவின்‌ நின்ற நல்லுரை 
களாம்‌. நற்றிணையில்‌ வரும்‌ உள்ளுறை, நயம்‌ மிக்கது. சிறு 
குடிப்‌ பண்ணனையும்‌ ௪றப்பித்துள்ளார்‌. 


5. மாமூலனார்‌ புகழ்‌ சான்ற புலவர்‌. அந்தணர்‌, யோதி 
களாய்‌ உபாயங்களால்‌ முக்காலமும்‌ உணர்ந்த மாமூலர்‌ 
முதலியோர்‌' என நச்சினார்க்கினியா்‌ தொல்காப்பிய பத்னி 
யில்‌ உரைத்திலான, இவர்‌ பெருமையும்‌ இவர்‌ முக்காலமும்‌ 
அறிந்த யோகி என்பதும்‌ தெளியலாம்‌. வெர்‌ இயற்‌ பெய 


மது. ச. விமலானத்தும்‌ 85 


மூலன்‌; பெருமை கருதி 'மா' எனும்‌ அடையும்‌, புலமைச்‌ 
சிறப்பு கருதி “ஆர்‌” விகுதி தந்தும்‌ அழைப்பாராயினர்‌. 


பரடியன : நற்றிணையில்‌ 2; குறுந்தொகையில்‌ 4, அகத்‌ 
தில்‌ 26,. திருவள்ளுவ மாலையில்‌ *அறம்பொருளின்பம்‌ 
வீடென்னும்‌...” எனும்‌ பாடலுமாக 30 பாக்கள்‌. நற்றிணை 
75ஆம்‌ பாடல்‌ தவிர, பிற எல்லாம்‌ பாலைத்‌ திணை பற்றி 
யனவே என்பது குறிப்பிடத்தக்கது. 


பாடற்‌ பாங்கு: இவர்‌ யோகியரேயாயினும்‌, அகப்‌ 
பொருளை அனுபவித்தவர்களைக்‌ காட்டிலும்‌, சுவை மிக-- 
இன்பம்‌ பெருக--தெள்ளிதின்‌ கட்டுவது கண்டு திகைப்பே 
ஏற்படுகின்றது. அன்றியும்‌ அகப்பாட்டிலும்‌ புறச்‌ செய்திகள்‌ 
ஒவ்வொரு பாட்டிலும்‌ தவறாது உரைத்தே செல்கின்றார்‌. 
இஃது இவரின்‌ தனித்‌ தன்மை, இவரை ஒரு “வரலாற்றுப்‌ 
புலவர்‌' என்றே இயம்பிவிடலாம்‌. 


வரலாற்று ஒளி: கரிகாற்‌ சோழனோடு கோவில்‌ வெண்‌ 
ணிப்‌ (தஞ்சை மாவட்டத்தில்‌ உளது) போரிட்டுத்‌ தோற்ற 
பெருஞ்சேரலாதன்‌ புறப்‌ புண்ணுக்கு நாணி வடக்கிருத்தலும்‌, 
அதனை அறிந்த அவனது தட்புடைப்‌ புலவோரும்‌ உடனி 
ருந்து உயிர்த்தமை (அகம்‌ 55); அவனே மாந்தை முற்றத்து 
நிதி குவித்து இரவலர்க்கு ஈந்தது (127); சந்திரகுப்தன்‌ 
மகன்‌ துளு என்பவன்‌ துளு நாடு நிலை நாட்டியது (15); 
மத்தி என்பவன்‌, எழினி என்பானுடைய பல்லைப்‌ பிடுங்கி 
வெண்மணி (நாகப்பட்டினத்தருகில்‌ உளது) வாயிற்‌ கதவில்‌ 
அழுத்தி வைத்தது (211); பெருஞ்சோற்று உதியஞ்‌ சேரல்‌ 
பாரதப்‌ போரில்‌ சோறு அளித்த ஞான்று கூளிச்‌ சுற்றம்‌ 
சூழ்ந்திருந்தமை (242); (சேர நாட்டு) மோகூரில்‌ புதிய 
மோரியரின்‌. தேருருள்‌ குறைத்தமை (251); வடுகரின்‌ ஆர 
வாரம்‌ (281); வடுகர்‌ மூனையிற்‌ கட்டி என்பவனது நாட்டை. 
குறிப்பிட்டது (குறுந்‌-11); சேரனது கழுமலத்தைச்‌ சோழன்‌ 
வென்றது (தற்‌. 14) (பொதினி-பழநி) நகர்க்கண்‌ இருந்து 
நெடுவேள்‌ ஆவி ஆட்சி புரித்தது; (அகம்‌. 1), வேங்கட 
மலைத்‌ தலைவன்‌-கள்வர்‌ கோமான்‌ புல்லி பற்றி (61) . மூவேத்‌ 
தர்கள்‌ வடவேங்கடத்தை காத்துப்‌ போற்றியமை, அங்கே 
இருந்து நாடு காத்தோர்‌ புல்லி, நன்னன்‌, கண்ணன்‌ எழினி, 
தானைத்‌ தலைவர்கள்‌ அதியன்‌, அன்னன்‌, பாணன்‌, கட்டி 
போன்றார்‌ எனக்‌ குறிப்பிடுறொர்‌. இமயவரம்பன்‌ நெடுஞ்‌ 
சேரலாதன்‌ இமயத்தில்‌ வில்‌ பொறித்தமை; அதியமான்‌ 
அஞ்சி பகைவர்க்கு அஞ்சி ஒளிந்தது (115). இப்படி ஒவ்‌ 


86 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வொரு பாட்டிலும்‌ ஏதாவது இயம்பியே செல்கிறார்‌. மழவர்‌, 
கோசர்‌, நந்தர்‌, மெளரியர்‌, வடுகர்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
வரலாற்றுக்குப்‌ பெருந்துணை புரிவன. 

துண்டு துண்டான இவ்‌ வரலாற்று நறுக்குகள்‌, தமிழக 
வ்ரலாற்றினுக்கு உறுதுணையாகும்‌ உறுதியான சான்றுகள்‌ 
ள்ன்றுணரவேண்டும்‌. அதனை நல்கிய மாமூலனாரையும்‌ மற 
வாது போற்றல்‌ நம்‌ கடன்‌. - | 


இந்திய வரலாற்றில்‌ நந்தர்கள்‌ பற்றியும்‌ அடுத்து 
மோரியர்‌ பற்றியும்‌ பேசுவர்‌. அவ்விருவர்‌ பற்றியும்‌ நம்புலவர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. மோரியர்கள்‌ வடுகர்களின்‌ துணைக்கொண்டு 
வேங்கட மலை வழியாகத்‌ தமிழகம்‌ போந்தனர்‌. கோசர்களும்‌ 
அவ்வழியே வந்து தம்‌ நீண்ட நாட்‌ பகைவனாகிய மோகூர்‌ 
மன்னனை மலைந்தனர்‌. இவற்றை வேங்கட மலை அரசன்‌ 
புல்லியின்‌ ஆதரவுக்குரிய மாமூலனார்‌ நேரிற்‌ கண்டறிந்‌ 
திருக்கக்கூடும்‌ வாய்ப்பும்‌ உளது. 

அங்ஙனம்‌ படை எடுத்த மோரிய அரசன்‌ பிம்பிசாரன்‌ 
எனத்‌ தெரிகிறது. அவன்‌ காலம்‌: கி.மு. 300-272 ஆகவே 
"மாமூலனார்‌ காலமும்‌ அதனை ஒட்டிய காலம்‌ எனலாம்‌. 
வரலாற்று விற்பன்னர்‌ திரு. K. A. நீலகண்ட சாஸ்திரியார்‌, 
மாமூலனார்‌ பற்றிக்‌ குறிப்பிடுவது காண்க : 


‘Mamulanar himself makes further references to the 
Mauryas strongly tinged with mythology of the concept 
of chacravarti-the wheel emperor. But these need not 
detain us or detract from the value of the specific histo- 


rical references in Mamulanar (A History of South 
India-P. 89) 


இத்தகு விலைமதிக்கவொண்ணா வரலா ற்றுக்‌ கருவூலங்‌ 
களை வாரி வழங்கிச்‌ சென்‌ ற மூவரை, மாமூலனார்‌ என்னாமல்‌ 
பின்‌ என்னென்பது? அவருக்குத்‌ தலை வணங்குவோம்‌. 
அவர்‌ துணைகொண்டு தமிழக வரலாற்‌ றினைப்‌ புதுக்கி 
எழுதுவோம்‌. 


6. பொன்முடியார்‌ : பெண்பாற்‌ புலவர்‌. 
பாடும்‌ புலவர்‌ (க ard). அரிசில்கிழாரின்‌ அரிய நண்பர்‌. 
இருவரும்‌ இணை ந்தே “தகடூர்‌ யாத்திரை எனும்‌ போரிலக்‌ 
கியத்தை யாத்துள்ளனர்‌. ஒருபகுதியைப்‌ பொன்முடியார்‌ 
பாட, மறு பகுதியை அரிசில்கிழார்‌ பாடியுள்ளார்‌ என்பர்‌. 


போரினைப்‌ 


ண! 


மது. ச. விமலானந்தம்‌ 87 


தகடூர்‌ நகர்‌ பற்றிய வருணனை பொன்முடியாருடையது. 
(தொல்‌. புறத்திணை இயல்‌. 8,12சூ. நச்சர்‌ உரை). இதன்‌ 
பின்னரே இது குறித்து, சேரன்‌, தகடூர்‌ எறிந்த பெருஞ்சேரல்‌ 
இரும்பொறை எனப்பட்டான்‌. 


ஊரும்‌ பேரும்‌ : இவர்‌ மறக்குடியில்‌ பிறந்தவர்‌. குடிப்பண்‌ 
பிற்கேற்ப முடிவேந்தர்‌ களச்செயல்‌ பாடும்‌ இயல்பினர்‌. 
சேரநாட்டுக்‌ குட்டநாட்டின்‌ வடபகுதியில்‌ பொன்முடி 
நல்லூர்‌ எனும்‌ ஊர்‌ உளது. இதுபோது அது வெள்ளாத்திரி 
என வழங்குகிறது. இவ்வூரால்‌ இவருக்குப்‌ பெயர்‌ வந்ததா? 
அல்லது இவர்‌ பெயரால்‌ (காக்கைப்‌ பாடினியார்‌ ஊரினைக்‌ 
காக்கையூர்‌ எனச்‌ சேரநாட்டவர்‌ வழங்குதல்‌ போல) ஊர்‌, 
பெயர்‌ பெற்றதா எனத்‌ தெரியவில்லை. 


இவர்‌ இயற்பெயர்‌ தெரிந்திலது. இவர்‌ அருமை 
பெருமையுணர்ந்து அரசர்‌ யாரேனும்‌ பொன்முடி அளித்‌ 
திருக்கலாம்‌ எனக்‌ கருதுவர்‌ தமிழ்த்‌ தாத்தா உ.வே.சா. 
அவர்கள்‌ இவரது முடி, பொன்போல்‌ நிறம்‌ பெற்றிருந்த 
தால்‌ இப்படி அழைத்தனரா? 


பாடியன : புறநானூற்றில்‌ 299, 310,' 312 மூன்று 
பாடல்கள்‌ மட்டுமே, சங்க இலக்கியத்துள்‌ காணப்படு 
தின்றன. மூன்றே என்றாலும்‌, மூன்றும்‌ மும்மணிகளாக 
மிளிர்கின்றன. திருவள்ளுவ மாலையில்‌, *கானின்ற தொங்க 
லாய்‌...” எனும்‌ வெண்பா இவர்‌ பெயரில்‌ உளது. 


பாடல்‌ சிறப்பு : மறக்குல மூதாட்டி ஒருத்தி கூற்றாக இவர்‌ 
பாடிய பாடல்‌, கடமை உணர்த்தும்‌ ஒண்மையது; ஒவ்‌ 
வொருவரும்‌ உணர வேண்டிய தன்மையது: 


ஈன்றுபுறந்‌ தருதல்‌ என்தலைக்‌ கடனே ! 

சான்றோன்‌ ஆக்குதல்‌ தந்தைக்குக்‌ கடனே ! 

வேல்‌ வடித்துக்‌ கொடுத்தல்‌ கொல்லற்குக்‌ கடனே ! 

நன்னடை நல்கல்‌ வேந்தர்க்குக்‌ கடனே ! 

ஒளிறுவாள்‌ அருஞ்ச மம்‌ முருத்கிக்‌ 

களிறு எறிந்து பெயர்தல்‌ காளைக்குக்‌ கடனே ! 
(புறம்‌ 312) 


நாடு-வீடு தொடர்பும்‌, இரண்டும்‌ ஏற்றமுற அடிப்படையான 
கடப்பாடுகளையும்‌ இதில்‌ உணரலாம்‌. உவமை, எளிமையும்‌ 
இனிமையும்‌ மிக்கவை. அலங்காரமில்லா த-உழுந்தஞ்சக்கை 
உண்ட சிற்றரசரின்‌ குதிரைகள்‌, அஞ்சாமல்‌ பகைவர்‌ 


88 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சேனையின்‌ ஊடே ஊடுருவிப்‌ பாய்ந்து செல்வது, கடல்‌ அலை 
களைக்‌ கிழித்துக்‌ கொண்டு செல்லும்‌ தோணியைப்‌ போன்‌ 
றுளதாம்‌. பேரரசரின்‌ அலங்காரமிக்க--நெய்‌ அளாவிய 
கவளம்‌ மாத்திய குதிரைகள்‌ போரினுக்கு அஞ்சிப்‌ பின்னிட்டு 
சும்மா இருந்தமை, அணங்குடை முருகன்‌ கோட்டத்தில்‌ 
விலக்கு காரணமாகக்‌ கலன்களைத்‌ தொடாது வாளாது 
நின்றது போன்றதாம்‌. அற்புதமான அரிய உவமை! (299) 


7. அவ்வையார்‌ : தாய்‌ என்பது, பொருள்‌; பாண்குடி 
யினர்‌. கொங்குநாட்டுத்‌ தகடூர்‌ அதியமான்‌ அவைப்புலவர்‌ - 
உயிர்‌ நண்பர்‌. சிறுவர்‌ முதல்‌ பெரியவர்‌ வரை, கற்றோர்‌ 
கல்லார்‌ அனைவர்‌ வாயிலும்‌ புகுந்து புறப்பட்டு வரும்‌ அமுதப்‌ 
பெயர்‌ அவ்வை ஆகும்‌. “அவ்வை வாக்கு, தெய்வ வாக்கு” 
என்றேத்தப்படுவது. 


பாடியன : எட்டுத்‌ தொகையுள்‌, நற்றிணை, குறுந்‌ 
தொகை, அகம்‌, புறம்‌ நான்கனுள்‌ முறையே 7, 15, 4, 33 
பாடல்கள்‌ மொத்தம்‌ 59. 


பாடப்பட்டோர்‌ : அதியமான்‌ நெடுமானஞ்சி, அவன்‌ 
மகன்‌ பொகுட்டெழினி, தொண்டைமான்‌, சேர்மான்‌ மாரி 
வெண்கோ, நாஞ்சில்‌ வள்ளுவன்‌, சோழன்‌ இராச சூயம்‌ 
வேட்டபெருதற்கிள்ளி, பாண்டியன்‌ : கான்பேரெயில்‌ கடந்த 
உக்கிர பெருவழுதி. அதியமானைப்‌ பரணரும்‌ பாடியுள்ளார்‌; 
அவ்வை, அவர்‌ மகன்‌ பொகுட்டெழினியையும்‌: பாடியுள்‌ 
ளார்‌; ஆகலின்‌ பரணரின்‌ முதுமைக்‌ காலத்தில்‌ “வாழ்ந்த 
வராகலாம்‌.' அதியன்‌ நல்கிய நெல்லிக்கனி உண்டவரா 
யிற்றே! 


அழுக்காறு கொண்டு போரிட முனைந்த தொண்டை 
மானிடம்‌ தூதாகச்‌ சென்று சமத்காரமாக, “இவ்வே பிலி 
யணிந்து...” எனப்‌ பேசிப்‌ போரினைத்‌ தவிர்த்தார்‌. மலைந்து 
வத்த மலையமான்‌ திருமுடிக்காரியைத்‌ தெருட்டியும்‌ கேளாது 
தோற்றுப்‌ பின்‌, சேரமான்‌ பெருஞ்சேரல்‌ இரும்பொறையின்‌ 
துணைகொண்டு தகடூரைத்‌ தாக்கித்‌ தகர்த்தான்‌. அதியன்‌ 
மறைவுக்கு இரங்கி அவ்வை பாடிய கையறு நிலை, கவிதை 
யுலகில்‌ பொன்னெழுத்துக்களால்‌ பொறிக்கப்பட த்தக்கது. 
அதுபோன்றே சோழன்‌ பெரு நற்கிள்ளி, சேரமான்‌ மாரி 
வெண்கோ, பாண்டியன்‌ உக்கிர பெருவழுதி மூவரும்‌ ஒருங்‌ 
கிருந்த அரிய காட்சியினை அற்புதப்‌ பாடலாக வடித்துள்ளார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 89 


“நீலமணிமிடற்று ஒருவன்‌ போல மன்னுகபெரும' 
யானை தன்‌ கோட்டிடை வைத்த கவளம்‌ போல” என்பன 
போன்றன இதயம்‌ மறவா இலக்கிய வாசசங்களாம்‌. வள்ளு 
வம்‌ பற்றி, அணுவைத்‌ துளைத்தேழ்‌ கடலைப்‌ புகட்டிக்‌ 
குறுகத்‌ தறித்த குறள்‌' என்ற வைர வாசகமும்‌ யாரே மறக்க 
இயலும்‌! 


தமிழ்‌ இலக்கிய வர்லாற்றில்‌ அவ்வையார்‌ பஃராக 
அமையக்‌ காணலாம்‌. சங்க காலத்தில்‌, சங்கம்‌ மருலிய காலத்‌ 
தில்‌, சோழர்‌ காலத்தில்‌, பிற்காலத்தில்‌ என: நால்வர்‌ இருந்த 
தாகக்கொள்ளலாம்‌. இங்ஙனம்‌ பின்வந்தோர்‌ இவர்‌ பெயரைச்‌ 
சூட்வெதில்‌ ஆர்வம்‌ காட்டியபைடி கொண்டு, இவர்‌ அருமை 
யெருமை யுணரலாம்‌. 


அவ்வைப்‌ பாட்டி பற்றிப்‌ பல கதைகள்‌ வழங்குகின்‌ றன. 
பாரி மகளிர்க்கு மணம்‌ முடிக்க முயன்றது முதல்‌, “சுட்ட 
பழம்‌ வேண்டுமா' ‘சுடாத பழம்‌ வேண்டுமா' என முருகன்‌ 
கேட்டு அறிவு கொளுத்தியதுவரை, சுவையான பல கதைகள்‌ 
சுற்றிச்‌ சுழல்கின்றன. சில கற்பனையாகவும்‌ உள்ளன. 


“ஒன்றாகக்‌ காண்பதே காட்சி... “கல்லா ஒருவனை 
யான்‌ கற்றாய்‌ என்றேன்‌...'' 'வேழமுடைத்து மலைநாடு, 
மேதக்க சோழவளநாடு சோற்றுடைத்துப்‌ பூழியர்‌ கோன்‌ 
தென்னாடு முத்துடைத்துத்‌ தெண்ணீர்‌ வயற்‌ ஜறொண்டை 
நன்னாடு சான்றோர்‌ உடைத்து' “கற்றது கைம்மண்ணளவு 


கல்லாதது உலகளவு... ; “அரிது அரிது மானிடராதல்‌ அரிது”; 
“பார்த்தாவுக்கேற்ற பதிவிரதை...'; 'தண்ணீருங்‌ காவிரி3யே...'; 
பர்த்தசபை நூற்றெர்ருவர்‌...'; 'கொடியது, இனியது, பெரி 
யது, அரியது கேட்கின்‌...'; “ஈதலறம்‌...'; “தாயோடு அறு 


சுவைபோம்‌, தந்தையோடு கல்விபோம்‌'; 


சங்கம்‌ மருவிய கால அவ்வை, பாரிமகளிர்‌ அங்கவை-- 
சங்கவைக்கு மணம்‌ முடித்தவார்‌, சோழர்கால அவ்வை, ஆத்‌ 
. இச்சூடி, கொன்றை வேந்தன்‌, மூதுரை, நல்வழி பாடியவர்‌. 
பிற்கால அவ்வை, விநாயகர்‌ அகவல்‌, “ஞானக்குறள்‌' 
பாடியவர்‌ என்றாலும்‌, அறிஞர்‌ உலகில்‌ அதியன்‌ அவ்வை 
யும்‌; பாமரர்‌ உலகில்‌ ஆத்திச்சூடி போன்ற நீதிநூல அவ்வை 
யுமே சறந்தொளிர்கின்‌ றனர்‌. அப்படி, அவ்வை எனும்‌ 
பெயர்‌, மிகச்‌ சாதாரண வீட்டுச்‌ சொல்லாகிப்‌ பழக்கத்தில்‌ 
பயின்று வருகின்றது. 


90 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அகமும்‌ புறமும்‌-அதன்‌ சிறப்பும்‌ 


சங்க இலக்கியம்‌ அகம்‌, புறம்‌ எனும்‌ இரு பெரும்‌ 
பிரிவில்‌ அமையும்‌. சங்கச்‌ சான்றோர்‌, தம்‌ செய்யுளுக்குப்‌ 
பொருளாக மக்கள்‌ வாழ்வினை அமைத்தபோது, அதனை 
அகத்திணை, புறத்திணை என வகுக்கலாயினர்‌. அகம்‌ 
என்பது, கா தடுலாமுக்கத்தைதயும்‌; புறம்‌ என்பது 
போர்‌ முதலான : பிற ஒழுக்கங்களையும்‌ குறிக்கும்‌, 
முன்னது வீட்டு வாழ்வினையும்‌ (Home), பின்னது 
வெளியுலக - நாட்டு வாழ்வினையும்‌ (Wo) உணர்த்தும்‌. 
இதனையே [௦ve-poetry; War-poetry; Esoteric-poetry and 
Exoteric poetry; Poetry” of Noumenon, Poetry of the 
henomenon என்பர்‌, இப்பகுப்பு இன்‌ தமிழுக்கே உரியது; 
ஏனைய மொழிகளிலெல்லாம்‌ எழுத்துக்கும்‌ சொல்லுக்குமே 
இலக்கணமாக அமைய, நந்தமிழில்‌ பொருளாகிய வாழ்வி 
னுக்கும்‌ இலக்கணம்‌ அமைந்துள்ள து. 


அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்ற மூன்றனுள்‌ அகத்தில்‌ 
இன்பமும்‌ புறத்தில்‌ ஏனை இரண்டும்‌ எடுத்தோதப்‌ படு 
கின்றன. இலக்கிய வழக்கில்‌ மட்டுமின்றி, உலகியல்‌ வழக்‌ 
கினும்‌ காதலையும்‌ வீரத்தையும்‌ பெரிதும்‌ போற்றி வந்தனர்‌ 
என்பது சங்கவிலக்யெங்களால்‌ அறியலாம்‌. ஆகலின்‌ சங்க 
இலக்கியம்‌ போல, வேறு எக்கால இலக்கியத்திலும்‌ காதலும்‌ 
வீரமும்‌ போற்றப்‌ பெறவில்லை எனலா ம்‌. இவையிரண்டையும்‌ 
இரு கண்களாக எண்ணினர்‌. கூர்ந்து நோக்கின்‌, வாழ்வே 
இவ்விரண்டில்தானே அடங்கி விடுகின்றது; வாழ்வாயெ 
காசின்‌ இரு பக்கங்களாக இவை இலங்குகின்‌ றன. திரேக்கப்‌ 
பெருங்‌ கவிஞர்‌ ஹோமர்‌ கூட, 


Two things greater than all things are 
One is Love and the other is War. 


என்று தானே இயம்பியுள்ளார்‌. காதலும்‌ வீரமும்‌ கட்டிப்‌ 
பிறந்த இரட்டைக்‌ குழந்தைகள்‌ (கலைஞர்‌ மு. கருணாநிதி). 


அகம்‌: “ஒத்த அன்பான்‌ ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ கூடு 
கின்ற காலத்துப்‌ பிறந்த பேரின்பம்‌, அக்கூட்டத்தின்‌ பின்னர்‌ 
அவ்விருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ தத்தமக்குப்‌ புலனாக 
இவ்வாறு இருந்தது எனக்‌ கூறப்படாததாய்‌, யாண்டும்‌ 
உள்ளத்‌ துணர்வே நுகர்ந்து இன்பம்‌ உறுவதோர்‌ பொருளா 
கலின்‌, அதனை அகம்‌ என்றார்‌.” (தொல்‌, அகத்திணை. சூ, ம, 


மது. ச. விமலானந்தம்‌ 9] 


நச்சர்‌ உரை) காதலர்‌ வாழ்வு, காலம்‌ இடம்‌ எனும்‌ பின்ன 
ணியில்‌, இயற்கைச்‌ சூழலில்‌ பல்வித ஒழுக்கங்களைக்‌ 
கொண்டு நிகழ்ந்தது. இதனையே முதல்‌, கரு, உரி என்‌ 
கிறது இலக்கெம்‌. நிலமும்‌ பொழுதும்‌ சேர்ந்தது முதல்‌; 
நிலம்‌ ஐவகையாகவும்‌, பொழுது ஆறுவகைச்‌ சிறுபொழுது, 
பெயரும்பொழுதுகளாக வகுக்கப்பட்டன. தெய்வம்‌ முதலான 
பதினான்கு பொருள்களும்‌ கரு. வாழ்வு நெறிக்கும்‌ 
வாழ்ந்த நிலத்துக்கும்‌ உள்ள உறவினை உணர்த்துவது உரி. 
கூடலும்‌ கூடல்‌ நிமித்தமும்‌ குறிஞ்சி, இருத்தலும்‌ இருத்தல்‌ 
நிமித்தமும்‌ முல்லை; ஊடலும்‌ ஊடல்‌ நிமித்தமும்‌ மருதம்‌; இரங்‌ 
கனலும்‌ இரங்கல்‌ நிமித்தமும்‌ நெய்தல்‌; பிரிதலும்‌ பிரிதல்‌ நிமித்‌ 
தமும்‌ பாலை. பாலை எனத்‌ தனி நிலம்‌ இல்லை; Desert ஐயும்‌ 
குறிக்காது. “முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ முறைமையிற்‌ றிரிந்து, 
நல்லியல்‌ பிழந்து, .நடங்குதுயர்‌ உறுத்துப்‌ பாலை என்பதோர்‌ 
படிவங்‌ கொள்ளும்‌” (சிலம்பு) நானிலம்‌ என்ற வழக்கு 
நோக்குக. இவ்‌ ஐவகை நிலமும்‌ அவ்வந்‌ நிலங்களில்‌ சிறப்‌ 
பாகக்‌ காணப்‌ பெற்ற மரம்‌-—மலர்களால்‌ பெயர்‌ பெற்றன. 
தொடக்கத்தில்‌ நிலத்தையும்‌ -- மக்களையும்‌ குறித்த இத்‌ 
திணைகள்‌, நாளடைவில்‌ மக்கள்‌ ஒழுக்கத்தினையும்‌ 
உணர்த்தின. 


புணர்தல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, இரங்கல்‌, ஊடல்‌ ஐந்தும்‌ 
“அன்பினைந்திணை' எனச்‌ சிறப்பிக்கப்படும்‌. இவற்றிற்குப்‌ 
புறமாக கைக்கிளை, பெருந்திணை அமைகின்றன. முன்னது 
ஒருதலைக்‌ காமம்‌; பின்னது பொருந்தாக்‌ காமம்‌, ஆக அன்‌ 
பினைந்திணையும்‌, அகப்‌ புறமான கைக்கிளை--பெருந்திணை 
இரண்டும்‌ சேர ௮௪ த்திணை ஏழு ஆகும்‌, 


புறம்‌: ஐந்து நிலத்துக்கும்‌ காதலைந்திணை வகுத்த 
அன்றையச்‌ சான்றோர்‌, பேரொழுக்கத்தினை வெட்சி, வாகை, 
வஞ்சி, உழிஞை, தும்பை எனப்பகுத்து அவற்றை முறையே 
குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ எனும்‌ ஐந்நிலத்‌ 
திற்கும்‌ புறவொழுக்கங்களாகப்‌ போற்றினர்‌. அவ்வந்நில 
மக்கள்‌ வாழ்விற்கு ஏற்ப இவை அமைகின்றன. இவற்றோடு 
புறப்‌ புறமாக காஞ்சித்திணை, பாடாண்‌திணை இரண்டும்‌ 
இணைய புறத்திணை ஏழு ஆகிறது. இவையிரண்டும்‌ அகத்தில்‌ 
அமையும்‌ கைக்கிளை--பெருத்திணை இரண்டுக்கும்‌ நேராகப்‌ 
புறத்தில்‌ அமைவன. இவை அவ்வக்‌ குழுக்கள்‌ சூடிய மலா்‌ 
களான்‌ பெயர்பெறுவன. இதனான்‌ அசவாழ்வும்‌, புறவாழ்வும்‌ 
அமைந்த சங்க மரபு அறியலாம்‌. 


92 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நுட்பமும்‌ ஒட்பமும்‌ 2: (இவ்விரு அக--புறப்பாடல்களில்‌ ஓர்‌ 
நுட்பம்‌ உணரப்பாற்று. அகப்பாடல்களில்‌ தலைவன்‌ தலைவி 
பெயர்கள்‌ சுட்டப்பெறா. இதனை, “மக்கள்‌ நுதலிய அகனைந்‌ 
இணையும்‌, சுட்டி ஒருவர்‌ பெயர்‌ கொளப்‌ பெறாஅர்‌' 
என்கிறது தொல்காப்பியம்‌. ஆகலின்‌ அகப்பாடல்கள்‌ 
அனைத்தும்‌ தனித்த சிலருக்குரியவாக அமையாது, சமுதாயம்‌ 
முழுமைக்கும்‌ உரியனவாக ஒளிர்கின்றன. புறப்பாடல்களில்‌ 
போர்‌ வீரம்‌ போன்ற பொருள்கள்‌ புகலப்‌ பெறுவதோடு 
அறமும்‌, அத்தோடு வீடும்‌ விளம்பப்படுகின்‌ றன. 


இவ்வுலகப்‌ பொருள்‌ அனைத்திலும்‌ இரு கூறு அமையு 
மாப்‌ போன்றே, வாழ்வும்‌ தனிவாழ்வு, பொது வாழ்வு எனும்‌ 
இரு நிலையில்‌ இயங்குகின்றது. அகவாழ்வு அழகு பெற 
அன்பும்‌ அமைதியும்‌ தேவை; அவற்றிற்குரியவள்‌ பெண்‌; 
எனவே அகப்‌ பொருளில்‌ பெண்ணுக்குத்‌ தலைமைப்பெருமை 
தரப்படுகிறது. புறவாழ்வு பீடுபெற அறிவும்‌ ஆற்றலும்‌ 
வேண்டும்‌; அவற்றை யுடையவன்‌ ஆண்‌; ஆகவே புறப்‌ 
பொருளில்‌ அவனுக்குத்‌ தலைமை அளிக்கப்படுகிறது. இவ்‌ 
வொட்பம்‌ ஈண்டு எண்ணற்பாலது. 


அகம்‌ புறம்‌ இரண்டில்‌ அகமே சங்கவிலக்கெத்தில்‌ 
அதிகச்‌ செல்வாக்குப்‌ பெற்றுளது. எட்டுத்‌ தொகையுள்‌ 
ஆறு அகம்‌ பற்றியன; முழுதும்‌ புறப்பாங்குடையது எனப்‌ 
படும்‌ பத்துப்‌ பாட்டில்‌ கூட மூன்று அகம்‌ சார்ந்தவை. இதி 
லிருந்து .சங்கத்‌ தமிழர்‌ அகத்தில்‌ கொண்டிருந்த ஆர்வமும்‌ 
அறியலாம்‌. அகம்‌ சிறக்க புறச்சூழல்‌ ஒரளவு துணைபுரிகிறது; 
. அகம்‌ சிறப்படையாவிடில்‌ புறம்‌ சிறக்க முடியாது; தனி 
மனிதன்‌ பண்பட்டால்‌ அன்றிப்‌ பொதுவாழ்வு பாங்குறாது, 
வீடு நன்கு அமைந்தால்‌ தானே நாடு நன்கு நிலை: பெற 
இயலும்‌; வேரின்றி வெளியே மரம்‌ வளமை பெறக்கூடுமா? 
மாந்தன்‌ பண்படுமிடம்‌ குடும்பம்‌, பயன்படுமிடம்‌ சமுதாயம்‌. 
எனவேதான்‌, எல்லாப்‌ பெண்பாற்‌ பெயர்க்கும்‌ ஆண்‌ பாற்‌ 
பெயருடைய அருந்தமிழில்‌ *இல்லாளுக்கு” ஏற்ற ஆண்பாற்‌ 
யெயரே இல்லை! காப்பியரும்‌, புறத்திணை இயல்‌ என்‌ ற ஒரே 
இயல்‌ ஒதுக்கியவர்‌, அகத்திணை, களவு, கற்பு என்ற மூன்று 
இயல்களில்‌ அகத்தின்‌ சிறப்பை உணர்த்துகிறார்‌. இதனான்‌, 
இரண்டிலும்‌ அகமே சிறந்ததெனத்‌ தெளியலாம்‌. அகம்‌ 
சிறவாமையினாலேயே கிரேக்க, ரோம்‌, எடப்திய நாகரிகங்கள்‌ 
அழிந்தன ! 


மது. ௪. விமலானந்தம்‌ 93 


இரண்டும்‌, வாழ்வின்‌ இரு கால்கள்‌; எந்த ஒரு கால்‌ 
இருந்தும்‌ பயனில்லை. ஒன்றின்றி ஒன்றில்லை. இருகண்‌; 
ஆயினும்‌ பார்வை ஒன்று; ஆனாலும்‌ வலக்காலும்‌ வலக்‌ 
கையும்‌ வளமை சான்றது போல, அகம்‌ உயர்ந்ததாக 
உணரப்‌ பெறுகிறது. அகம்‌ உணர்வையும்‌, புறம்‌ அறிவையும்‌ 
உணர்த்தும்‌; அகம்‌ உயிர்‌ போன்றது, புறம்‌ உடல்‌ 
போன்றது. உடலின்றி உயிர்‌ உருப்‌ பெறமுடியாது. 
உயிரின்றி உடல்‌ ஊடாட இயலாது. இரண்டும்‌ இணைந்ததே 
முழுவாழ்வு--நிறை வாழ்க்கை. நல்லவனாகவே இருந்தாலும்‌ 
பலனில்லை; சிறக்க முடியாது. வல்லவனாகவே விளங்கினா லும்‌ 
பயனில்லை; செழிக்க இயலாது. அன்பே மிகுந்த வாழ்வு 
அழியும்‌; அறிவே நிறைந்த வாழ்வு ஓழியும்‌. எனவேதான்‌, 
அகமும்‌ புறமும்‌ இணைந்து பிணைந்து பின்னிக்‌ கலந்த தமிழ்‌ 
நாகரிகம்‌ அழியாது ஒழியாது, மங்காது மறையாது திகழ்கிறது. 
இங்ஙனம்‌ அகம்‌ புறம்‌ எனக்‌ கூறு படுத்தி, வாழ்வையே 
வரையறுத்து விட்ட தமிழன்‌ திறம்‌ வியந்து செயல்‌ மறந்து 
பாராட்டற்பாலது. 


சங்க இலக்கியச்‌ சால்பு 

சங்க நூற்களுக்கென தனித்த சில சிறப்புக்கள்‌ உள. 
அவையாவன : 1) முதல்‌ இரு நூற்றாண்டுகளில்‌ சங்கத்தால்‌ 
ஆய்ந்தெடுக்கப்‌ பெற்ற பொறுக்கு மணிகளின்‌ ஒரு சிறு 
பகுதியே சங்க இலக்கியம்‌ எனப்படுகிறது; இச்‌ சிறு த:களே, 
பிறமொழிகளின்‌ முழு இலக்கியத்தை அளவிலும்‌ அருமை 
யிலும்‌ ஒத்துளது என்றால்‌, நம்‌ சங்கலிலக்யெத்தின்‌ விரிவும்‌ 
வளமையும்‌ தெளியலாம்‌. 2) அனைத்தும்‌ தனிப்பாடல்கள்‌-- 
சில பாடல்கள்‌; (உரை நடையே இல்லை என்பது கவனிக்கத்‌ 
தக்கது) ஒவ்வொரு பாட்டையும்‌ வைத்துக்‌ கொண்டு ஒரு 
பெரும்‌ நூலோ, கட்டுரையோ தீட்டி விடலாம்‌. பெரிய கருத்‌ 
துக்களைச்‌ சிறிய பாவில்‌ பகர்வது; நிறைந்த பொருளைக்‌ 
குறைந்த சொல்லில்‌ கூறுவது. பெரும்‌ பாடல்களே, 
காப்பியங்களேோ காண்டலரிது; இத்‌ தன்மை புலமைப்‌ 
பொதுமையைப்‌ புலப்படுத்துறெது என்கிறார்‌ தெ. பொ. 
மீ. 3.) மலர்கள்‌ வடிவத்தால்‌ பல வகையின; வண்‌ 


1. There is in the Cankam age neither an epic nor 
any ‘longer ‘poem of that kind, towering head and 
shoulder over other poems. This absence of the epic is a 
symptom of the intellectual equality of the democratic 
cankam literature- Prof. T.P.M, 


94 தமிழ்‌ இலக்கிய வரலாறு . 


ணத்தால்‌ பல நிலையின; மணத்தால்‌ பல தரத்தன; குணத்‌' 
தால்‌ பல்‌ துறத்தன; அளவால்‌, அடியால்‌, அழகால்‌ பல்‌ 
பிரிவின. அதுபோலவே, சங்கப்‌ பாக்கள்‌, கருவாலும்‌ 
உருவாலும்‌, அடியானும்‌, அளவானும்‌, தன்மையாலும்‌ தகுதி 
யாலும்‌, தரத்தாலும்‌ திறத்தாலும்‌, கருத்தாலும்‌ காட்சி நலத்‌ 
தானும்‌ பல்‌ வகையின. 4) பர்டிய புலவர்கள்‌ ஒரு காலத்த 
. வரோ, ஒரு நிலையினரோ, ஒரு சமயத்தவரோ, கொள்கை 
யினரோ, தொழிலினரோ அல்லர்‌. அரசர்‌ (இளம்‌ பெருவமுதி, 
அறிவுடை நம்பி), அந்தணர்‌ (உருத்திரங்‌ கண்ணனார்‌), 
வணிகர்‌ (சாத்தனார்‌), வோளாளர்‌ (அரிசில்‌ கிழார்‌), குறவர்‌ 
(குறமகள்‌ இளயெயினி), மறவர்‌ (ஏனாதி நெடுங்கண்ணன்‌ ), 
முதலான பல்‌ பிரிவினர்‌; மருத்துவன்‌ (தாமோதரனார்‌), கணி 
யன்‌ (பூங்குன்றனார்‌) கொல்லன்‌ (அழிசி) கொத்தன்‌ (மோசிக்‌ 
கொற்றன்‌) கணக்காயன்‌ (தத்தன்‌), வண்ணக்கன்‌ (பேரி 
சாத்தனார்‌), உழவன்‌ (வெள்ளைக்‌ குடி நாகனார்‌), கூத்தன்‌ 
(உறையூர்‌ முதுகூத்தன்‌), சோதிடன்‌ (பக்குடுக்கை நன்‌ 
கணியார்‌) எனப்‌ பல்‌ தொழிலினர்‌; சைவன்‌ (நக்கீரர்‌), 
சைனன்‌ (உலோச்சனார்‌), சாக்கியன்‌ (இளம்‌ போதியார்‌); 
எனப்‌ பல்‌ நிலையினர்‌. ஆடவர்‌ பலர்‌, பெண்டிர்‌ சிலர்‌; இர 
வலர்‌ பலர்‌, புலவர்‌ சிலர்‌, பாடப்பட்டோரும்‌ ஒரே காலம்‌, 
இடம்‌, குலம்‌, நிலை, தொழிலினர்‌ அல்லர்‌. அனைவரும்‌ குழுமி 
அருந்தமிழன்னைக்குப்‌ பெருஞ்‌ சிறப்பு செய்கின்றனர்‌.” 
2) காலத்தால்‌, இடத்தால்‌, கருத்தால்‌ சிதறிக்‌ மெப்பினும்‌, 
ஓர்‌ இசையும்‌ மரபும்‌ கொண்டொளிர்கின்றன. இதை இன்ன 
முறையில்‌ எடுத்தோத வேண்டுமெனும்‌ வரம்புடையன. புல 
னெறி வழக்கு எனப்‌ பேசப்படுகிறது. 6) பிற்காலப்‌ பேரி 
லக்கியங்கட்கெல்லாம்‌ பேரூற்றாக விளங்குகின்றது; பின்‌ 
வத்த இலக்கியங்களாம்‌ சேய்கட்கு, சங்க விலக்யெம்‌ தாய்‌.” 


2. All are equal in the Temple of poetry, each in this 
turn offering the out-pouring of his heart the very life 
blood of Truth. All these personalities form into one unity, 
even as the waves of the ocean are one with its expanse; 
It has a personality of its own, representing the group 


mind and the group personality of the Sangam age—Prof. 
T.P.M. 


3. They are one of the influences which have contri- 
buted to mould the literature of the later Tamil. To-day 


they serve as the beacon lights to guide modern poesy in 
the Tamil land—Prof. S. Vaiyapuri pillai. 


மது. ௪. விமலானந்தம்‌ 95 


7) தமிழின்‌ திறமுணர்த்தும்‌ உயர்‌ தனிச்செம்மொழி 
.தமிழ்‌ என நிலை நாட்டும்‌ நீர்மையன இவ்விலக்யெங்களே. 
8) நம்‌ பண்டை நாகரிகமுணர்த்தும்‌ நந்தா விளக்கம்‌. 9) வர 
லாற்றுக்‌ கருவூலம்‌.* 10) மரம்‌ செடி. கொடி.கள்‌ தன்மையும்‌, 
விலங்குகளின்‌ வகையும்‌, உயிர்களின்‌ இயள்பும்‌: மிக்க ஓர்‌ 
அறிவியல்‌ களஞ்சியமாகக்‌ காட்சியளிக்கிறது. 11) இந்திய 
இலக்கியத்தின்‌ தலையூற்று என்கிறார்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ 
கா. அப்பாத்துரையார்‌. 12) தேச வரலாற்றுடன்‌ ஒன்றி 
வளர்ச்சியடைந்த இலக்கியத்தின்‌ தாயிலக்கியம்‌ எனவும்‌ 
இயம்புகின்‌ றார்‌. 13) செந்தமிழ்‌ எனத்‌ தமிழ்‌ வரம்பு கட்டி, 
அதனுக்கு இலக்கியமாகத்‌ திகழ்வது. 14) ஞாலத்தையே 
ஐந்திணையில்‌ அடக்கி, இடத்தை வரையறுத்து, காலத்தைப்‌ 
பகுத்து உணர்வுகளை வகுத்துச்‌ சொல்லும்‌ வளமையது. 
15) உலகின்‌ பல்வேறு மொழிகளில்‌ இலக்கியம்‌ தோன்றிய 
காலத்தை நோக்க, சங்க இலக்கியம்‌ தொன்மை மிக்கதாகத்‌ 
தோன்றுகின்றது; சங்க இலக்கிய காலத்தில்‌ உலகில்‌ இந்தியா 
வில்‌ வேறு எம்‌ மொழியிலும்‌ இலக்கியம்‌ தலையெடுக்கவில்லை 
எனின்‌, இதன்‌ பழமை தெளியலாம்‌. 16) பிற்காலப்‌ பெரும்‌ 
புலவர்களால்‌ போற்றி மேற்கொள்ளப்பட்ட பெருமையது; 
இதனோடொத்த இலக்கியத்தைப்‌ பின்‌ வந்த எவரும்‌ யாக்க 
வில்லையெனின்‌, சங்கவிலக்கியத்தின்‌ ஏற்றமும்‌ எட்டா நிலை 
யும்‌ எளிதுணரலாம்‌. 17) பிற்காலச்‌ சொற்‌ சாலமோ, உயர்வு 
நவிற்சியோ, செயற்கைப்‌ பொலிவோ, சிலேடைச்‌ சிலம்‌ 
பமோ, மடக்கு யமகம்‌ போன்ற செப்படி வித்தையோ இல்‌ 
லாதது. உள்ளதை உள்ளவாறு, தன்மை நவிற்சியாக 
உரைப்பது. பிற்கால இலக்கியம்‌ போன்ற வறட்சியும்‌ மலட்டுத்‌ 
தன்மையும்‌, பொய்மை நெஞ்சமும்‌ புலமைப்‌ பஞ்சமும்‌ 
பெற்றில்லாது வளமையும்‌ செழுமையும்‌ கொண்டது. 
18) முதல்‌ கருப்‌ பொருள்களான அரங்கில்‌, உரிப்‌ 
பொருள்களான உணர்வுகள்‌ செயற்படுகின்றன. இதனான்‌ 
நாடகப்‌ பாங்கு நிறைந்து விளங்குகின்றது.” 19) சமயச்‌ 


4. The first well-lighted epoch in the history of the 
Tami! land is that reflected in the literature of the Sangam 
the earliest stratum of Tamil literature now available— 
Prof. K. A. Neelakanta Sastri. 


ந. The description of nature accompanying it, serves as 
the stage for action in dramatic poetry and consists tWo of 
parts called முதற்‌ பொருள்‌ (the place and time) and கருப்‌ 
்‌ பொருள்‌ (the objects of environements)—Dr. Mu. Va. 


96 ... தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சார்பில்லாத - சான்றோர்‌ அனைவரானும்‌ சிறப்பிக்கப்‌ பெறும்‌ 
வேற்றுமை கடந்த பொதுமை இலக்கியமாகப்‌ பொலிகிறது. 
20) மனித உணர்வினை மாண்புற உணர்த்தும்‌ வகையில்‌ 
இயற்கை எடுத்தோதப்பட்டுள்ளது. எண்ணம்‌ பாதி இயற்கை 
பாதி என்ற முறையில்‌ இயற்கையின்‌ எல்லோராவாக 
இலங்குகின்றது இவ்விலக்கியம்‌.” 21) எல்லாப்‌ பொருளும்‌ 
இதன்பாலுள, இதன்கண்‌ இல்லாப்‌ பொருள்‌ எதுவுமில்லை 
எனுமளவிற்குக்‌ கருத்துக்‌ கடலாக-- வாழ்வின்‌ அனைத்து 
நிலைகளையும்‌ எடுத்தோதும்‌ கருத்துக்‌ கருவூலமாக, கலங்கரை 
விளக்கமாக இலங்குகிறது.' 22) எளிய இனிய நடையான்‌ 
இயன்றது; இதுபோது ஃரடு முரடான இலக்கியமாகத்‌ 
தோற்றுகிறது; இது நம்‌ குறையே தவிர அதன்‌ குறையன்று. 
28) பொற்கால இலக்கியம்‌ எனும்‌ பெருமைக்குரியது. 24) 
அரசியல்‌ குழப்பம்‌, அயலவர்‌ ஆட்சி, பல்லோர்‌ படையெடுப்பு 
இவற்றினுக்‌ கெல்லாம்‌ ஈடு கொடுத்துத்‌ திறமும்‌ தரமும்‌ 
மாறாதிருக்கும்‌ உயிர்ப்பாற்றல்‌ மிக்கது, 25) பழமை மிக்க 
தேயாயினும்‌ இளமைத்‌ திறத்தால்‌ என்றும்‌ புதுமை மிக்க 
தாய்ப்‌ பொலிவது. 26) காதல்‌ வீரம்‌ இரண்டினையும்‌ இரு 
கண்களாக-குறுக்கு நெடுக்கு இழைகளாகக்‌ கொண்டது. 27) 
கலைத்திறனும்‌ கட்டமைப்பும்‌ கட்டுக்கோப்பும்‌, தலையாய 
இலக்கியத்துக்குரிய சகவினும்‌ குறிப்பாற்றலும்‌ (தொனி) 
உடையது 28) இன்ப இலசக்கியம்‌--அறிவு இலக்கியம்‌ என்ற 
இரண்டும்‌ ஒன்றிய ஏற்றமுடையது. 29) வடமொழிக்‌ கலப்பு 
அருகியது; 2 விழுக்காடுச்கும்‌ இறைவானது, 30) உவமையணி 
ஒன்றையே உயிர்நாடியாக உடையது: (தேய்புரிப்‌ பழங்கயிறு 
போல; பலர்‌ கொள்‌ பலகை போல). 31) ஞாலம்‌ தழுவிய-- 
உலகம்‌ எனும்‌ உயரிய நோக்கும்‌, அத்துணை பேரும்‌ திகராம்‌ 
எனும்‌ பொதுமைப்‌ போக்கும்‌ மிக்கவை (யாதும்‌ ஊரே யாவரும்‌ 
கேளிர்‌). 32) மக்கள்‌ கவிதையாக மிளிர்வது; தனியொரு 
புலவனின்‌ காலமாகத்‌ திகழாது அனைவர்க்குமுரிய கூட்டுத்‌ 
திற இலக்கியமாகத்‌ திகழ்வது.” 38) அகம்‌ புறம்‌ எனும்‌ 


எனவவ வன வவ வை ய வைவ்‌ 


6. Description of nature are neither evocative nor releva- 
tive but are only frames for bright pictures of love or war or 
any other objects—Dr. Mu. Va. 


7. Itisa co-operative venture, perhaps an unconscious 
collective adventure in Poetry—Prof. T.P.M. 


மது. ச. விமலானந்தம்‌ 95 


அழகிய பகுப்பில்‌ அமைவது.“ 34) எளிமை, : இனிமை 
மிக்க சுருங்கிய சிறு சொற்களான்‌ ஆனமொழி நிலையது: 
சொற்கள்‌ மூன்று நான்கு எழுத்துக்களுக்கு மேற்படாதன. 
உருபு முதலியன இல்லாது தொகையாகவும்‌, அடைகள்‌ 
பெற்றும்‌ குறைந்த சொற்களில்‌ நிறைந்த பொருளைப்‌ புலப்‌ 
படுத்துவது. ஏற்ற சொல்லை உரிய இடத்தில்‌ வைத்து, 
பயனில்‌ சொல்லின்றி அமையும்‌ பான்மையது. 385) பொருட்‌ 
செறிவு மிக்கது. 36) நினைவில்‌ தங்கும்‌ நற்பகுதிகளைக்‌ 
(memorable Passages) கொண்டது.” 37) சுவை குன்றாப்‌ 
பொற்குவைகள்‌; எண்வகைச்‌ சுவையும்‌ பொதுளியவை. 
38) வாழ்வுக்கும்‌ சூழலுக்கும்‌ தொடர்பு படுத்திய இலக்கிய மர 
பினைக்‌ கொண்டது; பிற்காலத்‌ தமிழிலக்கியங்களுக்கோ, 
ஏனையமொழி இலக்கியங்களுக்கோ இச்சிறப்பு இல்லை. 
39) இறைமையும்‌ எழிலும்‌ மிக்கன. தொகை நூல்கள்‌ கடவுள்‌ 
வாழ்த்துக்களையும்‌, பாட்டு முருகாற்றுப்‌ படையையும்‌ முதற்‌ 
கண்‌ கொண்டுள. ஆறு, கடல்‌, மலை பற்றிய பாக்கள்‌, மேலை 
நாட்டுக்‌ கவிதைகளினும்‌ மிசவுள ; பரிபாடல்‌ ஒன்றே நின்ற 
சான்றாம்‌. 40) பெரும்பாலும்‌ உரையாடல்‌ (01/8/00ப6) 
போக்கில்‌ அமைவன்‌ ; தோழிக்கும்‌ தலைவிக்கும்‌, தலைவர்க்கும்‌ 
தோழிக்கும்‌ இப்படி உரையாடல்‌ முறையில்‌ உருப்பெற்றுள. 
41) மேலை நாட்டிலக்யெம்‌ போலாது, நீதிக்காகக்‌ கூறுவது 
போன்றுமில்லாது, இன்பத்தை யூட்டுவது என்ற நிலையுமின்றி 
இரண்டையும்‌ கூட்டிக்‌ குழைத்துத்‌ தரும்‌ ௮ற--இன்ப இலக்கி 
யங்களாக இலங்குகன்றன. 42) காலம்‌ பல கழியலாம்‌; 
சூழ்நிலை மாறலாம்‌; ஆனாலும்‌ அன்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
இசைந்தமைந்து இன்பமளிக்கும்‌ தற்காலத்‌ தன்மை 
(Modernity) கொண்டுள. “முன்னைப்‌ பழம்‌ பொருட்கும்‌ 
முன்னைப்‌ பழம்‌ பொருளாய்ப்‌ பின்னைப்‌ புதுமைக்கும்‌ 
பெயர்த்துமப்‌ பெற்றியவாய்ப்‌' பிறங்குகின்றன. 43) பற்பல 
காலங்களில்‌ பல்வேறு புலவர்களால்‌ பாடப்பட்டவையாயினும்‌, 


8. itis rightly said by scholars acquainted with many 
languages that the systematic treatise on சின்கா and’ Puram. 
which go by the name ‘Porul’ are peculiar and exist மப்பு in 
Tamil—Dr. V. Sp. Manickam. 

9, Memorableness, after all, is one of the eminent 
qualities of Literature. We judge the greatness of an author 
largely for his genius in writing memorable passages— 
Robert Lynd. 


த. இ. 7 


08 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தொல்காப்பியம்‌ போன்ற இலக்கணத்திற்கேற்ற - தத வப்‌ 
இயைபு கொண்டொலிர்கின்றன. 44) உணரவியலா உள்ளு 
ணர்வுகளைக்‌ தெள்ளிதின்‌ தந்திடுவதோடு, அவற்றைச்‌ செயல்‌ 
முறையில்‌ வைத்து விளக்கிடும்‌ உளவியல்‌ ஒளி விளக்கங்களாக 
வும்‌ ஒளிர்கின்றன. 45) இல்லது புனைதலில்லாத- உள்ளதை 
உள்ளவாறு பட்டாங்கு உணர்த்திடும்‌ இயல்‌ வாய்மை 
(Realism) மிக்கவை. 46) உள்ளுறை சங்க இலக்கியத்தின்‌ 
தனிச்சிறப்பு. கழிச்சேற்றிலோடும்‌ குதிரைகளினுடம்பிலே 
பட்ட சேறு கடல்‌ நீரால்‌ கழுவப்படும்‌ எனப்‌ பாட்டில்‌ வரும்‌ ; 
இதனுள்‌ உறையும்‌ கருத்து: களவொழுக்கத்தை மேற்கொண்ட. 
தலைவன்‌ தலைவி மீதேறிய அலர்‌, அவ்விருவரும்‌ வரைந்து 
கொள்ளுதலால்‌ நீக்கப்படும்‌ என்பதாம்‌, நேர்முகமாக 
அறிவதைவிட, மறைமுகமாக உய்த்துணரப்‌ பெறும்‌ கருத்து 
உவகையளிக்கும்‌. 47) இறைச்சி சங்கப்‌ பாக்களில்‌ காணப்‌ 
பெறும்‌ சிறப்புக்‌ கூறுகளுள்‌ ஒன்று. ஆறலைக்‌ கள்வர்‌ அதர்‌ 
பார்த்து ஒளிந்திருப்பர்‌ எனப்‌ பாட்டில்‌ வரும்‌. இதிலிருக்கும்‌ 
குறிப்பு : தலைவன்‌ பிரிவை நோக்கிப்‌ பசலை ஒளிந்திருக்கும்‌; 
அவன்‌ பிரிந்த அக்கணமே அது பரந்து அவள்‌ நலனனைத்தும்‌ 
கெடுத்துவிடும்‌ என்பதாம்‌. இங்கனம்‌ அறிவதில்‌ ஒரு சுவை 
உண்டு. 48) எதனையும்‌ சிக்கலின்றி எளிய முறையில்‌, மறைத்த 
லில்லாமல்‌ தேர்படமொ ழியும்‌ (Simple and straight) நலத்தது. 
49) ஊரும்‌ போரும்‌ உவமையாக உரைக்கப்பெறும்மரபுடையது 
தலைவி, வஞ்சியன்ன அழகுடையள்‌, தொண்டியன்ன 
நலத்தள்‌ என்றும்‌; வெண்ணிப்‌ போரின்‌ ஆரவாரத்தை 
யொத்த அலர்‌ எனவும்‌ வருதல்‌ காண்க. 50) இயற்கையான 
ஓசை நலமும்‌, பேச்சிலுள்ள இனிமையும்‌ இயல்பாகக்‌ கொண்ட 
யாப்பின. 51) அகத்துறைப்‌ பாக்கள்‌ கோழி, தலைவன்‌, 

தலைவி போன்ற பிறர்‌ கூற்றாகவும்‌ புறத்திணைப்‌ பாடல்கள்‌ 

புலவன்‌ கூற்றாகவும்‌ வருவன. முன்னதில்‌ பெயர்‌ சுட்டப்‌ 

பெறாது; பின்னதில்‌ பெயர்‌ கூறப்பெறும்‌. 52) அனைத்தும்‌ 
அனுபவத்தின்‌ வார்ப்பு; உணர்ந்ததை உணர்த்துவது. 53) 
சங்கப்‌ பாக்கள்‌ எழுதுவதற்காக எழுதப்பட்டவையல்ல; 

குறிக்கோள்‌ நிலையை தம்‌ எதிரே வைத்து வழிபடுத்துவன . 

24) நுண்ணிதின்‌ கண்டுணர்ந்த கூர்ந்து கவனித்தமைத்த 

கருத்துக்‌ கதிர்கள்‌. *பொரியறை வேம்பின புள்ளி நீழல்‌ 

என்பன போன்றன சான்றாம்‌. 55) தக்கோர்‌ பாராட்டினைப்‌ 

பெற்ற பாக்கள்‌; சுவைத்துத்‌ தேர்ந்த சொற்களும்‌ (ரiped 

40185), பொருள்‌ ததும்பும்‌ சொற்றொடர்களும்‌, பருந்தும்‌ 

நிழலும்போல்‌ சொல்லும்‌ யொருளும்‌ இணைந்து செல்லும்‌ 

சிறப்பும்‌, அழகொழுகும்‌ நன்னடையும்‌ மிக்க, உணர்ச்சி 


ட 


ம்து. ௪. விமலானத்தம்‌ 44 


ததும்பும்‌ செய்யுட்களின்‌ சுரங்கமே சங்க விலக்கயம்‌. 
56) நாட்டுப்‌ பாடல்களின்‌ பாங்கு ஆங்காங்கு எதிரொலிக்கக்‌ 
காணலாம்‌; ஐங்குறு நூற்றில்‌ சிறப்பாக எதிரொலிக்கின்‌ றன. 
57) மேலை நாட்டிலக்கியங்களில்‌ (Dramatic Monologue) 
என்கிறோமே அத்திறத்தன நம்‌ சங்கப்பாக்கள்‌. : அதனாற்‌ 
றான்‌. அது தோன்றிய சூழலும்‌ உணர்வுமின்றி அப்‌ 
பாட்டினைத்‌ துய்க்க இயலாதுளது. 58) ஒரு பாட்டில்‌ வரும்‌ 
ஒரு சொற்றொடரே, ஓர்‌ உவமையே அப்பாட்டிற்கு உயிர்‌ 
ஊட்டிவிடும்‌ விந்தையினைச்‌ சங்க விலக்கியத்தில்‌ தான்‌ காண 
முடிகிறது. அத்தகு ஆற்றல்‌ மிகு சொற்றொடர்‌, ஊற்றமிகு 
உவமைகள்‌! எனவேதான்‌ புலவன்‌ பெயர்‌ மறக்குமளவிற்கு 
இவற்றில்‌ சிந்தை தோய்ந்து இவற்றைக்‌ கொண்டே புலவரை 
யும்‌ அழைத்தனர்‌. அணிலாடு முன்றிலார்‌, கயமனார்‌, - 
தனிமகனார்‌, குப்பைக்‌ கோழியார்‌ போன்‌ றன காண்க. ஏன்‌? 
பதிற்றுப்பத்துப்‌ பாக்கள்‌ அனைத்தும்‌ பாத்தொடர்‌ பெற்றி 
ருப்பது பார்க்கவில்லையா? 59) பட்டம்‌” எத்துணைதான்‌ 
உயரப்‌ பறந்தானும்‌, அதன்‌ நூல்‌ நம்‌ கையில்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. அதுபோன்றுதான்‌ சங்கவிலக்கியமும்‌ விண்ணுற 
உயர்ந்திருப்பினும்‌ மண்ணைச்‌ சார்ந்தே அமைகிறது; மக்கள்‌ 
வழக்குப்‌ பெற்றே அமைகிறது; “பிரமாணம்‌' கொண்டே 
திகழ்கிறது. இத்தகு சிறப்பு வேறு இலக்கியங்களுக்கோ, 
பிற்காலத்‌ தமிழ்‌ நூல்கட்கோ அவ்வளவாக இல்லை. 
60) மக்கள்‌ -கருத்துக்கு ஒத்த முடியாட்சி கண்ட இலக்கியம்‌; 
இற்றை நாள்‌ வியப்புச்‌ செய்தியாம்‌ விஞ்ஞானக்‌ கருத்துக்களை 
நுண்ணிதின்‌ உணர்த்தும்‌ அறிவியலிலக்கியம்‌; (Elegy, Satire) 
எனக்‌ கவிவகைகள்‌ பலகொண்ட கவிதை இலக்கியம்‌, 
இன்னணம்‌ எழுதி முடியா ஏற்றம்‌ சான்றவை சங்கக்‌ 
கவிதைகள்‌ -துங்கப்‌ பாடல்கள்‌. 


சங்க காலம்‌ - பொற்காலம்‌ 

தமிழக வரலாற்றில்‌ சங்க காலம்‌ ஒரு பொற்காலம்‌ என்‌ 
பதற்கும்‌, தமிழிலக்கிய வரலா ற்றில்‌ சங்க இலக்கியம்‌ பொற்‌ 
கால இலக்கியம்‌ என்பதற்கும்‌ மாறுபாடுளது. மூன்னது 
வரலாற்றுப்‌ போக்கினது; வாழ்வு வளம்‌ பற்றியது, பின்னது 
இலக்கிய தோக்கினது; இலக்கிய நலம்‌ பற்றியது. இரண்டும்‌ 
இரு வேறு திறத்ததாயினும்‌, இரண்டிற்குமிடையே இணைப்‌ 
பும்‌ பிணைப்பும்‌ மிகவுண்டு. முன்னது நிலம்‌ என்றால்‌, பின்னது 
பயிர்‌: மண்ணைப்‌ பொறுத்தே பயிரின்‌ செழிப்பும்‌ அமையும்‌. 
அது போன்றே வாழ்வினை ஒட்டியே வளமார்‌ இலக்கியங்கள்‌ 
நலம்‌ பெறும்‌. இம்முை றயில்‌ தான்‌, தமிழிலக்கிய வரலாற்றில்‌ 


100 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தலைசிறந்த பகுதியாக--பொற்காலமாக சங்க காலம்‌ விளங்கு 
கிறது. எப்படி என்ப தெண்ணுவாம்‌: . 


வாழ்வில்‌-வாழ்வு நிலையில்‌ ஏற்றத்‌ தாழ்வின்றி அனை 
வரும்‌ வளதியுடன்‌ வாழ்ந்தார்கள்‌? உயர்வு தாழ்வின்றி எல்‌ 
லோரும்‌ இன்புற்றிருந்தார்கள்‌. ஓர்‌ ஊரில்‌ மண்‌ குடிசைக்‌ 
கிடையே மாளிகை என்றால்‌ அவ்வூர்‌ ஒப்புரவு வாழ்வு உடைய 
தாமோ? ஒன்று அனைவரும்‌ மாடி வீட்டினராகவோ அன்றி 
மச்சு வீட்டினராகவேோ இருத்தல்‌ வேண்டும்‌. அதுவே சமதர்ம 
சமுதாய உயர்‌ வாழ்வாம்‌. அம்‌ முறையில்‌ சங்க காலத்தில்‌ அத்‌ 
துணை பேரும்‌ நிகராக விளங்கினர்‌. 


அதுபோன்றே மன்னர்‌ முதல்‌ மக்கள்‌ ஈறாக அனைவரும்‌ 
எவ்வித வேறுபாடுமின்‌ றிக்‌ கல்விச்‌ செல்வத்தைப்‌ பெற்றிருந்த 
னர்‌. புலமை ஒருவருடைய சொத்தாக இல்லாது, பொதுச்‌ 
சொத்தாக இருந்தது. பாரதி கூறுமாப்போல கல்வி சிறந்த 
தமிழ்‌ நாடாக இருந்தது. அதுமட்டுமன்றி புவியரசர்க்கு எத்‌ 
துணைச்‌ £ றப்பிருந்ததோ அத்துணைச்‌ செல்வாக்கு கவியரசர்க்‌ 
கும்‌ இருந்தது;இன்னும்‌ சொல்லப்போனால்‌ ஒருபடி மேலாகவே 
உயர்ந்து ஒளிர்ந்தனர்‌. அரசர்‌ அரசோச்சினர்‌ என்பதைவிட, 
அறிவு அரசு வீற்றிருந்தது. மறத்தை. விட அறத்திற்கே உயர்வு 
தரப்பட்டிருந்தது எனலாம்‌. அதுவே பொற்காலத்தின்‌ பாங்கு. 
அதியன்‌ அவ்வைக்கு அருநெல்லிக்கனி கொடுத்தமை, மோ 
கீரனார்க்குச்‌ சேரலாதன்‌ கவுரி வீசியமை போன்றன இதனை 
நிறுவும்‌. தொண்டைமானிடம்‌ அவ்வை தூது சென்றமை; 
நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி இருவரிடையேயும்‌ கோவூர்கிழார்‌ 
சந்து செய்தமை; வரி கொள்‌ முறையைப்‌ பிசிராந்தையார்‌ அறி 
வுடை நம்பிக்கு அறிவுறுத்தியமை போன்றன விளக்கி நிற்கும்‌. 
இதுமட்டுமன்று,புரவலர்கள்‌ புலவர்களால்‌ பாடப்பெறுதலைப்‌ 
பேறாகக்‌ கருதினர்‌ என்றால்‌, சங்க காலத்தில்‌ பொருட்‌ செல்‌ 
வத்திலும்‌ அறிவுச்‌ செல்வம்‌ போற்றப்‌ பெற்றது புரியவரும்‌. 
இத்தகைய நிலைதான்‌ உச்சநிலை (7௦/6); இந்த உச்சநிலை 
சங்ககாலத்தில்‌ இருந்தது. அதனால்‌ அக்காலம்‌ பொற்காலமா 
கப்‌ போற்றப்‌ பெறுகிறது. 


அறிவும்‌ திருவும்‌ இணைந்த காலம்‌ சங்க காலம்‌. “திருவேறு 

்‌ தெள்ளியராதலும்‌ வேறு” என்றார்‌ வள்ளுவர்‌. ஆனால்‌ சங்க 
காலத்தில்‌ புவிச்செல்வம்‌ - மிக்க புரவலர்கள்‌ கவிச்‌ செல்வம்‌ 
கெரண்டவர்களாகக்‌ காட்சியளித்தனர்‌. பூரிக்கோ, மாறன்‌ 
வழுதி, இளம்‌ பெருவழுதி, பெருங்கடுங்கோ, அறிவுடைநம்பி, 
நெடுஞ்செழியன்‌, நல்லுருத்திரன்‌ போன்றோர்‌. சான்றாவர்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 101 


அது போன்றே கவிச்‌ செல்வமிகு புலவர்கள்‌ வறுமையில்‌ இருப்‌ 
பினும்‌ சென்ற மாத்திரத்திலே- மீகட்ட அளவிலே கருவூலத்திலி 
ருந்து எடுத்துக்‌ கொள்வதுபோல்‌ பொன்னும்‌ பொருளும்‌ 
பெற்றனர்‌. அதிலும்‌ பெட்பின்றி ஈவதை ஏற்காத பெரு 
மிதம்‌ உடையோராகவும்‌ ஒளிர்ந்தனர்‌. 


காவலர்‌ பாவலரிடையே இருந்த உறவு உளமொன்றறிய 
ஒன்றாக இருந்தது. அவ்வை அதியன்‌, கபிலர்‌ பாரி, கோப்‌ 
பெருஞ்சோழன்‌ பிசிராந்தையார்‌ போன்றார்‌ அன்பின்‌ 
பிணைப்பை எண்ணுக. புலமையினூடே காழ்ப்பு எப்போதும்‌ 
இருக்கும்‌; சங்க காலததில்‌ அத்தகு நிலை இல்லை. “நல்லிசைக்‌ 
கபிலன்‌; புலனமுக்கற்ற அந்தணாளன்‌, மோசி பாடிய ஆய்‌” 
என்றெல்லாம்‌ பாராட்டியுள்ளனர்‌. கபிலபரணர்‌ என்ற வழக்‌ 
கும்‌ கருதுக. 

பெண்மை போற்றப்‌ பெற்ற காலமே பொற்காலம்‌. அவ்‌ 
வையார்‌, ஆதிமந்தியார்‌, ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌, காக்கை 
பாடினியார்‌, நல்வெள்ளியார்‌, வெள்ளிவீதியார்‌ என 30க்கும்‌ 
மேற்பட்ட பெண்பாற்புலவர்கள்‌ புலமைச்‌ செல்வியராய்‌ 
விளங்கினரென்னில்‌ அக்காலம்‌ பொற்காலமின்றி எக்காலமாம்‌? 


இவற்றிற்கெல்லாம்‌ மேலாக, வணிகர்‌, வேளாளர்‌, குற 
வர்‌, பாணர்‌, மருத்துவர்‌, சோதிடர்‌ போன்ற பல்வேறு துறை 
யினர்‌, தொழிலினர்‌, நிலையினர்‌ அனைவரும்‌ தமிழில்‌ புலமை 
பெற்றிருந்தனர்‌; கவிபாடும்‌ வளம்‌ கொண்டிருந்தனர்‌. பெரும்‌ 
புலவர்‌ ஒருவர்‌, பிறரெல்லாரும்‌ அவர்‌ வாய்‌ பார்த்திருந்தனர்‌ 
என்னும்‌ நிலையில்லாது, சங்க காலத்தில்‌ 600க்கு மேற்பட்ட 
புலவர்கள்‌ பெருமை பெற்றுப்‌ பிறங்கினர்‌. இற்றை நாளில்‌ குடி 
யாட்சி; எல்லோரும்‌ இந்நாட்டு மன்னர்‌ என்கிறோம்‌. சங்க 
காலத்தில்‌ மக்கள்‌ கருத்துக்கொத்த முடியாட்சி நிலவியது 
குடியா ட்சியினும்‌ சிறப்புற்று விளங்கியது. 


வாழ்வின்‌ முதற்படியாகிய உணவு, உடை, உறையுள்‌ 
என்‌ ற மூன்றையும்‌ கடந்து உள்ளத்தை நோக்கி நின்ற உயரிய 
வாழ்வு--பண்பட்ட வாழ்வு சங்க கால வாழ்வு. உடலைப்‌ பறி 
றிய வாழ்வாக இல்லாது, உள்ளம்‌ பற்றிய ஆன்மீக (ideal) 
வாழ்வு வாழ்ந்தனர்‌; அந்த வாழ்வின்‌ விளைவே சங்க இலக்கி 
யம்‌ என்றால்‌ அவ்விலக்கியம்‌ எவ்வித வளமையது என்றுகண்டு 
கொள்க. இன்ன பிற காரணங்களால்‌, சங்க காலம்‌ தலைசிறந்த 
காலம்‌ என்ப; அக்கால இலக்கியம்‌ பொற்கால இலக்கியம்‌ 


என்பதில்‌ எத்துணையும்‌ ஐயமுண்டோ ? 


102 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இனிப்‌ பொற்கால இலக்கியத்தைப்‌ புரிந்து கொள்ள 
1. காலங்காட்டும்‌ கண்ணாடியா?- 2. தலை சிறந்த நூல்கள்‌ 
உளவா? 3. தலைசான்ற புலவர்கள்‌ உளரோ? 4. சிறந்த குறிக்‌ 
கோள்‌ உடையனவா? 5. ஒருவகை யாப்பு உயர்ந்துள்ளதா? 
6. செறிவு நிறைவு பண்பட்ட பழுத்த (1060 ௩௦06) சொல்வள 
முடையதா? 7, உண்மை அழகு உயர்வு உடையதா? 8. அரசியல்‌ 
சிறப்புடைத்தா? 9. சமுதாய சிறப்புடைத்தா? 10. ஆன்மீக 
வாழ்வின்‌ உச்சாணிக்‌ கட்டத்தை எட்டியதா? என்பன போன்‌ 
றன அளவு கோள்களாக அமையும்‌. அம்முறையில்‌, சங்க 
இலக்கியம்‌ பொற்கால இலக்கியமாகப்‌ பொலிதிறது. 


சங்கம்‌ மருவிய காலம்‌ 
(கி பி 250-600) 


சங்க காலம்‌ முடிந்து ஆறாம்‌ நூற்‌. பிற்பகுதியில்‌ பல்லவர்‌ 
ஆட்சி தொடங்கும்‌ காலத்திற்குள்ளான முந்நூறு ஆண்டுகளின்‌ 
இலக்கிய வரலாறு இயம்புவது. முதன்‌ முதல்‌ தமிழகம்‌ அந்நிய 
ஆட்சிக்கு ஆட்பட்ட அவல வேளை; அந்நிய மொழியும்‌ வேற்‌ 
றுச்‌ சமயங்களும்‌ நந்தமிழை நசுக்கிய நேரம்‌. சமயச்‌ சூறாவளி 
யில்‌ தமிழகம்‌ சிக்கித்‌ தவித்த தருணம்‌. சுருங்கக்‌ கூறின்‌, அமை 
திக்குப்‌ பின்‌ என்பது போலே பொற்காலத்‌ தமிழகம்‌ எல்லா 
வகையிலும்‌ பொன்றிப்‌ போன சமயம்‌, மூவேந்தர்‌ போற்றிய 
தமிழ்‌ சமயத்தில்‌ சரண்புகுந்தது. வடநாட்டுச்‌ சமயங்கள்‌ 
தென்னகத்தை ஆட்டி வைத்தன. தமிழ்‌ வானில்‌ இருள்‌ சுவிந்த 
இக்‌ காலத்தின்‌ இலக்கிய வரலாறு சமய மயமாக அமைந்து 
விட்டது. இந்த அழுத்தத்தில்‌ எதிர்ப்பும்‌ எழுச்சியும்‌ முளை 
யிட்டன. 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ எனும்‌ மூன்றையோ, அன்றி 
ஒன்றையோ, ஐந்தோ அல்லது அதனினும்‌ குறைந்த அடி 
களிலோ வெண்பா யாப்பில்‌ விளம்புவதாம்‌. “பன்னிரு பாட்டி 
யல்‌' இதற்கு இலக்கணம்‌ பகர்கிறது : 
அடி நிமிர்‌ பில்லாச்‌ செய்யுட்‌ டொகுதி 
அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ அடுக்கி யவ்வத்‌ 
திறம்பட உரைப்பது 8ழ்க்கணக்‌ காகும்‌. (248) 
கணக்கு நூல்‌; கீழ்‌ சிறிய என்பதாம்‌ (தாழ்ந்தது என்ப 
. தாகாது). தொல்காப்பியரும்‌ “அம்மை' எனும்‌ வனப்பில்‌ 
அமைக்கின்‌ றார்‌. 
“்‌ இன்மென்‌ மொழியாற்‌ றாய பனுவலின்‌ 
அம்மை தானே அடிறிமிர்பு இன்றே” (செய்‌ : 235) 


104 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நச்சரும்‌, பேராசிரியரும்‌ இதனுக்கு எடுத்துக்காட்டாகப்‌ பதி 
னெண்கழ்க்கணக்கினைச்‌ சுட்டுகின்றமையானும்‌ இதனியல்பு 
உணரலாம்‌. இத்தொடர்‌ முதன்‌ முதலாக 13, 14ஆம்‌ நூற்‌ 
றாண்டைய நன்னூல்‌ மயிலை நாதர்‌ உரையிலும்‌, தொல்‌ 
பேராசிரியர்‌ (470,547) உரையிலும்‌ வருகிறது. ழ்க்கணக்கு 
நூல்கள்‌ இன்னன்ன என்பதை, 


“நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணை முப்‌ 
பால்கடுகங்‌ கோவை பழமொழி மாமூலம்‌ 
இந்நிலைய காஞ்சியோ டேலாதி என்பவே 
கைந்நிலைய வாங்கழ்க்‌ கணக்கு” எனப்‌ 


பழம்‌ பர்ட்டொன்று பதினெட்டாகப்‌ பேசுகிறது. இதில்‌ முப்‌ 
பால்‌ என்பதைக்‌ கே.என்‌. சிவராசப்‌ பிள்ளை, சி.வை. தாமோ 
தரனார்‌ போன்றார்‌ திருக்குறளைக்‌ குறிக்காது, அஃதொரு 
தனி நூல்‌, ஆதலின்‌ குறள்‌ $ழ்க்கணக்கில்‌ சேர்க்கப்பட 
வில்லை என்று இயம்புவர்‌. பெரும்பான்மையினர்‌ (கா.சு. 
பிள்ளை) முப்பால்‌, குறளையே குறிச்கும்‌ என்பர்‌. சங்க நூலா 
கிய குறள்‌ பின்‌ ஏன்‌ சங்கம்‌ மருவிய நூலாகிய கீழ்க்‌ கணக்கில்‌ 
இடம்‌ பெறுகிறதென்றால்‌, தொகுத்தவர்‌ குறளை நீதி நூல்‌ 
எனக்கருதி இணைத்தார்‌ என்க. வெண்பாவின்‌ பின்னிரண்டு 
அடிகளில்‌ உள்ளது போலக்‌ கொண்டால்‌, *கைந்நிலை'யும்‌ 
இன்னிலை எனக்‌ கொள்ளின்‌ “இன்னிலை' என்ற நூலும்‌ விளங்‌ 
கக்‌ காணலாம்‌. வ. ௨. சி. அவர்கள்‌ இன்னிலை என்றொரு 
நூலைப்‌ பதிப்பித்துள்ளார்‌. பதினெட்டில்‌, கைந்நிலையா? 
இன்னிலையா? என்பது இன்னும்‌ கருத்து வேறுபாட்டிற்குரிய 
தாயுள்ளது. கைந்நிலையே என்பது பலர்‌ கருத்து. “பிரபந்த 
தபிகை' யும்‌ பதிணென்‌ பாக்களை வரிசைப்‌ படுத்துகின்றது. 


கீழ்க்கணக்கு, தொகையால்‌ ஒன்று; வகையால்‌ பதி 
னெட்டு; பாடியோர்‌ பதின்மூவர்‌. காலத்தால்‌ இடத்தால்‌ 
வேறுபட்டவர்கள்‌, சமயத்தால்‌ குலத்தால்‌ மாறுபட்டவர்கள்‌. 
அகம்‌ பற்றியன 6; புறம்‌ பற்றியன 12; அதிலும்‌ அறம்‌ பற்றி 
யன 11; போர்‌ பற்றியது 1. இதனைத்‌ தொகுத்தார்‌, தொகுப்‌ 
பித்தார்‌ பெயரோ காலமோ தெரியவில்லை. பதினெட்டில்‌ ஒரு 
மறை, இரு நானூறு,மும்மருந்து, நானாற்பது, ஐயைந்திணை, - 
மணி மொழிக்‌ கோவை உள; அறம்‌, இணை, காலம்‌, இடம்‌ 
மருந்து எனும்‌ ஐந்திறத்தனவாம்‌. 


இக்‌ $ழ்க்‌ கணக்கு நூல்களைச்‌ சங்க இலக்கியம்‌ என்பா 
குளர்‌; நுவலும்‌ பொருளானும்‌, நடையானும்‌.. யாப்பானும்‌ 
வேறுபட்டிருப்பதான்‌, சங்கம்‌ மருவிய கால தூலென்பதே 


மது. ச. விமலானந்தும்‌ 105 


சாலும்‌. களவியலுரைகாரர்‌ இதனைக்‌ குறிப்பிடாததாலும்‌, 
உரையாசிரியர்கள்‌ பிற்காலச்‌ சான்றோரென இந்‌ நூலாசிரியர்‌ 
களைக்‌ குறிப்பிடுவதாலும்‌ சங்கத்திற்கும்‌ மிக மிகப்‌ பிற்பட்ட 
காலத்தின என்பதே பொருந்தும்‌. சங்கம்‌ மருவிய காலத்தவை 
என்பதே வழி வழியாக வரும்‌ கருத்து. சிலர்‌ மேற்‌ கணக்கு 
நூல்களைத்‌ தொகுத்த சங்கத்தினும்‌ வேறான சங்கத்தில்‌ 
வச்சிர நந்தியால்‌ நிறுவப்‌ பெற்ற நான்காம்‌ சங்க காலத்தில்‌ 
தொகுக்கப்‌ பெற்றிருக்கலாம்‌ எனக்‌ கருதுகின்றனர்‌. இப்‌ பதி 
னெட்டனுள்ளும்‌ தொகை நூல்கட்கு முன்னும்‌ பின்னும்‌ 
தோன்றிய நூல்கள்‌ உள. தொகுக்கப்பட்ட காலம்‌ வரை 
எழுந்த நூல்களும்‌ இடம்‌ பெறுமல்லவா ? 

கீழ்க்‌ கணக்கு நூல்கள்‌ மேற்‌ கணக்கு நூல்களே போல, 
செறிவும்‌, நுட்ப திட்பமும்‌ கொண்டு வாழ்வு நெறி காட்டும்‌ 
வளமையன. கீழ்க்‌ கணக்கில்‌ முக்காற்‌ பகுதி ஒழுக்கம்‌ உணர்த்‌ 
துவன. இவற்றில்‌ பெரும்பாலன சமணர்‌ செய்தவை; அத 
னைப்‌ பின்பற்றித்‌ தமிழ்ச்‌ சமயங்கள்‌ நீதி நூல்கள்‌ இயற்றின. 
இவ்வற நூல்களை இலக்கிய நூல்களாகக்‌ கொண்டு இலக்கிய 
வரிசையில்‌ வைத்த சிறப்பு வளர்‌ தமிழுக்கே உரியது; வேறெம்‌ 
மொழியிலும்‌ இத்‌ திறம்‌ இல்லை. அற நூல்கள்‌ இயற்றுவ 
தனை விளையாட்டாகப்‌ பொழுது போக்காகக்‌ கொண்டிருந்‌ 
தனர்‌ தமிழர்‌ எனப்‌ போப்‌ ஐயர்‌ போன்றார்‌ போற்றுமள 
விற்கு நீதி நூல்கள்‌ மிகுதியாக உள்ளன. தமிழர்‌ சால்பும்‌, 
உணர்வொழுக்கங்களின்‌ உயர்வும்‌ எடுத்‌ தாதும்‌ ஒளி விளக்கங்‌ 
களாக இவை ஒளிர்கின்றன. அற நூல்கள்‌ குறிக்கோள்‌ நிலை 
யினையும்‌, அகப்பொருள்‌ நூல்கள்‌ கற்பனைச்‌ சூழலும்‌ 
கொண்டவை. அக நூல்கள்‌ ஒழுக்கங்களை ஒன்றன்‌ பின்‌ ஒன்‌ 
றாக ஒது முறை, பிற்காலக்‌ கோவை போன்ற அகப்‌ பொருட்‌ 
பிரபந்தங்கட்கு வழிகாட்டியாக விளங்குகின்‌ றது. 

மாந்தர்‌ துன்பமின்றி வாழ்ந்து சிறக்க வேண்டும்‌ என்பதே 
இவற்றின்‌ நோக்கம்‌. தேவையற்ற நியதிகளும்‌ தரப்பட்டுள்‌ 
ளன; கூறியது கூறல்‌ என்பது போல, ஒரு நூலைப்‌ பார்த்‌ 
தாற்‌ போல்‌ எல்லாம்‌ பெரும்பாலும்‌ சில கருத்துக்களைத்‌ 
திரும்பத்‌ திரும்பக்‌ கூறுகின்‌ றன. திரிகடுகம்‌, ஏலாதி, சிறுபஞ்ச 
மூலம்‌ போன்றன இதனுக்குச்‌ சான்றாம்‌. வாழ்வின்‌ நிலை 
யாமை, அறம்‌ செய்யத்‌ தூண்டுதல்‌, வினை போன்ற பொதுத்‌ 
தன்மைகள்‌ இவற்றினூடே நிழலாடிச்‌ செல்வதைக்‌ காணலாம்‌. 
பின்னெழமுந்த நீதி நூல்கள்‌ இவற்றை எளிமைப்படுத்திக்‌ கூறு 
வனவாகவே உள்ளன. இனி, இப்‌ பதினெட்டின்‌ பான்மை 


பகர்வாம்‌ ; 


106 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 
1. அகம்‌ பற்றியன: (6) 


1. ஐந்திணை ஐம்பது: அகப்‌ பொருள்‌ தழுவியது. முல்லை, 
குறிஞ்சி, மருதம்‌, பாலை, நெய்தல்‌ எனும்‌ வைப்பு முறையது. 
துணைக்குப்‌ பத்தாக 50 பாடல்கள்‌ உள; இதனால்‌ இப்‌ பெயர்‌, 
இயற்றியவர்‌ மாறன்‌ பொறையனார்‌; கி. பி. 4ஆம்‌ நூற்றாண்‌ 
டினர்‌. செறிவும்‌ சீரிய நடையும்‌ மிக்க சிறந்த பனுவல்‌. 
“இதனை ஓதாதார்‌ செந்தமிழ்‌ சேராதார்‌' என்கிறது இதன்‌ 
பாயிரம்‌. களிறு பிடியைக்‌ குளிப்பாட்டல்‌ [32], கலை, 
பிணையை நீருண்ணச்‌ செய்தல்‌, [388] பிரிவாற்றாமையால்‌ 
வளைகழலல்‌ [36], யானை புலிக்கு வெருவுதல்‌ [16] போன்ற 
அரிய கருத்துக்களும்‌; கொல்லர்‌ தெருவில்‌ ஊசி விற்றல்‌ எனும்‌ 
பழமொழியும்‌ [21] காணப்படுகின்றன. புண்ணிற்கு வெங்‌ 
காரம்‌ இடுதல்‌; மணலில்‌ கூடல்‌ இழைத்து எதிர்‌ காலமறிதல்‌; 
குழல்‌, கொண்டை, சுருள்‌, பனிச்சை, முடி எனும்‌ ஐந்து 
வகையில்‌ கூந்தலை முடித்தல்‌ போன்ற பழக்க வழக்கங்கள்‌ 
காணலாம்‌. அருமையான பாட்டு ஒன்று : 


சுனைவாய்ச்‌ சிறுநீரை எய்யா தென்றெண்ணிப்‌ 
பிணைமான்‌ இனிதுண்ண வேண்டிக்‌-கலைமாத்தன்‌ 
கள்ளத்தின்‌ ஊச்சும்‌ சுரமென்பர்‌, காதலர்‌ 

உள்ளம்‌ படர்ந்த நெறி. [38] 


2. ஐந்திணை எழுபது : திணைக்குப்‌ பதினான்காக 70 
வெண்பாக்களையுடைய அகநூல்‌. குறிஞ்சி, முல்லை, பாலை, 
மருதம்‌, நெய்தல்‌ எனும்‌ முறை வைப்பு. பாடியவர்‌ மூவாதி 
யார்‌; சமணர்‌; கி.பி. 5ஆம்‌ நூற்றாண்டினர்‌. பிரிந்தார்க்கு 
மாலைப்‌ பொழுது, கொல்வது போன்றது எனும்‌ [1224] 
குறட கருத்து, 


புல்லுந ரில்லா நடுங்கச்‌ சிறுமாலை 
கொல்லுநர்‌ போல வரும்‌ [17] 


என வருகிறது. மகளிர்க்கு இடக்‌ கண்‌ துடித்தல்‌, தும்மல்‌ 
வருதல்‌, ஆந்தை அலறல்‌, நற்கனவு காண்டல்‌ இவற்றை 
நன்னிமித்தங்களாகக்‌ கருதினர்‌. மணக்‌ காலத்தே தலைவன்‌ 
கூறும்‌ உறுதி மொழிகளைத்‌ தலைவி எழுதிப்‌ பெறுவது 
போன்ற பண்டைப்‌ பழக்கங்கள்‌ வருகின்‌ றன. 


3. திணைமொழி ஐம்பது : ஐந்திணை துதலுவது; 
குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ எனும்‌ முறை 
யது, திணைக்கு 10 வெண்பாக்களை உடையது. ஐந்திணை 


மது. ச, விமலானந்தம்‌ 107 


ஐம்பது போன்று சொற்பொருள்‌ நயம்‌ சான்றது. இ. பி. 5ஆம்‌ 
நூற்றாண்டைய கண்ணன்‌ சேந்தனார்‌ பாடியது. அருவியழகு 
அழகாகப்‌ புனையப்பட்டுள்ளது. காட்டாக ஒரு பாட்டு: 


பவளமும்‌ முத்தும்‌ பளிங்கும்‌ விரைஇப்‌ 

புகழக்‌ கொணர்ந்து புறவடுக்கும்‌ மூன்றில்‌ 
தவழ்திரைச்‌ சேர்ப்பன்‌ வருவான்‌கொல்‌ தோழி 
திகழும்‌ திருவமர்‌ மார்பு [50] 


4. திணைமாலை நூற்றைம்பது : அகப்‌ பொருள்‌: நூல்‌. 
திணைக்கு 20 வெண்பாக்கள்‌ உள. குறிஞ்சி, நெய்தல்‌, பாலை, 
முல்லை, மருதம்‌ என்ற முறையில்‌ அமைகிறது. ஆசிரியர்‌ கணி 
மேதாவியார்‌ (ஏலாதி இயற்றியவர்‌). திருமணத்திற்குப்‌ 
பொருள்‌ வாங்குதல்‌ நன்‌ றன்று என்கிறார்‌. திண்ணிய முயற்சி 
யின்‌ பலனை இம்மையிலேயே அடையலாம்‌ என்கிறார்‌ [128]. 
இயற்கையழகு இனிது சித்திரிக்கப்பட்டுள்ள து. . தலைவியின்‌ 
கற்பு நிலை காண்க : 


ஒருகை இருமருப்பின்‌ மும்மதமால்‌ யானை 
பருகுநீர்‌ பைஞ்சுனையில்‌ காணாது அருகல்‌ 
வழிவிலங்கி வீழும்‌ வரையத்தம்‌ சென்றார்‌ 
அழிவில ராக அவர்‌ [78] 


மதி போன்ற முகமுடை தலைவியும்‌, சூரியன்‌ போன்ற சுடர்‌ 
வேலேந்திய தலைவனும்‌ சுரத்திடை செல்லும்‌ காட்சி. ஒரு 
சுடருமின்றி யுலகுபாழாக, இரு சுடரும்‌ போந்தன "வென்‌ றார்‌. 


௪. ' கார்‌ காற்பது : தலைவனைப்‌ பிரிந்த தலைவி ஆற்றி 
யிருந்த அருமையினை இயம்புவது. ஆற்றியிருத்தல்‌ முல்லைக்‌ 
குரிய உரிப்பொருள்‌; அத்திணைக்குப்‌ பொழுது கார்‌; அக்கார்‌ 
கால வருணனை கொண்டு இருத்தலை இயம்புதலானும்‌, ஓவ்‌ 
வொரு பாட்டிலும்‌ கார்‌ காலம்‌ பற்றிய குறிப்பு வர 40 பாடல்‌ 
உள்ளமையானும்‌, இப்‌ பெயர்‌ வந்தது. இயற்றியவர்‌ ௮. பி, 
5ஆம்‌ நாற்றாண்டைச்‌ சார்ந்த மதுரைக்‌ கண்ணன்‌ கூத்தனார்‌. 
வேள்வி, கார்த்திகை விளக்கு, முதல்‌, ௧௬, உரிப்‌ பொருள்கள்‌ 
உவமையாக வருதல்‌ குறிக்கத்‌ தக்கன. காலத்தால்‌ பெயர்‌ 
பெற்ற பனுவல்‌. கார்காலச்‌ சிறப்பினை முல்லைத்திணை 
நிகழ்ச்சியோடு இணைத்து இயம்பும்‌ திறம்‌ பாராட்டற்பாலது. 
உயரிய உவமைகள்‌; வளமான வருணனைகள்‌, வளமான 


பாட்டு ஒன்று : 


108 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கல்பயில்‌ கானம்‌ கடந்தார்‌ வரஆங்கே 

நல்‌ இசை ஏறொடு வானம்‌ நடுநிற்பச்‌ 

செல்வர்‌ மனம்போல்‌ கவின்‌ என்‌ ற, நல்கூர்ந்தார்‌ 

மேனிபோல்‌ புல்லென்‌ ற காடு [18] 
தலைவன்‌, தலைவி, தோழி, பாகன்‌--நால்வார்‌ கூற்றாகவே 
பாடல்கள்‌ உள. தலைவியின்‌ ஏக்கம்‌, அது தீர்க்க வரும்‌ 
தலைவன்‌ வேகம்‌, கார்‌ தரும்‌ வேதனை இவை மூன்றும்‌ 
இத்நூல்‌ நுண்ணிதின்‌ விளக்குகிறது. 

6. கைந்கிலை : அக விலக்கியம்‌. திணைக்குப்‌ பன்னிரண்‌ 
டாக 60 வெண்பாக்களை உடையது. குறிஞ்சி, பாலை, 
முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ எனும்‌ வரிசையது. கை-ஒழுக்‌ 
கத்தின்‌, நிலை-தன்மை எனப்‌ பொருள்‌ தந்து [ஐ]--ஐந்‌ திணை 
ஒழுக்க முணர்த்துவதால்‌, இப்‌ பெயர்‌ பெற்றது. இயற்றிய 
வர்‌ புல்லங்காடனார்‌. சில பாடல்‌ சிதைந்துள. இதனை 
“ஐந்திணை அறுபது' என்பர்‌. தலைவியின்‌ நெஞ்ச நிலை 
நவில்வது. 

'பொன்னிணர்‌ வேங்கைப்‌ புளம்சூழ்‌ மலைநாடன்‌ 
மின்னின்‌ அணைய வேல்‌ஏந்தி-இரவினில்‌ 

இன்னே வரும்கண்டாய்‌ தோழி! இடையாமத்து 
என்னை இமைபொரு மாறு.” [10] 


2. புறம்‌ பற்றியது: [17 


7. களவழி நாற்பது : போர்க்களத்தை நிலைக்‌ களனாகக்‌ 
கொண்டு பாடப்பட்ட 40 வெண்பாக்கள்‌ உடைமையின்‌ இப்‌ 
பெயர்‌. பெரும்பாலும்‌ பாடல்கள்‌ “களம்‌” என முடிகின்‌ றன. 
புறப்‌ பொருள்‌ நூல்‌. சோழன்‌ செங்கணானுக்கும்‌ சேரமான்‌ 
கனைக்கால்‌ இரும்பொறைக்கும்‌ நடந்த போரில்‌, வெற்றி 
பெற்ற சோழன்‌ குடவாயிற்‌ கோட்டத்தில்‌ சேரனைச்‌ சிறை 
வைக்க, அவனை விடுதலை செய்யப்‌ பொய்கையார்‌ பாடிய 
. பனுவலாகும்‌. சங்க காலப்‌ பொய்கையாரோ, ஆழ்வாரில்‌ 
ஒருவரோ அல்லர்‌ ஆசிரியர்‌. போர்க்கள இயல்பு, போரின்‌ 
கொடுமை, நாற்படையின்‌ நற்றிறம்‌, சோழன்‌ பெரு வீரம்‌, 
கார்த்திகை விழா [17] பற்றியன அறியக்‌ கிடக்கின்றன. 
உவமைகள்‌ ஒண்மை சான்றவை [20, 32] 

கடிகாவில்‌ காற்றுற்று எறிய வெடிபட்டு 

வீற்று வீற்று ஓடும்‌ மயிலினம்‌ நாற்றிசையும்‌ 

கேளிர்‌ இழந்தார்‌ அலறுபவே செங்கண்‌ 

சினிமால்‌ பொருத களத்து [29] 


ம்து. ச. விமலானந்தம்‌ 709 


பெருமன்னன்‌ ஒருவன்‌ விடுதலைக்காகப்‌ புலவர்‌ மேற்கொண்ட 
முயற்சியும்‌, விடுதலை பெற்றுத்‌ தந்த தமிழ்க்‌ கவிதையின்‌ 
திறத்தினையும்‌ பனுவலில்‌ காணலாம்‌. பாண்டவர்‌ சண்டை 
யால்‌ கீதை பிறந்தது ; சோழனுக்கும்‌ சேரனுக்கும்‌ நிகழ்ந்த 
போரின்‌ விளைவாக வளர்தமிழ்‌ பெற்ற வண்டமிழ்‌ நூல்‌ இது. 
முற்காலப்‌ புறப்பாடல்களில்‌ ஊற்று நிலை பெற்று, பிற்காலப்‌ 
பரணி இலக்யெத்திற்குக்‌ கால்‌ கோளாக விளங்குவது இந்‌ 
நாற்பது. 


3. -அறம்‌ பற்றியன : [11] 

8. இன்னா நாற்பது : இன்னின்ன துன்பம்‌ பய்க்கும்‌ என 
பாடல்‌ ஒன்றுக்கு நந்நான்கு கருத்துக்கள்‌ வர, 40 வெண்‌ 
பாக்கள்‌ உடைமையின்‌ இப்‌ பெயர்‌ பெற்றது. ஆசிரியர்‌ கபிலர்‌; 
சிலர்‌ சங்க காலத்தவர்‌ என்றும்‌, வேறு சீலர்‌ பிற்காலக்‌ 
கபிலதேவ நாயனாரே என்றும்‌ கூறுவர்‌. இருவரினும்‌ 
வேறானவார்‌ என்று நிறுவியுள்ளார்‌ பண்டாரத்தார்‌. உலகம்‌ 
இன்பத்தையே விழைறெது; துன்பத்தை எண்ணுவதுகூட 
இல்லை. இதனையுணர்ந்து துன்பங்களைத்‌ தொகுத்துக்‌ கூறி, 
அவற்றை விலக்கின்‌ இன்ப நிலை தானே வந்தெய்தும்‌ எனும்‌ 
நோக்கில்‌ எழுந்த நூல்‌. குறளின்‌ சாரமோ எனுமளவிற்குக்‌ 
குறட்‌ கருத்துக்களைக்‌ கொண்டுள்ளது. 164 இன்னாச்‌ செய்தி 
கள்‌ இடம்‌ பெறுகின்றன. சங்க நூற்‌ கருத்துக்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. மணியில்லா யானை மீது மன்னன்‌ செல்லின்‌ 
அவனுக்கு ஏதம்‌ ஏற்படும்‌ [14], மதுவும்‌ மாமிசமும்‌ வெறுக்‌ 
கப்பட்டன, பெற்ற தாயைக்‌ கண்ணெனக்‌ காத்தல்‌, அந்தணர்‌ 
வீட்டில்‌ கோழியும்‌ நாயும்‌ புகுதல்கூடா போன்ற அக்காலப்‌ 
பழக்கங்கள்‌ தெரிகின்‌ றன. 


9. இனியவை நாற்பது: இன்னின்னவை இனியவை 
என்று 40 பாடல்களில்‌ இயம்புதலான்‌ இப்‌ பெயர்‌ பாடியவர்‌ 
பூதஞ்சேந்தனார்‌ ; கி. பி. 5ஆம்‌ நூற்றாண்டு. ஒவ்வொரு 
வெண்பாவிலும்‌ 3,4 இனிய பொருள்கள்‌ இயம்பப்பட்டுள்ளன. 
“எளனினைத்‌ தின்று உனைப்‌ பெருக்காமை, கடன்‌ படா 
வாழ்வு, வருவாய்க்கேற்ற செலவு' போன்றன நன்குணர்த்தப்‌ 
பெற்றுள்ளன. இன்னா, இனிய இருநாற்பதும்‌ ஒருவராலேயே 
செய்யப்பட்டவை என்று எண்ணும்‌ அளவுக்கு தெதருங்கிய 
ஒற்றுமை இரண்டிற்கும்‌ உள; இன்னா நாற்பதின்‌ மறு பதிப்‌ 
பெனலாம்‌. ஆயினும்‌ சொற்சுவை மிக்கது. குறட்‌ கருத்தும்‌ 
சொல்லும்‌ பயின்று வருகின்றன. பெண்ணடிமை இக்காலத்‌ 
தில்தான்‌ தலையெடுக்கத்‌ தொடங்கியது போலும்‌. 


110 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தடமென்‌ பணைத்தோள்‌ தளிரிய லாரை 

_ விடமென்‌ றுணர்தல்‌ இனிது [38] 

பிரமன்‌ வழிபாடு இக்காலத்தில்‌ இருந்தது. 


10. திரிகடுகம்‌ : மருந்தின்‌ பெயர்‌. திரி மூன்று; கடுகம்‌ க 
காரமுள்ள பொருள்‌. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மூன்றும்‌ 
சேர்ந்த மருந்து உடல்‌ நோய்‌ நீக்குமாப்‌ போல, உளம்‌ 
திருத்தும்‌ ஒழுக்க நெறிகள்‌ மூன்றினை ஒவ்வொரு வெண்‌ 
பாவும்‌ உள்ளடக்கியுள்ளது. ஆதலின்‌ இப்பெயர்‌. 100 
பாடல்கள்‌. பாடியவர்‌ நல்லாதனார்‌; வைணவர்‌. கடனின்றி 
வாழ்தல்‌; வருவாயில்‌ காற்பகுதியை அறஞ்‌ செய்தல்‌ [21]; 
குளித்த பின்பே உணவு கொள்ளுதல்‌ [27]; கொடுங்கோலரசன்‌, 
பொய்யன்‌, கூடா ஒழுக்கத்தினன்‌ இவர்களால்‌ மழை 
பெய்யாமை [50]; வேள்வியின்‌ பொருட்டு கூடக்‌ கொலை 
கூடாது [36]; பழகினும்‌ பார்ப்பாரைத்‌ தீப்போல்‌ ஒழுக 
வேண்டும்‌ [42]; போன்ற உயரிய கருத்துக்கள்‌ ஒளிவீசுகின்‌ றன. 
இருமையும்‌ பயக்கும்‌ முப்பெரும்‌ உண்மைகள்‌ இதயம்‌ பதியும்‌ 
வண்ணம்‌ இயம்பப்‌ பட்டுள்ளன. கணவனும்‌ மனைவியும்‌ 
எங்ஙனம்‌ வாழ்தல்‌ வேண்டுமென்பதை 35 - பாடல்களில்‌ 
குறிக்கிறார்‌. நூறு பாக்களில்‌, நன்மை தருவனவாக 66-ம்‌, 
தமை பயப்பனவாக 34-ம்‌ கூறியுள்ளார்‌. இவ்வுலகில்‌ சிறந்திட 
நாம்‌ கைக்கொள்ள வேண்டுவன இவை, கைவிட வேண்டியன 
இவை என்றுரைப்பதோடு வீடு பேற்றுக்குரிய வழியும்‌ 
கூறுகிறது. 


11. ஏலாதி : மருத்துவப்‌ பெயர்‌. ஏலம்‌, இலவங்கம்‌, சிறு 
நாவற்பூ [அல்லது தக்கோலம்‌], சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 
ஆறு மருந்துகளின்‌ கலவை உடல்‌ நோய்‌ தீர்க்கும்‌ மருந்தாதல்‌ 
போன்று, இந்நால்‌ வெண்பாக்களில்‌ விளங்கும்‌ நீதிகள்‌ 
அறியாமையாகிய .தோயைப்போக்கும்‌. ஆதலின்‌ இப்‌ பெயர்‌. 
பாடல்கள்‌ 80. பாடியவர்‌ கணிமேதாவியார்‌ (இவரே இணை 
மாலை நூற்றைம்பது பாடியவர்‌). வடமொழிப்‌ புலமை மிக்க 
வார்‌, சமணராகலாம்‌, பிள்ளைகளின்‌ வகையினை 30, 31 பாடல்‌ 
களில்‌ நன்கு விளக்குகிறார்‌. கொல்லர்மையை வலியுறுத்து 
கிறார்‌. அன்புடையார்‌ செயல்கள்‌ [86] அழகுற சித்திரிக்கப்பட்‌ 
டுள்ளன. மன்னர்க்குரிய மாண்புகளை 21 பாடல்களும்‌; வீடு 
பேறு பற்றி 7 பாக்களும்‌ எடுத்தோதுகின்றன. *உணவு 
கொடுப்பதே உயர்வான அறம்‌' என்கிறது ஏலாதி. நல்‌ 
லொழுக்கம்‌ சான்றவர்‌, விண்ணவரினும்‌ சிறந்து மண்ணுலகில்‌ 
மன்னராய்ச்‌ சிறந்தொளிர்வர்‌. காலன்‌ பொல்லாதவன்‌, 
ஆதலின்‌ வீடு பேற்றினை விரைந்து பெறுக என்று கூறுகிறது. 


மது. ச. விமலானந்தம்‌ 177 


72, சிறுபஞ்சமூலம்‌: மருந்தின்‌ பெயர்‌, மூலம்‌-வேர்‌; பஞ்ச-- 
ஐந்து; கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, 
சிறுநெருஞ்சி ஆகியவற்றின்‌ வேர்களினின்று செய்த மருந்து 
தோய்‌ தீர்க்கும்‌; அதுபோல உயிருக்கு நலம்‌ பயக்கும்‌ ஐந்து 
உண்மைகளை ஓவ்வொரு வெண்பாவிலும்‌ உடைமையால்‌ 
இப்பெயர்‌ வந்தது. 100 பாடல்கள்‌. இயற்றியவர்‌ காரியா 
சான்‌; கணிமேதாவியாருடைய ஒரு சாலை மாணாக்கர்‌; 
சமணர்‌. *கொளன்றுண்பான்‌ நாச்சாமி, தோற்‌ கன்றைக்‌ 
காட்டிப்‌ பால்‌ கறக்கும்‌ வழக்கு [44]; ஞானத்தாலேதான்‌ 
வீடுபேறும்‌ கிடைக்கும்‌. 


தானத்தாற்‌ போகம்‌, தவத்தால்‌ சுகம்‌, சுகமா 
ஞானத்தால்‌ வீடாகும்‌ நாட்டு (36) 
“மயிர்வனப்பும்‌, கண்கவரும்‌ மார்பின்‌ வனப்பும்‌, 
உயிர்‌ வனப்பும்‌, காதின்‌ வனப்பும்‌' --செயிர்தீர்த்த 
பல்லின்‌ வனப்பும்‌, வனப்பல்ல; நூற்கியைந்த 
சொல்லின்‌ வனப்பே வனப்பு”: --(47) 

போன்ற நுண்‌ கருத்துக்கள்‌ நிறைந்துள. 

73. ஆசாரக்‌ கோவை : ஆசாரம்‌---ஓமுக்கம்‌; கோவை-- 
அடுக்கிக்‌ கூறல்‌. ஆகலின்‌ இப்பெயர்‌. வெண்பாக்கள்‌ 100. 
மக்கள்‌ கொள்ளவேண்டியனவும்‌, தள்ள வேண்டியனவுமான 
நெறிகளை நவில்கிறது. வடமொழியை அடியொற்றிய நூல்‌. 
சக்ர ஸ்மிருதியினின்றும்‌ ஆசாரங்கள்‌ சிலவற்றைக்‌ ' கூறுறெ 
தென்றும்‌; தெளமியர்‌ பாண்டவர்க்குக்‌ கூறிய உபதேசத்தை 
ஒட்டியது என்றும்‌ கூறப்படுகிறது. மூலம்‌-—ஆரிட ம்‌ எனும்‌ வட 
மொழி நூல்‌. இற்றை நாளில்‌ எல்லோரும்‌ ஏற்கும்‌ கருத்தாகப்‌ 
பல இல்லை. ஆரியக்கலப்பால்‌ வந்த பழக்கங்கள்‌ சில பேசப்படு 
தின்றன. அன்றாட வாழ்வில்‌ கடைபிடிக்க வேண்டிய நெறி 
களை நவில்கிறது. நீராடல்‌ (14); உண்ணல்‌ (21); தொழுதல்‌ 
(16); உறங்கல்‌ (30); உடுத்தல்‌ (36); பற்றிய நெறிகள்‌ நன்கு 
உணர்த்தப்பட்டுள்ளன. பாடியவர்‌ பெருவாயில்‌ முள்ளியார்‌. 
- ஆசாரம்‌ என்றால்‌ நல்ல முறையில்‌ நடத்தலாம்‌. உள்ளும்‌ புற 
மும்‌ தூய்மையுடன்‌ உறைதலை உணர்த்துவதே ஆசாரமாம்‌. 
வடக்குத்‌ திசையில்‌ தலைவைத்துப்‌ படுக்கக்‌ கூடாது என்‌ 
திறது; இது அறிவியல்‌ முறையில்‌ இன்று உண்மையெனப்‌ படு 
திறது. அங்ஙனம்‌ படுப்பின்‌ மூளைக்கோளாறு வருவதாகக்‌ 
கூறப்படுகிறது. 

14. நான்மணிக்‌ கடிகை: கடிகை-துண்டு எனும்‌ பொரு 
ளது. நான்கு மணிகளின்‌ துண்டுகள்‌ இணைந்த மாலை போல, 


112 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஒவ்வொரு வெண்பாவிலும்‌ நான்கு நீதிமணிகள்‌ வரப்‌ பாடி 
யமையின்‌ இப்பெயர்‌ வந்தது. நான்கு மணியான கருத்துக்‌ 
களைக்‌ கொண்ட பாடல்களைய/டைய அணி போல்வது என்‌ 
றும்‌ இயம்புவர்‌. நன்‌ மக்கள்‌ எக்குடியிலும்‌ பிறப்பர்‌ (6); கல்வி்‌ 
யின்‌ பயன்‌ வீடு (29); கொலை தீது (94); எருதுடையான்‌ 
வேளாளன்‌, ஏலாதான்‌ பார்ப்பான்‌(54) போன்ற பல கருத்துக்‌ 
கள்‌ வருகின்றன. எழுதியவர்‌ விளம்பி நாகனார்‌. பாடல்கள்‌ 
104, வட மொழி வாடை. வீசுகிறது. எல்லாம்‌ பொருளில்‌ 
பிறந்து விடும்‌; இந்நிலத்து மன்னுதல்‌ வேண்டின்‌ இசை நடுக; 
வெல்வது வேண்டின்‌ வெகுளிவிடல்‌; 'தன்னோடு செல்வது 
வேண்டின்‌ அறம்‌ செய்க; மனைக்கு விளக்கம்‌ மடவாள்‌; 
மடவாள்‌ தனக்குத்‌ தகைசால்‌ புதல்வர்‌; மனைக்கினிய காதற்‌ 
புதல்வர்க்குக்‌ கல்வியே; கல்விக்கும்‌ ஓதின்‌ புகழ்சால்‌ உணர்வு 
என்றெல்லாம்‌ இனிய கருத்துக்களை அள்ளித்‌ தரும்‌ தெள்ளிய 
நூலாகத்‌ திகழ்கிறது. 


15. முதுமொழிக்‌ காஞ்சி : நிலையாமையை யுணர்த்தும்‌ 
உலகியல்‌ அனுபவம்‌ உணர்த்தலான்‌ இப்பெயர்‌ உடைத்து. பப்‌ 
பத்துப்‌ பாடல்களையுடைய பத்து பிரிவுகள்‌ உள. ஒவ்வொரு 
பத்தும்‌ “ஆர்கலி யுலகத்து மக்கட்கெல்லாம்‌” என ஒரே மாதிரி 
தொடங்குகிறது. அவ்வப்பத்தில்‌ எல்லாப்‌ பாடல்களின்‌ இறுதி 
யில்‌ பயின்று வரும்‌ ஒரே மாதிரி சொற்களைக்‌ கொண்டே 
அறவு பத்து, அல்ல பத்து என ஒவ்வொரு பத்தும்‌ தலைப்பி 
னைப்‌ பெறுகிறது. குறள்வெண்‌ செந்துறையால்‌ இயன்ற 100 
பாடல்கள்‌ உள. ஆசிரியர்‌ கூடலூர்‌ கிழார்‌. ஐங்குறு நூற்றைத்‌ 
தொகுத்தவரும்‌ இவரும்‌ ஒருவரா? கல்வியினும்‌ ஒழுக்கமே 
உயர்ந்தது (1-1); கொடையை விட வாய்மையே இறந்தது 
(34); உணர்விலார்க்கு வாழ்வும்‌ சாவே, சோரா நட்பு உதவி 
யின்‌ அறிப, இசையில்‌ பெரியதோர்‌ எச்சமில்லை, பேரில்‌ பிறந்‌ 
தமை ஈரத்தில்‌ அறிப போன்ற அரிய கருத்துக்கள்‌ மிளிர்கின்‌ 
றன. நீதி நூல்களில்‌ இஃதொன்றே சுருக்கச்‌ சொல்லி விளங்க 
வைக்கும்‌ வளமையதெனலாம்‌. 


16. பழமொழி : ஒவ்வொரு வெண்பாவின்‌ இறுதியிலும்‌ 
பழமொழி வர 400 பாடல்கள்‌ உடைமையான்‌ இப்பெயர்‌ 
பெற்றது. பழமொழி நானூறு எனவும்‌ படும்‌. கரிகாலன்‌, 
பொற்கைப்‌ பாண்டியன்‌, பாரி, பேகன்‌, மனுநீதி சோழன்‌ 
போன்றாரின்‌ வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ கொண்டுளதால்‌, வர 
லாற்று ஆராய்ச்சிக்கு உற்ற துணையாகிறது. . எழுதியவர்‌ 
முன்றுரை அரையனார்‌. சமணர்‌. நாய்‌ காணின்‌ கல்‌ காணா 
வாறு, கல்லாமல்‌ பாகம்படும்‌, முறைமைக்கு மூப்பு இளமை இல்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 113 


நிறை குடம்‌ நீர்‌ தளும்பல்‌ இல்‌, திங்களை நாய்‌ குரைத்‌ 
கற்று, நுணலும்‌ தன்‌ வாயால்‌ கெடும்‌ போன்ற பழ மொழிகள்‌ 
குறிப்பீடத்தக்கன. பழமொழியினையே பகரும்‌ பனுவல்களில்‌ 
தொன்மையும்‌ தலைமையும்‌ சான்ற இந்நூல்‌, கல்வி, ஒழுக்கம்‌, 
ஊழ்‌, நட்பு, அரசியல்‌, இல்வாழ்வு, வீடுபேறு ஆகிய அனைத்‌ 
தையும்‌ வகுத்துக்‌ கூறும்‌ நன்னூலாம்‌. முதலிரண்ட டிகள்‌ கூற 
வெடுத்துக்‌ கொண்ட பொருளையும்‌, மூன்றாமடியில்‌ முன்‌ 
னிலை விளியும்‌, நான்காமடியில்‌ பழமொழியும்‌ கொண்டது. 
நாடோடிப்‌ பழமொழி போலாது, இலக்கியப்‌ பழமொழியாக 
இலங்குகிறது. பண்டைத்‌ தமிழர்‌ பண்பாடுகாட்டும்‌ கண்‌ 
ணாடியாக விளங்குகிறது. குறள்‌, நாலடி கருத்துக்கள்‌ பயின்று 
வருகின்‌ றன. 


17. நாலடியார்‌ : வெண்பாக்கள்‌ அனைத்தும்‌ 4 அடிகளால்‌ 
அமையுமாற்றான்‌ நாலடி என்றும்‌; சிறப்பு கருதி ஆர்‌ விகுதி 
சேர்ந்து (சிவஞான சித்தியார்‌ போல) நாலடியார்‌ எனவும்‌, 

400 பாக்கள்‌ உள்ளமையின்‌ “நாலடி நானூறு” எனவும்‌, 
- வழங்குகிறது. அறத்துப்பால்‌ (13), பொருட்பால்‌ (24), காமத்‌ 
துப்பால்‌ (2) எனும்‌ முப்பிரிவும்‌, 40 அதிகாரங்களும்‌ கொண் 
டது. துறவறயியல்‌ முதற்கண்‌ அமைகிறது. நூல்‌ தோன்றிய 
நிலை: பாண்டி நாட்டில்‌ வற்கடம்‌ வந்தகாலை, பிறதாடு 
சென்ற சமணப்‌ புலவர்கள்‌ ஒவ்வொரு பாட்டை எழுதி வைத்‌ 
துச்‌ சென்றனர்‌. அங்ஙனம்‌ எண்ணாயிரம்‌ ஏடுகள்‌ இருந்தன. 
இவற்றை வையையில்‌ எறியுமாறு பாண்டியன்‌ வேண்ட, அவற்‌ 
றில்‌ 400 பாடல்கள்‌ எதிரேறிக்‌ கரையில்‌ ஒதுங்கின. அவற்றின்‌ 
தொகுதியே இஃதென்பர்‌. வச்சிர நந்தி தோற்றிய சங்கத்துப்‌ 
புலவர்கள்‌ பாடிய தனிப்‌ பாடல்களின்‌ திரட்டே ' இந்நூல்‌ 
என்பர்‌ சிலர்‌. சிலர்‌, பலரால்‌ பாடப்‌ பட்ட.தன்று; ஒருவரா 
லேயே உருவாக்கப்பட்ட நூல்‌ என்றும்‌ செப்புவர்‌. இந்நூலுக 
குக்‌ கடவுள்‌ அமைத்து, இயல்‌ வகுத்துத்‌ தொகுத்தளித்தவர்‌ பது 
மனார்‌. குறட்‌ சொற்களும்‌ பலவிடங்களில்‌ வந்துள்ளன. வட 
சொற்கள்‌ வருகின்றன. எச்சமயமும்‌ வலியுறுத்தப்‌ பெற 
வில்லை. முத்தரையர்‌ பற்றி 200, 296 பாடல்களில்‌ குறிப்பு 
வருதல்‌ கொண்டு கால ஆராய்ச்சி செய்து, இந்நூல்‌ 7 ஆம்‌ 
நூற்றாண்டையது என்பர்‌, கி, பி, 800-750க்கு இடைப்பட்ட 
தென்பர்‌. 

நூற்‌ பெருமை : திருக்குறளோடு இயைத்துப்‌ பேசப்படும்‌ 
பெருமையது: (நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்‌ குறுதி; பழகு 
தமிழ்ச்‌ சொல்லருமை நாலிரண்டில்‌). பரிமேலழகர்‌, நச்சர்‌, 


த. இ. 8 


114 தமிம்‌ இலக்கிய வரலாறு 
அடியார்க்கு நல்லார்‌ போன்ற உரையாசிரியர்‌ பலரால்‌ மேற்‌ 
கோளாகக்‌ காட்டப்பெறுவது. போப்பையரால்‌ ஆங்கிலத்தில்‌ 
மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. வாழ்வு நெறி விளக்கும்‌ வள 
மார்‌ வழிகாட்டி. நீதி நாலேயாயினும்‌, இலக்கியச்‌ சுவையும்‌ 
கொண்டது. செறிவும்‌ மிக்கது. உவமையழகு உடையது. மேன்‌ 
மக்களியல்பு [70]; நண்பர்‌ திறம்‌ [75]; காமத்தின்‌ கொடுமை 
[90]; கல்வியமழகு [138]; மனமாட்சி [382], 


யானை யனையவர்‌ நண்பொரீடு நாயனையார்‌ 
கேண்மை கெழீஇக்‌ கொளல்வேண்டும்‌- யானை 
அறிந்தறிந்தும்‌ பாகனையே கொல்லும்‌, எறிந்தவேல்‌ 
மெய்யதா வால்குழைக்கும்‌ நாய்‌ 


என்பன போன்‌ ற இடங்கள்‌ இதயத்‌ தொடுவன, 


நண்பனும்‌ மனிதன்‌ தானே; அவனிடத்தும்‌ குறைகள்‌ 
இருக்கத்தான்‌ செய்யும்‌ என்பதனை, “நெல்லுக்கு உமியுண்டு, 
நீர்க்கு நுரையுண்டு, புல்லிதழ்‌ பூவிற்கும்‌ உண்டு' என்று 
விளக்குகிறது. ‘நாவின்‌ கிழத்தி உறைதலால்‌ சேராளை பூவின்‌ 
கிழத்தி புலந்து' என அறிவும்‌ திருவும்‌ இணையாமை கூறு 
கிறது. “ஒருவர்‌ பொறை இருவர்‌ நட்பு', “மகனறிவு தந்தை 
யறிவு' எனும்‌ பழமொழிகளும்‌; பாற்‌ சோற்றில்‌ நெய்‌ பெய்‌ 
துண்டல்‌; எருமைக்‌ கடாவினைப்‌ பூட்டி ஏருழுதல்‌; பிறன்‌ 
மனை விழைந்தார்க்குக்‌ கொலை தண்டனை; பிணத்தைச்‌ 
சுடுதல்‌, நாரினால்‌ கட்டி இழுத்தல்‌, தூய்மை செய்து புதைத்‌ 
தல்‌, கண்டவிடத்து எறிதல்‌ போன்ற முறைகளும்‌; பழக்கங்‌ 
களும்‌ தெரியவருகின்‌ றன. 


18. திருக்குறள்‌ 


நூல்‌ : அறம்‌, பொருள்‌, காமம்‌ ஆக 3 பால்களும்‌, பாயிரம்‌ 
ஒன்றும்‌; இல்லறம்‌, துறவறம்‌, அரசியல்‌, அங்கவியல்‌, ஒழிபியல்‌, 
களவு ஆகிய 7 இயல்களும்‌, 133 அதிகாரங்களும்‌; அதிகாரத்திற்‌ 
குப்‌ பத்தாக 1330 குறட்பாக்களும்‌ கொண்டது. தூய தமிழ்ச்‌ 
சொற்களான்‌ இயன்றது; 12000 சொற்களைப்‌ பெய்து பாடப்‌ 
பட்ட குறளில்‌ 50 க்கும்‌ குறைவான வடசொற்களே விரவி 
வந்துள. குறள்‌ வெண்பாக்களான்‌ ஆயினமையின்‌ இப்‌ பெயர்‌ 
வந்தது. சிறப்பு கருதி “திரு' எனும்‌ அடை மொழி பெற்றது. 
'திருக்குறள்‌, முப்பால்‌, உத்தரவேதம்‌, தெய்வ நூல்‌, பொய்யா 
மொழி, வாயுறை வாழ்த்து, தமிழ்‌ மறை, பொதுமறை திரு 
வள்ளுவப்‌ பயன்‌, திருவள்ளுவம்‌” எனும்‌ பத்துப்‌ பெயர்களா 
னும்‌ வழங்கும்‌. புறப்பாட்டு 'அறம்‌' என்றே இதனைக்‌ குறிக்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ ரத 


கிறத. *தருமர்‌, மணக்குடவர்‌, தாமத்தர்‌, நச்சர்‌, பரிமேலழகர்‌, 
பரிதி, இருமலையர்‌, மல்லர்‌, பரிப்பெருமாள்‌, காளிங்கர்‌,” 
ஆகிய பதின்மர்‌ உரை கண்டுளார்‌ இராமாநுஐ கவிராயர்‌, 
சரவண பெருமாளையர்‌, தண்டபாணி, அரசஞ்‌ சண்முகனார்‌, 
திரு.வி, க., நாமக்கல்‌ இராமலிங்கம்‌ பிள்ளை, புலவர்‌ 
குழந்தை, பாரதிதாசன்‌ போன்றாரும்‌ உரைகள்‌ செய்துள்ள 
னர்‌. பரிமேலழகர்‌ உரையே பெருமைக்குரியதாகக்‌ கருதப்பட்டு 
வருகிறது. 


குமிழிலக்கெத்தில்‌ மிகக்‌ குறுகிய அடிகளான்‌--12 அடிகளில்‌ 
இயன்ற ஒரே நூல்‌ இதுவே. சமணர்‌, பெளத்தர்‌, சைவர்‌, 
வைணவர்‌ அனைவரும்‌ எங்கள்‌ ஒரே நூல்‌ எனப்‌ போற்றும்‌ 
பெருமைக்குரிய பொதுமை நூல்‌. ஒரு நாட்டிற்கோ, ஒரு 
காலத்திற்கோ, ஓர்‌ இனத்திற்கோ உரியதாகாது; எந்நாட்ட 
வர்க்கும்‌, எக்காலத்தினருக்கும்‌ -— முக்காலத்தும்‌; எத்திறத்‌ 
தார்க்கும்‌ உரிய நூலாக ஒளிர்கிறது. அதனாற்றான்‌ கல்லாட 
னார்‌, “எப்பாவலரும்‌ இயைபவே வள்ளுவனார்‌ முப்பால்‌ 
மொழிந்த மொழி' என்றார்‌. இது தனித்தமிழ்‌ முதல்‌ நூல்‌; 
தமிழ்‌ மறையாகக்‌ கருதப்படுகிறது. இதனை, மாங்குடி மருத 
னார்‌, “ஓதற்கு எளிதாய்‌, உணர்வதற்கு அரியதாகி, வேதப்‌ 
பொருளாய்‌ மிக விளக்கி” என்றும்‌; செங்கண்ணனார்‌. “ வேதப்‌ 
பொருளை விரகால்‌ விரித்தும்‌ ' எனவும்‌; வண்ணக்கஞ்‌ சாத்த 
னார்‌, ஆரியம்‌ வேதம்‌ உடைத்து, தமிழ்‌ திருவள்ளுவனார்‌ 
ஓது குறட்பா உடைத்து ' என்றும்‌ குறிப்பிடுவது காண்க, இந்‌ 
நூலில்‌ எல்லாம்‌ உள; இதில்‌ சொல்லப்‌ பெறாதது எதுவு 
மில்லை எனும்‌ ஏற்றம்‌ சான்றது. “எல்லாப்‌ பொருளும்‌ இதன்‌ 
பாலுள, இதன்பால்‌ இல்லாத எப்பொருளும்‌ இல்லையால்‌" 
என்கிறார்‌ தமிழ்‌ நாகனார்‌. 


இருளகற்றும்‌ கைவிளக்காக இந்நூல்‌ இலங்குகிறது. 
இதனாற்றான்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ எனும்‌ முப்‌ பிரிவில்‌ 
இயன்‌ றுளது என்கிறார்‌ நப்பாலத்தனார்‌: “அறம்தகளி, ஆன்ற 
பொருள்‌ திரி, இன்பு சிறந்த நெய்‌, செஞ்சொல்‌ தீதண்டு-- 
குறும்பாவால்‌ வள்ளுவனார்‌ ஏற்றினார்‌ வையத்து வாழ்வார்‌ 
கள்‌ உள்ளிருள்‌ நீக்கும்‌ விளக்கு'. “இத்‌ நூலை முற்றிலும்‌ ஓதிய 
பின்‌ வேறு நூல்‌ பயிற்சி வேண்டா, மன்னுதமிழ்ப்‌ புலவராய்‌ 
வீற்றிருக்கலாம்‌' என்கிறார்‌ நத்தத்தனார்‌ என்றால்‌ இதன்‌ 
செறிவும்‌ சிறப்பும்‌ எளிதே யுணரலாம்‌. 


இயல்பும்‌ ஏற்றமும்‌: உலக அரங்கில்‌ இந்‌ நூல்‌ புகழ்‌ பெ ற்‌ 
றது போல, வேறு எந்த இன்தமிழ்‌ நூலும்‌ இத்த அளவுக்கு 


116 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஏற்றம்‌ பெற்றதில்லை. திருக்குறளின்‌ உயிரோட்டமாக 'உலக 
ஒருமை--ஒருகுடைக்‌ கீழ்‌ ஆட்சி” என்ற கொள்கை ஊடுருவி 
நிற்கிறது. தனிமனிதன்‌ பயன்படும்‌ வாழ்வு இன்ப வாழ்வு; 
பயன்படுமிடம்‌ பொருளியல்‌ வாழ்வு என்பதைப்‌ புலப்படுத்து 
கிறது. அறமே அனைத்திற்கும்‌ அடிப்படை, “மனத்துக்கண்‌ 
மாசிலனாதல்‌ அனைத்து அறம்‌'--அறத்தான்‌ வருவதே இன்‌ 
பம்‌” என்று கூறி, அறவழி நின்று பொருள்‌ ஈட்டி அதனைக்‌ 
கொண்டு இன்புறுதலே வாழ்வு; ஆக, பொருளியலாகிய பொது 
வாழ்வுக்கும்‌, இன்பியலாயெ தனி வாழ்வுக்கும்‌ அடிப்படை 
அறமே (Virtue being the moral basis of life) என்ற போக்‌ 
தினை நோக்காகக்‌ கொண்டுளது, 


"இறைவன்‌ மனிதனுக்குச்‌ சொன்னது கீதை; மனிதன்‌ 
இறைவனுக்குச்‌ சொன்னது திருவாசகம்‌; மனிதன்‌ மனிதனுக்‌ 
குச்‌ சொன்னது குறள்‌. 


அகர முதல என அகரத்தில்‌ தொடங்கி, முயங்கப்‌ 
பெறின்‌ என அகரத்தில்‌ அனைத்துத்‌ தமிழ்‌ எழுத்துகளையும்‌ 
தழுவி நிற்கும்‌ திருக்குறளின்‌ திறமே திறம்‌. தமிழ்‌ யாப்பில்‌ 
முதற்கண்‌ அமையும்‌ வெண்பாவில்‌ அதிலும்‌ முகல்‌ வகை 
யதாயெ குறட்பாவில்‌ அமைந்த நூல்‌ இஃதொன்றே. இந்‌ 
நூலின்‌ சிறப்பினை எடுத்தோத ‘திருவள்ளுவமாலை எனும்‌ 
தனி நூலே எழுந்தது போல்‌ வேறு எந்நூலுக்கும்‌ ஏற்பட 
வில்லை, ஒரே நூலுக்குப்‌ பத்துக்கும்‌ மேற்பட்டோர்‌ உரை 
எழுதிய சிறப்பும்வேறு நூ லுக்கில்லை; அரும்பதவுரையா சிரியர்‌, 
அடியார்க்கு நல்லார்‌, பேராசிரியர்‌ போன்றாரும்‌ மேற்கோள்‌ 
காட்டும்‌ வகையில்‌ நல்லுரைகள்‌ சொல்லிச்‌ சென்றுள்ளனர்‌. 
அம்மட்டோடின்றி, சிவ சிவ வெண்பா, தினகர வெண்பா, 
இரங்கேச வெண்பா, சோமேசர்‌ முதுமொழி வெண்பா, 
வடமலை வெண்பா, குமரேச வெண்பா போன்ற விளக்கப்‌ 
பேருரைகளும்‌ தோன்றியுள்ளன என்றால்‌ இதன்‌ பெருமை 
யினை என்னென்பது? திருக்குறளை எடுத்தாளாத நூல்களே 
இல்லை எனுமளவிற்குப்‌ பிற்கால நூல்கள்‌ குறளின்‌ கருத்தை 
யும்‌ சொல்லையும்‌ எடுத்தாண்டு இனிமை பெறுகின்றன. பின்‌ 
வந்த இலக்கியங்கள்‌ அனைத்திற்கும்‌ அறிவு ஊற்றாய்‌ விளங்கு 
கிறது; அஃதாவது திருக்குறள்‌ எனும்‌ பேரூற்று, பிற்கால 
இலக்கியங்கள்‌ எனும்‌, கால்வாய்கள்‌ தோறும்‌ சென்று பரந்து 
செந்தமிழ்‌ இலக்கிய நிலத்தைச்‌ சிறப்பிக்கச்‌ செய்கிறது என 
லாம்‌. 

மேலை-தீழை நாட்டு மொழிகளில்‌ 80-க்கும்‌ மேற்பட்ட 
மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது; லத்தீன்‌ மொழி 


மது, ௪. விமலானந்தம்‌ 117 


யில்‌ வீரமாமுனிவர்‌; ஜெர்மன்‌ மொழியில்‌ டாக்டர்‌ கிரால்‌; 
ஆங்கிலத்தில்‌ போப்‌ ஐயர்‌; பிரெஞ்சில்‌ ஏரியல்‌; உருசிய மொழி 
யில்‌ யூரிய்கில்ஸோவ்‌; பீஜி மொழியில்‌ எஸ்‌. எல்‌. பெர்விக்‌; 
சிங்களத்தில்‌ மிசிகாமி அம்மையார்‌; இந்தியில்‌ பி. டி. ஜைன்‌, 
டாக்டர்‌ சங்கரராஜு நாயுடு, ஸ்ரீ வேங்கடகிருஷ்ணன்‌; 
வடமொழியில்‌ ஸ்ரீ அப்பா தீட்சதர்‌, ஸ்ரீ கோவிந்தராய்‌ ஜைன்‌ 
சாஸ்திரி; தெலுங்கில்‌ வைத்தியநாத நாதா; மலையாளத்தில்‌ 
திவான்‌ பகதூர்‌ கோவிந்தபிள்ளை போன்றோர்‌ மொழி 
பெயர்த்துள்ளனர்‌. பர்மிய மொழியிலும்‌ வெளிவந்துள்ளது. 
அல்பர்ட்‌ சுவிட்சர்‌, சார்ஸ்‌, இ.கோவர்‌, ஏரியல்‌, திரால்‌, 
போப்‌ ஐயர்‌, பெஸ்கி, கால்டுவேலர்‌, ஃபிரட்ரிக்‌ பின்சாட்‌ 
வின்டர்‌ நிச்‌, ட்ரு, லாசரஸ்‌, எல்லிஸ்‌ போன்ற மேலை நாட்ட 
வரும்‌, எண்ணற்ற தமிழ்ப்‌ பெரியார்களும்‌ குறளைப்‌ புகழ்ந்து 
பாராட்டியுள்ளனர்‌. 


இத்நால்‌ சங்க காலத்தது எனப்‌ பலரும்‌, சங்கம்‌ மருவிய 
காலத்தது எனச்‌ சிலரும்‌ இயம்புவர்‌. பதினெண்‌ கீழ்க்கணக்‌ 
கில்‌ இடம்‌ பெற்றமையாலேயே, இஃது அக்காலத்தில்தான்‌ 
எழுந்தது எனல்‌ பொருந்தாது. எத்துணையோ நீதி நூல்கள்‌ 
இருப்பினும்‌, இதுபோன்று வாழ்வு நிலையினை - ஒழுக்க நெறி 
யினை - சொற்‌ செட்டும்‌, பொருட்‌ செறிவும்‌ கொண்டு சுவை 
யுடன்‌ கலந்தூட்டி மக்கள்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்த நூல்‌ 
வேறில்லை. எனவே தான்‌ *பாலெல்லாம்‌ நல்லாவின்‌ 
பாலாமோ ? , பாரிலுள்ள நூலெல்லாம்‌ வள்ளுவர்‌ செய்‌ 
நூலாமோ ?' என்றான்‌ ஒரு புலவன்‌. * அணுவைத்‌ துளைத்து 
ஏழ்கடலைப்‌ புகட்டிக்‌ குறுகத்‌ தறித்த குறள்‌ ' என்றார்‌ 
அவ்வை. சமயப்‌ பொதுமை மிக்க நூலாக விளங்குகிறது. அத்‌ 
துணையும்‌ வறட்டுத்‌ தத்துவமன்று; வளமை மிகு உண்மையின்‌ 
வார்ப்புகள்‌. 

அற நூலாகவும்‌, அறிவிலக்கியமாகவும்‌, உணர்விலக்கிய. 
- மாகவும்‌, குறிக்கோள்‌ இலக்கியமாகவும்‌ ஒளிரும்‌ வைரமணி, 
தமிழுலகிற்கோங்கெ ஒரு மாமணி, வற்றா ஊற்றாகவும்‌, 
அள்ளக்‌ குறையா அறிவுக்‌ களஞ்சியமாகவும்‌ விளங்கும்‌ குறள்‌ 
காட்டும்‌ நெறிகள்‌ பல; சில நினைவாம்‌ : 1. பெயக்கண்டும்‌ 
நஞ்சுண்டமைவர்‌, நயத்தக்க நாகரிகம்‌ வேண்டுபவர்‌; 
2. இன்னா செய்தார்க்கும்‌ இனியவே செய்யாக்கால்‌ என்ன 
பயத்ததோ சால்பு, 2. உற்றநோய்‌ நோன்றல்‌ உயிர்க்குறுகண்‌ 
செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு, 4. இருவேறு உலகத்து 
இயற்கை, திருவேறு தெள்ளியராதலும்‌ வேறு, 5. எப்பொருள்‌, 


யார்‌ யார்வாய்க்‌ கேட்பினும்‌ - எத்தன்மையாயினும்‌, அப்‌ 


118 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பொருள்‌ மெய்ப்பொருள்‌ காண்பதறிவு, 6. அன்பும்‌ அறனும்‌ 
உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை பண்பும்‌ பயனும்‌ அது, 
7. கற்றதனால்‌ ஆய பயன்‌ என்கொல்‌ வாலறிவன்‌ நற்றாள்‌ 
தொழாஅர்‌ எனின்‌, 8. பெண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள கற்‌ 
பெனும்‌ திண்மை உண்டாகப்‌ பெறின்‌, 9. செயற்கரிய செய்‌ 
வார்‌ பெரியர்‌, சிறியார்‌ செயற்கரிய செய்கலாதார்‌, 10. அன்‌ 
பின்‌ வழியது உயர்நிலை, 11. பண்புடையார்‌ பட்டுண்டுலகு, 
12. இடுக்கண்‌ வருங்கால்‌ நகுக, 13. அடக்கம்‌ அமரருள்‌ உய்க்‌ 
கும்‌, 14. சென்ற இட த்தில்‌ செலவிடா தீது ஒரீஇ நன்றின்பால்‌ 
உய்ப்பது அறிவு, 15. ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌ உயிரினும்‌ 
ஓம்பப்படும்‌, 76, அரம்‌ போலும்‌ கூர்மையரேனும்‌ மரம்‌ 
போல்வர்‌ மக்கட்‌ பண்பில்லாதவர்‌, 17. அன்பிற்கும்‌ உண்டோ 
அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ புண்கண்‌ நீர்‌ பூசல்‌ தரும்‌, 18. அறிவு 
அற்றம்‌ காக்கும்‌ கருவி, அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌, 
19. தற்காத்துத்‌ தற்கொண்டாற்‌ பேணித்‌ தகைசான்ற சொற்‌ 
. காத்துச்‌ சோர்விலாள்‌ பெண்‌; 20. யாகாவாராயினும்‌ நாகாக்க, 
21. அழுக்கா றெனவொரு பாவி திருச்செற்றுத்‌ தீயுழி யுய்த்து 
விடும்‌. 22. அற்றார்‌ அழிபசி தீர்த்தல்‌ அஃதொருவன்‌ பெற்‌ 
றான்‌ பொருள்‌ வைப்புழி, 24. பயனில்‌ சொல்‌ பாராட்டு 
வானை மகனெனல்‌ மக்கட்‌ பதடியெனல்‌, 24. ஒறுத்தார்க்கு 
ஒருநாளை இன்பம்‌ யொறுத்தார்க்குப்‌ பொன்றுந்துணையும்‌ 
புகழ்‌; 25. உறுபசியும்‌ ஒவாப்‌ பிணியுஞ்‌ செறுபகையுஞ்‌ சேராது 
இயல்வது நாடு போன்றன வாழ்வின்‌ ஒளி விளக்கங்கள்‌. 


நயமும்‌ சுவையும்‌ நின்ற பகுதிகள்‌ சில: 1. இம்மைப்‌ 
பிறப்பில்‌ பிரியலம்‌ என்றேனாக்‌ கண்நிறை நீர்கொண்டனனள்‌, 
2. உள்ளினன்‌ என்றேன்‌ மற்றென்‌ மறந்தீர்‌ என்றென்னைப்‌ 
புல்லாள்‌ புலத்தக்‌ கனள்‌, 3, எழுதுங்கால்‌ கோல்காணாக்‌ 
கண்ணேபோல்‌ கொண்கண்‌ பழிகாணேன்‌ கண்ட இடத்து, 
4. வழுத்தினாள்‌ தும்மினேனாக அழித்தழுதாள்‌ யாருள்ளித்‌ 
தும்மினீர்‌ என்று, 5. தும்மச்‌ செறுப்ப அழுதாள்‌ நுமர்‌ உள்‌ 
ளல்‌ எம்மை மறைத்தீரோ என்று, 


பரிமேலழகர்‌, மணக்குடவர்‌, பரிப்பெருமாள்‌, பரிதியார்‌, 
காளிங்கர்‌ ஆகிய ஐவர்‌ உரையையும்‌ தொகுத்துத்‌ 'திருக்குறள்‌ 
உரை வளம்‌ ' எனத்‌ தருமையாதனமும்‌; திருப்பனந்தாள்‌ காசி 
மடம்‌ இவ்வுரைகளோடு ஆங்கில மொமி பெயர்ப்பையும்‌ 
இணைத்து * இருக்குறள்‌--உரைக்கொத்து' என வெளியிட்டுள்‌ 
ளன. இராஜாஜி, வ. வே, ௪, ஐயர்‌, KM. 5. பூரணலிங்கம்‌ 
பிள்ளை, கே. எம்‌. பாலசுப்பிரமணியம்‌ போன்றாரின்‌ ஆங்லை 
மொழிபெயர்ப்புக்களும்‌ ஈண்டுக்‌ குறிப்பிட த்தக்சுன. 


மது. ச. விமலானந்தம்‌ 119 


நூலாசிரியர்‌: திருக்குறளை இயற்றியவர்‌ திருவள்ளுவர்‌. 
இவர்‌ பிறப்பு, பெற்றோர்‌, உடன்‌ பிறப்பு, சாதி, சமயம்‌ 
பற்றிப்‌ பல கதைகள்‌ வழங்குகின்றன. அவை யாவும்‌ புனைத்‌ 
துரை என்பது அறிஞர்‌ துணிவு. பல்வேறு சமயத்தவரும்‌ இவர்‌ 
குத்தம்‌ மதத்தைச்‌ சார்ந்தவர்‌ எனக்‌ கூறுவதில்‌ பெருமை 
கொள்ளுகின்றனர்‌. ஆனால்‌ இவர்‌ சமயப்‌ பொதுமை சமரச 
சமயக்‌ கொள்கையுடையவராகவே கருதப்படுகிறார்‌. இங்கே; 
£ சமயக்‌ கணக்கர்‌ மதிவழி கூறாது, உலகியல்கூறிப்‌ பொருளிது 
வென்ற வள்ளுவன்‌ எனக்‌ கல்லாடர்‌ _ கூறுவது கருதுக. 
நாயனார்‌, தேவர்‌, முதற்‌ பாவலர்‌, தெய்வப்‌ புலவர்‌, நான்‌ 
முகன்‌, மதானுபங்கி, செந்நாப்‌ போதார்‌, பெருநாவலர்‌, 
பொய்யில்‌ புலவன்‌. திருவள்ளுவர்‌ எனப்‌ பலவாறாக அழைக்‌ 
சப்படுகிறார்‌. 


காலம்‌ : குறள்‌, கி. மு. 3ஆம்‌ நூற்றாண்டினது என மழை 
மலையடிகளும்‌; 1/. R. ராமச்சந்திர தட்சிதர்‌ கி. மு. 1 அல்லது 
2 வது நூற்றாண்டு என்றும்‌, வையாபுரிப்பிள்ளை கி. பி. 6ஆம்‌ 
நூற்றாண்டு என்றும்‌ கூறுகின்றனர்‌. டாக்டர்‌ இராசமாணிக்‌ 
சுனார்‌ கி. மு. 1 முதல்‌ 300க்கு உட்பட்டதாகக்‌ கோடல்‌ நன்‌ 
றென நவில்கிறார்‌, மறைமலையார்‌ கடைசியாக ஆய்ந்து 
கிருத்துவுக்கு 90 ஆண்டுகட்கு முன்னையர்‌ என முடிவு கூறியுள்‌ 
ளார்‌. 


திருக்குறள்‌ திறம்‌ : திருக்குறள்‌ இலக்கியமேயானாலும்‌, 
அது நீதி நூலா? கவிதை நூலா? என்ற ஐயப்பாடுள்ளது. 
ஏனெனில்‌, பொதுவாக அறநால்கள்‌ அறிவையே அடிப்படை 
யாகக்‌ கொண்டுள்ளதால்‌ அது கவிதையாகாது; கவிதை 
உணர்வையே உயிரோட்டமாக உடையதால்‌, அது அறமாக 
அமைதற்கில்லை என்ற கருத்துளது. ஆனால்‌ திருவள்ளுவர்‌ 
நயமில்‌ நீதியை நமக்களித்தார்‌ இல்லை; சுவையற்ற 
கருத்துக்களைச்‌ சொன்னாரல்லர்‌. அறிவை அன்பிலே 
தோய்த்து அளிப்பது போல, நீதியைக்‌ கவிதையனுபவம்‌ 
கமழச்‌ கொடுக்கிறார்‌. இவர்‌ கைவண்ணத்தால்‌ அறக்கருத்துக்‌ 
கள்‌ ஒவ்வொன்றும்‌ அற்புதக்‌ கவிதைப்‌ பாளங்களாக ௨௫ 
வெடுத்துள்ளன. சுருங்கக்‌ கூறின்‌ வள்ளுவர்‌ நீதியிலே கவிதை 
யையும்‌, கவிதையிலே நீதியையும்‌ கண்டு நீதிக்‌ கவிதைகளை 
நயம்படப்‌ படைத்துள்ளார்‌. எனவேதான்‌ இவருடைய குறள்‌, 
கவிதையுலகிலும்‌, நீதியுலகிலும்‌ கன்னிகரில்லாத்‌ தனித்துவம்‌ 
பெற்றொளிர்கின்‌ றது. இதன்‌ பயனாகவே இவர்‌ குறள்‌, ஏனை 
நீதி நூல்கள்‌ போலாது, நீதி இலக்கியத்தின்‌ நந்தாவிளக்கமாக, 
அறதெறிப்பனுவல்களின்‌ தலைமணியாக, அறநூல்கடகெல்‌ 


120 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
லாம்‌ ஆன்ற நூலாகக்‌ குன்‌ றின்‌ மேலிட்ட விளக்கமாகக்‌ காட்சி 
யளிக்கின்‌ றது. 


இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ 


சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை இரண்டும்‌ இரட்டைக்‌ காப்‌ 
பியங்கள்‌' என அழைக்கப்‌ பெறுகின்‌ றன. இங்ஙனம்‌ அழைக்கப்‌ 
பெற்றது எப்போது, யாரால்‌ என்றறியுமாறில்லை! எத்த 
னையோ காப்பியங்கள்‌ இன்தமிழில்‌ இருக்க, இவை இரண்டை 
மட்டும்‌ இணைத்துக்‌ கூறுவானேன்‌? இவற்றை எண்ணுமுன்‌, 
“இரட்டை” [ரவர்‌] பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பின்‌ ஆராயின்‌ தெளிவு 
தோன்றும்‌, ஆதலின்‌ இரட்டையின்‌ இயல்பு இயம்புவாம்‌; 


ஒரு தாய்க்கு இரு குழந்தைகள்‌ ஒரே சமயத்தில்‌ பிறப்பின்‌ 
இரட்டையர்‌ என்றழைக்கிறோம்‌. அவை தாமும்‌ இரண்டும்‌ 
ஆணாகவோ, அல்லது பெண்ணாகவோ, அல்லது ஒன்று ஆண்‌ 
மற்றொன்று பெண்ணாகவோ அமையும்‌; இரண்டும்‌ தோற்றத்‌ 
தில்‌ ஒன்றாகவும்‌ பண்பிலும்‌ போக்கிலும்‌ மாறாகவும்‌ இருக்‌ 
கும்‌; தாயின்‌ வயிற்றில்‌ ஒரே கருவில்‌ இரு குழவிகள்‌ உருவா 
தலும்‌ உண்டு; தனித்தனிக்‌ கருப்பையுள்‌ தோன்றி வளர்தலும்‌ 
உண்டு. சிற்சில போது அரிதாக உடல்‌ ஒன்று தலையிரண்டுமா 
கவோ ஈருடல்‌ இருதலைகள்‌ பெற்றுப்‌ பிரிக்க முடியாது தசை 
யிணைந்து பிறத்தலும்‌ உண்டு. இவை பிறப்பையோட்டி 
இரட்டையர்‌ எனக்‌ கருதப்படுகின்‌ றன. இதற்கு உலகம்‌ புகழும்‌ 
இரட்டையா்களாகிய டாக்டர்‌ ஆ இலக்குமணசாமி முதலியா 
ரும்‌, சர்‌. ஆ. இராமசாமி முதலியாரும்‌ சான்றாக அமைவர்‌. 


இனி, காலத்தால்‌, இடத்தால்‌, வேறுபட்டு, ஆனால்‌ குணத்‌ 
தால்‌ உருவத்தால்‌, நோக்கால்‌, தொழிலால்‌ ஒன்றுபட்டு இரட்‌ 
டையர்‌ எனப்படுதலும்‌ உண்டு. இதற்குக்‌ கபில பரணரும்‌, 
கலம்பக இரட்டையரும்‌ (குருடர்‌,முடவர்‌) காட்டாகஅமைவர்‌. 
இங்ஙனம்‌ பிறப்பாலும்‌ பண்பாலும்‌ இரட்டையர்‌ அமைந்தா 
லும்‌, எல்லாவற்றிலும்‌ இவர்கள்‌ ஒன்றாகவே இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌ என்பதில்லை, உருவம்‌ ஒன்றாகலாம்‌ உள்ளம்‌ வேறாக 
லாம்‌. உள்ளம்‌ ஒன்றாகும்‌; உருவம்‌ மாறாகும்‌, அடிப்படையில்‌ 
பெரும்பாலும்‌ ஒற்றுமைக்‌ கூறுகளே நிறைந்தாலும்‌, அழ்ந்து 
நோக்க ஒரு சில வேற்றுமைகள்‌ தென்படாமல்‌ இரா; எஞ்‌ 
துணைதான்‌ ஒருமை இருப்பினும்‌, மாறுபாடுகள்‌ இல்லாமல்‌ 
இருக்கா. ஆதலின்‌ இரட்டை என்றால்‌ பெருகியஅளவில்‌ ஒன்றி 
யும்‌, சிறிதளவில்‌ உறழ்ந்தும்‌ இருக்கும்‌ என்பதை மறக்கக்‌ 
கூடாது. இதனை மனத்தில்‌ இருத்தி, இரட்டைக்காப்பியம்‌. 
என்பதன்‌ ஏதுக்களை எண்ணுவாம்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 121 


தமிழன்னையின்‌ அடை அணிகலன்களின்‌ பெயர்‌ கொண் 
டவை, தமிழ்ச்‌ செல்வியின்‌ இரு கண்கள்‌ எனலாம்‌. இதிகாசங்‌ 
களில்‌ இராமாயணம்‌ பாரதம்போல, இன்தமிழுக்கு இவ்விரண்‌ 
டும்‌. கரு ஒன்று, உரு இரண்டு என்பது போல, கதை ஒன்று, 
காப்பியம்‌ இரண்டு ஒன்று சிலம்பு: இன்னொன்று மேகலை. 
சகோவலன்‌-கண்ணகி-மாதவி பற்றியது முன்னது: கோவலன்‌- 
மா தலி-மணிமேகலை ஓட்டியது பின்னது. முன்னது பெற்றோர்‌ 
பற்றியது; பின்னது பிள்ளையை ஒட்டியது; ஒரு குடும்பக்‌ கதை; 
காசின்‌ இரு பக்கம்‌ போல இரண்டும்‌ இணைந்துள. எங்குச்‌ 
சிலம்பு முடிகிறதோ, அங்கு மேகலை தொடங்குகிறது; சிலம்‌ 
பின்‌ தொடர்ச்சி மணிமேகலை. 


மூலம்‌ ஒன்று; மொழிந்த கதை இரண்டு. அமைப்பிலும்‌ 
ஒப்புமையுண்டு; இரண்டும்‌ முப்பது முப்பது. காதைகளைக்‌ 
கொண்டவை; அகவலால்‌ ஆனவை. இரண்டும்‌ காப்பியங்‌ 
களே; நூல்‌ வகையானும்‌ பாவகையானும்‌ ஒன்றே. முதல்‌ நூல்‌ 
கள்‌; சங்க காலத்தை ஒட்டியன; தமிழகத்தில்‌ நடந்த, தமிழில்‌ 
தோன்றிய, தமிழ்ப்‌ புலவோர்‌ செய்த தனித்தமிழ்ச்‌ காப்பியங்‌ 
கள்‌. ஒன்றில்‌ சிலம்பு ஒலிக்கிறது: மற்றொன்றில்‌ அமுதசுரபி 
ஊளடாடுகிறது, ஒன்றில்‌ ஊழ்வினைப்‌ போராட்டம்‌, மற்றொன்‌ 
றில்‌ உதயகுமரன்‌ காதற்‌ போராட்டம்‌. வாழ்வின்‌ ஒரு பகுதி 
யா.ம்‌ இல்லறச்‌ சிறப்பினை ஒன்றும்‌, துறவறச்‌ சால்பினை இன்‌ 
னொன்றும்‌ பேசுகிறது. இரண்டும்‌ பெண்களைக்‌ தலைவிகளா 
கக்‌ கொண்டவை: இரண்டிலும்‌ கடவுள்‌ வாழ்ந்ததில்லை; 
இரண்டும்‌ விழாவில்‌ முறையே மணவிழா, இந்திர விழாக்களில்‌ 
தொடங்குகின்‌ றன. குடிமக்கள்‌ காப்பியங்கள்‌, ஊழ்‌, இயற்கை 
இகந்த நிகழ்ச்சிகள்‌ இரண்டிலும்‌ உண்டு. வரிகள்‌ சொற்றொ 
டர்கள்‌ ஓப்புமை கொண்டுள்ளன; கதைப்‌ பாத்திரங்கள்‌, 
இரண்டிலும்‌ வருகின்றன. சிலம்பின்‌ சிறு கூற்றுக்குப்‌ பெரு 
விளக்கம்‌ தருகிறது மேகலை; அது போல்‌ மேகலைச்‌ செய்தி 
கட்குச்‌ சிலம்பு சான்றாக நிற்கிறது. சவுந்தியடிகளும்‌ அறவண 
வடி.களும்‌ முறையே வருகின்றனர்‌, இங்ஙனம்‌ இரண்டும்‌ 
இணைந்தும்‌ பிணைந்தும்‌ செல்கின்‌ றன. ஐம்பெருங்‌ காப்பியங்‌ 
களிலே இடம்‌ பெற்றவை. பரத்தைப்‌ பெண்களுக்குப்‌ பெருமை 
தேடும்‌ புரட்சிக்‌ காப்பியங்கள்‌. அணிகளின்‌ பெயர்‌ தாங்கியன. 


இளங்கோவும்‌ சாத்தனாரும்‌ சமகாலப்‌: புலவர்கள்‌; ஒரு 
வருக்கொருவர்‌ ஆர்வமூட்டினர்‌, “முடி கெழு வேந்தர்‌ மூவர்க்‌ 
கும்‌ உரியது அடிகள்‌ நீரே அருள்க”--சாத்தனார்‌ செப்பியது. 
ஒருவர்‌ கேட்க இன்னொருவர்‌ பாடியதாகப்‌ பகரப்படுகிறத. . 
[இரண்டின்‌ பதிகங்கள்‌ சி ! 89 ம; 95-98] அறம்‌, பொருள்‌, 


122 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இன்பம்‌ மூன்றையும்‌ சிலம்பும்‌, வீடுபேற்றினை மேகலையும்‌ 
விளம்புவதால்‌, இரண்டு இணைந்தே ஒரு பெருங்‌ காப்பியமாக 
உருப்‌ பெறுகின்றன என்பர்‌. 'மணிமேகலைமேல்‌ உரைப்‌ 
பொருள்‌ முற்றிய சிலப்பதிகாரம்‌ முற்றும்‌” (சிலம்பு கட்டுரை) 
என்ற அடி அரண்‌ செய்கிறது. 


இரண்டும்‌ ஒரு கதை; இருவர்‌ இயற்றியன; அமைப்பும்‌ 
அமைதியும்‌ ஒன்‌ றன என்பது மட்டுமல்ல. இரண்டும்‌ (நம்மை 
மறந்தாரை நாம்‌ மறக்கமாட்டேமால்‌'எனும்‌ பண்பின்‌ அடியா 
கப்‌ பிறந்த காப்பியக்‌ கதைகள்‌. எனவேதான்‌, இவையிரண்டும்‌ 
இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ எனப்படுகின்றன. தன்னை மறந்த 
கோவலனைத்‌ தான்‌ மறவாது சிலம்பு தந்து, மதுரை போந்து 
செயல்பட்டாள்‌ கண்ணகி. அங்ஙனம்‌ செய்யா திருப்பின்‌ 
- கண்ணகி கதையில்லை; இளங்கோவும்‌ அதனைச்‌ சிலம்பு 
காப்பியமாகச்‌ செய்திருக்க முடியாது. ஆதே போன்று 
மாதவி தன்னை மறந்த கோவலனைத்‌ தானும்‌ மறந்து 
துறவு பூணாது, மகனையும்‌ துறக்கச்‌ செய்யாதிருப்பின்‌, 
துறவி பாட வந்த பெளத்தம்‌ பேச வந்த சாத்தனார்‌ 
பெருங்‌ காப்பியம்‌ செய்யவே வழியில்லை. எனவே கண்ணக, 
மாதவி இருவரின்‌ தம்மை மறந்தாரைத்தாம்‌ மறக்க மாட்டாத 
பண்பே, கதைக்குக்‌ காரணம்‌; அக்கதையே இக்‌ காப்பியம்‌ 
இரண்டுக்கும்‌ தோற்றுவாயாகும்‌. இப்பண்புப்‌ பிணைப்பால்‌ 
தான்‌ இரண்டறக்‌ கலந்து கரட்சியளிக்கின்றன. இன்ன பிற 
ஏதுக்களால்‌, இவை இரட்டைக்‌ காப்பியங்களாக இலங்குகின்‌ 
றன. 


இரட்டைக்‌ குழந்தைகளிட த்தும்‌ மாறுபாடும்‌ வேறுபாடும்‌ 
இல்லாமலில்லை; இக்‌ காப்பியங்களிலும்‌ பேதங்கள்‌ தெரி 
யாமலில்லை. சிலம்பு, வரலாற்றுக்‌ காப்பியம்‌; கற்பனையை 
நீக்கினும்‌, கட்டுக்கோப்புக்‌ குலையாதது. மேசுலையோ, கற்‌ 
பனைக்‌ காப்பியம்‌; மணிமேகலா தெய்வமும்‌ அமுதசுரபியும்‌ 
அகற்றப்படின்‌, கதையில்லை. ஒன்று, சமணம்‌; இன்‌ 
னொன்று, பெளத்தம்‌. ஒன்று, முத்தமிழ்‌ நூல்‌; மற்றொன்று, 
இயற்றமிழ்‌ நூல்‌. இயற்கை வாழ்த்தும்‌ கட்டுரையும்‌ உண்டு; 
இல்லை; கற்பினைப்‌ பேசுவது, துறவினைச்‌ சொல்வது; யாத்‌ 
தவர்‌ அரசர்‌, (துறவி); புலவர்‌; இல்லறக்‌ காப்பியம்‌; துறவுக்‌ 
காப்பியம்‌, சிலம்பு, பொருட்டன்மையால்‌ பெயர்பெறுகிறது; 
மேகலை, பாத்திரத்தால்‌ பெயர்பெறுவது என்பன போன்ற 
வேறுபாடுகள்‌ உள. முரண்பட்ட செய்திகள்‌ உள. இரு 
புலவர்களும்‌ சமகாலத்தவரல்லர்‌; மேகலை, அரும்பதவுரை 
யாசிரியருச்குப்‌ பின்னும்‌, அடியார்க்கு நல்லார்க்கு முன்னும்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 123 


எழுந்தது என்பர்‌. சதை நிகழ்ச்சி கூறுவதில்‌ முரண்‌ 
பாடுளது. ஆதலின்‌ இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ எனல்‌ தவறு 
என்கிறார்‌ நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌. 


வேறுபாடுகள்‌ சிலவிருந்த போதும்‌, பல்லாற்றான்‌ ஒன்று 
பட்டொளிர்தலான்‌, இவற்றை இரட்டைக்‌ காப்பியம்‌ எனல்‌ 
தகும்‌. வேற்றுமைகட்டையே ஒம்றுமையுற்று, ஐம்பெருங்‌ 
காப்பியமான ஒரு குலையுள்‌ திகழும்‌ இரண்டும்‌, காலத்தால்‌, 
மாறுபட்டிருப்பினும்‌, கதையால்‌, கருவால்‌, கருத்தால்‌ ஓன்றி 
நிற்கும்‌ ஒற்றுமை கண்டு, இணைத்து அழகு பார்த்த அருமையே 
அருமை! அந்து அருமை, தமிழுக்குப்‌ பெருமை தருகிறது. 
எனவே, நாமும்‌ கன்னித்‌ தமிழன்னையின்‌ இரு கண்களென 
இவற்றைப்‌ போற்றுவோமே! இரண்டையும்‌ இணைத்த சான்‌ 
ஹோன்‌ திறம்‌ வியந்து செயல்‌ மறந்து பாராட்டற்பாலது. 


இவ்விரு காப்பியங்களையும்‌ ஆங்கிலத்தில்‌ படித்து அகம்‌ 
பறிகொடுத்த ஆந்திரப்‌ பேரறிஞர்‌ சி.ஆர்‌. ரெட்டி தம்‌ மொழி 
யில்‌ இத்தகு இலக்கியங்கள்‌ இல்லையே என ஏங்குகின்‌ றார்‌.* 


சிவப்பதிகாரம்‌ 


அமைப்பும்‌ அமைதியும்‌ : தமிழிலுள்ள கா.ப்பியங்களில்‌ 
பழமையானது; ஐம்‌ சபருங்காப்பியங்களில்‌ காலத்தால்‌ 
முந்தியது; கடைச்‌ சங்க காலத்தைச்‌ சார்ந்தது; செங்‌ 
குட்டுவன்‌ இளவல்‌ இளங்கோவடிகள்‌ யாத்தது. முந்நாடு, 
முந்நகர்‌, முவேந்தர்‌ பற்றி, முக்காண்டங்களில்‌, மூவர்‌ 
(கோவலன்‌, கண்ணகி, மாதவி) வரலாற்றை, மூன்றுண்மைகள்‌ 
விரவ, முத்தமிழ்‌ பரவ, முச்சுவை பொகுள, முக்கலை மிக்க 
முப்பது காதைகளில்‌ அமைவது. *இயலிசை நாடகப்‌ பொருட்‌ 
டொடர்நிலைச்‌ செய்யுள்‌' (அடியார்க்கு .நல்லார்‌--உரைப்‌ 


பாயிரம்‌); - “உரையிடை இட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌" 
(பதிகம்‌); நாடகக்‌ காப்பியம்‌; முத்தமிழ்க்‌ காப்பியம்‌" 
என்றும்‌ வழங்கும்‌ 5001 வரிகளையுடையது. பின்னர்‌ வந்‌ 


தோரால்‌ எழுதி இணைக்கப்‌ பெற்ற பதிகம்‌ முன்னே உள்ளது; 
லெ காதைகளின்‌ இறுதியில்‌ வளம்மிகு வெண்பாக்கள்‌ விளங்கு 
கன்‌ றன. 


“ Asan Andra, 1 envy Tamil ‘its possession of two such 
poems as Silapathiharam and Manimehalai for which 1 can 
find no equivalents in Telugu literature. Even in translation, 
they dominate the soul like charm. What must they be like 
in the original—C. R. Reddy. 


124 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கோவிலன்‌, கர்ணகை, மாதகி என்ற பெயரமைய, 
புகமேந்திப்‌ புலவரால்‌ அம்மானையாகப்‌ பாடப்பட்ட 
“கோவிலன்‌ கதை' உளது. வைசிய புராணம்‌ 32ஆம்‌ சருக்கம்‌ 
கண்ணகி கதையைக்‌ கூறகிறது. நற்றிணை 216ஆம்‌ பாட்டும்‌ 
(ஒரு முலை அறுத்த திருமாவுண்ணி); யாப்பருங்கல விருத்தியுள்‌ 
காணபபெறும்‌-கொலையுண்ட கணவன்‌ நிலைகண்டு கதறும்‌ 
பத்தினிச்‌ செய்யுளும்‌; புறநானூற்றில்‌ வரும்‌ கண்ணகியும்‌, 
கண்ணகி கதை குறிக்கின்றன என்பர்‌, இதனை நோக்க, 
சங்க காலத்துக்கும்‌ முன்பே உண்மையில்‌ நடந்த நிகழ்ச்சி 
வளர்ந்து அழகும்‌ சிறப்பும்‌ பெற்று, வழிபடு நிலைக்கு வர, 
அதனை இளங்கோவின்‌ கை வண்ணம்‌ ஏற்றமிகு இன்தமிழ்க்‌ 
காப்பியமாக்கியது எனலாம்‌. சிலம்பின்‌ கதை செப்பவும்‌ 
வேண்டுமோ? செந்தமிழர்‌ எவரும்‌ அறிந்ததன்றோ? 


சிலம்பு தரும்‌ செய்திகள்‌: 1. திருமணம்‌ முடிந்ததும்‌ 
தம்பதிகள்‌ தனிக்குடித்தனம்‌ வைக்கப்பட்டனர்‌. 2. யானை 
மீது ஏந்திறழையார்‌ இவர்ந்து சென்று திருமணச்‌ செய்தியை 
மக்களுக்குப்‌ பரப்புவர்‌. 3. மண முடிவில்‌ அரசனையும்‌ : 
சேர்த்து வாழ்த்துவர்‌, 4 மகளிர்‌ அறவோர்க்களித்தல்‌. அந்தண 
ரோம்பல்‌, விருந்தெதிர்‌ கோடலைச்‌ செய்வர்‌. 5. மழை 
தவறினும்‌, மன்னுயிர்‌ வருந்தினும்‌ மன்னன்‌ வெறுக்கப்படு 
வான்‌. 6. வஞ்சிமாகரில்‌ பன்னாட்டு ஒற்றர்கள்‌ உலவினர்‌. 
7. முடங்கல்‌ முத்திரையிடப்‌ படுதல்‌. 8. பாண்டிய சேரர்‌ 
அரண்மனைகளில்‌ கூன்‌, குருடு, ஊமை, பேடி போன்றார்‌ 
பணியாளராக இருந்தனர்‌. 9. மதுரைக்குச்‌ செல்ல மூன்று 
நெறிகள்‌ இருந்தன. 10. இந்திர விழா இருபத்தெட்டு 
நாட்கள்‌ நடைபெறும்‌, இறுதி நாளில்‌ அனைவரும்‌ கடலாடு 
வா்‌. 11. சமயவாதிகள்‌ தத்தங்‌ கொள்கைகளை எடுத்தோ 
துவர்‌. 12. கண்ணகி திருமணத்தில்‌ மாமுது பார்ப்பான்‌ 
மறைவழி காட்ட, மணமக்கள்‌ தீ வலம்‌ வந்தனர்‌; முளைப்‌ 
பாளிசை வைக்கப்பட்டிருந்தது. 


13. அரைசியல்‌ பிழைத்தோர்க்‌ கறங்கூற்‌ றாவதும்‌ 
உரைசால்‌ பத்தினிக்‌ குயர்ந்தோர்‌ வத்தலும்‌ 
ஊழ்வினை உருத்துவந்‌ தூட்டும்‌ 

என்ற மூன்று உண்மைகளை அணர்த்துகிறது. 


14. ஆம்பலங்குழ்ல்‌, கொன்றையங் தழல்‌ போன்ற 
துளைக்‌ கருவிகளும்‌; மகர, சகோட, பேரி, செங்கோட்டியாம்‌ 
முதலான நரம்புக்கருவிகளும்‌; சல்லிகை, ஆவஞ்சி, இடக்கை, 
கரடிகை போன்ற தோற்கருவிகளும்‌; செம்பாலை, படுமலைப்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 125 


பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை ஆகிய பண்களும்‌ அறி 
கின்றோம்‌. 15. அகக்‌ கூத்து, தேசிகக்‌ கூத்து எனக்‌ 
கூத்து பலவகைப்படும்‌. அரங்க அமைப்பும்‌; ஒருமுக, 
பொருமுக, கரந்துவரல்‌ எழினிகளும்‌; விதானம்‌, ஓவியமும்‌ 
தெய்வ உருவுங்களும்‌ கொண்டிருத்தல்‌; தூண்களின்‌ நிழல்‌ 
விமாவண்ணம்‌ விளக்கமைத்தல்‌ ஆகியன “அரங்கேற்று 
காதை” அறிவிக்கிறது. 16, சூரியன்‌, பலராமர்‌, ஐயனார்‌ 
கோட்டங்கள்‌ இருந்தன; மதுராபதி; சம்பாபதி போன்ற 
தெய்வங்கள்‌--நகர்களைக்‌ காவல்‌ காத்தன; பழம்‌ பிறப்பு 
உண்டு; இறந்த உயிர்‌, இன்னொருவர்‌ மேல்‌ தோன்றிப்‌ பேசு 
தல்‌; இறந்தோர்‌ உயிர்‌ பெற்றெழல்‌; தெய்வங்கள்‌, கற்புடை 
யோர்‌ ஏவியபடி இயங்கும்‌; கடல்கோள்‌ நிகழ்ந்தது; சேரர்‌ 
விற்பொறியை இமயத்தில்‌ பொறித்தமை போன்றன தெரி 
கின்றன. 17. குறிஞ்சியும்‌ முல்லையும்‌ முறைமையில்‌ திரிந்து 
பாலையென்பதோர்‌ படிவம்‌ கொள்ளும்‌. 18. கனவு நனவா 
கும்‌; நிமித்தங்கள்‌ பார்ப்பது. 19. முற்பகல்‌ செய்யின்‌ பிற்பகல்‌ 
தானே வந்து விளையும்‌. 20, வேத்தியல்‌ பொதுவியல்‌ 
எனும்‌ இருதிறத்தது கூத்து. 21. பசியும்‌ பிணியும்‌ பகைமை 
யும்‌ நீங்கி, வசியும்‌ வளனும்‌ சுரக்கென வாழ்த்துவர்‌. 
22. பஃறுளி யாற்றுடன்‌ பன்‌ மலையடுக்கத்துக்‌ குமரிக்கோடும்‌ 
கொடுங்கடல்‌ கொண்டது. 24. புகார்‌ நகரம்‌, மருவூர்ப்‌ 
பாக்கம்‌, பட்டினப்‌ பாக்கம்‌ என்ற இரு பகுதிகளாக இருந்தமை. 
24. நாளங்காடி, அல்லங்காடிகள்‌ இருந்தன. கடைகளின்‌ 
வகையறிய கொடிகளும்‌, விளக்குகளும்‌ பொருத்தப்‌ பெற்றி 
ருந்தமை. 25. ஐம்பெருங்குழுவும்‌ எண்பேராயமும்‌ இணைந்து 
நின்று அரசர்க்குத்‌ துணைபுரிந்தன. ஐவகை மன்றங்களின்‌ 
அற்புதச்‌ செயல்கள்‌, அணிவகைகள்‌, புகாரில்‌ இருந்த கோட்‌ 
டங்கள்‌, நவமணிகளின்‌ இலக்கணம்‌, புகாரிலிருந்த பத்தினிப்‌ 
பெண்டிர்‌ எழுவர்‌, போன்ற அரிய பல செய்திகள்‌ மண்டிக்‌ 
கிடக்கன்‌ றன. 


சிலம்பின்‌ சிறப்பு : 1) தமிழில்‌ அமையும்‌ முதற்‌ காப்பியம்‌. 
2) உலகக்‌ காப்பியங்களோடு ஒருங்கு வைக்கத்‌ தகும்‌ 
ஒன்மையது. 3) தமிழில்‌ உள்ள காப்பியங்களில்‌ தலையாயது 
உலையாதது, நிலையாயது 4) பெண்ணுக்குப்‌ பெருமை தரும்‌ 
அருமையது. 5) முந்நாட்டை இணைத்து, மூவேந்தரைப்‌ 
பிணைத்துச்செல்லும்பெற்றிமை சான்‌ ற'ஓற்றுமைக்காப்பியம்‌' 
6) உலகக்காப்பியங்களெல்லாம்‌ கடவுள்‌, தேவர்‌, அரசர்‌ ஆகி 
யோர்‌ ப்ற்றியே அமைய, எளிய மக்களுக்குத்‌ தலைமை தரும்‌ 
குடிமக்கள்‌ காப்பியமாக இலங்குகிறது இஃது. 7) சங்கப்‌ பாக்‌ 


126 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கள்‌ சிறு நிகழ்ச்சிகள்‌ கூறும்‌ சின்னஞ்சிறு தன்னுணர்ச்சிப்‌ 
பாடல்களாக அமைய, ஒருவரின்‌ முழுக்கதையை ஊரும்‌ 
பேரும்‌ உறவும்‌ கூறும்‌ ஒரு பெரு நூலாக ஓளிர்கிறது. 
8) தமிழில்‌ தோன்றிய முதல்‌ நாடகக்‌ காப்பியம்‌” 9) இயல்‌, 
இசை, கூத்து இயைந்த “முத்தமிழ்க்‌ காப்பியம்‌' 10) குன்றக்‌ 
குரவை, ஆய்ச்சியர்‌ குரவை, வேட்டுவவரி, கடலாடு காதை 
களால்‌ முறையே குறிஞ்சி, முல்லை, பாலை, மருத நில மக்கள்‌ 
வாழ்வினையும்‌; புகார்‌, மதுரை, வஞ்சிநகர்‌ வருணனையான்‌ 
நாகரிக நகர வாழ்வினையும்‌, பண்டைத்‌ தமிழகக்‌ கலைநிலை, 
நாகரிகம்‌, சமயச்சூழல்‌, சமூக நிலை ஆகியவற்றை வடித்துக்‌ 
காட்டும்‌ வரலாற்றுக்‌ காப்பியமாக (11151011௦8 Epic) விளங்கு 
கிறது. 11. இக்காலத்து வழங்காத பல்வகை இசைப்பாடல்‌ 
கள்‌ இதன்கண்‌ வருகின்றன; கானல்வரி போன்ற வரிப்பாக்‌ 
களும்‌, குரவைப்‌ பாட்டு, வள்ளைப்பாட்டு போன்றனவும்‌ 
வருகின்‌ றன. அரங்கேற்றுக்‌ காதையில்‌ இசையாசிரியன்‌ 
இயல்பு மொழியப்படுகிறது. இசைத்தமிழ்‌ வரலாறு அறிய 
நமக்குள்ள பழமையான பனுவல்‌ இஃதொன்றே என்னுமள 
விற்குத்‌ தமிழிசை மறுமலர்ச்சியடைய, *யாழ்நூல்‌' போன்ற 
நூல்கள்‌ தோன்ற அடிப்படையான இசைத்‌ தமிழ்க்‌ களஞ்சி 
யமாக இலங்குகிறது. 12. தமிழ்‌ உரைநடை வரலாற்றின்‌ 
உண்மை யுணர உதவிடும்‌ பண்டை நால்‌. 74. காலில்‌ கிடக்கும்‌ 
சிலம்பையே காப்பியத்‌ தவைப்பாகக்‌ கொண்ட ஒப்பற்ற சிறப்‌ 
பினது. துஷ்யந்தனின்‌ கணையாழியையும்‌, ஒதெல்லாவின்‌ 
கைக்குட்டையையும்‌ வைத்து நாடகம்‌ யாத்த காளிதாசரும்‌ 
சேக்ஸ்பியருங்‌ கூட- அவற்றினுக்குக்‌ “கணையாழி” என்றோ 
“கைக்குட்டை' என்றோ பெயரிட்டார்களில்லை. வடமொழி 
யில்‌ £ரத்னாவளி' என்று தான்‌ உளது. புகார்க்காண்டத்தில்‌ 
இரு சிலம்பு, மதுரைக்‌ காண்டத்தில்‌ ஒற்றைச்‌ சிலம்பு ஒவி 
கேட்போம்‌; வஞ்சிக்‌ கண்டத்திலோ அவ்வொலி கூடக்‌ கேட்க 
வில்லை. அந்தச்‌ சிலம்பை, அடிப்படையாகக்‌ கொண்ட காப்பி 
யமாதலான்‌, சிலப்பதிகாரம்‌ என்ற பெயரிட்டார்‌ இளங்கோ. 
இத்திறம்‌ எம்மொழி இலக்கியத்திலும்‌ இல்லை. 14) தமிழக 
மனைத்தையும்‌ பின்னிப்‌ படரும்‌ வணிகர்‌, வேடுவர்‌, ஆயர்‌, 
அரசர்‌ ஆகிய அனைவரும்‌ இணையும்‌- கண்ணகி சிலை இமயத்‌ 
தில்‌ பிறந்து, கங்கையில்‌ நீராடி, சேரநாட்டில்‌ நிலைபெறும்‌ 
“தேசீயக்‌ காப்பியமாகத்‌' (Nationa! Epic) திகழ்கிறது. 15) காப்‌ 
பிய ஆசிரியரும்‌ ஓர்‌உறுப்பினராக-அதுவும்‌ பத்தினியை ஏத்தும்‌ 
இடத்தில்‌--அமையும்‌ சிறப்புடையது. 16) றந்த கவித்து 
வமும்‌; செவ்விய நடையும்‌, செறிவும்‌ மிக்கது. 17) ஆரியர்‌ 
சேரர்‌, சமணர்‌; இருப்பினும்‌ ஏனைச்‌ சோழ பாண்டி நாடு 


மது. ௪. விமலானந்தம்‌ 127 


களையோ மன்னர்களையோ போற்றும்‌ போதும்‌ சரி, பிற 
சமயங்களைப்‌ பேசும்‌ போதும்‌ சரி காய்தல்‌ உவத்தல்‌ காழ்ப்பு 
இன்றி நடுநிலை நின்று காப்பியம்‌ இயற்றப்பட்டுள்ளது. 18) 
உவகை, அவலம்‌, வீரம்‌ முதலிய ஒன்பான்‌ சுவைகளும்‌ ஒருங்கே 
உடையது. 19) வீரர்கட்குரிய நடுகல்‌ வாழிபாட்டு முறையினை 
வீரக்கற்பு மிகு வீராங்கனைக்குரியதாக்கும்‌ “புதுமைக்‌ காப்பிய 
மா கப்‌ யொலிறெது. 20) பிற காப்பியங்கள்‌ தத்தம்‌ சமயக்‌ 
கடவுளை ஏத்திச்‌ செல்ல, இக்காப்பியம்‌ சாதி, சமய, கால, 
இடக்‌ கட்டுப்பாடுகளைக்‌ கடந்து போற்றப்‌ பெறும்‌ “கன்னித்‌ 
தமிழ்க்‌ கோயிலாகக்‌” காட்சியளிக்கிறது. 22) கம்பராமாயணம்‌ 
சிந்தாமணி போன்றில்லாது, தமிழகத்தில்‌ நடந்த தமிழ்க்‌ 
கவிஞனே செய்த முதல்‌ நூல்‌ இது; வழிஃசார்பு நூலன்று. 
23) பல்வனகப்‌ பாக்களும்‌, உரையும்‌ பாட்டும்‌ விரவும்‌ கூட்டு 
நடைகொண்டு விறுவிறுப்பாகச்‌ செல்லும்‌ வளமையது 24) 
எப்போதோ நடந்த கதையென்று எள்ளளவும்‌ எண்ண இட 
மின்றி, கண்முன்‌ நடப்பது போன்ற காட்சியின்பமும்‌ (Sறec- 
tacular appeal) இயல்‌ வாய்மையும்‌ (281180) கொண்டது. 
25) பாலும்‌ தெளிதேனும்‌ பாகும்‌ பருப்பும்‌ கலந்த-எல்லோர்‌ 
உள்ளத்தையும்‌ அள்ளும்‌ இலக்கியச்‌ சுவை பிலிற்றும்‌ செத்‌ 
தமிழ்க்‌ கவியமுது. 26) தமிழிலக்கிய வரலாற்றில்‌ தனியிடம்‌ 
வகிக்கிறது; சிறுசிறு தனிநிலைச்‌ செய்யுட்களைக்‌ கண்ட நாம்‌, 
முதற்கண்‌ காணும்‌ தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ இதுவே. 
பண்டை வண்டமிழ்‌ வழக்குக்கும்‌ பிற்றைநாள்‌ பைந்தமிழ்‌ 
வளப்பங்கட்கும்‌ நடுவணமைந்து நற்றமிழ்க்‌ கலங்கரை விளக்க 
மாய்‌ நின்று இருபுறமும்‌ ஒளிவீசி உண்மையுணர்த்தும்‌, ஒண்‌ 
மையது. பண்டை இலக்கியத்தின்‌ பின்னெல்லையாகவும்‌ அமை 
கிறது. அதனால்‌ இது வரலாற்றுச்‌ சிறப்புமிகு காப்பியமாக 
வும்‌ (Historic Epic) விளங்குகிறது. 27) ஐந்திணைச்‌ செய்திகள்‌, 
இந்திர விழவூரெடுத்த காதை, கானல்‌ வரி, வேட்டுவ வரி, 
ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்‌ குரவைகளில்‌ வருதலான்‌ அகத்‌ 
திணையும்‌; வஞ்சிக்‌ காண்டக்‌ காதைகள்‌, குட்டுவன்‌ வடநாட்‌ 
டுப் போர்‌ போன்றவற்றால்‌ புறத்திணையும்‌ புரியவருகின்‌ றன. 
இன்ன பிறவற்றான்‌, ' சங்க இலக்கியப்‌ பிழிவாக” சிலம்பு 
இலங்குகின்றது. 28) தமிழ்‌ இலக்கியப்‌ பெரு வழியின்‌ திருப்பு 
மையமாகத்‌ (பாரா ற௦in!) திகழ்கிறது. 29) எக்காப்பியத்தி 
லும்‌-ஏன்‌? உடன்‌ எழுந்த மேகலையில்‌ கூட இல்லை எனும்‌ 
வண்ணம்‌, இறைவர்களை ஏத்தாது இயற்கையை வழுத்தி 
வணங்கும்‌ வளமையது. 30) மண்‌, யெண்‌, பொன்‌ பற்றியே 
பிற காப்பியங்களெல்லாம்‌ எழ, இக்காப்பியம்‌ “நம்மை மறந்‌ 
தாரை நாம்‌ மறக்க மாட்டேமால்‌” எனும்‌ பண்பில்‌ பிறந்த 


128 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
அன்புக்‌ காப்பியம்‌” 31) உலகிலேயே பொய்மையும்‌ புனைவும்‌ 
குறைந்த காப்பியம்‌ இ£ஃதொன்றே. 32) முப்பது காதைகளும்‌ 
சேர்ந்திருந்து செந்தமிழின்பம்‌ அளிக்குமாப்‌ போன்றே, தனித்‌ 
தனியே தன்னிறைவு பெற்றுத்‌ இகழும்‌ மணிகளாக மிளிர்கின்‌ 
றன. எனவேதான்‌, மணிகளால்‌ ஆன மணியாரமாக அணி 
செய்கிறது அடிகள்‌ வழங்கிய அற்புத காப்பியம்‌. 338) நல்லி 
சைப்‌ புலவோர்‌ (கற்பனையில்‌ கண்ட) நாடு நகர்‌ முறைக்கு 
உயிர்‌ நிலையாக ஒளிர்கிறது. 34) இளங்கோவை இன்‌ தமிழிலக்‌ 
கிய வோர்ட்ஸ்‌ வொர்த்‌ எனுமளவிற்கு இயற்கையை எழில்‌ 
படப்‌ படைக்கும்‌ 'இயற்கைச்‌ சுரங்கமாக இலங்குகிறது. 35) 
நாடகத்‌ தமிழின்‌ தொன்மையறிய உதவும்‌ மேன்மையது. 36) 
நாட்டு மக்களின்‌ நல்லுறவை நலியச்‌ செய்வன அரசியல்‌ பிள 
வும்‌, சமயப்‌ பூசலும்‌; ஊட லுக்கும்‌ அளவுண்டு; கலை, விலை 
மகளிர்க்கே உரியதன்று; குலமகளிர்க்கும்‌ வேண்டுவது. எல்‌ 
லோர்‌ வாழ்விலும்‌ கலைமணம்‌ கமழ்தல்‌ நன்று என்றெல்லாம்‌ 
இயம்பும்‌ ‘எச்சரிக்கைக்‌ காப்பியமாகவும்‌' இருக்கிறது. 37) கம்ப 
ராமாயணம்‌ வைணவத்தையும்‌, பெரியபுராணம்‌ சைவத்தை 
யும்‌, மணிமேகலை பெளத்தத்தையும்‌, சிந்தாமணி சமணத்தை 
யும்‌ சார்ந்தது போல்‌ சிலம்பு, சமயச்சார்போ--புறச்சமயங் 
களைச்‌ சாடுதலோ இன்றி, . திருக்குறள்‌ போல்‌ சமரசப்‌ 
பொதுமை நெறி சாற்றுகிறது. 38) நாடகங்கள்‌ Comedies, 
Tragedies, Historical எனும்‌ முத்திறத்தன; இம்மூன்றும்‌ இதில்‌ 
ஒன்றி இணைந்து ஒளிர்கின்றன. 39) தமிழ்‌ இலக்கியத்தைக்‌ 
கண்ணோட்டம்‌ செலுத்தின்‌ கதை பகரும்‌ முதல்‌ நூலும்‌ 
இதுவே. 40) தற்காத்து, தெய்வம்‌ தொழாது, தன்‌ கொண்டா 
னைப்‌ பேணித்‌ தொழுது, தகை சான்ற சொற்காக்கும்‌ வள்ளு 
வரின்‌ இலட்சியப்‌ பெண்ணை இலக்கியப்‌ பெண்ணாக்யெ -- 
கணவனைச்‌ தொழலும்‌ காப்பியம்‌ எழலும்‌ என்ற ஏற்றமுடை 
யது. 41) புத்தன்‌ துறந்தான்‌;-- பெளத்தம்‌ பிறந்தது. பாரதப்‌ 
போர்‌, கீதை பிறக்கச்‌ செய்தது; கலிங்கப்‌ போர்‌, பரணி தந்‌ 
தது; சோழ-சேரப்‌ பெருஞ்சண்டை, களவழி நாற்பது நல்கி 
யது. அது போன்றே இளங்கோவின்‌ துறவு தாய தமிழ்க்‌ காப்‌ 
பியத்தை அளித்தது. துறவி தந்த அறக்‌ காப்பியமாக அமை 
கிறது. 42) உலகிலேயே சூழ்ச்சியும்‌ கொடுமையும்‌ குறைந்த, 
நன்மை நிறைந்த நல்ல காப்பியம்‌ இதுவே. 43)புதின உறுப்பும்‌ 
உருவும்‌ பொதுளிய முதல்‌ தமிழ்ச்‌ செய்யுள்‌ நவீனமாக நிலவு 
கிறது (அகிலன்‌). 44) காலம்‌ (கார்‌ நாற்பது), இடம்‌ (களவழி 
நாற்பது), ஊர்‌ (மதுரைக்‌ காஞ்சி), நிலம்‌ (முல்லைப்‌ பாட்டு), 
பா (கலித்‌ தொகை), பாவடி (குறள்‌), பாடியோன்‌ (கம்பராமா 
யணம்‌), மலர்‌ (குறிஞ்சிப்‌ பாட்டு), பொருள்‌ (புறம்‌), திணை 


மது, ச. விமலானந்தம்‌ 129 


(நற்றிணை), அடி (குறுந்தொகை), பாட்டடைத்‌ தலைவன்‌ 
(சீவக சிந்தாமணி), தலைவி (மணிமேகலை) இவர்களால்‌ 
இலக்கியங்கள்‌ எழ, சிலப்பதிகாரமோ காற்சிலம்பு காரண 
மாகத்‌ தோன்றிய நூற்சிலம்பாக நிற்கிறது. 45) காப்பியத்‌ 
தில்‌ சிலம்பு ஆற்றல்‌ காட்டுமாப்‌ போன்றே, தலைப்பிலும்‌ 
சிலம்பு 4 அதிகாரம்‌ தான்‌ சிலப்பதிகாரம்‌ ஆகிறது. அதிகாரம்‌ 
தவிர எது எச்சொல்‌ இணைந்தாலும்‌, சிலம்பு என்றே 
நிற்கிறது. பெயர்ச்‌ சிறப்பு பெருமிதப்‌ படுமாறுளது. 46) 
மொழி (தமிழ்‌), இனம்‌ (தமிழன்‌), நாடு (தமிழகம்‌) மூன்றுக்கும்‌ 
முதன்மை தந்து இணைத்துக்‌ குழைத்து வடித்த இனிய 
காப்பியம்‌ இது. 47) மாதவி மகிழ்வு, கண்ணகி துயர்‌, சோழ- 
பாண்டிய அவைகளில்‌ ஆடல்‌; மாதவியின்‌ இரு முடங்கல்கள்‌ 
என்றெல்லாம்‌ ஒப்பிட்டு உண்மை உணர்த்தும்‌ ஒப்புமைக்‌ 
காப்பியமாக (Epic of Contrast) ஒளிர்கிறது. 48) ஏனைக்‌ 
காப்பியங்களைப்‌ படித்துப்‌ பின்‌ சிலம்பினைத்‌ துப்ப்பின்‌, 
இது தனித்‌ தன்மையும்‌ சிறப்பும்‌ (பாiqபசூ55) கொண் 
டொனளிர்வது காணலாம்‌, 49) சேக்ஸ்பியர்‌ நாடகங்கள்‌ 
இன்றும்‌ கவர்ச்சி குன்றாதிருப்பத போன்று, சிலம்பும்செழுமை 
யும்‌ சீர்மையும்‌ குன்றாது தற்காலத்‌ தன்மை (Modernism) 
பெந்றொளிர்கிறது. 50) தமிழ்‌ மரபும்‌, தொல்காப்பிய 
இலக்கணமும்‌, குறள்‌ நெறியும்‌ கொண்ட தனித்‌ தமிழ்க்‌ 
காப்பியம்‌. 51) இவற்றிலெல்லாம்‌ அடக்கமுடியாது-பகுத்‌ 
துணர இயலா பான்மை கொண்டு, இனம்‌ புரியாத இன்னதென 
எடுத்துரைக்க இயலா வண்ணம்‌ நெஞ்சையள்ளும்‌ நலம்‌ 
கொண்டுள்ளது. எனவேதான்‌ 01, உ.வே. சா. இதனைச்‌ 
லெப்பதிகரரம்‌ என்பதைவிடச்‌ :*சிறப்பதிகாரம்‌' எனச்‌ 
சாற்றலே ஏற்றது என்கிறார்‌. 52. புரிந்த இன்பமாம்‌ 
சிற்றின்பத்தின்‌ வாயிலாகப்‌ புரியா இன்பமாம்‌ பேரின்பத்‌ 
இனைத்‌ தெரிந்து திளைத்தற்கு வித்திட்ட முதற்பனுவல்‌ ; 
குன்‌ றக்‌ குரவையே இதனை நன்குணர்த்தும்‌. 33. தமிழ்ச்‌ சமு 
தாயத்தில்‌ இழிந்த நிலையில்‌ பழிமலைந்தருந்த பரத்தைப்‌ 
பெண்ணைப்‌ பெருங்கற்புக்குரியவளாக வைத்துச்‌ சேற்றில்‌ 
மலர்ந்த செந்தாமரையாக்கும்‌--கற்பின்‌ செல்வி கண்ணகிக்கு 
நிகரான பொற்பின்‌ செல்வியாகச்‌ சிறந்திடச்‌ செய்த “புரட்சிக்‌ 
காப்பியம்‌” (Revolutionary epic). 54. கண்ணகி அரசோடும்‌ 
மாதவி சமுதாயத்தோடும்‌ எதிர்த்துப்‌ போராடும்‌ (external) 
புறப்போராட்டமும்‌, தத்தம்‌ மனத்துள்‌ போராடும்‌ (internal) 
அகப்போராட்டமும்‌ அமையும்‌ ‘போராட்டக்‌ காப்பியம்‌” 
(Epic of Conflict). 55. சங்க இலக்கியச்‌ சாறாகவும்‌, பிற்கால 


த. இ. -—9 


130 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இலக்கியங்களின்‌ ஊற்றாகவும்‌ அமைந்து, கால்‌ வழியாகவும்‌, 
கரப்பிய வழிகாட்டியாகவும்‌ இருந்து, இருதிறமும்‌ .ஒருமித்த 
ஒரு பெருந்திருக்‌ காப்பியமாகத்‌ திகழ்கிறது. 


தனக்கு முன்னைய சங்க இலக்கியத்துக்கும்‌, பின்னைய 
இடைக்காலப்‌ பேரிலக்கியங்கட்கும்‌ பாலமாக நடுவண்‌ 
அமைந்து, ஒரு முக்கியமான காலகட்டத்தினைச்‌ சாலப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டிக்‌ கொண்டிருக்கிறது. முற்கால இலக்கியங்‌ 
களின்‌ சாயலையும்‌ சிலம்பில்‌ தோற்றமுறக்‌ காண்கிறோம்‌; பிற்‌ 
காலப்‌ பனுவல்களின்‌ ஊற்றையும்‌ தேற்றமுறப்‌ பார்க்கிறோம்‌, 
சங்ககால விரிவினை ஆங்காங்கு அறிகிறோம்‌; காப்பிய கால 
வித்தினையும்‌ ஆங்காங்கு தெளிகஹறோம்‌. 


சங்கப்‌ பாங்கும்‌, காப்பியப்‌ போக்கும்‌, சிலம்பாம்‌ நாண 
யத்தின்‌ இருபுறங்களாக அமைகின்றன. முற்காலத்தின்‌ 
முடிவும்‌, பிற்காலத்தின்‌ தொடக்கமும்‌, காற்சிலம்புக்‌ காப்பி 
யத்தில்‌ சற்றே நிழலாடுகின்றன. தமிழிலக்கிய வரலாற்றில்‌ 
சிலம்பு சிங்கநோக்காக அமைந்து முந்தைய இலக்கிய மணத்‌ 
தையும்‌, பிந்தைய இலக்யெக்‌ குணத்தையும்‌ கோடி காட்டி, 
நல்லதொரு நந்தா விளக்கமாக நிலவுகிறது. 


உண்மையும்‌ செறிவும்‌ மிக்க சங்கப்‌ பாக்கள்‌ ; புனைவும்‌ 
நெகிழ்வும்‌ தொக்க பிற்காலப்‌ பரக்கள்‌-இவற்றிடையே சிலம்பு 
நடுநாயகமாக நின்று, இரு நிலையினையும்‌ இணைக்கும்‌ ஒரு 
கலைக்‌ காப்பியமாக உலவுகின்‌ றது--பாலமாக நிலவுகிறது. 


First follow an example, then set an example என்னு 
மாப்‌ போலே, சங்கப்‌ பாங்கினைக்‌ காட்டாகக்‌ கொண்டு 
காப்பியமாக உருவெடுத்து, தன்னைப்‌ பின்பற்றிப்‌ பிற்கால 
இலக்கியங்களில்‌ பரிணமிக்கும்‌ வண்ணம்‌ எடுத்துக்‌ காட்‌ 
டாகவும்‌ இலங்க, இருவேறு போக்கின்‌ கூடுமிடமாகவும்‌, 
ஒன்று முடிந்து மற்றொன்று தொடங்கும்‌ மையமாகவும்‌ 
மிளிர்கிறது முத்தமிழ்க்‌ காப்பியம்‌, 

இன்ன சிறப்புக்களான்‌ குறள்‌ போன்று ; இருபதுக்கும்‌ 
மேற்பட்ட ஆராய்ச்சிகளையும்‌, பத்துக்கும்‌ மேற்பட்ட 
மொழிபெயர்ப்புகளையும்‌ பெற்று உலக அரங்கு நோக்கிச்‌ 
சென்று கொண்டிருக்கிறது - சிந்தையள்ளும்‌ சிலப்பதிகாரம்‌! 


மணிமேகலை 


அமைப்பு : 'மணிமேகலை துறவு' என்றும்‌ கூறுப; 4286 
அடிகளை உடையது ; சங்ககாலஞ்‌ சார்ந்த நூல்களில்‌ இறுதி 


மது. ௪. விமலானந்தம்‌ 131 


யானது ; அகவலால்‌ ஆகியது ; தொல்காப்பியர்‌ செப்பும்‌ 
இயைபு எனும்‌ நூல்‌ வகையானது. 30 காதைகளைக்‌ கொண் 
டது. சிலப்பதிகாரத்தோடு கதைத்‌ தொடர்புடையது. 


கதை : கோவலன்‌ கொலையுண்ட செய்தியறிந்து, மணி 
மேக்லையோடு பெளத்தம்‌ சார்ந்தாள்‌ மாதவி. ஒருநாள்‌ 
மலர்‌ பறிக்க உவவனம்‌ சென்ற மேகலையை உதயகுமாரன்‌ 
கண்டான்‌; அஞ்சிப்‌ பளிங்கறையினுள்‌ புகுந்தாள்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ அழகு அவளை மயக்கியது. அவனகன்றபின்‌, மணி 
மேகலா தெய்வம்‌ மணிமேகலையை மணிபல்லவத்தில்‌ கொண்டு 
போய்‌ விட்டது. புத்த பீடிகையால்‌ பழம்‌ பிறப்‌ புணர்ந்து, 
தீவதிலகையின்‌ உதவியால்‌ அமுதசுரபியும்‌ பெற்று, ஆகாய 
வழி பூம்புகார்‌ வந்து அறவண அடிகளிடம்‌ அறமுணர்ந்தாள்‌. 
ஆதிரையிடன்‌ அழுதுபெற்று உணவளிக்க முற்பட்டாள்‌. 
அரசன்‌ அகந்திருத்தி சிறைக்‌ கோட்டத்தை அறக்‌ 
கோட்டமாக்கினாள்‌. 


தன்னையே சுற்றித்திரியும்‌ உதயகுமாரனுக்கு உயரிய நீதி 
யுணர்த்தினாள்‌. பலனில்லை ; காயசண்டிகையின்‌ உருவில்‌ 
உலவினாள்‌. அப்போதும்‌ பின்‌ தொடர்ந்தான்‌ இளவரசன்‌. 
இதுபோது அவண்‌ போந்த காயசண்டிகையின்‌ கணவன்‌, தன்‌ 
மனைவியிடம்‌ இளவரசன்‌ தகாத முறையில்‌ பழகுவதாக 
எண்ணி வாளால்‌ வெட்டி வீழ்த்தினான்‌. இராசமாதேவி மணி 
மேகலையைச்‌ சிறையிட்டாள்‌ ; சித்திரவதை செய்தாள்‌ ; பின்‌ 
உண்மையுணர்ந்து மன்னிக்க வேண்டினாள்‌, 'எவ்வுயிரிடத்தும்‌ 
அன்பாய்‌ இரு எனச்‌ சொல்லி வஞ்சி மாநகர்‌ சென்று 
'அறவணவடிகளின்‌ அருளுரை கேட்டு, தவம்‌ புரிந்து 
வாழ்ந்தாள்‌. இதுவே மேகலை ககை. 


மேகலை மாட்சி: 1. வேறெக்காப்பியத்தையும்‌ விட 
எளிமை மிக்கது, சேச்சு நடையும்‌ இலக்கிய நடையும்‌ 
இணைந்த காப்பியம்‌ ; எனவே கல்லார்க்கு எளிதில்‌ விளங்கி, 
கற்றார்க்குச்‌ சுவையுடன்‌ இலங்கி வருகிறது, 2. எக்காலத்‌ 
திற்கும்‌ ஏற்ற 'அறக்காப்பியம்‌.' 3. மதுவொழிப்பு, சாதி 
ஒழிப்பு, சிறையொழிப்பு, பரத்தையொழிப்பு, கொலை களவு 
ஒழிப்பு போன்றன புகட்டும்‌ சீர்திருத்தக்‌ காப்பியம்‌.” 
4. இன்று நாம்‌ மேற்கொள்ள வேண்டிய யாவற்றிற்கும்‌ வழி 
காட்டியாக விளங்குகின்றது. 5. காலம்‌, இடம்‌, இனம்‌ கடந்த 
குறிக்கோள்‌ இலக்கியம்‌.” 6, தமிழில்‌ முதன்‌ முதல்‌ தோன்‌ 
றிய “சமயக்‌ காப்பியம்‌.” 7. வடசொ ற்கும்‌, சமயச்சொ ற்கும்‌ 
தமிழ்ச்‌ சொல்‌ கண்ட கலைச்‌ சொல்லாக்கக்‌ காப்பியம்‌. 


133 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


8. கிளைக்‌ கதைகள்‌ மிக்க “கதைக்‌ களஞ்சியம்‌”. 9. பரத்தைப்‌ 
பெண்ணை உலகை உய்விக்கும்‌ காப்பியத்‌ தலைவியாக்யெ 
புரட்சிக்‌ காப்பியம்‌'. 10. பசிப்‌ பிணி ஒழிக்கும்‌ பேரறத்தை 
இந்நூல்‌ போல்‌ எந்நூலும்‌ இன்தமிழில்‌ வற்புறுத்தவில்லை. 
11. சங்க விலக்கியத்துள்‌ உவமையணியே ஒளிர, மடக்கு, 
தொனி, சிலேடை போன்ற அணிகளை முதன்முதல்‌ கொண்ட 
காப்பியம்‌. 12. அறங்களில்‌ சிறந்தது அன்பறம்‌ என்பது, 
13. பெளத்தம்‌ பரப்பப்‌ பிறந்ததே யாயினும்‌, எண்‌ சுவை 
யும்‌, இயற்கை வருணனையும்‌ இணைந்த பொதுக்‌ காப்பிய 
மாகப்‌ பொலிகிறது, சிவப்பிரகாசர்‌, “மந்தா கிணியணீ 
வேணிய பிரான்வெங்கை மன்னவ! நீ, கொந்தார்‌ குழல்‌ 
மணிமேகலை நூல்‌ நுட்பம்‌ கொள்வதெங்கன்‌?' எனத்‌ “இரு 
வெங்கைக்‌ கோவையில்‌ பாராட்டுகின்றார்‌. 15. எவரையும்‌ 
திருத்த முடியும்‌ என நிறுவும்‌ காப்பியம்‌. 16, சமய வேறு 
பாடில்லாச்‌ சங்க காலத்தையடுத்து, சமயவுணர்ச்சிக்குத்‌ 
்‌ தோற்றுவாயாகத்‌ திகழ்வது. 17. பிறசமய--பல்சமயக்‌ கருத்‌ 
துக்களையும்‌ நல்ல தமிழில்‌ நவில்வது ; நவின்றிட முடியும்‌ 
என்று நிறுவுவது. 18. தனித்‌ தமிழ்‌ முதல்‌ நூல்‌ ; தமிழகத்தில்‌ 
நடந்த கதை ; தமிழ்ப்‌ புலவனே தமிழில்‌ தந்தது. 19. பசு 
வின்‌ பெருமையினை, பாங்குடன்‌ பகர்வது. 20. பிறப்பால்‌ 
பெருமையில்லை ; ஒழுக்கத்தால்‌ உயர்வுண்டு. 21. தமிழின்‌ 
முதற்‌ காப்பியம்‌; உலகின்‌ பொதுக்‌ காப்பியம்‌, 22. *ஒரு 
சாண்‌ வயிறே இல்லாட்டா, இந்த உலகினில்‌ ஏது கலாட்டா, 
என்றான்‌ ஒரு கவிஞன்‌. *தனி ஒருவனுக்கு உணவில்லை 
யெனில்‌, இந்த உலகினை அழித்திடுவோம்‌” எனச்‌ சாடுகிறான்‌ 
பாரதி, "இரந்தும்‌ உயிர்‌ வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
கெடுக இவ்வுலகியற்றியான்‌” என்‌ றியம்புகின்‌ றான்‌ வள்ளுவன்‌. 
அத்தகு கொடிய பசிப்பிணி, பாரத முழுதும்‌ அற வேண்டு 
மென்ற முதலறத்தை முன்வைத்து உலகு தழுவிய ஒரு பெரும்‌ 
உள்னத நோக்கினை உலகிலேயே முதன்‌ முதல்‌ அறைகூவிய 
அறக்காப்பியம்‌. 23. வாழ்வினை வளமூட்டுவதுதான்‌ நல 
மான இலக்கியம்‌. அந்த வகையில்‌ பசி, பால்‌ உணர்வு; 
உணவு, உடை, உறையுள்‌, மருந்து, கல்வி போன்ற வாழ்‌ 
வின்‌ அடிப்படைத்‌ தேவைகளையும்‌ அன்றாடத்‌ தேவை 
களையும்‌ (Conventional Necessities and necessaries of life) 
நிலைபெறக்‌ கொண்டெழுந்த நற்காப்பியம்‌. 24. சொல்லின்‌ 
பம்‌ சொட்டும்‌; பொருளின்பம்‌ பிலிற்றும்‌ ; கலையின்பம்‌ 
குலவும்‌ ; கவிஇன்பம்‌ குவியும்‌ ; சுவையின்பம்‌ சொரியும்‌ ; 
அறிலின்பம்‌ ஆறாய்ப்‌ பெருகும்‌. அத்தகு வித்தகு அமுது. 
23. கடுமை மிக்க புத்த மதக்‌ கோட்பாடுகளையும்‌ 


மது, ௪. விமலானந்தம்‌ 133 


கொள்கைகளையும்‌, இனிய எளிய சொற்களில்‌ எத்துணை 
அழகுடன்‌ பொருத்தமாகப்‌ பெயர்த்துக்‌ கூறுகிறது. மொழி 
பெயர்ப்புக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு ; கலைச்‌ சொல்லாக்கத்திற்கு 
ஒரு திறவுகோல்‌. மணிமேகலை ஓர்‌ . அணிமேகலை--எல்‌ 
லாமே கலைதான்‌ / -26. சமயக்‌ காப்பியமாயினும்‌, அஃ 
தெழுந்த காலத்தின்‌ கண்ணாடியாக, அரிய வரலாறாக அமை 
வது. 27. துறவு தந்த-துறவில்‌ பிறந்த காப்பியம்‌. “துறவுக்‌ 
காப்பியம்‌” *மணிமேகலைத்‌ துறவு” என்ற பெயரும்‌ உள்ளமை 
உன்னுக. 28. சிக்கலில்லாத சீரிய நடை; (சிடுக்கில்லாத நடை 
கி. வா. ஐ ) இயல்பான இயற்கை வருணனை, இனிய எளிய 
உரையாடல்கள்‌ கொண்டது. 29. நகர்‌ அமைப்பு (Town plan- 
றiற9), விழா எடுத்தல்‌, ஓவியம்‌ போன்ற கலைகள்‌ பற்றிய 
“கலைக்‌ காப்பீயம்‌'. 30. பாரதம்‌ ஒரு பெரும்‌ நீதிக்‌ களஞ்சியம்‌ 
என்பர்‌; அஃது இதிகாசம்‌. மணிமேகலையும்‌ தன்னளவில்‌ தள்ள 
ரிய பெரு நீதிகளைப்‌ -- பேரறங்களைத்‌ தெள்ளிய முறையில்‌ 
தெவிட்டா வகையில்‌ சுவையுடன்‌ நயமுடன்‌ அள்ளித்தரும்‌ 
அறக்களஞ்சியம்‌ --நீதி இலக்கியம்‌. 31, பேரழகுச்‌ செல்வி மணி 
மேகலையை- ஒரு பெண்ணைப்‌ பேரறிவுச்‌ செல்வியாய்ப்‌ 
பிறங்க வைத்து, பேரறச்‌ செல்வியாய்‌ தநடமாடவிட்டு, மாதவச்‌ 
செல்வியாய்மிளிரச்செய்து, பொதுநலச்‌ செல்வியாயசேவைச்‌ 
செல்வியாய்‌ --தியாகத்‌ திலகமாய்த்‌ திகழச்‌ செய்து-- காப்பி 
யத்‌ தலைமகளாக்கி, அக்காப்பியத்‌ தலைப்புக்குரியவளாகவும்‌ 
உயர்த்திய பெண்மை போற்றும்‌ பெருங்காப்பியம்‌. 32. திரு 
வள்ளுவரைப்‌ பொய்யில்‌ புலவன்‌” எனவும்‌, திருக்குறளைப்‌ 
'பொருளுரை ' என்றும்‌ முதன்‌ முதல்‌ காப்பியத்தில்‌ வைத்துப்‌ 
போற்றும்‌ முதற்‌ பனுவல்‌. 33. மரபுக்‌ கேற்ப பிற சொற்கள்‌ 
மாத்தமிமுடன்‌ கலந்தால்‌ மாண்புறும்‌ என்பதனைச்‌ சுட்டியும்‌ 
காட்டியும்‌ செல்லும்‌ வழிகாட்டி நூல்‌. 34. சமயமும்‌ தமிழும்‌ 
சால்புடன்‌ கலந்து மகிழ்ந்து பிறந்த காப்பியம்‌; சமயத்திற்கும்‌ 
தமிழுக்கும்‌ பிறந்த மணியான (குழந்தை) மேகலை. 43. ஒழுக்க 
முடை.ய சமுதாயம்‌ உருவாக, உள்‌ நின்று உடற்றும்‌ பூப்‌ 
பிணியினைப்‌ போக்க வேண்டும்‌ என்பன போன்ற தத்துவங்‌ 
களைத்‌ தத்த காப்பியம்‌. தத்துவத்தை இலக்கியமாகத்‌ தருவது; 
இலக்கியத்தைத்‌ தத்துவார்த்த ரீதியில்‌ இயம்புவது. தத்துவ 
இலக்கியமாகத்‌ திகழ்வது. 36. இக்‌ காப்பியத்துள்‌ எத்து 
ணையோ சமய வாதங்களும்‌ தத்துவத்‌ தாக்கங்களும்‌ சிதறிக்‌ 
இடக்கின்றன. இந்த உதிரி மணிகள்‌, பிற்காலக்‌ குண்டலகேசி, 
நீலகேசி போன்ற சிறு காப்பியங்களின்‌ கருமணிகளாக உரு 
வாகியுள்ளன. இந்த வகையில்‌ கிளைக்‌ கதைகளின்‌ (Episodes) 
முளையாக உள்ளது. 37. பிற்காலப்‌ பனுவல்கட்குக்‌ கேசி 


134 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
“கேசி எனப்‌' பெண்டிரே தலைவிகளாக அமைய வழிகோலியது 
என்பன போன்ற எண்ணரிய வண்ணங்களைக்‌ கொண்ட நுண்‌ 
ணிய சிறப்புகள்‌ கொண்டது. 


-மேகலை தரும்‌ மாண்புறு செய்திகள்‌ : இன்னின்னார்க்கு 
உணவளித்தல்‌ வேண்டும்‌; அங்ஙனம்‌ உணவளித்தலின்‌ உயர்வு 
என்பனவற்றை, 


்‌ காணோர்‌ கேளார்‌ கால்முடப்‌ பட்டோர்‌ 
பேணுநர்‌ இல்லோர்‌ பிணிநடுக்‌ குற்றோர்‌ 
யாவரும்‌ வருகவென்று இசைத்துடன்‌ ஊட்டி' 
.மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம்‌ 
உண்டி கொடுத்தோர்‌ உயிர்கொடுத்‌ தோரே' 


என்கிறார்‌. அறத்தின்‌ திறத்தைச்‌ சமவுடைமை மூலம்‌ சாற்று 
கின்றது பாருங்கள்‌. 


'அறம்‌எனப்‌ படுவது யாதெனக்‌ கேட்பின்‌, 
மறவாது இதுகேள்‌! மன்னுயிர்க்கு எல்லாம்‌ 
உண்டியும்‌ உடையும்‌ உறையுளும்‌ அல்லது 
கண்டது (இல்‌ 1” 


மக்களுக்குச்‌ செய்யும்‌ தொண்டே மாபெரும்‌ தொண்டு-தவம்‌; 
இறைவர்க்குச்‌ செய்யும்‌ இனிய வழிபாடு என்கிறது. 


விடுநில மருங்கின்‌ படுபுல்‌ ஆர்ந்து 

நெடுநில மருங்கின்‌ மக்கட்கு எல்லாம்‌ 
பிறந்தநாள்‌ தொட்டும்‌ சிறந்ததன்‌ தீம்பால்‌ 
அறந்தரு நெஞ்சொடு அருள்சுரத்‌ தாட்டும்‌ 


எனப்‌ பசுவின்‌ பெருமை பேசுகிறது. குலத்தால்‌ பயனில்லை; 
குணமும்‌, ஒழுக்கமும்‌ அறப்பணியுமே அண்ட வன்‌ விழைவன்‌; 
அதனானே வீடு பேற்றினைப்‌ பெறலாம்‌ என்பதை ஆபுத்திரன்‌ 
மணிமேகலை வாயிலாக விளக்குகின்றது. இஃதுணர்த்தும்‌ இன்‌ 
னொரு செய்தி : ஆருயிர்‌ மேல்‌ அன்பு கொண்டு, அறம்‌ செய்து, 
ஐம்புலன்களை அடக்கி, அறிவுடன்‌ வாழ்ந்து, இன்னா செய்‌ 
தாரையும்‌ அன்புடன்‌ திருத்துக என்பது. 


அறிவன : மக்கள்‌ திரைகடலோடி திரவியம்தேடினர்‌, மகளிர்‌, 
கற்பினைக்‌ கண்ணினும்‌ உயர்வாகக்‌ காத்தனர்‌; கணிகையர்‌, 
கலைகளில்‌ வல்லவராக விளங்கினர்‌. சாதி வேற்றுமையைச்‌ 
சாடியும்‌, வேள்விக்காகக்‌ கூட பசுக்கொலை புரிதலை எ திர்த்‌ 
தும்‌ பெளத்த மதம்‌ “பிரசாரம்‌” செய்தது. காவிரிப்‌ பூம்பட்டி 


மது. ௪. விமலானந்தம்‌ 135 


னம்‌ கடல்‌ கொண்டது. கணிகையர்‌, பாணனை இழந்த யாழ்‌, 
வண்டு நீத்த மலர்‌ எனப்படுகின்‌ றனர்‌. (18: 17-22); மூவகைப்‌ 
பத்தினிப்‌ பெண்டிர்‌ (2: 114-120); மக்கள்‌ யாக்கையின்‌ இயல்பு 
(4: 113-121) பசிப்பிணியின்‌ கொடுமை (11: 76-80); அரசனுக்‌ 
குரிய அறிவுரை (7: 8-12); உடல்‌ அடக்கம்‌ செய்யப்படும்‌ 
விதம்‌ (6: 66-67); தயன பத்து (84: 125-130) என்பன எவரும்‌ 
அறியத்தக்கன. குற்றம்‌ செய்த கணிகை, ஏழு செங்கல்‌ சுமந்து, 
ஆரங்கினைச்‌ சுற்ற வேண்டும்‌ (18: 33-34). 


குடிப்பிறப்‌ பழிக்கும்‌, விழுப்பங்‌ கொல்லும்‌, 
பிடித்த கல்விப்‌ பெரும்புணை விடூஉம்‌, 
நாணணி களையும்‌ மாணெழில்‌ சிதைக்கும்‌, 
பூண்முலை மாதரொடு புறங்கடை நிறுத்தும்‌, 
ப௫ிப்பிணி யென்னும்‌ பாவி (11: 76-80) 


எனப்‌ பசியின்‌ கொடுமை பேசப்படுகிறது. இங்ஙனம்‌ எண்ண 
ரிய கருத்துக்களின்‌ ஊற்று நிலையாக ஒளிர்கிறது மணி 
மேகலை. 


இப்படி அற நூல்களும்‌ இரு காப்பியங்களும்‌ எழுந்ததோடு 
இக்கால வேளையில்‌ அரிய இரு நூல்களும்‌ எழுந்துள்ளன; இரு 
சுடர்‌ போலே பெரியார்‌ இருவர்‌ இலங்குகின்‌ றனர்‌. 


தகடூர்‌ யாத்திரை | 

அதியமானின்‌ தலைநகர்‌ தகடூர்‌, இதன்மேல்‌ சேர அரசன்‌ 
ஒருவன்‌ படையெடுத்து வெற்றி பெற்றமை விளக்கப்படுகிறது. 
தகடூர்‌ மாலை' எனவும்‌ வழங்கும்‌. உரைநடை விரவிய 
செய்யுட்‌ பனுவல்‌. வடமொழி சம்பு காவியம்‌ போல சிறு 
பான்மை செய்யுள்‌, பெரும்பான்மை உரைநடை வருவது. இப்‌ 
போது 48 பாக்களே கிடைக்கின்றன. போர்க்காவியம 
ஆதலின்‌ வீரச்‌ சுவை விஞ்சி நிற்கிறது. இது சங்ககாலத்தது 
எனவும்‌, அல்ல, சங்ககால நிகழ்ச்சி பற்றிய பிற்கால நூல்‌ 
(தொன்மை - இலக்கணத்தில்‌ அமையும்‌) எனவும்‌ கருத்து வேறு 
பாடுள்ளது. யாத்திரை 5;:0201410. ஆசிரியம்‌, வெண்பாவால்‌ 
இயன்றது. தலைவன்‌ : பெருஞ்சேரல்‌ இரும்பொறை. சேர 
மன்னன்‌, இரும்பொறை மரபினன்‌. செல்வக்கடுங்கோ 
வாழியாதன்‌ - பதுமன்தேவி பெற்றோர்‌. தகடுர்மேல்‌ படை 
யெடுத்துச்‌ சென்று ஊரை அழித்து அதியனைக்‌ கொன்றான்‌. 
அதனால்‌ 'தகடூரெறிந்த' எனும்‌ அடைமொழியால்‌ சிறப்‌ 
புற்றான்‌. இவனே பதிற்றுப்பத்து எட்டாம்‌ பாட்டின்‌ 
குலைவன்‌. 


TT வைகை பட 


186 . தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
முத்தொள்ளாயிரம்‌ 


முடிவேந்தர்‌ மூவரையும்‌ குறிக்கும்‌ ழுத்து--தமிழ்ச்‌ 
சொத்து. வெண்பா யாப்பினது; நான்கடி முதல்‌ ஆறடி 
அளவினது. அறம்‌, பொருள்‌, இன்பங்களை இயம்புவது, 
காதலை , நிலைக்களனாகக்‌ கொண்ட அகவாழ்வினையும்‌, 
வீரத்தை விளைநிலமாகக்‌ கொண்ட புறவாழ்வினையும்‌.. 
விளக்குவது. நாடக நலத்தது; ஒவிய ஒண்மையது; கற்பனைக்‌ 
களஞ்சியம்‌; உவமையின்‌ ஊற்று; பல்சுவைப்‌ பெட்டகம்‌; 
காதற்‌ கற்கண்டு; வீரத்தின்‌ வார்ப்பு; இயற்கை எழிலோவியம்‌, 
இன்ப௫ளற்று, தொல்காப்பியர்‌ கூறும்‌ “விருந்து” எனும்‌ வனப்‌ 
பிற்கு இலக்கியமாவது (தொல்‌. செய்‌: 239). இயற்றியவர்‌ 
இன்னாரென்று தெரியவில்லை. 


மூவேந்தரையும்‌ பொதுப்‌ பெயரால்‌ குறிக்கிறது. அவர்‌ 
கும்‌ படைச்‌ சிறப்பு, கொடை மாண்ட நாட்டுவளம்‌, நகர்ச்‌ 
சிறப்பு; யானை, குதிரை; போர்‌, புகழ்‌; வெற்றி, வீரம்‌; அறம்‌, 
மறம்‌, ஆட்சுமாட்சு, அக்கால மக்கள்‌ பழக்க வழக்கம்‌ பேசு 
கிறது. கிடைத்த 1380 பாக்களில்‌, சேரர்பற்றி 28; சோழர்‌ 
மேல்‌ 46; பாண்டியர்‌ பற்றி 61. ஏனையோரைக்‌ காட்டிலும்‌ 
பாண்டியனுக்குப்‌ பெரிதும்‌ ஏற்றம்‌ தருதலால்‌ அதன்‌ ஆசிரியர்‌ 
பாண்டி நாட்டவரோ ? 


நூல்‌ முழுவதும்‌ கிடைக்க வில்லை. இதன்‌ சுவை தேர்ந்த 
ஒருவர்‌, “புறத்‌ திரட்டு” எனும்‌ தொகைநூலில்‌ 109 பாக்களை 
இணைத்துளார்‌. இத்திரட்டிலிருந்து முதன்முதல்‌ 1905-ல்‌ 108 
பாடல்களை ரா. ராகவய்யங்கார்‌, செந்தமிழ்‌ வாயிலாக 
வெளியிட்டார்‌. 1943-ல்‌ ரசிகமணி டி. கே. ௪. வெளியிட்டார்‌ 
ரகனையோடு. கழகம்‌ 7946-ல்‌ சேது ரகுநாதர்‌ உரையோடு 
130 பாடல்களைப்‌ பதிப்பித்தது. 1957-ல்‌ காரைக்குடி 
முத்துக்கணேசன்‌, கதைக்கோப்பு அமைய விளக்கத்தோடு 
வெளியிட்டார்‌. மலிவுப்‌ பதிப்புகள்‌ வெளியிடும்‌ வல்லார்‌ 
கபிலன்‌ அவர்களும்‌ எளியவுரையுடன்‌ பதிப்பித்துள்ளார்‌. 


மூவேந்தர்‌ ஒவ்வொருவர்‌ பற்றியும்‌ 900 எனக்‌ கொண்டு 
2700 பாடல்கள்‌ என ஐயங்கார்‌, வையாபுரிப்‌ பிள்ளை 
போன்றாரும்‌; மூவேந்தர்களைப்‌ பாடுகின்ற தொள்ளாயிரம்‌ 
பாடல்களின்‌ தொகையே எனப்‌ பிறரும்‌ பகர்வர்‌. பின்னர்‌ 
ஆராய்ந்து தெளிந்த வையாபுரியார்கூட, ஒவ்வொருவர்‌ மீதும்‌ 
300 பாடல்களே என்ற முடிவுக்கு வந்தார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 137 


இலக்கண விளக்கப்‌ பாட்டிமல்‌ 88-வது நூற்பா; பிரபந்த 
தீபிகை 14 ஆம்‌ நூற்பாஃ- “பாட்டுடைத்‌ தலைவன்‌ ஊரினையும்‌ 
பெயரினையும்‌ உவந்து எண்ணாலே பத்து முதல்‌ அயிரம்‌ 
எனவும்‌ பொருட்‌. சீறப்பினாலே பாடுதல்‌, அவ்வெண்ணாற்‌ 
பெயர்‌ பெற்று நடக்கும்‌ எண்‌ செய்யுளாம்‌; அவை முத்‌ 
தொள்ளாயிரம்‌, அரும்பைத்‌ தொள்ளாயிரம்‌ முதலியன” 
என்றியம்புவதாலும்‌, இதனை எடுத்தாண்ட எந்த உரை 
யாசிரியரும்‌ 2700 செய்யுட்‌ கொண்ட எவ்வளவு பெரிய பாரிய 
நூல்‌ எனக்‌ குறிக்க வில்லையாதலாலும்‌ முத்தொள்ளாயிரம்‌ 
என்பது 3X300=900 பாடல்களே என்பது தேற்றம்‌, 


காற்‌ பெயர்‌; தொல்‌: 440, 447, நன்‌: 188, 190 நாற்‌ 
பாக்களின்படி, மூன்று - முன்று - முன்‌ - முத்‌ ஆகி நின்றது. 


காலம்‌ : கா.சு. பிள்ளை, டி.கே. சி. போன்றார்‌ 2000 
அண்‌ டுகட்கு முன்னையது என்றியம்பியுள்ளனர்‌. பிற்காலச்‌ 
சொற்களும்‌, கருத்துக்களும்‌ பயின்று வருவதால்‌ கி. பி. 9 ஆம்‌ 
நூற்‌. பிற்பகுதி என்கிறார்‌ வையாபுரியார்‌ வழக்கம்‌ போல! 
பண்டாரத்தார்‌ அவர்கள்‌, ‘பழமொழியில்‌ பயின்று வரும்‌ 
சொற்றொடர்கள்‌ எடுத்தாளப்‌ படடுள்ளமையால்‌, அதன்‌ 
காலமாகிய கி. பி. 5 (நாற்)க்குப்‌ பிற்பட்டது; முத்தொளளா 
யிரச்‌ சோற்றொடர்கள்‌ பெரியாழ்வாரால்‌ அளப்பட்டுள்ள 
மையால்‌ ஆவர்‌ காலமாகிய கி. பி, 8(நூற்‌)க்கு முற்பட்டது 
என்கிறார்‌. சேதுரகுநாதரும்‌, ரெ. முத்துக்கணே சரும்‌ 
முறையே, கோக்கோதை நலங்கிள்ளி வரலாற்றை உட 
கொண்டு பாடியதாலும்‌, பாண்டியன்‌ கடுங்கோன்‌ புகழப்‌ 
பெற்றதாலும்‌ கி. பி. 6 ஆம்‌ நூற்‌. என்கின்றனர்‌. 


இடைத்த பாடல்களில்‌ 75 (பெண்பாற்‌) கைக்கிளை அகம்‌ 
பற்றியும்‌, 55 புறம்‌ பற்றியும்‌ உள. சைக்கிளை (Love-lyrics) 
சனிந்த கவையன. உளவியல்‌ அழகு கொஞ்ச செறிவு மிக 
வண்ணமிகு வெண்பாவில்‌ வடித்துக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
அத்துணையும்‌ அமுத கலசம்‌; இங்கு, உலா இலக்கியத்தின்‌ 
ஊற்று நிலையினைக்‌ காணலாம்‌. மூவேந்தர்‌ மரபும்‌, சங்கக்‌ 
கருவாகிய காதல்‌ வீரம்‌ இரண்டும்‌ மீண்டும்‌ இடம்‌ பெறுவதும்‌ 
எண்ணத்தக்கன. பிற்கால. உலா இலசகியத்திற்கு வித்தாஃவும்‌ 
வாயிலாகவும்‌ விளங்குகிறது. 


நயம்‌; களிறு கண்‌ புதைத்து நின்ற காட்சியும்‌, அன்னை 
வெறுங்கூடு காவல்‌ காத்தமை; கனவிலும்‌ நனவிலும்‌ காதலன்‌ 
துயர்‌; காணும்‌ போதும்‌ காணாக்காலும்‌ காதல்‌ துன்பம்‌; 


138 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கதவின்‌ துளை வழி காதலனைக்‌ கண்டின்புறும்‌ கனிவு; கண்‌ 
டதோ கண்‌, கவினழிந்ததோ தோள்‌;தெங்குண்ட தேரை, தேன்‌. 
நிலவு தேய்ந்தமை; இருதலைக்கொள்ளியின உள்ளெறும்பு, 
இப்படி எத்தனையோ சத்தான முத்தனைய கவிதை வித்துக்‌ 
கள்‌. வித்தினுள்‌ விருட்சம்‌ போல்‌' வெண்பாவினுள்‌ விழுமிய 
கவிதைக்‌ கனிரசம்‌. .மாந்தி மகிழ்க. 


காரைக்கால்‌ அம்மையார்‌ 


இலக்கிய நிலையாலும்‌ சமய நீர்மையானும்‌ வணக்கத்‌ 
திற்கும்‌ வழிபாட்டிற்கும்‌ உரியவர்‌. பெரியபுராணம்‌ 66 பாக்‌ 
களில்‌ இவர்‌ கதை கூறுகிறது. பெயர்‌ புனிதவதி. காரைக்‌ 
காலில்‌ பிறந்து சிறந்தமையால்‌ காரைக்கால்‌ அம்மையார்‌. 
நாகை வணிகன்‌ பரமதத்தன்‌ மனைவி. ஒரு முறை கணவர்‌ 
கடையின்று அனுப்பிய இரு மாங்கனிகளில்‌ ஒன்றை அடியார்க்கு 
அமுதுடன்‌ படைத்து விட்டார்‌. பரமதத்தன்‌ உணவுடன்‌ 
உண்டபழம்‌ சுவையாயிருக்கவே மற்றொரு பழத்தையும்‌ 
கொணர்க என்றான்‌. செய்வதறியாது திகைத்த அம்மையார்‌ 
இறைவனை வேண்டிப்‌ பெற்றுப்‌ படைத்தார்‌. அது முன்னி 
லும்‌ இனிக்கவே ஏதென வினவினான்‌. உண்மை உரைத்தனர்‌. 
நம்ப மறுத்து *அங்ஙனமேல்‌ மற்றும்‌ ஒரு பழம்‌ வரவழை, 
பார்க்கலாம்‌ என அக்கணமே ஆண்டவனை வேண்டி 
வரவழைத்தாள்‌. இத்‌ தெய்வீகம்‌ கண்டு மருண்டு மதுரை 
சென்று வேறுமாதை மணந்து, அறிந்த அம்மை ஆங்குச்‌ சென்று 
தன்னை ஏற்குமாறு வேண்ட, அவன்‌ இவர்‌ திருவடிகளில்‌ 
வீழ்ந்து வணங்கினான்‌! அதிர்ந்து போன அம்மை இருவருள்‌ 
பரவிப்‌ பேயுரு பெற்றார்‌. கண்ணுதற்‌ பெருமானை காணும்‌ 
பேரவாக்‌ கொண்டு கயிலை சென்று பின்‌ வட திருவாலங்காடு 
திரும்பி இறைவன்‌ திருவடி நீழலில்‌ உறையும்‌ பேறு பெற்றார்‌. 
பேயுரு பெற்றமைக்கு அகச்‌ சான்றுகள்‌ உள. 


ஆண்டவனால்‌ அம்மையே” என்றழைக்கப்‌ பெற்ற 
அருமையர்‌. இவர்‌ தலையால்‌ தவழ்ந்து சென்று வழிபட்ட 
திருவாலங்காட்டினுள்‌ தம்காலடி பட அஞ்சிய காழிவள்ளல்‌ 
ஊர்ப்புறத்தே ஒதுங்கிய பெருமையார்‌. எனவே இவர்‌ காலம்‌ 
2-6ஆம்‌ நூற்‌ என்கிறார்‌ பண்டாரத்தார்‌. படைத்தவை; அற்பு . 
தத்‌ திருவந்தாதி, இருவாலங்காட்டுத்‌ திருப்பதிகங்கள்‌, இரு 
விரட்டை மணிமாலை--மூன்று. பக்திச்சுவை பிலிற்றம்‌ பாக்‌ 
கள்‌. அந்தாதியில்‌ 101 வெண்பாவும்‌, மாலையில்‌ 20 வெண்பா, 
கட்டளைக்‌ கலித்துறைகளும்‌, பதிகம்‌ இரண்டிலும்‌ 22 மாக 
143 பாக்கள்‌, 11 ஆம்‌ திருமுறையில்‌ இடம்‌ பெற்றுள. 


மது. ச. விமலானந்தம்‌ 129 


அம்மையாரின்‌ ஆழ்ந்தபக்தி, சிவனின்‌ பல்வகைச்‌ சிறப்புக்கள்‌ 
பரக்கக்‌ காணலாம்‌, காட்டுக்கள்‌ .சில 2 


அறிவானும்‌ தானே, அறிவிப்பான்‌ தானே, 
அறிவாய்‌ அறிகின்றான்‌ தானே--அறிகின்‌ ற 
மெய்ப்பொருளுத்‌ தானே, விரிசுடர்பார்‌ அகாயம்‌ 
அப்பொருளுந்‌ தானே அவன்‌ 


இடர்களையா ரேனும்‌, எமக்கிரங்கா ரேனும்‌, 
படரு நெறிபணியா ரேனும்‌,-—சுடருருவில்‌ 
என்பருக கோலத்‌ தெரியாடும்‌ எம்மானார்க்கு 
அன்பறா தென்னெஞ்‌ சவர்க்கு, 


வானத்தான்‌ என்பாரும்‌, என்கமற்‌ றும்பர்கோன்‌ 
தானத்தான்‌ என்பாரும்‌ தாம்‌ என்க. ஞானத்தான்‌ 
முன்னஞ்சத்‌ தால்‌இருண்ட மெய்யொளிசேர்‌ கண்டத்தான்‌ 
என்நெஞ்சத்‌ தான்‌என்பன்‌ யான்‌. 


பேய்கள்‌ சூழ ஆலங்காட்டு ஆடவல்லான்‌ ஆடிய கூத்தினை 
அகம்‌ ஒன்ற அற்புதமாகப்‌ பாடியுள்ள இடமும்‌ சுடலை வருண 
னையும்‌ படித்தின்புறத்தக்கவை. சித்தாந்தக்‌ கருத்துக்கள்‌ 
சிந்தனைக்குரியன. 


கிறப்பு: 1. பக்தி இயக்கச்‌ சைவப்‌ பேரடியார்‌ வரிசையில்‌ 
. பரவிடத்தக்க முதல்வர்‌. 2. புதுவிருத்தம்‌ கண்டு கட்டளைக்‌ 
கலித்துறை படைத்துப்‌ பிற்கால நாயன்மார்‌ பாசுரங்கட்குப்‌ 
பாதை வகுத்த பெருமையர்‌. 3. இவர்‌ பாடல்கள்‌ மட்டும்‌ “மூத்த 
திருப்பதிகம்‌' என மொழியப்படுகிறது. 4 அறுபான்‌ மும்மை 
நாயன்மார்களில்‌ ஆலயந்தோறும்‌ ஏனையோர்‌ நின்ற கோலத்‌ 
தில்‌ அமைய, இவர்மட்டும்‌ அமர்ந்த கோலத்தில்‌ இருக்கும்‌ 
ஏற்றத்தர்‌. 5. மும்மணிகளான இவர்‌ நூல்கள்‌ மூன்றும்‌ பின்‌ 
வரும்‌ பல்லவர்‌ காலத்தே சமய இலக்கியங்கள்‌ புதுநெறியிற்‌ 
புறப்பட வைத்த பெருமையன. 8. தம்‌ காலத்து செங்கோ 
லோச்சிய வெண்பா, தெய்வீகத்தை வெளிப்படுத்தும்‌ வளமை 
யற்றது எனக்கண்டு புதிய பாவினம்‌ படைத்து பல்லவர்காலப்‌ 
பேரிலக்யெங்கள்‌ பல்க புதிய இலக்கிய மரபினைத்‌ தொடங்கி 
வைத்தவர்‌. 7. உருவில்‌- உயர்கவிதையும்‌ உள்ளடக்கத்தில்‌ உய 
ரிய பக்தியும, என அமைத்து இன்றும்‌ என்றும்‌ ஞானப்பனு 
லல்களாக இவர்‌ பாடல்கள்‌ பிறங்குகின்றன. 8. வாய்ப்பு 
குறைந்த வெண்பாவிலும்‌ தன்னுணர்வுகளை நுண்ணிதின்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. 9. முன்னிருந்த அகப்‌ - புறப்பொருள்‌ 


140 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அமைப்புக்களைத்‌ தம்‌ பக்தியனுபவங்களை வெளியிடப்‌ பயன்‌ 
படுத்திப்‌ புதியமரபு தோற்றுவித்தவர்‌. 10. இந்துசமய எழுச்சி 
மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட முன்னோடி. 11. ஒரு கருத்தை ஒரு 
பாடலில்‌ வடித்துத்‌ கரும்‌ வழக்கம்‌ இருந்த பழைய மரபினை 
மாற்றி, ஒரு பொருளைப்‌ பல செய்யுட்களில்‌ பாரித்துக்‌ கூறும்‌ 
தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ மரபினைத்‌ தொடங்கி வைத்தவர்‌. 
12. நினைவிலும்‌ கனவிலும்‌ உள்ளும்‌ புறமும்‌ சிவன்‌ சேவடி 
மறவா--மாறா உறுதியினர்‌. இப்படிப்‌ பலவற்றில்‌ முதல்வராக 
வும்‌ மூலவராகவும்‌ முகன்மை பெற்று உயர்‌ புலவர்‌ வரிசையி 
லும்‌, சைவப்‌ பெரும்‌ அடியார்‌ வரிசையிலும்‌ உயரிய இடம்‌ 
பெற்றொளீர்கிறார்‌. 


திருமூலர்‌ : சித்தர்‌ கணத்துட்‌ சிறந்தவர்‌. முக்காலமும்‌ 
உணர்ந்த முனிவரர்‌. பக்தி யெக்கத்‌ நின்‌ பக்கத்தே யோகநெறி 
வளர்த்த முதல்‌ யோகி, கயிலையில்‌ நந்தியெம்பெருமான்‌ 
நல்லருள்‌ பெற்ற முனிவர்‌ ஒருவர்‌ தமிழகம்‌ அறியவும்‌ தம்‌ 
நண்பர்‌ அகத்தியரைக்‌ காணவும்‌ பொதியம்‌ நோக்கிப்‌ புறப்‌ 
பட்டார்‌. தலம்‌ பல தரிசித்துக்‌ காவிரிக்‌ கரையில்‌ சாத்தனூரில்‌ 
ஆநிரைகள்‌ கூடி நின்று அழுது புலம்புதல்‌ கண்டார்‌. மேய்ப்பன்‌ 
மூலன்‌ மாண்டதால்‌ பிரிவாற்றாது கதறுவது கண்டு துயர்‌ 
களையத்‌ துணிந்தார்‌. அட்டமா சத்தி வல்லவராதலின்‌ தம்‌ 
உடம்பினைப்‌ பாதுகாப்பான இடத்தில்‌ கிடத்திக்‌ கூடுவிட்டுக்‌ 
கூடு பாயும்‌ கலையால்‌ மூலன்‌ உடல்‌ புகுந்தார்‌. ஆடுமாடுகள்‌ 
அவனை நக்கி மோந்து மகிழ்ந்து மேயத்‌ தொடங்கின. பொழு 
தானதும்‌ அவற்றை உரிய வீடுகளில்‌ சேர்த்து மடத்தில்‌ சிவ 
யோகத்தில்‌ அமர்ந்தார்‌. மனைவி மன்றாடியும்‌ பயனில்லை. 
காலையில்‌ முறையிட்டாள்‌. ஊரவர்‌ வந்து திட்டை நிலை 
அறிந்து, “பெண்ணே ! இனி இவர்‌ இல்வாழ்வுக்கு ஏற்றவ 
ராகார்‌' எனக்‌ கூறித்‌ திரும்பினர்‌. நிட்டை கலைந்து ஆக்கள்‌ 
சென்ற வழியில்‌ சென்று தமது உடலைக்‌ காணாது திகைத்தார்‌. 
இறைவன்‌ திருவுள்ளம்‌ உணர்ந்தார்‌ ; தம்‌ பணி வேறெனத்‌ 
தெளிந்தார்‌. சுற்றத்தவர்க்குத்‌ தம்‌ தொடர்பினைத்‌ துலக்கி 
திருவாடுதுறை சென்றார்‌. ஈசனை வணங்கி மேற்புற போதி 
மரத்தின்‌ கீழ்‌ அமர்ந்து யோகத்தில்‌ ஆழ்ந்தார்‌. இப்படி மூவா 
யிரம்‌ ஆண்டு. ஆண்டுக்‌ கொருமுறை விழித்து அவ்வோராண்‌ 
டில்‌ உருவான தத்துவத்தை ஒருமந்திரமாக பாடிமுடித்தார்‌. 
பின்‌ கயிலை அடைந்து இறையடி கலந்தார்‌ என்பர்‌. இவற்றுக்‌ 
குரிய அகச்சான்றுகள்‌ உள, மூலன்‌ பெயரால்‌ திருமூலர்‌ 
எனப்பட்டார்‌. 


மது. ௪. விமலானதந்தம்‌ lal 


திருமந்திரம்‌. | 

இப்போது 3047 பாடல்கள்‌ கிடைக்கின்றன. மிசைப்‌ 
பாக்கள்‌ இடைச்‌ செருகலாகப்‌ பின்னாளில்‌ சேர்ந்தவை, இது 
பத்தாம்‌ திருமுறை. *திருமந்திர மாலை, “தமிழ்‌ மூவாயிரம்‌' 
எனப்படும்‌. பாயிரமும்‌ 9 தந்திரங்களும்‌ உடையன. அதிகாரப்‌ 
பகுப்பு அனைத்தும்‌ பின்வந்த மூவரின்‌ சீடர்கள்‌ செய்திருக்க 
வேண்டும்‌. - தம்‌ நூலை ஓர்‌ அகம நூல்‌ என்று தாமே 
கூறுகிறார்‌ (738). எனவேதான்‌ பண்டாரத்சார்‌ “இத்‌ நூல்‌ 
சைவசித்தாந்தக்‌ கொள்கைகளை உணர்த்தும்‌ பழைய 
தமிழாகம நூல்‌ என்பதும்‌, இதற்கு வடமோழியில்‌ முதனூல்‌ 
இல்லை என்பதும்‌ அறியற்‌ பாலவாம்‌' என்கிறார்‌. பண்டை 
9 ஆகமங்களைக்‌ கொண்டே. இத்தூல்‌ இயன்றுளது எனத்‌ 
தெரிகிறது. எனவே தமிழில்‌ அமைந்த முதல்‌ அசம நூல்‌ 
எனலாம்‌. இதனீன்றே சைவசித்தாந்தத்‌ தத்துவம்‌ தோன்றியு 
ளது, சித்தாந்தம்‌ என்ற சொல்‌ முதன்முதல்‌ ஆட்சி பெறுவதும்‌ 
இங்கேதான்‌ என்பதும்‌ உணரத்தக்கது. 


வேதத்தை ஞானமரமெனக்‌ கொண்டால்‌ அதன்‌ இலைக 
ளாகவும்‌ கனிகளாகவும்‌ ஆகமங்களைக்‌ கொள்ளலாம்‌. ஆன்‌ 
மாவே பிரம்மன்‌ என்றியம்புவதோடு நிற்பது வேகம்‌; அந்தப்‌ 
பரப்பிரம்மத்தோடு ஒன்றத்‌ தூண்டுவதும்‌ வழிகாட்டுவதும்‌ 
ஆகமம்‌ ஆகும்‌. எனவேதான்‌ 9 தந்திரங்களும்‌ 9 ஆகமங்களை 
விளக்குகிறது என்பது சைவ மரபு. தந்திரம்‌ - ஆகமம்‌. பாயிரம்‌ 
ஒன்று தனியே முகப்பாக அமைந்து திருமூலர்‌ வரலாறு, மும்‌ 
மூர்த்திகளின்‌ முறைமை, வேத வளமை முதலியன மொழி 
கன் றது. | 


தத்துவங்களை எளிய இனிய நடையில்‌ யெம்பினும்‌, 
செறிவு உருவகம்‌ போன்ற அமைப்பு முறையால்‌ இன்னும்‌ 
புரியா நூலாகவே இருக்கிறது இந்நூல்‌, சைவ சித்தாந்த 
சாத்திரங்கள்‌ பதினான்கும்‌ பிறக்குமுன்னே இந்நூலே சைவ 
சமய முழுமுதல்‌ நூலாக ஆட்சி செலுத்தியது. தமிழன்‌ கண்ட 
யோக நெறியினை நவிலும்‌ முறையான நூல்‌ இஃபிதான்றே 
எனப்படுகிறது. மூவாயிரம்‌ பாடல்களும்‌ ஒரே வகை செய்யு 
ளில்‌ (கலிவிருத்தம்‌) ஒரே வகை நடையில்‌ அமைகின்றன. 
ஆனாலும்‌ அறிவுரை, அறநெறி, அடியார்‌ பெருமை, ஆண்ட 
வன்‌ கூத்திலக்கணம்‌, ஐந்தெழுத்தின்‌ அருமை, பகதி மார்க்கம்‌, 
யோக முறைகள்‌, வழிபாடு, தவம்‌, மருத்துவம்‌, சோதிடம்‌, 
சக்கரம்‌, துறவு, புலனடக்கம்‌ எனப்‌ பல்பொருள்‌ பேசப்படு 
கின்றன. 'மந்திரம்போல்‌ வேண்டுமடி சொல்லின்‌ பம்‌ ” என்‌ 


142 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


றார்‌ பாரதி; அதுபோல்‌ பெயரினை நிலைநாட்டுவது போல்‌, 
சுருக்கெனப்‌ பாயும்‌ சொற்கள்‌, நறுக்கான தொடர்கள்‌, ஆழ 
மான கருத்துக்கள்‌; அத்துணையும்‌ திட்ப நுட்பமுடன்‌ ஒவ்‌ 
வொரு பாடலும்‌ மந்திரம்‌ போல்‌ அமைந்துள. ஓவ்வொரு 
வாசகமும்‌ உருக்கமுடன்‌ உருண்டோடி வருகின்‌. றன; உள்‌ 
ளத்தை நெருடுகின்றன, அரிய - தெரிய வேண்டிய அறிவுரை 
கள்‌ பல வுள. போகம்‌ 'செய்யும்போதே யோகம்‌ செய்யும்‌ 
வகை, விந்தினை வீணே விரயம்‌ செய்யாது கட்டும்‌ - காக்கும்‌ 
முறை, நிலையாமை, வாய்மை, கொல்லாமை இப்படி வாழும்‌ 
வகையினை வக்கணையுடன்‌ விளக்குகின்றது. எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு இத்‌ திருமந்திரக்‌ கடலில்‌ ஆழ மூழ்குகிறோமோ, 
அவ்வளவுக்கவ்வளவு ஆணி முத்துக்களை அடைவோம்‌, மனங்‌ 
கொள வேண்டிய மந்திரங்கள்‌ சில : பாடல்‌ எண்கள்‌: 1. 189, 
145, 196, 199, 238, 270, 272, 317, 320; JH. 554, 571, 
604, 724, 725; IV. 1006, 1165; VI. 1617, 1680; 
VII. 1857, 2104; VIII. 2228, 2290; IX. 2667, 2883, 3020. 
இவை எல்லோரும்‌ எப்போதும்‌ புரிந்து போற்ற வேண்டிய 
பொது நியதிகள்‌; புரிந்து பின்பற்றுவோர்‌ எய்தா நலம்‌ எதுவு 
மில்லை எனலாம்‌. இத்தகு மறையினைத்‌ தந்த திருமூலர்‌ திருக்‌ 
கோயில்‌ தனிக்‌ கோயில்‌ திருவாடுதுறைத்‌ திருக்கோயிலினுள்‌ 
அமைந்துளது. ஆண்டுதோறும்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
திருமந்திர மாநாடு கூட்டுவதும்‌ நன்றியுடன்‌ நினைவுகூரத்‌ 
தக்கது. 


பல்லவா காலம்‌ 600-2875 


சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ தமிழகத்தை ஆண்டு கொண் 
டிருந்த களப்பிரரின்‌ ஆட்சி 6ஆம்‌ நூற்‌. வலு குன்றியது. 
தெற்கே இவர்கட்குக்‌ கீழ்ப்பட்டிருந்த பாண்டியர்‌ (கடுங்‌ 
கோன்‌ 575-600) இவருடன்‌ போரிட்டுத்‌ தம்‌ பாண்டி 
நாட்டை மீட்டனர்‌; 300 ஆண்டுகள்‌ ஆண்டனர்‌. இதேசமயத்‌ 
தில்‌ வடக்கே சாதவாகனரின்‌ ஆட்சிக்குட்பட்‌ டிருந்த மாநிலத்‌ 
தலைவர்களாய்த்‌ திகழ்ந்த பல்லவர்கள்‌ களப்பிரரை வென்று 
தொண்டை -- சோழ மண்டலங்களைத்‌ தமதாக்கினர்‌. சிம்ம 
விஷ்ணு (575-615) முதல்‌ நிருபதுங்கவர்மன்‌ (850-882) 
வரை 3 நூற்‌, பல்லவர்‌ ஆட்சி பரவியது. 


இப்படித்‌ தமிழகத்தின்‌ வடபகுதி பல்லவரிடத்தும்‌ தென்‌ 
பகுதி பாண்டியரிடத்தும்‌ இருந்தது. மேற்குப்‌ பகுதி சேரரிட 
மிருந்தது. எனவே மூவேந்தருள்‌ சோழர்‌ சோர்ந்திருந்த நேரம்‌ 
பல்லவருக்கும்‌ பாண்டியருக்கும்‌ மகேந்திர வர்மன்‌ பாண்டியன்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 143 


மாறவர்மன்‌ (670-710) தொடங்கி பகை பூண்ட து-நீண்டது. 
880 திருப்புறம்பியப்‌ போரில்‌ பல்லவரைப்‌ பாண்டியர்‌ வென்‌ 
றனர்‌. தெற்கே பாண்டியரும்‌ வடக்கே கீழைச்‌ சாளுக்கியரும்‌ 
பல்லவர்களைப்‌ பகைத்துப்‌ போரிட்டு வலு குன்றச்‌ செய்யவே, 
விசயாலயன்‌ - பல்லவப்‌ பிடியிலிருந்து விடிவித்துப்‌ பிற்காலச்‌ 
சோழப்‌ பேரரசுக்கு அடிகோலினான்‌. 


இங்ஙனம்‌ களப்பிரர்‌ ஆட்சிக்‌ கவிழ்ந்து, சோழப்‌ பேரரசு 
முண்டி யெழுந்த இடைப்பட்ட காலப்‌ பகுதியைப்‌ பல்ல்வர்‌ 
காலம்‌ என்போம்‌. இதுபோது சைவ வைணவம்‌ புத்துயிர்‌ 
பெற்றுப்‌ பொலிந்தன--விரைந்து வளர்ந்தன. அதனால்‌ இக்‌ 
காலத்தைச்‌ சமய காலம்‌ எனவும்‌ சாற்றுவர்‌. இனி இக்கால 
இலக்கிய வளமை காண்போம்‌. 


நாயன்மார்கள்‌ 


1. திருஞான சம்பந்தா 


சோழ நாட்டில, சீர்காழியில்‌ அந்தணர்‌ குலத்தில்‌ சித்திரை 
-திருவா தரை நாளில்‌ பிறந்தவர்‌. பெற்றோர்‌: சிவபாத இரு 
தயார்‌, பகவதி அம்மையார்‌. பெயர்‌: ஆளுடைப்பிள்ளை. மூன்று 
வயதாக இருந்தபோது, கோவில்‌ குளக்‌ கரையில்‌' விட்டு விட்‌ 
டுச்‌ சிவபாதர்‌ குளத்தில்‌ மூழ்கவே, தந்தையைக்‌ காணாது பசி 
யும்‌ மேலிட குழந்தை அழுதது; அதுபோது அம்மையப்பர்‌ 
காட்சி தந்து, பாலொடு ஞானத்தையும்‌ கலந்தூட்டி மறைந்த 
னர்‌. கையில்‌ கண்ணமூம்‌, வாயில்‌ பால்‌ வடியவும்‌ கண்ட ' 
தந்தை, யார்‌ கொடுக்கப்‌ பாலுண்டனை' என்று அதட்டவே, 
“தோடுடை செவியன்‌...... ்‌ எனப்‌ பாடி அம்மையப்பரைச்‌ சுட்‌ 
டிக்‌ காட்டியது. பாலுண்ட மாத்திரத்தானே ஞானத்‌ தொடர்‌ 
புற்றமையான்‌ “ஞானசம்பந்தர்‌ எனப்பட்டார்‌. தந்தையின்‌ 
தோளில்‌ அமர்ந்தவாறே சிவத்தலங்கள்‌ பலவற்றிற்கும்‌ சென்று 
திருப்பதிகங்கள்‌ பாடிப்‌ பணிந்தார்‌. 


திருக்கோலக்காவில்‌ பொற்றாளமும்‌, தஇிரவாயிலறத்‌ 
துறையில்‌ முத்துச்‌ சிவிகையும்‌, பட்டீச்சுரத்தில்‌ முத்துப்‌ பந்‌ 
தரும்‌, திருவாவடுதுறையில்‌ பொ ற்கிழீயும்‌, திருவீழிமிழலையில்‌ 
வாசிமிகு படிக்காசும்‌ திருவருளால்‌ பெற்றார்‌. 


நிகழ்த்திய அற்புதங்கள்‌ : திருமறைக்காட்டுக்‌ கோயில்‌ 
திருக்‌ கதவங்கள்‌ மூடவும்‌, காவிரியில்‌ ஓடம்‌ தானே இயங்கவும்‌, 
மயிலையில்‌ அரவம்‌ தீண்டிச்‌ சாம்பராக இருந்த பூம்பாவைக்‌ 
குடத்தினின்றும்‌ உயிர்‌ பெற்றெழவும்‌, திருப்பாச்சிலாச்சிரமத்‌ 
தில்‌ மழவன்‌ மகளுடைய மூயலகன்‌ எனும்‌ நோய்நீங்கவும்‌, செங்‌ 
குன்‌ றூரில்‌ அடியார்‌ குளிர்‌ போகவும்‌, திருமருகலில்‌ பாம்பு தீண்‌ 
டிய வணிகனது விடம்‌ நீங்கவும்‌, மதுரையில்‌ சமணர்‌ வைத்த 
த கூன்பாண்டியர்க்கு வெப்பு நோயாகு மாறும்‌, மீண்டும்‌ 
மங்கையர்க்கரசியார்‌, குலச்சிறையார்‌ அன்பிற்‌ கணங்க, நீறு 
பூசி அந்நோய்‌ தணியவும்‌, கூன்‌ நிமிரவும்‌; வாதுக்கழைத்த 


ம்து. ச. விமலானந்தம்‌ 145 


புத்த நந்தியின்‌ தலை துண்டாகவும்‌, உபநயனத்தின்‌ போது 
காயத்திரி மந்திரம்‌ போதிக்க வத்தார்க்குப்‌ பஞ்சாட்சர மந்தி 
ரத்தை உபதேசித்தும்‌, திருவோத்தூரில்‌ ஆண்பனையைப்‌ 
பெண்‌ பனையாக்கியும்‌; அமணரோடு புரிந்த வாதில்‌ நெருப்‌ 
பிலிட்ட ஏடு ஏரியாதும்‌, புனலில்‌ போட்ட ஏடு எதிர்த்து 
நிற்கவுமாகப்‌ பல சித்துக்கள்‌ புரிந்தார்‌. அப்பரைப்‌ பலமுறை 
சந்தித்துள்ளார்‌. திருத்தொண்டர்‌, திருநீலகண்ட யாழ்ப்‌ 
பாணர்‌ போன்றாரையும்‌ சந்தித்துள்ளார்‌. 


மணவினை நடைபெற்ற ஞான்று, தீ வலம்‌ வருமாறு கூற, 
ஆண்ட வனையே வலம்‌ வரவேண்டுமென விளம்பித்‌ திருப்‌ 
பெருமண நல்லூர்‌ சென்று ஆங்கே ஒளிப்பிழம்பாக நின்ற 
இறைவனோடு, வைகாசி மூல நாளில்‌ இரண்டறக்‌ கலந்தார்‌. 
வையத்தில்‌ வாழ்ந்த காலம்‌ 16 யாண்டுகளே. ஏழாம்‌ 
நூற்றாண்டின்‌ இடையில்‌ வாழ்ந்தவர்‌. 


இவர்‌ பாடியன 16,000 பதிகங்கள்‌; (பதிகம்‌ பத்து 
அல்லது பதினோரு பாடல்களின்‌ தொகுதியாம்‌). இதுபோது 
383 பதிகங்ளே, 12138 பாடல்களே கிடைத்துள. கல்வெட்டின்‌ 
மூலம்‌ கடைத்தது (தஞ்சை மாவட்ட) திருவிடைவாய்ப்பதிக 
மாகும்‌. சேர, சோழ, பாண்டிய, தொண்டை நாட்டுப்‌ பதிகள்‌ 
அனைத்தும்‌ சென்று பதிகம்‌ பாடியுள்ளார்‌. இவையே முதல்‌ 
மூன்று திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளன. 136, 122, 120 
என்ற முறையில்‌ திருப்பதிகங்கள்‌ திகழ்கின்‌ றன. 


நாளும்‌ இன்னிசையால்‌ தமிழும்‌ சைவமும்‌ பரப்பிய 
பெருமையர்‌; யாழ்முரி இவருக்கே உரியது; “திராவிடசிசு' 
என்‌ றழைக்கிறார்‌ சங்கரர்‌; பெரிய புராணம்‌ “பிள்ளை பாதி 
புராணம்‌ பாதி' என்று இவர்‌ வரலாற்றுக்கே சிறப்பிடம்‌ 
தந்துளது. “ஞானத்தின்‌ திருவுரு', “நான்‌ மறையின்‌ தனித்‌ 
துணை” எனப்படுகிறார்‌. 


சம்பந்தர்‌ தேவாரம்‌ : ஒவ்வொரு பதிகத்திலும்‌ 8 வது 
பாட்டில்‌ இராவணனை இயம்பியும்‌; 9 வது பாட்டில்‌ அயன்‌ 
அரிகளினும்‌ மேம்பாடுடையவன்‌ அரன்‌ எனக்‌ கூறியும்‌; 10வது 
பாட்டில்‌ சமணத்தையும்‌ சாக்கியத்தையும்‌ போலிச்‌ சமயங்‌ 
களெனச்‌ சாற்றியும்‌; தம்‌ பெயரை முத்திரையிட்டுப்‌ 
பாடுவதும்‌ இவர்‌ தேவாரத்தின்‌ இயல்புகளாம்‌. இறைவனைத்‌ 
தலைவனாகவும்‌ தம்மைத்‌ தலைவியாகவும்‌ அமைத்துப்‌ பாடும்‌ 
அகப்பொருள்‌ அழகுடை த்து. காட்டு: 


த. இ. — 10 


146 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சிறையாரும்‌ மட க்கிளியே ! இங்கேவா தேனொடுபால்‌ 

முறையாலே உணத்தருவன்‌, மொய்பவளத்‌ தொடுதரளம்‌ 

துறையாடு கட ற்றோணிபுரத்‌ தீசன்துளங்கு மிளம்‌ 

பிறையாளன்‌ திருநாமம்‌ எனக்கொருகால்‌ பேசாயே ! 
இயற்கைப்‌ புனைவுகள்‌ மிகுந்துள்ளன; இத்திறத்தில்‌ 14/0105- 
ஙா ஐ ஒத்திருக்கிறார்‌. எடுத்துக்‌ காட்டுக்கள்‌ சில. 


“வலம்வந்த மடவார்கள்‌ நடமாட முழவதிர மழை 


யென்‌ றஞ்சு, 
சிலமந்தி அலமந்து மரமேறி முகில்‌ பார்க்கும்‌. . 
திருவை யாற. 
'வாவிதொறும்‌ வண்கமளம்‌ முகங்காட்ட, செங்குமுதம்‌ 
வாய்காட்ட, 
காவியருங்‌ கருங்குவளைக்‌ கருநெய்தற்‌ கண்காட்டும்‌ 
கழுமலமே, 


'சிவநாம' ஈடுபாட்டைக்‌ காட்டும்‌ செய்யுள்‌ இதோ! : 
“காத லாகிக்‌ கசிந்துகண்‌ ணீர்மல்கி 
ஒது வார்தமை நன்னெறிக்‌ குய்ப்பது, 
வேத நான்கினு மெய்ப்பொரு ளாவது, 
நாத னாமநமச்சி வாயவே. 


எளிமை, கற்பனையழகு மிக்க இவர்‌ பாடல்கள்‌ (வேத சாரமாய்‌' 
விளங்குபவை. யமகம்‌, திரிபு, ஏகபாதம்‌ போன்ற சொல்லணி 
களும்‌ கொண்டவை; பெருமித நடையின. கென்‌ மொழியிலும்‌ 
வடமொழியிலும்‌ அர்ச்சனை செய்தமை, இசைக்‌ கருவிகள்‌ , 
சோதிடக்‌ குறிப்புக்கள்‌ போன்றன வருகின்றன, புறச்சமயத்‌ 


தாக்குதல்‌ மிகவுண்டு. மண்ணில்‌ நல்லவண்ணம்‌ வாழ 
லாம்‌...' “மந்திரமாவது நீறு'; “சிறையாகும்‌... மடக்கிளி...... 
'மானிநேர்‌ விழிமாதர்‌......'? “இன்று நன்று நாளை நன்‌ 
இென்று...'; “புலனைந்தும்‌ பொறி கலங்கி...'; “தொண்ட 


ரஞ்சு...' போன்றன சிறந்தன. 

சம்பந்தர்‌ கிரியை எனும்‌ சத்புத்ர மார்க்கத்தினர்‌, பக்தி 
இயக்கத்தின்‌ முன்னோடி (Pioneer of the Bakti cult) யாகவும்‌ 
தமிழ்த்‌ தத்துவ தெய்வீகப்‌ புரட்சி புரிந்தவராகவும்‌ பேசப்‌ 
படுகிறார்‌. இவரை இன்தமிழ்‌ ஏசுநாதர்‌' எனவும்‌ 
இயம்புவர்‌. 


2. திருநாவுக்கரசர்‌ 


நடு நாட்டில்‌ திருமுனைப்பாடியைச்‌ சார்ந்த திருவாமூரில்‌, 
வேளாண்‌ குடியில்‌ பிறந்தவர்‌. தந்தை: புகழனார்‌; தாய்‌: 


மது. ௪, விமலானந்தம்‌ 147 


மாதினியார்‌; உடன்பிறப்பாட்டி: திலவதியார்‌. பெயர்‌:. மருள்‌ 
நீக்கியார்‌. சமணத்தில்‌ சேர்ந்து தருமசேனர்‌ என்ற பெயரில்‌ 
சைன முனிவர்களின்‌ தலைவராக இருந்தார்‌. தமக்கை, மீண்‌ 
டும்‌ இவரைச்‌ சைவத்திற்குக்‌ கொணர இறைவனருள்‌ வேண்ட , 
சூலை நோய்‌ உண்டாகியது; அவரது ஐந்தெழுத்து போதனை 
யால்‌, நோய்‌ நீங்கிச்‌ சைவம்‌ சார்ந்தார்‌. இதுகண்டு பொறாத 
சமணர்‌, அரசனைத்‌ தூண்டி யானையை ஏவியும்‌, நீற்றறை 
யில்‌ இட்டும்‌, நஞ்சு ஊட்டியும்‌, கல்லில்‌ கட்டிக்‌ கடலில்‌ எறிந்‌ 
தும்‌ துன்புறுத்தினர்‌. “நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌ நமனையஞ்‌ 
சோம்‌', ' நற்றுணை யாவது நமச்சிவாயவே” எனப்பாடி உயர்ந்‌ 
தார்‌. இறைவனருளிய பெயர்‌ திருநாவுக்கரசர்‌; “வாகீசர்‌்‌ 
என்‌ ற பெயரும்‌ உண்டு. அப்பர்‌ என்ற பெயரினை அளித்தவர்‌ 
சம்பந்தர்‌. 


ஆற்றிய அற்புதங்கள்‌ : பாம்பு கடித்து மாண்ட அப்பூதி 
யடிகளின்‌ மைந்தனைப்‌ பதிகம்‌ பாடி எழுப்பினார்‌; மறைக்‌ 
காட்டுக்‌ கதவம்‌ திறந்தார்‌; உழவாரப்‌ படை கொண்டு பணி 
செய்து ஓடும்‌ செம்பொன்னும்‌ ஒக்கவே நோக்கினார்‌; படிக்‌ 
காசு பெற்றார்‌. மகேந்திர பல்லவனைச்‌ சைவனாக்கினார்‌. 
கைலாயக்‌ காட்சியினை ஓயாற்றில்‌ கண்டார்‌; 81 வது அகவை 
யில்‌ திருப்புகலூரில்‌ சித்திரைத்‌ திங்கள்‌ சத்ய நாளில்‌ இறைவ 
வனோடு இரண்ட றக்கலந்தார்‌. மூவரில்‌ நீண்ட காலம்‌ வாழ்ந்‌ 
தவர்‌ இவரே. “என்‌ கடன்‌ பணிசெய்து கிடப்பதே' எனும்‌ 
கொள்கையர்‌. 6 ஆம்‌ நூற்றாண்டினிறுதி-7 ஆம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ முதலிலும்‌ வாழ்ந்தவர்‌; முதல்‌ மகேந்திரவர்மன்‌ காலத்தர்‌. 

அப்பர்‌ தேவாரம்‌: இவரியற்றிய 4900ல்‌, 312 பதிகங்களே-- 
3066 பாடல்களே இடைத்தள்ளன; இவையே 4,5,6 திருமுதை 
களாக வகுக்கப்‌ பெற்றுள்ளன; பத்துவகைப்‌ பண்கள்‌, - - திருக்‌ 
குறுந்தொகை, திருத்தாண்டகம்‌ என்ற வகையில்‌ முறையே 
அமைகின்றன. தாண்டகம்‌ பாடினமையான்‌ 'தாண்டகவேந் 
தர்‌' எனப்படுகிறார்‌. . 


சிவனே அனைத்துச்‌ சமயங்களுக்கும்‌ ஆண்டவன்‌; அவனே 
தென்மொழி வடமொழிகளாய்‌ இருப்பவன்‌, அவனை எவர்‌ 
துணையுமின்றி, நாமே வழி படலாம்‌ என்ற குறிப்புக்களும்‌; 
பழமொழிகளும்‌, சாதிக்‌ கொடுமையைச்‌ சாடும்‌ சமூக சீர்திருத்‌ 
தக்‌ கருத்துக்களும்‌, இசைக்கருவி பற்றிய செய்திகளும்‌ இவர்‌ 
பாடல்களில்‌ காணலாம்‌. தத்துவப்‌ பொருளை நயம்பட உரைத்‌ 
இடும்‌ திறமும்‌, கடவுளைக்‌ கணவனாகவும்‌; ஆன்மாவை 
மனைவியாகவும்‌ கொண்டு பாடும்‌ வழக்கும்‌, மூவேந்தர்‌, பல்ல - 


148 த்மிழ்‌ இலக்கிய வரலாறு 


வர்‌ பற்றிய குறிப்புக்களும்‌ தெரிய வருகின்றன. எல்லோரும்‌ 
ஓர்‌ குலம்‌ எனும்‌ எண்ணமும்‌, பிற சமயக்‌“காழ்ப்பும்‌ பளிச்சிடு 
கின்றன. அனுபவ முதிர்ச்சியையும்‌ காணலாம்‌. நகைச்சுவை 
மிக்க பகுதிகளும்‌ நிரம்பியுள்ளன. 


நன்‌ பாட்டுப்‌ புலவனாய்ச்‌ சங்கமேறி நற்கனகக்கிழி தரு 
மிக்கருளினோன்‌ காண்‌' எனத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தை இவரே 
முதன்‌ முதலாகச்‌ சுட்டுகின்றார்‌. “மாசில்‌ வீணையும்‌...'? 


“குனித்த பருவமும்‌...”; “முன்னம்‌ அவனுடைய நாமங்கேட்‌ 
டாள்‌...'; அத்தா உன்னடியேனை...' *நிலைபெறுமாறு 
எண்ணிதியேல்‌...” “அல்லலென்செயும்‌...” போன்ற பாடல்கள்‌ 
தலையாயவை. 


அப்பர்‌, சரியை அல்லது தாச மார்க்கத்தவர்‌. 


3. சுந்தரர்‌ 


தொண்டை நாட்டுத்‌ திருநாவலூரில்‌ ஆதி சைவ அந்தணர்‌ 
மரபில்‌ சடையனார்‌ இசை ஞானியாருக்குப்‌ பிறந்தவர்‌, 
“ஆரூரர்‌” என்று பெயர்‌; “திருநாவலூரர்‌' எனவும்படுவார்‌. 
வணப்பந்தலில்‌ தன்னடிமை எனக்கூறி, இறைவனால்‌ தடுத்‌ 
தாட்‌ கொள்ளப்பட்டவர்‌. அதனால்‌ ‘வன்தொண்டர்‌ என்ற 
பெயராயிற்று, இதனை யொட்டிப்‌, : “பித்தா பிறை சூடி...' 
எனப்‌ பாடலாயினார்‌. அழகாலும்‌ முன்னம்‌ கயிலையில்‌ 
ஆலால சுந்தரராய்‌ இருந்தமையானும்‌ “சுந்தரர்‌” எனப்பட்‌ 
டார்‌. தில்லை தரிசனத்தின்‌ போது “தம்பிரான்‌ தோழரானார்‌' 
பெரிய புராணத்தின்‌ பெருந்தலைவராய்ப்‌ பிறங்கும்‌ பெருமை 
யர்‌. 


புரிரதவை : திருப்புகலூரில்‌ தலைக்கு வைத்த செங்கல்‌ 
தங்கக்‌ கல்லாகக்‌ கண்டு வியந்தார்‌; பன்னீராயிரம்‌ பொன்னை 
மணி முத்தாற்றில்‌ போட்டு, கமலாலயத்தில்‌ எடுத்தார்‌; 
திருவாரூரில்‌ பரவையாரையும்‌, திருவெற்றியூரில்‌ சங்கிலி : 
யையும்‌ மணந்தார்‌; இரு கண்‌ பார்வை இழந்து, காஞ்சியிலும்‌ 
ஆரூரிலும்‌ ஒவ்வொரு கண்‌ பெற்றார்‌; இவர்‌ பொருட்டுப்‌ 
பரவையிட ம்‌ தூது சென்றான்‌ இறைவன்‌; இவருக்காகக்‌ காவிரி 
யாறு இரு கூறாகி நின்றது; அவிநாசியில்‌ முதலையுண்ட 
பாலனை எழுப்பினார்‌; சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரோடு, 
வெள்ளை யானை மீதமர்ந்து கயிலை சென்றார்‌; 8/-வது 
வயதில்‌ ஆதிச்‌ சுவாதி நாளில்‌ இறைவனோடு கலந்தார்‌. 
காடவர்‌ கோன்‌ கழற்சிங்கர்‌, நந்திவர்ம பல்லவன்‌ (2ஆம்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 149 


நரசிம்மன்‌) காலத்தவராதலால்‌, 8 ஆம்‌ நூற்றாணடினர்‌: 
9 ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ என்பாரும்‌ உளர்‌. இவருடன்‌ 
சந்திப்பு கொண்டிருந்தவர்‌ திருமங்கையாழ்வார்‌. 


சுந்தரர்‌ தேவாரம்‌: இவர்‌ பாடியன 388,000; இப்போது 100 
பதிகங்களே -- 1026 பாடல்களே கிடைத்துள. 78 பண்களில்‌ 
இயன்றுள. இவை 7ஆம்‌ திருமுறையாக அமைகின்றன. 
“பேயோடாயினும்‌ பிரிவு ஒன்று இன்னாது” போன்ற பல பழ 
மொழிகளும்‌; வரலாற்றுக்‌ குறிப்புக்களும்‌, இயற்கை வருணனை 
களும்‌; “வாழ்வாவது மாயம்‌ மண்ணாவது திண்ணம்‌” போன்ற 
உண்மைகளும்‌ வருகின்றன. எளிமை, நகைச்சுவை, இயற்கை 
யழகு நிரம்பியவை; இனிய சொல்லான்‌ இயன்றவை; சமண 
சமய எதிர்ப்புணர்ச்சி காண்டலரிது . 


அப்பரையும்‌ சம்பந்தரையும்‌ போற்றியுள்ளார்‌. இவர்‌ 
பாடிய திருத்தொண்டத்‌ தொகையே' பெரிய புராணத்திற்கு 
அடிப்படையாகும்‌. கொடுக்கிலாதானைப்‌ பாரியே என்று கூறி 
னும்‌ கொடுப்பாரில்லை' எனப்‌ பாரியின்‌ பெருமைபேசுகிறார்‌. 


இவருடைய பொன்னார்‌. மேனியனே...'; “ஏழிசையாய்‌...'; 
£அந்தணாளன்‌ உன்றன்‌...”; *மான்றிகழுஞ்‌ சங்கிலியை...'; 
“பொன்னும்‌ மெய்பொருளுத்‌...'; “நாளுமின்னிசையால்‌ ..." 


என்பன எவருமறிந்த பாடல்கள்‌. 


இவர்‌ நெறி, சகமார்க்கம்‌ எனும்‌ யோக முறையாம்‌. 


மூவர்‌ தேவாரம்‌ : முற்கூறிய அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌ 
ஆகியோர்‌ *“மூவர்‌' ‘தேவார மூவர்‌' “சமயக்‌ குரவர்‌ மூவர்‌" 
மூவர்‌ முதலிகள்‌' என்றழைக்கப்பெறுவர்‌. ஏழு, எட்டு, 
ஒன்பது நூற்றாண்டுகளில்‌ வாழ்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ பாடி 
யனவே தேவாரம்‌ எனப்பெறும்‌ தே ௪ கடவுள்‌; வாரம்‌ 
அன்பு; இறைவனை அன்பினால்‌ ஏத்தும்‌ பாடல்‌ என்றும்‌; 
இறைவனை வாரம்‌ எனும்‌ செய்யுளியக்கத்தால்‌ இசையோடு 
பாடுவது எனவும்‌ பொருள்படும்‌. தேவு -- ஆரம்‌; தெய்வத்‌ 
திற்கு ஆக்கிய பாமாலை; தே- இனிய, ஆரம்‌-தமிழ்‌ மாலை 
என்னும்‌ பொருள்படும்‌. விருத்தப்பாக்கள்‌ முதற்கண்‌ பெரிதும்‌ 
எடுத்தாளப்‌ பட்டுள்ளமை தேவாரத்தில்தான்‌; இசைத்தமிழும்‌ 
ஆக்கம்‌ பெற்றது தேவாரத்தாலேயே, இற்றைநாள்‌ இசைச்‌ 
தமிழுணர்ச்சி, தேவாரப்‌ பண்‌, தாளம்‌ ஆகியவற்றாலேயே 
திறம்‌ பெற்று வருகிறது. மூவர்‌ தமிழையும்‌ முறையே 
கொஞ்சு தமிழ்‌, கெஞ்சு தமிழ்‌, மிஞ்சு தமிழ்‌ எனக்‌ 
குறிக்கிறார்‌ கி. வா. ஐ. 


150 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


4. மாணிக்கவாசகர்‌ 


பாண்டி நாட்டுத்‌ திருவாதவூரில்‌ ஆதி சைவ மரபில்‌ சம்பு 
பாதசாரியார்‌ -சிவஞானவதியாருக்குப்‌ பிறந்தவர்‌, ஊரை 
யொட்டி வாதவூர்‌, வாதவூரடிகள்‌ என்ற பெயர்கள்‌ உண்டே 
தவிர, பெற்றோரிட்ட பெயர்‌ தெரியவில்லை. கல்வி கேள்வி 
களில்‌ சிறந்த விளங்கியமையால்‌ அரிமர்த்தன பாண்டியன்‌ 
'கென்னவன்‌ பிரம்மராயன்‌' எனும்‌ பட்டச்தைக்‌ கொடுத்து 
முதலமைச்சராக அமர்த்திக்கொண்டான்‌. குதிரைப்படையைப்‌ 
பெருக்க விழைந்த பாண்டியன்‌, இவரைக்‌ குதிரை வாங்கிவர 
அனுப்பினான்‌. சிவத்தையே நாடும்‌ சிந்தை கொண்ட அமைச்‌ 
சர்‌, திருப்பெருந்துறையில்‌ குருந்த மரத்தடியில்‌ முனிவரிடம்‌ 
(இறைவனே இவ்வுரு தாங்கி இவர்‌ பொருட்டு அங்கிருந்தார்‌.) 
உபதேசம்‌ பெற்று உலகியல்‌ மறந்தார்‌. குதிரை வாங்கும்‌ 
பணத்தை சிவப்பணிக்கே செலவிட்டார்‌. பாண்டியன்‌ சிறையி 
லிட்டான்‌; இறைவன்‌ நரிகளையெல்லாம்‌ பீரிகளா க்கிக்‌ 
கொண்டுவந்து அரசனிடம்‌ விட்டுச்‌ செல்ல, பரிகளெல்லரம்‌ 
நள்ளிரவில்‌ நரியாகிக்‌ கானசம்‌ புகுந்தன. வெகுண்ட பாண்டி 
யன்‌, வாதவூரர்‌ முதுகில்‌ கல்லை ஏற்றி வையையின்‌ நடுவண்‌ 
நிறுத்த, அதனைப்‌ பொறாத ஆண்டவன்‌ வெள்ளப்‌ பெருக்கை 
உண்டாக்கினார்‌. அரசக்‌ கட்டளைக்கேற்ப அனைவரும்‌ 
உடைப்புக்களை அடைக்க உதவலாயினர்‌. வந்தியின்‌ பொருட்‌ 
டுப்‌ பிட்டினைக்‌ கூலியாகப்‌ பெற்று கூலியாளாக வந்தான்‌ 
ஆண்டவன்‌; வேலை செய்யாதிருப்பது கண்ட பாண்டியன்‌ 
பிரம்பால்‌ அடிக்க, இறைவன்‌ மேல்பட்ட அடி எல்லோர்‌ 
மேலும்‌ பட்டது. இறைவன்‌ திருவருள்‌ இதுவென உணர்ந்த 
பாண்டியன்‌ தன்‌ பிழையுணர்ந்து வாதவூரரை -விடுவித்து 
மீண்டும்‌ அமைச்சராக்கினான்‌. சிவத்தையே நாடும்‌ அவரோ, 
பதவியை வெறுத்துத்‌ தலம்‌ பல சென்று பரமனுக்குப்‌ 
பாமாலைகள்‌ பாடி மகிழ்ந்தார்‌. ப 


ஊமைப்‌ பெண்ணைப்‌ பேச வைத்தது போன்ற விந்தைகள்‌ 
பல நிகழ்த்தித்‌ தில்லைக்கு வந்தார்‌. பாண்டிய நாட்டுப்‌ பதி 
களில்‌ பாடிய பாடல்களை மீண்டும்‌ பாடுமாறு பணித்து, 
அவற்றைத்‌ தம்‌ திருக்கரத்தாலேயே எழுதி வைத்துக்‌ கொண் 


டார்‌ இறைவர்‌; அதுவே திருவாசகம்‌. அப்பாடல்கள்‌ 
மாணிக்கம்‌ போன்று அமைந்தமையான்‌, இவருக்கு மாணிக்க 
வாசகர்‌' என்று பெயரிட்டார்‌. பின்னர்‌ : 


பாவை பாடிய 
ட்‌ * ௪ ௪ * 
வாயால்‌, கோவை பாடுக ' என வேண்டி ஏடெழுதிப்‌ பொன்‌ 


னம்பலத்தில்‌ வைத்துக்கொள்ள, தில்லை வாழந்தணர்கள்‌ 
அதற்கு உரை கூறுமாறு வேண்ட, மாணிக்கவாசகர்‌ ஆடலர 


மது. ௪. விமலானந்தம்‌ 15] 


சைக்‌ காட்டி அவரே இதற்குப்‌ பொருளாவார்‌ என்று கூறிக்‌ 
கூத்தப்‌ பெருமானோடு ஒன்றிக்‌ கல்ந்தார்‌, அனி மகநாளில்‌. 
இவ்வுலகில்‌ இருந்து நிகழ்த்திய காலம்‌ 32 யாண்டுகளே! 
முன்னைய மூவரோடு இவரையும்‌ இணைத்துச்‌ சமயக்‌ குரவர்‌ 
நால்வர்‌ என்ப. நால்வரில்‌ தனிச்‌ சிறப்புக்‌ குரியவர்‌ இவரே! 
இவர்‌ *ஞானமார்க்கத்தவர்‌'. 


திருவாசகம்‌ : மாணிக்கவாசகர்‌ பாடிய பாடல்கள்‌ திரு 
வாசகம்‌ எனப்பெறும்‌, தஇரு-அழகு, தெய்வத்தன்மை, விரும்‌ 
பப்படும்‌ வளமையது எனப்‌ பொருள்படும்‌. * இருவாசகத்திற்‌ 
குருகாதார்‌ ஒரு வாசகத்திற்கும்‌ உருகார்‌ '; “வான்‌ கலந்த. 
மாணிக்கவாசக! நின்‌ வாசகத்தை நான்‌ கலந்து பாடுங்கால்‌ 
நற்கருப்பஞ்‌ சாற்றினிலே தேன்கலந்து பால்கலந்து செழுங்‌ 
கனித்‌ தீஞ்சுவை கலந்து ஊன்கலந்து உயிர்கலந்து உவட்டாமல்‌ 
இனிப்பதுவே' (இராமலிங்க அடிகள்‌) *தொல்லை இரும்பிறவிச்‌ 
சூழும்‌ சளைநீக்கி அல்லலறுத்தானந்த மாக்கியதே, எல்லை, 
மருவா நெறியளித்திடும்‌ வாதவூரெங்கோன்‌ திருவாசகமென்‌ 
னுந்‌ தேன்‌ '; : திருவாசகம்‌ இங்கு ஒரு கால்‌ ஓதின்‌, கருங்கல்‌ 
மனமுங்‌ கரைந்துருகக்‌ கண்கள்‌ தொடுமண ற்கேணியிற்‌ சுரந்து 
நீர்பாய, மேய்ம்மயிர்‌ பொடிப்ப விதிர்‌ விதிப்‌ பெய்தி யன்ப' 
ராகுந ரன்றி மன்பதை யுலகில்‌ மற்றைய ரிலரே' (நால்வர்‌ 
நான்மணிமாலை) என்பன இதன்‌ பெருமையுணர்த்தும்‌. 
- தமிழ்வேதம்‌ ' எனத்‌ தகுவது. * சைவ வேதம்‌ ' எனப்படுவது. 


பிற மொழியாளரையும்‌ பற்றி ஈர்த்து இதயங்‌ கனிந்‌ 
துரக்கும்‌ பாங்கினது. போப்பையர்‌, இதன்‌ திறம்‌ வியந்து 
அங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. பண்டிதமணி முதல்‌ 
பத்துக்கும்‌ மேற்பட டேோரால்‌ உரை எழுதப்பெற்ற உயர்‌ 
வினது. 


இது சிவபுராணம்‌ தொடங்கி, அச்சோப்‌ பதிகம்‌ வரை 
51 பிரிவுகளில்‌, 4 அகவல்களும்‌, 652 விருத்தங்களுமாக 6506 
பாடல்கள்‌ கொண்டது. அம்மானை, திருப்பூவல்லி, திருப்‌ 
பொற்‌ சுண்ணம்‌ போன்றன பெண்கள்‌ பாடும்‌ பகுதிகள்‌. 
திருப்பள்ளியெழுச்சி நாளும்‌ காலையில்‌ பாடும்‌ பான்மையது; 
திருவெம்பாவை மார்கழி மாதம்‌ வைகறையில்‌ ஓதுதற்குரியது. 
 தாலமுண்டாகவே காதல்‌ செய்து உய்மின்‌ '; ்‌ விடுமின்‌ 
வெகுளி' போன்ற அறிவுரைகள்‌ பொதுளியுள்வன. இவ்‌ 
வாசகம்‌ இராமலிங்க அடிகளார்‌, தாயுமானவர்‌. போன்றார்க்கு 
வழிகாட்டியாக அமைந்த வளமையது. “அம்மையே அப்பா 
ஓப்பிலா மணியே...'; “பால்‌ நினைந்தாட்டும்‌ தாயினும்‌ சாலப்‌ 


158 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பரிந்து...” “ காதார்‌ குழையாட...'; * விண்ணகத்‌ தேவரும்‌...” 
“வளைந்தது வில்‌... '; “அன்றே என்றன்‌ ஆவியும்‌...”; “நெக்கு 
நெக்குள்‌ உருகி...” முதலியன முக்கியமான பாக்களாம்‌. திரு 
வாசகம்‌ சிவானுபவம்‌” உடையார்க்கே புரியக்கூடியது. 
தமிழில்‌ வழிபாடு நிகழ்த்துவதற்கு இவரது “போற்றித்‌ திரு 
வகவல்‌ ' ஏற்றதாகும்‌. 


திருக்கோவையார்‌ : கோவைப்‌ பிரபந்தங்களில்‌ முதலில்‌ 
தோன்றியது; முதன்மை சான்றது. ஏனைக்‌ கோவைகளேல்‌ 
லாம்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ அல்லது தலம்‌ பற்றிப்‌ பெயர்‌ 
பெற, இது கோவை என்ற பெயரானே விளங்குவது இதன்‌ 
ிபருமையுணர்த்தும்‌. திருக்குறள்‌ போல்‌ 'திரு' எனும்‌ அடை 
பும்‌; நாலடியார்‌, சிவஞான இத்தியார்‌ போன்று *ஆர்‌' 
எனும்‌ சிறப்பு விகுதியும்‌ ஒரு சேரப்பெறும்‌ உயர்வு உன்னுக. 
“திருச்சிற்றம்பலக்‌ கோவை” எனவும்படும்‌. இதனை மாணிக்க 
வாசகர்‌ பாடவில்லை, அல்ல அவர்தான்‌ பாடினார்‌ எனும்‌ 
இருவேறு கருத்துக்கள்‌ உள. 25 பகுதிகளில்‌ 400 கட்டளைக்‌ 
கலித்துறைகளில்‌ இறைவனைத்‌ தலைவனாகவும்‌, உயிரைத்‌ 
தலைவியாகவும்‌ கொண்டு பாடப்பட்டது. திருவாசகம்‌ 
போலாது, இது எல்லோர்க்கும்‌ எளிதே விளங்கக்‌ கூடியது. 
நயமான நடையும்‌ நல்ல சொல்லாட்சியும்‌ உடையது. 
சிற்றின்ப-— பேரின்பக்‌ கருத்துக்கள்‌ செறிந்து விளங்கும்‌ சீரிய 
பனுவல்‌, “ஆரணம்‌”, ‘ஏரணம்‌, “எழுத்து' காமநூல்‌” என்‌ 
றெல்லாம்‌ ஏத்தப்பெறுவது. 


மணிவாசகர்‌, கி.பி. முதல்‌ நூற்றாண்டையர்‌ என்பர்‌ சிவக்‌ 
கொழுந்து பிள்ளை. கி.பி. 18, 14 நூற்றாண்டர்‌ என்கிறார்‌ 
Dr. ராஸ்ட்‌. மறைமலையடிகள்‌, கா. சு. பிள்ளை, நவனீத 
கிருட்டிண பாரதியார்‌ போன்றார்‌ கி. பி. 3ஆம்‌ நூற்றாண்டு 
என்கின்றனர்‌. சங்கரரின்‌ மாயாவாதக்‌ கொள்கையை மறுப்ப 
தாலும்‌, மூவர்‌ முதலிகட்கும்‌ பின்னை எழுந்த அத்துவிதக்‌ . 
கொள்கையை ஆதரிப்பதாலும்‌, கோவையில்‌ குறிக்கப்பெறும்‌ 
வரகுண பாண்டியன்‌ 9-ம்‌ நூற்றாண்டினன்‌ ஆதலாலும்‌, சுத்‌ 
தரர்‌ அப்பரையும்‌ சம்பந்தரையும்‌ குறித்து, இவரை மட்டும்‌ 
குறியாது செல்வதாலும்‌, இவர்‌ கி.பி. 9ஆம்‌ நாற்றாண்டிற்‌ 
குப்‌ பிந்தியவர்‌ என்பது பலர்‌ கருத்து. 


இத்‌ திருவாசகமும்‌ திருக்கோவையாரும்‌ இணைந்து 
8ஆம்‌ திருமுறையாகக்‌ கருதப்படுகிறது ; கோவையாரைச்‌ 
சேர்க்காது, திருவாசகமே 8ஆம்‌ திருமுறை என்பர்‌ சிலர்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ - 153 


தேவார மூவரோடு மணிவாசகரையும்‌ சேர்த்து “சமயக்‌ 
குரவர்‌ நால்வர்‌' என்ப. [நால்வரில்‌ சம்பந்தர்‌, பிள்ளை; 
சுந்தரர்‌, தோழன்‌ ; வாசகர்‌, மாணவர்‌ ; நாவரசர்‌, தொண்டர்‌ 
எனும்‌ நிலையில்‌ இறைவனுடன்‌ கொடர்பு கொண்டமை 
எண்ணற்பாலது.] நால்வர்‌ பாடியன நான்கும்‌ “சைவ நான்‌ 
மனறைகள்‌' என்றேத்தப்படும்‌, 


சமயக்‌ குரவர்‌ வேறு; சந்தானக்‌ குறவர்‌ வேறு. மெய்கண்ட. 
தேவர்‌, அருள்‌ நந்தி தேவர்‌, மறை ஞான சம்பந்தர்‌, உமா 
பதியார்‌ நால்வருமே சந்தானக்‌ குரவர்‌. சமயக்‌ குரவர்களின்‌ 
நூல்கள்‌, வேதங்களின்‌ சாரமான உபநிவத்துக்களாகவும்‌ ; 
சித்தாந்தம்‌, ஆகமத்தின்‌ முடிந்த ஞானமான வேதாந்தத்தின்‌ 
தெளிவாகவும்‌ கருதப்பெறும்‌. 


2. ஒன்பதின்மா 

இவர்சள்பாடியன திருவிசைப்டாவும்‌, திருப்பல்லாண்டு. 
மாகும்‌) இவையிரண்டுமே 9ஆம்‌ திருமுறை, மொத்த 
பதிகங்கள்‌ 29; பாடல்கள்‌ 301. இராசராசன்‌ காலத்தில்‌ 
வழங்கியன. தேவாரத்தில்‌ காணப்படாத 'சாளரபாணி' 
என்ற பண்ணை இதில்‌ காண்கிறோம்‌. சிதம்பரம்‌ பற்றிய 
பதிகங்களே (16) மிகுதி. 10, 11ஆம்‌ நூற்றாண்டினதாகலாம்‌. 
திரு இசைப்பா என்னும்‌ பெயரே இசைக்‌ தமிழின்‌ அடியாகப்‌ 
பிறந்தமை குறிக்கும்‌. வேறு எக்காலத்தும்‌ எந்நூலுக்கும்‌ 
'இசைப்பா' எனப்பெயர்‌ அமைந்ததில்லை எனும்‌ தனிச்‌ 
சிறப்பு கருதுக. 


7. திருமாளிகைத்‌ தேவர்‌ : திருவாவடுதுறையினர்‌ ; 
போக முனிவரின்‌ மாணவர்‌ ; கருவூர்த்‌ தேவரோடு உடன்‌ 
பயின்‌ றவர்‌; சேந்தனாரின்‌ சமகாலத்தவர்‌ ; இவருடன்‌ 
இணைந்து, தில்லையில்‌ ஓடாதிருந்த தேரை, வடமின்றி ஓடச்‌ 
செய்தாராம்‌. மதில்‌ நந்திகளை உயிரூட்டி; பிணத்தை நடக்கச்‌ 
செய்து, வெந்த பயற்றை முளைக்கச்‌ செய்தாராம்‌. இறைவன்‌ 
வழிபாட்டினர்‌. பாடியன 4 பதிகங்கள்‌ ; பாடற்றொகை 49. 
மூன்று பதிகம்‌, சிதம்பரம்‌, மகேந்திரமலை பற்றியன ; நான்‌ 
காம்‌ பதிகம்‌, புறச்‌ சமயிகளைக்‌ கடிவது. இவரது கோயில்‌, 
திருவாவடுதுறை மடத்திலுளது. ப 

2. கருவூர்த்‌ தேவர்‌: கருவூர்‌: கொங்கு நாட்டிலுள்ளதா, 
சோணாட்டிலுள்ளதா, என்று தெரியவில்லை. கருவூர்ப்‌ 
பிரான்‌, கருவூர்ச்‌ சித்தர்‌ என்ற பெயர்களுமுண்டு. தஞ்சை 


154 தமிழ்‌ இலக்கிய வரலாறு. 


பெருவுடையார்‌ திருக்கோயிலில்‌ இலிங்கம்‌ நிறுவப்படுவதில்‌ . 
இன்னல்‌ நேர்ந்த ஞான்று, இவரது சித்து காரணமாக 
சிவலிங்கம்‌ சரியாக நிறுத்தப்பட்டது. இறைவி வழிபாட்டி 
னர்‌. 10 பதிகங்கள்‌ ; 105 பாடல்கள்‌. தஞ்சைக்‌ கோயிலில்‌ 
இவரஅ கோயில்‌ உளது. . 


அறிஞர்‌ மு. அருணாசலனார்‌, கருவூர்த்‌ தேவர்‌ வேறு ; 
கருவூர்ச்‌ சித்தர்‌ வேறு ; தேவருக்கும்‌ சித்தருக்கும்‌ வேறுபாடு 
தெளியாது, கால இடையீட்டையும்‌ உணராது இருவரையும்‌ 
ஒருவராகவே கருதிவிட்டனர்‌ காலப்‌ போக்கில்‌; முன்னவர்‌ 
காலம்‌, 11ஆம்‌ நூற்றாண்டு ; பின்னவர்‌ காலம்‌, 16ஆம்‌ 
நூற்றாண்டு என்கிறார்‌. சித்தராயினமையின்‌ காயசித்தி 
பெற்று ஒருவரே இத்துணை ஆண்டுகள்‌ வாழ்ந்தாரா ? 


3. சேந்தனார்‌ : திருவீழிமிழலையில்‌ இருந்தவர்‌ ; திரு 
வெண்காட்டிற்கு அண்மையதான நாங்கூரைச்‌ சேர்ந்தவர்‌. 
பட்டினத்தடிகளின்‌ காரியத்தராய்‌ இருந்து, அவர்‌ விரும்பி 
யாங்கு அவர்‌ பொருளைத்‌ தானம்‌ செய்ய, அதனால்‌ இவரை 
அரசன்‌ சிறையிலிட, அடிகள்‌ இவரை விடுதலை செய்தார்‌. 
பின்‌ தில்லையிலிருந்து விறகு விற்று, வரும்‌ ஊதியம்‌ 
கொண்டு சிவனடியாரை உண்பித்து வந்தார்‌. சிவபிரான்‌ 
நள்ளிரவில்‌ இவர்‌ மனை ஏகி, கூழுண்டு இவரது அன்பின்‌ 
திறத்தை அகலைமறியச்‌ செய்தாராம்‌. திருவாதிரையில்‌ களி 
செய்து முதன்‌ முதல்‌ படைத்தவர்‌ இவரே. தில்லையில்‌ 
வடமின்றித்‌ தேரோடப்‌ பல்லாண்டு பாடினாராம்‌. (திருப்‌ 
பல்லாண்டு சேர்ந்து) 4 பதிகங்கள்‌ 47 பாடல்கள்‌. திருவிடைக்‌ 
கழிப்‌ & பதிகம்‌ முருகனைப்‌ பற்றியது ; ஏனை மூன்றும்‌ 
சிவனைப்‌ பற்றியன. 


4. பூந்துருத்தி காடவ நம்பி : திருப்பூந்துருத்தி; ஆதி 
சைவமரபினர்‌. திருவாரூர்‌, சிதம்பரம்‌ பற்றி 2 பதிகங்கள்‌ 
பாடியுள்ளார்‌; 12 பாடல்கள்‌, இவரே 'சாளரபாணிப்‌ பண்‌” 
பாடியவர்‌. 


2. கண்டராதித்தர்‌ : சோழர்‌ ; 10ஆம்‌ நுற்றாண்டின்‌ 
இடைப்‌ பகுதியினர்‌. தந்தை : முதல்‌ பராந்தகச்‌ சோழன்‌ ; 
மனைவி : செம்பியன்‌ மாதேவியார்‌ ; தில்லை பற்றி பதிகம்‌ 
10 பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. 


6, வேணாட்டடிகள்‌ : முதன்‌ திருவாங்கூரினர்‌ ; சேர 
மரபினராகலாம்‌. சிதம்பரம்‌ பற்றி 1 பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 155 


7, திருவாலியமுதனார்‌ : ஊர்‌: சோழநாட்டுத்‌ திருவாலி, 
மயிலையில்‌ வாழ்ந்தவராகலாம்‌ ; "மயிலை மறைவல வாலி 
எனத்‌ தம்மைக்‌ குறிக்கிறார்‌. அமுதனார்‌ பெயராகலாம்‌. 
4 பதிகங்கள்‌ (42 பாடல்கள்‌) பாடியுள்ளார்‌. சுந்தரரைக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. இறைவனைப்‌ பாதாதிகேச வருணனையில்‌ 
புகழ்கிறார்‌ 10ஆம்‌ நூற்றாண்டையர்‌. 


8. புருடோத்தம நம்பி : வேதியர்‌. தில்லை பற்றி 2 பதிகங்‌ 
கள்‌-22 பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌ ; அகத்துறை அதிகம்‌. 
நம்பியாண்டார்‌ நம்பிக்கு, முந்தியவராகலாம்‌. 


9. சேதிராயர்‌ : நிருக்கோவிலூர்‌ பகுதியிலுள்ள சேதி 
நாட்டு மன்னர்‌ மரபினர்‌. நம்பியாண்டடார்க்கு முந்தியவர்‌. 
பாடிய பதிகம்‌ 1; சிதம்பரம்‌ பற்றியது ; அகப்பொருள்‌ 
நலத்தது. 


9. திருமூலர்‌ 


யோகி, தென்னாட்டுத்‌ தலங்களைக்‌ தரிசித்து வருங்காலை, 
திருவாவடுதுறைக்கருகிலுள்ள சாத்தனூரில்‌, இடையன்‌ ஒரு 
வன்‌ இறந்துகிடக்க அவனைச்சு ற்றி ஆடுமாடுகள்‌ வருந்துகின்ற 
காட்சி கண்டு கழிவிரக்கம்‌ கொண்டு, தன்‌ கூடுவிட்டு 
அவனுடலில்‌ புகுந்து ஆடு மாடுகளை மேய்த்து, திருவாவடு 
துறை அரச மரத்தடியில்‌ யோகமிருந்ததாகவும்‌, ஆண்டுக 
கொருமூறை விழித்து ஒவ்‌ வொரு மந்திரமாக எழுதி மூவாயிரம்‌ 
ஆண்டுகளில்‌ 3000 மந்திரங்களை எழுதி வீடுபேறடைந்த 
தாகவும்‌ இயம்புவர்‌. இடையன்‌ மூலன்‌, அவனுடலில்‌ புகுந்திருந்‌ 
தமையால்‌ மூலர்‌ எனப்பட்டார்‌. திரு சிறப்பு அடை. 


இவரியற்றிய பாடல்கள்‌ 'திருமந்திரம்‌', திருமந்திரமாலை", 
“தமிழ்‌ மூவாயிரம்‌' என வழங்குகின்றது. இதுவே பத்தாம்‌ 
திருமுறை. 9 தந்திரங்களாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளது. 7 பாடல்‌ 
களையுடைய சிறப்புப்‌ பாயிரம்‌, திருமூலர்‌ வரலாறு கூறுகிறது. 
முதல்‌ தந்திரம்‌ : ஞானோபதேசம்‌ வலியுறுத்தப்‌ பெறுகிறது. 
யாக்கை, இளமை, செல்வம்‌, உயிர்‌ ஆயெவற்றின்‌ நிலை 
யாமை, கொல்லாமை, கள்ளுண்ணாமை, அறம்‌, அன்பு, 
கல்வி, கேள்வி போன்ற எச்சமயத்தார்க்கும்‌ பொதுவான 
அறங்கள்‌ பேசப்படுகின்றன. இரண்டாம்‌ தந்திரம்‌: அன்பார்‌ 
கட்கு ஆண்டவன்‌ அருள்‌ புரிந்தமை, ஐந்தொழில்‌, சிலபல 
புராணக்‌ கதைகள்‌ இடம்‌ பெறுகின்‌ றன. மூன்றாம்‌ தந்திரம்‌ : 
அட்டமாசித்தி, அட்டாங்க யோகம்‌, சோதிடம்‌, யோகப்‌ 


156 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பயிற்சி பற்றிய செய்திகள்‌, வீட்டு நெறிக்குரிய வழிகள்‌ விளம்‌ 
பப்படுகின்‌ றன. நான்காம்‌ தந்திரம்‌ : மந்திர நூற்‌ கருத்துக்கள்‌, 
சக்கரங்கள்‌ கூறப்படுகின்‌ றன; சிவசக்தி வழிபாடு சிறப்பிக்கப்‌ 
பட்டுள்ளது. ஐந்தாம்‌ தந்திரம்‌: சரியை, கிரியை, யோகம்‌, 
ஞானமார்க்கங்கள்‌ பற்றிய செய்திகள்‌, சைவ சமய பேதங்கள்‌ 
காணப்படுகின்றன. சைவ சிந்தாந்தம்‌ எனும்‌ சொல்‌ வருகிறது. 
ஆறாம்‌ தந்திரம்‌ : சிவகுரு தரிசனம்‌, திருவடிப்‌ பேறு; 
ஞானோபதேசம்‌, துறவு, தவம்‌, வேடம்‌, நீறு ஆகியன விளக்‌ 
கப்படுகின்றன. ஏழாம்‌ தந்திரம்‌ : சிவபூசை, குருபூசை, மகேசுர 
பூசை, அடியார்‌ பெருமை, போசனவிதி, இந்திரிய அடக்கம்‌, 
சமாதி, சற்குரு பற்றியது. 


ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌ 
நன்றே நினைமின்‌ நமனில்லை நாணாமே 
சென்றே புகும்கதி இல்லைநும்‌ சித்தத்து 
நின்றே நிலைபெற நீர்நினைந்‌ துய்ம்மினே. 


என்ற பாட்டு இங்க தான்‌ வருகிறது. எட்டாம்‌ தந்திரம்‌: காம, 
வெகுளி, மயக்கமாகிய முக்குற்றம்‌; பக்தியடைமை, புறங்‌ 
கூறாமை, போன்றன பகரப்பட்டுள்ளன. குத்துவமகி, (அது, 
நீயாய்‌ இருக்கிறாய்‌) எனும்‌ மொழி இதுல இடம்‌ பெறுகிறது. 
ஒன்பதாம்‌ தத்திரம்‌ : ஐந்தெழுத்தின்‌ பேதங்கள்‌, சிவ தரிசனம்‌, 
சித்தி மார்க்சம்‌, முத்தி மார்க்கம்‌ பற்றியன குறிக்கப்‌ பெறு 
கன்‌ றன. 


திருமந்திரச்‌ செய்யுட்கள்‌ வெண்டளை பயின்று வருகின்‌ 
றன. வெண்பாவுக்கும்‌ விருத்தத்திற்கும்‌ இடைப்பட்டது இதன்‌ 
யாப்பு. நூல்‌ முழுதும்‌ ஒரேவகைப்‌ பாட்டினால்‌ இயன்றது. 
சித்தாந்த சாத்திரம்‌ தோன்றுதற்கு முன்‌ சைவசமய முதல்‌ 
நூலாக விளங்யெது இதுவே; சிறந்த அகமமாகச்‌ சைவரால்‌ 
போற்றப்பெறுவது. இந்தூல்‌ தேவார மூவர்க்கும்‌ முந்திய 
தாகக்‌ கருதப்படுகிறது. ஞான சம்பந்தர்‌ அவடுதுறைக்குச்‌ 
சென்‌ ற ஞான்று கொடி மரத்தின்‌ கீழிருந்து தமிழ்‌ மணம்‌ வர, 
அங்கிருந்து திருமந்திரம்‌ வெளிப்படுத்தப்பட்டது என்றும்‌ 
கூறப்படுகிறது ஆகலின்‌, இது சம்பந்தருக்கு முந்தையதாகும்‌. 


£ பன்னிருவர்‌ 
பவர்கள்‌ 40 நூல்கள்‌ (1400 பாக்கள்‌) பாடியுள்ளனர்‌; 


இவற்றின்‌ தொகுதியே பதினோராம்‌ திருமுறை யாகும்‌. “பிர 
பந்த மாலை என்னும்‌ பெயர்‌ பெறும்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 157 


1. திருவாலவுடையார்‌: மதுரைச்‌ சொக்கலிங்கப்‌ பெரு 
மான்‌. பாணபத்திரர்‌ வறுமை போக்கிப்‌ பொருள்‌ வழங்க, 
சேரமானுக்கு எழுதிய பாசுரம்‌ பதினோராம்‌ திருமுறையில்‌ 
முதலில்‌ அமைகிறது. அக்கால முடங்கல்‌ அமைப்பும்‌ அமைதி 
யும்‌ அறிய உதவுகிறது. 6ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்படடி 
ருக்கலாம்‌. 

2. காரைக்காலம்மையார்‌: சோணாட்டுக்‌ காரைக்காலில்‌ 
பிறந்தமையால்‌ இங்கனம்‌ அழைக்கப்பட்டார்‌. பிள்ளைப்‌ 
பெயர்‌ புனிதவதி. நாகை பரமதத்தனை மணந்தார்‌. அவர்‌ 
கொடுத்த இரு மாங்கனிகளில்‌ ஒன்றை அடியார்க்குப்‌ படைத்து 
விட்டமையால்‌, கண்வர்‌ கேட்டபோது இறைவனை வெண்டி 
ஒரு மாங்கனி பெற்றுத்தந்தார்‌. சுவை மிகுதிகண்ட கணவர்‌ 
ஏதென வினவ, உண்மை கூறிய அம்மையாரை இன்னொரு 
பழம்‌ பெற்றுத்‌ தருமாறு பணிக்க அதனையும்‌ அவ்வாறே 
இறையருளால்‌ பெற்றார்‌. இவ்வினோதம்‌ கண்ட பரமதத்தன்‌, 
தெய்வமெனக்‌ கருதி இவரைப்‌ பிரிந்து மதுரையில்‌ வேறு 
ஒருத்தியோடு வாம, ஆண்டவனை வேண்டிப்‌ பேயருப்பெற்று, 
கயிலைமீது தலையாலேயே நடந்து, ஆண்டவனால்‌ “அம்‌ 
மையே” என்றழைக்கப்‌ பெறும்‌ பேறு பெற்றுத்‌ திருவாலங்காட்‌ 
டுக்கு மீண்டு இறவா நிலையெய்தினார்‌. 

அறுபத்து மூவரில்‌ ஒருவர்‌. ஏனையோர்‌ ஆலயங்களில்‌ 
நின்ற கோலத்தில்‌ இருக்க, இவர்‌ மட்டும்‌ அமர்ந்த கோலத்‌ 
தில்‌ காணப்படுவது ஒன்றே இவர்‌ பெருமை யுணர்த்தும்‌. 
திருவாலங்‌ காட்டிற்குச்‌ சம்பந்தர்‌ வந்தபோது, அம்மையார்‌ 
தலையால்‌ நடந்து சென்ற ஊரென உணர்ந்து அப்பதி 
மிதியாது பழையனூரிலேயே தங்கியதாகக்‌ கூறப்படுகிறது. 
ஆகலின்‌ இவர்‌ சம்பந்தருக்கு முற்பட்டவர்‌ எனத்‌ தெரிகிறது, 
- பாடியன 4. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்‌ 8; 
திருவிரட்டை மணிமாலை 1; அற்புதத்‌ திருவந்தாதி 1; ஆக 
143 பாடல்கள்‌. இவர்‌ பாடல்கள்‌ மூத்த திருப்பதிகம்‌ 
என்றிருப்பதும்‌ எண்ணத்தக்கது. கூத்தப்‌ பெருமான்‌ ஆடற்‌ 
சிறப்பும்‌, சுடலை வருணனையும்‌ பெரிதும்‌ பேசப்படுகின்‌ றன; 
சித்தாந்தக்‌ கருத்துக்கள்‌ சிறந்துள்ளன. 

3. கல்லாட தேவ நாயனார்‌ : சங்க காலக்‌ கல்லாடரினும்‌ 
வேறானவர்‌ கல்லாடம்‌ செய்தவரும்‌ இவரும்‌ ஒருவரா 
என்பது ஐயமே. மலையாளத்தைச்‌ சேர்ந்த கல்லாடம்‌ 
ஊராகலாம்‌. பாடியது . திருகண்ணப்பர்‌ திருமறம்‌; இணை 
குறளனாசிரியப்பாவால்‌ 38 அடிகளில்‌ கண்ணப்பர்‌ வரலாறு 


கூறுவது. 


158 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


4. ஈக்கீரகேவ நாயனார்‌: சங்க கால நக்ரோல்லர்‌; 6ஆம்‌ 
நூற்றாண்டினராகலாம்‌. டாக்டர்‌ சாமினாதையர்‌ அவரைச்‌ 
-சங்க காலத்தவராகவே கருதுவர்‌. இயற்றிய நூல்கள்‌ பத்து. 
1) திருமுருகாற்றுப்படை : இவருடைய பத்துப்‌ படைப்புகளில்‌ 
இஃதொன்றே சங்கத்‌ தமிழ்ப்‌ பாங்கோடு அமைவது (விவரம்‌ 
பத்துப்பாட்டு எனும்‌ தலைப்பில்‌ கண்டறிக), 2)கைலைபாதி 
காளத்தியந்தாதி : கயிலையும்‌ காளத்தியும்‌ மாறிமாறி வர 
100 வெண்பாக்களாலாயது. 'நக்கீரர்‌ விரிசடைச்‌ கடவுளுடன்‌ 
வாதாடித்‌ தோற்றுக்‌ குட்ட நோய்‌ பெற்று அது தர காளத்தி 
சென்று அங்கிருந்து கயிலையைப்‌ பாடியதாகத்‌ தெரிகிறது. 
இந்‌ நூலில்‌ ஐந்தெழெத்தருமை அறிய வருகிறது. 4) திரு ஈங்‌. 
கோய்மலை எழுபது: ஈங்கோய்‌ மலை பற்றி 70 பாடல்கள்‌ 
கொண்ட நூல்‌, சங்க இலக்கிய நடையின்‌ சாயல்‌ கொண்டது 
இயற்கையழகினை அள்ளித்‌ தெளிக்கும்‌ அழகு நூல்‌. திருச்சி 
மாவட்ட முசிறிக்கு அருகில்‌ உள்ளது மலை. 4) திருவலஞ்சுழி 
மும்மணிக்கோவை : குடந்தையை அடுத்துளது திருவலஞ்சுழி. 
30 பாடல்கள்‌ கொண்ட நூல்‌; இதுபோது இடையிலுள்ள 
பாடல்கள்‌ மறைய 15 பாடல்களே கிடைத்துள. 5) திருவெழு 
கூற்றிருக்கை : இணைகுறளாசிரியப்‌ பாவான்‌ இயன்றது; 
7 கூறுகளைக்‌ கொண்டது; 55 அடிகள்‌. தேர்‌ போல்‌ அமைத்து 
ஒவ்வோர்‌ எண்‌ குறைந்தும்‌ மிகுந்தும்‌ எண்ணழகு பொருந்த 
அமைவது. இறைவனின்‌ ஆடற்‌ குறிப்புக்கள்‌ அடங்கியுள்ளன. 
6) கோபப்‌ பிரசாதம்‌: இறைவனின்‌ சினத்‌ தணியப்‌ பாடியது 
99 அடிகளுடையது; இணைகுறளாசிரியப்பாவில்‌ அமைவது. 
பழ மொழிகளும்‌ புராணக்‌ கதைகளும்‌ பயின்று வருகின்‌ றன, 
7) காரெட்டு மேகம்‌ பற்றிய 8 வெண்பாக்களைக்‌ கொண்டது.. 
8)போற்றிக்‌ கலிவெண்பா : 90 அடிகளையுடையது பிரமன்‌ 
இறைவனது முடிகாண அன்னமாய்ச்‌ சென்றதாக இதுவரை 
நாமறிய, இந்நூல்‌ கழுகு உருவில்‌ சென்றதாகக்‌ கழறுகிறது. 
9) திருக்கண்ணப்பதேவர்‌ திருமறம்‌: கண்ணப்பர்‌ கதை 
கூறுவது; அவரது மறச்செயல்‌ களத்துவதால்‌ திருமறம்‌ 
ஆயிற்று. 10) பெருந்தேவ பாணி: இணைகுறளாசிரியப்பா. 
நக்கரர்‌, இறைவனை எதிர்த்த குற்றத்திற்கு ஆளாகி, அதனை 
மன்னிக்கப்‌ பாடியது. 


த. கபில தேவ நாயனார்‌: சங்கச்‌ சான்றோரல்லர்‌, 
இயற்றியன மூன்று. 1. மூத்த நாயனார்‌ இரட்டை மணி 
மாலை: வெண்பாவும்‌ கலித்துறையும்‌ கலந்து வருவது, 800 
பாடல்கள்‌; விநாயகர்‌ பற்றியது. 2. சிவபெருமான்‌ இரட்டை 
மணிமாலை; அந்தாதி அமைப்பில்‌ 20 பாடல்களே இருத்தல்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 15 


வேண்டும்‌; இதில்‌ அவ்வமைப்பு இல்லை; 37 பாடல்கள்‌ உள. 
இவர்‌ பாடியதா என்ற ஐயமுளது. 3. சிவபெருமான்‌ திருவந்‌ 
தாதி: வெண்பா யாப்பினது; கட்டுக்‌ கோப்பும்‌ செறிவும்‌ 
மிக்கது. இவர்‌ 11 அம்‌ நூற்றாண்டினராகலாம்‌. 


6. பரணதேவ நாயனார்‌: சங்க கால பரணரல்லர்‌. 10 
ஆம்‌ நூற்றாண்டவராகலாம்‌. டாக்டர்‌ ஐயர்‌, சங்கத்தவராகச்‌ 
செப்புவர்‌. பாடியது; சிவபெருமான்‌ திருவந்தாதி; 101 
வெண்பாக்கள்‌; பலதலங்கள்‌-- அடியார்கள்‌ பற்றிப்‌ பேசப்‌ 


படுகிறது. 


7. அதிரா அடிகள்‌ : துறவி, 7 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பிற்பட்டவர்‌. மூத்த பிள்ளையார்‌ திருமும்மணிக்கோவை 
பாடியுள்ளார்‌. அகவல்‌, வெண்பா, கலித்துறை மூன்றும்‌ கலந்த 
30 பாடல்கள்‌ உடையது; 28 பாடல்களே உள்ளன. விநாயகர்‌ 
பற்றியது. 

8. இளம்‌ பெருமானடிகள்‌ : துறவி. நம்பியாண்டார்‌ நம்‌ 
பிக்கு முற்பட்டவர்‌ என்ப. பாடியது : சிவபெருமான்‌ திரு 
மும்மணிக்கோவை, 30 பாடல்கள்‌. 


9. ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ : 63 வரில்‌ ஒருவர்‌. பல்லவ 
மரபினர்‌; சுந்தரர்க்கு முந்தியவர்‌. நூல்‌: கேத்திரத்‌ இரு 
வெண்பா, 84 பாடல்கள்‌; ஓவ்வொரு வெண்பாவிலும்‌ ஒரு 
தலம்‌ குறிக்கப்‌ பெறும்‌. இரு பாடல்கள்‌, எத்தலமும்‌ குறிக்க 
வில்லை. 

70.' சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ : சேர மன்னர்‌; மலை 
நாட்டுக்‌ கொடுங்கோளூரினர்‌; 63 வரில்‌ ஒருவர்‌; சுந்தரர்‌ 
நண்பர்‌. பெயர்‌'பெருமாக்கோதையார்‌' அனைத்துயிர்கள்பேசு 
வன அறியும்‌ ஆற்றலர்‌; ஆதலால்‌ 'கழற்றறிவார்‌' என்றும்‌;சேர 
வரசராதலின்‌ சேரமான்‌ பெருமாள்‌ எனவும்‌ அழைக்கப்‌ பெறு 
வர்‌. திருநீறு தரித்தார்‌ மாட்டு நட்புப்‌ பாராட்டும்‌ நீர்மையர்‌. 
ஒருமுறை வண்ணான்‌ ஒருவன்‌ உழ மண்‌ உடலோடு வரக்‌ 
கண்டு, வெனடியார்‌ என்றெண்ணி, யானையை விட்டு இறங்கி 
வணங்கினாரென்றால்‌, இவரது அன்பை என்னென்பது? 
குதிரையின்‌ காதில்‌ ஐந்தெழுத்து மந்திரம்‌ ஓதி, அதன்‌ வலி 
கொண்டு விண்‌ வழிச்‌ சென்று சுந்தரரோடுகயிலையடை ந்தவர்‌. 
ஆங்கு பாடியன: 1. திருக்கயிலாய ஞான உலா. தமிழில்‌ அமை 
யும்‌ முதல்‌ உலா ; ஆகலின்‌ இஃது 'அதுிஉலா' எனப்‌ பெறும்‌. 
வெண்பாவில்‌ 394 அடிகளுடையது. 2. பொன்‌ வண்ணத்தநீ 
தாதி : முதற்பாடல்‌ பொன்‌ வண்ணம்‌ எனத்‌ தொடங்கி, அச்‌ 


160 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சொல்லாலேயே முடிவதால்‌, இப்பெயர்‌ பெற்றது. கட்டளைக்‌. 
சலித்துறைகள்‌ - 101 கொண்டது. 3. திருவாரூர்‌ மும்மணிக்‌ 
கோவை : 380 பாடல்களுடையது. 


11. பட்டினத்தடிகள்‌ : சாவிரிப்பூம்பட்டின வணிகர்‌. இயற்‌ 
பெயர்‌ 'திருவெண்காடர்‌'. இவரிடமே சேந்தனார்‌ கணக்கராக 
இருந்தார்‌. மாகன்‌ மருதவாணன்‌ மூலம்‌ உலக நிலையாமை 
யுணர்ந்து துவரத்‌ துறந்தார்‌ திருவிடை மருதூரில்‌ பத்திர 
கிரியாரொடு உறைந்து, திருப்பதிகள்‌ பல தரிசித்து, திரு 
வொற்றியூரில்‌ சமாதியானவர்‌. இவரியற்றியன: 7, கோயில்‌ 
நான்மணி மாலை : மக்கள்‌ வாழ்வு, கடலில்‌ செல்லும்‌ கப்பல்‌ 
போன்‌ றது; அதனை முத்தியாகிய கரையில்‌ சேர்க்க வேண்டு 
மெனப்‌ பாடுவது இது. சண்டே சுரர்‌, சிறுத்‌ தொண்டர்‌ பற்றிய 
குறிப்புக்கள்‌ வருகின்றன. 2. திருக்கமுமல மும்மணிக்‌ கோவை: 
சம்பந்தர்‌ பற்றிய செய்திகள்‌ உள. 4. திருவிடை மருதூர்‌ மும்‌ 
மணிக்‌ கோவை : இல்லறத்திலிருந்தே முத்தி பெறுவது; தவம்‌ 
செய்வார்‌ திறம்‌, உமையவள்‌ சிறப்பு, வரகுண பாண்டியன்‌ 
அன்பின்‌ திறம்‌ ஆகியன பேசப்படுகின்றன. 4. திருவேகம்ப 
முடையார்‌ திருவந்தாதி: காஞ்சி எகம்பர்‌ மீது 100 கட்டளைக்‌ 
கலித்‌ துறைகள்‌. 5. திருவொற்றியூர்‌ ஒருபஃது: ஆசிரியப்பாவில்‌ 
அந்தாதித்‌ தொடையில்‌ 10 பாடல்கள்‌ கொண்டது. இறைவன்‌ 
பெருமை, படைப்புப்‌ பொருள்கள்‌ அவன்‌ மேனியாக மிளிர்தல்‌ 
போன்றன காணலாம்‌. 


இப்‌ பட்டினத்தடிகள்‌, “திருவேகம்ப பாமாலை' பாடிய 
பட்டினத்தடிகளினின்றும்‌ வேறாவர்‌. எனவே இவரைத்‌ *திரு 
முறைப்‌ பட்டினத்தடிகள்‌” எனலாம்‌... இவர்‌ நம்பியாண்டார்க்‌ 
கும்‌ முந்தியவர்‌; 10-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியாகலாம்‌. 


12. நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ : இல்லைக்கு அணித்தாய 
திருநாரையூரில்‌ ஆதி சைவ அந்தணர்‌ மரபில்‌ பிறந்தவர்‌ 
அவ்வூரிலுள்ள பொள்ளாப்‌ பிள்ளையார்‌ எனும்‌ விநாயகரை, 
நைவேத்திய உணவை உண்ணுமாறு செய்தவர்‌. இராசராச 
னின்‌ வேண்டு கோட்கிணங்க தில்லையில்‌ மூவர்‌ தேவாரத்தை 
எடுத்து அத்துடன்‌ பின்னெழுந்தவற்றையும்‌ சேர்த்து 11 திரு 
முறைகள்‌ வகுத்தார்‌. ஏழு திருமுறைகளே தொகுத்தார்‌ 
என்ற கருத்தும்‌ உண்டு. வேதங்களை வியாசர்‌ வகைப்‌ 
படுத்தியமை போன்றே, இவரும்‌ திருமுறைகளை வகுத்தளித்‌ 
தமையான்‌, “தமிழ்‌ வியாசர்‌' எனப்படுகிறார்‌. அரசனது 
வேண்டுகோட்ணெங்க இவரியற்றிய 9 நூல்கள்‌ பதினோராம்‌ 
திருமுறையிலே சேர்க்கப்பட்டன. 1) கோயிற்றிருப்பண்ணியர்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 767: 


விருத்தம்‌ : தில்லை நடராசர்‌ மீது அந்தாதித்‌ தொடையால்‌ 70: 
பாடல்களில்‌ பாடப்பட்டது. 2) திருத்தொண்டர்‌ திருவந்தாதி 
63 வரின்‌ வரலாற்றையும்‌ சுருக்கித்‌ தருவது. 86 பாடல்களை 
யுடையது ; பெரிய புராணத்திற்கு முதல்‌ நரல்‌ - இரண்டாவது 
துணை நூல்‌. 3) ஏகாதச மாலை : நாவுக்கரசர்‌ மீது 11 விருத்‌, 
. தத்தில்‌ பாடியது. 4) அளுடைப்பிள்ளையார்‌ திருவந்தாதி, 
5) திருச்சண்பை விருத்தம்‌, 6) திருமும்மணிக்கோவை, 7) இரு. 
வுலாமாலை, 8) திருக்கலம்பகம்‌, 9) திருத்தொகை ஆகியன 
சம்பந்தர்‌ பற்றியன. பொள்ளாப்‌ பிள்ளையார்‌ மீது வெண்‌ 
பாவும்‌ விருத்தமுமாகப்‌ பாடப்பட்ட 20 பாடல்களை 
யுடையது. விநாயகர்‌ இரட்டை மணி மாலை. 


திருமுறைகளைத்‌ தொகுப்பித்தவன்‌ இராசராசன்‌ எனப்‌ 
படுகின்‌ றான்‌. தில்லையில்‌ பொன்‌ வேய்ந்த அபயன்‌ குலசேகரன்‌ 
அதுத்த கரிகாலன்‌ இராசராசன்‌ என்றெல்லாம்‌ அழைக்சப்‌ 
பெறும்‌ இரண்டாம ஆதித்த சோழனே திருமுறை கண்டவன்‌ 
என்பர்‌. இராசராசன்‌ என்ற பெயர்‌ ஒப்புமை கருதி இராச 
ராச சோழனே திருமுறை வகுக்கச்‌ செய்தவன்‌ என்றும்‌ கூறுப, 


8. சேக்கிழார்‌ 


தொண்டை நாட்டுக்‌ குன்றத்தூரில்‌ வேளாண்‌ மரபில்‌ 
தோன்றியவர்‌, பிள்ளைப்‌ பெயர்‌ : “அருண்மொழித்‌ தேவர்‌” 
மன்னன்‌ அநபாயனின்‌ (2ஆம்‌ குலோத்துங்க சோழன்‌) 
- முதலமைச்சர்‌. மன்னன்‌ சீவக சிந்தாமணியில்‌ சிந்தை மறந்‌ 
திருந்தமையறிந்து, அவனுக்குச்‌ சிவனடியார்‌ வரலாற்றினை 
விளக்கினார்‌. பின்னர்‌ அவன்‌ வேண்டியாங்கு, அவ்வரலாறு 
களைத்‌ தில்லைக்‌ கூத்தப்‌ பெருமான்‌ “உலகெலாம்‌” என அடி 
எடுத்துக்கொடுக்கத்‌ திருத்தொண்டர்புசாணமாகப்பாடினார்‌. 
இதனால்‌, இவர்‌ 'தொண்டர்‌ சீர்‌ பரவுவார்‌” எனப்பட்டார்‌. 
“உத்தம்‌ சோழப்‌ பல்லவன்‌” தெய்வப்‌ புலவர்‌ எனவும்படுகிறார்‌. 
இப்‌ பெரிய புராணமே 72ஆம்‌ திருமுறையாகும்‌. ( இது பற்றிய 


விளக்கத்தைக்‌ காப்பிய வரிசையில்‌ காண்க. ) 


இப்பன்னிரண்டுமே சைவத்‌ திருமுறைகளாம்‌. அனைத்‌ 
தும்‌ சைவத்‌ துதிப்‌ பாடல்கள்‌. பெரிதும்‌ அடியார்‌ வரலாறே 
அளிக்கினும்‌, இடையிடையே துதிப்‌ பாடல்கள்‌ பொதுளி 
வருதலின்‌ பெரிய புராணம்‌ துதிப்பாடல்‌ வரிசையில்‌ ( Devotio- 
றத! Literature ) இடம்‌ பெறுகிறது. ஆக, 6ஆம்‌ நூற்றாண்‌ 
டைய திருமந்திரம்‌ முதல்‌, 172௮ம்‌ நூற்றாண்டைய பெரிய 


த. இ. -- 11 


262 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


புராணம்‌ முடிய ஆறு நூற்றாண்டுகளில்‌ அரும்பிய சைவ 
நூல்கள்‌ பன்னிரு திருமுறைகளாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 
துமிழெழுத்துக்களில்‌ உயிரெழுத்துக்கள்‌ 12 போல, சைவத்தின்‌ 
அயிர்‌ நிலையாக ஒளிர்வன இப்‌ 12 திருமுறைகள்‌. தமிழ்‌ வேத 
மாகத்‌ திருமுறைகளைச்‌ சைவர்‌ கருதுகின்றனர்‌. ஆக பன்னிரு 
திருமுறைகளையும்‌ பாடினோர்‌ 27 பேர்‌. முதல்‌ ஒன்பது திரு 
முறைகள்‌ ( திருக்கோவையார்‌ நீங்க ) இசைத்‌ தமிழ்ப்‌ பாக்கள்‌ 
கொண்டவை; பதினோராந்‌ திரு முறையில்‌ காரைக்காலம்மை 
யாரின்‌ திருவாலங்காட்டுப்‌ பதிகங்கள்‌ இசைப்பா. 10- 12 
மூன்று திருமுறைகள்‌ இயற்றமிழ்‌. திருக்கோவையார்‌ இயற்‌ 
ர மிழ்‌ எனவே இசைத்‌ தமிழ்‌ பரப்பிய பெருமையும்‌ திருமுறை 
அடகு உண்டு. சிறப்பாக நாளும்‌ இன்னிசையால்‌ தமிழ்‌ பரப்பும்‌ 
நற்றமிழ்‌ ஞானசம்பந்தன்‌ பணி குறிப்பிட த்தக்கது. 


பாண்டிக கோவை : கோவைகளுள்‌ முதற்‌ கோவை. பிற 
காரிக்ச்காவை, முத்தரையர்‌ கோவை, திருக்‌ கோவை. 
முழுதும்‌ கிடைக்கவில்லை. கிடைக்கும்‌ 350 பாக்களில்‌ இறை 
யனார்‌ களவியலுரையே மிகுதியும்‌ மேற்கோள்‌ காட்டுகின்றது. 
இலக்யெ வளத்தைக்‌ காட்டிலும்‌ வரலாற்று நலமே மிக்கது. 
7-8 நூற்‌. பாண்டியர்தம்‌ வெற்றிபற்றியது. கூன்பாண்டியன்‌ 
எனப்‌ பெயர்‌ கொண்டவனும்‌, சம்பந்தரால்‌ சைவனாக்கப்‌ 
பட்டவனும்‌, மங்கையர்க்கரசியார்‌ மணாளனும்‌, அறுபத்து 
மூவருள்‌ ஒருவனுமான மாறவர்மன்‌ அரிகேசரியைப்‌ (640-70) 
யுகழ்ந்து எழுந்த பனுவல்‌ இது. கட்டளைக்‌ கலித்துறையால்‌ 
இயன்றது. சங்கக்‌ கருத்தும்‌ கற்பனையுமே மீண்டு மீண்டும்‌ 
வந்து கோவையின்‌ கட்டமைப்பைக்‌ குலைக்கின்றது. ஆற்‌ 
'றொழுக்கான சொல்லாட்சி. நெடுமாறனின்‌ அறம்‌, மறம்‌, 
போர்த்திறம்‌, வெற்றிகள்‌ புகழப்படுகின்றன. நெல்வேலிப்‌ 
போரில்‌ வென்றதை விதந்தோதுகின்றது. பராங்குசப்‌ 
பாண்டியனும்‌ பாராட்டப்‌ பெறுகிறான்‌. 


ஆழ்வார்கள்‌ 


1. பொய்கையாழ்வார்‌ : பொய்கையினின்று பிறந்தமை 
யான்‌ இப்‌ பெயர்‌ ஏற்றார்‌. காஞ்சிபுரத்தில்‌ ஐப்பசித்‌ திங்கள்‌ 
திருவோண நட்சத்திரத்தில்‌ பாஞ்ச சந்றியம்‌ எனும்‌ சங்கின்‌ 
அம்சமாகப்‌ பிறந்தார்‌. 


2. பூதத்தாழ்வார்‌ : திருமாலை *பூதம்‌' எனப்‌ பல இடங்‌ 
களில்‌ பாடியிருத்தலான்‌ இப்‌ பெயர்‌ பெற்றார்‌. திருக்‌ கடல்‌ 
மல்லையில்‌ ( மகாபலிபுரத்தில்‌ ) ஐப்பசி - அவிட்ட நட்சத்திரத்‌ 
தில்‌ கதாயுதத்தின்‌ அம்சமாகத்‌ தோன்றினார்‌. 


3. பேயாழ்வார்‌ : பக்திமேலீட்டால்‌ அழுது சிரித்து அடிப்‌ 
பாடிப்‌ பேய்‌ பிடித்தவர்‌ போல்‌ பிறங்கியமையால்‌ இப்‌ பெயர்‌ 
இட்டனர்‌. மயிலாப்பூரில்‌ ஐப்பசி- சதய நட்சத்திரத்தில்‌ 
நந்தகம்‌ எனும்‌ வாளின்‌ அம்சமாகப்‌ பிறந்தார்‌. 


இம்‌ மூவரும்‌ ஒரே காலத்தவர்‌. காலத்தால்‌ மற்ற ஆம்‌ 
வார்கட்கு முந்தியவர்‌. ஒரே மாதத்தில்‌*அடுத்தடுத்துப்‌ பிறந்‌ 
தமை, தாமரை, குருக்கத்தி, செவ்வல்லி ஆகிய மலரினின்‌ றும்‌ 
தோன்றியமை போன்ற ஓப்புமையும்‌ உடையவர்கள்‌. ஆதலின்‌ 
இவர்களை *முதலாழ்வார்‌ மூவர்‌” எனறமைப்பார்‌. இவர்கள்‌ 
சந்திப்பு விந்தையானது. பொய்கையார்‌ ஒருமுறை இருக்‌ 
கோவலூரில்‌ ஒரு வீட்டின்‌ இடைக்கழியில்‌ துயில, அதுபோது 
பூதத்தார்‌ அவண்‌ சென்று இடம்‌ வேண்ட, பொய்கையார்‌, 
“இங்கே ஒருவர்‌ படுக்கலாம்‌; இருவர்‌ இருக்கலாம்‌” என்று கூறி 
இடந்தர, இருவரும்‌ இருந்தனர்‌. அத்தருணம்‌ பேயோழ்வரர்‌ 
அங்கு வந்து இடம்தேட, இருவரும்‌, “இங்கு “ஒருவர்‌: படுக்கலாம்‌; 
இருவர்‌ இருக்கலாம்‌; மூவர்‌ நிற்கலாம்‌” என்றுகூறி, மூவரும்‌ 
நின்று மாலின்‌ திறம்பேசி மகிழ்ந்தனர்‌. அக்காலம்‌ இருட்‌ 
காலம்‌. இம்மூவர்க்கும்‌ இடையில்‌ யாரோ நெருக்குவது 
உணர்ந்து, யாரென எண்ண, திருமாலென அறிந்து மகிழ்ந்து, 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு; 


“வையந்‌ தகளியா வார்கடலே நெய்யாக 

வெய்ய கதிரோன்‌ விளக்காக-செய்ய 

சுடராழி யானடிக்கே சூட்டினேன்‌ சொன்மாலை 
இடராழி நீங்குகவே என்று'-- என்று பொய்கையாரும்‌; 


- “அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக, 

இன்புருகு சிந்தை இடுதிரியா-- நன்புருகி 

ஞானச்‌ சுடர்‌ விளக்‌ கேற்றினேன்‌ நாரணற்கு, 

ஞானத்‌ தமிழ்புரிந்த நான'-- எனப்‌ பூதத்தாழ்வாரும்‌; 

“ இருக்கண்டேன்‌ , பொன்மேணி கண்டேன்‌, திகழும்‌ 

அருக்கன்‌ அணி நிறம்‌ கண்டேன்‌ செருக்கிளரும்‌ 

பொன்‌ஆழி கண்டேன்‌, புரிசங்கம்‌ கைக்கண்டேன்‌, 

என்‌ ஆழி வண்ணன்பால்‌ இன்று'-- என்று பேயாழ்வாரும்‌ 
பாடினர்‌. 


இந்நிகழ்ச்சி, முதல்‌ திருவந்தாதி 86ம்‌ பாசுரத்தில்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. இம்‌ மூவரும்‌ பாடிய நூறு நூறு வெண்பாக்களின்‌ 
தொகுதியே (முறையே) முதல்‌, இரண்டாம்‌, மூன்றாம்‌ திருவந்‌ 
தாதிகளாம்‌. இவர்கள்‌ 8ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியினர்‌ 
என்றும்‌, 6 ஆம்நூற்றாண்டினர்‌ எனவும்‌ இருவேறு கருத்துகள்‌. 
உ. 

4. திருமழிசை ஆழ்வார்‌ : தொண்டைநாட்டு திருமழி 
சையில்‌ தை-மக நட்சத்திர த்தில்‌ சக்கா த்தின்‌ அம்‌சமாகப்பிறந்து 
பெற்றோரில்லாமையால்‌ திருவாளன்‌ எனும்‌ தாழ்க்குலத்தவன்‌ 
மனையில்‌ வளர்ந்தவர்‌. ஊரால்‌ பெயர்‌ பெற்றார்‌. “பத்திசாரர்‌' 
என்றபெயருமுண்டு. கடுமையான வைணவர்‌; உருத்திரனையே 
வென்றதாகக்‌ கூறப்படுகிறது. தமமைச்‌ சூத்திரர்‌ என்று 
இகழ்ந்த வேதியரை வென்றாராம்‌. கோயிலில்‌ பணி புரிந்து 
வரும்‌ நாளில்‌, ஒரு முதியவள்‌ தள்ளாடி வேலை செய்வது கண்டு 
இரங்கித்‌ திருமாலிடம்‌ முறையிட்டு அருள்‌ புரிய வேண்ட, 
அதன்படி அவளும்‌ முதுமை நீங்கி இளமை எய்தினாள்‌. இச்‌ 
செய்தி எங்கும்‌ பரவியது. மன்னன்‌ ஆழ்வாரின்‌ சீடன்‌ கணிக்‌. 
கண்ணனிடம்‌, குருவை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு 
வேண்டினன்‌. “எம்‌ ஆசாரியார்‌ எங்கும்‌ எமுந்தருளார்‌' எனச்‌: 
சீடன்‌ சாற்ற, தன்னைப்‌ பாடுமாறு அரசன்‌ பணிக்க, “நாரா 
யணனைப்‌ பாடுவெனே யல்லால்‌ நரனைப்‌ பாடேன்‌' என்றார்‌ 
கணிக்கண்ணர்‌. வெகுண்ட வேந்தன்‌ கணிக்கண்ணரை உடனே. 
ஊரை விட்டு வெளியேற உத்தரவிட்டான்‌. சீடரும்‌ நடந்த 
தைக்‌ குருவிடம்‌ கூற, “நீயே செலலும்போது எனக்கும்‌ பெரு, 
மாளுக்கும்‌ இங்கென்ன வேலை' என்று கூறி, 


மது. ச. விமலானந்தம்‌ 165 


கணிக்கண்ணன்‌ போகின்றான்‌ காமருபூங்‌ கச்சி 
மணிவண்ணா! நீ கடக்க வேண்டா துணிவுடைய 
செந்நாப்‌ புலவன்‌ போகின்றேன்‌, நீயுமுன்‌ றன்‌ 
பைந்நாகப்‌ பாய்‌ சுருட்டிக்‌ கொள்‌. 


எனப்‌ பெருமாளிடம்‌ பாட, அவரும்‌ பாம்பணையுடன்‌ பின்‌ 
சென்றார்‌. கோயிலில்‌ இறைவனில்லாமை யுணர்ந்த அரசன்‌ 
தன்‌ தவறுணர்ந்து வேண்டிக்‌ கொள்ள, “செந்நாப்‌ புலவனும்‌ 
போக்கொழிந்தேன்‌ நீயுமுன்‌ றன்‌ பைந்நாகப்‌ பாய்‌ விரித்துக்‌ 
கொள்‌ என மாற்றிப்பாடவே, பண்டு போல்‌ பெருமாளும்‌ 
மடெப்பாராயினர்‌. இதனால்‌ அப்பெருமாளும்‌ “(சொன்ன 
வண்ணம்‌ செய்த பெருமாள்‌' என்றழைக்கப்படுகின்‌் றனர்‌. 
இதனைப்‌ “பைந்தமிம்ப்‌ பின்‌ சென்ற பச்சைப்‌ பசுங்கொண் 
டீல்‌' எனப்பாராட்டுகிறார்‌ குமரகுருபரர்‌. உலக முதற 
பொருள்‌ இன்னதென்று உண்மையிலேயே உணரவேண்டு 
மெனக்‌ கருதி, சமணம்‌ சாக்யெம்‌ சைவ சமயங்களுக்‌ கெல்லாம்‌ 
மாறி, இறுதியில்‌ பேயாம்வாரிடம்‌ ஞானோபதேசம்‌ பெற்றார்‌. 
இவர்‌ காலம்‌ 7ஆம்‌ நூற்றாண்டு. இவர்‌ பாடின திருச்‌ சந்து 
விருத்தம்‌, நான்முகன்‌ திருவந்தாதி இரண்டுமே இலக்கியச்‌ 
சுவை அவ்வளவாக இல்லாதவை; தத்துவமும்‌, மிடுக்கும்‌ 
மிக்கவை. சான்று ஒன்று: 


தன்னுளேதி ரைத்தெழும்‌ தரங்கவெண் த டங்கடல்‌ 
தன்னுளேதி ரைத்தெழுந்‌ தடங்குகின்‌ ற தன்மைபோல்‌, 
நின்னுளேபி றந்திறந்து நிற்பவும்‌ திரிபவும்‌ 
நின்னுளேயே டங்குகின்‌ ற நீர்மை நின்கண்‌ நின்றதே. 


மக: நிலாய...' எனும்‌ பாட்டு தத்துவநிலை பரந்தாமனே 
என நிலை நாட்டுகிறது. 


5. நம்மாழ்வார்‌ : ஆழ்வார்களில்‌ தலைமை சான்‌ றவர்‌. 
இவரை உடலாகவும்‌, ஏனையோரை உறுப்புகளாகவும்‌ வைண 
வார்கள்‌ கருதுகின்றனர்‌. பாண்டி நாட்டில்‌ திருக்குருகூரில்‌ (ஆழ்‌ 
வார்‌ இருநகரி) வேளாண்‌ மரபில்‌ காரியார்க்கும்‌ உடைய 
நங்கைக்கும்‌ பிரமாதி வருடம்‌ வைகாசித்‌ திங்கள்‌ பெளர்ணம்‌ 
இதியில்‌ பிறந்தவர்‌. பிறந்தது முதல்‌ பேசாதிருந்தமையான்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ புளியமர த்தடியில்‌ இருந்து தவமியற்றித்‌ 
திருமாலின்‌ திருவருள்‌ பெற்றார்‌ -- பேசினார்‌. இவர்‌ சடம்‌ 
எனும்‌ வாயுவைச்‌ இனந்தமையான்‌ “சடகோபர்‌” என்றும்‌ 
அரங்கப்‌ பெருமானால்‌ 'நம்சடகோபன்‌' என்‌ றழைக்கப்பட்ட 
மையால்‌ “நம்‌ஆழ்வார்‌' எனவும்‌; உலதியலுக்கு மாறாக இருந்த 


166 . தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தால்‌ ‘மாறன்‌ என்றும்‌; பிறசமயமாம்‌ யானைகட்கு அங்குச 
மாக அமைந்தமையான்‌ “பராங்குசர்‌' எனவும்‌ அழைக்கப்‌ 
பெறுவர்‌. 


சைவத்திற்கு மாணிக்கவாசகர்‌ எப்படியோ, அப்படியே 
வைணவத்திற்கு கம்மாழ்வார்‌. மாலையே சிறப்பாக வழி 
படினும்‌, பொதுவாக மும்மூர்த்திகளையும்‌ வழிபடுகின்‌ றார்‌. 
அனைத்தையும்‌ ஆண்டவனாகவே காணும்‌ ஆழ்ந்த உள்ளத்‌ 
தார்‌. மலையை '*நெடுமால்‌', என்றும்‌, மழையை “நாராயணன்‌ 
வருகை” எனவும்‌ நிலவை 'ஒளிமணிவண்ணா” என்றும்‌ பாடு 
இன்றனரா்‌. “உண்ணும்‌ சோறும்‌, பருகு நீரும்‌, தின்னும்‌ வெற்‌ 
றிலையும்‌ எல்லாம்‌ கண்ணன்‌ எம்பெருமானே” என்கிறார்‌. 
திருவாசகப்‌ போக்கினையும்‌, தேவார சொற்றொடர்களையும்‌ 
எடுத்தாண்டுள்ளார்‌. கண்ணனே எப்பொருளுமாக இயங்கு 
கின்‌ றான்‌ என்று வலியுறுத்துகின்றார்‌. “வாய்கொண்டு மானி 
டம்‌ பாடவந்த கவியேனல்லேன்‌' என்கிறார்‌. சாதியேசத்‌ 
கைச்‌ சாடுகின்றார்‌. (திருவாய்‌ 2971) காலம்‌ 9ஆம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ தொடக்கம்‌. 


பாடியன: திருவாசிரியம்‌, திருவாய்மொழி, திருவிருத்தம்‌, 
பெரிய திருவந்தாதி; இந்நான்கையும்‌ வைணவர்‌ தம்‌ சமயத்‌ 
திற்குரிய “சதுர்மறைகளாகச்‌' சிறப்பிப்பர்‌. நம்மாழ்வார்‌ 
பாடல்கள்‌ திருவாய்மொழி எனப்படும்‌; ஏனையோர்‌ பாடியன 
திருமொழி என்றே அழைக்கப்படும்‌. திருவாய்மொழி *திரா 
விட வேதம்‌' எனப்பெறும்‌, ஒவ்வொரு பத்தும்‌ முதல்‌, 
இரண்டு என எண்‌ பெறுறெது, 10 பத்துக்களைக் கொண்டது; 
உட்‌ பத்துக்கள்‌ ஒவ்வொன்றும்‌, அவ்வப்பத்தின்‌ தொடக்கச்‌ 
சொற்களைத்‌ தலைப்பாகக்‌ கொண்டு, இறுதிப்பாடல்கள்‌ “சட 
கோபன்‌ சொன்ன' என முத்திரை பெற்றும்‌ செல்கின்றன. 
'உயார்வற' (முதற்பத்து), “அவரவர்‌...” (முதற்‌ பத்து-உயர்வு: 
1, 5); வீடுமின்‌...', “சேர்த்தடத்‌...' (வீடுமின்‌-—1, 11); “ஒன்‌ 
றெனப்‌ பலவென...' (பத்துடை-7); ஒரு நாயகமாய்‌...” (நான்‌ 
காம்‌ பத்து-1); *ஒன்றுந்‌ தேவும்‌...'; “கண்ணன்‌ கழலிணை... ”, 
“முனியே, நான்முகனே...', “அவாவறச்‌...', (பத்தாம்‌ பத்து) 
போன்‌ றன.சிறப்பான பாசுரங்களாம்‌. 


. 6. மதுர கவியாழவரா : நமமாழ்வாரின்‌ டர்‌. அந்தணர்‌. 
திருக்குருகூரையடுத்த: திருக்கோளுரில்‌ ஈசுவர ஆண்டு சித்திரை 
. (மாதம்‌) நட்சத்திரத்தில்‌ கருடாழ்வார்‌ அமிசமாகத்‌ தோன்றி 
னார்‌. . காதுக்கனிய கவிகள்‌ ,பாடினமையான்‌, இப்பெயர்‌ 
பெற்றார்‌. வடதிசை சென்றவர்‌. அயோத்தியில்‌ ஓர்‌ ஒளிப்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 167 
பிழம்பு கண்டு அதனைத்‌ தொடர்ந்து திருக்குருகூரை அடைந்து 
அவ்வொளி நம்மாழ்வாரே எனத்‌ தெளிந்து அவரைக்‌ கண்ட. 
வர்‌; அவரையே ஞானாசிரியராகவும்‌ கொண்டவர்‌, அவர்‌ 
பாடல்கள்‌ அனைத்தையும்‌ எழுத்தெண்ணித்‌ தம்‌ கையாலேயே: 
எழுதி மகிழ்ந்தவர்‌. அவரையே வழிபடு கடவுளாகக்‌ கருதி: 
உருவமைத்து *ஐம்பதாண்டுகள்‌ ' வழிபட்டவர்‌. இவர்‌ பாடியன 
திருமால்‌ பற்றியனவல்ல; அனைத்தும்‌ (14 பாடல்கள்‌) நம்மாழ்‌. 
வார்‌ பற்றின. முதற்பாடல்‌ “கண்ணி நுண்‌ சிறுத்தாம்பு' எனத்‌ 
தொடங்குவதால்‌ அப்பதிகம்‌ இப்பெயரானே வழங்குகின்‌ றது... 
நம்மாழ்வார்‌ காலத்தவர்‌. 


2 குலசேகராழ்வார்‌ : சேர நாட்டுத்‌ திருவஞ்சைக்‌ களத்‌. 
தில்‌, பவ வருடம்‌ மாசித்‌ திங்கள்‌ புனர்பூச நட்சத்திரத்தில்‌ 
கெளத்துப (மணி) அம்சமாகப்‌ பிறந்தவர்‌. அரியணை துறந்து 
வைணவத்‌ தொண்டர்ானவர்‌. வடமொழியும்‌ தென்மொ ழியும்‌. 
. தெளிந்தவர்‌. இராமனிடத்து மிக்க ஈடுபாடுடையவர்‌. ஒரு 
சமயம்‌ இராமாயணச்‌ சொற்பொழிவில்‌, இராமன்‌ தன்னந்‌. 
தனியே கரதூடணர்களுடன்‌ போர்‌ புரிந்தனன்‌ என்ற கட்டத்‌ 
தைப்‌ புராணிகர்‌ கூறியபோது, அந்நிகழ்‌சசியில்‌ நெஞ்சம்‌ 
ஒன்‌ றியவராய்‌—அப்பொழுது நடப்பதாக நினைத்து இரா 
மனுக்குத்‌ துணை செய்வேன்‌ எனத்‌ தம்‌ சேனையுடன்‌ கிளம்பி 
விட்டார்‌. “இராமன்‌ அவர்களை வென்றான்‌” என்று சாமர்து. 
தியமாய்ப்‌ புராணிகர்‌'சமாளிக்கவே திரும்பினார்‌. இவர்‌ பாகவ: 
தர்களிடம்‌ பேரன்பு செலுத்துவது கண்டு.அழுக்காறு கொண்டு. 
இரத்தினாபரண த்தை ஒரு பாகவதர்‌ திருடிவிட்ட தாகக்‌ கூற, 
அதனை நம்ப மறுத்து, குடத்தில்‌ பாம்பை இட்டு “பாகவதர்‌ 
திருடியிருந்தால்‌, பாம்பு என்னைத்‌ தீண்டட்டும்‌' என்று கூறிக்‌. 
கையை விட்டுப்‌ பாம்பு கடிக்காதிருப்பதனைக்‌ காட்டினார்‌. 
இவர்‌ தமிழில்‌ பெருமாள்‌ திருமொழியும்‌, வடமொழியும்‌. 
முகுந்த மாலையும்‌ செய்துள்ளார்‌. திரு,வேங்கட முடையானிட 
மும்‌, கண்ணபிரானிடமும்‌ காண்தரு காதல்‌ கொண்டு பாடி 
யுள்ளார்‌. வேங்கடத்தில்‌ படியாய்க்‌ கிடந்து மகிழவிரும்பினார்‌;: 
இன்றும்‌ அங்கு படிகள்‌ 'குலசேகரன்‌ படி' என்று கூறப்படு: 
கின்றன. திருவரங்கத்தில்‌ மூன்றாம்‌ மதிலை இவர்கட்டினா 
ராம்‌. ட்டு நூற்றாண்டு. 

தரு துய்ரம்‌ தடாயேலுன்‌ ச்ரணல்லால்‌ சரணில்லை 


விரைகுழுவு மலார்ப்பொ ழில்‌ சூழ்‌ வித்‌ துவக்‌ கோட்‌ 
டம்மானே! 


அரிசினத்தால்‌ ஈன்றதாய்‌ அகற்றிடினும, மற்றவள்‌ தன்‌ 
அருள்‌ நினைந்தே யழும்குழவி அதுவேபோன்‌ றிருந்தேனே 


மது. ச. விமலானந்தம்‌ 169 


தார்‌. ஆண்ட வனையேஆண்டவள்‌ என்றமையால்‌ “ஆண்டாள்‌” 
என்றும்‌, சூடிக்‌ கொடுத்தவள்‌ ஆதலாலே “சூடிக்‌ கொடுத்த 
சுடர்‌ கொடி, சூடிக்‌ கொடுத்த நாச்சியார்‌' என்றும்‌ 
கோதையை அழைக்கலாயினர்‌. 


்‌ பாடியன : திருப்பாவை, முப்பது பாடல்களையுடையது; 
பாவை நோன்பு பற்றியது. மார்கழித்திங்களில்‌ வைகறையில்‌ 
வைணவர்களால்‌ பாடப்படுவது. நாச்சாரியார்‌ திருமொழி ; 
10 பாடல்களையுடைய 14 தருமொழிகள்‌. இதில்‌ மாயனை 
மணப்பதாகக்‌ கனவு கண்டு தோழிக்குரைக்கும்‌ பகுதிகள்‌ 
இன்பம்‌ மிக்கவை; சுவையளிப்பவை. காலம்‌, பெரியாழ்வார்‌ 
காலமே. 
ஆண்டாள்‌, “பெரியாழ்வாரின்‌ . கவிதை உள்ளத்தின்‌ 
கற்பனைப்‌ படைப்பே” என்று கூறுகின்றனர்‌. இக்‌ கூற்று 
உண்மையன்று; ஆண்டாள்‌ உண்மையில்‌ வாழ்ந்து மணந்த 
வைணவ மங்கை. - ஆழ்வார்களின்‌ தனிச்‌ சிறப்புக்குரியவர்‌. 
“மார்கழித்‌ திங்கள்‌...', “ஓங்கியுலகளந்த...”, “மாலே 
மணிவண்ணா...,' 'சிற்றஞ்‌ சிறுகாலை...” போன்ற பாடல்கள்‌ 
நெஞ்சம்‌ நெகிழ்விப்பவை. 


“வாரண மாயிரம்‌ சூழவ லம்செய்து, 

நாரண நம்பி நடக்கின்றா னென்றெதர்‌, 

பூரண பொற்குடம்‌ வைத்துப்‌ புறமெங்கும்‌, 
தோரணம்‌ நாட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழீநான்‌' 


போன்‌ ற இடங்கள்‌ இதயந்‌ தொடுவன. 


10. தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ : சோணாட்டுத்‌ 
திருமண்டங்குடியில்‌, மார்கழித்‌ தங்கள்‌ கேட்டை நட்சத்திரத்‌ 
தில்‌ வனமாலை அமிசமாய்‌-சோமழிய பிராமணர்‌ மரபில்‌ 
தோன்றியவர்‌. இயற்பெயர்‌ 'விப்ரநாராயணர்‌.' திருவரங்கத்‌ 
திலே திருமாலுக்கு மாலை சாத்தப்‌ பூந்தோட்டம்‌ அமைத்துத்‌ 
தொண்டு புரிந்து வந்தார்‌. ஆங்கு (தேவதேவி' எனும்‌ விலை 
மாதின்‌ வயப்பட்டு, வழிபாட்டினை மறந்து பின்‌ சிறையிடப்‌ 
பட்டார்‌. அரங்கன்‌ தன்‌ அடியானை விடுதலை செய்தார்‌. 
தன்‌.தவறுணர்ந்து--தன்‌ பாபம்‌ போக்கத்‌ தொண்டர்‌ அடிப்‌ 
பொடியை உட்கொண்டு தூயவரானார்‌. அதுபற்றி இவர்‌ 
தொண்டர்‌ அடிப்பொடி ஆழ்வார்‌ ஆயினர்‌. பாடியவை : 
1. திருப்பள்ளியெழுச்சி [10 பாடல்கள்‌]; மாணிக்கவாசகரின்‌ 
திருப்பள்ளியெழுச்சியே போல நயமும்‌ நலனும்‌ நிறைந்தது. 
2, இருமாலை--45 பாடல்கள்‌ உடையது. “ஆடிப்பாடி 


170 தமிம்‌ இலக்கிய வரலாறு 


அரங்காவோ என்றழைக்கும்‌ தொண்டரடிப்பொடி' எனக்‌ 
குறிக்கிறார்‌ குலசேகராழ்வார்‌. 


“பச்சைமா மாலைபோல்‌ மோனி, பவளவாய்‌ கமலச்‌ செங்‌ 
கண்‌, அச்சுதா அமரரேறே ! ஆயர்தம்‌ கொழுந்தே! என்னும்‌, 
இச்சுவை தவிர யான்‌ போய்‌ இந்திரலோக மாளும்‌, அச்சுவை 
பெறினும்‌ வேண்டேன்‌, அரங்கமா நகருளானே !' எனும்‌ 
பாடல்‌ எவருமறிந்தது. “‘ஊரிலேன்‌ காணியில்லை...' எனும்‌ 
பாட்டும்‌ குறிப்பிடத்தக்கது. குலசேகரர்‌, திருமங்கையாழ்வார்‌ 
காலத்தவர்‌. 


11. திருப்பாணாழ்வார்‌ : சோணாட்டு உறையூரில்‌ துன்மதி 
யாண்டு கார்த்திகைத்‌ திங்கள்‌ ரோகிணி நட்சத்திரத்தில்‌ 
-ரீ வத்ஸம்‌ எனும்‌ திருமருவின்‌ அமிசமாய்‌, நெற்கழனியில்‌ 
தோன்றியவர்‌. பாண்‌ குடியினரால்‌ வளர்க்கப்பட்டமையால்‌ 
இப்பெயர்‌ பெற்றார்‌. இழிகுலமாதலால்‌ திருவரங்கக்‌ கோயிலி 
னுள்‌ செல்ல இயலாது, காவிரிக்‌ கரையிலிருந்தே இசைபாடி 
எம்பெருமானை ஏத்துவாராயினர்‌. ஒருநாள்‌ பெருமாளுக்கு 
நீர்‌ முகந்து செல்ல வந்த அர்ச்சகர்‌ எட்டச்‌ செல்லுமாறு கூற, 
கேளாது பாடவே, கற்களை எறிந்து காயப்படுத்தினார்‌. 
இதனைக்‌ காணச்‌ சகியாத. பெருமாள்‌ தம்‌ நெற்றியினின்று 
குருதி கொட்டினார்‌. உலோக சாரங்கர்‌ என்பாருடைய 
கனவில்‌ தோன்றி அப்‌ பக்தனைத்‌ தோளில்‌ சுமந்து வரப்‌ 
பணித்தார்‌. தஇருவரங்கநாதன்‌ திருவுரு கண்ட திருப்பாணாமழ்‌ 
வார்‌ அமலனாகுி பிரான்‌ எனும்‌ பதிகம்‌ பாடினார்‌. அரங்க 
நாதர்‌ மேல்‌ பெண்ணொருத்தி காதல்கொண்ட பாங்கலே 
அமைந்த பனுவல்‌ இது. ஆழமும்‌ எளிமையும்‌ அழகும்‌ மிக்கது. 
இவரிதய உறுதி காட்டும்‌ பாட்டு இதோ : 


கொண்டல்‌ வண்ணனைக்‌ கோவலனாய்‌ வெண்ணெய்‌ 
உண்ட வாயன்‌ என்‌ னுள்ளம்‌ கவர்ந்தானை, 

அண்டர்‌ கோன்‌அணி அரங்கன்‌ என்‌ அமுதினை க்‌ 
கண்ட கண்கள்‌, மற்றொன்றினைக்‌ காணாவே ! 


காலம்‌ 9-ம்‌ நூற்றா ண்டு, 


12. திருமங்கையாழ்வார்‌ : சோழப்‌ பெருநாட்டில்‌ - திரு 
மங்கை நாட்டில்‌ திருவாலித்திரு நகரிக்கு அருகிலுள்ள திருக்‌ 
குறையலூரில்‌ கள்ளர்‌ மரபில்‌, நளவருடம்‌, கார்த்திகைத்‌ 
திங்களில்‌ வில்லின்‌ அமிசாய்த்‌ தோன்றினார்‌. நீலி எனும்‌ 
படை த்‌ தலைவனின்‌ மகனென்பர்‌. நீல நிறத்தினன்‌-— நீலியின்‌ 
மகன்‌--ஆதலாலே 'நீலன்‌' எனப்பட்டார்‌. சோழ மன்னனின்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 17r 


தானைத்‌ தலைவராகத்‌ திகழ்ந்து பகைவரை வென்றார்‌ ; 
“பரகாலன்‌” எனும்‌ பெயர்‌ பெற்றார்‌. இருமங்கை நாட்டுக்கு. 
மன்னராக்னொன்‌ சோழ மன்னன்‌. ஆதலின்‌ “திருமங்கை 
மன்னன்‌” ஆயினார்‌. குமுதவல்லி என்பாளை மணந்து அவள்‌ 
விழைந்தாங்கு வைணவ அடியார்க்குப்‌ பணியாற்றினார்‌. 
சோழனுக்குக்‌ கட்ட வேண்டிய கப்பப்‌ பொருளைக்கூட 
அடியார்கட்கே செலவிட்டார்‌. . அரசனால்‌ சிறைப்பட்டு, 
அரங்கனருளால்‌ சிறை மீண்டார்‌. திருமாலும்‌ இலக்குமியும்‌ 
வழிப்‌ போக்கராக வந்த காலை, அவர்களிடம்‌ கொள்ளை 
யடித்த பொருள்களைக்‌ [கால்‌ விரலணியைக்‌ கூடக்‌ கடித்‌ 
தெடுத்துக்‌] கட்டித்‌ தூக்க முடியாமல்‌ திண்டாடிப்‌ பின்‌ 
இறைவன்‌ திருக்‌ காட்சி கண்டு எட்டெழுத்து மந்திரமுணர்த்‌ 
தார்‌. நற்கவி பாடும்‌ நல்லாற்றல்‌ பெற்றார்‌. பின்‌ நாகை 
பெளத்த விகாரத்தைக்‌ கொள்ளையிட்டுத்‌ திருவரங்கத்தில்‌ 
மூன்றாம்‌ மதில்‌ திருப்பணி செய்தார்‌. காலம்‌ 9ஆம்‌ 
நூற்றாண்டு. 
இயற்றின : பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம்‌, 
திருநெடுந்தாண்டகம்‌, திரு எழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல்‌, 
பெரிய திருமடல்‌ என்பன. இவ்வாறையும்‌ நம்மாழ்வாரின்‌ 
நான்மறைக்கு ஆறங்கமாய்‌ அமைத்து மகிழ்வர்‌ வைணவர்‌. 
இயற்கையழகும்‌, அகப்‌ பொருள்‌ நலமும்‌, தித்திக்கும்‌ சித்திரக்‌ 
கவி வளமும்‌, சொல்லினிமையும்‌ மிக்க இவர்‌ பாடல்கள்‌ உள 
முருக்கும்‌ ஒண்மையன. 
குலந்தருஞ்‌, செல்வந்‌ தந்திடும்‌, அடியார்‌ 
படுதுயர்‌ ஆயினவெல்லாம்‌ 
நிலந்தரஞ்‌ செய்யும்‌, நீள்‌ விசும்‌ பருளும்‌ 
அருளொடு பெருநில மளிக்கும்‌ 
வலந்தரும்‌ மற்றுந்‌ தந்திடும்‌ பெற்ற 
தாயினும்‌ ஆயின செய்யும்‌ 
நலந்தருஞ்‌ சொல்லை நான்கண்டு கொண்டேன்‌ 
நாராய ணாவென்னும்‌ நாமம்‌ 
என்ற பாசுரம்‌ நாளும்‌ மனனம்‌ செய்ய வேண்டிய ஒன்று. 
வாடினேன்‌...” எனும்‌ பாடலும்‌ சிறந்தது. 
திருமாலை முழுமுதற்‌ கடவுளாக வைத்தேத்தும்‌ சமயம்‌ 
திருமாலின்‌ திருக்குணங்களில்‌ ஆழ்ந்து மகிழ்ந்‌ 


வைணவம்‌. 
தமையான்‌, வைணவ அடியார்கள்‌ ஆழ்வார்கள்‌ எனப 
பட்டனர்‌. ஆழ்வார்கள்‌ பன்னிருவர்‌; இது பொதுவான 


கருத்து. சிலர்‌ பதின்மர்‌ என்றும்‌ கருதுவர்‌; நாராணனைப்‌ 


7:72 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பாடாது நம்மாழ்வாரைப்‌ பாடியதால்‌ மதுர கவியாழ்வாரை 
யும்‌, பெண்‌ ஆனதால்‌ ஆண்டாளையும்‌ நீக்க, ஏனையோரையே 
இவர்கள்‌ ஆழ்வார்கள்‌ என ஒப்புகின்‌ றனர்‌. பன்னிரு ஆழ்வார்‌ 
களும்‌ வைணவத்‌ தலங்கட்குச்‌ (108) சென்று பாடியன, 
நாலாயிரம்‌ பாடல்கள்‌. இதனானே இப்பாடல்‌ தொகுதி 


நாலாயிர இவ்வியப்‌ பிரபந்தம்‌ எனப்பெயர்பெற்றது. அருளிச்‌ 
செயல்கள்‌” எனவும்‌ பெறும்‌. 


12 ஆழ்வார்கள்‌ பாடிய 24 நூல்கள்‌ இதில்‌ இடம்‌ பெறு 
இன்றன ; 4 பெரும்‌ பிரிவுகளையுடையது. 1) முதலாயிரம்‌ 
திருப்பல்லாண்டு, பெரிய திருமொழி, திருப்பாவை, ஆண்‌ 
டாள்‌ திருமொழி, பெருமாள்‌ திருமொழி, திருச்சந்த விருத்‌ 
தம்‌, திருமாலை, திருப்பள்ளியெழுச்சி, அமலனாதி பிரான்‌, 
கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு என்ற 10 உட்பிரிவுகளும்‌; 
2) பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம்‌, திருநெடுந்தாண்‌ 
டகம்‌ எனும்‌ 3 ஐயும்‌ ; 8) இயற்பாவில்‌ முதல்‌, இரண்டாம்‌, 
மூன்றாம்‌ இிருவந்தாதிகள்‌, நான்முகன்‌ திருவந்தாதி, திரு 
விருத்தம்‌, திருவாசிரியம்‌, பெரிய திருவந்தாதி, திருவெழு 
கூற்றிருக்கை, சிறிய திருமடல்‌, பெரிய திருமடல்‌ ஆகிய 
10-ம்‌ ; 4) திருவாய்மொழி. உட்பகுதிகள்‌ ஏதுமின்றி ஒன்றாக 
வும்‌ (104341041 - 24) அமைகின்றன. 

வடமொழி வேதங்களைக்‌ கொண்டு தெளியவியலா தவை 
களைக்‌ கூடச்‌ செய்ய தமிழ்மாலைகளால்‌ தெரிந்து கொள்ள 
முடியும்‌ ; சொல்‌ வளமும்‌ சந்த நயமும்‌ சொக்க வைப்பன. 
திருவாய்மொழி, தத்துவார்த்த புருஷார்த்தங்களை ஐயந்திரி 
பறத்‌ தெரிவிப்பதால்‌, வேதங்களைப்‌ போலவே இன்னும்‌ 
சிறப்பாக நமக்கு உதவுவது. அனைவரும்‌ சுவைக்கப்‌ பாங்கா 
னது. இதன்‌ துணை கொண்டுதான்‌ இராமநுசர்‌ பிரம்ம 
சூத்திரங்களை விளக்கினார்‌ ; கீதைக்கு நயம்பட இசைந்த 
உரை எழுதினார்‌ என்பது மனங்‌ கொள்ளத்தக்கது. 
9ஆம்‌ நூற்றாண்டு 

ஒரு பார்வை : 3ஆம்‌ நூற்றாண்டு தொடங்கிய பல்லவர்‌ 
ஆட்சி மறைந்து அதன்‌ &ழ்ப்பட்டிருந்த சோழப்‌ பேரரசு தலை 
யெடுக்கத்‌ தொடங்கிய வரையில்‌ தமிழக வரலாற்றில்‌ ஒரு 
திருப்பு மையமாகத்‌ திகழ்கிறது; மீண்டும்‌ “தமிழாட்சி மல்கி 
றது. வடக்கே பல்லவர்‌, தெற்கே பாண்டியர்‌, நடுவே சோழர்‌ 
என மூவாட்சி முன்நிற்கின்‌ றன. 

தமிழகத்தின்‌ இரு கண்களான சைவமும்‌ வைணவமும்‌ 
சிறத்திருந்த காலம்‌. இரு, சமய ஞானிகள்‌ (மணிவாசகர்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 172 


நம்மாழ்வார்‌) இருசுடர்களாக ஒளிவீசிய சமயம்‌. நிகண்டுகள்‌ 
தோன்றிய நேரம்‌; பாட்டியல்‌ புறப்பட்ட தருணம்‌. 
விருத்தப்பா வீறுகொள்ளத்‌ தொடங்கெ வேளை. 


சைவ வைணவ வேதங்களான திருவாசகமும்‌ திருவாய்‌ 
மொழியும்‌ ; சமணப்‌ பெருங்காவியம்‌ சிந்தாமணியும்‌, முதல்‌ 
நிகண்டான திவாகரமும்‌, முதற்கலம்பகமான நந்திக்‌ கலம்பக 
மும்‌, இசை--நாடக இலக்கணம்‌ பஞசமரபும்‌ பாரதத்தைத்‌ 
தமிழ்ப்‌ படுத்தும்‌ முயற்சியில்‌ பாரத வெண்பா பிறந்ததும்‌ ; 
தமிழுக்கே உரிய பொருளியல்‌ இலக்கண த்தின்‌ இரு புறங்களாய 
அகம்‌ பற்றிய தமிழ்நெறி விளக்கமும்‌, புறம்பற்றிய புறப்‌ 
பொருள்‌ வெண்பாமாலையும்‌ புறப்பட்டதும்‌, இந்த நூற்‌ 
றாண்டின்‌ தனி நிலைகள்‌. நாதமுனிகள்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்‌ 
தைக்‌ கண்டு இசையமைத்துப்‌ பரவும்‌ வகை செய்தது 


்‌ பெருநிகழ்ச்சி. 


இக்கால கட்ட த்தில்‌ சில சிறந்த இலக்கண இலக்கியங்களும்‌ 
எழுந்தன. வைணவத்தில்‌ குலசேகரர்‌ போலே சைவத்தில்‌ 
சேரமான்‌ பெருமாள்‌ விளங்குகிறார்‌ ; தமிழகத்தின்‌ வடக்கே 
பல்லவராட்சியும்‌, தெற்கே பாண்டியராட்சியும்‌ இறங்குமுகம்‌. 
845ல்‌ விசயாலயன்வழி சோழப்‌ பேரரசு தலையெடுத்துத்‌ தனிப்‌ 
பெரும்‌ அரசாக ஓங்கியது. இப்படி இந்த நூற்றாண்டின்‌ 
முற்பகுதியில்‌ மூவாட்சி நிலவியது. பிற்பகுதியில்‌ ஓராட்சி 
ஓங்கியது. இனி இத்நரற்றாண்டு நூல்நிலை நுவல்வோம்‌. 

இரும்பல்‌ காஞ்சி: கிடைக்காத நூல்‌. இரும்‌ - பெரிய, 
விரிந்த ; பல்‌ பலவகை ; காஞ்சி (தொல்காப்பியப்‌ படி) 
நிலையாமை உணர்த்துவது; பின்‌ நூ ற்களின்படி படையெடுத்து 
வந்தோனை அஞ்சாது காஞ்சிப்‌ பூச்சூடி எதிர்த்தல்‌. தக்கயாகப்‌ 
பரணி 189, 276 உரையிலும்‌ ; புறத்திரட்டில்‌ 5, 601, 1475 ஆக 
5 பாக்களே கிடைக்கின்றன. முன்னதில்‌ ஆசிரியமும்‌, பின்ன 
தில்‌ வெண்பாவும்‌ அமைவதால்‌, இந்நூல்‌ இரண்டும்‌ விரவச்‌ 
செய்யப்பட்ட தாகலாம்‌. தலைப்பு பாடற்‌ குறிப்புகளால்‌ 
தோட்சிறப்பும்‌ நிலையாமை நன்குணர்ந்தவனுமான மூன்றாம்‌ 
நந்திவர்மன்‌ காலத்து அவன்மீது பாடப்‌ பெற்றதாகலாம்‌. 


இந்திர காளியம்‌: அடியார்க்கு நல்லார்‌ உரைப்பாயிரத்துள்‌ 
குறிப்பிடும்‌ நாடகத்‌ தமிழ்நரல்‌ மறைந்துபோன நூல்களில்‌ 
ன்று. வச்சணந்தமாலை உரையால்‌ பாட்டியல்‌ மரபு கூறுவது 
எனத்‌ தெரிகிறது. பாட்டியல்‌ நாடகத்திற்கு இன்றியமையாத 
இலக்கணம்‌. அடியார்க்கு நல்லார்‌ (12 நூற்‌) காலத்தில்‌ 
கடைத்துப்‌ பின்‌ இறந்து போயிற்று போலும்‌. நூற்பாவால்‌ 


174 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
இயன்றது. நூற்பெயரால்‌ ஆசிரியர்‌ விளங்குகிறார்‌ ; இந்திர 
காளியார்‌. யாமளதேவியை வழிபட்டதால்‌ யாமளேந்திரர்‌ 
எனப்பட்டார்‌. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ கிளர்ந்தெழுந்த புதிய 
இலக்கண நெறிகளில்‌ இந்திர காளிய நெறியும்‌ ஒன்று. அகச்‌ 
சான்றுகளால்‌ :இவர்‌' சைவர்‌ எனத்‌ தெளிவாகிறது. டாக்டர்‌ 
க. பா. அறவாணன்‌ சைனர்‌ என்கிறார்‌. அத்தோடு இந்திர 
காளியார்‌ வேறு, யாமளைந்திரர்‌ வேறு என்கிறார்‌. அறிஞர்‌ 
மு. அருணாசலனார்‌ இரண்டையும்‌ மறித்து, இருவரும்‌ 
ஒருவரே, சைவரே எனச்‌ சாதிக்கிறார்‌. I 


பன்னிரு பாட்டியல்‌ 360 சூத்திரங்களில்‌ 68 இந்திரகாளியா 
ருடையது. வச்சணந்திமாலை வரை 6 சூத்திரங்களையும்‌, : 
நவநீதப்‌ பாட்டியல்‌ உரை 5 சூத்திரங்களையும்‌ காட்டுகின்‌ றன. 


பஞ்ச மரபு : நரம்பு, குழல்‌, கண்டம்‌, தோல்‌, கூத்து என 
5 உறுப்புக்கள்‌ உணர்த்துதலால்‌ இப்பெயர்‌. ஐந்து தொகை, 
ஐந்து திறன்‌ என்றும்‌ குறிக்கப்‌ பெறுகிறது. அரும்பதவுரை 
யாசிரியர்‌ (11 நூற்‌.) அடியார்க்கு நல்லார்‌ (12 நூற்‌.) நச்சி 
னார்க்னியர்‌ (14 நூற்‌.) மூவராலும்‌ எடுத்தாளப்பட்ட 
ஏற்றத்தது. வேறு ஆசிரியரோ-- உரையாளரோ இதனை 
எடுத்துக்‌ காட்டவில்லை. (14ஆம்‌ நூற்‌) வரை வழங்கிப்‌ பின்‌ 
மறைந்தது போலும்‌. அடியார்க்கு நல்லார்‌ சிலம்பு அரங்கேற்‌ 
றுக்‌ காதை, கடலாடுகாதைகளில்‌ 31 வெண்பாக்களையும்‌ ; 
நச்சர்‌ சிந்தாமணி உரையில்‌ 4 வெண்பாக்களையும்‌ எடுத்தாள்கி 
றார்‌. பஞ்சமரபு 9, 10 பாடல்கள்‌, சிலம்பு கானல்வரி 
கட்டுரை 9-8, 12-15 வரிகளை அப்படியே வார்த்ததுபோல்‌ 
உள! 


பொதுவாக உரையாசிரியர்கள்‌ உரை எழுதும்போது மூலத்‌ 
திற்கு முன்மைய நூல்களையே இலக்கணமாக-—சான்றாகக்‌ 
காட்டுவர்‌. ஆனால்‌ அடியார்க்கு நலலார்‌ சிலம்புக்கு 6 நூற்‌. 
பிற்பட்ட பஞ்சமரபை மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. முன்னூல்‌ 
கள்‌ முழுதும்‌ அழியவே, வேறு வழியின்றிப்‌ பஞ்சமரபினைச்‌ 


சிலப்பதிகார உரை வடித்தற்கு ஆதாரமாகக்‌ கொண்ட 
அரிய நூல்‌, 


நூலாசிரியர்‌ பெயர்‌ அறிவனார்‌. ஜந்தாம்‌ பாடல்‌ *சேறை 
அறிவனார்‌. என்கிறது. சேறை என்பது சேற்றூர்‌ எனப்‌ பல 
ரும்‌, திருச்சேவை (குடந்தை அருகே உள்ளது) என அறிஞர்‌ 
மு. அருணாசலமும்‌ கூறுகின்றனர்‌. நூலில்‌ பல இடங்களில்‌ 
காணுமிடத்து இவர்‌ வைணவர்‌ என்பது உணரமுடிறெது: 
“என்ப, என்றார்‌, செப்பினர்‌, மொழிந்தார்கள்‌, ஓதினார்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 175 


சான்றெல்லாம்‌ வருதலான்‌, முந்தையோர்‌ கருத்துக்களைத்‌ 


இரட்டி நூலாக வடித்தார்‌ என்பது தெரிகிறது. இவர்‌ இசைத்‌ 
தமிழில்‌ வல்ல அளவு இயற்றமிழ்‌ வளமை வாய்ந்தவரல்லர்‌. 


அரிய செய்திகள்‌ : நல்ல குரல்‌ வளம்‌ பெற ஆகும்‌ பொருட்‌ 
கள்‌ : இலாமிச்சைவேர்‌, தாடைச்சாறு, சுக்கு, மிளகு, திப்பிலி, 
தேன்‌, பசுவின்பால்‌, வெண்ணெய்‌, வெந்நீர்‌, சாந்துப்‌ பூச்சு, 
ஆகாப்‌ பொருட்கள்‌ : எள்‌, கள்‌, காடி, காமம்‌, நகை, புகை. 
வங்கியம்‌ செய்தற்குரிய மரங்கள்‌ ஐந்து : மரத்தில்‌ எந்த எந்தப்‌ 
பகுதியை எப்படி பயன்படுத்துவது ; உடம்பு, முத்திக்கு வித்து; 
இசையும்‌ முத்திக்கு வித்தாகும்‌; எனவே உடம்பில்‌ இசைபிறக்கு 
மாறு, கருவிகள்‌ வன்மை, மென்மை, சம, தலை, இடை, கடை, 
வீரக்‌ கருவி என 7 வகை. முழவு அகம்‌, புறம்‌, புறப்புறம்‌; 
பன்மை, நான்‌, காலை என 6 வகை. 


காலம்‌ : கடைச்சங்க நூல்‌ என கெய்வசிகாமணிக்‌ 
கவுண்டரும்‌, குடந்தை ப. சுந்தரேசனாரும்‌ சொல்ல, இலக்கிய 
வரலாற்று விற்பன்னர்‌ மு. அருணாசலம்‌ 9ஆம்‌ நூற்‌. என 
நிறுவுகிறார்‌. 


இதற்கு மிகவும்‌ பழமையான உரை உளது. உரையாசிரியர்‌ 
பெயரோ பிற செய்திகளோ அறிதற்கில்லை. வைணவர்‌ போல்‌ 
விளங்குகின்றார்‌. நூலாசிரியரே உரையும்‌ வரைந்துள்ளாரா 
என்ற ஐயம்‌ அரும்புறெது. ஆசிரியரின்‌ மாணாக்கராக இருக்க 
லாம்‌ எனத்‌ தோற்றுகிறது. 


மறைந்து போன நூல்‌ என நாம்‌ மறந்திருந்த போது பல 
நூற்றாண்டுகட்குப்‌ பின்‌ நால்‌ கிடைத்துளது குமிழ்‌ செய்த 
தவமே, தமிழர்‌ செய்த பேறே எனலாம. வேலம்பாளையம்‌ 
வே. ரா. தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌ காத்துப்‌ போற்றிய 
ஏட்டினை, புரவலர்‌ பொள்ளாச்சி வள்ளல்‌ ந. மகாலிங்கம்‌ 
அவர்கள்‌, பண்ணாராய்ச்சி வித்தகர்‌ குடந்தை ப. சுந்தரேச 
னார்‌ பார்வையில்‌ 1973 அக்டோபரில்‌ வெளியிட்டுதவியுள்ளார்‌. 
உரையால்‌ 240 வெண்பாக்கள்‌ கொண்டது என அறிகிறோம்‌. 
ஐந்து உறுப்பில்‌ இசை, வாக்கியம்‌ என்ற இரண்டுங்‌ கொண்ட 
பகுதியே இதுபோது வெளியாகியுள்ளது; பாயிரம்‌ 5, இசை 88, 
வாச்சியம்‌ 31 ஆக 124 வெண்பாக்களே. இன்னும்‌ நிருத்தம்‌, 
அபிநயம்‌, தாளம்‌ மூன்றும்‌ கொண்ட பகுதி-116 வெண்பாக்‌ 
கள்‌ வெளிவரவேண்டும்‌. இந்நாளில்‌ தமிழின்‌ கொழுகொம்பா 
கத்‌ திகழும்‌ அருள்நெறிச்‌ செம்மல்‌ அவர்களே விரைந்து 
வெளியிட்டு வாழ்விப்பாராக. 


176 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நூற்பயன்‌ : 'அஞ்சுறுப்‌ பறிதல்‌ ; இவையறியவே உறு 
பொருள்‌ நான்கும்‌ எய்தும்‌. எப்படியெனின்‌, இசை, அறம்‌; 
அது, பொருள்‌ பயக்கும்‌; பொருளால்‌ இன்பம்‌ எய்தும்‌; 
அதனால்‌ வீடு ட்டும்‌. 


தமிழ்‌ மொழியின்‌ சிறப்புகளுள்‌ ஒன்று : தோன்றிய காலந்‌ 
தொட்டு ஓர்‌ இலக்கண வரம்புக்குள்‌ இயன்று வருவது, ஏறக்‌ 
குறைய எல்லா நூற்றாண்டுகளிலும்‌ தொல்காப்பியத்தை 
ஒட்டியும்‌ உறழ்ந்தும்‌ விரித்தும்‌ சுருக்கியும்‌ பல்வகை பல துறை 
இலக்கணங்கள்‌ எழுந்துள. அத்தகு இலக்கணவரலாற்றில்‌ இந்த 
நூற்றாண்டு சிறப்பிடம்‌ பெறுகிறது. முற்பகுதியில்‌ ஒன்றும்‌, 
பிற்பகுதியில்‌ ஒன்றும்‌ பிறந்துள்ளது. ஒன்று சிறியது, மற்‌ 
றொன்று விரிவானது ; ஒன்று அகப்‌ பொருள்‌ ஓட்டியது- 
விளக்கம்‌ ; இன்னொன்று !]றப்‌ பொருள்‌ பற்றியது - மாலை 
அவை வருமாறு : 


தமிழ்‌ நெறி விளக்கம்‌ : தமிழுக்கே உரிய சிறப்பான ஒழுக 
லாற்றை உணர்த்தும்‌ விளக்குப்‌ போன்ற நூல்‌, அகப்‌ பொருள்‌ 
எனும்‌ தமிழ்‌ நெறியினை விளக்குவது என்று பொருள்படும்‌. 
தமிழ்‌ என்றாலே அகப்‌ பொருள்‌ எனப்படும்‌. - இறையனார்‌ 
களவியலே 60 சூத்திரங்‌ கொண்ட சிறிய நூல்‌; (உரையினாலே 
மிக பெருமை எய்தியது.) அதையும்‌ சுருக்கிச்‌ செறிவு பட 25 
நூற்பாவில்‌ சொல்லும்‌ செட்டான அழகு மிகு அற்புத நூல்‌ 
இது. 13 பாக்கள்‌ பாயிரம்‌ போல நூலின்‌ பொருள்‌ வகை 
பேசுகிறது. ( இறையனார்‌ களவியல்‌ பாயிரம்‌ இல்லாதது. ) 
நூல்‌ களவு, கற்பு எனும்‌ இரு பகுதி கொண்டுளது. 14- 20 
களவு, 21-25 கற்பு. களவினை 6 பிரிவாகவும்‌, கற்பினை 4 பிரிவு 
களாகவும்‌ பேசுகிறார்‌. 25 ஆம்‌ நூற்பா எட்டு துறைகள்‌ 
கூறுவது ; முதல்‌ துறையின்‌ விளக்கத்தோடு நின்று விடு 
்‌ தின்றது. எஞ்சிய பகுதி கிடைக்கவில்லை, 


சுருங்கிய சொற்களால்‌ சுவைபடச்‌ சொல்வது, பண்டைப்‌ 
பனுவல்களின்‌ சொல்‌- தொடர்‌- கருத்து உதாரணச்‌ செய்யுட்‌ 
களில்‌ அமைவது, ஒவ்வொரு துறைக்கும்‌ ஒவ்வொரு எடுத்துக்‌ 
காட்டே, நூலும்‌ ஆசிரியம்‌, காட்டுச்‌ செய்யுட்களும்‌ ஆசிரியப்‌ 
பா, பாக்கள்‌ நம்‌ எதிரே நின்று பேசும்‌ பாங்க, நரலரசிரியரே 
எடுத்துக்‌ காட்டுப்‌ பாடல்கள்‌ தந்துள்ளமை, நூற்பாடல்கள்‌ 
மூன்றே அடி, காட்டுப்‌ பாடல்கள்‌ ஆறடி போன்றன போற்றத்‌ 
தக்கவை. கற்பொழுக்கத்தில்‌ ஆயிடைப்‌ பிரிவு(பரத்தைப்‌ பிரிவு) 
பாலைக்குத்‌ தெய்வம்‌ இரவி எண்‌ மணத்தையும்‌ தமிழ்ப்‌ பெய 
ரமைத்துள்ளமை போன்றன குறிப்பிடத்‌ தகுந்தன. இச்‌ சிறிய 


மது. ௪. விமலானந்தம்‌ 177 


சீரிய பனுவல்‌ சிறந்த பனுவல்‌. றந்த பிரமாண நூலாய்‌ திகழ்ந்‌: 
துள்ளது. உண்மை விளக்கம்‌, இலக்கண விளக்கம்‌, நீதிநெறி 
விளக்கம்‌ போலே 'விளக்கம்‌' எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. 


இதன்‌ அசிரியர்‌ பற்றி அறிய இயலவில்லை, வழுத்தரர்‌ 
மதிதரர்‌ எனும்‌ புகழ்‌ பூத்த ஒருவரை 3பாக்கள்‌ முழங்குகின்‌ றன. 
இவரே நூல்‌ செய்தவர்‌ என்றும்‌, மேற்கோள்‌ பாடல்‌ செய்தவர்‌ 
என்றும்‌ கூறப்படுகிறது. அறிஞர்‌ அருணாசலம்‌ அவர்கள்‌ 
நூலாசிரியராகார்‌, நூலாசிரியரின்‌ ஆசான்‌ ஆகலாம்‌ என்கிறார்‌. 
வழுத்தூர்‌ என்பது தஞ்சை மாவட்ட ஐயம்பேட்டையை 
அடுத்த வழுத்தூர்‌ ஆகலாம்‌ என்கிறார்‌ ௨. வே. சா. ( பதிப்பா 
சிரியர்‌ ) காலம்‌ : 9 ஆம்‌ நூற்‌ முற்பகுதியாகலாம்‌. 


புறப்‌ பொருள்‌ வெண்பாமாலை : இது தொல்காப்பிய நெறி 
யில்‌ நிற்காமல்‌ அதனின்று மாறுபடும்‌ பன்னிரு படலத்தைப்‌ 
பின்‌ பற்றி, வெட்சி முதல்‌ பெருந்திணை ஈறாக 12 படலம்‌ 
கொண்டது. 19சூத்திரங்கள்‌ . ஆசிரியரே உதாரணச்‌ செய்யுளும்‌ 
கொளுவும்‌ கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொல்காப்‌ 
பியத்தின்‌ அகப்‌ பொருள்‌ இலக்கணங்கள்‌ பல எழ, புறப்‌ 
பொருள்‌ பற்றிப்‌ புறப்பட்ட இலக்கணம்‌ இலஃதொன்றே. இதன்‌ 
பாடல்களை எடுத்தாளாத உரையாசிரியர்களே இல்லை என 
லாம்‌; இளம்பூரணர்‌ 85, நச்சர்‌ 30 வெண்பாக்களை எடுத்‌ 
தாண்டுள்ளார்‌. 

நூலாசிரியர்‌ ஐயனாரிதன்‌ ; (சிறப்புப்‌ பாயிரம்‌, சூ 18 
காண்க ) ஆர்‌ சிறப்பு விகுதி சேர்ந்து ஐயனாரிதனார்‌. ஐயன்‌ 
ஆரிதனார்‌ எனவும்‌ பிரிப்பர்‌, சேரமரபினர்‌. மூவேந்தரையும்‌. 
போற்றுகின்றார்‌. சைவர்‌ எனத்‌ தெரிகிறது சில பாடல்கள்‌ : 

கற்றோன்றி மண்தோன்றாக்‌ காலத்தே வாளோடு 

முற்றோன்றிய மூத்த குடி 
என்ற மேற்கோள்‌ இந்‌ நூலில்‌ தான்‌ இடம்‌ பெறுகிறது. யாரு 
டைய மொழி கேட்டல்‌ நன்று என்று கூறுகிறது ஒரு வெண்பா. 

அந்தணர்‌ சான்றோர்‌ அருந்தவத்தோர்‌ தம்‌ முன்னோர்‌ 

தந்தை தாய்‌ என்றிவர்க்குத்‌ தார்‌ வேந்தே ! - முந்தை 

வழி நின்று பின்னை வயங்கு நீர்‌ வேலி 

மொழி நின்று கேட்டல்‌ முறை. 
ஒன்று ஆன்மா ; இரண்டு புண்ணிய பாவம்‌ ; மூன்று காமம்‌ 
வெகுளி மயக்கம்‌ ; நான்கு சாமவேத தான தண்டம்‌ ; ஐந்து 

த. இ. -- 12 


178 தமிம்‌ இலக்கிய வரலாறு 
சத்துப்‌ பரிச ரூப ரச “சந்தம்‌ ; அறு படை குடி கூழ்‌ அமைச்சு 
நட்பு அரண்‌ ; ஏழு வேட்டம்‌ கடுஞ்சொல்‌ மிகு தண்டம்‌ சூது 
பொருளீட்டம்‌ கள்‌ காமம்‌ என்கிறது ஒரு வெண்பா : 


ஒன்றி லிரண்டாய்ந்து மூன்‌ றடக்கி நான்கினால்‌ 
வென்று களங்‌ கொண்ட வேல்‌ வேந்தே ! - சென்றுலம்‌ 
ஆழ்கடல்‌ சூழ்‌ வையகத்துள்‌ ஐந்து வென்று ஆறு அகற்றி 
ஏழ்கடிந்து இன்புற்று இரு. . 
இலக்கணப்‌ பாடல்கள்‌ சுவையின்‌ றியே அமையும்‌. ஆனால்‌ இவ்‌ 
வெண்பாக்கள்‌ சொல்‌ நயமும்‌ பொருள்‌ வளமும்‌ கவிச்‌ சுவையும்‌ 


.நிறைந்துள : 


நல்கெனின்‌ நாமிசையாள்‌ நோம்‌ என்னும்‌ ; சேவடி மேல்‌ 
ஒல்‌ கெனின்‌ உச்சியாள்‌ நோம்‌ என்னும்‌ - மல்கிருள்‌ 
ஆடல்‌ அமர்ந்தாற்கு அரிதால்‌ ; உமையாளை 

ஊடல்‌ உணர்த்துவதோர்‌ ஆறு. 


ஒவ்வொரு£நூற்பாவும்‌ தனக்குரிய துறைகளை நிரல்‌ படுத்தும்‌: 
துறைகள்‌ வெண்பாவினால்‌ விளங்கப்படுகின்றன. இப்படி 
நேரிசை வெண்பா 3440-4 மருட்பா 21௪ 361 பாக்கள்‌ இடம்‌ 
பெறுகின்‌ றன. அவை போரியல்பு எட்டு ( 173, 178 ); தொட்ட 
தொட்ட. இடமெல்லாம்‌ குறட்‌ கருத்தும்‌ தொடர்களும்‌ 
மிடைந்து வரல்‌ ; வீரர்‌ போரில்லாது உயிர்‌ துறக்கார்‌, அப்படி 
நேரின்‌ மலை ஏறி வீழ்ந்து மாய்வர்‌ ; மகளிர்‌ கடன்‌ விருந்‌ 
தோம்பலும்‌ கணவனைப்‌ பேணலும்‌, நானே அவர்கட்கு நற்‌ 
றுணை ; கோழி வளர்ப்பு ( 348 ), 


உரை :6 நூற்றாண்டு கழித்து (15 நூற்‌) மாகறலூர்‌ 
திழார்‌ சாமுண்டி தேவ நாயகர்‌ அருமையான உரை எழுதி. 
யுள்ளார்‌. இந்‌ நூலை விதந்து பேசுவார்‌ 14. 8. பூரணலிங்கம்‌ 
பிள்ளை. 14. சீனிவாச ஜஐயங்காரும்‌ கா. சு. பிள்ளையும்‌ 8 ஆம்‌ 
நூற்‌ என்பர்‌. விற்பன்னர்‌ மு. அருணாசலம்‌ 9ஆம்‌ நூற்‌ 
பிற்பகுதி என்கிறார்‌, மூலம்‌ 1835 தாண்டவராய முதலியாரும்‌ 
உரையுடன்‌ உ. வே. சா. 1895 லும்‌ பதிப்பித்துள்ளனர்‌ : புறத்‌ 
திணை பற்றிய ஒரே ஒப்பற்ற தனிப்‌ பெரும்‌ நூல்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. உயிர்ப்பும்‌ உயரிய கற்பனையும்‌ செறிவும்‌ சுவையும்‌ 
மிக்க வெண்பாக்கள்‌ நள வெண்பாவினும்‌ நலம்‌ சான்றன 
எனலாம்‌. 


பாரத வெண்பா : 12,000 பாக்கள்‌ கொண்ட பெரு நூல்‌; 
இப்போது 830 பாடல்களே-- உத்தியோக, வீடும, துரோண 


மது. ௪. விமலானந்தம்‌ : 179. 


ப 1ருவங்களேகிடைத்துள..கெளமியன்‌ முதல்‌ பதிமூன்றாம்‌ நாட்‌ 
போரில்‌ அபிமன்யு இறக்க அருச்சுனன்‌ துயர்‌ பொறாது கீயில்‌ 
விழத்‌ துடிப்பது முடிய உளது. வெண்பா (818), ஆசிரியம்‌ (6) 
விருத்தம்‌ (6) விரவிவருகிறது. இது உரையிடைமிட்ட பாட்டு 
டைச்‌ செய்யுள்‌. வெண்பா, அதனை விளக்கவும்‌ கதைத்‌ 
தகொடர்பு காட்டவும்‌ உரை நடைப்பகுதி இப்படிக்‌ கலந்து 
வருவது, வடமொழியில்‌ சம்பு காவியம்‌ என்பர்‌. சிலம்பு, சீவசம்‌ 
போதனை, தகடூர்‌ யாத்திரை போன்றன இவ்வகையின. 
(செய்யுட்‌ பகுதி, சரிய செந்தமிழ்‌ நடையது; உரைநடைப்‌ பகுதி 
வடசொற்‌ கலந்த கலப்பு நடை. இதனைக்‌ கண்ட சிலர்‌, 
(வெண்பா மட்டுமே பழமையது; உரைநடைப்‌ பகுதி பிற்‌ 
காலத்தில்‌ சேர்க்கப்‌ பெற்றது, வேறுவேறு அசிரியார்கள்‌ 
என்பர்‌. இரு மொழியும்‌ வல்ல ஒருவர்‌ செய்ததே இந்நூல்‌. 

வில்லி பாரதம்‌ இதனை ஒட்டியே செல்வது உணரலாம்‌. 
நூல்‌ முழுதும்‌ கிடைத்திருக்கு மேல்‌ நலமே. துதிப்பாக்களே 
நூற்றுக்கு மேல்‌ சேரும்‌ என்று கூறுமளவிற்குத்‌ திருமால்‌ 
துதிகள்‌ அங்கங்குவைத்து இமைக்கப்பட்டுள்ளன. கண்ணனைப்‌ 
பரம்‌ பொருளாகவே பரவுகிறது. பாரதம்‌ ஐந்தாம்‌ வேதமா கக்‌ - 
கருதப்‌ பெறுவதற்‌ கேற்ப உலகியல்‌, நியதிகள்‌, நீதிகள்‌ மண்டிக்‌ 
கிடக்கின்றன. இதில்‌ சொல்லப்படாத நெறிகள்‌ நித்திய தரு 
மங்களும்‌ இல்லை எனும்‌ அளவிற்கு அழகாக அற்புதமாக 
அள்ளித்‌ தெளித்துள்ளார்‌. எதிரிக்கே யுத்த நாளும்‌ முகூர்த்த 
மும்‌ குறித்துக்‌ கொடுக்கும்‌ சகாதேவன்‌ சால்பும்‌,” தன்னையே 
மாற்றானுக்குக்‌ களப்பலியாகத்‌ தந்திடும்‌ அராவான்‌ அருஞ்‌ 
செயலும்‌ வேறு உலக இலக்கியங்களில்‌ காண முடியா. அபி 
மன்யுவைக்‌ காக்க விரையும்‌ பீமன்‌ சயத்திரதன்‌ வீசிய 
கொன்றை மாலை கண்டவுடன்‌ கை தொழுத்து நின்று, 

எங்கள்‌ குடிப்‌ பிறந்தார்‌ எல்லாம்‌ இறந்தாலும்‌ 

சங்கரன்‌ தன்‌ மாலை தனைக்‌ கடவோம்‌ 
எனச்‌ சாற்றும்‌ போது பெருவீரத்திடையே பளிச்சிடும்‌ பெரும்‌ 
பக்தி கண்டு வியக்கிறோம்‌. கண்ணன்‌ விசுவரூபம்‌ கண்ட திருத 
ராட்டிரன்‌ 'உன்‌ வடிவம்‌ கண்ட யான்‌, வேறொன்றும்‌ காணா 
இருக்கக்‌ கண்ணை வாங்கிக்‌ கொள்‌' எனும பிரார்த்தனை 
உள்ளத்தை அள்ளும்‌. கவசகுணடலங்களை இந்திரனுக்கு 
அளிக்க முற்படும்‌ போது கொடாதே எனும்‌ சூரியனு-கூத்‌ 
*“தேவராசனாயுள்ள தேவேந்திரன்‌ வந்து 'மதகி' யெனறு எ 
கைத்தலம்‌ மேற்படச்‌ செம்மலர்கை கீழபபட ஏற்குமாகல்‌, 
எனக்கு இது வொப்ப இரட்சையுண்டே '?' 'நலல। 2 


180 தமிழ்‌ இலக்கிய வரலாறு; 


கொடுத்து, நின்ற புகழ்‌ படைக்கை நல்லார்‌ கடன்‌' எனப்‌: 
பதிலிறுக்கும்‌ கர்ணன்‌ கண்ணியம்‌ கண்டு அசந்து விடுகிறோம்‌... 
பாரதம்‌ என்றால்‌ போர்‌ மயம்‌ தானே! போர்‌ வருணனை அறிய 
'இவ்வொரு நூலே போதும்‌. ஒரு வரியில்‌ சொல்வோமாகில்‌,, 
பாரத வெண்பா ஏதோ வெற்றுக்‌ கதையல்ல, ஊன்றிப்‌ படிப்‌ 
போமாகில்‌ ஒன்றிவிடுவோம்‌. மெய்‌ சிலிர்க்கும்‌, மெய்‌ மறக்கும்‌,. 
கண்ணீர்‌ பெருகும்‌, புளகாங்கிதம்‌ ஏற்படும்‌. அப்படிப்பட்ட 
அற்புதப்‌ பெரும்‌ --அருங்காவியம்‌. அந்தோ! முழுதும்‌ கிடைத்‌ 
திலகே!! வீரவுணர்வம்‌ அவல வுணர்ச்சியும்‌ அறிவு மலர்ச்சியும்‌. 
இந்நூல்‌ போல்‌ எந்நூல்‌ அளிக்கும்‌? ஈடு இணையற்ற அரிய 
பெரிய பாரிய பனுவல்‌! 


அருளிப்பாடு (உத்தரவு), கதும (விரைவு), கோயில்‌ (அரண்‌ 
மனை) போன்ற சொல்லாட்சியும்‌, உளளத்தை ஈர்த்து இழுத்‌. 
துச்‌ செல்லும்‌ சிறந்த செறிவு நடையும்‌ சிந்தை கவர்வன. 
இறுதிப்‌ பகுதி பாண்டவர்‌ வைகுந்தம்‌ போகும்‌ “சுவர்க்காரோ- 
கனப்‌ பருவம்‌' இதனை மாவிந்தம்‌ என்பர்‌; வைகுந்தத்தைக்‌. 
குறிக்கும்‌. இதனையும்‌ பெருந்தேவனார்‌ _ தாம்‌ பாடினரா? 
என்று சிலர்‌ ஐயுறுவர்‌. இணைத்துப்‌ பார்க்கும்‌? பாது அவரே 
டாடியது எனத்‌ துணியலாம்‌. 


தமிழிலக்கியத்தில்‌ சங்ககாலத்தவர்‌ இருவர்‌, தொசைநூல்‌ 
கட்குக்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடியவர்‌, பாரத வெண்பா பாடி 
யவர்‌, வீரசோழிய உரைசெய்தவா்‌, திருவள்ளுவமாலையில்‌ 
பாடியவர்‌ என்‌ பெருந்தேவனார்‌ அறுவரைச்‌ சந்திக்கிறோம்‌. 
பாரத வெண்பாப்‌ பாடியவர்‌ மூன்றாம்‌ நந்திவர்மன்‌ (830-50) 
காலத்தவர்‌; காஞ்சியில்‌ வதிந்தவர்‌ எனக்‌ தொண்டை மண்டல 
சதகத்தால்‌ (53) உறுதிப்படுகிறது. இவரே நந்திக்கலம்பகம்‌ 
பாடியவரோ என்று சாசனத்‌ தமிழ்க்கவி .சரிதம்‌ சருதுகிறது. 
இவர்‌ மாலடியார்‌, கலம்பக ஆசிரியர்‌, சிவன்‌ சேவடி பரவுபவார்‌ 
எனக்‌ காட்டி அல்ல எனக்‌ கூறுகிறார்‌ அவ்வை துரைசாமி 
பிள்ளை. பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ வேறு, பாரத 
வெண்பா பாடிய பெருந்தேவனார்‌ வேறு எனக்கா. ௬. 
பிள்ளை, கே. எஸ்‌. சீனிவாசம்‌ பிள்ளை, மு. இராகவையங்‌ . 
கார்‌, அவ்வை துரைசாமி பிள்ளை, மு. அருணாசலம்‌ போன்‌ 
றார்‌ உறுதிப்படுத்துகின்‌ றனர்‌. 


நந்திக்‌ கலம்பகம்‌ : தமிழில்‌ அமைந்த முதல்‌ --முதன்மைக்‌ 
கலம்பகம்‌; இது கொண்டுதான்‌ இலக்கணமே எழுந்தது. பிற்‌ 
காலக்‌ கலம்பகங்களினின்‌ று அமைப்பில்‌ முற்றிலும்‌ வேறுபட்டு 
விளங்குவது. பாட்டுடைத்‌ தலைவன்‌ காலத்திலேயே பிறந்த. 


மது. ௪. விமலானந்தம்‌ 181 


சிறந்த பனுவல்‌. இலக்கிய நலனும்‌ வரலாற்று வளமும்‌ 
ஒருங்கே கொண்டது.: பல்லவர்‌ காலத்தில்‌ புறப்பட்ட 
புத்திலக்கிய வடிவங்களின்‌ முதல்‌ வார்ப்பு. கருத்திற்கேற்ற 
உரு, உணர்வுக்கேற்ற ஓசை, எண்ணத்திற்கேற்ற வண்ண 
நடை, சுவைமிகு சொல்லாட்சி, சொக்க வைக்கும்‌ கற்பனை, 
உள்ளத்தை . அள்ளும்‌ உருக்கம்‌ -- அனைத்தும்‌ சேர்ந்து 
இந்நூலுக்கு முன்னும்‌ பின்னும்‌ இல்லா ஈடு இணையற்ற உயர்‌ 
வினை அளித்துள. நவில்தொறும்‌ நயமும்‌ பயில்‌ தொறும்‌ பரவ 
சமும்‌ பல்கும்‌ பனுவல்‌; பாடல்‌ ஒவ்வொன்றும்‌ கடைந்தெடுத்த 
.முமழுமணி, இதனையோத்த கவிதைச்‌ சிறப்பு மிக்க அருமை 
யான நூல்‌ வேறு எதுவுமில்லை எனலாம்‌. எனவேதான்‌ எத்‌ 
தனையோ சலம்பகங்கள்‌ மண்டியும்‌, இஃதொன்மேற இன்றள 
வும்‌ நின்று நிலவுகிறது; எல்லாராலும்‌ படித்துச்‌ சுவைத்துப்‌ 
பாராட்டப்‌ பெறுகிறது; 


மன்னனையோ மீமாந்தரையோ பாட்டுடைத்‌ தலைவரா 
கக்கொண்டு பல்வகைச்‌ செய்யுள்‌ பயில, அகப்‌ புறப்‌ பொருட்‌ 
கள்‌ அமைய, பலவாய சுவைகள்‌ பொதுள, புறம்‌ முதல்‌ தவம்‌ 
ஈறாக 14 உறுப்புகள்‌ விரவிவர, அத்தாதியாய்‌ அமைவது 
கலம்பகம்‌ (பன்னிரு பாட்டியல்‌-213). இந்நூல்‌ இலக்கணம்‌ 
தோன்றுமுன்‌ இதுவே வழிகாட்டியாக அமைதலின்‌ 13 உறுப்‌ 
புக்களே உள்ளன. இடம்‌ பெற்றுள்ள பாக்கள்‌ 110, தனிப்‌ 
பாடல்கள்‌ பல இதனுட்‌ கலந்துள. மிகைப்‌ பாடலேணும்‌ 
சுவைப்‌ பாக்களே. 


பாட்டுடைத்‌ தலைவன்‌ பல்லவப்‌ பெரு வேந்தன்‌-தெள்‌ 
ளாறு எறிந்த மூன்றாம்‌ நந்திவர்மன்‌ (825-850), இவனைப்‌ 
பண்டிதராலயன்‌ எனப்‌ பரவுகிறது பாரத வெண்பா. கலம்ப 
கத்‌ தோற்றம்‌ பற்றிக்‌ கதை பல கிளைத்துள: நந்திக்குத்‌ தம்‌ 
பியர்‌ பலர்‌, இவன்மீது பகைமை பூண்டு ஒழிக்க முனைந்தனர்‌. 
நேரிடையாகக்‌ கொல்லமுடியாது, புலவன்‌ ஒருவனைக்கொண்டு 
இறுதி பயக்கும்‌ சொற்கள்‌ இடையிடையே மிடைந்துவரக்‌ 
கள்ளார்ந்த கலம்பகம்‌ ஒன்று செய்தனர்‌. அந்தப்புரச்சுவற்றில்‌ 
துளையிட்டு அதன்‌ வழிநூற்பாடல்‌ சிலவற்றை அவன்‌ செவி 
யில்படுமாறு செய்தனர்‌. பாடற்‌ சுவையில்‌ மயங்கிய மன்னன்‌ 
முழுவதும்‌ கேட்க விழைந்தான்‌. மறுநாள்‌ இரவு வீதிவழியே 
சென்றபோது ஒரு தாசி இதே பாடலைப்‌ பாடிக்‌ கொண்‌ 
டிருக்க, (அப்படிச்‌ செய்தவன்‌ தம்பியே) கேட்டுக்‌ கிறு கிறுத்‌ 
துச்‌ சென்ற நந்தி, மறுநாள்‌ அவைக்கு அழைத்துக்‌ கேடக, 
அவள்‌ நூறு பாடலுடையக்‌ கலம்பகத்தில்‌ இது ஒரு பாட்டு; 


182 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கேட்க வேண்டுமேல்‌ இடுகாடு வரை நூறு பந்தர்‌ அமைத்து 
மயானத்தில்‌ சதையின்‌ மீதிருந்து கேட்க வேண்டுமென்‌ 
றாள்‌. அமைச்சர்‌ முதலானோர்‌ தடுத்தும்‌ தமிழ்ச்சுவைத்‌ 
தேரும்‌ தீராக்‌ காதலால்‌ அவ்வாறே செய்தான்‌. ஒவ்வொரு, 
பாடல்‌ பாடவும்‌ பந்தர்‌ எரிந்து சாம்பாலாயிற்று. கடைசியாக, 


வானுறு மதியை அடைந்ததுன்‌ வதனம்‌, 
வையக மடைந்ததுன்‌ கீர்த்தி, 
கானுறு புலியை அடை_த்கதுன்‌ வீரம்‌, 
கற்பகம்‌ அடைந்தவுன்‌ கரங்கள்‌, 
தேனுறு மலராள்‌ அரியிடம்‌ சேர்ந்தாள்‌, 
செந்தழல்‌ புக்கதுன்‌ மேனி; 
யானுமென்‌ கவியும்‌ எவ்விடம்‌ புகுவேம்‌? 
எந்தையே, நந்தி நாயகனே! (18) 


செவிமடுத்த நந்தி இத்துணைச்‌ சிறந்த கவியின்பம்‌ மாந்திய 
பின்‌ இருந்தென்ன? இறந்தென்ன? நிறை வாழ்வு வாழ்ந்து 
விட்டதாக நினைந்து சிதைக்குத்‌ தீமூட்டச்‌ செய்து மாண்‌ 
டான்‌. தம்பியே பாடியதாகவும்‌ கதையுண்டு. இதனை 15 ஆம்‌ 
நூற்‌. படிக்காசுப்‌ புலவரும்‌, 17ஆம்‌ நூற்‌. சிவஞான சுவாமி, 
களும்‌ முறையே, 


“கள்ளாறு செஞ்சொற்‌ கலம்பகமே கொண்டு காயம்‌ விட்ட 
தெள்ளாறை நத்தியேனுந்‌ தொண்டைமான்‌ 
(தொண்டை மண்டல சதகம்‌- 31) 


நந்தி கலம்பகத்தால்‌ மாண்டகதை நாடறியும்‌ 
சுந்தாஞ்‌ சேர்‌ தென்‌ குளத்தூர்ச்‌ சோமேசா! -- சந்ததமும்‌ 
வில்லேர்‌ உழவர்‌ பகைகொளினும்‌ கொள்ளற்க 
சொல்லேர்‌ உழவர்‌ பகை 
(சோமேசர்‌ முதுமொழி வெண்பா) 


கலம்பகத்தால்‌ நந்தி மாண்ட கதை குறிக்கின்றனர்‌. கட்டுக்‌ 
கதையே யாயினும்‌, நந்தியின்‌ கவிப்பித்தும்‌ உயிரினும்‌ உயர்‌ 
வாக மதித்திடும்‌ மாண்பும்‌ தெரிகிறது. 


பிரிவாற்றாமையால்‌ பேதுறும்‌ தலைவியின்‌ வேதனையின்‌ 
வெளிப்பாடு : 


'மங்கையர்கண்‌ புனல்பொழிய, மழைபொழியுங்‌ காலம்‌, 
மாரவேள்‌ சிலை குனிக்க மயில்குனிக்கும்‌ காலம்‌, 

அங்குயிரும்‌ இங்குட லும்‌ ஆனமழைக்‌ காலம்‌ 
அவரொருவர்‌ நாமொருவர்‌ ஆனகொடுங்‌ காலம்‌'. 


மது. ௪. விமலானந்தம்‌ 183 


தண்‌ நிலவும்‌ தகிக்கிறது, எனவே நிந்திக்கின்றாள்‌ : 


“பெண்ணிலா ஊரில்‌ பிறந்தாரைப்‌ போலவரும்‌ 
வெண்ணிலா வே,இந்த வேகம்‌உனக்கு ஆகாதே”, 


துயர்தாள முடியவில்லை. *செந்தழலின்‌ சாற்றைப்‌ பிழிந்து 
செழுஞ்சதச்‌ சந்தனமென்றேோ தடவினார்‌' என அரற்று 
கஇறாள்‌. ஓசை நயம்‌ வாய்ந்த ஓரிடம்‌; ஒலியும்‌ கருத்தும்‌: 
ஒத்திசைக்கின்‌ றன : 


“ஒஓடரிக்கண்‌ மட நல்லீர்‌ ! ஆடாமோ ஊசல்‌ 
உத்தரியப்‌ பட்டாட ஆடாமோ ஊசல்‌” 


உந்தல்‌, உச்சம்‌, ஓச்சல்‌ என ஊஞ்சலின்‌ ஒட்ட த்தை ஒலியால்‌ 
உணர்த்திவிடுகிறார்‌. 


நகைச்சுவை பற்றி நவிலும்‌ போது இடம்பெறும்‌ நய. 
மான பாடல்‌ இதோ : 


ஈட்டு புகழ்‌ நந்திபாண ! நீஎங்‌ கைய தம்‌ 
வீட்டிலிருந்து பாட விடிவளவும்‌ - காட்டிலமும்‌ 
பேயென்‌ றாள்‌ அன்னை, பிறர்‌ தரியென்‌ றார்‌,தோழி' 
நாயென்றாள்‌, நீயென்றேன்‌ நான்‌” 


எள்ளல்‌ இங்கே துள்ளி வருகிறது; நம்‌ உள்ளம்‌ அள்ளிச்‌ செல்‌: 
கிறது. மிடுக்காக சொற்கள்‌ அடுக்கிவருகின்றன. அகப்‌ 
பொருள்தான்‌ இப்படி அள்ளி வீசல்‌ பெற்றதெனில்‌ புறப்‌ 
பொருளும்‌ பல்லவர்‌ கோமானின்‌ போர்ச்‌ செயல்கள்‌ பொலி 
யவே செய்கின்றன. அகப்பாக்கள்‌ நயமுடன்‌ அமைத்தது” 
வியப்பல்ல; புறப்பாக்களும்‌ கவிநயம்‌ கொண்டவை. 14, 15, 
23, 61, பாடல்கள்‌ காண்க. பாண்டியரை வென்ற தெள்‌ 
ளாற்றுப்‌ போரும்‌, இராட்டிரகூடரை வென்ற குருக்‌ 
கோட்டைப்‌ போரும்‌ (16, 35, 84) பலப்படப்‌ பேசப்படு 
கின்றன. 

அவனி நாராயணன்‌, உக்ரம கோபன்‌, கோதந்தி, குவலய: 
மார்த்தாண்டன்‌, குமார மார்த்தாண்டன்‌, தேசபண்டாரி, 
நந்தி போத்தரையன்‌, நந்தி மானோதயன்‌, விக்கிரவர்மன்‌, 
விடேல்‌ வடுகு என்ற சிறப்புப்‌ பெயர்கள்‌ குறிக்கப்‌ பெறு 
கின்றன. இவ்வண்ணம்‌ இக்கலம்பகம்‌ இலக்கியமாகவும்‌ 
வரலாற்றுப்‌ பெட்டகமாகவும்‌ விளங்குகின்றது. 


இதனை யாத்தவர்‌ யாரென அறியுமா றில்லை; குலமகன்‌, 
கொல்லாபுரிச்‌ சந்திரன்‌ எனக்‌ கதைகளில்‌ வருகின்றன. இலக்‌ 


184 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கண வளமையும்‌ இலக்கிய மரபும்‌ புலமையும்‌ அகப்‌ புறமும்‌ 
அறிந்த ஒருவர்‌ என உணரமுடிகிறது. சைவர்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ 
கடலில்‌ நந்திக்‌ கலம்பகம்‌ நன்முத்து - ஆணிமுத்து - நந்தா. 
விளக்கம்‌. 

பெருங்கதை : . இக்காலத்துக்‌ குரியது. “சமணமும்‌ 
தமிழும்‌” பகுதியில்‌ காண்க. மணிவாசகர்‌ நம்மாழ்வார்‌ பற்றித்‌ 
தஇருமுறைகள்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ பகுதியில்‌ பார்க்க. 


சேசமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ : சுந்தரரின்‌ சமகாலத்தவர்‌ 
தோழர்‌. எனவே அவர்‌ “சேரமான்‌ தோழர்‌' என்றழைக்கப்‌ 
படுகிறார்‌. இயற்‌ பெயர்‌ பெருமாக்‌ கோதையார்‌. சேர 
மரபினர்‌. தலைநகர்‌ கொடுங்கோளூர்‌. சேரன்‌ செங்கோற்‌ 
பொறையன்‌ துறவு பூணவே, அரசனின்றி நாடு அமைந்தது. 
அமைச்சர்கள்‌ அரசேற்க வேண்டினர்‌. இளமை முதலே சிவ 
பக்தி மோலிட்டவராதலின்‌, சிவப்பணிக்கு இவ்வரசுப்‌ பணி 
இடையூறாமோ என அஞ்சினர்‌. இறைவர்‌ இசைவு கிட்டவே 
பொறுப்பேற்றார்‌. அனைத்துயிர்களின்‌ எண்ணமும்‌ அறிந்து 
அரசு புரிய விழைந்து ஆண்டவனை வேண்டவே, எவ்வுயுரும்‌ 
பேசுவன புரியும்‌ திறன்‌ பெற்றார்‌. அதனால்‌ 'கழறிற்று 
அறிவார்‌” எனப்பட்டார்‌. சேரமன்னராதலின்‌ சேரமான்‌ 
பெருமாள்‌ எனவும்‌, அடியவர்‌ அதலின்‌ நாயனார்‌ என்றும்‌ 
குறிக்கப்‌ பெறுகிறார்‌. 


திரு நீறு அணிந்தாரிடம்‌ பேரன்பு பூண்டவர்‌. ஒருமுறை 
வண்ணான்‌ ஒருவன்‌ உவர்மண்‌ உடலுடன்‌ தொலைவில்‌ வரக்‌ 
கண்டு, சிவனடியார்‌ எனக்‌ கருதி, யானையை விட்டிறங்கி 
வணங்கினார்‌. அன்றாடம்‌ பூசை செய்து முடிந்ததும்‌ தில்லைக்‌ 
கூத்தனின்‌ சிலம்போசை செவிமடுப்பார்‌. . ஒரு நாள்‌ அவ்‌ 
வோசை கேட்காது போகவே, கவன்று பின்‌ இறையருளால்‌, 
சுந்தரர்‌ பதிகம்‌ பாடுவதே காரணம்‌ என்றறிந்து, அவரைக்‌ 
காணச்‌ சென்றார்‌. அங்கு *பொன்வண்ணத்தந்தா இ” 
பாடினார்‌. ஆரூரர்‌ திருவாரூர்‌ சென்றிடவே அங்கு சென்று 
அவரைத்‌ தரிசித்து உவந்து “திருவாரூர்‌ மும்மணிக்‌ கோவை" 
திருவாய்மலர்ந்தார்‌. இருவரும்‌ தெஞ்சம்‌ ஒன்றிய நண்பர்‌ 
ஆயினர்‌. சுந்தரரும்‌ திருவஞ்சைக்களம்‌ சென்று சேர நண்ப 
ரைக்‌ கண்டு அளவளாலித்‌ திரும்பினார்‌. 


முடிவில்‌ சுந்தரர்‌ இறைவன்‌ அனுப்பிய வெள்ளை யானை 
மீதிவர்ந்து கயிலை சென்‌ றார்‌. செய்தியறிந்த சேரமான்‌ ஐந்‌ 
தெழுத்து மந்திரத்தைத்‌ தன்‌ குதிரையின்‌ செவியில்‌ ஓதிக்‌ 
கயிலை அடைந்தார்‌; “திருக்கயிலாய ஞான உலா” பாடினார்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 185 


கயிலை சென்றதை வைத்தே கொல்லம்‌. அண்டு கணிக்கப்‌ 
பெறுகிறது. இவர்‌ கால முடிவாகிய 825 கொல்லம்‌ ஆண்டின்‌ 
தொடக்கம்‌. இவர்‌ பாடிய மூன்றும்‌ 11 ஆம்‌ திருமுறையில்‌ 
இடம்‌ பெறுகின்‌ றன. 


அந்தாதி : 100 கட்டளைக்‌ கலித்துறைகள்‌. சிவன்‌ 
சேவடி மறவாப்‌ பற்றும்‌ தொண்டும்‌ சிதறிக்‌ கிடக்கின்றன. 
“தன்னைக்‌ கண்ட என்‌ வண்ணம்‌ எவ்வண்ணம்‌ அவ்வண்ண 
மாகிய ஈசனுக்குப்‌ பொன்வண்ணம்‌ எவ்வண்ணம்‌ அவ்வண்‌ 
ணம்‌ மேனி பொலிந்து இலங்கும்‌' என்கிறார்‌. 


“பொய்யா நரம்புகினும்‌, துறக்கம்‌ பு௫னும்‌, புக்கிங்கு 
உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பறப்பஎன்று 
நையா விளியினும்‌, நானிலம்‌ ஆளினும்‌, நான்மறைசேர்‌ 
மையார்‌ மிடற்றின்‌ அடிமற வா வரம்‌ வேண்டுவனே ! 


“சிந்தனை செய்ய மன ம்‌அமைத்தேன்‌, 
செப்ப நாவமைத்‌ தேன்‌, 
வந்தனை செய்யத்‌ தலையமைக்‌ தேன்‌, 
தொழக்‌ கையமைக்‌ தேன்‌, 
பந்தனை செய்வதற்கு அன்பமைத்‌ தேன்‌, 
மெய்‌ அரும்பவைக்‌ தேன்‌, 
வெந்த வெண்ணீறு அணிஈசற்கு 
இவையான்‌ விதித்தனவே' (92) 


பின்னை அந்தாதிகட்கு முன்னோ டியாக அமைந்துமுறைப்‌ 
படுத்தும்‌ நிறையது இந்‌ நூல்‌. 


கோவை : அகப்பொருள்‌ அமைதிய து; 30 பாக்கள்‌ 
கொண்டது. பிரிவாற்றாது உறங்காது உளையும்போது புள்‌ 
ளோசை கேட்டுப்‌ புலம்புவது பாரீர்‌ :- 


ஊரெல்லாம்‌ துஞ்ச உலகெலாம்‌ நள்‌ ளென்று 
பாரெல்லாம்‌ பாடவிந்த பாயிருட்கண்‌ -- சீருலாம்‌ 
மாந்துறைவாய்‌ ஈசன்‌ மணி நீர்‌ மறைக்‌ காட்டுப்‌ 
பூந்துறைவாய்‌ மேய்ந்துறங்கா புள்‌ (26) 


உலா: “ஆதி உலா', “உலாப்‌ புறம்‌” எனப்படும்‌. தமிழில்‌ 
தோன்றிய முதல்‌ உலா இதுவே; பிற்கால உலாக்களுக்கெல்‌ 
லாம்‌ வழி காட்டி, 894 அடிகள்‌ கலிவெண்பாவால்‌ ஆகியது. 
புதுவகை வெண்பாவை இவர்‌ புகுத்தியுள்ளமை புரிந்து 
போற்றத்‌ தக்கது. அதுபோன்றே உலா எனும்‌ புது வடி 
வினைப்‌ படைத்த பெருமையர்‌; அதனையும்‌ சமயப்‌ பனு 


1.86 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வலுக்குப்‌ பயன்படுத்திய அருமையர்‌. செம்மாந்த நடையது. 
உலாப்‌ போந்து காட்சி தருமாறு தேவர்கள்‌ வேண்டவே, 
கோலம்‌ புனைந்து உலா வர, பேதை முதல்‌ பேரிளம்‌ பெண்‌ 
ஈறாகப்‌ பெண்டிர்‌ அவனைக்‌ கண்டு பேதுறுவதாகப்‌ பாடப்‌ 
படுகிறது. உலாக்‌ கண்ட பெண்களின்‌ உளநிலை, உள்ளு 
ணர்வு, செயற்பாடு இவையே பாடற்‌ பொருள்‌. ஒப்பனை 
மாட்சியும்‌ உலாவரு காட்சியும்‌ உவட்டாமல்‌ இனிக்கின்‌ றன. 


பெண்ணொருத்தி பேசுகிறாள்‌ கேளுங்கள்‌ : 


“கண்ண வனை அல்லாது காணா, செவியவன (து) 

எண்ணருஞ்சீர்‌ அல்லது இசைகேளா - அண்ணல்‌ 

கழலடி அல்லது கைதொழா, அஃதான்று 

அழல்‌ அங்கைக்‌ கொண்டான்‌ மாட்டன்பு”. 
ஞான உலாவே ஆயினும்‌, பெண்களின்‌ விரிவான வருணனை 
வரம்பு கடந்து செல்வதாகவே படுகிறது. மொத்தத்தில்‌ 
மூன்று நூல்களானும்‌ புத்திலக்கியம்‌ படைத்துப்‌ புது நெறி 
காட்டியுள்ளார்‌ எனத்‌ தயங்காது கூறலாம்‌. முற்கால இலக்‌ 
கியச்சாயலும்‌ பிற்காலப்‌ பிரபந்தப்‌ பாங்கும்‌ காணும்‌ வகையில்‌ 
திருப்பு முனையாகத்‌ திகழ்கிறது. சிந்தாமணி, வளையாபதி 
பற்றிச்‌ “சமணமும்‌, தமிழும்‌'' எனும்‌ பகுதியில்‌ காண்க. 
திவாகரம்‌ பற்றி நிகண்டுகள்‌ பகுதி நோக்குக. 


மசாழர்‌ காலம்‌ (875-1250.) 


9 ஆம்‌ நூற்‌ பிற்பகுதியில்‌ பல்லவர்‌ வலி குன்றவே அவரின்‌ 
கீழ்ச்‌ சிற்றரசராய்த்‌ திறைதந்து வந்த சோழர்‌ தனியாட்சி நிறு 
வினர்‌. விஜயாலயன்‌ தஞ்சாவூரைக்‌ கைப்பற்றி சோழராட்சிுக்கு 
வித்திட்டான்‌. அவன்‌ மகன்‌ ஆதித்தன்‌ பிற நாடுகளையெல்‌ 
லாம்‌ பல்லவர்களிட மிருந்து பற்றினான்‌; அவன்‌ மகன்‌ பராந்தக 
சோழன்‌ பாண்டியருடன்‌ போரிட்டுப்‌ பாண்டி நாட்டை அடிப்‌ 
படுத்தினான்‌. விஜயாலயன்‌ தொடங்கி மூன்றாம்‌ இராசேந்‌ 
திரன்‌ (1246 -79) வரை சோழப்‌ பேரரசு செங்கோலோச்சியது. 
இவனுக்கு மகப்பேறு இன்மையால்‌ இவன்‌ மறைந்ததும்‌, திறை 
செலுத்தி அடங்கியிருந்த முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தர 
பாண்டியன்‌ (1251-71) சோணாட்டைக்‌ கைப்பற்றிப்‌ பாண்‌ 
டிய அரசு நிறுவினான்‌. இந்த 400 ஆண்டு கால கட்டமே 
சோழர்‌ காலம்‌. 


முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ தொடங்கி 
முதல்‌ மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ வரை (1268-1310) 
பாண்டியரசு புகழோடு பொலிந்தது. குலசேகரன்‌ பிள்ளைகள்‌ 
இருவர்‌. பட்டத்தரசியின்‌ மகன்‌ சுந்தரபாண்டியன்‌; காமக்‌ 
கிழத்தியின்‌ மகன்‌ வீரபாண்டியன்‌. அரசுக்குரிய மூத்தவனை 
விடுத்து இளையனான வீரபாண்டி யனுக்கு 1296 ல்‌ இளவரசுப்‌ 
பட்டம்‌ சூட்டினான்‌. சீற்றமுற்ற சுந்தரபாண்டியன்‌ 1310ல்‌ 
தந்தையைக்‌ கொன்று முடி சூடினான்‌. மூண்ட போரில்‌ வீர 
பாண்டியனிடம்‌ தோற்று, தில்லியாண்ட அலாவுதன்‌ கில்ஜி 
யின்‌ படைத்‌ தலைவனாய்த்‌ தென்னகம்‌ போந்த மாலிக்‌ 
காபூரின்‌ துணை நாட, அவன்‌ இருவரையும்‌ ஏய்த்து 1311ல்‌ 
கொள்ளையடித்த த்திரும்பினான்‌. எனவே இக்காலகட்டத்தில்‌ 
ஓரளவு பாண்டியராட்சியும்‌ நிலவியது. 


இக்கால எல்லையைக்‌ “காப்பிய காலம்‌' என்‌ றழைக்கலாம்‌.. 
நூற்றாண்டு வாரியாக நோக்குவாம்‌: 


188 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


10 ஆம்‌ நூற்றாண்டு 


ஒரு நோக்கு : இலக்கியத்‌ துறையில்‌ எல்லாச்‌ சிறப்பும்‌ 
கொண்டு விளங்குவது. இறையனார்‌ களவியல்‌ எழுத்துரு 
பெற்றதும்‌, முதன்‌ முதல்‌ உரைகள்‌ உருவான பெருமையும்‌, 
சைவம்‌ செங்கோலோச்சிய கால கட்டமும்‌, கல்வெட்டுகள்‌ 
கிளைத்த வேளையும்‌ ஆகும்‌. பின்‌ நூற்றாண்டுகள்‌ போலே 
புராணங்களோ, தனித்ததொரு சமயத்துவம்‌ பறை சாற்றும்‌ 
, பனுவல்களேர எழாத காலம்‌. இசைத்தமிழ்‌ எழுச்சியுற்ற 
நூற்றாண்டு. தேவாரத்தில்‌ காணப்படாத “சாளர பாணி 
எனும்‌ பண்‌ திருவிசைப்பாவில்‌ இடம்‌ பெற்றது. வைணவ 
இலக்கியம்‌ ஏதும்‌ எழா நிலை. 


சென்ற நூற்றாண்டில்‌ பல்லவ பாண்டிய சோழர்‌— 
மூவாட்சி நிலவியது. முன்னவர்‌ இருவர்‌ அடங்கி ஒடுங்கவே 
சோழப்‌ பேரரசே தனியாட்சி செலுத்தியது முதலாம்‌ பராந்த 
கன்‌ முதல்‌ முதல்‌ இராசராசன்‌ வரை. கல்வெட்டு -மெய்க்கர்‌ த்தி 
மேனிலையுற்று வரலாற்றுக்கு ஊற்றம்‌ தந்தன. 


சைவத்தில்‌ 9 ஆம்‌ திருமுறை ஐந்தும்‌ (நக்கீர, கபில, பரண, 
கல்லாட தேவரும்‌ பட்டினத்தாரும்‌) வைணவத்தில்‌ ஆளவந்‌ 
தாரும்‌, சமணத்தில்‌ சூளாமணி, நீலகேசி; பெளத்தத்தில்‌ 
குண்டல கேசீயும்‌; பிங்கல நிகண்டு, மணக்குடவர்‌ உரை, 
களவியலுரை, நூலுருவில்‌ இல்லாது சிராப்‌ பள்ளி மலைக்‌ 
கோட்டையில்‌ கல்வெட்டுருவில்‌ அமைந்த ஒரே பிரபந்தம்‌ 
திருச்சிராமலை யந்தாதியும்‌ பன்னிரு பாட்டியலும்‌ குறிப்‌ 
பிட த்தக்கன. 


பன்னிரு பாட்டியல்‌ : பன்னிருபடலம்‌ வேறு; அது புறப்‌ 
பொருள்‌ வெண்பா மாலைக்கு மூலம்‌. அகத்தியர்‌ மாணவர்‌ 
பன்னிருவர்‌ பாடியது. பாடியோர்‌ பன்னிருவர்‌ என்பதால்‌ 
அப்பெயர்‌ பெற்றது. இதில்‌ தொல்காப்பியர்‌ வெட்‌சப்படலம்‌ 
பாடியுள்ளார்‌ என்பர்‌. புறப்‌ பொருள்‌ இலக்கணம்‌. 


ஆனால்‌ இது பாட்டியல்‌ பற்றியது: பன்னிரு பொருத்தம்‌ 
கூறும்‌ பாடற்‌ பொருள்‌ எண்ணிக்கையால்‌ பெயர்‌ பெறுவது. 
பாட்டியல்‌ என்பது பிற்காலத்தில்‌ பிறந்த பிரிவு. தொல்காப்‌ 
பியர்‌ இதனை எண்வகை வனப்பினுள்‌ சுட்டியுள்ளார்‌. அவரது 
செய்யுளியலின்‌ ஒரு பிரிவின்‌ பெருக்கமே பாட்டியல்‌ என்பது. 
பத்துப்‌ பொருத்தத்தோடு கன்னல்‌” புள்‌' இரண்டையும்‌ 
சேர்த்துப்‌ பன்னிரண்டு பகர்கிறது. 


மது. ௪. விமலானத்தம்‌ 189 


மூன்று இயல்கள்‌ கொண்டுளது. மொத்த பாக்கள்‌ 360. 
எழுத்தியல்‌ பிறப்பு, வருணம்‌, கதி, உண்டி, பால்‌, கானம்‌, 
கன்னல்‌, புள்‌, நாள்‌ என 9 பொருத்தங்களை 96 நூற்பாக்‌ 
களிலும்‌; சொல்லியல்‌ சீர்க்கணம்‌, மங்கலம்‌, சொல்‌ என்ற 4 
பொருத்தங்களை 59 நூற்பாக்களிலும்‌ கூற 12 பொருத்தங்‌ 
களைப்‌ பகர்கின்றது. இனவியல்‌ பா, பாவினம்‌ என்று பிரபந்த 
இலக்கணம்‌ 205 சூத்திரங்களில்‌ இயம்புகிறது; 74 பிரபந்தம்‌. 
பற்றியே குறிப்பிடுகிறது. சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ உலா 
தான்‌ (17 ஆம்‌ நூற்றாண்டு) முதன்‌ முதல்‌96 என்று குறிப்‌ 
பிடுகிறது. கீழ்க்‌ கணக்கு மேற்கணக்கு: இலக்கணங்கள்‌ இதிலே 
தான்‌ (3844.48) காணக்கிடக்கின்றன. பெண்ணுக்கு எழுவகைப்‌ 
பருவம்‌ இயம்புவது போன்றே ஆணுக்கும்‌ பாலன்‌; மீளி மற 
வோன்‌, திறலோன்‌, காளை, விடலை, முதுமகன்‌ என 7பருவம்‌ 
இயம்புகிறது! 700 யானைகளைக்‌ கொன்ற வீரன்‌ மீது பரணி 
பாடலாம்‌என்கிறது. சிறப்பில்லாத -வழக்கில்‌ இல்லாத சாத 
கம்‌, ஒலியந்தாதி, பல்சந்த மாலை, யானைத்‌ தொழில்‌ போன்ற 
பிரபந்தம்‌ பற்றியும்‌ பேசுகிறது. மெய்க்‌ கீர்த்தி (318-14) பற்றி 
மேம்படப்‌ பேசுகிறது. இது கொண்டு இதன்‌ காலம்‌ 10 நூற்‌ 
பிற்பகுதி எனத்‌ தெளியலாம்‌. 

இதன்‌ கண்‌ இடம்‌ பெற்ற ஆசிரியர்கள்‌: அகத்தியர்‌, அவி 
நயனார்‌, இந்திரகாளியார்‌, கபிலர்‌, கல்லாடர்‌, கோவூர்‌ 
- கிழார்‌, சத்தலையார்‌, செயிற்றியனார்‌, சேந்தம்‌ பூதனார்‌, 
நற்றத்தனார்‌, பரணர்‌, பல்காயனார்‌, பெருங்குன்றூர்‌ கிழார்‌, 
பொய்கையார்‌, மாபூதனார்‌ என 15 பேர்‌ இவர்கள்‌ சங்கப்‌ 
புலவர்களா? அல்லது அவர்கள்‌ பெயர்‌ கொண்ட பிற்காலத்த 
வரா? இது தொகுப்பு நூல்‌ எனத்‌ தெரிகிறது. ரா, ராகவையங்‌ 
கார்‌-மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்க வாயிலாக முதன்‌ முதல்‌ 1904 ல்‌ 
பதிப்பித்துள்ளார்‌. 

- பெரும்‌ பொருள்‌ விளக்கம்‌: “பெரும்‌ பொருள்‌” என்றும்‌ 
கூறப்‌ பெறும்‌. தொல்‌- புறத்திணைக்கு விளக்கமாக அமைந்த 
வழி நூல்போல்‌ உளது. அடியார்க்கு நல்லார்‌ உரை, நச்சினார்க்‌ 
இனியர்‌ உரை, புறத்திரட்டு, யாப்பருங்கல விருத்தி நான்‌ 
கிலுமாக 120 பாடல்கள்‌ மட்டும்‌ டைத்துள. அனைத்தும்‌ 
வெண்பாக்கள்‌. விளக்கம்‌ விரிவாகவும்‌ வெண்பாக்கள்‌ அழ 
காகவும்‌ உள. 11 ஆம்‌ நூற்றாண்டு யாப்பருங்கல விருத்தி 
இதன்‌ பாடல்‌ ஒன்றினை எடுத்தாள்வதால்‌ அதற்கு முந்தையது 
என்பது தெளிவாகிறது. புறத்திரட்டே இதன்‌ பெயரைக்‌ குறிப்‌ 
பிடுகிறது. புகாரும்‌ காவிரியும்‌ சோழரும்‌ புகழ்‌ பெறுகின்‌ றனர்‌. 
சான்றாக ஒரு பாட்டு: பீஷ்மரின்‌ பிரமசரிய விரதம்‌ பேசுகிறது: 


190 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


“இளையர்‌ முதியர்‌ எனவிருபால்‌ பற்றி 

விளையும்‌ அறிவென்ன வேண்டா- இளையனாய்த்‌ 
தன்‌ தாதை காமம்‌ நுகர்தற்குத்‌ தான்‌ காமம்‌ 
ஒன்றாது நீத்தான்‌ உளன்‌.” 


அசிரியர்‌ பெயர்‌ தெரிய இல்லை. சோணாட்டவர்‌, சைவர்‌ 


எனத்‌ தெரிகிறது. இந்த அழகிய நூல்‌ முழுவதும்‌ அகப்பட 
வில்லையே! 


இலக்கண நூல்களின்‌ வரலாற்றை--வளர்ச்சியை நோக்கும்‌ 
போது 9ஆம்‌ நூற்‌. அகப்பொருளுக்குத்‌ தமிழ்நெறி விளக்கமும்‌, 
புறப்‌ பொருளுக்கு வெண்பாமாலையும்‌ எழுந்தது போல, 
இந்த நூற்றாண்டில்‌ அகம்‌ பற்றிய இறையனார்‌ அகப்‌ பொரு 
ளுரை எழுத்துரு பெற்றது ; புறம்‌ பற்றிய பெரும்‌ பொருள்‌ 
விளக்கம்‌ எழுதப்‌ பெற்றது எனக்‌ கூறமுடிறெது. 


இறையனார்‌ களவியலுரை : இதுவே கிடைக்கிற உரை 
களில்‌ காலத்தால்‌ முந்திய உரை; முதல்‌ உரைநடை நூல்‌. 
7,8 நூற்றாண்டில்‌ எழுந்த உரை. பல தலைமுறைகள்‌ வாய்‌ 
மொழியாகவே வழங்கி இந்த நூற்றாண்டில்‌ எழுத்துரு பெற்‌ 
றது. “மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌ தம்‌ 
மகனார்‌ ரங்‌ கொற்றனார்க்கு உரைத்தார்‌ ; அவர்‌ தேனூர்‌ 
கிழார்க்கு உரைத்தார்‌ ; அவர்‌ செல்வத்தாசிரியர்‌ பெருஞ்சுவ 
னார்க்கு உரைத்தார்‌; அவர்‌ மணலூராசிரியர்‌ புளியங்காய்ப்‌ 
பெருஞ்சேந்தனார்க்கு உரைத்தார்‌ ; அவர்‌ செல்லூராசிரியர்‌ 
ஆண்டைப்‌ பெருங்குமரனார்க்கு உரைத்தார்‌ ; அவர்‌ திருக்‌ 
குன்‌ றத்தாசிரியர்க்கு உரைத்தார்‌ ; அவர்‌ மாதளவனார்‌ இள 
நாகனார்க்கு உரைத்தார்‌ ; அவர்‌ முசிறியாசரிரியர்‌ நீலகண்ட 
னார்க்கு உரைத்தார்‌ ) எனவே இப்போதுள்ள உரை ஒன்பதாம்‌ 
தலைமுறையினரான நீலகண்டனாரால்‌ எழுதி வைக்கப்‌ பெற்‌ 
றது எனலாம்‌.” எழுதி வைத்தவர்‌ இவராயினும்‌ உரைசெய்தவர்‌ 
நக்கீரரே என வழங்கப்பட்டு வருகிறது என்றாலும்‌ சில 
குறைந்தும்‌ சில கூடியும்‌ இருக்கும்‌--காலவெள்ள த்தில்‌ ! 


கே. எஸ்‌. சீனிவாசப்பிள்ளை ஊர்‌ பெயர்‌ தெரியாத ஒருவ 
ரால்‌ எழுதப்பட்ட உரை என்கிறார்‌. வேறு சிலர்‌, தம்புகழ்‌ 
நிற்க வேண்டுமென்று நக்கீரர்‌ என்‌ ற புனைபெயரில்‌ வேறொரு 
வர்‌ எழுதியிருக்கலாம்‌ என்கின்‌ றனர்‌. ஆனால்‌ அடியார்க்கு 
நல்லார்‌, பேராசிரியர்‌ போன்றார்‌ நக்கரரே என இயம்புகின்ற 
னர்‌. சங்க நக்ரேர்‌ அல்லர்‌. அப்பெயர்‌ கொண்ட ஒருவரே, 
இவ்வுரை வெறும்‌ பொருள்‌ உரையாக பட்டும்‌ அமையாது, 


மது .ச. விமலானந்தம்‌ 191 


வரலாற்று உரையாகவும்‌ விளங்குகிறது. முச்சங்சும்‌ பற்றி 
விரிவாக விளம்பும்‌ முதல்‌ உரை இதுவே. உரையின்‌ நடை கவி 
நடை ; எதுகை மோனை இணைந்து இனிமை ததும்ப இயலு 
கின்றது. சிற்றின்பம்‌ பேரின்‌ பத்தின்‌ முதற்படி என்ற போக்‌ 
கில்‌, சிற்றின்பத்தில்‌ பேரின்பத்தைப்‌ பிணைத்து உரை ஓடுனெ 
றது. உரையின்‌ உயர்வு உணர்த்த நாற்பத்தொன்பதின்மரின்‌ 
உரைகளைத்‌ தேர்ந்துதெளிய ஐந்துவயது மூங்கைப்‌ பிள்ளை 
யாம்‌ (உப்புரிக்குடிக்கிமான்‌ மகன்‌) உருத்திரசன்‌ மன்‌ நடுவராக 
அமர்ந்து நக்கீரர்‌ உரைகேட்டு சொல்தோறும்‌ கண்ணீர்‌ மல்கி 
மெய்சிலிர்த்தார்‌; இதனையே மெய்யுரை--மேன்மையுரையாகக்‌ 
கொண்ட கதை கூறப்படுகிறது. நூலினும்‌ உரையே மிகவும்‌ 
சிறப்பித்துப்‌ போற்றப்பெறுகிறது. 


இவ்வுரையுள்‌ 7-8ஆம்‌ நூற்‌. பாண்டிக்‌ கோவை செய்யுள்‌ 
மேற்கோளாகக்‌ காட்டப்‌ பெறுவதால்‌, இந்நூல்‌ 9 கடைசி 10 
தொடக்கத்தில்‌ தோன்றியதாகலாம்‌. மூன்று பதிப்புக்கள்‌ 
குறிப்பிடத்தக்கன : ச. வை. தாமோதரம்‌ பிள்ளை 1883; 
பவானந்தம்பிள்ளை 1916 ; கா. நமசிவாயமுதலியார்‌. 


தரல்‌: அகப்பொருள்‌ இலக்கணம்‌ இயம்புவது. இறையனார்‌ 
இயற்றியது, களவினை மிகுத்துக்‌ கூறுவது ஆதலால்‌ இறைய 
னார்‌ அகப்பொருள்‌, இறையனார்‌ களவியல்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றது. பொருளதிகாரம்‌ எனவும்படும்‌. கடைச்சங்கப்‌ புலவர்‌ 
இறையனார்‌ இயற்றியதாகலாம்‌; குறுந்தொகை கொங்குதேர்‌ 
வாழ்க்கை பாடிய இறையனாரே இவராசலாம்‌. யாப்பருங்கலத்‌ 
தின்‌ சுருக்கமாகக்‌ காரிகை அமைவதுபோலே, தொல்‌--பொருள 
திகார த்தின்‌ சுருக்கமாக இயற்றப்பட்டதோ எனத்‌ தோன்றுகி 
றது. இதன்‌ காலம்‌ கி.பி. அல்லது கி.மு. முதல்‌ நூற்‌. 


களவியல்‌ 34, கற்பியல்‌ 27 என இருபிரிவில்‌ 60 நூற்பாக்‌ 
கள்‌ உள. அனைத்தும்‌, ஒரிரு வரிகளில்‌ அமைகின்றன. 9வது 
நூற்பா மட்டும்‌ 10 வரி கொண்டுளது. செறிவு, எளிமை, 
திட்பநுட்பம்‌ கெரண்டு கற்கண்டுபோலே ரத்தினச்‌ சுருக்கமாக 
உள. சங்க இலக்கியம்‌ கொண்டு நூல்‌ செய்தமை தெரிகிறது. 
சொல்முறை சங்கப்‌ பாங்கில்‌ செல்கிறது. தொல்காப்பியம்‌ 
சொல்லாதவற்றையும்‌ அதற்கு மாறானவற்றையும்‌ கூறு 
தின்றது. தொல்‌. சூத்திரங்களை அப்படியே எடுத்து இணைத்‌ 
தும்‌ உள்ளார்‌. 7, 17, 18; 43 ; 54, 59 நூற்பாக்கள்‌, முறையே 
தொல்காப்பிய களவியல்‌ 127, 133, 130; கற்பியல்‌ 187 ; 
வேற்றுமை 174, 114 நூற்பாக்களாகவே உள்ளமை உணர்க. 


192 தமிழ்‌ இலக்கிய வரலாறு: 


அன்பின்‌ ஐந்திணைக்‌ களவெனப்‌ படுவது 
அன்பின்‌ அருமறை மன்றல்‌ எட்டனுள்‌ 
கந்தர்வ வழக்கம்‌ என்மனார்‌ புலவர்‌ 


'என்ப' “என்மனார்‌ என வருதல்‌ கொண்டு இதற்கு முன்னம்‌. 
தொல்காப்பியம்‌ தவிர வேறு பொருளிலக்கணப்‌ பனுவல்கள்‌ 
இருந்தமை தெரியவருகிறது. அன்பு பற்றிய அரிய நூற்பா 
இதோ : 
சாவிற்‌ சாதல்‌, நோவின்‌ நோதல்‌, 
எண்பொருள்‌ கொடுத்தல்‌, நன்கினிது மொழிதல்‌, 
புணர்வுநனி வேட்டல்‌, பிரிவுநனி இரங்கல்‌. 


உரையின்‌ தோற்றத்திற்கு உருத்திரசன்மன்‌ கதை உலவுவது 
போலே, நூலின்‌ தோற்றத்திற்கும்‌ ஒருகதை வழங்குகிறது. 
“அக்காலத்துப்‌ பாண்டியநாடு பன்னீரியாண்டு வற்கடஞ்‌ சென்‌ 
றது. செல்லவே, பசி கடுகுதலும்‌, அரசன்‌ சட்டரை யெல்‌ 
லாம்‌ கூவி, வம்மின்‌, யான்‌ உங்களைப்‌ புரந்தரகில்லேன்‌ ; என்‌ 
தேயம்‌ பெரிதும்‌ வருந்துகில்‌ றது. நீயிர்‌ நுமக்கு அறிந்தவாறு 
புக்கு, நாடு நாடாயின ஞான்று என்னை யுள்ளி வம்மின்‌” என்‌ 
றான்‌, என, அரசனைவிட்டு எல்லாரும்‌ போயின பின்றை, 
கணக்கின்‌ றிப்‌ பன்னீரியாண்டு கழிந்தது. கழிந்த பின்னர்‌ நாடு 
மலிய மழை பெய்தது. பெய்த பின்னர்‌ அரசன்‌, 'இனி நாடு 
நாடாயிற்றாகலின்‌, நூல்‌ வல்லாரைக்‌ கொணர்க” என்று 
எல்லாப்‌ பக்கமும்‌ அட்‌ போக்க, எழுத்த திகாரமும்‌ 
சொல்லதிகாரமும்‌ யாப்பதிகாரமும்‌ வல்லாரைச்‌ தலைப்பட்டுக்‌ 
கொணர்ந்து, 'பொருளதிகாரம்‌ வல்லாரை எங்கும்‌-தலைப்‌ 
பட்டிலேம்‌' என்று வந்தார்‌. வர, அரசனும்‌ புடைபடக்‌ 
கவன்று, “என்னை : எழுத்தும்‌ சொல்லும்‌ யாப்பும்‌ ஆராய்வது 
பொருளதிகாரத்தின்‌ பொருட்டன்றே ? பொருளதிகாரம்‌ 
பெறேமேயெனின்‌, இவை பெற்றும்‌ பெற்றிலேம்‌ எனச்‌ 
சொல்லா நிற்ப, மதுரை ஆலவாயில்‌ அழல்நிறக்‌ கடவுள்‌ 
சிந்திப்பான்‌ ; “என்னை பாவம்‌ ! அரசாக்குக்‌ கவர்ச்சி பெரிதா 
யிற்று; அதுதானும்‌ ஞானத்திடையதாகலான்‌, யாம்‌ அத 
னைத்‌ தீர்க்கப்பாலம்‌” என்று இவ்வறுபது சூத்திரம்‌ செய்து 
மூன்று செப்பிதழகத்து எழுதிப்‌ பீட த்தின்‌ கம்‌ இட்டனன்‌.” 
இங்கே அறிஞர்‌ மயிலை. சீனி. வேங்கடசாமி அவர்கள்‌ 
கூறும்‌ தடை விடைளைக்‌ தருவது தகும்‌: 'பொருளிலக்கண நூல்‌ 
இல்லை என்பது அல்ல இங்கே பிரச்சனை. அதுற்கு உண்மைப்‌ 
பொருள்‌ உரைக்க வல்லார்‌ இலர்‌ என்பதே அரசன்‌ ஏக்கம்‌. 
அங்ஙனமாயின்‌ அவ்வேக்கம்‌ தீர்க்க பொருளதிகாரம்‌ வல்ல 


மது. ௪. விமலானத்தம்‌ 192 


ஒருவரையோ 'அல்லது அதற்குச்‌ சிறந்த உரை ஒன்றோ: இறை 
வன்‌ அளித்திருக்க (வேண்டும்‌. அங்ஙவனமில்லாது தொல்காப்பி: 
யத்தை விடுத்து இன்னொரு நூலினை அளிப்பானேன்‌ 2 
தொல்காப்பிய அகப்பொருள்‌ உலக இயல்பினைப்‌ பெரிதும்‌ 
ஒட்டிக்‌ காதல்‌ ஒழுக்கத்தைக்‌ கூறுவது. இறையனார்‌ அகப்‌: 
பொருளோ, உலகியல்‌ அல்லாத ஒன்றைப்‌ புலனெறி வழக்காகப்‌- 
புனைந்து கூறுவது. இதனைத்‌ தொல்‌. அகத்திணை 2, 52 நச்சர்‌ 
உரையும்‌, களவியல்‌ 15, 31, 32, 39, 60 உரையானும்‌ 
உணரலாம்‌. 
இ.பி. 5,6ஆம்‌ நூற்றாண்டில்‌ பக்தி இயக்கம்‌ என்னும்‌ 
'அன்பு நெறி புதுவதாகத்‌ தோன்றிய பின்னர்‌, கடவுளையும்‌. 
உயிரையும்‌ தலைவன்‌ தலைவி பாவமாக அமைத்து, அகப்‌ 
பொருட்டுறையமைந்த தோத்திரப்‌ பாக்களைப்‌ பாடத்‌. 
தொடங்கினார்கள்‌ என்பதும்‌, இவ்வாறு அகப்பொருளுக்குப்‌ 
பேரின்பப்‌ பொருள்‌ கற்பித்துப்‌ புதிதாக இயற்றப்படும்‌ 
தோத்திரப்‌ பாக்களுக்கு ஓர்‌ இலக்கண நரல்‌ பிரமாண நூலாக 
வேண்டியிருந்தபடியால்‌, இக்களவியல்‌ நரல்‌ இயற்றப்பட்டது 
என்பதும்‌ ; தொல்‌--அகப்பொருள்‌ உலகியலைமட்டும்‌ கூறுவ 
தென்பது தொல்லாசிரியர்‌ கொள்கையாக இருந்தபடியாலும்‌, 
அக்கொள்கைப்‌ படியே சங்க காலப்‌ புலவர்கள்‌ உலகியலை 
யொட்டியே அகப்‌ பொருட்‌ செய்யுள்களைப்‌ பாடிச்‌ சென்ற 
படியாலும்‌ தொல்‌--அகப்பொருளுக்கு ஞானபரமான புதிய: 
பொருள்‌ கற்பிக்க முடியாமல்‌, இப்புதிய இறையனார்‌ அகப்‌ 
பொருளை இயற்ற வேண்டிய கட்டாயம்‌ ஏற்பட்டது என்ப. 
தும்‌ ; புதிதாக அமைத்துக்‌ கொள்ளப்பட்ட களவியல்‌ நூலினை 
முதனூல்‌ எனச்‌ சொல்வான்‌ வேண்டி, இறையனாராகிய: 
பெருமானடிகளால்‌ இயற்றப்பட்டதென்றும்‌, இதனை அனை 
வரும்‌ உடன்படுவான்‌ வேண்டி கடைச்‌ சங்கப்‌ புலவரால்‌,. 
உக்கிரப்‌ பெருவழுதி அவைக்கள த்தில்‌, முருகக்‌ கடவுளின்‌ அவ 
தாரமாகிய உருத்திரசன்மர்‌ முன்னிலையில்‌ ஆராயப்பட்டு 
ஒப்புக்கொள்ளப்பட்டதென்றும்‌ கதை கற்பித்துக்‌ கொண்ட 
னர்‌ என்பதும்‌' என்று முடிக்கிறார்‌. 
களவியல்‌ கற்றலின்‌ பயன்‌ : உரைகாரர்‌ உரைக்குமாறு : 
“இனிப்பயன்‌! என்பது இது கற்க இன்னது பயக்கும்‌ என்பது... 
என்பயக்குமோ இது கற்கவெனின்‌ வீடு பேறு பயக்கும்‌ என்பது, 
களவியலைக்‌ கற்பதன்‌ பயன்‌ ஞானமும்‌, அதனால்‌ வீடுபேறும்‌ 
என்பது தெளிவாகிறது. எனவேதான்‌ உரையாசிரியரும்‌ 
சிற்றின்பத்தில்‌ பேரின்பத்தை இணைத்து உரை வரைகின்றார்‌.. 
த.இ.- 14 


194 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


களவியற்‌ காரிகை: நூற்பாவால்‌ ஆன யாப்பருங்‌ கலத்‌ 
இ ற்குக்‌ கட்டளைக்‌ -கலித்துறையால்‌ : ஆன யாப்பருங்கலக்‌ 
காரிகை அமைந்தது போல, இந்த இறையனார்‌ களவியலுக்கு 
ஒரு காரிகை உளது. இது பலருக்கும்‌ தெரியாது ! இதன்படி 
ஆழ்வார்‌ திருநகரி- மலையப்ப பிள்ளை எனும்‌ -கவிராயரிட 
மிருந்து பெற்று நாதமுனிப்‌ பிள்ளை 1920 காகிதத்தில்‌ பிரதி 
யெடுக்கப்‌ பெற்ற சுவடி அரசு தொன்னூல்‌ நிலையத்தில்‌ 
உளது. “இறையனார்‌ அகப்‌ பொருள்‌ விளக்கம்‌' என்று பெயரி 
டப்‌ பட்டுள்ளது. களவியல்‌ 60 நூற்பாக்களுக்கு நேரான 60 
கட்டளைக்‌ கலித்துறையின்‌ அந்தாதியில்‌ அமைக்கப்பட்ட து. 
திடைப்பன 11-54 ஆதிய 44 நரற்பாக்களே. இதனை 1931ல்‌ 
களவியற்‌ காரிகை என மகுடமிட்டுப்‌ பதிப்பித்தவர்‌ அறிஞர்‌ 
வையாபுரிப்‌ பிள்ளை ஆவார்‌. இ 


நூலாசிரியரே உரையும்‌ செய்திருக்கலாம்‌ எனத்‌ தெரிகிறது. 
நிறைய மேற்கோள்களைத்‌ தந்துள்ளார்‌. இறையனார்‌ களவி- 
யலைவிட உரை உயர்ந்து விளங்குவது போன்றே, இந்‌ நூலிணும்‌ 
பார்க்க இதன்‌ உரை சிறந்தொளிர்கிறது. களவியலில்‌ மேற்‌ 
கோளாக மிகுதியும்‌ வந்த கோவைப்‌ பாக்கள்‌ பாண்டிக்‌ 
கோவையிலிருந்தே என்ற உண்மை இக்காரிகை உரையாலேயே 
உறுதிப்படுகின்றது. அகத்திணை, அரையர்‌ கோவை, கிளவி 
மாலை, கிளவி விளக்கம்‌, கண்டனலங்காரம்‌, ஐந்திணை, 
கோயிலந்தாதி, சிற்றடக்கம்‌, பொருளியல்‌, பல்‌ சந்தமாலை, 
வங்கர்‌ கோவை, மழவை எழுவது என எண்ணற்ற சிறந்த 
இனிய நூல்கள்‌ பற்றியும்‌ இதனான்‌ அறிகிறோம்‌... நூலும்‌ 
அரையும்‌ 14ஆம்‌ நூற்றாண்டினதாகலாம்‌. களவியல்‌ தொல்‌. 
காப்பியத்தை அப்படியே எடுத்தாள்வது போலே, காரிகையும்‌ 
களவியற்‌ பாக்களை அப்படியே எடுத்தாள்கிறது. 


நாதமுனிகள்‌: சைவத்துக்கு நம்பியாண்டார்‌ நம்பி (11 நரற்‌) - 
போலே, வைணவத்துக்கு இவர்‌. அவர்‌ திருமுறை தொகுத்‌ 
தமை போல, திவ்வியப்‌ பிரபந்தங்களைத்‌ திரட்டிக்‌ கொடுத்‌ 


தவர்‌. இருவரும்‌ பணியால்‌ ஒரு நிலையினர்‌. தில்லையின்‌ 
எல்லையினர்‌. 


ஊர்‌ சிதம்பரத்தை யடுத்த வீரநாராயணபுரம்‌. தம்‌ ஊர்ப்‌ 
பெருமாள்‌ மன்னார்‌ சந்நிதியில்‌ வைணவர்‌ இலர்‌ “ஆரா அமுதே 
அடியேன்‌ உடலம்‌ நின்பால்‌ அன்பாயே” எனும்‌ பாசுரத்தைச்‌ 
சேவித்து முடித்து “ஓர்‌ஆயிரத்துள்‌ இப்‌ பத்தும்‌” என்று இயம்பக்‌ 
கேட்டு, மேலும்‌ :“அறியத்துடித்து அறியமுடியாமற்‌” போகவே, 


மது, ௪. விமலானத்தம்‌ 295 


நம்மாழ்வாரின்‌ திருக்‌ குருகூர்‌ சென்று மதுரகவி சீடர்‌ பராங்குச 
தாசரை வணங்கி, அவர்‌ ஆற்றுப்படுத்தியவாறு “கண்ணி -நுண்‌ 
சிறுத்‌ தாம்பு” எனும்‌, மதுரதவியின்‌ பாசுரங்களைப்‌ பன்னீராயி 
ரம்‌, ௨௬ அனு சந்தித்தார்‌. . . அதன்‌ . பயனாக நம்மாழ்வா 
ரால்‌ திருவாய்மொழி 4 ஆயிரம்‌ ) மட்டுமின்றி நாலாயிரப்‌ பிர 
பந்தம்‌ முழுதும்‌ பிரசாதித்கப்‌ பெற்றார்‌. 


அவற்றையெல்லாம்‌ தொகுத்து இசையும்‌ வகுத்தளித்தார்‌. 
இசை வகுக்க உதவியவன்‌ சோழவேந்தனே. பிரபந்தம்‌ பரவச்‌ 
செய்த பெருமை இவரது ஆகும்‌. 


நாதமுனிகள்‌ கங்கை கொண்ட சோழபுரம்‌ சென்றதாகக்‌ 
குரு பரம்பரை கூறுகிறது; அது எழுந்தது இராசேந்திரசோழன்‌ 
காலத்தே ( 1012- 44 7), எனவே நாதமுனிகள்‌ நிலவிய காலம்‌ 
10- 11 நாற்‌. என்பர்‌. எனவே -நம்பியாண்டாரின்‌ சம காலத்தர்‌ 
எனச்‌ சிலர்‌ செப்புவர்‌. 


வைணவ ஆசாரிய பரம்பரை நாதமுனிகளிலிருந்து தொடங்‌ 
குகிறது. ஓர்‌ ஆசாரிய மரபினுக்குத்‌ தலைமை பூண்டு வைணவம்‌ 
வளர்த்தவர்‌. (இவருக்குப்‌ பின்‌ ஓர்‌ இடையீடு. அடுத்துஇராமா 
நுசரே வைணவ மத ஸ்தாபகராக விளங்குகிறார்‌ ) இவரது 
சீடர்‌ உய்யக்‌ கொண்டார்‌ இவரிடம்‌ தான்‌ “நம்‌ புதல்வரான. 
ஈசுவர முனிக்கு ஒரு மகன்‌ பிறப்பான்‌. அவனுக்கு யமுனை த்‌ 
துறைவன்‌ எனப்‌ பெயர்‌ வையும்‌ ; உரிய காலத்தில்‌ ரகசிய இரத்‌ 
தங்களை உபதேசியும்‌' எனக்‌ கூறி மறைந்தார்‌. இவர்‌ தம்‌ சீடர்‌ 
மணக்கால்‌ நம்பியிடத்து ஈசுவர முனியின்‌ புதல்வர்க்கு நாத 
முனியின்‌ கட்டளைப்‌ படி உபதேசிக்கும்‌ பேறு கிட்டாது மறை 
கிறேன்‌ ; நீராவது அதை நிறை வேற்றும்‌' என்றார்‌. 


நாதமுனிகள்‌ ம ற்றொகு சீடர்‌ குருகை காவலப்பனுக்கு 
யோகக்‌ நரெமங்களை அருளிச்‌ செய்து, தம்‌ பேரருக்கு அவற்றை 
உபதேசிக்கும்‌ படி ஆணையிட்டு மறைந்தார்‌. அவ்வண்ணமே 
அவர்கள்‌ பெயரிட்டு உபதேசித்தனர்‌. அச்‌. சிறப்பு பெற்ற 
யமுனைத்‌ துறைவரே பின்‌ ஆளவந்தார்‌ ஆக, தமக்கு அடுத்த 
படி ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம்‌. நிர்வகிக்க வல்லார்‌ இராமா நுச 
ராகிய இளைய ஆழ்வாரே என உணர்ந்து தம்‌ சீடர்‌ வழி 
வைணவத்‌ தத்துவங்களை இவருக்கு உபதேசிக்கச்‌ செய்தார்‌. 
நாதமூனிகளின்‌ நற்றொண்டு நன்கறியலாம்‌. இவர்‌ 9ம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ வதிந்து 10 ஆம்‌ நூற்‌. தொடக்கத்தில்‌ பரமபதம்‌ 
அடைந்தார்‌. 


196 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
11 ஆம்‌ நூற்றாண்டு 


ஒரு கண்ணோட்டம்‌ : சோழப்‌ பெருவேந்தன்‌ இராசராசன்‌ 
( 985.-1014 ) தொடங்கி இராசேந்திரன்‌, முதற்‌ குலோத்துங்‌- 
கன்‌ (1070-1120) ஆண்ட கால கட்டம்‌. கற்‌ கோயில்களும்‌. 
சொற்கோயில்களும்‌ கிளைத்தன. நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ 
தேவார பாசுரங்களைக்‌ கண்டு திருமுறை வகுத்துப்‌ பண்ண 
மைத்தது பெரு நிகழ்ச்சி. இலக்கணத்‌ துறையில்‌ ஏற்றம்‌. 
தோன்றியது ; ஐந்திலக்கணத்தை முதன்‌ முதல்‌ மொழியும்‌ வீர 
சோழியம்‌ விளைந்த வேளை, 


கல்லாடம்‌, திருவள்ளுவ மாலை, யாப்பருங்கலம்‌- காரிகை, 
தொல்‌- இளம்‌ பூரணர்‌. உரை, சிலம்புக்கு அரும்பதவுரை,. 
குறளுக்குப்‌ பரிப்பெருமாள்‌.உரை, யாப்பருங்கல விருத்தியுரை; 
கொப்பத்துப்‌ பரணி, கூடல்‌ சங்கமத்துப்‌ பரணி பிறந்த போது: 
9 ஆம்‌ திருமுறையில்‌ சிலவும்‌ 11 ஆம்‌ திருமுறையில்‌ பலவும்‌: 
தோன்றிய காலம்‌. இராமாநுசர்‌ பேரொளி வீசுகிறார்‌; வைண 
வத்தில்‌ தமிழில்‌ நூல்கள்‌ தோன்றவில்லை. ( வடமொழி. 
யிலேயே அமைந்தது ) கருத்துக்கு வரும்‌ புலவர்கள்‌ 85. 


கல்லாடம்‌ : 14 ஆம்‌ நூற்றாண்டு பாங்குணர்த்தும்‌ பெரு 
மைக்குரிய ஒரே பனுவல்‌. கல்லாடர்‌ செய்தது கல்லாடம்‌ 
எனப்‌ பெயராயிற்று. இஃது ஒரு கோவை நூல்‌ அகப்‌ 
பொருளது. 


மணிவாசகரது திருக்கேகோவையாரின்‌ திறத்தை, 
உலகிற்கு உணர்த்த, அதனின்றும்‌ 100 பாடல்களைத்‌ தேர்ந்து,. 
ஒவ்வொரு பாட்டிற்குக்கும்‌ ஓர்‌. அகவல்‌ என அதன்‌: 
பொருளை அமைத்துக்‌ காட்டுவது. சிவனது எண்குணங்கள்‌ 
(89), 30 மதுரைத்‌ திருவிளையாடல்கள்‌, சைவ சமயத்‌ தத்து: 
வங்கள்‌ மணிகளின்‌ இலக்கணம்‌ (47) காரைக்காலம்மையாம்‌ 
கதை (63) குறிப்பிட த்தக்கன. 


கல்லாடர்‌ செய்பனுவல்‌ கல்லாட நூறு நூல்‌ 
வல்லார்சங்‌ கத்தில்‌ வதிந்தருளிச்‌ _- சொல்லாய்‌ 
மாமதுரை ஈசர்மனம்‌ உ வத்து கேட்டுமுடி 
தாமசைத்தார்‌ நூறு தரம்‌ 


என்பதால்‌ இதன்‌ ஏற்றம அறியலாம்‌. “கல்லாடம்‌ படித்த. 
வனோடு மல்லாடாதே' எனும்‌ பழமொழியால்‌ இதன்‌ திறம்‌ 
தெளியலாம்‌. பண்டைச்‌ சங்கக்‌ தனிப்‌ பாக்களுக்கும்‌, பிற்றை 
நாள்‌ விருத்தப்பாவால்‌ இயன்ற காப்பியங்களுக்கும்‌ இடையே 


மது .ச. விமலானந்தம்‌ 197 


அமைந்து இரண்டின்‌ தொடர்பும்‌ சாயலும்‌ சுட்டுவது. 
இதன்‌ மூலம்‌ 1868-ல்‌ மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ 
பிள்ளை அவர்களால்‌ அச்சிடப்பட்டது. இதன்‌ 37 பாக்களுக்கு 
மயிலேறும்‌ பிள்ளையும்‌, முற்றுப்‌ பெறாத பகுதிகட்குப்‌ புதுவை 
சுப்பராய முதலியாரும்‌ உரை வரைந்துளர்‌ 1872-ல்‌ 38 பாடல்‌ 
கட்கு உரை இல்லை. காஞ்சிபுரம்‌ வித்துவான்‌ இராமசாமி 
நாயுடு அகலவுரையும்‌ 38 பாக்களுக்கு அரும்பதவுரையும்‌ எழுதி 
இணைத்து 1911-ல்‌ வெளியிட்டார்‌. 


சங்க நடையது, புராண இதிகாசக்‌ கதைகள்‌ புலப்படு 
கின்றன. யாப்புத்‌ திறம்‌ ஏற்றமுடையது. “ஒத்த ஒலிகளும்‌ 
வேற்று ஒலிகளும்‌ இடத்துக்கேற்ப ஒருங்கிணைத்தும்‌ அண்மை 
யில்‌ இணைந்தும்‌, இடைவிட்டுக்‌ கூடியும்‌, சேய்மையில்‌ நின்றும்‌ 
யானை போன்றும்‌, குதிரை போன்றும்‌, மயில்‌ போன்றும்‌ 
இன்னும்‌ பலவிதமாகவும்‌ செய்யுளை நடத்திச்‌ செல்லும்‌ யாப்பு 
வன்மை இவ்வாசிரியரின்‌ வித்தக விளையாட்டு எனக்‌ கூறலரம்‌. 


செறிந்த நடை முதலில்‌ மருட்டினும்‌, ஒரு முறைப்படித்து 
விடின்‌ இன்னும்‌ பன்முறை பயிலவேணும்‌ எனும்‌ பேரவா 
உண்டாக்கப்‌ பணிக்கும்‌ பெருமித நூல்‌. இயற்கைக்‌ காட்சி 
யின்‌ மாட்சியும்‌, சொற்சித்திரங்களும்‌, வருணனை வளமை 
யும்‌ எண்ணி இன்புறத்‌ தக்கன. 


சங்ககாலக்‌ கல்லாடர்‌, பதினோராந்திருமுறை கல்லாட 
தேவநாயனார்‌, கல்லாடம்‌ பாடியவர்‌. தொல்‌ சொல்லதிகார 
உரையாசிரியர்‌ என நால்வர்‌ உளர்‌ இந்த கல்லாட ஆசிரியா்‌ 
11-ஆம்‌ நூற்‌. 

திருவள்ளுவ மாலை: திருக்குறளுக்கு வேறு எந்த 
நூலுக்கும்‌ இல்லாத தனிச்சிறப்பு. அது பற்றியே போற்றி 
யொரு நூல்‌ எழுந்தமையாகும்‌. சிறப்புப்‌ பாயிரம்‌ போல்‌ 
அமைகிறது. இது பற்றிய இரு வேறு கருத்துக்கள்‌ உலவு 
தின்றன. குறளுடன்‌ எழுந்த ஒரு நூல்‌ எனப்‌ பலரும்‌; அன்று, 
பிற்காலத்தே ஒருவர்‌ பழம்‌ புலவர்கள்‌ பெயரில்‌ பாடி வைத்தது 
எனச்சிலரும்‌ (நாவலர்‌ பாரதியார்‌, 1/4. சீனிவாச ஐயங்கார்‌, 
மு. அருணாசலம்‌) செப்புக்‌ றனர்‌. 

முதற்‌ கருத்தினர்‌ கூற்று : வள்ளுவர்‌ குறளை அரங்கேற்ற 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ சென்றபோது அப்புலவர்கள்‌ மதிக்க 
இல்லை. பொற்றாமரைக்‌ குளம்‌ சென்று மிதந்த சங்கப்‌ 
பலகை மீது:வைத்தார்‌: பலகை சுருங்கி குறள்‌ ஒன்றை மாத்‌ 
இரம்‌ ஏந்திப்‌ பிற புலவர்களை யெல்லாம்‌ தள்ளியது. வாவியுள்‌ 


198 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வீழ்ந்த புலவோர்‌ வெட்டு ஒவ்வொருவரும்‌ ஒரு பாடல்‌ பாடிப்‌ 
போற்றினர்‌. உறுதுணையாகும்‌, பாட்டு : 


அறன்‌ அறிந்தேம்‌, ஆன்ற பெ௱ஈருள்‌ அறிந்தேம்‌, இன்பின்‌ 
திறன்‌ தெளிந்தேம்‌, வீடு தெளிந்தேம்‌ -- மறன்‌ எறிந்த 
வாளார்‌ நெடுமாற! வள்ளுவனார்‌ தம்வாயால்‌ 

கேளா தன எல்லாம்‌ கேட்டு. 


மறுப்போர்‌ மொழிவன : 1. காணப்‌ பெரும்‌ புலவோர்‌ 
பலர்‌ சங்கப்புலவர்‌ வரிசையில்‌ காணப்படவில்லை. 2. சங்கப்‌ 
புலவரோ 49 பேர்‌. பிற 4 பாக்கள்‌ பாடியோர்‌ யாரோ? 
29. வள்ளுவர்‌ காலத்தில்‌ இத்துணைபேரும்‌ இருந்தனரா ?' 
காணப்பெரும்‌ சங்கப்‌ .புலவர்களும்‌ வெவ்வேறு காலத்தில்‌ 
வாழ்ந்தவராயிற்றே ! எப்படி வள்ளுவர்‌ வாயால்‌ கேட்டிருக்கக்‌ 
கூடும்‌. 4. தனித்தனிப்‌ புலவர்‌ பாடியிருப்பின்‌ கருத்துக்கள்‌ 
வெவ்வேறு வகையிலன்றோ வந்திருக்கும்‌. ஆனால்‌ சங்கிலித்‌. 
தொடர்போலே கருத்துக்கள்‌ கோர்வையாக- தொடர்பாக 
வல்லவே உள்ளன ! ஒருவர்‌ பா டியிருந்தால்தான்‌ இப்படி ஒரோ 
போக்கு இருக்கும்‌. 5. உரையாசிரியர்கள்‌ எவரும்‌ இதற்கும்‌. 
சேர்த்து உரை செய்யவில்லை. :6. வெண்பாக்களும்‌ சங்க. 
மிடுக்குடையன அல்ல, பிற்காலப்‌ பாங்குடையனவே. 


தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ இப்படிப்‌ பலர்‌ பாட்டியற்றி 
புகழ்‌ சான்ற புலவர்‌ பெயரில்‌ உலவவிட்டுள்ளமை காணலாம்‌. 
அந்த வகையில்‌ இந்தப்‌ புலவரும்‌ பண்டைப்‌ புலவரின்‌ பேரில்‌ 
உள்ள சில பாடல்களோடு புதுவதாக தாமும்‌ பல பாடல்கள்‌ 
பலர்‌ பெயரில்‌ இயற்றி மாலை போல அமைத்துள்ளார்‌. 


11 ஆம்‌ நூற்‌. கல்லாடர்‌ பாட்டு இதில்‌ உள்ளமையால்‌ 
இந்நூற்‌ தொகுப்பு இந்த நூற்றாண்டினதாகலாம்‌ என்பது 
அறிஞர்‌ மு. அருணாசலம்‌ அவர்கள்‌ கருத்து. இதன்‌ கண்‌ 53 
வெண்பாக்களும்‌ ஒரு குறள்‌ வெண்பாவும்‌ உளது. இதற்குச்‌ 
சரவண பெருமாளையார்‌ உரை வகுத்துள்ளார்‌. இந்தூல்‌ 
எக்காலத்து எழுந்ததோ ? யாவர்‌ செய்ததோ ? என்றாலும்‌ 
திருக்குறளின்‌ திறமும்‌, தரமும்‌ அருமையும்‌, பெருமையும்‌ எடுத்‌ 
தியம்பும்‌ இன்னூல்‌ ஒரு பொன்னூல்‌ எனலாம்‌. 
இராமாநுசர்‌ : 1017-1137 ஸ்ரீபெரும்புதூர்‌; கேசவ சோம 
யாஜி எனும்‌ ஆசூரி கேசவபட்டர்‌; காந்திமதி (திருப்பதி 
பெரிய திருமலைநம்பியின்‌ சகோ தரி) இராமானுசன்‌ - இராமன்‌ 


தம்பி. இலக்குவன்‌ போன்று இருந்ததால்‌, மாமா திருமலை 
நம்பி இட்டபெயர்‌. அத்வைதம்‌ வல்ல திருப்புற்குழி யாதவப்‌ 


மீது. ச. விம்லானத்‌ தீம்‌ 199 


பிர்க்ர்ச்ரிடம்‌ காஞ்சியில்‌) கல்வி சற்றார்‌. இவருடன்‌ முரண்‌ 
பாடு கொண்டு திருக்கச்சி நம்பியிடம்‌ பயிலத்‌ தொடங்கினார்‌. 


இதுபோது ஆளவந்தார்‌ தமக்குப்‌ பின்‌ ஆச்சாரிய நிலைக்‌: 
குத்‌ தகுதியுடையவர்‌ இராமானுசரே எனத்‌ தெளிந்து பெரிய: 
தம்பியை. அனுப்பி அழைத்துவரச்‌ செய்தார்‌. இவர்கள்‌ 
திருவரங்கம்‌ எய்துமுன்‌ ஆளவந்தார்‌ திருநாட்டுக்‌ கெழுந்தருளி: 
விட்டார்‌. இராமானுசர்‌ அவர்‌ உடலை மட்டும்‌ கண்டார்‌. 
அவரது வலக்கை மூன்று விரல்கள்‌ மட்டும்‌ மடங்கியிருக்கக்‌: 
கண்டு ஆளவந்தார்க்கு ஏதேனும்‌ மனக்குறையுண்டோ எனக்‌. 
கேட்க, சீடர்கள்‌ (1) பிரம்ம சூத்திரத்திற்கு விசிஷ்டா த்வைத 
பரமாக ஒரு பாஷ்யம்‌ எழுதவேணும்‌ (2) நம்மாழ்வார்‌ பெயர்‌ 
விளங்கும்படியாகவும்‌ (3) பராசர முனிவர்‌ பெயர்‌ துலங்கவும்‌ 
இருபிள்ளை உருவாக்க வேண்டும்‌ என்றனர்‌. “பகவான்‌ அரு 
ளால்‌ இம்‌ மூன்றும்‌ முடிப்பேன்‌' என்றியம்ப, விரல்கள்‌ 
நிமிர்ந்தன. 


மனைவி தஞ்சம்மாள்‌ ஓத்து நடப்பவளாக இல்லை என்ட்‌ 
தால்‌, பொருளுடன்‌ பிறந்தகம்‌ அனுப்பிவிட்டுத்‌ துறவு பூண்‌ 
டார்‌. இதனால்‌ இவருக்கு :யதிராசர்‌' என்று பெயர்‌. சகோதரி 
மகன்‌ முதலியாண்டான்‌ உபதேசம்‌ பெற்று சீடரானார்‌. 
காஞ்சி கூரேசரரும்‌ சீடரானார்‌. முன்னவர்‌ இராமானுசரின்‌ 
தண்டம்‌ எனவும்‌, பின்னவர்‌ பவித்திரம்‌ எனவும்‌ பாவிக்கப்‌ 
படுவர்‌. முதல்‌ ஆசான்‌ யாதவப்‌ பிரகாசரும்‌ சடராகி கோவிந்த 
ஜீயர்‌ ஆனார்‌. 


பின்பு பெரிய நம்பியிடம்‌ திருவாய்மொழி நீங்கப்‌ பிற: 
பிரபந்தங்கள்‌ பயின்றார்‌. திருக்கோட்டியூர்‌ நம்பியிடம்‌ திரு. 
மந்திர ரகசியம்‌ அறிந்தார்‌. ₹தவ்யத்தின்‌ ரகசியம்‌ உணர்ந்தார்‌ 
பரமடப்கும்‌ எய்துவர்‌ ; குருவின்‌ கட்டளையை மீறிப்‌ பிறரிடம்‌ 
கூறின்‌ நரகேபுகுவர்‌” என அறிந்தும்‌, திருக்கோட்டியூர்‌ கோயிற்‌. 
கோபுர மீதிருந்து அனைவரையும்‌ அறைகூவி ரகசியத்தைக்‌ 
கூறினார்‌. திருக்கோட்டியூர்‌ நம்பி அழைத்துக்‌ கேட்டபோது, 
பக்தகோடிகள்‌ அனைவரும்‌ பரமபதம்‌ அடைய, நான்‌ ஒருவன்‌ 
மட்டும்‌ நரகம்‌ போவதை மகிழ்வோடு ஏற்கிறேன்‌” என்றார்‌... 
இவ்வுயர்வு கண்டு இவரை “எம்பெருமானார்‌” என்றும்‌, 
வைணவதரிசன த்துக்கு “இராமானுச தரிசனம்‌' எனவும்‌ பெய 
ரிட்டார்‌. பின்‌ திருமலையாண்டானிடம்‌ திருலாய்‌ மொழி. 
வியாக்கியானம்‌ கேட்க ஆற்றுப்‌. படுத்தினார்‌. திருமலை 
நம்பியிடம்‌ கம்பராமாயண்ம்‌ பயின்றார்‌. 


200 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஸ்ரீ பாஷ்யம்‌ எழுதி முடித்தார்‌; தம்‌ சீடர்‌ கூரத்தாழ்வாரின்‌ 
மகனுக்குப்‌ பராசரபட்டர்‌ எனப்‌ பெயர்‌ வைத்து, விஷ்ணு 
சகஸ்ரநாமத்துக்கு விசிஷ்டாத்வைத பாஷ்யம்‌ எழுதச்‌ செய்‌ 
தார்‌. தம்‌ ஞானபுத்திரர்‌ (பெரிய திருமலை நம்பியின்‌ மகன்‌) 
பிள்ளானைக்‌ கொண்டு திருவாய்மொழி 6000: படி எழுதச்‌ 
செய்தார்‌. இவ்வாறு ஆளவந்தாரின்‌ ஆதங்கம்‌ மூன்றையும்‌ 
நிறைவேற்றினார்‌. 

பல்வகையில்‌ சோழ அரசனால்‌ இன்னல்‌ ஏற்படவே 
மைசூர்‌ சென்று 12 ஆண்டுகள்‌ கழித்து பின்‌ திருவரங்கம்‌ 
போந்து “திருவாய்‌ மொழி உற்சவம்‌” நிகழ்த்து ஆழ்வார்‌ திரு 
வுருவங்களைப்‌ பிரதிட்டை செய்தார்‌. திருவரங்கத்தமுதனா 
ரின்‌ இராமநுச நூற்றந்தாதியை நாலாயிர த்தோடு சேர்த்தார்‌. 
“உடையவர்‌ என்ற பெயர்‌ உண்டாயிற்று. வைணவம்‌ பரப்பும்‌ 
74 சிம்மாசனாதிகளை அமைத்தார்‌. தம்‌ இறுதியுணர்ந்து எம்‌ 
பார்‌ மடியில்‌ முடியும்‌, வடுகநம்பி மடியில்‌ திருவடியும்‌ 
வைத்துத்‌ திருநாட்டுக்கு ஏகினார்‌. 


வைணவ விரிவும்‌ மதமாற்றமுமே மையமாகக்‌ கொண்டு 
சதென்வட நாடெங்கும்‌ சுழன்று, சைவரை வைணவராக்கினார்‌. 
பாகவதர்களிடம்‌ சாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது என்ற 
கொள்கையர்‌. திருவரங்கத்தில்‌ வழிபாட்டு-விழா முறைகளை 
வகைப்படுத்தினார்‌. சோறுபோட்டு மதம்‌ மாற்றும வழி கண்‌ 
டார்‌. (இதனால்‌ இவர்காலம்‌ முதல்‌ பெருமாள்‌ கோயில்களில்‌ 
புளியோதரையும்‌ ததி அன்னமும்‌ வழங்கப்‌ பெற்றன). இஃது 
அருஞ்‌ சாதனையே, 


இவர்‌ செய்த உபதேசங்கள்‌ 82 வார்த்தை. செய்த நூல்கள்‌ 
அனைத்தும்‌ வடமொழியிலே ; தமிழில்‌ 
ஸ்ரீ பாஷ்யம்‌, கீதாபாஷ்யம்‌, சரணாகஇ-சத்யம்‌, ஸ்ரீரங்க சத்‌ 
யம்‌, ஸ்ரீவைகுண்ட சத்யம்‌, நித்ய ரெந்தம்‌, வேதாந்த தீபம்‌, 


வேதாந்த சங்கிரகம்‌, வேதாந்த சாரம்‌. தென்‌-வடகலைக்குப்‌ 
பொதுவானவர்‌. 


ஏதுமில்லை. 


இவர்‌ வரலாறு உணர்த்துவன : குருபரம்பரை நூல்கள்‌, 
இராமாநுசார்ய திவ்ய சரிதை, இராமாநுச நூற்றந்தாதி. 

ஈம்பியாண்டார்‌ ஈம்பிகள்‌ : பக்த பால சுபத்தன்‌ என்பதன்‌ 
குமிழ்‌ வடிவம்‌. தில்லையை அடுத்த திருநாரையூர்‌. தந்‌ைத 
அனந்தேச சிவாசாரியர்‌. பொல்லாப்‌ பிள்ளையாரிட த்து 
மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்‌. பிள்ளையார்‌ அருளும்‌ 
பெற்றிருந்தார்‌. மூவர்‌ தேவாரங்களைக்‌ கண்டுபிடிக்க இப்‌ 
பிள்ளையாரே உதவினார்‌ என்கிறது, திருமுறை கண்ட புரா 


மது. ச. விமலானந்தம்‌ 201 


ணம்‌. இப்‌ பிள்ளையார்மீது பாடப்பட்ட தே. திருநாரையூர்‌ 
விநாயகர்‌ திருவிரட்டை மணிமாலை. 


பொற்‌ சபையின்‌ பக்கம்‌ மூவர்‌ கை அடையாளம்‌ அமைந்த 
அறையினைத்‌ திறக்க சோழன்‌ விழைந்த போது, தில்லை 
மூவாயிரவர்‌ “மூவரும்‌ வந்தால்‌ தான்‌ அறை திறக்கும்‌' என்ன, 
மூவர்‌ சிலைகளை உலாவரச்‌ செய்து அறையைத்‌ திறப்பித்துப்‌ 
பார்க்க, ஏடுகள்‌ கரையான்‌ கரந்திருக்கக்‌ கண்டு எஞ்சிய ஏடு 
களை எடுத்து நம்பியைத்‌ திருமுறையாக வகுக்க வேண்டினார்‌. 
அவரும்‌ சம்பந்தர்‌ 1- 3, அப்பர்‌ 4- 6, சுந்தரர்‌ 7, திருவாசகம்‌ 8 
திருவிசைப்பா 9, திருமந்திரம்‌ 10 எனத்‌ தொகுத்தார்‌ என்றும்‌ 
பதிகங்களையும்‌ ஒரு முறையாகச்‌ செய்யுமாறு மன்னன்‌ 
வேண்ட தம்‌ பாடல்களையும்‌ சேர்த்துப்‌ பதினோராம்‌ திரு 
முறையாக்கினார்‌ என்றும்‌ இயம்பப்படுகிறது. பண்ணடைவு 
செய்ய திரு எருக்கத்தம்‌ புலியூர்‌ ஏச, பாணர்‌ மூதாட்டியைப்‌ 
பாடுவித்து இசை வகுத்துக்‌ கொண்டார்‌. 


இதனால்‌ சோழன்‌ “திருமுறை கண்ட சோழன்‌' என்‌ 
றேத்தப்‌ பெற்றான்‌. திருமுறைகள்‌ அருள்‌ நூல்கள்‌ ஆதலின்‌ 
பின்னால்‌ கூட்டவோ குறைக்கவோ கூடாது. பெரிய புராணப்‌ 
பெருஞ்‌ சிறப்பு கருதி 18ஆம்‌ இருமுறையாக்கினர்‌ பெரியோர்‌. 
பின்‌ வந்தவை எத்துணைச்‌ சிறப்பின ஆயினும்‌ திருமுறை 
எனும்‌ தகுதி தருவதில்லை. 


திருமுறை தொகுப்பித்த சோழன்‌ பற்றிய கருத்து வேறு 
பாடுகள்‌ உள. பண்டாரத்தார்‌, அவ்வை துரைசாமிப்‌ பிள்ளை 
முதலாம்‌ ஆதித்தன்‌ என்றும்‌; சோமசுந்தர கேசிகர்‌ இரண்டாம்‌ 
ஆதித்தன்‌ எனவும்‌ ; அறிஞர்‌ மு. அருணாசலம்‌ முதலாம்‌ இராச 
ராசனே என்கின்றனர்‌. நம்பியாண்டார்‌ காலத்தை பண்டாரத்‌ 
தார்‌- அவ்வை துரைசாமிப்‌ பிள்ளை 9ஆம்‌ நூற்‌. எனவும்‌ 
டாக்டர்‌ மா. இராசமணிக்கனார்‌ - நீலகண்ட சாத்தியார்‌ 
10ஆம்‌ நூற்‌. எனவும்‌ இயம்புவர்‌. வடமொழி வேதம்‌ வகைப்‌ 
படுத்திய வியாசமுனிவர்‌ போலே திருமுறைகளைத்‌ தேடி வகுத்‌ 
தவர்‌ நம்பிகள்‌ ; என்வே *தமிழ்‌ வியாசர்‌' எனப்‌ புகழப்‌ படுகி 
றார்‌. 


பாடியன : 11 ஆம்‌ திருமுறை இறுதியில்‌ இடம்‌ பெறும்‌ 
( 31- 40 ) பத்துப்‌ பிரபந்தங்களில்‌ சம்பந்தர்‌ பற்றி 6, அப்ப 
ரைப்‌ போற்றி 1௪ அக 7 பிரபந்தங்கள்‌. திருத்தொண்டர்‌ திரு 
 வந்தாதியில்‌ சுந்தரர்‌ பற்றி 10 பாடல்கள்‌ வைத்துள்ளார்‌. 
மணிவாசகர்‌ பற்றி மொழியவில்லை. சுந்தரரின்‌ திருத்‌ 


202 தீமிழ்‌ இல்க்கிய்‌ வரலாறு 


தொண்டத்‌ தொகையின்‌ விரியாகவும்‌ பெரிய்‌ புராணத்தின்‌ 
வழிகாட்டியாகவும்‌ அமைவது ; இடையே அரிமா நோக்கில்‌. 
அமைவது இவரது திருவந்தாதி. 


கூரத்‌ தாழ்வார்‌: காஞ்சீபுரம்‌ அருகே கூரம்‌. - "இயற்பெயர்‌ 
ஸ்ரீ வத்ஸாங்கர்‌. பிறந்த சளரின்‌ பெயரும்‌, வைணவ பக்தியில்‌ 
ஆம்ந்த சிறந்தமையும்‌ சேர இப்பெயர்‌ பெற்றார்‌. வைணவ 
மரபில்‌ ஆழ்வான்‌ என்றாலே இவரைக்‌ தான்‌ சுட்டும்‌; கூரத்‌ 
தாழ்வான்‌ என்றே குறிப்பர்‌. செல்வம்‌ கொழித்திருந்தும்‌ ஆத்‌. 
துணையும்‌ துறந்து திருவரங்கம்‌ சென்று இராமாநுசர்‌ சடரா 
னார்‌. அவருடன்‌ காஷ்மீர்‌ சென்று போதாயன விருத்தி என்ற: 
அரிய நூலைப்‌ படித்தார்‌ என்றும்‌, இராமானுசரின்‌ பாஷ்யத்‌ 
திற்கு உறுதுணை புரிந்தார்‌ என்றும்‌ உரைப்பார்‌. படைப்புகள்‌: 
அதிமாநுஷஸ்தவம்‌, சுந்தர பாஹுஸ்‌ தவம்‌, வைகுண்டஸ்‌ 
தவம்‌, ஸ்ரீஸ்தவம்‌- ஐந்தும்‌ “வடமொழியில்‌ அமைந்த தோத்‌ 
தரங்கள்‌. மனைவி ஆண்டாள்‌. மக்கள்‌: பராசர பட்டர்‌, தேவ 
வியாசர்‌ பட்டர்‌. முன்னவர்‌ மிகு புகழ்‌ ஆசாரியர்‌. 


12ஆம்‌ நூற்றாண்டு : 


ஒரு கணிப்பு : தமிழ்‌ நாட்டு-இலக்கிய வரலாற்றின்‌ பொற்‌ 
காலம்‌. ஒரு ( முதற்‌) குலோத்துங்கனில்‌ (1070 - 1120 ) 
கொடங்கி மற்றொரு ( மூன்றாம்‌ குலோத்துங்கனோடு ( 1178 
-1218 ) முடிவுறும்‌ நற்காலம்‌ புவி மன்னர்கள்‌ கற்கோயில்கள்‌ 
கட்டினார்கள்‌ ; கவி மன்னர்கள்‌ சொற்கோயில்‌ படைத்தனர்‌. 
பெரும்‌ போர்கள்‌ இல்லாத அமைதிக்காலம்‌. முப்‌ பெரும்‌ சக்கர 
வர்த்திகள்‌ முழங்கிய வேளை. சேக்கிழார்‌ செந்தமிழ்‌ புரந்த 
நேரம்‌. சைவ வைணவ இரு பெருங்காவியங்களாக முதற்‌ 
புராணமாம்‌ பெரிய புராணமும்‌ கம்பராமாயணமும்‌ கிளைத்த 
காலம்‌. வைணவம்‌ வீரார்ந்திருந்தவேளை. இராமநுசர்‌ ஏற்றம்‌ 
பெற்றதும்‌ சைவம்‌ செழித்திருந்ததும்‌. இந்நாளில்‌ முதல்‌ மணிப்‌ 
பிரவாள நூல்‌-திருவாய்‌ மொழி முதல்‌ வியாக்கியானம்‌ முகழ்த்‌ 
தது. அணிக்கெனத்‌ தனி இலக்கணம்‌ தோன்றியது. தொல்‌ 
காப்பியக்‌ கடலைக்‌ அளக்கும்‌ படகாம்‌ நேமி நாதம்‌ நிலவியது. 
முதற்‌ பரணியாம்‌ கலிங்கத்துப்‌ பரணி ; முதற்‌ பிள்ளைத்‌ தமி 
மான குலோத்துஙகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌; முதல்‌ அரச உலாவாம்‌ 
மூவருலா; பாட்டுடைத்‌ தலைவனில்லா அம்பிகாபதிக்கோவை; 
முதல்‌ சைவ சித்தாந்த சாத்திரங்கள்‌ முழ்த்தன. சமயக்‌ 
காழ்ப்பு ஏதும்‌ இல்லாத இன்ப கலைச்‌ சூழல்‌ அமைத்த அரு. 
மையது. கலைகள்‌ - கலைமகள்‌ களி நடம்‌ புரிந்த-காலம்‌. 


மது. ச. விமலான்ந்தம்‌ 20 


அவ்வை மூதாட்டி அமுதத்‌ தமிழ்‌ படைத்து போது சிறந்த 
சிலரைக்‌ கீழே கண்டு, ஏனையோரையும்‌ நூல்களையும்‌ அந்த 
அந்தத்‌ தலைப்பில்‌ ஆங்காங்கு காண்போம்‌. 


செயங்கொண்டார்‌: இயற்பெயர்‌ தெரிய இல்லை. அபயனின்‌ 
ச்யத்தைப்‌ பாடியமையால்‌ தென்னகப்‌ புலவர்‌ சலரை' வாதில்‌ 
செயம்‌ கொண்டார்‌ என்பதால்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌. முதற்‌ 
குலோத்துங்கன்‌ (1070-1120) அவைப்‌ புலவர்‌. இவரது ஊர்‌ 
தீபங்குடி. திருவாசூர்‌- கும்பகோணம்‌ சாலையில்‌ 7 கல்‌ தொலை 
வில்‌ சாலையின்‌ வடப்பக்கம்‌ உள்ள சமணச்‌ சிற்றூர்‌. அதனால்‌ 
இவரையும்‌ சமணர்‌ எனலாகாது. சிறந்த சைவர்‌ எனவே 
இவரது நூல்‌ உறுதிப்‌ படுத்துகிறது. சமணப்‌ பேய்‌, புத்தப்‌ 
பேய்‌ என எள்ளல்‌ புரிகிறார்‌. 


ஏட்டுச்‌ சுவடியில்‌ கவிற்‌ சண்டிகன்‌ (மு. இராகவையங்‌ 
கார்‌), கவிராச கண்டிதன்‌ (எல்‌. உலநாத பிள்ளை) எனக்‌ குறிக்‌ 
கப்‌ அபறுகிறார்‌. கலிங்க வெற்றி அக்காலத்தே அரும்‌ பெருஞ்‌ 
சாதனை என்றே சாற்ற வேண்டும்‌. “சமயங்‌ கொண்ட புவிச்‌ 
சக்கரவர்த்தியைக்‌, கவிச்‌ சக்கரவர்த்தி பாடுதல்‌ கடன்‌' என 
இப்பரணியைப்‌ பாடியுள்ளார்‌. அது கேட்டு அகமகிழ்ந்த 
அபயன்‌ ஒவ்வொரு தாழிசைக்கும்‌ ஒரு பொற்றேங்காய்‌ தந்து 
உவந்தானாம்‌. 


தமிழில்‌ போர்க்‌ காவியங்கள்‌ - கதைகள்‌ (war epies & 
ballads) இல்லாக்‌ குறை போக்க வந்தது கலிங்கத்துப்‌ பரணி. 
போரே பாடு பொருள்‌. போர்ப்‌ பிரபந்தங்களுள்‌ பரணியே 
தலையாயது. அந்த வீர காவியத்தை வளமோடு வடித்துள்‌ 
ளார்‌. செயங்கொண்டார்‌. பா இனத்துள்‌ வெண்பாவும்‌, 
பிள்ளைத்‌ தமிழில்‌ அம்புலிப்‌ பருவமும்‌ பிரபந்தங்களுள்‌ பரணி 
யும்‌ பாடுவதுமிகக்‌ கடினம்‌. அந்த அரும்‌ பெரும்‌ காவியத்தை 
அற்புதமாக - அழகாக யாத்துள்ளார்‌. அதனாற்றான்‌ பிறா 
பிழை பொறுக்க மாட்டாத ஒட்டக்‌ கூத்தரே தம்‌ குலோத்‌ 
துங்கன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ -செங்கீரைப்‌ பருவ மூன்றாம்‌ 
பாட்டில்‌ “பாடல்‌ பெரும்‌ பரணி தேடற் கருங்கவி கவிச்‌ சக்ர 
வர்த்தி பரவ' என உளமாற உவந்தேத்துகிறார்‌. ஒரு கவிச்‌ 
சக்கரவர்‌ த்தியே தேட ற்கு அருங்கவி' எனச்‌ சாற்றுவது எத்‌ 
துணைச்‌ சிறந்தது. *பரணிக்கோர்‌ செயங்கொண்டார்‌' என்ற 
பாராட்டு ஒன்று போதுமே இவர்‌ திறம்‌ போற்ற! 


சிற்‌ றலக்கியமே யாயினும்‌ பேரிலக்கிய த்தின்‌ பெற்றியது. 
காவியப்பண்பும்‌, நாடகப்‌ பாங்கும்‌, ஒன்பான்‌ சுவையும்‌, 


204 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சந்தக்‌ குழிப்பும்‌, முடுகிய சொல்‌ அடுக்கு மிடுக்கும்‌ இப்படி எல்‌ 
லாம்‌ கொண்ட இனிய பனுவலாக இலங்குகின்‌ றது. புறப்‌ 
பொருள்‌ பற்றியதாதலின்‌ இங்கே அகப்‌ பொருளுக்கு 
வாய்ப்பே இல்லை, என்றாலும்‌ போரினைப்‌ புகலுமுகமாக 
“கடைத்திறப்பு' என்ற பகுதியில்‌ புகுந்து விளையாடுகிறார்‌) 
உள்ளத்தை அள்ளி விடுகிறார்‌; கண்‌, காது, கருத்து மூன்றுக்‌ 
கும்‌ முழுவிருந்து படைத்து விடுகிறார்‌; சின்னஞ்சிறு நூலில்‌ 
பென்னம்‌ பெரிய போர்‌ பாடி அறிவும்‌ உணர்வும்‌ கவர்கிறார்‌. 
சந்த நடையில்‌ செந்தமிழ்ச்‌ சிந்து பாடுகிறது, சிந்தை கவர்‌ 
கிறது. 54 சந்தவகை உளதாகக்‌ கணக்கிட்டுள்ளார்‌ பரிதிமாற்‌ 
கலைஞர்‌, தமிழ்‌ விளையாடுகிறது-வினை செய்கிறது. இப்படிப்‌ 
பட்ட செயங்கொண்டார்‌ ஒரு கவிச்‌ சக்கரவர்த்தி என்பதில்‌ 
எத்துணையும்‌ ஐயம்‌ இல்லை. வீர காவியம்‌ மட்டுமன்று வர 
லாற்றுக்‌ காவியமும்‌ அகும்‌. 


ஒட்டக்‌ கூத்தர்‌ : இயற்‌ பெயர்‌ கூத்தர்‌. நடராசப்‌ பெரு 
மானுக்குரியது. 1 விக்கிரம சோழன்‌ மேல்‌ உலா பாடி வரும்‌ 
போது 158 வது “கையும்‌ மலரடியும்‌ ......... என்ற கண்ணியை 
ஒட்டி வெண்பாப்‌ பாடுமாறு சோழன்‌ வேண்ட அதனையே 
முன்னிரு அடியாக வைத்து வெண்பாவாகப்‌ பாடினார்‌. 
அங்ஙனம்‌ ஒட்டிப்‌ பாடியதால்‌ ஒட்டக்கூத்தர்‌ எனப்‌ பெயர்‌ 
வந்ததாம்‌. 2 ஓட்டப்பந்தயம்‌ ; பந்தயம்‌ வைத்துப்‌ பாடியதால்‌ 
இப்‌ பெயர்‌ வந்தது என்பர்‌. 3, செங்குந்தர்‌ தம்‌ குலப்‌ பெருமை 
குறிக்கும்‌ ஈட்டி எழுபது பாடச்‌ செய்யத்‌ “தங்கள்‌ தலைகளை 
அறுத்துக்‌ கொண்டனர்‌ என்றும்‌, கூத்தார்‌. நூல்‌ பாடி தலைகளை 
ஒட்டிக்‌ கொள்ளுமாறு பாடியதால்‌ இப்‌ பெயர்‌ வந்தது எனவும்‌ 
இயம்புவர்‌. ஒட்ட ( ஒரிசா ) நாட்டுத்‌ தொடர்‌ பால்‌ பெயர்‌ 
வத்தது என்கிறார்‌. மு: வ. செங்குந்த மரபினர்‌. வீரபாகு வழி 
யினர்‌. சிறந்த சைவா. கலைமகள்‌ அருள்‌ பெற்றவர்‌. நீண்ட 
காலம்‌ வாழ்ந்தவர்‌. ப 


'மலரிவருங்‌ கூத்தன்‌' எனத்‌ தண்டியலங்கார மேற்கோள்‌ 

குறிப்பதால்‌ இவர்‌ பிறந்தது மலரி என்பர்‌ : இருச்சியை அடுத்‌ 

ருவெறும்பூரே இவ்வூர்‌ எனபது இங்குள்ள கோயிற்‌ 

ட்டால்‌ அறியலாம்‌. அனதாரி பற்றிய பழம்‌ பாடல்‌ 

காழி ஒட்டக்‌ கூத்தன்‌' எனக்‌ குறிப்பதால்‌, சீர்காழியே இவர்‌ 
பிறப்பகம்‌ என்பர்‌ 


ர்‌. வேறுசிலர்‌ இரண்டூர்களில்‌ ஒன்றில்‌ பிறந்து 


மற்றொன்றில்‌ வாழ்ந்திருக்கலாம்‌ என்பர்‌. நாராயணசாமி 
முதலியாரின்‌ கூத்த சரிதமும்‌, செங்குந்தர்‌ பிரபந்தத்‌ திரட்டும்‌ 
திருமணவூர்‌- 


மணக்குடி என்கிறது ; மூன்று வேந்தர்களின்‌ முழு 


மையான அன்புக்குரியராக விளங்கியுள்ளார்‌. விக்ரம சோழன்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 202: 


( 1118- 35 ) அவைக்களப்‌ புலவராக அமர்ந்து அவன்‌ மேல்‌ ஓர்‌ 
உலாவும்‌ அவனது தென்‌ கலிங்க வெற்றி போற்றிக்‌ கலிங்கத்து 
பரணியும்‌ பாடியுள்ளார்‌. அடுத்து அவன்‌ மகன்‌ இரண்டாங்‌ 
ராகவும்‌ இருந்து, உலா ஒன்றும்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ ஒன்றும்‌ பாடி 
யுள்ளார்‌. குலோத்துங்கன்‌ குரு பக்தி மிகக்‌ கொண்டு நித்த. 
நவம்‌ பாடுங்‌ கவிப்‌ பெருமான்‌ ஒட்டக்‌ கூத்தன்‌ பாதாம்‌ புயத்‌ 
தைச்‌ சூடுங்‌ குலோத்துங்கச்‌ சோழ னென்றே யெனைச்‌ சொல்லு 
வரே” எனத்‌ தன்‌ ஆசானைப்‌ புகழ்த்துள்ளமை அறியத்தக்கது. 
சோழன்‌ வரிசை பல அளித்து அரிலாற்றின்‌ தென்‌ கரையில்‌ 
திகழும்‌ கூத்தனூரை முற்றூட்டாக வழங்கியுள்ளான்‌. ஆங்கு 
கலைமகளுக்கு கோயில்‌ எழுப்பி வழிபட்டு வாழ்ந்து வந்துள்‌ 
ளார்‌. “ஆற்றங்‌ கரைச்‌ சொற்கிழத்தி வாழியே” எனத்‌ தக்க 
யாகப்‌ பரணியில்‌ வாழ்த்தியுள்ளார்‌. தமிழகத்தில்‌ சரசுவதிக்‌ 
கென்று தனியே அமைந்த கோயில்‌ இஃதொன்றே என்பது 
குறிப்பிடத்‌ தக்கது. பூந்தோட்டம்‌ புகை வண்டி நிலையத்தி 
லிருந்து 3 கல்‌ தொலைவில்‌ திருவீழிமிழலையருகே உளது. 


பின்‌ இவன்‌ மகன்‌ இரண்டாம்‌ இராசராசனுக்கும்‌ (1146-63) 
வித்யா குருவாகவும்‌ அரசவைப்‌ புலவராகவும்‌ அமைந்து ஓர்‌ 
உலாவும்‌ அவனைச்‌ சார்த்து வகையான்‌ தக்கயாகப்‌ பரணியும்‌ 
பாடியுள்ளார்‌. உலா அரங்கேற்றத்தின்போது ஒவ்வொரு 
கண்ணிக்கும்‌ ஓராயிரம்‌ பொன்‌ அளித்து அக மகிழ்ந்தானாம்‌. 
இவன்‌ மீது பாடப்பட்டதே கண்டன்‌ அலங்காரமும்‌- கண்டன்‌ 
கோவையும்‌. 


சிறப்புப்‌ பெயர்கள்‌ : கவிஞருள்‌ மிகச்‌ சிறந்தொளிர்ந்த 
மையால்‌ 'கவிச்சக்கரவர்த்தி” £கவிராட்சதர்‌' என்றும்‌ : உலகி 
யல்‌ கடந்த வருணனை அமைத்துப்‌ பாடியதால்‌ “கெளடப்‌ 
புவவர்‌' எனவும்‌ ; சோழ மன்னனின்‌ காளம்‌ எனும்‌' விருது 
பெற்றமையான்‌ *காளக்‌ கவி' என்றும்‌ ; பண்மொழியறிந்து. 
தெரிந்தவற்றைத்‌ திறம்படப்‌ பாடியதால்‌ *சர்வஞ்ஞ கவி' 
எனவும்‌ ஏத்தப்‌ பெற்றார்‌. வட மொழி வல்லவர்‌. வாக்குப்‌ 
பலிதம்‌ உடையவர்‌ என்பது “ஊமுக்குக்‌ கூத்தன்‌' என்பதால்‌ 
உணரலாம்‌. 


உலகியலுக்கு மாறாக அறிவும்‌ திருவும்‌ ஒரு சேரப்‌ பெற்று 
சொல்வாக்கும்‌ செல்வாக்கும்‌ சிறந்து செம்மாந்து வாழ்ந்துள்‌ 
ளார்‌. பிற புலவர்களை உவந்து பாராட்டும்‌ யெற்றியர்‌; 
ஆனால்‌ புகழேந்திக்கும்‌ இவருக்கும்‌ முடி போட்டுப்‌ பல கட்டுக்‌ 
கதைகள்‌ கிளைத்து இவரைப்‌ பற்றிய தப்பான எண்ணம்‌ 


206 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உலவச்‌ செய்துள. அவை பொய்யும்‌ புனைந்துரையுமாகும்‌. -- 
வரலா ற்றுண்மையல்ல என ஒதுக்குவோம்‌. சகு 

மும்மன்னர்கள்‌ தவிர, அமைச்சர்கள்‌, படைத்தலைவர்‌ போன்‌ 
நாரும்‌. இவரைப்‌ புரந்து போற்றினர்‌ எனத்‌,தெரிகிறது. அரும்‌ 
பாக்கிழான்‌. மணவிற்‌ கூத்தன்‌ காலிங்கராயன்‌ ; -விக்கிரம 
சோழன்‌ படைத்தலைவன்‌. இவன்மீது இவர்‌ பாடியதே அரும்பை 
தொள்ளாயிரம்‌. புதுவைக்‌ காங்கேயன்‌. : இவன்‌.மீது நாலா 
யிரக்‌ கோவை பாடியுள்ளார்‌. பிறர்‌ : திருச்சிற்றம்பலமுடை 
யான்‌ பெருமானம்பி, திரிபுவனைச்‌ சோமன்‌. 


உத்தர காண்டம்‌ இவர்‌ பாடியது. இரு கருத்து உலவுகிறது. 
சோழன்‌ வேண்டியவாறு இருவரும்‌ பாட, கம்பரது ராமா 
யணம்‌ கேட்டு அத்தகு திறமுடையது அன்று என்று கிழித்‌ 
தெறிந்ததாகவும்‌, கண்ணுற்ற கம்பர்‌ கேட்டுக்‌ கொண்டதற்‌ 
கிணங்க உத்தர காண்டத்தை மட்டும்‌ கிழிக்காது விடுத்ததாக 
வும்‌ இயம்புவார்‌. கூத்தருக்கே பேரிலக்கியம்‌ படைக்கும்‌ 
எண்ணம்‌ இருந்தது. இராமாயணம்‌ பாட எண்ணிய போது. 
முன்னரே கம்பர்‌ பாடியதால்‌, அவர்‌ பாடாது. விட்ட உத்தர 
காண்டத்தை மட்டும்‌ பாடினார்‌ என்ப. 


கதைச்‌ சுருக்கம்‌ : இராவணவதம்‌ முடித்து இராமன்‌ 
அயோத்தியில்‌ அரசு வீற்றிருந்த போது அகத்தியர்‌ முதலான 
முனிவர்‌ அங்கு வர, இரா மன்‌ வணங்கி வரவேற்று அரக்கரின்‌ 
பூர்வ கதையினை விரைத்துரைக்க வேண்டுமெனக்‌ கேட்க, 
முனிவர்‌ இராமாயணக்‌ கதை முழுதும்‌ இராவணன்‌. வதை வரை 
கூறி முடித்தார்‌. அது போது ஊர்ப்‌ பழி கேட்டு இராமன்‌ 
சீதையைக்‌ காட்டுக்கு அனுப்பினான்‌. ஆங்கு வால்மீகி ஆதரவில்‌ 
லவ குசர்களைப்‌ பெற்று வளர்க்க, அவர்களைக்‌ கொண்டே 
வால்மீகி தாம்‌ செய்திருந்த இராம சரிதையை இராமனுடைய 
அசுவமேத யாகத்தின்போது பாடச்‌ செய்ய, அது கேட்டு சீதை 
உயிரோடிருப்பது அறிந்து சீதையை வரவழைத்து அவச்சொல்‌ 
லைப்‌ போக்குமாறு வேண்ட, அவள்‌ பூமகளை வேண்ட, . 
நிலமகள்‌ வெடித்துச்‌ சதையை அழைத்து மறையவே, இராமன்‌ 


கவன்று அரசு செய்து வந்து, கரிய காலத்தில்‌ வைகுந்தம்‌ 
சென்றடைந்தான்‌. 


கம்பராமாயணம்‌ போன்றே பகுப்பும்‌ பாடற்‌ தொகுப்பும்‌ 
உளது. இதிகாசத்துள்‌ விளக்கப்‌ பெறா வரலாறுகள்‌ பல இப்‌ 
புராணத்துள்‌ காரண காரியத்தோடு விளக்கப்பட்டுள. கம்பன்‌ 
சொற்களும்‌ தொடர்களும்‌ இதில்‌ எடுத்தாளப்பட்டுள. இதனை 
சமய நூலாக அல்லாது காவியமாக இயற்றியுள்ளார்‌. 


து. ச. விம்லானந்தம்‌ வ 


எதிர்‌ நூல்‌ என்ற இலக்கணமும்‌, தில்லையுலா எனும்‌ சிற்‌ 
றிலக்யெமும்‌ செய்துள்ளார்‌. -பல தனிப்‌. பாடல்களும்‌ பாடி 
யுள்ளார்‌. ஈட்டி எழுபது இவர்‌ பாடியது என்பது தவறு. மூவ 
ருலா, சோழர்‌ வரலாறும்‌ வீர மேம்பாடும்‌ நன்கு விளம்புகிறது- 
முறையே ( 684, 342, 387, 391 கண்ணிகள்‌ 774, 782 அடிகள்‌ 
கொண்டது. முன்னிரண்டை விட மூன்றாம்‌ உலா வடிவாலும்‌ 
சுலையா லும்‌ வளமை மிக்கது. பின்னிரண்டை விட முதல்‌ உலா 
சோழ அரச பாரம்பரியத்தை, திருத்தமுறத்‌ தருகிறது. 
குலோத்துங்கன்‌ பிள்ளைத்‌ தமிழே தமிழில்‌ உள்ள முதல்‌ பிள்‌ 
ளைத்‌ தமிழ்‌. 103 பாக்கள்‌. சொற்சுவை பொருட்‌ சுவை மிக்க 
நல்ல நூல்‌. 


தக்கயாகப்‌ பரணி சிவபிரானை மதியாது தக்கன்‌ இயற்‌ 
றிய வேள்வியை அழித்து அவனையும்‌ அவனுக்குத்‌ துணை 
நின்ற தேவர்களையும்‌ வென்ற வரலாறு விளம்புவது. 814 
தாழிசைகள்‌. வீரபத்திரப்‌ பரணி எனவும்‌ படும்‌. உண்மைப்‌ 
போரினைப்‌ பாடாது புராணப்‌ பொருளை வைத்துப்‌ பாடி ஒரு 
புது வழி வகுத்துளது. இலக்கிய சுவை மிக்க நூல்‌. கடு நடை 
யது. தொடர்பின்றிச்‌ சம்பந்தர்‌ வரலாற்றை விளம்புவது 
இவரது ஈடுபாட்டினைக்‌ குறிக்கிறது. ஆசிரியர்‌ பெயர்‌ அறியாப்‌ 
பழைய வளமிக்க உரை உளது; இவரது மாணக்கர்‌ செய்திருக்க 
வேண்டும்‌ என்பது பண்டாரத்தார்‌ கருத்து. 


பிரபந்த பண்டிதர்‌, புலமை வேந்தர்‌, வரலாற்று விற்‌ 
பன்னர்‌ எனும்‌ வகையில்‌ வீரார்ந்து நிற்கிறார்‌ ; ஆனால்‌ அவர்‌ 
நூல்கள்‌ மக்கள்‌ மனங்கவராது மங்கின. கம்பர்‌ மன்னன்‌ ஆத 
ரவு பெறவில்லை; அவர்‌ படைப்போ மக்கள்‌ உள்ளத்தில்‌ நிலை 
பெற்றது. கூத்தர்‌ மன்னர்‌ ஆதரவு பெற்றார்‌. அவர்‌ படைப்‌ 
போ பெறவில்லை. என்ன வியப்பு ? கம்பர்‌ மக்களுக்காகப்‌ 
பாடினார்‌; கூத்தர்‌ மன்னனுக்காகப்‌ பாடியவர்‌ ( Court Poet ). 


சேக்கிழார்‌ : குடிப்‌ பெயர்‌ ( இவருக்கு முன்னும்‌ இப்‌ பெய 
ருடையார்‌ பலர்‌ இருந்துளர்‌ ) இட்ட பெயர்‌ அருண்‌ மொழித்‌ 
தேவர்‌ ; இயற்‌ பெயர்‌ இராம தேவன்‌ ஆகலாம்‌. அனபாய 
சோழன்‌ தொடர்பு ஏற்பட்ட சூழல்‌ : சேக்கிழாரின்‌ தந்தை 
அரசவை போந்த போது அரசன்‌ “மண்ணில்‌ பெரியது, மலை 
யிற்‌ பெரியது, கடலிற்‌ பெரியது எது 2 என வினாத்‌ தொடுத்து 
மறு நாள்‌ விடை தருமாறு விடுத்ததாகவும்‌, மறு நான எவரும்‌ 
விடை கூற முடியாது விழித்தனர்‌. தந்தையின்‌ தவிப்பறிந்த 
இளஞ்சேக்கிழார்‌, 


208 தமிழ்‌ இலக்கிய்‌* வரலர்று 


காலத்தினாற்‌ செய்த நன்றி சிறிதெனினும்‌ 


ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது (102) 
நிலையில்‌ திரியாது அடங்கியான்‌ தோற்றம்‌ 
மலையினும்‌ மாணப்‌ பெரிது (124) 


பயன்‌ தூக்கார்‌ செய்த உதவி நயன்‌ தூக்கின்‌ 
நன்மைக்‌ கடலிற்‌ பெரிது (103: 


என்ற மூன்று குறளையும்‌ விடையாகச்‌ சொல்லியனுப்ப, 
அரசனும்‌ அவையும்‌ மகிழ்ந்து சேக்கிமாரைத்‌ தருவித்துத்‌ தனது 
முதலமைச்சராக்கினன்‌. 'இச்‌ செவி வழிச்‌ செய்தியை ' இருக்கை: 
வழக்கம்‌” எனும்‌ நூல்‌ “காவலன்‌, மண்ணிற்‌ கடலின்‌ மலையிற்‌: 
பெரிதென்‌ ? என, எண்ணியெழுதிக்கொடுத்த ஏற்றக்கை' என 
குறிப்பிடுகிறது. இவர்‌ திறம்‌ கண்டு “உத்தம சோழப்‌ பல்லவன்‌ 
எனும்‌ பட்டம்‌ வழங்கிப்‌ போற்றினன்‌. 

அநபாயன்‌ சிந்தாமணிக்‌ காவியத்தைச்‌ சுவைத்து மகிழ்‌. 
வது கண்டு அறிவு கொளுத்து மாற்றான்‌, அஃதோர்‌ அவக்‌ 
கதை ; சமணர்‌ புனைந்த பொய்க்‌ கதை, சிற்றின்பத்தில்‌ உய்ப்‌ 
பது ; இம்மையும்‌ பயக்காது மறுமைக்கும்‌ அகாது ; அதனைப்‌ 
பயின்று வாணானை வீணாக்க வேண்டா. மும்மையும்‌ பயப்‌ 
பன சீவ கதைகளே என்றார்‌. அங்ஙனமாயின்‌ அவை யாவை 
எனக்‌ கேட்க, அடியவர்‌ கதையை அழகுறப்‌ பொழிந்தார்‌. 
செவிமடுத்துச்‌ சிந்தை மகிழ்ந்த வேந்தன்‌ யான்பெற்ற இன்பம்‌: 
பெறுக இவ்வையகம்‌ என வேண்ட தில்லை சென்று சுந்தரரின்‌ 
திருத்தொண்டத்‌ தொகையை முதல்‌ நூலாகவும்‌, நம்பியாண்‌ 
டார்‌ நம்பிகளின்‌ திருத்தொண்டர்‌ திருவந்தாதியினை வழி 
நூலாகவும்‌ கொண்டு, கல்வெட்டு கர்ண பரம்பரைச்‌ செய்தி 
யாகத்‌ தாம்‌ கண்டன கேட்டனவும்‌ சேர்த்து, திருவருள்‌ 'உல 
கெலாம்‌' என அசரீரியாக அடி எடுத்துக்‌ கொடுக்க 2 காண்டம்‌, 
13 சருக்கம்‌, 4253 விருத்தங்களில்‌ பாடி முடித்தார்‌. 


செய்தியறிந்த சோழன்‌ சென்று தெய்வச்‌ சேக்கிழார்‌ திரு 
வடிவணங்கி, எண்டிசைப்‌ பெருமக்களையும்‌ குழுமச்‌ செய்து 
சேக்கிழார்‌ வாயாலேயே திருவாய்‌ மலரச்‌ செய்தார்‌. ஒரு சித்தி 
ரைத்‌ திருவாதிரை தொடங்கி மறு சித்திரைத்‌ திருவாதிரையில்‌ 
நிறைவு செய்தார்‌. வேதத்தோடொக்கும்‌ என்றனர்‌ தில்லை 
வாழ்‌ அந்தணர்‌, அப்‌ பெரு நூலைப்‌ பச்சைப்‌ பட்டில்‌ சுற்றிப்‌ 
பொற்கலத்து வைத்து யானைமீதேற்றி, சேக்கிழாரையும்‌ 
அமரச்‌ செய்து தாமும்‌ அருகிருந்து வெண்சாமரம்‌ வீச வீதி 
உலா வரச்செய்தான்‌. அம்பலவன்‌ முன்‌ “தொண்டர்‌ சீர்‌ பரவு 
வார்‌' எனும்‌ பட்டம்‌ அளித்தான்‌. அனைவரின்‌ விருப்புடன்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 209 


இதனைப்‌ பன்னிரண்டாம்‌ திருமுறையாக்கிச்‌ செப்பேடு செய்‌: 
வித்துச்‌ சிறப்பித்தான்‌. 

.... அத்தோடு அவர்‌ பிறந்த குன்றத்தூரில்‌ இவரது ஆத்‌ 
மார்த்த நாயகராம்‌ சோணாட்டுத்‌ திருநாகேச்சுர நாயகருக்குக்‌. 
கோயில்‌ ஒன்று கட்டி (வட) திரு நாகேச்சுரம்‌ எனப்‌ பெயரிட்டு 
சேக்கிழாருக்கு உதவினன்‌. இவற்றையெல்லாம்‌ அறிய உறு 
துணையாய்‌ இருப்பது, 14ஆம்‌ நூரற்‌ உமாபதி சிவாச்சாரியர்‌ 
102 விருத்தங்களில்‌ அமைத்த “திருத்‌ தொண்டர்‌ புராண வர 
லாறு' எனும்‌ சேக்கிழார்‌ புராணமே. 


சேக்கிழார்‌ சிறப்பு: 1. சேக்கிழாருக்கு அவர்‌ அன்னை, தம்பி 
பாலறாவாயருடன்‌ திருநாகேசுரத்‌ திருக்கோயில்‌ சிலை உளது. 
தனியே சேக்கிழாருக்குக்‌ கோயில்‌ உளது. 2. பின்வந்த புரரணங்‌ 
களில்‌ சேக்கிழாருக்குக்‌ தனித்‌ துதி உள. 4. மகாவித்துவான்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 'சேக்கிழார்‌ பிள்ளைக்‌ தமிழ்‌” பாடி 
யுள்ளார்‌. 

4. நாயனார்‌ என்றேத்தப்பட்டுக்‌ கோயில்களில்‌ சிலை. 
உளது, வழிபாடும்‌ திகழ்கிறது. 5. உமாபதி சிவம்‌ உவந்தேத்து. 
கிறார்‌: 

மதுர ராமா யணக்கதை உரைசெய்த வான்மீக பகவானு 

மொப்பல்ல.. 
விதி வழி பாரத முரை செய்து கரை செய்த வேத 
வியாதனு மொப்பல்ல,, 


சிதைவற ஆயிர நாவுடன்‌ அறிவுள சேட விசேடனு 
மொப்பல்ல.. 


பொதிய மலைக்குறு முனிவனு மொப்பல, புகழ்புனை 
குன்றை முனிக்கென்பார்‌'* 
6. விருத்தத்தை எளிமைக்குரியதாக்கியவர்‌. 7. முதலமைச்‌ 
சர்‌ நிலையினை நன்கு பயன்படுத்தி நாயன்மார்‌ வதிந்த 
இடங்களையெல்லாம்‌ நேரிற்‌ சென்று கண்டு பின்‌ எழுதிய 
வர்‌. பல்வேறு நிலையினரின்‌ வாழ்வினை நவிலும்‌ போது 
அவரவர்கட்கு ஏற்பப்‌ பேச்சும்‌ அமைத்தவர்‌ 7. நேர்மை. 
நடுநிலை இம்மியும்‌ வமுவாமுறையில்‌ சொந்த விருப்பு 
வெறுப்புக்குச்‌ சற்றும்‌ இடங்கொடாத ' உண்மை வர 
லாற்றையே உரைத்துள்ளார்‌. 8. நூல்‌ முழுவதும்‌ உயர்வு தாழ்‌ 
வின்‌ றி ஆணாயினும்‌ பெண்ணாயினும்‌ (முந்து நூல்கள்‌ போலே 
ஒருமையில்‌ குறிக்காது) அவர்‌ இவர்‌ என்றே மதிப்புடன்‌ குறிப்‌ 
பிட்டவர்‌. 9. கொலை முதலிய இமைகளைக குறிப்பிடவேண்‌ 


த. இ௮-14 


210 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


டிய இடங்களில்‌ கூடக்‌ குறிக்கக்‌ கூசி இடர்‌. விளையாச்‌ சொற்‌ 
களால்‌ இயம்பும்‌ கனிந்த பண்பட்ட உள்ளத்தினர்‌ (தான்‌ முன்‌ 
நினைத்த பரிசே செய்‌ - மெய்ப்பொருள்‌ நாயனார்‌- 15; முன்‌ 
னின்ற பாதகனுந்‌ தன்‌ கருத்தை முற்று வித்தான்‌ - ஏனாதி 
நாதர்‌-40) நாட்டுப்‌ பற்றும்‌, மொழிப்பற்றும்‌, சைவப்‌ பற்றும்‌ 
மிக்கவர்‌. 11. இசை, கூத்து, மருத்துவம்‌, சோதிடம்‌, மனவி 
யல்‌, வழக்கியல்‌, வரலாற்றியல்‌, உலகியல்‌, அரசியல்‌, அருளியல்‌ 
எனப்‌ பல்சுவைச்‌ செல்வராகப்‌ பிறங்குகிறார்‌, 12. நூலாசிரிய 
ராகவும்‌, உரையாசிரியராகவும்‌, போதகாசிரியராகவும்‌ ஞானா 
சிரியராகவும்‌ பொலிகிறார்‌ பெருஞானி. இதனை மகாவித்து 
வான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, “சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ 
தமிழில்‌”, 


நாடிய விரிநூல்‌ சொற்றிடு திறனால்‌ நன்னூ லாசிரியன்‌; 
நகுபா சுரமுத லுரை செய்தலினால்‌, நவிலுரை 
யாசிரியன்‌, 
நீடிய பாசம யக்குழி வீழ்ந்தவர்‌ நீப்பப்‌ போதனை செய்‌ 
நிலையாற் போத காசிரியன்‌, இவை நிகழ்‌ தொறும்‌ 
ஆடிய ஞானத்‌ திறனுறலான்‌ ஞானா சிரியனும்‌ நீ என்று 
ஆன்றோர்‌ பலரும புகழப்படுபவ. 


பெரிய புராணப்‌ பெருமையும்‌ பெற்றியும்‌: “முதல்‌ நூல்‌; 
மொழி பெயர்ப்பு நூலன்று. 2. தமிழ்‌ வேதம்‌ எனத்‌ தகுவது 
3. மாத்‌ தமிழில்‌ உள்ள மேலான நூலில்‌ ஒன்று என்கிறது பழம்‌ 
பாடல்‌: 


வள்ளுவர்சர்‌ அன்பர்‌ மொழி வாசகம்‌, கொல்‌ காப்பியமே 
தெள்ளுபரி மேலழகன்‌ செய்தவுரை, -- ஒள்ளியசீர்த்‌ 
தொண்டர்‌ புராணம்‌, கொகுசித்திஒராறும்‌ 

தண்ட மிழின்‌ மேலாம்‌ தரம்‌, 


4. Every Tamil student should read the truly marvellous 
periyapuranam என்கிறார்‌ போப்‌ ஐயர்‌. 2. ஈசன்‌ எடுத்துக்‌ 
'கொடுத்த உலகெலாம்‌” என்னும்‌ தொடரினை: முதலிலும்‌ 
(பாயிரம்‌) நடுவணும்‌ (சம்பந்தர்‌-216) ஈற்றினும்‌ (வெள்‌ 
ளானை-53) மூவிடத்து அமைத்துள்ள அருமையது. 6.தேவா 
ரத்‌ திருப்பதிகங்கள்‌ இன்னின்ன சந்தர்ப்பங்களில்‌ இப்படி 
இப்படிப்‌ பாடப்‌ பெற்றது என்ற விவரம்‌ இப்‌ புராணத்‌ 
தாலேயே தெரிய வருகிறது. அதன்‌ உள்‌ நோக்கமும்‌ உரைக்‌ 
கின்றார்‌; எனவே தேவாரப்‌ பாசுரங்கட்கு விளக்க நூலாக 
விளங்குகிறது. 7. பன்மணிகள்‌ கோத்த மணியாரமாக மிளிர்‌ 
கிறது. 63 அடியவர்‌ வரலாற்றையும்‌ பக்தியேனும்‌ நூல்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 214 


கொண்டு மிடைந்துள்ளார்‌ மிக நேர்த்தியாக. 8. துண்டு துண்‌ 
டாகப்‌ பல வரலாற்றின்‌ கோர்வையாக: இருப்பினும்‌ இஃதோர்‌ 
பெருங்‌ காப்பியமே. தலைவர்‌ சுந்தரர்‌; தலைவியர்‌ பரவையும்‌ 
சங்கிலியும்‌; நாடு சோணாடு; நகர்‌ திருவாரூர்‌. இன்னும்‌ 
பெருங்‌ காப்பிய இலக்கணம்‌ முமையும்‌ கொண்டுளது. 
இதனை சிவக்கவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார்‌ நிலை 
நாட்டுகின்‌ றார்‌. 9. இஃதோர்‌ உலகப்‌ பொது நூல்‌ என்கிறார்‌. 
தெ. பொ. மீ. எந்நாட்டவர்க்கும்‌ எக்காலத்தவருக்கும்‌ ஏற்ற 
உலகப்‌ பொதுமையே உயிர்‌ நாடியாகக்‌ கொண்டுளது. 10. 
கொண்டர்‌ தம்‌ பெருமை சொல்லவும்‌ பெரிதே எள்றார்‌ 
அவ்வை. தனிப்‌ பெருந்‌ தொண்டர்களின்‌ திறம்‌ பேசுவதால்‌ 
“திர்‌ எனும்‌ அடைகொண்டு “திருத்தொண்டர்‌ புராணம்‌: 
எனப்‌ பெயர்‌' பெற்றது. எண்ணற்ற பல்லோர்‌ புகழைப்‌ 
பாரிய அளவில்‌ பேசுவதாலும்‌, உலகிற்‌ பெரும்‌ பொருளாம்‌ 
ஒருவன்‌ (இறைவன்‌) பற்றியதாகலாலும்‌ பெரிய புராணம்‌ 
எனப்‌ பெயர்‌ கொண்டது. 11. எல்லாப்‌ பொருளும்‌ இதன்‌ 
பாலுள, இதன்‌ பால்‌ இல்லாப்‌ பொருள்‌ ஏதுமில்லை எனுமள 
விற்கு அணுகுவோர்‌ யாவர்க்கும்‌ அவரவர்‌ திறனுக்‌ கேற்ப 
அளப்பரிய சுரங்கமாக --களஞ்சியமாகக்‌ காட்சியளிக்கிறது. 
12.வரலாற்றுப் பெட்டகம்‌: தமிழக வரலாற்றினைதெள்ளிதின்‌ 
உணர்த்துகின்றது. இதன்‌ வாயிலாக வரலாற்றின்‌ இருண்மை 
கள்‌ தெளிவாகின்றன. இலக்கிய காலங்கள்‌, துலங்குகின்‌ றன்‌. 
இப்படி வரலாற்றுச்‌ சிறப்பும்‌ வரலாற்றுச்‌ செய்திகளும்‌ 
கொண்ட (Both historic and historical Epic) காப்பிய 
மாக ஒளிர்கிறது. 13. சமயப்‌ பெருங்காப்பியம்‌ (Religious Epic) 
அருமையும்‌ பெருமையும்‌ அறுபத்து மூவர்‌ வாயிலாக பளிங்கு 
போல்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டப்பெறுகிறது. 14. அடியார்‌ உல 
விய ஊர்களையும்‌ சென்ற நாடு நகர்களையெல்லாம்‌ நவில்வ 
தால்‌ அக்காலப்‌ புவியியல்‌ (சேஏாraphical Survey) புலப்படு 
இறது. 14. தொட்ட தொட்ட இடமெல்லாம்‌ பக்தியே மணக்‌ 
திறது. அதுவே அத்துணை பேர்‌ வாழ்விலும்‌ ஊடுருவி உயிர்‌ 
நாடியாக விளங்குகிறது. அதனாற்றான்‌ மகாவித்துவான்‌ 
பிள்ளையவர்கள்‌ “பக்திச்‌ சுவை நனி சொட்டச்‌ சொட்டப்‌ 
பாடிய கவிவலவ” எனப்போற்றுகிறார்‌. உலகின்‌ எந்த மொழி 
யினும்‌ இத்தகைய தொரு பக்திப்‌ பெரும்‌ பனுவலைப்‌ பார்க்க 
முடியாதென்று -இல்லை என்றே இயம்பலாம்‌. எவ்வளவோ 
பேருடைய வரலாறும்‌ வெவ்வேறு கோணத்தில்‌ விளக்கப்‌ படி. 
னும்‌ முடிவில மேலிடும்‌ ஒரே ஓப்பற்ற உணர்வு பக்திப்‌ பேரு 
ணர்வே! 15. அருள்‌ நூல்‌; 63 அருளாளரின்‌ - வாழ்வின்‌ வழி 
அருளின்‌ பல்திறமும்‌ நுட்ப நுணுக்கமும்‌ காட்சிவாயிலாக 


௨19 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


விளங்கிக்‌ கொள்கிறோம்‌. அருளின்‌ வெளிப்பாடாகவே அறு 
பத்து மூவர்‌ வரலாறும்‌ அமைகிறது. 16. பொருளியல்‌ நூலா 
கவும்‌ பொலிகிறது. இம்மை கொண்டு மறுமை காணச்‌ செய்‌: 
கிறது. 17. சேக்கிழார்‌ புலவர்‌ மட்டுமல்ல அமைச்சரும்‌ கூட... 
பாடப்‌ பெறுவோருள்‌ பன்னிரண்டு அரசர்‌ ஊர்‌, சேர, சோழ, 
பாண்டிய, பல்லவ நாடுகள்‌ பேசப்படுகின்றன. எனவே: 
இலஃ்தோர்‌ அரசியல்‌ ஆவணமாக (Political Magna carta- 
charter) அமைகிறது. 18. அடியார்கள்‌ சென்ற - வழிநடை 
மேற்கொண்ட தலயாத்திரை என்பன கொண்டு இஃதோர்‌ யாத்‌ 
திரை நூலாகவும்‌ பயண நூலாகவும்‌ (Pilgrimage and Travelo- 
ஏபூ) வழிகாட்டுகின்றது. 19. மூவர்‌ வரலாறு. பெரியது; 
பிறருடையது சிறியது. இப்படிச்‌ சிறியதும்‌ பெரியதுமான 
வாழ்க்கை வரலாறுகள்‌ விளம்புவதால்‌ இதனைச்‌ செய்யுளில்‌ 
இயன்ற சிறந்த Biogrophies and pen potrayals - எனத்‌. 
தயங்காது கூறலாம்‌. 20. அந்தணர்‌ 12, அரசர்‌ 12, வணிகர்‌ 
6, வேளாளர்‌ 12, வேடர்‌,வண்ணார்‌, பாணர்‌, பறையர்‌ ஆண்‌- 
பெண்‌ எனப்‌ பல்வேறு நிலையினர்‌ வாழ்வு பேசப்படுறெது.. 
ஆதலின்‌ வாழ்க்கை : இலக்கியமாகவும்‌ (way ௦74 [ife) விளங்கு. 
கிறது. 21. எண்ணூறு ஆண்டுகட்கு முந்தைய எழுநூறு 
ஆண்டுக்கால நாட்டு நிலையை மக்கள்‌ பழக்க வழக்க ஒழுக 
லாறுகளை உணர்த்தும்‌ இலக்கிய அடியாக (literary mirror) 
இலங்குவது. 22. கட்டுக்‌ கோப்பாலும்‌ (workanship), இசை 
ஒவியம்‌, சிற்பம்‌, கூத்து, கட்டிடக்கலை பற்றியெல்லாம்‌ 
உணர்த்துவதாலும்‌ ஒரு கலைப்‌ பேழையாகக்‌ காட்சியளிக்‌. 
கிறது. (Artistic Epic aud Epic of Art), 23. பல்‌ இனத்தவர்‌ 
பலவாய தொழிலினர்‌ எனச்‌ சமுதாய மேல்‌ கள முதல்‌ கடை 
நிலை வரையான அனைவரின்‌ கூட்டு வாழ்வினைப்‌ படம்‌. 
பிடித்துக்‌ காட்டும்‌ சமுதாயக்‌ காப்பியமாகவும்‌ (Social Epic) 
சிறக்கிறது. 24. சங்கப்‌ பாக்களில்‌ சங்கப்‌ புலவர்களிடையே 
ஏற்றத்‌ தாழ்வற்ற ஓர்‌ அறிவுச்‌ சமத்துவத்தைக்‌ கண்டது, 
போன்றே, பெரிய புராணத்தில்‌ அரசர்‌ முதல்‌ ஆண்டிவரை 
பன்னிலை அமையினும்‌ அத்துணை பேரும்‌ ஆண்டவன்‌ 
கொண்டு எனும்‌ ஒருமையுணர்வால்‌ - இறைவன்‌ திரு 
முன்‌ ஒரு சமயவுணர்வுச்‌ சமத்துவம்‌ (5றழiritual demo 
cacy) கொண்டோராகக்‌ காட்டுகிறது. 

25. புராணம்‌ என்றால்‌ பழமை என்றுதான்‌ பொருள்‌.. 
என்றாலும்‌ இன்றைய நூற்றாண்டில்‌ காணப்‌ பெறும்‌ முற்‌ 
டாமை, சமபந்தி போசனம்‌ போன்றன) காணக்‌ கிடைக்கின்‌ 
றன. அந்தண அப்பூதி அப்பரிடம்‌ அன்பு பூண்டமை,. 


மது. ௪. விமலானந்தம்‌ 213 


அந்தணச்‌ சம்பந்தர்‌ குழாத்தில்‌ அரிசன நீலகண்டர்‌ 
இடம்‌ பெறுவது, கணிகை பரவையைச்‌ சுந்தரர்‌ மணப்‌ 
பது போன்றன காண்க. இந்த வகையில்‌ சீர்திருத்தச்‌ 
செந்தமிழ்க்‌ காப்பியம்‌ (Revolutionary Epic) எனலாம்‌. 26) பல 
ஓரங்க நாடகங்கள்‌ போலவும்‌ சில முழு நாடகங்கள்‌ போல 
இதன்‌ கண்‌ அமைகின்‌ றன . எனவே இதனை நாடகக்‌ காப்பிய 
மாக (வramatic epic)வும்‌ கருதலாம்‌. நவிலும்‌ முறையிலும்‌ 
நாடக நளினங்கள்‌ நிலவுகின்றன. 27. சேக்கிழார்‌ ஒரு பாக்‌ 
கிமார்‌. சேக்கிழார்‌ செந்தமிழ்‌ சிறந்து செறிந்து செல்கிறது. 
கவித்துவம்‌ கொப்பளிக்க சமயப்‌ பெரியார்‌ வரலாற்றினை 
வறட்சி நீக்கி வளமையுறச்‌ செய்றெது. உவமை நலம்‌, சொல்‌ 
வளம்‌, கற்பனைத்‌ திறம்‌ எல்லாம்‌ கொஞ்சுகின்றன. கவித்‌ 
துவம்‌ பிலிற்றும்‌ காவியமாக உள்ளத்தை அள்ளுகின்றது. சந்‌ 
தமிகு செந்தமிழ்‌ சிந்தை கவர்கின்றது. 28. காப்பியம்‌ என்‌ 
றாலே எடுத்தோதும்‌ (ஈகா££iஸe) போக்கினது. வித்தாரமாக 
விதந்தோதும போது வருணனை வளமை வேண்டும்‌; அத்தகு 
திறம்‌ மிகுந்து விளங்குகிறது பெரிய புராணம்‌. 29. முதற 
பாட்டு மேன்மை மிக்கதாயுளது. இதில்‌ உள்ள 72 எழுத்துக்கள்‌ 
72 புராணங்களையும்‌ புலப்படுத்துகன்‌ றன. உள்ள 9 உகரங்‌ 
கள்‌ 9 தொகையடியாரை உணர்த்தும்‌. ஏனைய 63 எழுத்துக்‌ 
கள்‌ 63 தனியடியார்களைக்‌ குறிக்கும்‌. ஈற்றடியில்‌ உள்ள அடி, 
“வாழ்த்தி வணங்குவோம்‌” வாழ்த்து வணக்கம்‌, வருபொருள்‌ 
சுட்டும்‌. இப்படி முதற்‌ பாட்டிலேயே அமைந்த அழகே 
அழகு-அற்புதம்‌. பாட்டைப்‌ பாருங்கள்‌. 


உலகு எலாம்‌ உணர்ந்து ஓதற்கு அரியவன்‌ _— 20 
நில உலாவிய நீர்‌ மலி வேணியன்‌ _— 14 
அலகு இல்‌ சோ தியன்‌ அம்பலத்து அடு வான்‌ -— 19 
மலர்‌ சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவாம்‌ — 19 

72 


30. வையாபுரிப்‌ பிள்ளை விதந்தோதும்‌ இறப்பு : 
“முதலாவது ' சேக்கிழார்‌ ஊட்டும்‌ தமிழின்பம்‌ தனிச்‌ 
சுவையுடையது. இரண்டாவது தொடர்களின்‌ இன்பம்‌; 
இது பலவிடங்களிலும்‌ ' தோன்றி நம்மைப்‌ பரவசப்‌ 
படுத்துகிறது. மூன்றாவது வருணனை இன்பம்‌ உயர்ந்த 
தரத்ததாய்‌ அமைந்துளது. நான்காவது தமிழாட்சியில்‌ 
அசிரியர்‌ காட்டும்‌ தன்னடக்கம்‌ கரை கடவாது செல்லும்‌ 
தெளிந்த ஆற்றொழுக்குப்‌ போலச்‌ செய்யுட்கள்‌ இனிதொழுகி 
நம்மையும்‌ மன அமைதியுடையவராய்ச்‌ செய்து சாந்தச்‌ 
சுவையை யூட்டுவறைது. இதற்குச்‌ சான்று புராணத்திற்‌ பல 


214 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இடங்களிலும்‌ காணலாம்‌. இவை போன்ற தெறிகளிற்‌: 
சேக்கிழார்‌ காட்டும்‌ இலக்கியச்‌ சுவை பெரிதும்‌ வியக்கற்‌. 


பாலதேயாம்‌' . 


31, கதைகளின்‌ , கதும்பமாக - கதை மாலையாக. 
அமைவது. கவிதையில்‌ அமையும்‌ கதைகளின்‌ குவை .எனலாம்‌. 
(garland of Stories) சிலம்பு சிறு கதைகளின்‌ தொகுப்பாக. 
அமையுமாப்‌ போல, பல சிறுகதைகளின்‌ - சில தெடுற்‌ 
கதைகளின்‌ களஞ்சியமாக நிலவுகின்‌ றது. 


22. இத்துணை பேரின்‌ பெருவாழ்வு படித்து முடித்ததும்‌ 
இறையுணர்வில்‌ இதயம்‌ ஊன்றி ஒன்றி ஓங்கி ஒரு பரவச 
நிலையில்‌ (18௩௦6) நமை வைக்கிறது. பக்திப்‌ பெருவள்ள த்தில்‌: 
முங்கி மூழ்கிப்‌ புனிதம்‌ பெற்ற நிற நிலை (Mystic experience} 
நல்குகிறது; வாழ்வுக்கு இந்நூல்‌ ஒன்றே போதும்‌ என்ற 
புத்துணர்வு பிறக்கிறது. 

கம்பர்‌ : பேராசிரியர்‌ செல்வ கேசவராய முதலியார்‌ *தமிழ்‌ 
மொழியின்‌ கதி ஆவார்‌ கம்பரும்‌ திருவள்ளுவரும்‌” என்றார்‌. 
அத்தகு உயர்‌ பெருங்‌ கவிஞரின்‌ வரலாறு அறியுமாறில்லை! 
'கன்னன்‌ பிறப்பும்‌ பினாளில்‌ துலங்கிற்று, கம்பன்‌ பிறப்பு 
இன்னும்‌ தெரிந்தார்கள்‌ இலையே' என்கிறார்‌ முருகதாசர்‌. 
சோணாட்டில்‌ தஞ்சை மாவட்ட. மயிலாடுதுறையை யடுத்த. 


தேரழுந்தூர்‌ இவர்‌ பிறந்த ஊர்‌, காளி பூசை செய்யும்‌ உவச்சர்‌ 
குலத்தவர்‌. 


கம்பங்‌ கொல்லையைக்‌ காத்ததால்‌ என்றும்‌; கம்பங்காடு' 
எனும்‌ நாட்டிற்‌ பிறந்தமையால்‌ எனவும்‌; காளிக்கோயில்‌ 
கம்பத்தின்‌ கழே கண்டெடுக்கப்பட்டமையால்‌ என்றும்‌; கச்சி: 
ஏகம்பன்‌ பெயர்‌ அமைந்ததால்‌ எனவும்‌ கம்பனுக்குப்‌ பெயர்க்‌. 
காரணம்‌ கற்பிப்பர்‌. இவரை ஆதரித்தவர்‌ திருவெண்ணெய்‌ 
நல்லார்‌ சடையப்ப வள்ளல்‌. எனவேதான்‌ இவரைத்‌ தம்‌ 
காப்பியத்துள்‌ 10 இடங்களில்‌ நன்றி பாராட்டுகின்‌ றார்‌. 


இவர்‌ நாளில்‌ சைவம்‌ செழித்தது. இவர்‌ வைணவர்‌; 
வைணவக்‌ காப்பியம்‌ பாடியவர்‌. எனவே செயங்கொண்டார்‌, 
ஒட்டக்‌ கூத்தர்‌, சேக்கிழார்‌ மூவர்க்கும்‌ இருந்த அரசியல்‌ 
செல்வாக்கும்‌ மன்னன்‌ ஆதரவும்‌ இவருக்கில்லாது போயிற்று... 
[வைணவ த்துக்கு நெருக்கடியான நேரம்‌ இராமாநுசர்‌ 
தமிழகம்‌ விடுத்து மைசூர்‌ செல்ல நேர்ந்ததே! ஒட்டக்‌ கூத்தர்‌ 
தம்‌ புரவலன்‌ குலோத்துங்கன்‌ வைணவத்தை ஒடுக்கிச்‌ சைவம்‌: 
செழிக்கச்‌ செய்தான்‌ என்கிறாரே (உலா-39) தில்லைப்‌. 


மது: ச. விமலானந்தம்‌ 215 


பெருமாளைக்‌ கடலில்‌ விரசன்னே!] ஏன்‌ இவரே சோ ழனொடு 
மாறுபாடு கொண்டு “நீ முனிந்தால்‌ இல்லையோ எங்கட்கு 
இடம்‌” எனக்‌ கூறிச்சோணாடு விடுத்து வெளியேறி ஓரங்கல்‌ 
நாடு சென்று பிரதாருத்திரன்‌ (1162-97) . போற்றுதல்‌ 
பெற்றார்‌ என்ற வரலாறு உளதே! 


கடைசியில்‌ சேது நாடு சென்று நாட்டரசன்‌ கோட்டையில்‌. 
சமாதியடைந்தார்‌. “இச்‌ சமாதியின்‌ மண்ணைத்‌ தொழுவோர்‌ 
எண்ணும்‌ எழுத்தும்‌ எளிதே உணர்ந்து ஏற்றமுறுவர்‌' என 
நாட்டுக்‌ கோட்டை நகரத்தார்‌ நவில்வர்‌. 


' அவ்வையார்‌ : தமிழ்ப்புலவார்களிலேயே ஐந்து வயது 
குழந்தைகளும்‌ எழுத்தறிவில்லாதோரும்‌ கூட நன்கு அறிந்த. 
அறிமுகமான மதிப்புக்கும்‌ மரியாதைக்கும்‌ உரிய மூதாட்டி 
இவரே. அவ்வை பெயரால்‌ நோன்பு இன்றும்‌ தோற்கப்‌ 
பெறுகிறது; செவ்வாய்ப்‌ பிள்ளையார்‌ கும்பிடுவது இவரை 
ஓட்டித்தானே! தமிழர்‌ உள்ளமெலாம்‌ இல்லமெல்லாம்‌ 
நிறைந்த பெயர்‌ என்பதனாலோ என்னவோ, ஈராயிர ஆண்டு 
இலக்கிய வரலாற்றிலும்‌ இவர்‌ இடையறாது இடம்‌ 
பெற்றுளார்‌! சங்க கால, சோழர்‌ கால, பிற்கால அவ்வையார்‌ 
என மூவருக்கு மேல்‌ உளர்‌. தெய்வ நிலைதந்து வழிபாட்டுக்‌ 
குரியவராய்‌ அக்கியுள்ளனர்‌. தஞ்சை மாவட்ட திருத்துறைப்‌ 
பூண்டி யருகே துளசியார்பட்டணத்தில்‌ அவ்வையார்‌ கோயில்‌. 
உளது. இங்கு நாம்‌ கருதுவது நடுவண்‌ அமைபவரே! 


இவர்‌ வரலாறு நிகழ்ச்சிகள்‌ கொண்டது, சுவை மிக்கது. 
இவர்‌ போன்ற புலமை மிக்க மூதாட்டி பிற மொழி இலக்கியங்‌ 
களில்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை. முதற்குலோத்துங்கன்‌ 
காலந்‌ தொடங்கி நீண்ட ஆண்டுகள்‌ வாழ்ந்தவராகத்‌ 
தெரிகிறது. நாடெங்கும்‌ வாழக்‌ கேடொன்றும்‌ இல்லை” 
எனும்‌ கொள்கையர்‌. '“சுட்டபழம்‌ வேண்டுமா சுடாதபழம்‌ 
வேண்டுமா” என மாடு மேய்க்கும்‌ சிறுவன்‌ அறிவு; 
கொளுத்தியது, பலா தழைக்கப்‌ பாடியது, ஊஞ்சற்்‌ பொற்‌ 
சங்கிலிகள்‌ இற்று விழச்செய்தது போன்ற பல செய்‌ 
இவரைப்பற்றியன. 


ஆத்திச்‌ சூடி, கொன்றை வேந்தன்‌, மூதுரை, நல்வழி 
எனும்‌ நீதி நூற்கள்‌ பாடிய பெருமாட்டி எண்ணற்ற வண்ண 
நறுந்‌ தனிப்பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. ' அத்துணையும்‌ நறுக்‌ 
கானவை, நற்பொருளின. சில செழும்பாக்கள்‌. 


5 (. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மதியாதார்‌ முற்றம்‌ மதித்தொருகாற்‌ சென்று 
மிதியாமை கோடி யுறும்‌ ..: 
உண்ணீருண்‌ ணீரென்றே ஊட்டாதார்‌ தம்மனையில்‌ 
உண்ணாமை கோடியுறும்‌ 
கோடி கொடுத்துங்‌ குடிப்பிறந்தார்‌ தம்மொடும்‌ 
கோடாமை கோடி யுறும்‌. 


கோடானு கோடி கொடுப்பினும்‌ தன்னுடை நாக்‌ 
கோடாமை கோடி யுறும்‌ 


“நாலு கோடிப்‌ பாடல்கள்‌ என்பது இதுவே. இவர்‌ பாக்‌ 
களிலே முடி. மணிகள்‌. 


ஆர்த்தசபை நூற்றொருவர்‌, ஆயிரத்தொன்‌ றாம்புலவர்‌, 
வார்த்தை பதினா யிரத்தொருவர்‌ -- பூத்தமலர்த்‌ 
தண்டா மரைத்திருவே! தாதாகோ டிக்கொருவர்‌ 
வரப்புயர நீருயரும்‌, நீருயர நெல்லுயிரும்‌, 
நெல்லுயரக்‌ குடியரும்‌; 
குடியுயரக்‌ கோலுயரும்‌, கோலுயரக்‌ கோனுயர்வான்‌ 


தாயோடு அறு சுவைபோம்‌, தந்‌ைதையொடு கல்விபோம்‌, 


சேயோடு தான்பெற்ற செல்வம்போம்‌ --- ஆயவாழ்வு 
உற்றாருடன்போம்‌; உடன்‌ பிறப்பால்‌ தோள்வலியபோம்‌,: 
பொற்றாலியோடு எவையும்‌ போம்‌ 
வேழ முடைத்து மலை நாடு, மேதக்க 
சோழ வளநாடு சோறுடைத்து -- பூழியர்கோன்‌ 
தென்னாடு முத்துடைத்து, தெண்ணீர்‌ வயல்‌ 
தொண்டை 
நன்னாடு சான்றோ ருடைத்து. 
கற்றது கைம்‌ மண்ணளவு, கல்லாத துலகளவு என்று 
உற்ற கலைமட ந்தை ஒதுகன்‌ றாள்‌ -- மெத்த 
வெறும்பந்‌ தயங்கூற வேண்டா! புலவீர்‌! 
எறும்புந்‌ தன்கையால்‌ எண்சாண்‌ 
சித்திரமும்‌ கைப்பழக்கம்‌, செந்தமிமும்‌ நாப்பழக்கம்‌, 
வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்‌ -- நித்தம்‌ 
நடையும்‌ நடைப்பழக்கம்‌, நட்பும்‌ தயையும்‌ 
கொடையும்‌ பிறவிக்‌ குணம்‌ 
சொல்லாமலே பெரியர்‌, சொல்லி ற்சி றியர்செய்வர்‌, 
சொல்லியும்‌ செய்யார்‌ கயவரே -- தல்ல 
குலாமாலை வேற்‌ கண்ணாய்‌! கூறுவமை நாடில்‌ 
பலாமா பாதிரியைப்‌ பார்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 217 


வாழ்விக்கும்‌ வளமார்‌. நீதிநெறிகள்‌ பாடியோருள்‌ 
அவ்வைக்கு நிகர்‌ அவ்வையே. தமிழ்‌ மூதாட்டி அவ்வை வழியே 
வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழும்‌ வளமார்‌ வழி. வேறு எதுவும்‌ 
பின்பற்றாது இவர்‌ தந்த நல்லொழுக்க ஒளிவிளக்குகள்‌ 
கொண்டே ஒருவொருவர்‌ உயர்ந்து சிறந்து விடலாம்‌. அவ்வை 
தெறி நின்று கவ்வை நீங்குவோமாக. 


ஞானாமிர்தம்‌ : சிறந்த சைவ சித்தாந்த சாத்திரம்‌ 
யாத்தவர்‌ வாச முனிவர்‌. இவரது ஆசான்‌ கோடலம்பாகை 
பரமானந்த முனிவர்‌. பிள்ளைப்‌ பெயர்‌ அருண்‌ மொழித்‌ 
தேவன்‌. அம்பர்‌ கிழான்‌ குடிப்பெயர்‌. வாசப்‌ பண்டிதராய்‌ 
இருந்து பின்‌ வாகீச முனிவரானவர்‌. திருவெற்றியூர்‌ சென்று 
வதிந்துள்ளார்‌. ஒற்றியூர்‌ மடாதிபதி சதுரான பண்டிதர்‌ 
காலத்தில்‌ ஞானாமிர்தம்‌ பாடியதால்‌ “ஞானாமிர்தாசிரியர்‌' 
என வழங்கப்‌ பெற்றார்‌. பின்னர்‌ நெல்லை நாடு 
திருவாலீச்சுர்ம்கோளதி கிளை மடத்தின்‌ தலைவரானார்‌. 
இந்நூல்‌ செய்தது 1189-ல்‌. 


சரியை, கரியை, யோகம்‌, ஞானம்‌ எனும்‌ நாற்பா தங்கள்‌ 
கொண்டது; இப்போது கிடைப்பது ஞானபாதம்‌ ஒன்றே. 
சம்மிய ஞானம்‌, . சம்மிய தரிசனம்‌, பாசபந்தம்‌, தேகாந்தரம்‌, 
பாசனாதித்துவம்‌, பாசச்‌ சேதம்‌, பதிநிச்சயம்‌, பாசமோசனம்‌ 
எனும்‌ 8 இயல்கள்‌ 78 அகவல்கள்‌; 4-56 அடி கொண்டவை. 
கல்லாடம்‌ போன்ற கடும்‌ நடையது. எனவே பரவாமல்‌ 
போயிற்று என்றாலும்‌ சிறந்த பிரமாண நூலாக இலங்கியது. 
சிவஞான சுவாமிகள்‌ போன்றார்‌ மேற்‌ கோள்‌ காட்டும்‌ 
மேன்மையது. பல பாடல்கள்‌ வினா - விடையாக உள. 
ஒளவை. ௬. துரைசாமிப்‌ பிள்ளையின்‌ அண்ணாமலைப்‌ 


்‌ பலகலைக்‌ கழக அரும்பதிப்பு உளது. 


3 ஆம்‌ நூற்றாண்டு 


ஒரு மதிப்பீடு : சோழப்‌ பேரரசு அழிந்து ஒழிந்த கால 
கட்டம்‌. பாண்டியர்‌ பேருக்கு ஆண்டவேளை. பேரரசுகளின்‌ 
போற்றுதல்‌ இன்மையால்‌ பேரிலக்கியங்கள்‌ பிறக்கவில்லை. 
சிற்ற்ரசுகளின்‌ ஆதரவால்‌ தஞ்சைவாணன்‌ கோவை போன்றன 
தலையெடுத்தன. அரசியல்‌ அதிர்வால்‌ சமுதாயத்தில்‌ ஏற்பட்ட 
சீர்குலைவால்‌ சிறப்பிலக்யெம்‌ படைத்திடும்‌ சிந்தை புலவர்‌ 
பால்‌ இல்லை. புத்திலக்யெப்‌ படைப்பில்‌ புத்தி செல்லாது 
_.அற்றிலக்யெம்‌ செய்வதிலும்‌ உரைகள்‌ வரைவதிலும்‌ உள்ளம்‌ 


218 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சென்றது. சைவம்‌ சாம்பியிருந்ததால்‌ சிவசம்பந்தமான இலக்‌ 
கியங்கள்‌ ஏதும்‌ எழவில்லை; சாத்திரங்களே செழித்தன. 
மெய்கண்டார்‌, அருள்‌ நந்தி. சிவாசாரியார்‌ எழுந்தனர்‌. 
வைணவத்தில்‌ மறுமலர்ச்சி ஏற்பட்டதால்‌ நஞ்சீயர்‌, 
நம்பிள்ளை, பெரியவாச்சான்பிள்ளை, பெருமாள்‌ ' ஜயர்‌ 
பிறங்கினர்‌. புராணத்தில்‌ :புலியூர்நம்பி திருவிளையாடல்‌: 
படைத்தார்‌. 

நன்னூலும்‌ நம்பியகப்‌ பொருளும்‌ தோன்றின. இக்கால 
இலக்கியம்‌ எனப்‌ பேர்‌ சொல்ல நளவெண்பா ஒன்றே நிலவு 
கிறது. உரைகள்‌ பல்கிய காலம்‌. மேற்கணக்கு--க&ழ்க்கணக்கு. 
நூல்‌ கட்கும்‌ தொல்காப்பியத்துக்கும்‌ உரைகள்‌ உண்டாயின. 
மணிப்பிரவாளம்‌ மண்டியது. சமணத்தில்‌ யசோதா காவியம்‌ 
எழுந்தது. சுருங்கச்‌ சொன்னால்‌ உரைகளும்‌ உயர்‌ சாத்திரங்‌ 
களும்‌ உதித்த நூற்றாண்டு எனலாம்‌. ஒரு சிலவற்றை இங்கே 
யும்‌, பிறவற்றைப்‌ பிற உரிய இடங்களிலும்‌ காண்போம்‌. 

பவணந்தி முனிவர்‌ : இவர்‌ பிறப்பகம்‌ தொண்டை மண்‌ 
டலத்தில்‌ உள்ளது; கொங்கு மண்டல குறும்பு-நாட்டுச்‌ சனகா 
புரம்‌, மைசூரில்‌ உள்ள மாவிலங்கை சனநாதபுரம்‌ என மூவேறு 
கருத்துளது. இவரது ஆசிரியர்‌ சனகை சன்மதி முனிவர்‌: 


பல்கலைக்‌ குரிசில்‌ பவணந்தி என்னும்‌ புலவர்‌ பெருமான்‌' 
(சங்கர நமச்சிவாயா) 


'முன்னூ லொழியப்‌ பின்றைல்‌ பலவினுள்‌ 
எந்நூ லாரும்‌ நன்ரை லாருக் 
கிணையோ வென்னுந்‌ துணிவே மன்னுக” 
(இலக்கணக்‌ கொத்து சுவாமிநாத தேசிகர்‌) 
தன்மையால்‌ பெயர்‌ பெற்ற நூல்‌ நன்னூல்‌ 
(சிவஞான முனிவர்‌) 
“அருந்தவத்தோன்‌' எனவும்‌ பாராட்டப்பெறுகிறார்‌. 


இலக்கணம்‌ கூறும்‌ முறையில்‌, தொல்காப்பியம்‌ இயல்‌ 
“(ப பகுத்தல்‌ முறையினது; நன்னூல்‌ ஒருவழித்‌ தொகுத்தல்‌ 
முறையது. காப்பியர்‌ நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல்‌ 
என 3 இயல்களில்‌ பகுத்து உரைத்ததை நன்னூலார்‌ எழுத்‌. 
தியல்‌ ஒரியலிலேயே தொகுத்துரைத்து விட்டார்‌. முன்னவார்‌ 
எழுத்துக்கும்‌ செயலுக்கும்‌ தனியே 9 இயல்கள்‌ வைக்க; 
(493-463) பவணந்தியார்‌ ஐந்து ஐந்து இயல்களிலேயே 
அடக்கிவிட்டார்‌. காப்பியர்‌ 946 நூற்பாக்களில்‌ பகுத்த 


மது. ௪. விமலானந்தம்‌ 


குவற்றைப்‌ பவணதந்தியார்‌ (2024205) 407 நூற்பாக்களில்‌. 
தொகுத்துவிட்டார்‌. 


“அரும்‌ பொருள்‌ ஐந்தையும்‌ யாவரும்‌ உணரத்‌ 
தொகை வகை விரிபிற்‌ றருக” 


என்ற சிறப்புப்‌ பாயிரக்‌ கருத்தால்‌, ஐந்திலக்கணம்‌ செய்தார்‌ 
பவணந்தியார்‌ எனலாம்‌. மயிலை நாதர்‌ காலத்தில்‌ ஐந்தி 
லக்கணமும்‌ இருந்தாகத்‌ தெரிகிறது; சங்கர நமச்சிவாயரும்‌ . 
இராமானூசக்கவிராயரும்‌ அங்ஙனே நம்புகின்றனர்‌. பின்‌ 
எப்படிப்‌ பொருள்‌, யாப்பு, அணி மாறைய எழுத்தும்‌ சொல்லும்‌. 
மட்டும்‌ நின்றன; நிலைத்தன எனக்‌ தெரியவில்லை. இஃதேதரர்‌ 
வழிநூல்‌ *சிற்றதிகாரம்‌' என்றும்‌ வழங்கும்‌. 

காலம்‌ : புரந்த கங்கமன்னன்‌ சீயகங்கன்‌ (1178-1216) 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தவன்‌, அகலின்‌ நன்னூலார்‌ 
காலம்‌ 12 ஆம்‌ நூற்‌ பிற்பகுதி அல்லது 13 ஆம்‌ நூற்‌ முற்பகுதி 
எனலாம்‌. பூர்ணலிங்கம்‌ பிள்ளை 1205-ல்‌ இயற்றப்பட்டது. 
என்கிறார்‌. 

நன்னூல்‌ தொல்காப்பியர்‌ கருத்துக்களையே நிலைபெறக்‌: 
கொண்டுள்ளது; ஒரளவு. தொல்‌ : உரையாசிரியர்கள்‌ கருத்‌ 
துக்களும்‌ ஒரோவழி வடநூற்களைத்‌ தழுவியும்‌ அமைகிறது. 
பகுதி, விகுதி, இடைநிலை என முதன்முறையாகப்‌ புகுத்தி 
ஒரு புதிய ஒளி புறப்படச்‌ செய்துள்ளார்‌. 


சிறப்பு: தொகை, சுருக்கம்‌, எளிமை மூன்றும்‌ இதன்‌ 
தனிச்‌ சிறப்பியல்புகள்‌. அமைப்புமுறை அழகுடையது.. 
அறிவியல்முறையில்‌ எழுதப்பெற்ற இலக்கணங்களுள்‌ . 
இஃதொன்று எனலாம்‌. கற்போர்க்குக்‌ கச்சிதமான--தெளி 
வான நூல்‌. எனவே பலராலும்‌ பயிலப்படுகிறது. குறளுக்‌ 
குப்‌ பரிமேலழகர்‌ உரைபோலே, நன்னூலுக்கு சிவஞான 
முனிவர்‌ உரையே (18 நூற்‌) உயர்ந்தது. முதல்‌ உரையாளர்‌ 
மயிலைநாதர்‌. (14 நூற்‌) 

தொல்காப்பியம்‌ எழுந்த பல்லர்ண்டுகட்குப்பின்‌ தமிழில்‌ 
பல மாறுதல்கள்‌ நேர்ந்தன; மாற்றங்களும்‌ தேவைப்பட்டன. 
இந்த மாறுதலையும்‌ தேவைகளையும்‌ மனங்கொண்டு சில 
புது ஒழுங்குகளை உணர்த்தினார்‌. 

இலக்கணம்‌ படைப்போர்‌ பற்றற்ற துறவு உள்ளமும்‌, 
ஒழுங்கும்‌ ஒழுக்கமும்‌ மிக்கவராய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அதி. 
தோடு மொழித்திறம்‌ முற்றும்‌ உணர்ந்த வல்லோராய்‌. 


220 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அமைதல்‌ வேண்டும்‌. அல்லவராயின்‌ பொல்லா விளைவுகளே 
மொழிக்கு வாய்க்கும்‌. பவணந்தியார்‌ நல்லவராகவும்‌ வல்ல 
வராகவும்‌ அமைந்தது தமிழ்பெற்ற பேறு. இதனால்‌ தமிழ்‌ 
இலக்கண வரலாற்றில்‌ நன்னூலின்‌ இடம்‌ நன்குணரலாம்‌. 
இதனை ஒத்த நூல்‌ இன்னும்‌ தோன்‌ றவில்லை ! 


தொல்காப்பியப்‌ பற்றாளர்‌ சிலர்‌ நன்னூல்‌ ஒரு சின்னூல்‌- 
தன்னூல்‌ என்பர்‌; காப்பியருக்கு மாறான கருத்துக்களைக்‌ 
கொண்டுள்ளது என்பர்‌. காப்பியர்‌ காலத்திற்குப்பின்‌ 12 
நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட மாற்றங்கள்‌ வளர்ச்சிகளைக்‌ 
சொல்லத்தானே வேண்டும்‌. அதனைச்‌ செய்துள்ளார்‌ 
பவணந்தியார்‌ என்பதுணர வேணும்‌. 


புகழேந்தி : ஒரே ஒரு நூல்‌ எழுதி ஓங்கு புகழ்‌ பெற்றவர்‌. 
இயற்பெயர்‌ தெரிவில்லை. புகழை ஏந்தியமையால்‌ புகழேந்தி. 
பிறப்ப்கம்‌: தொண்டைமண்டல பொன்விளைந்தகளத்‌ 
தூர்‌. மள்ளுவநாட்டு முரணைநகர்‌ சந்திரன்‌ சுவர்க்க எனும்‌ 
தலைவனால்‌ புரக்கப்‌ பெற்றவர்‌. இதனால்‌ ஐந்து இடங்களில்‌ 
நன்றி பாராட்டுகிறார்‌. வேளாண்‌ மரபினர்‌. வைணவராகக்‌ 
காணப்படுகிறார்‌. பாக்களில்‌ வெண்பாப்பாடுவது மிகக்‌ 
கடினம்‌. “வெண்பா புலவர்க்குப்‌ புலி. அழகான வெண்பாக்கள்‌ 
. அற்புதமாகப்‌ படைத்துள்ளார்‌; அதனால்‌ *வெண்பாவிற்‌ 
புகழேந்தி” எனப்புகழப்பெற்றார்‌. எடுத்தோதும்‌ கவிதைக்கு 
ஏற்றது விருத்தமே, வெண்பா அன்று. ஆனால்‌ அதைக்‌ 
கையாண்டு வெற்றிபெற்றுள்ளார்‌. சங்க, ஒழ்க்கணக்கு 
வெண்பாக்களில்‌ அமையும்‌ ஓசையை மாற்றி, வேற்றோசை 
வைத்து வெண்பாவில்‌ புதுமை புகுத்தித்‌ தனக்கென ஒரு புது 
வெண்பா படைத்தவர்‌ எனலாம்‌. 


அதிலும்‌ பாரதக்‌ கதையை வெண்பாவில்‌ முயன்று படு 
தோல்வி அடைந்தோர்‌ பல்லோர்‌. வெண்பா கொண்டு 
வகையான காப்பியம்‌ படைக்க முடியும்‌ என நிறுவியவர்‌ 
புகழேந்தி. அவ்வையின்‌ வெண்பாக்கள்‌ கூட அடுத்த நிலை 
யினதே. காடுறை பாண்டவர்க்கு வியாசர்‌ விளம்பும்‌ நளோ 
பாக்கியானத்தை நற்‌ கதையாக்கி நயம்பட உரைத்துள்ளார்‌. 
இதனாற்றான்‌ இது தோன்றிய காலம்முதல்‌ பயிலப்பெறும்‌ 
சின்னஞ்சிறு காப்பியமாகச்‌ சிறக்கிறது. பிற்காலப்‌ பனுவல்‌ 
கட்கு முன்மாதிரியாக அமைந்தது. உயரிய நீதிகளையும்‌ 
நியதிகளையும்‌ சுவைக்கு முறையில்‌ வகையான சொற்களால்‌ 
விளம்புறெது. சூதின்‌ தீது உணர்த்த எழுந்த சுந்தர நூல்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 221 


எளிய, இனிய சொற்கள்‌, எழில்மிகு சொற்றொடர்கள்‌, 
இனிய சொல்லோவியங்கள்‌, கதை கூறும்‌ லாவகம்‌ போன்ற 
வற்றால்‌ மக்கள்‌ மனதில்‌ மாறாஇடம்‌ பெற்ற மக்கள்‌ இலக்கிய 
மாக மிளிர்கிறது. உள்ளத்தைக்‌ கவ்வும்‌ முறையில்‌ உளம்‌. 
ஒன்றிடும்‌ வகையில்‌ கதை நவிலப்பட்டுள்ளது. வலிய: 
வெண்பா வெண்ணெய்போல்‌ இளகி ஓடுகிறது. இவா்‌ கை 
வண்ணத்தால்‌. 

ஒட்டக்கூத்தருடன்‌ இணை த்தும்‌ அவ்வையுடன்‌ பிணைத்‌. 
தும்‌ பல கட்டுக்‌ கதைகள்‌ புனையப்பெற்றுள. புனைந்‌. 
துரைகளேயாயினும்‌ அறிவுக்கு விருந்தாக அமையும்‌ நயமான 
கற்பனைகள்‌ என்பது மறுத்தற்கில்லை. சுவையான 
கதைகளே ! 


மக்கள்‌ மனதைக்‌ கவர்ந்த கவிஞர்‌ என்பதால்‌ இவர்‌ 
பெயரில்‌ பல கதைகள்‌ வழிங்கவிட்டுள்ளனா்‌. அல்லி 
அரசாணிமாலை, ஏணி ஏற்றம்‌, பவளக்கொடிமாலை, பஞ்ச 
பாண்டவர்‌ வனவாசம்‌, புலந்திரன்‌ தூது போல்வன எளிய 
நடையில்‌ படித்ததும்‌ பொருள்‌ விளங்கும்‌ பெற்றியன, 
நாட்டுப்புறப்பாங்னெ. கொச்சைத்தமிழ்‌ கொண்டது. இவை 
இப்‌ புலவரால்‌ செய்யப்பட்டவை - அல்லவே அல்ல. இதே 
போன்றன இரத்தினச்‌ சுருக்கம்‌, செஞ்சிக்கலம்பகம்‌, 


வாகான சொற்கள்‌ - வக்கணையாக வத்து உட்காரு 
இன்றன வெண்பாவில்‌. சொற்கள்வந்து ஏவல்செய்கின்‌ றன; 
இவர்‌ கையில்‌ விளையாடுகின்றன. வருணனையின்‌ வளமை 
யினை இவரிடம்‌ பார்க்கலாம்‌. அவலம்‌ உள்ளத்தை அள்ளு 
கிறது, சொல்லோவியங்கள்‌ சொக்க வைக்கின்றன. வெண்‌ 
பாவை இப்படி வாகாகக்‌ கையாண்டு விந்தைகள்‌ புரியச்‌ 
செய்தோர்‌ வேறு எவரும்‌ இல்லை எனலாம்‌. 


காமர்‌ சுயல்புரளக்‌ காவி முகை நெகிழ 

தாமரையின்‌ செந்தேன்‌ தளையவிழ -- பூமடந்தை 

தன்‌ நாட்டம்‌ போலும்‌ தகைமைத்தே, சாகரஞ்சூழ்‌ 

நந்‌ நாட்டின்‌ முந்நாட்டும்‌ நாடு 
என்ற முதற்‌ பாட்டின்‌ காட்சி மாட்சியும்‌ ஓசை ஓட்டமும்‌ ஓப்‌ 
பற்றவை. மழலைச்‌ செல்வங்களைப்‌ பிரிவது, கானகத்துக்‌ காரி 
ருளில்‌ காரிகையைக்‌ கைவிட்டுப போவது, தமயந்தி தந்தையை 
அடைவது, மாற்றுருவில்‌ மதலையரை நளன்காணும்‌ கட்டம்‌. 
போல்வன கண்ணீர்‌ மல்கச்‌ செய்யும்‌ கனிவின. அன்னத்தின்‌ 
வெண்மையால்‌ சோலையிருள்‌ மறைதல்‌, அதன்‌ நிறத்தால்‌: 


222 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தடாகம்‌ சிவப்பாதல்‌ போன்றன அற்புதம்‌. வாழ்வில்‌ படித்துப்‌ 


படித்து இன்புறும்‌ பான்மைய .பனுவல்‌ இது.. .புகழேந்தி 
புகழ்பாடி பைந்தமிழ்‌ வளர்ப்போம்‌. 


பெரும்பற்றப்‌ புலியூர்‌ நம்பி; இதுவே ' இயற்பெயர்‌. சிதம்‌ 
பரத்தைக்‌ குறிக்கும்‌ தில்லை நம்பி எனவும்‌ பெறுவார்‌. ஊர்‌ 
“செல்லி நகர்‌, மதுரையை அடுத்துளது. வேம்பத்தூர்‌ சுவுணிய 
கோத்திர சோழிய அந்தணர்‌. இதனால்‌ “வேம்பத்தூரார்‌ திரு 
விளையாடல்‌” என்றும்‌ வழங்கும்‌. இதுவே பழைய திருவிளை 
யாடல்‌. திருவாலவுடையார்‌ திருவிளையாடல்‌, நம்பி திரு 
விளையாடல்‌, மதுரைப்‌ புராணம்‌ எனப்‌ பெறும்‌. இவரது 
ஞானாசிரியர்‌ விநாயக முனிவர்‌. வடமொழி உத்தரமாபுராண 
சாரசமுச்சயப்‌ பகுதியை மூலமாகக்‌ கெண்டு 1753 விருத்தங்‌ 
களில்‌ வடித்துள்ளார்‌. இன்னோசை மிக்க சந்தப்‌ பாக்கள்‌ 
செறிந்தது. புராணத்தினூடே துதிப்‌ பாடல்கள்‌ நிறைந்துள, 
வாத வூரடிகள்‌ வரலாற்றைத்தனிப்‌ புராணம்‌ போல நான்கு 
படலத்தில்‌ 241 பாக்களில்‌ விளம்புகிறார்‌. இசை, குதிரை, 
மணிகளின்‌ இலக்கணம்‌ மொழிகிறார்‌. பழ மொழிகள்‌ மின்னு 
கின்‌ றன. 

நம்பியின்‌ திருவிளையாடலே நெடுங்காலம்‌ வரை மதுரைத்‌ 
தலவரலாறு அறிய உதவும்‌ கருவூலமாக இருந்தது. இது 
கொண்டே திருவிளையாடற்‌ பயங்கரமாலை, கடம்பவன 
புராணம்‌. திருவி சாத்தான. நான்மணிமாலை போன்ற, நூல்‌ 
கள்‌ பிறந்தன. ஏன்‌? நானூறு ஆண்டின்‌ பின்‌ வந்த பரஞ்‌ 
சோதியாரையும்‌ பக்குவப்படுத்தியுளது எனலாம்‌. ஆனால்‌ அப்‌ 
படித்‌ தோன்‌ றிய பரஞ்சோதி முனிவர்‌ திருவிளையாடற்‌ புரா 
ணம்‌-தான்‌, பழைய திருவிளையாடலை அமிர்த்திவிட்டுப்‌ பிர 
பலம்‌அடைந்தது. இதற்குக்‌ காரணம்‌: சமயக்கருத்து விளக்கம்‌, 
பக்தி முழக்கம்‌, இலக்கிய வளமையால்‌ ஏற்றமுற்றது “இரு 
விளையாடற் புராணம்‌ என்றால்‌ பரஞ்சோதி திருவிளையா 
டலே எனக்‌ கருதும்‌ அளவிற்கு உயர்ந்து விட்டது. 


பொய்யாமொழிப்‌ புலவர்‌: 1268-1311 தமிழ்‌ வரலாற்றில்‌ 
தக்க இடம்‌ பெற்ற புகழ்சான்ற - புலவர்‌. - - பிறப்பகம்‌: 
தொண்டை நாடு செங்காட்டம்‌ வட்டத்‌ துறையூர்‌. ' இயற்‌ 
பெயர்‌ தெரியவில்லை. வயிரபுரம்‌ ஆசானிடம்‌ பயின்‌ றபோது 
வயலைக்‌ காத்தார்‌; அதுபோது அவ்வூர்‌ த்தலைவன்‌ காலிங்க 
ராயனின்‌ குதிரை மேய்ந்தது கண்டு ' 

வாயத்த வயிரபு மாகாளி யம்மையே 

ஆயத்த அருகார்‌ அணிவயலில்‌ _ காய்‌ த்த 


மது: ச..விமலானந்தம்‌ 223 


கதிரை மாளத்தின்ற காலிங்கன்‌ ஏறும்‌ 
“குதிரை மாளக்‌ கொண்டு போ” 


என்றதும்‌ குதிரை மாண்டது. பின்‌ காலிங்கனால்‌ தம்‌ குருவுக்கு 
இன்னல்‌ நேருமோ எனக்கலங்கி, “குதிரை மீளக்‌ கொண்டுவா” 
என மாற்றிப்‌ பாட, குதிரை உயிர்‌ பெற்றது. அறிந்த ஆசிரி 
யார்‌ “உன்‌ மொழி பொய்யா மொழியப்பா' எனப்‌ போற்றி 
னார்‌. அதனால்‌ - அது முதல்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌. 


இவரை யொட்டி வழங்கும்‌ கதைகள்‌ சுவைமிக்கன; ஒரு 
முறை முருகன்‌ தன்‌ மீது பாடுமாறு கேட்க, ‘நான்‌ கோழியைப்‌ 
பாடுவேனே யல்லால்‌ குஞ்சினைப்‌ பாடேன்‌” எனச்‌ சென்றார்‌. 
பின்னர்‌ ஒருக்கால்‌ வேட்டுவச்‌ சிறுவன்‌ வேலினைக்‌ காட்டி 
அச்சுறுத்த தான்‌ தமிழ்ப்‌ புலவன்‌ எனக்‌ கூறித்‌ தம்மை ஏதும்‌ 
செய்யாது விடுக என வேண்ட, அங்ஙனமாயின்‌ எம்மைப்‌ 
பாடுக என்றார்‌. உன்‌ பெயர்‌ யாதென வினவ முட்டை என்‌ 
றான்‌. அதை வைத்தே, 


மானவேல்‌ முட்டைக்கு மாறாய தெய்வர்‌ போம்‌ 
கான வேல்‌ முட்டைக்குங்‌ காடு 


என்ப்‌ பாடினர்‌. உடனே சிறுவன்‌ “புலவரே! குஞ்சைப்‌ பாட 
மாட்டேன்‌ என்றீர்‌, இப்போது எப்படி முட்டையைப்‌ பாடி 
னீர்‌?' எனத்‌ தன்‌ உருகாட்டி வேல்‌ கொண்டு புலவர்‌ நாவில்‌ 
எழுதி மறைந்தான்‌. 


தென்‌ பாண்டி நாட்டுத்‌ தென்காசிப்‌ பக்கல்‌ மாறை என 
வழங்கும்‌ தஞ்சாக்கூர்‌ வள்ளல்‌ பாண சிற்றரசன்‌ சந்திர 
வாணன்‌ மீது “தஞ்சை வாணன்‌ கோவை' பாடினார்‌. வாணன்‌ 
மனைவி பாட்டுக்கொரு பொன்‌ தேங்காயும்‌, வாணன்‌ 
ஒவ்வொரு தேங்காயின்‌ முக்கண்ணினும்‌ மும்மணிகள்‌ வைத்து 
வழங்கினார்‌. 

வணங்கா முடிப்‌ பாண்டியனைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தை மீட்‌ 
டும்‌ கூட்ட வேண்டினார்‌. பாண்டியன்‌ புலவர்‌ சிலைகள்‌ சிரக்‌ 
கம்பம்‌ செய்தால்‌ - அமிழ்ந்து போன 'சங்கப்பலகை மீண்டும்‌ 
மிதக்கச்‌ செய்தால்‌ இயலும்‌ என்று கூற, இரண்டையும்‌ செய்து 
காட்டினார்‌, தம்‌ பாடற்றிறத்தால்‌. 

கண்டியூர்‌ சீநக்கன்‌ எனும்‌ வள்ளலிடம்‌ நேயம்‌ மிக்கவர்‌. 
நட்பின்‌ திறம்‌ காட்டும்‌ ஒரு கதை உண்டு: சீநக்கர்‌ படுக்கையில்‌ 
புலவர்‌ படுத்து உறங்கிவிட்டார்‌. பின்னர்‌ , வந்த ச நக்கரின்‌ 


224 தமிழ்‌ இலக்யெ வரலாறு; 


மனைவி துயில்வது தம்‌ கணவரே எனக்‌ கருதிப்‌ பக்கத்தில்‌ 
படுத்துறங்கி விடடார்‌. பின்‌ வந்த சீநக்கர்‌ வந்து நிலையறிந்து 
மனம்‌ கிச்சிற்றும்‌ கிலேசம்‌ கொள்ளாது “செல்லக்‌ கிடமின்‌” 
எனத்‌ தானும்‌ ஓர்‌ ஓரத்தில்‌ படுத்துறங்கினார்‌. வைகறைத்‌ 
துயிலெழுந்து கவன்ற புலவரையும்‌ மனைவியையும்‌ தேற்றி 
னார்‌. பாரதத்தில்‌, எடுக்கவோ கோக்கவோ?” என்ற துரியோ 
தனின்‌ உயர்வுள்ளம்‌ இங்கே ஒத்து உணர்ந்து மகிழ்த்தக்கது... 
இத்தகு வள்ளல்‌ மறைந்த போது 
செல்லக்‌ கிடமின்‌ எனக்கு இடந்‌ தருக எனச்‌ 
சொல்லிய நண்பன்‌ தனிச்‌ செல்பவனோ! 
நானும்‌, ஏகுவன்‌, நற்றுணை அவற்கே! 
எனப்பாடி ஈமத்தியில்‌ இடம்‌ பெற்று உயிர்‌ நீத்தார்‌. சிற்றின்ப 
ஈடுபாடுடையவராகக்காணப்படுகிறார்‌, பரத்தையர்தொடர்பு 
பூண்டிருந்தார்‌. கூத்தாளின்‌ தமக்கை, பாட்டி போன்றாரின்‌ 
குருடு போகப்பாடினார்‌. பின்னர்‌ அவர்கள்‌ பாராமுகமாக 
இருக்கவே “பழைய குருடி கதவைத்‌ திறடி' என்ன, பழைய 
படி அவர்கள்‌ குருடாயினர்‌ என்ப. ல 
தஞ்சைவாணன்‌ கோவை : தனிச்சிறப்பினது. 425 கட்ட 
ளைக்‌ கலித்துறைகள்‌ நாற்கவிராச நம்பியின்‌ அகப்‌ 
பொருள்‌ விளக்கத்திற்கு விளக்க இலக்கியமாக இக்கோவை 
விளங்குகிறது. சொற்சுவை பொருட்சுவை மிக்கது; எளிய 
நடையது. திருக்கோவையாருக்கு அடுத்த புகழினது. வாணன்‌ 
கொடையும்‌ வீரமும்‌ போற்றுகிறது; இவன்‌ பாண்டி 
மன்னனின்‌ அமைச்சனும்‌ படைத்‌ தலைவனுமாவான்‌. 
கற்பனைக்‌ காதலரின்‌ காதல்‌ வளர்ச்சியைக்‌ கற்பனை கனி 
வோடு கூறின்‌, யார்தான்‌ இக்கோவையில்‌ உள்ளம்‌ குவியார்‌? 
மண்‌ அலை யாமல்‌ வளர்க்கின்ற வாணன்தென்‌ 
மாறைவெற்பில்‌ 
அண்ணலை ஆயிழை பாகன்‌என்று அஞ்சனம்‌; 
அஞ்சினம்‌ தோய்‌ 
கண்அலை நீர்‌ இடப்‌ பாகமும்‌ மேல்வந்த 
கைக்களிற்றின்‌ 
புண்‌ அலை நீர்வலப்‌ பாகமும்‌ தோயப்‌ பொருந்தவன்றே 
இப்படிப்பொருள்‌ நயமுடையபாக்கள்‌ பல,வரலாற்று வளமை 
யும்‌ வண்டமிழ்‌ வளப்பமும்‌ மிக்க கோவை. 
மெய்கண்டார்‌ : நடுநாட்டு இருமுனைப்பாடி நாட்டுக்‌ 
கடந்தை (பெண்ணாகடம்‌) வேளாண்‌ மரபினர்‌ தந்தை: 
அச்சுதகாளப்பர்‌. பிள்ளைப்‌ பேறின்றி குலகுரு சகலாகம 


மது. ச. விமலானந்தம்‌ 223 
பண்டிதர்‌ ஆற்றுப்படுத்த திருவெண்காடு சென்று ஆண்டவன்‌ 
அருளால்‌ ஆண்மகவு பெற்றார்‌. சுவேதவனப்‌ பெருமாள்‌-- 
இட்டயெயர்‌. மூன்றாம்‌ வயதில்விண்வழிச்‌ சென்ற பரஞ்சோதி 
முனிவர்‌ இறங்கி வந்து கயிலையில்‌ தான்பெற்ற சிவஞான த்தை 
உபதேசித்து, தம்‌ குருவின்‌ பெயரான சத்தியஞான தரிசனியின்‌ 
பெயரை இட்டுச்‌ சென்றார்‌. அதன்‌ தமிழ்‌ வடிவே மெய்‌ 
கண்டார்‌. திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ பொல்லாத பிள்ளையார்‌ 
சந்நிதியில்‌ நிட்டைகூடி சிவானுபவம்‌ சித்திக்கப்‌ பெற்று 
“சிவஞான போதம்‌” செய்தார்‌. துறையூர்‌ சிவாகம பண்டிதர்‌ 
செருக்கு மிக்கு வத்து மெய்கண்டரால்‌ தருக்கு அழியப்‌ பெற்று 
ஆட்கொள்ளப்பெற்று அருள்‌ நந்தி சிவாசாரியார்‌ ஆனார்‌. 
தலைமாணாக்கராம்‌ இவரிடம்‌ பரம்பரை வளர்க்குமாறு 
பணித்து ஐப்பசி சுவாதி அமரத்தும்‌ அடைந்தார்‌. [அருள்‌ நந்தி 
செய்தனவே சிவஞான ௫த்தியாரும்‌ இருபா இருபதும்‌. இவர்‌ 
மாணாக்கர்‌ மறை ஞானசம்பந்தரிடம்‌ ஆசாரியத்தலைமை. 
கந்து புரட்டாசி பூசத்தில்‌ சிவனடிசேர்ந்தார்‌. இத்த மூவ: 
ரோடு உமாபதி சிவாசாரியரையும்‌ சேர்த்து சந்தனாசாரியர்‌ 
புராணம்‌ செய்தார்‌ திருவாரூர்‌ சாமிநாத தேசிகர்‌] 


சிவஞான போதம்‌ : 40 வரிகளால்‌ ஆன 12 நூற்பாக்கள்‌ 
கொண்டது. பொது அதிகாரம்‌ 1-6சூத்திரங்கள்‌. 1-2 
பதிபாச பசு உண்மை பேசும்‌. இது பிரமாண இயல்‌. 4-6 
பசு, பாச, பதி இலக்கணம்‌ இயம்பும்‌ இலக்கண இயல்‌ ஆகும்‌. 
உண்மை அதிகாரம்‌ 7-9சாதன இயல்‌, பசுவின்‌ சிறப்பிலக்‌ 
கணம்‌, குரு உணர்த்துமுறை, ஆன்மசுத்தி பற்றியது. 10-12. 
பயன்‌ இயல்‌; பாச நீக்கம்‌, சிவப்பேறு, சீவன்முத்தி செப்பும்‌. 
சிவஞான போதம்‌ உணர்த்தும்‌ செம்பொருள்‌ : உயீர்‌ அழியா 
தது; உலகம்‌ அழிவது இந்த இரண்டையும்‌ கடந்த பரம்‌ 
பொருளே இயக்குவது. உயிர்களை மறைத்துத்திற்கும்‌ பாச 
தினின்று விடுவிப்பதற்காக வினையைக்‌ கூட்டுகிறது. வினை 
அனுபவித்துக்‌ கழியவே ஆன்மா பரம்‌ பொருளை உணர்கிறது.. 
இதற்குச்‌ சாதனம்‌ ஐந்தெழுத்தும்‌ ஆலயமும்‌. முடிவில்‌ ஆன்மா 
பரம்பொருளோடு கலக்கிறது. 

சிவஞான போத நூற்பா நியாய-தரிசன முறையில்‌ 
அமைவது. தோத்திர வடிவான திருமுறைகளின்‌ சாற்றை 
சாத்திரமாக வடித்தவர்‌ மெய்கண்டார்‌. பின்வருவோர்‌ 
உண்மைப்‌ பொருளறியும்‌ வண்ணம்‌ விரித்து அதிகரணங்கள்‌ 
39, எடுத்துக்‌ காட்டு வெண்பாக்கள்‌ 81 போன்றவற்றையும்‌ 
மெய்கண்டாரே செய்துள்ளார்‌. எத்தனையோவுரைகள்‌ இதற்கு 


த. இ--15 


226 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


எழுந்துள. எண்ணற்ற விளக்கங்கள்‌ தரும்‌ வண்ணம்‌ செறிவு 
டன்‌ அமைந்த சூத்திரங்கள்‌ அவை. புத்துரைகள்‌ புறப்பட்ட 
வண்ணம்‌ உள்ளன. சிவஞானமுனிவரின்‌ மாபாடியமும்‌, 
பாண்டிப்‌ பெருமாளின்‌ விருத்தியும்‌ சிறந்தவை. 


சத்திமுற்றப்‌ புலவர்‌ : குடந்தை அருகே பட்டீச்சுரத்தை 
ஓட்டிஉளது. இராசராசபுரம்‌ என்கிறது கல்வெட்டு. ஊர்பற்றி 
வந்த பெயர்‌. இயற்பெயர்‌ தெரியவில்லை. ஒருமுறை பாண்டி 
யனைக்‌ காணச்‌ சென்றார்‌. வாயிற்காவலன்‌ தடுத்தனன்‌. 
வெளியே பனியில்‌ படுத்துக்‌ குளிரால்‌ நடுங்கினார்‌; தன்னை 
எதிர்பார்த்திருக்கும்‌ தம்‌ மனைவியிடம்‌ நாரையைத்தூதுவிடுத்‌ 
தார்‌. ‘நாராய்‌! நாராய்‌! ' எனும்‌ அழகிய பாட்டு தமிழ்‌இலக்கி. 
_ யத்தில்‌அமையும்‌ சிறியசிறந்த அற்புதப்‌ பாட்டு. நகர்‌ சோதனை 
சென்ற மன்னன்‌ இப்பாட்டினைக்‌ கேட்டுக்‌ கிறுகிறுத்து 
நாரையின்‌ அலகுக்கு உவமையாகப்‌ பிளந்த , பனங்கிழங்கு 
கூறப்பட்டது அறிந்து உவந்து வரிசை வழங்கி வறுமை 
போக்கினான்‌. அது கருதி “வெறும்‌ புற்கையும்‌'...எனும்‌ 
செய்யுளியற்றி பாண்டியனைக்‌ 'குடிதாங்கி' எனக்‌ கொண்டா 
டினான்‌. “ஆடையின்‌ றி வாடையால்‌ மெலிந்து, கையும்‌ காலும்‌ 
கொண்டு மெய்யினைப்‌ பொத்திக்‌ குளிர்போக்கிய நிலையினை 
அப்படியே படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது பாட்டு : 


நாராய்‌ நாராய்‌, செங்கால்‌ நாராய்‌ ! 
பனீம்படு பனையின்‌ கிழங்குபிளந்‌ தன்ன 
பவளக்‌ கூர்வாய்சீ செங்கால்‌ நாராய்‌ ! 
நீயும்நின்‌ பெடையும்‌ 

தென்றிசைக்‌ குமரி யாடி வடதிசைக்‌ 
காவிரி யாட ஏகுவி ராயின்‌ 

சத்தி முற்றத்து வாவியிற்‌ சென்று 
நனைசுவர்க்‌ கூரைக்‌ கனைகுரற்‌ பல்லி 
வரவுபார்த்‌ திருக்கும்‌ மனைவியைக்‌ கண்டுஎம்‌ 
கோமான்‌ வழுஇ கூடல்‌ மன்றத்து 
அடை யின்றி வாடையின்‌ மெலிந்து 
கையது கொண்டு மெய்யது பொத்திக்‌ 
காலது கொண்டு மேலுறத்‌ தழீஇ 
அலகு திறந்‌ தன்ன பல்லின னாஃப்‌ 
பேழையுள்‌ பாம்பென உயிர்க்கும்‌ 

ஏழை யாளனைக்‌ கண்டனம்‌ எனுமே. 


சமயமும்‌ தமிழும்‌ 


ஏனை மொழிகட்கு இல்லாத சிறப்புக்கள்‌ இன்தமிழுக்கு 
ஏத்தனையோ உண்டு, அவற்றில்‌ ஒன்று : அனைத்துச்‌ சமயங்‌ 
களும்‌ அருந்தமிழ்‌ அன்னைபால்‌ அன்பு பூண்டு ஆன்ற 
தொண்டுகள்‌ பல செய்து, அணிகலன்கள்‌ பூட்டிப்‌ பெருமை 
யடைந்தமையே. உலகின்‌ ஒப்பரிய சமயங்கள்‌ ஒன்றுகூடித்‌ 
குத்தம்‌ சமய இலக்கியங்களை யாத்து மகிம்ந்த ஒரேஒரு மொழி 
உலகில்‌ உண்டெனில்‌, அஃது அருந்தமிழே எனப்‌ பெருமை 
யோடு கூறலாம்‌. சமணம்‌ பெளத்தம்‌, சைவம்‌ வைணவம்‌, 
இஸ்லாம்‌ கிருத்துவம்‌ என்ற மாறுபட்ட ஆறு சமயங்கள்‌ 
ஒருமையுற்று அருமையான பணிகள்புரிய பெருமையுற்றுப்‌ 
பிறங்யெது - பிறங்குகின்றது பைந்தமிழ்‌ ! 


தமிழ்‌ இலக்கியத்தை ஒரு முறை கண்ணோட்டம்‌ செலுத்‌ 
தின்‌, சமயச்சார்பில்லாதக செந்தமிழ்ப்‌ பனுவல்களே ஏதுமில்‌ 
லையோ எனுமளவிற்குப்‌ பெரும்பாலும்‌ எல்லாம்‌ சமயம்‌ தந்த 
செல்வங்களாகவே இருக்கக்‌ காணலாம்‌. தமிழன்‌ மார்‌ தட்டிப்‌ 
பேசும்‌ ஐம்பெருங்காப்பியங்கள்‌ சமணமும்‌ சாக்கியமும்‌ அளித்த 
வையன்றோ? பதினெண்‌ கழ்க்கணக்கில்‌ பெரும்பா லும்‌சமணச்‌ 
செல்வங்கள்‌. தேவாரத்‌ திருமுறைகள்‌ சைவம்‌ அளித்தவை ; 
“ திவ்விய பிரபந்தமோ வைணவம்‌ வழங்கியது. பெருமைக்குரிய 
பெரிய புராணம்‌ சைவத்தின்‌ சொத்து ; கற்றோர்‌ போற்றும்‌ 
கம்பராமாயணம்‌ வைணவத்தின்‌ உடமை. இப்படி ஒவ்வொன்‌ 
றாக ஓர்ந்தால்‌, சமயமின்‌ றிச்செந்தமிழ்வளர்ந்‌ இருக்குமா என்‌ ற 
ஐயநிலைக்கே அனைவரும்‌ வரவேண்டியுள்ளது. சமயத்தமிழ்‌- 
சமயம்‌ வளர்த்த தமிழ்‌ என்றியம்பும்‌ நிலைக்கு, சமயத்திற்கும்‌ 
செந்தமிழுக்கும்‌ உள்ள இணைப்பும்‌ பிணைப்பும்‌ எளிதே 
யுணரலாம்‌. 

சமணமும்‌ பெளத்தமும்‌ வடக்கேயிருந்து வந்தவை ; 
சைவமும்‌ வைணவமும்‌ தமிழகத்தில்‌ இருந்தவை ; இஸ்லாமும்‌ 
கிருத்துவமும்‌ பிற நாட்டினின்றும்‌ போந்தவை. இங்ஙனம்‌ 


228 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மாறுபட்ட அறு சமயங்கள்‌ முத்திறத்தவாய்‌ அமைந்து, தித்‌. 
இக்கும்‌ தமிழுக்கு எத்துணையோ தொண்‌ டுகள்‌ இயற்றியுள்ளன. 
இத்‌ திறம்‌ வியந்து செயல்மறந்து பாராட்டற்‌ பாலது. இதில்‌ 
ஒரு விந்தை யாதெனில்‌ சமணமும்‌ பெளத்தமும்‌ பகைமை மிகக்‌. 
கொண்டவை ; சைவமும்‌ வைணவமும்‌ முரண்பட்டவை ; 
பின்னவை இரண்டும்‌. பிறவற்றை அறவே வெறுப்பவை. இஸ்‌ 
லாமும்‌ கிருத்துவமும்‌ எதிரானவை : ஆனால்‌ தம்முள்‌ வேறு 
படும்‌ இச்‌ சமயங்கள்‌, தமிழ்ப்‌ பணியில்‌ பகைமை மறந்து 
வேற்றுமை துறந்து ஒன்றி நிற்கின்றன. தமிழ்‌ அன்னையின்‌ 
இருமுன்னிலையில்‌ அறு சமயங்கள்‌ இணைந்து பிணைந்து 
பணியாற்றுகின்‌ றன. இதனைக்‌ கவிஞர்‌ ஒருவர்‌, 


'பொற்சைவ வைணவமும்‌ புத்தபிரான்‌ பொன்னுரையும. 
நற்சமண கிருத்துவமும்‌ நபிகள்‌ பிரான்‌ நல்லுரையும்‌ 
பற்பலவா யிருந்திடினும்‌, பைந்தமிழின்‌ பண்பேற்றுக்‌. 
கற்போரைப்‌ பிடித்திழுத்துக்‌ கனிதமிழின்‌ சுவையூட்டி ;, 
நாயன்மார்‌ நாவமுதும்‌ நல்லாழ்வார்‌ பாசுரமும்‌ 
மேயபுகழ்‌ மேகலையும்‌ மேம்படு சிந்தாமணியும்‌ 
மாமுனிதேம்‌ பாவணியும்‌ மாண்பேறு சீறாவும்‌ 

காமுறவே எல்லோரும்‌ கண்ணாரக்‌ கண்டோதும்‌ 
காவியமாய்‌ இந்நாட்டில்‌ கதிர்‌ வீசக்‌ காண்கின்றேம்‌' 


எனப்‌ பாடி மகழ்கன்றார்‌. சைவன்‌ வைணவனை வெெறுக்‌ 
கிறான்‌ ; ஆனால்‌ அச்சமய நாலாம்‌ திவ்விய பிரபந்தத்தை 
இனித்துச்‌ சுவைக்கிறான்‌. திருப்பாவை- திருவெம்பாவை 
மாநாடுகள்‌ இணைந்து நடக்கும்‌ இசைவினை எண்ணுக. இப்ப 
டியே பிறவும்‌; இது தமிழின்‌ மாண்பா? அன்றித்‌ தமிழ்க்‌ கோயி 
லிலே தகவுடைய சமயங்கள்‌ பகைமையற்றுப்‌ பிறங்குகின்ற 
னவா? அல்லது தமிழின்‌ ஈர்ப்பு இச்‌ சமயங்களை இகல்‌ மறக்கச்‌ 
செய்துவிட்டதா ? வெளியில்‌ வெறுப்பும்‌ காழ்ப்பும்‌ மிக்க 
சமயங்கள்‌, வளர்‌. தமிழ்பால்‌ வந்ததும்‌ வேற்றுமை விடுத்து 
ஒருமையுற்ற விந்தை தான்‌ என்னே ! 


ஈண்டு ஒன்று எண்ணவேண்டும்‌. அகச்‌ சமயங்களான 
சைவமும வைணவமும்‌ தவிர, ஏனைய புறச்சமயங்கள்‌ எதுவும்‌ 
இன்‌ தமிழ்பால்‌ அன்பு பூண்டேோ, அன்றித்‌ தூய தமிழ்‌ பணி 
யாற்ற வேண்டுமெனும்‌ பெரு விருப்புக்‌ கொண்டோ, தமிழ்ப்‌ 
பணி புரித்தனவாகக்‌ கூறுவதற்கில்லை. தமிழகத்தில்‌ தங்கள்‌ 
சமயங்கள்‌ காலூன்றித்‌ தழைக்க, ஆங்குள்ள தமிழின்‌ துணை 
யின்றி ஏலாது என்‌ றிருந்த இச்சமயங்கள்‌ இன்தமிழ்ப்‌ பணியில்‌ 
ஈடுபட்டன. எந்த மொழி கொண்டு தங்கள்‌ சமயங்கள்‌ பரவ 


மது. ச. விமலானந்தம்‌ <29 


முடியும்‌ என்று எண்ணினவோ, அந்த மொழியே அவைகளை 
ஆட்கொண்டு விட்டது. தமிழைக்‌ கவியாக்கக்‌ கருதினர்‌ ; 
தமிழைப்‌ பயின்றனர்‌. உரிய கருவியாக்கக்‌ கருதியவர்கள்‌ 
உள்ளத்தில்‌, ஒண்ட மிழ்‌ உலையா நிலை பெற்று நின்றது. கருவி 
யாக்கிய கன்னித்‌ தமிழுக்கே கருவியாக எண்ணரிய 
தொண்டு இயற்றுமாறாயிற்று ! சமயப்‌ பணி செந்தமிழ்ப்‌ 
பணியாக முடிந்தது - தமிழ்த்‌ தொண்டில்‌ கொண்டு போய 
விட்டுவிட்டது. 


தமிழாம்‌ தரு, காதலும்‌ வீரமுமாயெ கிளைகள்‌ பெற்று 
நெடுமரமாக நின்ற நிலை போய்‌, பூத்துக்‌ குலுங்கிப்‌ பொற்‌ 
கனிகள்‌ மல்கிய பெருமரமாக - இலக்கணம்‌, நீதி, நிகண்டு, 
பெருங்காப்பியம்‌, சிறுகாப்பியம்‌, புராணம்‌, பிரபந்தம்‌, 
சோதிடம்‌, உரை நடை, வாய்ப்பாடு, தமிழாக்கம்‌, 
விஞ்ஞானம்‌, தருக்கம்‌, திறனாய்வு, நாடகம்‌, சிறுகதை, 
மொழியியல்‌ முதலிய துறைகள்‌ கொண்ட கற்பகத்‌ தரு 
வாகத்‌ திகழச்‌ செய்த பெருமை சமயங்களையே சாரும்‌. 
இவற்றின்‌ பணியின்றேல்‌, பைந்தமிழ்‌ இங்ஙனம்‌ பல்வேறு 
துறைகளில்‌ பரந்து விரிந்து சிறந்தொளிர்ந்திருக்குமா என்பது 
ஐயமே ! 


பகைச்‌ சமயங்கள்‌ போட்டியிட்டுப்‌ பைந்தமிழுக்குப்‌ புத்‌ 
துணிகள்‌ புனைந்தளிக்க முனைந்து வந்தமையால்‌, பன்னூல்கள்‌ 
பல்கின. ஒரு சமயத்தவர்‌ காப்பியம்‌ இயற்றிடின்‌, இன்னொரு 
சமயத்தவர்‌ அதை விஞ்சக்‌ கூடிய வகையில்‌ காப்பியம்‌ 
இயற்றுவார்‌. ஒரு சமயத்தின்‌ நூலுக்கு, மறுப்புநூல்‌ மற்றொரு 
சமயம்‌ இயற்றிடும்‌ : குண்டலகேசிக்கு மறுப்பாக நீல கேசி 
அமையுமாப்‌ போல, சிந்தாமணி பால்‌ ஈடுபாடுடைய மன்ன 
னைத்‌ தம்பக்கல்‌ திருப்ப பெரிய புராணம்‌ பிறக்கவில்லையா 2 
சைவத்துக்குத்‌ திருத்தொண்டர்‌ புராண மென்றால்‌, வைணவத்‌ 
திற்குக்‌ கம்ப ராமாயணம்‌ அமைந்ததன்றோ. ஒரு சமயத்தில்‌ 
இலக்கண நூல்‌ இருப்பின்‌ அதற்கு ஒப்பான இலக்கணம்‌ தம்‌ 
சமயத்தில்‌ அமைய வேண்டுமெனும்‌ ஆர்வத்தாலல்லவோ இச்‌ 
துணை இலக்கண நூல்கள்‌ - யாப்பு நூல்கள்‌ எழுந்தன. 
தமிழில்‌ நீதி நூல்கள்‌ நிரம்ப உள்ளமைக்குக்‌ காரணமே இச்‌ 
சமயங்களிடை அமைந்த போட்டியே யன்றோ ! 

இச்சமயங்களால்‌ தமிழ்‌ அடைந்த நன்மை பல : பல்வேறு 
துறைகளில்‌ தமிழ்‌ தழைத்தது ; புதிய துறைகள்‌ புகுந்தன : 
புதிய பாவினங்கள்‌ முகிழ்த்தன ; புதிய போக்குகள்‌ பிறந்தன. 
பாலி, பிராகிருத, வடமொழி, உருது, ஆங்கில, போர்சுக்சிய 


230 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மொழிச்‌ சொற்கள்‌ தமிழ்ச்சொற்‌ கோவையைப்‌ பெருக்கின. 
பள்ளிக்கூடம்‌ என்ற சொல்லே சமண பெளத்தம்‌ தந்திட்ட 
சொல்லல்லவா ! காதலும்‌ வீரமுமாக இருந்த தமிழ்‌ இலக்கியப்‌ 
போக்கினை மாற்றி, ஒழுக்கநெறி, பக்திமுறைப்‌ பாங்குகளை 
அமைத்தவை இச்‌ சமயங்கள்‌ அன்றோ ! ப 


போட்டியால்‌ ஒரு புறம்‌ இலக்கியங்கள்‌ பல எழுந்தமை 
போன்றே, மற்றொரு புறம்நல்ல பல இலக்கியங்கள்‌ மறையவும்‌ 
செய்தன, அதனாலன்றோ பெளத்த நூல்கள்‌ சிலவே உள. - 
சமண பெளத்த சமயங்கள்‌, இசை, கூத்து போன்றவற்றைச்‌ 
சிற்றின்பம்‌ விளைத்திடும்‌ தீக்கலைகள்‌ எனக்‌ கருதி அவற்றிற்கு 
ஆக்கம்‌ தராது நசுக்கின. ஆகலின்‌ இன்று பெயர்‌ அறிய 
வரும்‌ எண்ணில்‌ இசை நாடக நூல்கள்‌ கிடைக்கா மற்போயின, 
மொழியும்‌ ஒரளவு கெடுதிலை எய்தியது. சமண பெளத்தரால்‌, 
மணிப்பிரவாளநடை தோன்றியது. அது போன்றே கிருத்துவர்‌ 
கள்‌ தமிழ்‌ (பாதிரித்‌ தமிழ்‌); இஸ்லாமியத்‌ தமிழ்‌ (அரபுத்‌ 
தமிழ்‌) எனப்‌ புதுத்‌ தமிழ்‌ பிறந்து இன்னல்‌ தந்தது. 


சமயங்களால்‌ வளர்க்கப்‌ பட்ட தமிழ்‌ இருவகை: ஒன்று 
சமயத்‌ தொண்டர்கள்‌, பெரியார்கள்‌, வளர்த்தமை; இன்‌ 
னொன்று மிஷனரிகள்‌, மடங்கள்‌ போன்‌ ற நிலையங்கள்‌ 
வளர்‌ தீதமை. காட்டாக மதுரையில்‌ வச்சிரநந்தி அமைத்திட்ட 
திராவிட சங்கத்தைக்‌ குறிக்கலாம்‌. “மடங்கள்‌ வளர்த்த தமிழ்‌” 
எனத்‌ தனியொரு நாலே எழுதும்‌ அளவிற்குச்‌ சைவ வைணவ 
மடங்கள்‌ மாத்தமிழ்‌ வளர்த்த மாண்பே மாண்பு. 


இவ்வாற்றான்‌ சமயத்தால்‌ ஈர்மை பெற்ற செந்தமிழ்‌, 
இத்துணைச்‌ சமயக்‌ கருத்துகடகும்‌ இடங்‌ கொடுத்து, தன்மை 
யும்‌ தான்மையும்‌ இழக்காது-சமயச்‌ சிறையில்‌ சிக்கி மக்கி 
மடிந்து போகாது, தனியொரு மதத்திற்குக்‌ கட்டுபடாது, 
குறிப்பிட்ட சமயத்திற்கு உரியதுமாகாது, எம்மதத்தையும்‌ 
சாராது உயிர்ப்புடன்‌ தனித்து நின்று தழைத்த வள்ளமை 
கருதும்போது இரும்பூது எய்கன்றோம்‌. களப்பிரர்‌, பல்லவர்‌, 
நாயக்கர்‌, ஐரோப்பியர்‌ ஆட்‌சியில்‌ சிக்குண்டு சிதறாது செழித்‌ 
தமை போன்றே புறச்சமயங்களில்‌ நசுக்கலில்‌ சிக்குறாது சிறந்‌ 
தமை பாராட்டற்பாலாது. வாழ்வினின்றும்‌ ஒதுங்கி வாழ்‌ 
தாளை யெல்லாம்‌ சமயத்திற்கும்‌ செந்தமிமுக்கும்‌ ஆக்கியமை 
யாலேயே இத்துணைப்‌ பெரு நூல்களையும்‌, இத்தனைப்‌ பனு 
வல்களையும்‌ படைக்க முடிந்தது; துறவின்‌ காரணமாக வாய்ப்‌ 
பும்‌ ஓய்வும்‌ இருந்தமையாலன்றோ பலர்‌ கூடிச்‌ செய்ய முடி 
யாப்‌ பெரும்‌ பணிகளையும்‌ சமண,பெளத்த, சைவ, இருத்து 


மது. ச. விமலானந்தம்‌ 231 


வத்‌ துறவிகள்‌ தனித்து நின்று செய்ய முடிந்தது. இதனால்‌: 
சமயங்கள்‌ செய்த தொண்டின்‌ தரமும்‌ திறமும்‌ தெரியலாம்‌, 


பெளத்தமும்‌ பைந்தமிழும்‌ 


கி. மு. 5ஆம்‌ நூற்றாண்டில்‌ கெளதம புத்தரால்‌ வட 
நாட்டில்‌ தோற்றுவிக்கப்பட்ட பெளத்த சமயம்‌ இ. மு. 3 ஆம்‌. 
நாற்றானன்‌ டில்‌ அசோகர்‌ காலத்தில்‌ (275-232) தமிழ்‌ நாட்டில்‌ 
வேரூனறிற்று. பூம்புகார்‌ பூதமங்கலம்‌ போன்ற ஊர்கள்‌ சமயம்‌ 
_ பரப்பு இடங்களாக இலங்கின. தொல்காப்பியத்தில்‌ இச்சமயம்‌ 
பற்றிய குறிப்பேதுமில்லை; கடைச்‌ சங்க நூல்களில்‌ -தற்‌ 
றிணை, மதுரைக்காஞ்சி போன்றவற்றில்‌ காணப்படுகிறது... 
_ தமிழர்கள்‌ பலர்‌ பெளத்தர்களாகி பிற நாடு சென்று பெளத்‌ 
தம்‌ போதித்தனர்‌. அவர்களில்‌, சனம்‌ சென்ற போதிதர்மர்‌, 
ஈழம்‌ போந்த சங்க மித்திரர்‌, வச்சிரபோதி, அனுருதா; 
நாளந்தா பல்கலைக்‌ கழகத்தில்‌ பெருந்‌ தொண்டாற்றிய தரும 
பாலர்‌ திண்ணாகர்‌ போன்றோர்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்கள்‌. 
சிலர்‌ பாலி மொழியில்‌ தேர்ந்த புலமை பெற்று தீர்க்கமான 
இலக்கியங்களைத்‌ தீட்டினர்‌. சமண முனிவர்கள்‌ போன்றே, 
யெளத்தத்‌ துறவிகள்‌ பைந்தமிழ்ப்‌ பணியாற்றியமை குறிப்‌ 
பிடத்தக்கது. 

இங்கனம்‌ பெளத்தர்கள்‌ எண்ணற்ற நூல்கள்‌ இயற்றிய 
தாகத்‌ தெரிகிறது. நீலகேசி, வீர சோழிய உரைகளில்‌ பெளத்த 
சமய செய்யுட்கள்‌ பல எந்நூல்களினின்று எடுத்தாளப்‌ பட்டுள்‌ 
ளன என்றறிய இயலா வகையில்‌ உள்ளன. அன்றியும்‌ அறிஞர்‌ 
Rhys Davids என்பார்‌, கி. பி. நான்காம்‌ நூற்றாண்டில்‌ 
வதிந்த புத்த தத்தர்‌, பாலிமொழி நூல்கள்‌ பலவற்றிற்கு அம்‌. 
மொழியிலேயே உரைகள்‌ பல எழுதியுள்ளார்‌; அவற்றில்‌ 
தென்னகத்தில்‌ வழங்கிய பெளத்தக்‌ கொள்கைகள்‌ பலவற்றை 
எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌; அக்‌ கருத்துகளை அவர்‌ அந்நாளில்‌ 
இருந்த தமிழ்‌ பெளத்த நூல்களினின்றே எடுத்திருத்தல்‌ கூடும்‌” 
என்கிறார்‌. இங்கே எண்ணற்ற நூல்கள்‌ இருந்தும்‌, இந்நாளில்‌ 
சில தவிர ஏனைய வெல்லாம்‌ அழிவானேன்‌? 

சமண, வைதீக மதங்களின்‌ இருமுனைத்‌ தாக்குதலால்‌ 
அளவற்ற நூல்கள்‌ அழிந்தன. சமயமே சீர்குலையும்‌ போது 
அதன்‌ நூல்கள்‌ அழியத்தானே செய்யும்‌! நூல்களைப்‌ பாது 
காக்க தமிழ்‌ பெளத்தர்கள்‌ போ ற்றுவாரின்மையால்‌ பல நூல்‌: 
கள்‌ ஒழிந்து போயின. சமணர்கள்‌ போல்‌ மக்களுடன்‌ ஊடாடி 
வாழாமையால்‌ மக்கள்‌ செல்வாக்குக்‌ குறைந்தது ; சமணம்‌ 


232 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


போல்‌ தமிழ்‌ நூல்களை யாக்காமல்‌, சமய நூல்களை இய ற்றி 
யமையால்‌ ( சுவையின்மையால்‌ ) தமிழ்‌ மக்களும்போற்றாது 
போயினர்‌. சமணர்‌ போல்‌ அரசியல்‌ செல்வாக்குத்‌ தேடாமை 
யால்‌ நீடு நிலைக்கவேோ, நிலைத்த நூல்கள்‌ யாக்கவோ வழி 
இல்லாது போயிற்று. ஓரிரு நரற்றாண்டுகளிலேயே இவர்கள்‌ 
தமிழ்ப்‌ பணியும்‌ ஒடுங்கி விட்டது ! இதுபோது இலக்கிய த்தில்‌ 
ஒன்றும்‌ இலக்கணத்தில்‌ ஒன்றுமே முழுமையாகக்‌ கிடைத்துள. 


1. இளம்போதியார்‌ : பழமையான பெளத்தர்‌ பணி சங்க 
விலக்கியத்துள்‌ காணப்படுகிறது. நற்றிணை 72 ஆம்‌ பாட்டி 
னைப்‌ பெளத்தர்‌ ஒருவர்‌ பாடியதாகப்‌ பெயர்‌ கொண்டு 
தெளிகிறோம்‌. 


2, மணிமேகலை : ( இரட்டைக்‌ காப்பியம்‌ என்ற தலைப்‌ 
பில்‌ காண்க ) 


3. குண்டலகேசி : காப்பியத்‌ தலைவியால்‌ பெயர்‌ 
பெற்றது ; சுருண்ட கூந்தலை உடையவள்‌ என்பது பொருள்‌. 
ஐம்பெருங்‌ காப்பியங்களுள்‌ ஒன்று. சமண சமயத்தைக்‌ 
கண்டிக்க எழுந்த நூல்‌. இயற்றியவர்‌ : நாத குத்தனார்‌. காலம்‌ 
10 நாற்றாண்டு. பெரும்பான்மை விருத்தப்பாவால்‌ இயன்றது. 
இடையிடையே கலித்துறைச்‌ செய்யுட்களும்‌ விரவியது. 
' குண்டலகேசி விருத்தம்‌' “அகல சவி! என்றும்‌ வழங்கும்‌. 
காப்பியமாகவும்‌ தருக்க நூலாகவும்‌ அமைவது. தொல்காப்பி 
யம்‌, யாப்பருங்கல, வீர சோழிய வுரைகளில்‌ இத்தால்‌ செய்யுட்‌ 
கள்‌ எடுத்தாளப்‌.பட்டுள. சீவகசிந்தாமணிக்கு முற்பட்ட தாகக்‌ 
கருதப்படுகிறது. முழுதும்‌ கிடைக்கவில்லை. குண்டல கேசியில்‌ 
25, நீல கேசியுரையில்‌ 180, புறத்திரட்டில்‌ 19 அக 224 பாடல்‌ 
களே கிடைத்துள. குண்டல கேசியின்‌ கதை தேரி கதை. தம்ம 
யாதா, அங்குத்தரநிகாயா, நீலகேசி 286 செய்யுளுரை ஆகிய 
வற்றில்‌ [அறியக்‌ கிடக்கிறது. குண்டலகேசி, புத்தர்‌ வாழ்ந்‌ 
திருந்த காலத்தே வடநாட்டில்‌ வாழ்ந்த ஒரு சமயத்‌ துறவி 
யாவாள்‌. 

இராசகருக நாட்டு மந்திரியின்‌ ஒரே மகள்‌ பத்திரை. 
அவள்‌, கொலைதண்டனை விதிக்கப்பட்ட கள்வன்‌ (காளன்‌) 
ஒருவனைக்‌ காதலித்து, (தன்‌ தந்தையால்‌ கொலையுறுவதி 
னின்‌ று காப்பாற்றப்பட) அவனையே மணந்தாள்‌. 
அவனோடு வாழ்ந்து வரு நாளில்‌, ஒருநாள்‌ ஊடல்‌ காரணமாக 
அவனைக்‌ கள்வன்‌ எனக்‌ கூறினள்‌. கேட்ட கணவன்‌ சீற்ற 
முற்று, அடக்கி, அன்புடையவன்‌ போல்‌ நடித்து, அற்றம்‌ 
பார்த்திருந்து, என்‌ உயிர்‌ காத்த மலைத்‌ தெய்வத்தை 


மது. ௪. விமலானந்தம்‌ 233 


வணங்கிவருவோம்‌ வாவென? மலையுச்சிக்கு அழைத்துச்‌ 
சென்று, *அன்றெனைக்‌ கள்வனென்றாய்‌ : இன்றுனைக்‌ 
கொல்லப்போகிறேன்‌, வழிபடு கடவுளை வணங்கிக்‌ கொள்‌” 
என்றான்‌. திடுக்கிட்ட பத்திரை, *தற்கொல்லியை முற்‌ 
சொல்க' என்பதெண்ணித்‌ தன்‌ காதலை அழித்து, “தான்‌ 
வழிபடு கடவுள்‌ வேறுண்டோ? தாங்களன்றோ அத்‌ தெய்வம்‌ 
எனக்‌ கூறி வலம்‌ வருவது போல்‌ பாவித்துப்‌ பின்புறமிருந்து 
தலைகுப்புறத்‌ தள்ளி விட்டாள்‌. அதன்பின்‌ உலக வாழ்வில்‌ 
வெறுப்புற்று சமண சமயம்‌ சார்ந்து துறவு பூண்டாள்‌. 
(அச்சமயக்‌ கொள்கைப்படி கூந்தல்‌ களையப்பட்டது; அது 
பண்டும்‌ வளர்ந்து சுருண்டு சுருண்டிருந்தது. குண்டு 
குண்டாக அவள்‌ கூந்தல இருந்தமையான்‌ குண்டல கேசி 
என்‌ றழைக்கப்பட்டாள்‌). சமய வாதம்‌ செய்துவந்தாள்‌. 
ஒரு சமயம்‌ பெளத்த துறவி-சாரி புத்தரிடம்‌ தோற்றாள்‌- 
அதனால்‌ பெளத்தம்‌ சார்ந்தாள்‌. இதுவே சதை. 
இதனை “மந்திரிகுமாரி” இரைக்காவியமாக்கினார்‌ கலைஞர்‌ 


கருணாநிதி. 


நிலையாமையை யுணர்த்தும்‌ குண்டலகேசிப்‌ பாக்கள்‌ 
சொற்சுவை, பொருட்சுவை நிரம்பியவை; ஒரு பாட்டு : 


பாளையாந்‌ தன்மை செத்தும்‌, பாலனாந்‌ தன்மை 
செத்தும்‌, 
காளையாந்‌ - தன்மை செத்தும்‌, காமுறும்‌ இளமை 
செத்தும்‌ 
மீளுமிவ்‌ வியல்பு மின்னே? மேல்வரும்‌ மூப்பு மாகி 

நாளுநாட்‌ சாகன்‌ றோமால; நமக்குநா மமாத தென்னே! 


4. விம்பிசாரக்‌ கதை: கி.மு. 40-490 வரை மகத 
நாட்டையாண்ட விம்பிசாரன்‌ பற்றிய காப்பியமாகும்‌. 
அசிரியப்பாவால்‌ ஆனது. புத்தர்‌ மீது பொறாமை கொண்டு 
அவருக்குத்‌ தீங்கு பல இழைத்த அவர்‌ மைத்துனன்‌ 
தேதத்தன்‌ சூழ்ச்சியில்‌ ஆட்பட்ட அஜாத சத்துரு, தந்தை 
விம்பிசாரரைச்‌ சிறையிலிட்டு, அரசி தவிர எவரும்‌ 
அச்சிறைக்குச்‌ செல்லலாகாதென்றும்‌, எவரும்‌ அவருக்கு 
உண்வு  கொடுக்கலாகாதெனவும்‌ ஆணையிட்டிருந்தான்‌. 
அரசி விம்பிசாரரைக்‌ காணச்‌ செல்லுங்கால்‌, தனது 
முன்றானைக்‌ தலைப்பில உணவினை மறைத்துச்‌ 
சென்று கொடுத்து வந்தாள்‌; இஃதறியப்‌ பட்டபின்‌ தனது 
தலையணையில்‌ சிறிதுணவை மறைத்துச்‌ சென்றாள்‌. இதுவும்‌ 
தெரிந்தபின்‌ தன்‌ உடம்பில்‌ “சாதூர்‌ மதுரம்‌' எனும்‌ இனிப்பு 
வகைகளைப்‌ பூசிக்‌ கொண்டு சென்றாள்‌. அரசன்‌ அதனை 


234 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நக்கி உண்டு உயிர்‌ வாழ்ந்தான்‌. இதுவும்‌ கண்டு பிடிக்கப்‌ 
பட்டபோது அரசியே அரசனைப்‌ பார்க்கக்‌ கூடாது எனத்‌ 
தடுக்கப்பட்டாள்‌. அயினும்‌ அரசன்‌ எவ்வித இன்னலுமின்றி 
இனிதுலாவியிருந்தான்‌. இஃதறிந்த அஜாதசத்ரு விம்பிசாரர்‌ 
பாதத்தைக்‌ கத்தியால்‌ கீறி உப்பையும்‌ புளித்த காடியையும்‌ 
வைத்துக்‌ கட்டச்‌ செய்தான்‌. இதனான்‌ ஏற்பட்ட துன்பம்‌ 
தாளாது அரசன்‌ உயிர்‌ நீத்தான்‌. 


அதே நாளில்‌ அஜாத சத்துருக்குக்‌ குழந்தை ஒன்று 
பிறந்தது. அக்‌ குழந்தையிடம்‌ உண்டாகும்‌ தந்தைபாசம்‌ 
இவனுக்குத்தோன்‌ றியது. கோன்றவே, இதுபோன்று தானே 
தன்‌ தந்தையும்‌ தன்‌ மாட்டு அன்பு கொண்டிருக்க வேண்டு 
மென நினைத்து தாயிடம்‌ வினவினான்‌. அவள்‌ விம்பிசாரர்‌ 
அஜாத சத்ருவிடம்‌ எத்தகு உயிரினும்‌ மேலான அன்பும்‌ 
பா சமும்‌ பூண்டிருந்தார்‌ என்பதை விளக்கினாள்‌. அனைத்தும்‌ 
கேட்ட அஜாத சத்ரு அரசர்க்கு விளைத்த கொடுமைகளையும்‌, 
வதைத்துக்‌ கொன்‌ ற வகையையும்‌ எண்ணி வருந்தி நைந்துருகி, 
புத்தர்‌ அருள்பெற்று பெளத்தம்‌ சார்கிறான்‌.. இதனை அடி 
யொற்றியதே விம்பிசாரக்‌ கதை. 


இதன்‌ அசிரியர்‌, 


காலம்‌, செய்யுட்டொகை எதுவும்‌ 


தெரியவில்லை. நாலும்‌ கிடைக்கவில்லை; கிடைத்ததும்‌ ஒரே 
ஒரு செய்யுளே ! 


உலுப்பினி வனத்துள ஒண்குழைத்‌ தேவி 
வலம்படு மருங்கும்‌ வடுநோ யுறாமல்‌ 
ஆன்றோன்‌ அவ்வழித்‌ தோன்‌ றினன்‌ ஆதலின்‌ 
ஈன்றோன்‌ ஏழ்நாள்‌ இன்னுயிர்‌ வைத்தாள்‌. 


இது நீலகேசி யுரையிலும்‌, சிவஞான சித்தியார்‌ ஞானப்‌ 
பிரகாசர்‌ உரையிலும்‌ காணப்படுகிறது. இப்பாடல்‌ நடை 
கொண்டு இக்காப்பியம்‌ 


அசிரியப்பாவால்‌  ஆகியதாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


காலம்‌, 10 ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. 


சித்தாந்தத்‌ தொகை : இறந்துபட்ட நூல்களுள்‌ 
ஒன்று. பெளத்த சமயக்‌ கருத்துக்களைத்‌ கொடுத்துரைப்பது. 
ஆசிரியரோ, காலமோ அறியுமாறில்லை. நீலகேசி, இத்தி 
யார்‌ உரைகளில்‌ ஒரு பாட்டு மேற்கோளாக வந்துள்ளது : 


5, 


அருள்‌ நெறியால்‌ பாரமிதை அறைந்துன்‌ உடன்‌ 


| அடக்கிப்‌ 
பொருள்‌ முழுவதும்‌ போதியின்‌8£ழ்‌ முழுதுணர்ந்த 


முனிவரன்‌ தன்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 235 


அருள்‌ மொழியால்‌ நல்வாய்மை அறிந்தவரே 
பிறப்பறுப்பர்‌ ; 


மருள்‌ நெறியாம்‌ பிறநரலும்‌ மயக்கறுக்கும்‌ அறுளதோ? 


6. திருப்பதிகம்‌: புத்தனருள்‌ போற்றும்‌ பத்துச்‌ 
செய்யுளான்‌ ஆனதோர்‌ துதி நால்‌. நீலகேசி, சித்தியார்‌ 
உரைகளில்‌ இரண்டொரு செய்யுள்‌ எடுத்தாளப்பட் டுள. 
அசிரியர்‌, காலம்‌ எதுவும்‌ கூறுவதற்கில்லை. 


எண்ணிகந்த காலங்கள்‌ எம்பொருட்டால்‌ மிகவுழன்று 
எண்ணிகந்த காலங்கள்‌ இருள்‌ தீர ஒருங்குணர்ந்து 
எண்ணிகந்த தானமுஞ்‌ சீலமும்‌ இவையாக்கி 
எண்ணிகந்த குணத்தினான்‌ எம்பெருமான்‌ அல்லனோ? 


7, வீரசோழியம்‌ : வழக்கொழிந்த இலக்கண நூ ல்‌. ஆசிரி 
யர்‌ புத்த மித்தரனார்‌. இவர்‌ மாணவர்‌ பெருந்தேவனார்‌ 
இதற்கு உரை வகுத்துள்ளார்‌. இந்நூல்‌ வீரசோழன்‌ பெய 
ரான்‌ இயற்றப்பட்டது. வடமொழி இலக்கண விதிகளைத்‌ 
தமிழுக்கும்‌ பொருத்திக்‌: காட்டுகிறது. “எதிர்‌ நூல்‌' “வீர 
சோழியக்‌ காரிகை” என்றும்‌ வழங்கும்‌. 14 ஆம்‌ நூற்றாண்டை 
யது. ஐந்திலக்கண நூல்‌. சோழமன்னர்கள்‌ கூடல்‌, சங்க 
மம்‌ போன்ற இடங்களில்‌ பகை வேந்தரை வென்‌ றமை 
போன்‌ ற தமிழக வரலாற்றை இந்நூல்‌ வாயிலாக அறியலாம்‌. 
அவலோகஸ்வரர்‌ தமிழை உண்டாக்தியதாகவும அவரிடமே 
அகத்தியர்‌ தமிழ்‌ கற்று முத்தமிழ்‌ இலக்கணம்‌ செய்ததாகவும்‌ 
இயம்புகின்‌ றது. 


8. அபிதர்மாவதாரம்‌ : சுமதி எனும்‌ தம்‌ மாணவி 
வேண்டுதலின்‌ வண்ணம்‌ புத்த தத்தர்‌ இதனை இயற்றினார்‌. 


கிருத்துவ சமயம்‌ போலவே, சமயத்தைப்‌ பரப்ப வந்த 
பெரியவர்களும்‌, பெளத்தத்தைப்‌ போற்றி இங்கிருந்த அற 
வண வழிகள்‌, தம்மபாலர்‌, மகோதரர்‌, சங்கமித்திரர்‌, ண்ணா 
கார்‌ போன்ற தமிழ்‌ நாட்டுப்‌ பெரியார்களும்‌ பெளத்த கருத்‌ 
துக்களை விளக்குமுகத்தான்‌ இலக்கியம்‌ பல யாத்து இன்‌ 
தமிழ்ப்‌ பணியாற்றியுள்ளனர்‌. சமயப்‌ பூசல்‌, மதவெறி 
காரணமாக அவை மறைந்தன; சிதைந்தன. ஆனாலும்‌ 
எஞ்சியுள்ளவை பைந்தமிழ்‌ வளர்த்த பெளத்தர்‌ பெருந்‌ 
தொண்டினை உலகுக்‌ குணர்த்தி நிற்கும்‌; அதிலும்‌ பெளத்தர்‌' 
பணியைப்‌ பறை சாற்ற மணிமேகலை ஒன்று போதுமே. ! 


௮55 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சமணமும்‌ செந்தமிழும்‌ 


வடக்கே தோன்றிய சமண சமயம்‌ கி. மு. மூன்றாம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ சந்திரகுப்தன்‌ [322 - 298] காலத்தில்‌ - பத்திரபாகு 
முனிவர்‌ மூலம்‌ தமிழகத்திற்கு வந்தது; களப்பிரர்‌ ஆட்சி 
யால்‌ கால்‌ கொண்டது; படிப்படியாக செல்வாக்குப்‌ பெற்று 
வச்சிரநந்தியின்‌ திரமிள சங்கம்‌ போன்றவற்றால்‌ பரவியது. 
அத்தோடு அருந்தமிழும்‌ பல்கிப்‌ பெருகியது; பல்‌' துறையில்‌ 
பொலிவுற்றது. சமணம்‌ போன்று வேறு எச்சமயமும்‌ இத்‌ 
துணையளவு நூல்களை இயற்றவில்லை எனுமளவிற்குத்‌ தமிழ்‌ 
மொழி பயனடைந்துள்ளது : 1 இலக்கணக்‌ கல்விக்கு முத 
லிடம்‌ கொடுத்து அதனை ஒரு கலையாக வளர்த்தது; எண்‌ 
ணற்ற இலக்கணங்களையும்‌ இயற்றியது. 2. யாவர்க்கும்‌ 
எளிதே புரிய சீர்‌ பிரித்து வழிகாட்டினர்‌. 3. தமிழில்‌ அகர 
வரிசை இல்லாக்குறையைப்‌ போக்கி நிகண்டுகள்‌ செய்த 
தனிப்பெருமை இச்‌ சமயத்துக்குரியது. 4. காப்பியங்கள்‌ பல 
இயற்றிக்‌ காப்பிய நெறி காட்டியது. 5. உரை நடையிலும்‌ 
இவர்கள்‌ பங்கு மிகுதி. 6. யாப்பில்‌ விருத்தம்‌, வெண்பா 
போன்‌ றவற்றிற்கு வளர்நிலை தந்தது. 7. பிரபந்தங்கள்‌ பல 
செய்தது. 8. நீதி நூல்களைப்‌ பெருவாரியாகப்‌ படைத்தது. 
-9. உரைகள்‌ பல இயற்றியது. 10. வாய்பாடு, வானநூல்‌, 
கணிதம்‌, சோதிடம்‌ போன்ற வகையிலும்‌ பணி. 11. பள்ளி 
கள்‌ நிறுவி இளமை முதல்‌ போதித்தது. 12. இலக்கண 
இலக்யெத்‌ துறையில்‌ புதிய போக்குகளைப்‌ புகுத்தியது. 
13. சங்கம்‌ வைத்து மொழி வளர்த்தது. 14. புராணங்கள்‌ 
பல பாடியமை. 15. தாய்மொழி வாயிலாகவே கற்பித்த 
திறம்‌. 16. பிராகிருதச்‌ சொற்கள்‌ தமிழில்‌ கலக்கச்‌ செய்தது. 


இத்‌ துணைத்‌ துறையில்‌ இவர்கள்‌ பணி உள. இவர்கள்‌ 
தொண்டு இரு நிலையின : 1. தேவார காலத்திற்கு முந்தி 
யது; சமய நோக்கே முதல்‌ நோக்காகக்‌ கொண்டு அற - சமய 
நூல்கள்‌ செய்தனர்‌; மக்கள்‌ ஆதரவு பெறாது போயினர்‌. 
2. தேவார காலத்திற்குப்‌ பிந்தியது. மக்களை ஈர்க்கும்‌ வகை 
யில்‌ இலக்கிய, இலக்கண நூல்கள்‌ செய்தனர்‌. தமிழ்‌ மொழி 
யும்‌ வளம்‌ பெற்றது. இனி இவர்கள்‌ பணியின்‌ விளைவாகப்‌ 
பிறந்த பைந்தமிழ்ச்‌ செல்வங்கள்‌ பகர்வாம்‌ : 


1. சங்கவிலக்கியத்துள்‌ : உலோச்சனார்‌ 45 செய்யுட்கள்‌ 
பாடியுள்ளார்‌. உலோச்சு என்றால்‌, சமணர்‌ துறவியாகுங்‌ 
கால்‌ மயிர்‌ களையும்‌ கடுமையானநோன்பாம்‌. அதனையொட்டி 
இவருக்கு இப்பெயர்‌ வந்தது போலும்‌ ! “நிகண்டன்‌ கலைக்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 237 


கோட்டுத்‌ தண்டனார்‌” நற்றிணையில்‌ (383) காணப்படு 
கிறார்‌. நிர்கந்தர்‌ எனும்‌ பிராகிருதச்‌ சிதைவாகலாம்‌ (நிர்‌ 
கந்தர்‌--பற்றற்றவர்‌, உடையற்றவர்‌ என்பதாம்‌.) “மாதீர்த்‌ 
தன்‌” எனும்‌ சைனப்‌ பெயரும்‌ காணப்படுகிறது. அகம்‌ 59, 
புறம்‌ 175 ஆகியவற்றில்‌ சமணக்‌ குறிப்புக்கள்‌ வருகின்‌ றன. 


2. தொல்காப்பியமும்‌ திருக்குறகும்‌ : இற்றை நாளில்‌ 
இவை சமயம்‌ சாரா செந்தமிழ்‌ நூல்கள்‌ எனச்‌ செப்பப்‌ 
படினும்‌, பழைய நாளிலிருந்து காப்பியரும்‌ வள்ளுவரும்‌ 
சமணர்களே எனச்‌ சாற்றப்படுகிறது; இன்றும்‌ சர்ச்சைக்குரிய 
தாக இருக்கிறது. சமணர்‌ என்பதுநுதியாயின்‌, தமிழின்‌ 
தொன்மைசால்‌ தலையாய இலக்கணமும்‌, வண்டமிழின்‌ வான்‌ 
மறையும்‌ சமணம்‌ தந்த செல்வங்களாம்‌. இரண்டிலும்‌ சமண 
நெறிகள்‌ நிழலாடுகின்றன. 

3. பெருங்காப்பியங்கள்‌: ஐம்பெருங்காப்பியங்களில்‌ மூன்று 
சமணம்‌ தந்தவை. 

அ) சீவக சிந்தாமணி : ஐம்பெருங்காப்பியங்களில்‌ முதலில்‌: 
வைத்து எண்ணப்படுவது. நூலின்‌ தன்மையானும்‌, சிந்தா 
மணி எனச்‌ சீவகன்‌ புனைந்துரைக்கப்‌ பெறுவதாலும்‌ இப்‌ 
பெயர்‌ பெற்றது. சீவகனை ஒட்டிய நிகழ்ச்சிகள்‌ அனைத்தை 
யும்‌ மணத்தோடு இயைத்துப்‌ பாடுதலான்‌ இந்நூலுக்கு “மண 
நூல்‌” என்ற பெயருமுண்டு. காந்தருவதத்தை, குண மாலை, 
பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலக்‌. 
கணை என்ற எண்மரை மணப்பதாகக்‌ காட்டுவதானும்‌; கல்வி 
யால்‌ கலைமகளையும்‌, செல்வத்தால்‌ அலைமகளையும்‌, ஆட்சி 
யால்‌ மண்மகளையும்‌, வீடுபேற்றால்‌ முத்தி மகளையும்‌ மணப்ப 
தாகச்‌ சுட்டுவதாலும்‌ இதனை மண நூல்‌ என்றல்‌ ஓவ்வும்‌. 
இதன்‌ தலைவனும்‌ சமணன்‌; இயற்றியவரும்‌ சமணர்‌. 

காப்பியத்தலைவர்க்கு ஆசிரியராலேயே *காமதிலகன்‌' 
எனப்‌ பட்டம்‌ சூட்டப்‌ பெற்ற பெருமையன்‌. இவன்‌ ஒருவனே 
“சொல்லின்‌ செல்வன்‌?” என அனுமனுக்குப்‌ பட்டம்‌ தந்தார்‌ 
கம்பர்‌: அது அஃறிணை, வினையொடு சார்த்தி அளிக்கப்‌ 
பெற்றது. முப்பது அகவைக்குள்ளேயே முழுப்போகமும்‌ 
துய்த்தவனல்லவா ! 

நாமகள்‌ இலம்பகம்‌ முதல்‌ முத்தியிலம்பகம்‌ முடிய 13 
இலம்பகங்களையும்‌; 3145 செய்யுட்களையும்‌ கொண்டது. 
இலக்கியச்‌ சுவையும்‌, தமிழினிமையும்‌ அமையப்‌ பெற்ற இந்‌ 
லுக்கு நிகராக வேறொரு நூல்‌ தமிழிலக்யெத்தில்‌ இல்லை; 


238 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கம்பன்‌ காப்பியம்‌ கூட இதற்குப்‌ பின்தான்‌ ! விருத்தப்பாவில்‌ 
அமைந்த முதல்‌ காப்பியம்‌; பின்னெழுந்த பெருங்காப்பி 
யங்கள்‌ விருத்தத்தில்‌ அமைய வழிகாட்டியாக அமைவது; 
ஸ்ரீபுராணம்‌, சக்ர சூளாமணி, கத்திய சிந்தாமணி போன்ற 
வட நூல்களைத்‌ தழுவி' எழுந்தது; 9 ஆம்‌ நூற்‌ ஷேத்திர 
சூடாமணியைப்‌ பின்பற்றியது. வடமொழி மகா புராணத்‌ 
தில்‌-உத்திர பாகத்தில்‌ சீவகன்‌ சரிதை உள்ளது. இந்நூல்‌ 
பத்தாம்‌ நூற்றாண்டையது. உறுதிப்‌ பொருள்‌ நான்கையும்‌ 
உரைப்பதால்‌ அடியார்க்கு நல்லார்‌ இதனை *முடியபொருள்‌ 
தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ என்கிறார்‌; சைனர்கள்‌ உச்சி மேல்‌ 
கொண்டு உயர்வாகக்‌ கருதுகின்‌ றனர்‌. 


இதன்‌ கருத்தும, சொல்லும்‌, உவமைகளும்‌ இசுலாமிய, 
கிருத்துவப்‌ புலவர்களாலும்‌ தாராளமாக எடுத்தாளப்‌ பெற்ற 
ஏற்றத்தது. “தமிழிலக்கிய இலியத்‌--ஒடிசி' எனப்‌ புகழ்கிறார்‌, 
ஜி.யு. போப்‌. 

கதை: ஏமாங்கத நாட்டு மன்னன்‌ சச்சந்தன்‌; அரசி 
விசையைபால்‌ விடுதலறியா விருப்புற்று, அமைச்சன்‌ கட்டி 
யங்காரனிடம்‌ ஆட்சிப்‌ பொறுப்பை விடுத்து அந்தப்புரத்தி 
லேயே சிந்தை மறந்திருந்தான்‌. கட்டியங்காரன்‌ சூழ்ச்சி 
புரிந்து நாட்டைக்‌ கைப்பற்றி அரசனையும்‌ கொன்‌ றான்‌. அரசி 
மயிர்பொறி மூலம்‌ தப்பி, சுடுகாடடைந்து சீவகனை ஈன்‌ 
றெடுக்கின்றாள்‌, கந்துகடன்‌ எனும்‌ -செட்டி, குழந்தையை 
வளர்க்கிறான்‌. வாலிபப்‌ பருவம்‌ எய்தி வீரத்திறமும்‌ இசை 
யாற்றலும்‌ பெற்று, எண்மரை மணந்து இறுதியில்‌ ஏமாங்கத 
நாட்டின்‌ மீது படையெடுத்து, கட்டியங்காரனை வென்று 
அரசினை ஏற்கிறான்‌; இவ்வுலக இன்பங்கள்‌ யாவும்‌ துய்த்து, 
இறுதியில்‌ துறவு பூணுகின்றான்‌? காப்பியத்தின்‌ கருத்து 
காதலேயாயினும்‌ முடிவாக வற்புறுத்தப்‌ பெறுவது அறமே 
(முத்தியே); எனவே இதனை முத்தி நூல்‌ எனவும்‌ மொழிவர்‌. 
சிந்தாமணியின்‌ செந்தமிழ்‌ நலம்‌ : துறவி தந்த காப்‌ 
பியம்‌; திருத்தக்க தேவர்‌ யாத்தது. ஆயினும்‌ இசை, மருத்‌ 
துவம்‌, மந்திரம்‌, சோதிடம்‌, படை,, சுண்ணம்‌, காதல்‌ ஆகிய 
பலகலைச்‌ செய்திகள்‌ பாங்குடன்‌ பாடம்‌ பெற்றுள. கற்பனை 
"சல்‌, வருணனை வளப்பமும்‌, செய்யுளோட்டமும்‌ இந்தா 
மணியைச்‌ செந்தமிழ்‌ சிந்தும்‌ நந்தா விளக்கமாகச்‌ சிறந்திடச்‌ 
செய்துள்ளன. 

வண்டுதுயில்‌ கொண்டுகுயில்‌ ஆலிமயில்‌ அகவி 

விண்டுமது விட்டுவரி போதுபல பொதுளிக்‌ 


. மது. ச. விமலானந்தம்‌ 239 


கொண்முதளிர்‌ வேய்ந்துசினை தாழ்ந்து நனை 

ன கு | ஆர்ந்தொன்‌ 

றுண்டுபொழில்‌ இமையவர்கள்‌ உலகுமுறு வதுவே 
என்‌ ற சோலை வருணனைப்‌ பாட்டு சொல்லாட்சியால்‌ சுவை 
சொட்டுகிறது. சுடுகாட்டில்‌ சீவகன்‌ பிறப்பு சூரியன்‌ தோன்றி 
யது போன்று என்கிறார்‌ பாருங்கள்‌: 


"செவ்வாய்‌ ஒரிமுழவாக, விளித்தார்‌ ஈயம்‌ விளக்காக 
ஒவ்வாச்‌ சுடுகாட்டு உயர்‌ அரங்கின்‌, நிழல்‌ போல்‌ நுடங்கி 
ன பேயாட, 

எவ்வாய்‌ மருங்கும்‌ இருந்து இரங்கிக்‌ கூகை குழறிப்‌ 

பாராட்ட, 

இவ்வாறாகிப்‌ பிறப்பதோ? இதுவோ மன்னர்க்கு இயல்‌ 

து வேந்தே! 
கேமசரியின்‌ கண்‌ நோக்கிற்கு அமிழ்தும்‌ அலைமும்‌ ஈடாகா 
என்கிறான்‌ சீவகன்‌. 

காதன்மை கண்ணிலே அடக்கிக்‌, கண்ணெனும்‌ 

. தூதினால்‌ துணிபொருள்‌ உணர்த்தித்‌, தான்‌ தமர்க்கு 

ஏதின்மைபடக்‌ கரந்திட்ட வாள்கண்‌ நேக்கு, 

ஓதம்‌ நீர்‌ அமுதமும்‌ உலகும்‌ விற்குமே. 
சமணக்‌ கொள்கையைச்‌ செப்புகின்றார்‌; ஒவ்வொன்றிற்கும்‌ 
இலக்கணம்‌ வகுக்கிறார்‌ - சீவகன்‌ வழிப்போக்கனுக்கு அறி 
வுரை கூறும்‌ அமைதியில்‌! 
மெய்வகை தெரிதல்‌ ஞானம்‌ விளங்கிய பொருள்கள்‌ தம்மைப்‌ 
பொய்வகை யின்றித்‌ தேறல்‌ காட்சி; ஐம்பொறியும்‌ வாட்டி 
உய்வகை உயிரைத்தேயா தொகுதல்‌ ஒழுக்கம்‌; மூன்றும்‌ இவ்‌ 
வகை நிறைந்த போழ்தே, இருவினை கழியும்‌ என்றான்‌. 
அநங்கமாலை ஆடற்றிறம்‌ கூறுகின்‌ றார்‌ கேளுங்கள்‌: 

ஆடவர்‌ மனங்கள்‌ அரங்கின்மேல்‌ அநங்க மாலை 

ஆடினாள்‌ முறுவல்‌ என்றும்‌ தோழியை இயன்‌ காண 

ஓட ரி நெடுங்கண்‌ என்னும்‌ ஓலையை எழுதிவிட்டாள்‌ 

வாடிய வாறும்‌ நோயும்‌ உரைத்து வார்கொடி யனாளே. 
சோதிடம்‌, இசை, மருத்துவம்‌, உணவு, உளவியல்‌, விலங்கியல்‌ 
போன்ற பல்கலை பற்றிய அரிய செய்திகள்‌ மண்டிக்‌ கிடக்கும்‌ 
நூல்‌ சிந்தாமணி. பன்முக அறிவு தரும்‌ நன்மணியாகச்‌ சிந்தா 
மணி, திகழ்கிறது. இலட்சிய நாட்டினை வகுத்துக்‌ காட்டும்‌ 
றப்பினது. 


240 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சைவனான ஒருமன்னன்‌ மனமுவந்து பயின்ற நூல்‌; சைவ 
ரான நச்சினார்க்கனியர்‌ உரை வகுத்த ஒண்மையது; வருங்‌ 
கால இலக்கிய வளர்ச்சிக்கு வழி காட்டியாக விளங்கிய வளமை 
யது. 

இதனை ஒரு 'காமநூல்‌', உடலியல்‌ உணர்வினைத்‌ தூண்‌ 
டும்‌ பனுவல்‌ (erotic 8 sensuous) எனத்‌ தயங்காது கூறலாம்‌ 
எல்லோராலும்‌ விரும்பிப்‌ பயிலப்‌ பெறுவதுற்கும்‌;இதன்‌ புகழுக்‌ 
கும்‌ இல்கதொரு காரணம்‌ ஆகும்‌, 

அ) சிலப்பதிகாரம்‌: (இரட்டைக்‌ காப்பியம்‌ எனும்‌ பகுதி 
யில்‌ கண்டு கொள்க.) இதனையும்‌ சமயச்‌ சார்பில்‌ காப்பியமா 
கச்‌ செப்புவர்‌. 

இ) வளையாபதி: காப்பியம்‌ முழுதும்‌ கிடைக்கவில்லை: 
ஆசிரியரும்‌ அறியுமா றில்லை. ஒரு சில பாடல்களே (72) பல்‌ 
லோர்‌ உரையிலும்‌, புறத்திரட்டிலுமாகக்‌ கிடைக்கின்றன. 
9ஆம்‌ நூற்றாண்டினதாகலாம்‌; உரையாசிரியர்களால்‌ உயர்‌ 
வாக மதிக்கப்பட்ட. நூல்‌; இலக்கியச்சுவையில்‌ இணையற்றது; 
அறத்தின்‌ பாங்கு, எளிமை, தெளிவு இவை இந்நூலின்‌ இயல்பு 
கள்‌. அழகிய விருத்தங்களால்‌ அமைவது. வைசிய புராணம்‌. 
39-வது சருக்கத்தில்‌ வளையாபதி கதை வருகிறது. 

நவகோடி நாராயணன்‌ எனும்‌ வைர வாணிகன்‌ பிற்பட்ட 
குலத்தைச்‌ சேர்ந்த பெண்ணொருத்தியை மணந்தான்‌; அத 
னால்‌ வணிகர்‌ குலத்தார்‌ வெறுத்தனர்‌; அவளைப்‌ பிரிந்து. 
அயல்நாடு சென்று பொருளீட்டி, காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌ 
தன்‌ குலத்துப்‌ பெண்ணொருத்தியோடு வாழ்ந்து வருகிறான்‌; 
முன்பு தொடர்பு கொண்டிருந்த பெண்ணுக்குப்‌ பிறந்த. 
பிள்ளை வளர்ந்து, தந்தையை அறிந்து வணிகர்‌ அவையினரால்‌. 
வைர வணிகன்‌ மகனே என முறை வழங்கப்பெற்று, தன்‌ தாய்‌. 
பால்‌ தந்தையைச்‌ சேர்க்கின்றான்‌. இதுவே வளையாபதியின்‌ 
வரலாறாகும்‌. 

பொறையிலா அறிவு, போகப்புணர்விலா இளமை, மேவத்‌. 

துறையிலா வசன வாவி, துகிலிலாக்‌ கோலத்‌ தூய்மை, 
நறையிலா மாலை, கல்வி நலமிலாப்‌ புலமை, நன்னர்ச்‌ 
சிறையிலா நகரம்‌ போலும்‌ *சேயிலாச்‌ செல்வம்‌' அன்றே. 


என மக்கட்‌ செல்வத்தின்‌ மாண்பினை மொழிகிறது. குறட்‌ 
கருத்துக்கள்‌ காணப்படுகின்‌ றன. *துக்கந்‌ துடைக்கும்‌ துகளறு: 
காட்சியர்‌, நிக்கந்த வேடத்து இருடி கணங்களை” என வருவது 
கொண்டு இதனைச்‌ சமண நூல்‌ என்பர்‌, சிலர்‌, இல்லை என 
வும்‌ இயம்புவர்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 241 


4. சிறுகாப்பியங்கள்‌ : 

1. உதயண குமார காவியம்‌ : வத்ச நாட்டரசன்‌ உதய 
ணன்‌ கதை விளம்புவது. 6 காண்டம்‌, 369 விருத்தங்கள்‌. 
கந்தியார்‌ (சமணப்‌ பெண்‌ துறவி) ஒருவர்‌ செய்தது. பெயர்‌ 
தான்‌ காவியமே தவிர, காவிய இயல்போ ஏற்றமோ, நடை 
நலமோ இம்மியும்‌ இல்லாதது. பெருங்கதையின்‌ கதைச்‌ 
சுருக்கம்‌ எனலாம்‌. காலம்‌ 15ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. 


2. நாக குமார காவியம்‌ : ஒரு கந்தியார்‌ .. தந்தது. 5 சருக்‌ 
கம்‌, 170 விருத்தம்‌ கொண்டது. நாக பஞ்சமி கதை 
யுரைப்பது; முழுக்க முழுக்க மணத்தையும்‌ போகத்தை. 
யுமே பேசுகிறது. 519 பெண்களை மணக்கிறான்‌ தலைவன்‌ ! 
காவிய அமைதியோ கவிநயமோ எத்துணையும்‌ இல்லாச்‌ 
சொத்தை நூல்‌. காலம்‌ 16 ஆம்‌ நூற்றாண்டின தாகலாம்‌, 
அழிந்த நூலாக இருந்த இதனை, சைன அறிஞர்‌ ஜீவபந்து 
ஸ்ரீபால்‌ உதவியால்‌ 1973ல்‌ முதுபெரும்‌ மரபுப்‌ புலவர்‌ 
மு. சண்முகம்‌ பிள்ளை பதிப்பித்துள்ளார்‌. 

2. யசோதர காவியம்‌ : அசிரியர்‌ தெறியவில்லை; 
விருத்தப்பா; சருக்கம்‌ 5, பாக்கள்‌ 320. இராசமாபுரத்து 
அரசன்‌ மாரிதத்தன்‌ உயிர்களைப்‌ பலியிட்டுவந்தான்‌; உயிர்க்‌ 
கொலை தீது என உணர்த்த வந்த காப்பியம்‌ இது. பிறப்பு 
பல, சிற்றின்பத்தின்‌ சிறுமை, பேரின்பத்தின்‌ பெருமை, 
ஒழுக்கத்தின்‌ உயர்வு போன்றன புகலுவது. வடமொழி 
நூலின்‌ தழுவல்‌. நயமான செய்யுட்கள்‌; எளிய நடை, நூல்‌ 
திடைத்துளது. 18ஆம்‌ நூற்றாண்டையது. இசை காமத்‌ 
தைத்‌ தாண்டும்‌ என்பதையும்‌, கர்மத்தின்‌ விளைவையும்‌ 
வற்புறுத்தும்‌ கதை. உத்தர புராணத்தினின்றும்‌ எடுக்கப்‌ 
பட்டது; புட்பதந்தர்‌ கதையின்‌ தமிழ்வடிவம்‌ இஃது என்றும்‌, 
ஆசிரியர்‌ வெண்ணாவலுடையார்‌ வேள்‌ என்றும்‌ சிலர்‌ செப்பு 
கின்றனர்‌. இலக்கியச்‌ சிறப்பற்றது. 

4. சூளாமணி : ஆசிரியர்‌ தோலாமொழித்‌ தேவர்‌; (இயற்‌ 
பெயர்‌, வர்த்தமான தேவர்‌). தன்மையானும்‌, பல விடங் 
களில்‌ சூளாமணி என வருதலானும்‌, காப்பியத்‌ தலைவன்‌, 
உலகன்‌ முடிக்கோர்‌ சூளாமணியாயினான்‌' எனக்குறிக்கப்‌ 
பெறுவது கொண்டும்‌ இப்‌ பெயர்‌ பெற்றது. “சூடாமணி: 
என்‌ ற பெயமுண்டு. நாட்டுச்‌ சருக்கம்‌ முதல்‌ முத்திச்‌ சருக்கம்‌ 
வரை 12 சருக்கங்களையும்‌,2131 விருத்தங்களையும்‌ கொண்டது 


கார்‌ வெட்டி வியசன்‌ எனும்‌ பல்லவ மன்னன்‌ விமைவின்‌ 


த. ௮-16 


49 தமிழ்‌ இலக்கிய்‌ வரலாறு 


வண்ணம்‌ இயற்றப்‌ பெற்று; சேந்தன்‌ தமிழ்ச்சிழவன்‌ 
தலைமையில்‌ அரங்கேறியது; வடமொழி ஆருகத மாபுரபணத்‌ 
அதைத்‌ தழுவியது. முடிவில்‌ முத்தி மொழியப்படுகிறது. 


இக்‌ காப்பியம்‌ இனிக்கும்‌ தமிழால்‌ இசைக்கும்‌ விருத்தத்‌ 
கால்‌ இயன்றது; சிந்தாமணியில்‌ கூட இவ்வினிமை காண்ட 
லரிது. சிந்தாமணியினும்‌ ஓட்டமும்‌ ஓசை நயமும்‌ மிக்க 
பாக்கள்‌. விருத்‌.த்தைக்‌ கையாள்வதில்‌ சிற்சில போது 
தேவரையும்‌ விஞ்சி விடுகிறார்‌. சிறு காப்பியங்களைச்‌ சேர்ந்த 
தாகக்‌ கூறப்படினும்‌, (முதன்‌ முதல்‌ 1889ல்‌ பதிபபித்த 9. 
வை, தாமமாதரம்‌ பிள்ளை) பெருங்காப்பியப்‌ பண்பு மிக்க 
பனுவல்‌, மண்ணக மன்னன்‌ திவிட்டன்‌ (கண்ணன்‌ 
அவதாரம்‌), விண்ணக மங்கை சுயம்‌ பிரபயை மணந்த கதை 
யும்‌, அவன்‌ தம்பி விசையன்‌ வரலாறும்‌ பற்றியது. 10ஆம்‌ 
நூறறாண்டையது; சிரவணயபெல்பகாலா கல்வெட்டில்‌ இந்‌ 
நூல்‌ பற்றிய குறிப்புளது. சிறு காப்பியம்‌ ஐந்தில்‌ சுவை 
மிக்கது சுவையானது இதுவே; சந்‌ தலம்‌ மிக்க செய்யுட்கள்‌. 
உடையது, இவ்வுலக இன்பம்‌ எததகையது எனக்‌ குறிக்கிறது 
ஒரு பாட்டு: 


ஆனை துரப்ப அரவுரை ஆழ்குழி 
நானவிர்‌ பற்றுபு நாலும்‌ ஒருவன்‌ 
தேனின்‌ அழிதுளி நககும்‌ திறத்தது 
மானுடர்‌ இன்பம்‌ மதுத்தனை கொள்நீ 


எல்லார்க்கும்‌ நல்லவனாக எவரும்‌ நடக்க இயலாது எனும்‌ 
இவ்வுலகியலை, 


அங்கொளி விசும்பில்‌ தோன்றி அந்திவான்‌ அகட்டுத்‌ 
திங்கள்‌ அம்குழவி பால்வாய்த்‌ தங்கர்‌ முறுவல்‌ 
திங்கொளி விரிந்த ஆம்பல்‌ தாமரைக்‌ குவிந்த ஆங்கே 
எங்குளர்‌ உலகுக்‌ கெல்லாம்‌ ஒருவராய்‌ இனியநீரார்‌ 
(292) 
என எத்தனை அழகுபட விளக்குகிறார்‌. வண்ணமிகு 
வருணனைகள்‌; கருத்துமிகு விருத்தங்கள்‌, சுவைமிகு சொல்லோ 


வியங்கள்‌, எழில்மிகு இலட்சிய உலகு டோன்‌ றன கொண்ட 
சிறப்பான காப்பியம்‌ இது. 


கதை: பல்லவர்‌ காலத்தில்‌ பக்தி இயக்கம்‌ ஓங்கி ஒளிர்ந்‌ 
தது. கண்ணன்‌ அனைவர்‌ உள்ளமும்‌ கவர்ந்தான்‌. சபணறி 
டையே வழங்கும்‌ கெண்ணன்‌ கதையைக்‌ 


காபபியமாக்க 
விழைந்தார்‌ தோலா மொழ்த்தேவர்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 243 


பயாபதியின்‌ மகன்திவிட்ட்ன்‌; திவிட்டன்‌ மகன்‌ விசையன்‌ 
இருவரும்‌கண்ணனும்‌ பலரா மனும்போன்‌ றவர்கள்‌ . அச்சுவகண்‌ 
டன்‌ பெளண்டரவாசுதேவன்‌ ஒத்தவன்‌. தன்னைத்‌ திவிட்டன்‌ 
வணங்காமை கண்ட அச்சுவகண்டன்‌ அவனைக்‌ கொல்ல 
மாயா சிங்கத்தை ஏவினான்‌. அது அஞ்சி ஓடிவிட்டது. குகை 
யில்‌ இருந்த உண்மைச்‌ சிங்கத்தைக்‌ கொன்று வென்ற திவிட்‌ 
டன்‌ விஞ்சையர்‌ மகள்‌ சயம்‌ வையை மணக்கிறான்‌. படைகள்‌ 
மோதின. அச்சுவகண்டன்‌ அழிகிறான்‌. திவிட்டன்‌ குன்‌ 
றெடுத்து வாசுதேவன்‌ என நிலை நாட்டுகிறான்‌. திவிட்டன்‌ 
மகள்‌ சோதிமலை சுயம்வரத்தில்‌ மாமன் மகன்‌ அமுதகேசனை 
மாலையிடுகிறாள்‌. - அமுதகேசனின்‌ தங்கை திவிட்டன்‌ மகள்‌ 
விசயனை சுயம்வரத்தில்‌ மாலையிடுகிறாள்‌. பயாபதி துறவு 
மேற்கொள்கிறான்‌. பயாபதி உலகின்‌ சூளாமணி யாதலே 
காப்பியத்தின்‌ குறிக்கோள்‌ : ஆனால்‌ இவன்‌ கதையை மகன்‌ 
திவிட்டன்‌ வரலாறு மங்கச்‌ செய்துவிடுறெது. 


5. நீலகேசி: ஆசிரியர்‌ அறிதற்கில்லை. *நீலகேசித்‌ 
தெருட்டு' என்றும்‌ வழங்கும்‌. 10 சருக்கமும்‌ 894 செய்யுட்‌ 
களும்‌ உடையது. சமணமே சிறந்ததென நிறுவ குண்டல 
கேசிக்கு எதிராகத்‌ தோன்றிய வாத நூல்‌, க. பி. 10ஆம்‌ 
நூற்றாண்டினது. நூல்‌ கிடை த்துளது. உபய பாஷா சக்ர 
வர்த்தி வாமன முனிவரின்‌ “சமய திவாகர விருத்தி' எனும்‌ ஓர்‌ 
உரையுளது. காப்பியத்‌ தலைவி நீலி; பழையனூரில்‌ பேயுரு 
வில்‌ வாழ்ந்தவள்‌; சமண முனிவர்‌ ஒருவரால்‌ பேய்மை நீங்கி 
சமணத்துறவியாகி சமயம்‌ பரப்பியவள்‌. 


இவ்வைந்தும்‌ ஐஞ்சிறு காப்பியங்கள்‌ எனும்‌ ஒரு தொகு ' 
தியன / 

பெருங்கதை : பெரிய கதை (பிருகத்‌-பெரிய; கதா-கதை]) 
எனப்‌ பொருள்படும்‌. கதை”, உதயணன்‌ கதை', “கொங்கு 
வேள்‌ மாக்கதை' எனவும்‌ வழங்கும்‌. ஆசிரியர்‌ கொங்கு 
வேள்‌. (இயற்‌ பெயர்‌ தெரிய இல்லை). அடியார்க்கு நல்லார்‌ 
சிலம்பு உரைப்பாயிரத்தில்‌, இவர்‌ ஒரு சங்க காலத்தவர்‌ 
எனக்‌ குறிக்கிறார்‌. இச்‌ சங்கம்‌, திரமிள சங்கமாகலாம்‌ என்‌ 
கறார்‌ குருதேவர்‌ கெ. பொ. மீ. கொங்கு-இந்நாளய சேலம்‌- 
கோவை மாவட்டங்களைக்‌ கொண்ட கொங்கு நாடு; வேள்‌ 
வேளிர்‌ குலத்‌ தலைவர்களின்‌ பெயருக்கு முன்பின்னாக 
அமையும்‌ அடை, ஈரோடு-கோவைப்‌ பெருவழியில்‌ முன்னர்‌ 
சமண மையமாக விளங்கிய விசயமங்கலத்தில்‌ விளங்கிய 


சமணத்‌ துறவி. 


944 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அசிரியப்பாவால்‌ இயன்றது; 'அகவற்‌ காப்பிய முதிர்ச்சி 
யினையும்‌, வளர்ச்சியின்‌ உச்ச நிலையினையும்‌ இதிற்‌ காண 
லாம்‌. அிலம்பு-சிந்தாமணி இரண்டிற்கும்‌ இடைப்பட்ட 
காலத்தது. துர்விநிதன்‌ காலம்‌ 6ஆம்‌ நூற்றாண்டு! அதனை 
யொட்டி ஆசிரியர்‌ வாழ்ந்திருக்கக்‌ கூடுமாதலான்‌, 7ஆம்‌. 
நூற்றாண்டில்‌ எழுந்ததாகலாம்‌. 


முதல்‌ நூற்றாண்டில்‌ சாலிவாகன அவையினை அணி 
செய்த குணாட்டியர்‌ பைசாச மொழியில்‌ யாத்த “பிருகத்கதா' ; 
கங்க மன்னன்‌ துர்விநிதன்‌ என்பானால்‌ வடமொழியினின்று 
மொழிபெயர்க்கப்பட்டதன்‌ தமிழ்‌ வடிவம்‌. தெ. பொ. மி, 
“இதனை மொழி பெயர்ப்பாகக்‌ கருதுமாறில்லை; அந்நாளில்‌: 
பிர பலமாயிருந்த-இந்திய மொழி பலவற்றில்‌ நாடகமாகவும்‌ 
கலிதையாகவும்‌ எழ ஏதுவாக இலங்கிய ஒரு கதையினைக்‌. 
தழுவி எழுநற்ததாகவே இருக்க மூடியும்‌” என்கிறார்‌. 


உச்சைனி மன்னன்‌ உதயணனை ஓட்டி எழுந்த பல்‌ 
வேறு தனிக்‌ கதைகளின்‌ கூட்டாக-அவியலாக அமைகிறது. 
கதையுளது; கதைப்பின்னலோ, கட்டுக்கோப்போ காணுமா 
றில்லை. .. வே. சா, “கதைக்‌ கடல்‌' எனக்‌ குறிப்பிடுவதும்‌, 
ஹர்ஷர்‌, பாசர்‌ போன்றார்‌ உதயணன்‌ கிளைக்கதைகளைத்‌ 
தனித்தனியே விவரிப்பதும்‌ இக்கருத்தினை அரண்‌ செய்யும்‌. 


முழுதும்‌ கிடைக்க இல்லை. முதலும்‌ முடிவும்‌ மறைய, 
இடைப்‌ பகுதியே இப்போது கிடைக்கின்றது. உதயண 
குமார காவியமே, உதயணன்‌ வரலாறு முழுதும்‌ அறிய 
உதவுறெது. 

இக்கதை இனிய - சுவையான கதை, எவரும்‌ அறிந்த - 
அறிய வேண்டிய கதை, வாசவதத்தை-பதுமாவதி-மான 
னீகை மூன்று காதல்‌ விளையாட்டு, காதலி நெற்றியில்‌ 
ஒப்பனை எழுதி காதலை உணர்த்துவது, மானனீகை மீதுள்ள 
காதலை, வாசவதத்தையிடத்து (அவளை மானனீகையாகக்‌ 
கருதக்‌) கூறும்‌ நகைச்சுவைக்‌ கட்டம்‌ அனைவரும்‌ அறிந்து 
மகழ்த்‌ தவை-மகிழத்தக்கவை. 


இந்நூல்‌, சிந்தாமணி சூளாமணி போன்றே, வாழ்வினை 
சுமையாக அனுபவித்து முடித்து இறுதியில்‌ அனைத்தையும்‌ 
துறந்து முத்தி அடையும்‌ பொக்தினையே நோக்காகக்‌ 


கொண்ட து. 


பொன்மலர்‌ நாற்றமுடைத்‌ 
ஆர்வத்தால்‌ இதயத்தை ஈர்த்து 


கதையே சுவையுடையது; 
காதல்‌ போலே, அதனை 


மது. ச. விமலானந்தம்‌ 245 


அள்ளும்‌ வகையில்‌ துள்ளும்‌ உணர்வோடு, அழகும்‌ கற்பனை 
யும்‌ அமைய கூறிச்‌ செல்லும்‌ திறமே திறம்‌. 

சமணச்‌ செல்வாக்குக்‌ காலத்தில்‌ செய்யப்பட்டது; அத 
னால்‌ அச்சமயக்‌ கருத்துக்களும்‌ கூறுகளும்‌ தொடர்களும்‌ 
தத்துவங்களும்‌ தொட்ட இடமெல்லாம்‌ மிடையப்பட்டுள. 
வருணனை வளமையோ, இயற்கை ஆட்சியின்‌ மாட்சியோ 
சிறப்பாக இல்லை, 


பாத்திரப்‌ படைப்பு போற்றுமாறுளது; உள்ளத்தில்‌ 
நிலைக்கும்‌ உயிரோவியங்களாக உருவாக்கியுள்ளார்‌. அமைச்‌ 
சர்‌ யூகி, சாங்கியத்தாய்‌, இருவரும்‌ இரு சுடர்களாக ஒளிர்கின்‌ 
றனர்‌. உதயணன்‌ பெருவீரனாக, பல்கலைச்‌ செல்வனாக, 
யாழில்‌ வல்லவனாக இசையில்‌ ஏந்தலாக விளங்குகிறான்‌. 


பெருங்கதை : சோமதேவரின்‌ கதா சரித்சாகரம்‌, சேமேந்‌ 
இரரின்‌ பிருகத்‌ கதாமஞ்சரி எனும்‌ வடமொழிநூல்களின்‌ வழி 
வந்தது எனச்‌ சிலர்‌ சாற்றுவர்‌. 


உஞ்சை, இலாவண, மகத, வத்தவ, நரவாண - எனும்‌ 
5 காண்டங்கள்‌ 16000 வரிகள்‌ கொண்டது. தொடக்க- 
இறுதிப்‌ பகுதிகள்‌ கிடைக்க இல்லை, இது நீண்ட நெடுங்கதை; 
வத்த நாட்டு கெளசாம்பி நகர மன்னன்‌ சதாநிகன்‌, மகன்‌ 
உதயணன்‌, அவன்‌ மகன்‌ ந்ரவாணன்‌ - மூவர்‌ பற்றிய பாரிய 
கதை, அகவலால்‌ அமைவது. உதயணன்‌ கதையே தலைமை 
ஆனதால்‌ “உதயணன்‌ கதை' என்றும்‌ வழங்கும்‌. இவன்‌ 
வரலாறு கூறும்‌ பிறிதொரு நூல்‌ “உதயண குமார காவியம்‌' - 
ஐஞ்சிறு காப்பியத்தில்‌ ஒன்று. சுவை குன்‌ றிய ஒன்று ஆதலால்‌ 
அவ்வளாகப்‌ போற்றப்‌ பெறவில்லை, 

கதை : மன்னன்‌ மனைவி மிருகாவதி நிறைமாத கர்ப்‌ 
பிணியாய்‌ இருந்தபோது ஒருநாள்‌ செம்போர்வை ஒன்றைப்‌ 
போர்த்திப்‌ படுத்திருந்தாள்‌. அதைத்‌ தசைத்தொகுதியெனக்‌ 
கருதி சிம்புட்‌ பறவை ஒன்று. தூக்கச்‌ சென்று ஒரு மலை மீது 
வைத்து அவர்‌ விழித்துக்‌ கொள்ளவே வீட்டுப்‌ போயிற்று. 
வைகறையில்‌ உதயணன்‌ பிறந்தான்‌. அங்கு தவம்‌ புரிந்த 
மிருகாவதியின்‌ தந்‌ைத அவர்களைப்‌ பேணி, உதயணனை ஒரு 
முனிவர்‌ மகன்‌ யூகியோடு சேர்த்துக்‌ கலை பல கற்பித்து வல்லவ 
ராக்கனார்‌. 

தன்‌ யாழிசை கொண்டு ஓர்‌ யானையை வசப்படுத்தி, அது 
கொண்டு தந்தையின்‌ திருநாட்டையும்‌ மாமனின்‌ நாட்டையும்‌ 
கைப்பற்றினான்‌. ஒரு நாள்‌ வாக்களித்த வண்ணம்‌ யானைக்கு 


246 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உணவிடாது தனியே உண்டதும்‌ அந்த யானை மறைந்தது- 
அதனைத்‌ தேடி அலையுபபோது திறை செலுத்தாமையால்‌ : 
உச்சயினி மன்னன்‌ பிரச்சோதனன்‌ வஞ்சகமாய்ச்‌ சிறைப்படுத்‌ 
தனன்‌. நண்பன்‌ யூகி உச்சயினி போந்து பட்டத்து யானையை 
மதங்கொளச்‌ செய்து நகரினை அழிக்கச்‌ செயதான்‌. 
அதனை அடக்கக்‌ கூடியவன்‌ சிறையில்‌ உள்ள உதயணனே என 
உரைத்து, சிறை விடுக்கவே உதயணன்‌ யாழிசையால்‌ களிறட க்‌. 
கினான்‌. மகிழ்ந்த மன்னன்‌ மகள்‌ வாசவதத்தைக்கு யாழ்‌ 
கற்றுத்‌ தருமாறு பணிக்க, உதயணன்‌ நீர்‌ விழவின்‌ போது 
வாசவதத்தையுடன்‌ உடன்போக்கு: நிகழ்த்தி (elopement) 
சயந்தி நகரில்‌ மணந்து இன்பவாழ்வில்‌ மூழ்னைன்‌. 


அரசக்‌ கடமை மறந்து போகத்தில்‌ மூழ்கிய உதயணனை 
மீட்க மதியமைச்சன்‌ யூகி ஒரு தந்திரம்‌ செய்தான்‌. வாசவதத்‌ 
தையை இணங்கச்‌ செய்து கரந்து வாழுமாறு செய்து, வாசவ 
தத்தை தயிற்கருகி மடிந்ததாகவும்‌, யூகியும்‌ மாண்ட தாகவும்‌ 
புரளியைக்‌ கிளப்பி விட்டான்‌. ஈரிழபபால்‌ இதயம்‌ ஒடிந்த 
உதயணன்‌, யூகி எதிர்பார்த்தற்கு மாறாக அரசாட்சியில்‌ 
சிந்தை செல்லாது துயரில்‌ மூழ்னென்‌. நண்பர்கள்‌ தாண்டிய 
தால்‌ மாண்டோரை உயிர்ப்பிக்கும்‌ முனிவரைத்‌ தேடி மகதம்‌ 
போந்தான்‌. அங்கே பதுமாவதி காதலில்‌ வீழ்ந்து மணந்து 
கெளசாமபி இரும்பினான்‌. இதுபோது யூகி திரும்பி வந்து 


வாசவதத்தையை உதயணனிடம்‌ ஒப்படைக்கிறான்‌. 


இரு மனைவியருடன்‌ வாழ்ந்துவரும்‌ உதயணன்‌ ஒரு 
பந்தாட்டப்‌ போட்டியில்‌ தாதி ஒருத்தியைக்‌ கண்டு மோகங்‌ 
கொண்டு காதலில்‌ கதுவினான்‌. உண்மையில்‌ அவள்‌ ஓர்‌ 
இளவரசி (மானனீகை) என்றறிந்து மணக்கிறான்‌. பின்னர்‌ 
முனிவரரின்‌ மகள்‌ விர்சைகையையும்‌ மணக்கிறான்‌, இக்காதற் 
சதைகள்‌ ஒவ்வொன்றும்‌ அருஞ்‌ சாதனைகளாகச்‌ சத்திரிக்கப்‌ 
பெற்றுள்ளன. 


_வாசவதத்தை நரவாணனையும்‌, பதுமாவதி கோமுகனை 
யும்‌ ஈன்றெடுக்கின்‌ றனர்‌. அடுத்து வருவது நரவாணனின்‌ நற்‌ 
கதை. இவன்‌ மனையாட்டி மதன மஞ்சிகை. - இவளை 
வித்யாதர இளவரசன்‌ கவார்ந்து செல்லவே, விண்வழியே 
வித்தியாதர உலகம்‌ செல்கிறான்‌. அங்கு அவன்‌ தங்கை 
வேகவதி வலையில்‌ வீழ்ந்து வித்தியா தரனை வென்று மதனமஞ்‌ 
சிகையை மீட்டு, வேகவதியையும்‌ இன்னும்‌ 8001 மகளிரையும்‌ 
மணந்து அங்கேயே அரசோச்சுஇ றான்‌. உதயணன்‌ கோமுகனி' 
டம்‌ அரசை அளித்துத்‌ துறவு பூண்கிறான்‌. காதலில்‌ கவிழ்வ 


மது. ச. விமலானந்தம்‌ 47 


தும்‌ அதுவே, கதை முழுவதும்‌ நிறைந்து ஈர்க்கும்‌ சக்தியா ௪. 
அமைவது கவனிக்கத்‌ தக்கது. கதையில்‌ ஓர்‌ ஒழுங்கு காணம்‌ 
படவில்லை. ஒன்றுக்குள ஒன்றாக (story within a story) பல 
கதைகள்‌ - களைக்‌ கதைகள்‌ கட்டுக்கோப்புடன்‌ கூறப்படு: 
கின்றன. 
பொருட்‌ சிறப்பானும்‌ புலப்படுத்தும்‌ நடையாலும்‌ காப்பி 

யத்‌ தலைமை பெறும்‌ தகுதியது. ஒன்பான்‌ சுவைகள்‌ ஒருங்கே. 
அமைந்து உள்ளத்தை அள்ளுகின்றன. வடநாட்டுக்‌ கதையே 
யாயினும்‌ அமைப்பில்‌ தென்தமிழ்‌ மரபு திகழ்கிறது. இயத்திர 
வண்டி, வானவூர்தி, மாய யானை எனப்‌ பல இயற்கை இகந்த 
நிகழ்ச்சிகள்‌ இடம்‌ பெறுகின்றன. அரசியல்‌ முறைமைகள்‌, 
சமுதாய ஓழுகலாறுகள்‌, வாழ்வின்‌ பல்திறங்கள்‌, கலைநிலை, 
கல்வி, காதல்வலை, நட்புக்கடன்‌ எனப்‌ பல்வேறு செய்திகள்‌ 
பாங்குடன்‌ பொதுளியுள. கெ. பொ.மீ அவர்கள்‌ கூறுமாப்‌ 
போல “அந்நாளைய நாகரிக வாழ்வின்‌ சிறப்பெல்லாம்‌-வகை: 
யெல்லாம்‌ இந்நூலில்‌ விளங்குவது போல, வேறு எந்தத்‌ தமிழ்‌ 
நூலிலும்‌ விளங்குவதில்லை' என அடித்துக்‌ கூறலாம்‌. உள்ளங்‌ 
கவர்‌ உவமைகள்‌, ஒப்பரிய கற்பனைகள்‌, உயரிய சொல்லணி 
கள்‌, ஒன்றச்‌ செய்யும்‌ வருணனைகள்‌. 

பெண்களின்‌ கதையாதலால்‌ உடலியல்‌ (sensuousness) ஓங்கி 
நிற்கிறது ; தெய்வீகம்‌ (5றார்பவி) மங்கத்‌ தவிக்கிறது. கதை, 
கதைப்‌ பாத்திரம்‌, யாப்பின்‌ மெல்லோட்டம்‌ எல்லாம்‌ கச்சித 
மாக அமைந்து கவர்ந்திமுக்கன்‌ றன. சமணக்‌ கருத்துக்கள்‌ 
கதையில சுவை குன்றாவகையில்‌ மிடையபட்டுள. காலம்‌: 
7ஆம்‌ நூற்‌. -சுவைக்க சில : 

அன்புடைக்‌ கணவர்‌ அழிதகச்‌ செயினும்‌ 
பெண்பிறந்‌ கோர்க்குப்‌ பொறையே பெருமை, 


மானனீகையின்‌ பந்தாடும்‌ பாங்கு அற்புதமாய்‌ பொற்புடன்‌ 
உயிரோட்டத்துடன்‌ வருணிக்கப்பட்டுளது (IV : 12, 225-245) 
படித்து மகிழுங்கள்‌. மனைவியின்‌ நெற்றியில்‌ எழுதி அனுப்பி 
காதல்‌ வளர்க்கும்‌ கட்டம்‌ சொக்க வைக்கும்‌ சுவையது. ்‌ 
. இவ்வளவு பெரிய நூலின்‌ பக்கம்‌ யாருமே செல்லாத போது, 
சிலம்பொலி செல்லப்பன்‌ அவர்கள்‌ அணுகி ஆய்ந்து தோய்ந்து 
தெளிந்து ஓர்‌ ஆய்வுப்‌ பெருநூல்‌ படைத்துள்ளமை பாராட்டத்‌ 
தக்கது. 
காவிய நலமும்‌, உவமை வளமும்‌ தமிழ்‌ மரபோடு அமை 
இன்‌ றன. மூன்று பிறப்புக்குரிய இப்பனுவல்‌, நற்றமிழ்‌ வளமும்‌ 


948 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நற்சமணச்‌ கனிவும்‌, நன்னெறி நலனும்‌ மிக்க முழுமையான 
அமுத விருந்து எனலாம்‌. அருந்தி மகிழ்க! 


5. புராணங்கள்‌: பலர்‌ இயற்றியுள்ளனர்‌ : ஸ்ரீபுராணம்‌ 
மல்லிநாதர்‌ புராணம்‌, சாந்தி புராணம்‌, மாபுராணம்‌, மோரு 
மந்திர புராணம்‌ போன்றன சில. 


மேரு மந்திர புராணம்‌: அநந்த வீரியன்‌, மனைவியர்‌ மேரு 
மாலினி, அமிர்தமாமதி; இவ்விருவரின்‌ புதல்வர்‌ மேரு, மந்தி 
ரர்‌ எனும்‌ இருவரின்‌ முற்பிறப்பு வரலாறும்‌ முக்தியும்‌ சமண 
சித்தாந்தமும்‌ செப்புவது: இருவரும்‌ விமல தீர்‌ த்தங்கரரின்‌ 
கண நாதர்கள்‌. இயற்றியவர்‌ வாமன முனிவர்‌, இதற்கு முதல்‌ 
நூல்‌ ஸ்ரீபுராணம்‌. 13 சுருக்கமும்‌ 1405 பாடல்களும்‌ கொண் 
டது. இலக்கிய இன்பத்தை விட அறிவு விளக்கமே அதிகம்‌, 
பிறவி பலவுண்டு, இருவினைக்‌ கேற்ப உயர்வுதா ழ்வு ஏற்படும்‌, 
நரகத்தின்‌ தன்மை போன்ற சமணக்‌ கொள்கைகள்‌ சாற்று 
வது; பெண்டிர்க்கு வீடு பேறில்லை என்பன போன்ற கோட்‌ 
பாழடுகளைக்‌ கூறுவது, 14ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. 
உலக நீதிகள்‌ உயரியன: 


நல்லோர்‌ போயவழி நாலடிப்‌ போயினாலும்‌, 
பொல்லாங்கு நீங்கிப்‌ புகழாய்ப்புண்‌ ணியமுமாகும்‌ 
'அறமலது உறுதிசெய்‌ வார்கள்‌ தாம்‌ இலை, 
மறமலது இடர்செய வருவ தும்‌இலை” 

அக்குவ தேதெனில்‌, அறத்தை பாக்கு? 

போக்குவ தேதெனில்‌, வெகுளி போ க்குக; 

நோக்குவ தேதெனில்‌, ஞானம்‌ நோக்குக; 

காஃகுவ தேதெனில்‌ விரதம்‌ காக்கவே. 


6. சிற்றிலக்கியங்கள்‌: பல செய்துள்ளனர்‌ என்பது-யாப்‌ 
பருங்கல விருத்தி, புறத்காட்டு, ஸ்ரீபுராணம்‌ போன்‌ றவற்றால்‌ 
அறிகிறோம்‌. (1) திரு. நூற்றந்தாதி: அருகன்‌ துதியாக அமை 
வது; 22வது தீர்த்தங்கரராயெ நேமிநாதர்‌ பற்றியது. அந்தா 
தித்‌ தொடையில்‌ அமையும்‌ 100 கட்டளைக்‌ கலித்துறைகள்‌ 
கொண்டது. பகைவரைக்‌ கடந்தவன்‌ எனும்‌ பொருள்படும்‌, 
அவிரோதி நாதர்‌ அருளிய ஆசுமம்‌. 
விளங்கிப்‌ பின்‌ சமணரானார்‌: அதனா 
என்றழைக்கப்‌ பெறுகிறார்‌. காலம்‌ 14 அம்‌ நூற்றாண்டு. 
செ ஈல்‌ நயமும்‌ பொருள்‌ நலனும்‌ மிக்க பனுவல்‌. (2) திருக்கலம்‌ 

நாட்டு உதசத்‌.தேவர்‌. (உ௫௫-வடக்கு) 
பசி பரவுவது. அருகன்‌ திறம்‌, அரன்‌ இற 


முதலில்‌ வைணவராய்‌ 
ல்‌ அவிரோதி ஆழ்வார்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 249 


மாகவே கூறப்படுவது குறிப்பிட த்தக்கது. கலம்பக இலச்சுண த்‌ 
திற்கு மாறாக 16 உறுப்புக்களும்‌, 110 பாக்களும்‌ உள; அகப்‌ 
பொருளே கலக்காது பாடப்பட்டுள்ளது. பாக்கள்‌ சுவை 
மிக்கவை. 15 ஆம்‌ நூற்றாண்டு, அனந்த தேவரின்‌ உரை 
உளது. (5)-ஆதிசாதர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌: ஆதிநாதர்‌ பற்றியது: 
10 பருவம, 10 பாக்கள்‌. சந்த நலம்‌ மிக்கவை. மும்மூர்த்தி 
களையும்‌ பேதமின்றி மொழிகிறது. காலம்‌ 15ஆம்‌ நூற்‌ 
றாண்டு. (4) பாவைப்‌ பாட்டு; யாப்பருங்கலம்‌ - காரிகை 
உரைகளில்‌ பாடல்‌ காணப்படுகிறது. கலிவிருத்தத்தில்‌ உளது. 
8 ஆம்‌ நூற்றாண்டு அவிநயனார்‌ ஆசிரியராகலாம்‌. திரு எம்‌ 
பாவை: அவிரோதி நாதர்‌ பாடியதாம்‌. 20 பாடலகள்‌. 
மார்கழித்‌ தங்களில்‌ சமணர்களால்‌ பாராயணம்‌ செய்யப்‌ 
பெறுவது. நடை பிற்காலத்ததாகக்‌ காட்டுகிறது. மயிலை 
நாதர்மேல்‌ பாடியது. இவை இரண்டும்‌, சைவ, வைணவ 
சமயங்களில்‌ புகழ்பூத்து பிறங்கும்‌ மணிவாசகர்‌, ஆண்டாள்‌ 
பாவைகளைக்‌ கண்டு-கேட்டுத்‌ தம்‌ சமயத்திலும்‌ இருக்கட்டும்‌ 
எனப்பாடப்பட்டனவோ ? (5) சிவ சம்போதனை: பல்‌ 
வகைப்பாவால்‌ இயன்ற -- உரைநடைப்‌ பகுதிகளையும்‌ 
கொண்ட சிந்தாந்த நூல்‌. 350 பாடல்கள்‌. தேவேந்திர 
மாமுனிவர்‌ தந்தது. சீவன்‌ கடைத்‌ தேறுதற்குரிய சிந்தனை 
களைப்‌ போதீப்பதால்‌ இப்பெயர்‌. இச்‌ சிந்தனைகளை வந்‌ 
தித்து வீடு பெற்றோர்‌ கதைகளையும்‌ விளம்புகிறது. பாடல்‌ 
களும்‌ உரைநடையும்‌ (மணிப்பிரவாளம்‌) செம்மையும்‌ சிறப்பும்‌ 
சான றவை. அறவுரைகள்‌ அற்புதம்‌; காலம 14 ஆம்‌ 
கா.ற்றாண்முி. 

அறிவெனப்‌ படுவது, துன்பத்‌ துடைத்தல்‌ 

ஆண்மை யெனப்படுவது, ஐம்புலன்‌ வெல்லல்‌ 

கேண்மை யெனப்படுவது, கெட்டிடத்‌ துதவல்‌ 

அருமை யெனப்படுவது, அறநெறி வழுவாமை 

பெருமை யெனப்படுவது, பிறனில்‌ விழையாமை 

அறமெனப்‌ படுவது, உற்றுழி திற்றல்‌ 

வாய்மை யெனப்படுவது, வருந்தா துரைத்தல்‌ 

தூய்மை யெனப்படுவது, உள்ளத்‌ தூயமை 

இன்பமெனப்‌ படுவது, ஈறில்‌ இன்பம்‌ 

அன்பெனப்‌ படுவது, ஆர்வம்‌ உடைமை 

தவமெனப்‌ படுவது, ஐம்புலன்‌ வெறுத்தல்‌. 
(6) கலியாணன்‌ கதை (7 ) அமிர்தமதி (8) நாரதசரிதை 
(9) தீபங்குடிப்‌ பத்து (10) சைன ராமாயணம்‌ (11) அப்‌ 
பண்டை நாதர்‌ உலா ( 12 ) திருப்புகழ்ப்‌ புராணம்‌ போன்ற 
னவும்‌ உள. 


950 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


7. நீதிக்‌ கதைகள்‌ ; பெரும்பாலும்‌ வசன காப்பியமாக 
அமைவன. கிளி விருத்தம்‌, எலி விருத்தம்‌ போன்‌ றன பெயரள 
வில்‌ அறிய வருகின்‌ றன. இவையன்றி அச்சேறாத பல சுதைகள்‌ 
உள. நரி விருத்தம்‌ : திருத்தக்கதேவர்‌ எழுதியது. 40 பாடல்கள்‌ 
நிலையாமையை மிகத்‌ தெளிவாக நவில்வது. ஆசையே துன்ப 
மனை த்திற்கும்‌ அடிப்படை ; நிலையாமை யுணர்ந்து ஆசையை 
துறத்தலே முக்திக்கு வழி என்றுணர்த்தும்‌ நோக்கின து. விலங்‌ 
கியல்பு விளக்கப்பட்டுளது. வேட்டை மேற்சென்ற வேடுவன்‌ 
ஒருவன்‌ ஓர்‌ ஆண்‌ யானையைக்‌ கொல்ல 'நா2ணற்றி அம்பு 
தொடுத்தான்‌ ; அக்கணம்‌ புற்றினின்று புறப்பட்ட பாம்பு 
அவனைத்‌ தீண்டிற்று ; உடனே அதனை வில்லால்‌ அடிக்க, 
அஃது இறந்தது, தொடுக்கப்பட்ட 'அமபு, யானை மீது பாய 
அதுவும்‌ மாண்டது ; நஞ்சு தலைக்கேற வேடனும்‌ மடிந்தான்‌. 
அவ்வழியே வந்த நரி மூன்று பிணங்களையும்‌ கண்டு மகிழ்ந்து, 
பல திங்கட்காகும்‌ உணவு கிடைத்தது என்று கூறி, நாண்கயிற்‌ 
றைகஃடித்தது; நாண்‌ அறுந்து நரியின்மேல்‌ அடிக்க, நரியும்‌இறந் 
தது, ஆசையால விளைந்த பயனைப்‌ பார்த்தீர்களா என்ற 
கேள்விக்‌ குறியை தம்மகத்து எழுப்பி விடுகிறது கதை. கோம்பி 
விருத்தம்‌ : தேவர்‌ தந்தது ( வெள்ளக்கால்‌ சுப்பிரமணிய முதலி 
யாரும்‌ இப்‌ பெயரில்‌ நூல்‌ பாடியுள்ளார்‌. ) ்‌ 


8. உரை ௩டை நூல்கள்‌ : இருத்துவர்கள்‌ உரை நடையை ஓர்‌ 
இலக்கியமாக வளர்த்தவர்கள்‌ ; அவர்கட்கு முன்‌ உரை நடை 
எழுதிய பெருமை சமணர்க்குரியது. ஸ்ரீ புராணம்‌ : குணபத்தி 
ராச்சாரியாரின்‌ மகாபுராண சங்கரக- உத்திர புராணத்தைப்‌ 
பின்பற்றி எழுந்தது, மணிப்‌ பிரவாள நடையில்‌ அமைவது. 
மண்டல புருடர்‌ இயற்றியதென்பர்‌. விசயநகர ஆட்சிக்‌ காலத்‌ 
தது. பேச்சு நடையில்‌ அமைவது ; நீதிக்‌ கதைகள்‌ பல 
கொண்டது. 24 தீர்த்தங்கரர்களின்‌ வரலாறு கூறுவது. சமணர்‌ 
கள்‌ நாளும்‌ பூசித்து இதனைப்‌ பாராயணம்‌ செய்வர்‌ ; கயிறு 
சாத்தி நல்லது கெட்டது அறிவர்‌. 12ஆம்‌ நூற்றாண்டு என்று 


வேங்கடராஜுலு ரெட்டியாரும்‌ வையாபுரியாரும்‌ கருதுவார்‌. 
பெரிய நூல்‌ ; சிறந்த நூல்‌. உத்தர புராணம்‌, கத்ய சிந்தாமணி 


9. நீதி நூல்கள்‌ : பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களில்‌, 
தாலடியார்‌, சிறுபஞ்ச மூலம்‌, பழமொழி, ஏலாதி ஆயென 
சமணர்‌ செய்தவை ( சிலர்‌, திரிகடுகம்‌,. இனியவை நாற்பது, 
திணைமாலை நூற்றைம்பது, நான்மணிக்கடிகை போன்றன 
வும்‌ சமணம்‌ தந்தன என்பர்‌). பிறவற்றிலும்‌ சமணர்‌ செல்‌ 


மது.. ச. விமலானந்தம்‌ 251 


வாக்கு இல்லாமல்‌ இல்லை. ( விரிவினைக்‌ கீழ்க்கணக்கு நூற்‌ 
பகுதியில்‌ கண்டு கொள்க ) 


அருக்கலச்‌ செப்பு : சழ்க்கணக்கிற்குப்‌ பிற்பட்டது. 12அம்‌ 
நாற்றாண்டின்து, தீபங்குடி அருங்கலான்‌ வயத்தர்‌ செய்தது. 
நீதி பல நவில்வது தனி நூல்‌. அற நெறிச்‌ சாரத்திறகு முதல்‌ 
நூலாக அமைவது. அருங்கலச்‌ செப்பு எனும தொடர்‌ சிஃப்பதி 
காரத்தில்‌ (14: 68) சிந்தாமணியில்‌ (557) அப்படியே 
வருகிறது ; ‘பெறுதற்கரிய மணிக்கலம பெய்த பணிப்‌ பெட்ட 
கம்‌” என அடியார்க்கு நல்லார்‌ உரை எழுதுகிறார்‌. வடமொழி 
யில்‌ 6ம்‌ நூற்‌. சமந்திர பத்ராசாரியடர்‌ யாத்‌ இரத்தின கரண்ட 
கத்தின்‌ மொழி பெயர்ப்பு என்பர்‌, 180 குறட்பாக்களைக்‌. 
கொண்டது. இதனால்‌ இந்‌ நூலாசிரியர்தம்‌ திருக்குறள்‌ ஈடு. 
பாடு தெரிகிறது. முக்குற்றம்‌ பற்றிய பாட்டு ( 178 ) முழுக்க 
திருக்குறட்‌ பாடலே ! 


காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவை மூன்‌ றின்‌ 
நாமம்‌ கெடக்‌ கெடும்‌ நோய்‌ ( 360 ) 


இரத்தினத்‌ திரயமான- நற்காட்சி, நல்ஞானம்‌, நல்லொழுக்‌ 
கங்கள்‌ அடங்கிய அருங்கலப்‌ பேழையாக அமைவகால்‌ நூற்‌ 
பெயர்‌ பெற்றது. சாவக நோன்பிகளின்‌ (சமண இல்லறத்தார்‌) 
ஒழுக்க நெறிகளை வரையறுத்துக்‌ கூறுவது ; கருத்தழகும்‌ 
உவமையழகும்‌ மிக்கது. சிறப்பு மிக்க இச்‌ சிறு நூல்‌ இன்னும்‌ 
இலக்கிய உலகு அறிந்து போற்றாதது குறையே. அறநெறிச்‌ 
சாரம்‌ ; முனைப்‌ பாடியார்‌ பாடியது காட்டு, ஒழுக்கம்‌, 
ஞானம்‌ 3 பிரிவில்‌ 222 பாக்கள்‌ கொண்டது: நமக்கு நாமே கரி 
( We are the architects of our. own fate) என்கிறது: I 
ஆம்‌ நூற்‌. 

10. இலக்கண நூல்கள்‌: சமணமில்லையேல்‌ செந்தமிழில்‌ 
இலக்கணமிலலை என்னுமளவிற்கு ஏராளமாகச்‌ செய்துள்ள 
னர்‌. இன்தமிழுக்கு இலக்கணப்‌ பெருமை தந்தவார்களே இவர்‌ 
கள்‌ தாம்‌ ! 

(1 ) அவிநயம்‌ : அகத்தியர்‌ மாணவர்‌ அவிதயனார்‌ யாத்‌ 
தது. அகவலானும்‌ வெண்பாவானும ஆனது. இராசபவித்திரப்‌ 
பல்லவதரையர்‌ உரை எழுதியுள்ளார்‌ எழுத்து, சொல்‌, யாப்பு 
பாட்டியல்‌ பற்றியது. யாப்பதிகாரம்‌ விரிவானது. தொல்காப்‌ 
பியத்தின்‌ உடன்‌ கால நரலாதல்‌ கூடும என்கிறொர்‌ அறிஞர்‌ மு. 
அருணாசலனார்‌. அறிஞர்‌ மயிலைச்‌ சீனி வேங்கடசாமி, கி. பி 
5 அல்லது 6 என்கிறார்‌. 


959 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


யாப்பருங்கல விருத்தி. வீரசோழியம்‌, நேமிநாதம்‌, நன்‌ 
னால்‌ மயிலை நாதர்‌ உரைகள்‌, இந்நூலைக்‌ குறிக்கின்றன. 
90க்கும்‌ மேற்பட்ட நூற்பாக்களை மேற்கோள்‌ காட்டுகின்ற 
னர்‌. இவற்றைக்‌ காண இது முத்தமிழும்‌ பற்றிய பர்வ கன 
எனப்படுகிறது. இதன்‌ சார்பு நூலாக “நாலடி நாற்பது, 
அல்லது 'அவிநயப்‌ புறநடை.' என்ற நூல்‌ அவிநயனாராலேயே 
இயற்றப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 

வெள்ளை அகவல்‌ விருத்தம்‌ கலியே 

வஞ்சி என்றிவை மங்கலப்‌ பாவே 


போன்ற 15 நூற்பாக்கள்‌, 10 ஆம்‌ நூற்றாண்டைய “பன்னிரு 
பாட்டியலில்‌' அவிநாயனர்‌ பெயரில்‌ காணப்படுகின்‌ றன. இவர்‌ 
பெயர்‌ கொண்ட பிற்காலப்புலவர்‌ ஒருவரின்‌ படைப்பாகலாம்‌. 


(2) யாப்பருங்கலம்‌ : யாப்பருங்கல விருத்தி எனவும்படும்‌. 
ஆசிரியர்‌ அமிர்தசாகரர்‌ ( குணசாகரரே எழுதியது என்பர்‌ 
சிலர்‌ ) தீபங்குடியினர்‌. 10 நூற்றாண்டினது. சந்தம்‌, தாண்‌ 
டகம்‌ இவற்றினுக்கு இலக்கணம தரப்பட்டுள்ளது. சூத்திரப்‌ 
பாவால்‌ ஆனது. யாப்பிலக்கணம்‌ பற்றியது. 


(3) யாப்பருங்கலக்‌ காரிகை; அமிர்தசாகரர்‌ அருளியது 
“காரிகை கற்றுக்‌ கவி பாடுவதிலும்‌, பேரிகை கொட்டிப்‌ பிழைத்‌ 
தல்‌ நன்று' என்ற வழக்கு இதனையொட்டி இயம்பப்படுகிறது. 
கவிதை புனைவார்க்கு ஏற்ற துணை நூல்‌. கட்டளைக்‌ கலித்‌ 
துறையான அமைந்தது. குணசாகரர்‌ உரை கண்டுள்ளார்‌. 10 
ஆம்‌ நூற்றாண்டுடையது. காரிகையும்விருத்தியும்‌, பல்லவ கால 
இலக்கியப்‌ பாங்கினை யறிய பத்தாம்‌ காற்றாண்டு வரை 


எழுத்த தமிழிலக்கிய இலக்கண நாடித்‌ துடிப்பறிய நற்றுணை 
புரியும்‌. 


i 4) நேமிநாதம்‌ : 22 வது தீர்த்தங்கரர்‌ நேமிநாதர்‌ பெய 
ரால்‌ பாடப்பட்டமையான்‌ இப்‌ பெயர்‌. குணவீர பண்‌ டிகா்‌. 
இந்நூல்‌ யாத்ததால்‌ நேமிநாதர்‌ எனப்பட்டார்‌. காஞ்£ீபுரத்‌ 
திற்கடுத்த களத்தூர்‌ இவர்‌ ஊர்‌. ஓட்டக்‌ கூத்தர்‌ காலத்தவர்‌. 
13 ஆம்‌ நா ற்றுண்டாகலாம்‌, எழுத்து, சொல்‌- இரு அதிகாரங்‌ 
களில்‌, மொழியாக்க மரபு முதல்‌ எச்ச மரபு ஈறாக இறு பிரிவு 
களில்‌, 96 சூத்திரங்களில்‌ அடங்குவது: அளவு கருதி “சின்னூல்‌' 
எனப்படுகிறது. தொல்காப்பிய எழுத்து சொல்லதிகாரங்களின்‌ 
சுருக்கமாக வெண்பாவில்‌ அமைவதே இந்நூல்‌. 

A வச்சணந்தி மாலை : “வெண்பாப்‌ பாட்டியல்‌' என்‌ 
அம வழங்கும்‌, பாட்டியல்‌ பனுவல்‌. மொழி, செய்யுள்‌ பொது- 


மது. ச. விமலானத்தம்‌ | 253 


எனும்‌ மூன்று இயல்கள்‌ உள. 96 வகைப்‌ பிரபந்தங்கள்‌ 
பற்றியும்‌, செய்யுளில்‌ அமைய வேண்டிய மங்கல எழுத்து- 
சொற்கள்‌ பற்றியும்‌, பேசுகிறது. யாத்தவர்‌ : குணவீர 
பண்டிதர்‌ : தன்‌ அசிரியர்‌ வகசணந்தி முனிவர்‌ பெயரால்‌ 
பாடினார்‌ போலும்‌. மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தது. 
இதற்கு முதல்‌ நூல்‌ இந்திர காவியம்‌; இதுவும்‌ சமண நூலே, 
13 அம்‌ நூற்‌. 

(6) நன்னூல்‌: எழுத்து, சொல்‌ இரண்டும்‌ பற்றியது. 
தொல்காப்பியத்தோடு மாறுபட்ட இடங்கள்‌ பலவுள. 
ஆயினும்‌ தொல்காப்பியத்திற்கு வழிகாட்டியாகவும்‌ வாயிலா 
சுவும்‌ அமைவது; தொல்காப்பியப்‌ பெருங்கடலைக்‌ கடக்கப்‌ 
பயன்படும்‌ கருவி இதுவென்லாம்‌, தொல்காப்பியத்தை 
முதலாகக்கொண்டு பிற்கால இலக்கிய வளர்ச்சிக்கேற்ப பாடப்‌ 
பட்டது. எளிமை, தெளிவு, வரம்பு, பகுப்பு வகை அகியன 
இந்நூற்‌ சிறப்புக்கள்‌; இதற்கு உரை, விருத்தியுரை, காண்டி 
கையுரை எனப்‌ பலவுரைகளும்‌; சைனர்‌ (மயிலை நாதர்‌), 
சைவர்‌ (சங்கர நமச்சிவாயர்‌), வைணவர்‌ (இராமானுஜ 
கவிராயர்‌) எனப்‌ பல்சமயத்கோர்‌ உரை வகுத்துள்ளமையும்‌ 
இதன்‌ பெருமை யுணர்த்தும்‌. 

இயற்றியவர்‌ பவணந்தி முனிவர்‌; தொண்டை நாட்டவர்‌. 
கோலாரில்‌ ஆட்சி புரிந்த சீயகங்கன்‌ எனும்‌ கங்க அரசன்‌ 
விழைவின்‌ வண்ணம்‌ செய்யப்பட்டது. 13ஆம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ முற்பகுதியினர்‌. 

(7) நம்பியகப்‌ பொருள்‌ : அகப்பொருள்‌ விளக்கம்‌” 
என்பர்‌. நாற்கவிராச நம்பி பாடியது; தொண்டைநாட்டுப்‌ 
புளியங்குடியினர்‌.. குலசேகர பாண்டியன்‌ காலத்தவர்‌, இந்‌ 
நூல்‌ அகம்‌ பற்றியது. அகத்திணை, புறத்திணை, களவு, 
வரை, கற்பு எனும்‌ ஐந்து இயல்களில்‌ அமைவது. இதனுக்கு 
இலக்கியமாகப்‌ பாடப்பெற்றது தஞ்சைவாணன்‌ கோவை, 
தெளிவு இந்நூலின்‌ தன்மையாம்‌. தொல்காப்பிய அகப்‌ 
பொருள்‌ கருத்துக்களை எளிய இனிய முறையில்‌ காலத்திற்கு 
ஏற்ப விரித்துரைக்க வந்த நூல்‌. 

11. உரையாசிரியர்கள்‌: இளம்‌ பூரணர்‌, அடியார்க்கு 
“நல்லார்‌, நச்சினார்க்கனியர்‌, மயிலைநாதர்‌, குணசாகரர்‌, 
காலிங்கர்‌ போன்றோர்‌ சிறந்தவர்கள்‌. [உரையாசிரியர்கள்‌ 
என்ற தலைப்பில்‌ விவரமறிக] குணசாகரர்‌ (காரிகை உரை), 
வாமனமுனிவர்‌ (நீலகேசியுரை) பதுமனார்‌ (நாலடியார்‌ உரை) 
போன்‌ றாரும்‌ குறிப்பிட த்கக்கவா்கள்‌. 


954 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


12. நிகண்டுகள்‌ : நிகண்டு உ சொற்களின்‌ தொகுதி; 
சொற்களின்‌ பொருளை வரையறுப்பது. தொல்காப்பிய 
உயிரியல்‌, மரபியல்களை ஊற்று நிலையாகக்‌ கொண்டது; 
கருப்பொருள்‌ பட்டியலின்‌ விரிவாக அமைவது. நிகண்டு 
என றாலே அகர முதலி (Dictionary) எனக்‌ கருதிவிடக்கூடாது. 
நிகண்டில்‌ 12 தொகுதியுள. 11 ஆம்‌ தொகுதி, “ஒரு சொற்‌ பல்‌ 
பெயர்த்‌ தொகுதி என்பது : ஒருசொல்லுக்குரிய பல்வேறு 
பொருளைத்‌ (ு௨ாரஈ0] தருவது. இந்தப்‌ பதினோராம்‌ தொகு 
தியை மட்டுமே கூறுவது அகராதி எனத்‌ தெளிதல்‌ வேண்டும்‌. 


தன்மையும்‌ நன்மையும்‌ : 1) தமிழ்‌ மொழியின்‌ திறத்தினைப்‌ 
பிறர்‌ அறியப்‌ பெருந்துணை புரிவது. 2 ) மொழியாராய்ச்சிக்கு 
மிகவும்‌ உ.றுதுணையாவது. 38) தமிழ்ச்‌ சொல்‌ சொற்றொடரின்‌ 
பொருளைப்‌ புஃப்படுத்துவது. 4) தொகைப்‌ பொருளைக்‌ தரு 
வது. ( அகிலம்‌ போற்றும்‌ ஆங்கிலத்தில்‌ இல்லாதது ! ) 5) செய்‌ 
யுள வடிவின ; சூத்திர அமைப்பின. 6 ) அகர வரிசையில்‌ அமை 
யாது எதுகை மோனை முறையில்‌ அமைவது. 7) கவிதை பாடு 
வோர்க்குக்‌ கை கொடுக்கும்‌ கண்‌ கண்ட கடவுள்‌. 8) செய்யுட்‌ 
களைச்‌ சந்தி பிரித்துப்‌ படிக்கும்‌ சக்தியை உண்டாக்கும்‌. 9 ) 
அருஞூசொற் பொருளை அறிந்து அதன்‌ மூலம்‌ அரிய நூலையும்‌ 
அனுபவிக்க அடிகோலும்‌. 10 ) வியத்தகு புலமையை உண்‌ 
டாகும்‌. 11) சொல்வளத்தைப்‌ ' Vocabulary ) பெருக்கும்‌. 
12 ) நினைவுத்‌ இறத்தை ( லர ௦0௫௭ ) தன்கு வளர்த்திடும்‌ 
13 ) வாய்ப்பாடுகள்‌ போல மனப்பாடம்‌ செய்ய எளிதானது. 
14 ) உள்ளத்தில்‌ ஓர்‌ விழிப்புணர்வினை ( அlertness ) உருவாக 
கும்‌. 15 ) இலக்கியத்‌ துய்ப்புக்கு இன்றியமையா தது, சொல்லின்‌ 
பொருளை உள்ளவாறு உணர்வதாகும்‌ ; இ வ்வுணர் வினை 
உண்டாக்கும்‌. இனி நிகண்டுகளை நினைப்போம்‌ : 


அ) திவாகரம்‌ : தவாகரர்‌ ( திவா- கரன்‌ - பல்கலைச்‌ 
செய்பவன்‌, சூரியன்‌ ) செய்ததால்‌ இப்‌ பெயர்‌. இதுவே முதல்‌ 
நிகண்டு; அதனால்‌ ஆதி நிகண்‌ டு “ஆதி திவாகரம்‌ எனப்படும்‌. 
செய்வித்த புரவலன்‌ சோணாட்டு அம்பர்ச்சேந்தன்‌ பெயரோடு 
இணைந்து “சேந்தன்‌ திவாகரம்‌ எனவும்‌ கூறப்‌ பெறும்‌. அத 
னால்‌ இது வேறு நிகண்டு என நினை த்தலாகாது. காலம்‌ 9ஆம்‌ 
நூற்‌. 19 இடங்களில்‌ சேநதனைக்‌ குறிக்கிறார்‌. தெய்வம்த 
மககள்‌, விலங்கு, மரம்‌, இடம்‌, பல்‌ பொருள்‌, செயற்கை வழு. 
வம, பண்பு, செயல்‌, ஓலி, ஒரு சொல்‌ பல்பொருள்‌, பல்பொருட்‌ 
கூட்டம்‌ என 12 பெயர்த்‌ தொகுதியுள்‌, 2180 சூத்திரம்‌ ; 9500 
சொற்கள்‌ கூறப்படுகினறன. பல்பொருள்‌ ஒரு சொல்‌ மட்டும்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 955 


284.தெய்வப்‌ பெயர்கள்‌ மட்டும்‌ 1868. சொற்பொருள்‌ வளர்ச்‌ 
சியை ( Semantics ) அறியலாம. 


பின்னெழுந்த நிகண்டுகள்‌ எல்லாம்‌ திவாகரத்தைப்‌ பின்‌ 
பற்றியே அமைகிறது. திவாகரர்‌ சமணராகலாம்‌ என வையா 
புரியாரும்‌, தெ. பொ. மீயும்‌ கருதுகின்றனர்‌. 14. சீனிவாச 
ஐயங்கார்‌, மு. அருணாசலம்‌ போன்றார்‌ சைவர்‌ என்றேசாதிக்‌ 
கன்‌ றனர்‌. நிகண்டுத்‌ துறையில்‌ நற்றமிழை வளர்த்தோர்‌ நற்‌ 
'சமணரே என்பது நீண்ட நினைவு. திவாகர முனிவர்‌ என்பதால்‌ 
சமணரோ ? நூற்பாவில்‌ சான்றாக ஒன்று : 


அப்பம்‌ பிட்டேோடு அஃகுல்லி இடி என 
செப்பிய எல்லாம்‌ சிற்றுண்டி யாகும்‌.' 


ஆ ) பிங்கலந்தை : பிங்கல நிகண்டு, பிங்கலம்‌ எனப்படும்‌. 
நிகண்ட சிரியர்‌ திவாகரர்‌ அலலது அப்பெயர்‌ கொண்ட ஒரு 
வரின்‌ மகனான பிங்கல முனிவர்‌ செய்தது. பிங்கல- பொன்னிற 
மானவர்‌. ஆதலாலே இப்‌ பெயர்‌. சோழ நாடடவர்‌. சமணர்‌ 
என்ற கருத்து இது நாள்‌ வரை உண்டு. அறிஞர்‌ மு. அருணா 
சகன ர்‌ சைவர்‌ எனச்‌ சான்று பகர்கிறார்‌. வான்‌, வானவர்‌, 
யர்‌, ஆடவர்‌, அனுபோகம்‌. பண்பிற்‌ செயலிற்‌ பகுதி, மா, 
மரம்‌, ஒரு பொருட்‌ பல்‌ பெயர்‌ வகைகள 10ம்‌, 4161 நூற்பாக்‌ 
களும்‌ உடையது. மொத்தம்‌ 15791 சொற்கள்‌ ; பல்‌ பொருள்‌ 
ஒரு சொல்‌ 1091. இப்பாகுபாட்டினைத்‌ தழுவி எழுந்தது 
“கைலாச நிகண்டு ஒன்றே ; பிறவெல்லாப திவாகரததையே 
பின்பற்றுவன. மாற்றமும்‌ விரிவும்‌ இருப்பீனும்‌, பெரும்பாலும்‌ 
திவாகர நூ ற்பாலைச்‌ சார்ந்தே இத்தூல்‌ செய்துள்ளார்‌. காலம 
10 ஆம்‌ நூற்‌. தமிழுக்கு “இனமையும்‌ நீர்யையும்‌ சுமிமெ 
னலாகும்‌'என்ற விளக்கம்‌ தந்தவர்‌ இவரே. நூற்பாவில்‌ ஒன்று: 


பரிகம்‌ தொலையல்‌ கஞ்சம்‌ தோசை 
போத வகைப்‌ பெயர்‌ அப்ப மாகும்‌ 


இ) உரிச்சொல்‌ நிகண்டு : காங்கேயர்‌ செய்தது. 287 
வெணபா யாப்பினது : 12 பகுப்பில்‌ 3200 சொற்கள்‌ கூறப்படு 
கின்‌ றன. கொங்கு மண்டல சதகம்‌, பாம்பண்ண கவுண்டன்‌ 
குறவஞ்சி இரண்டும்‌, காங்கேயர்‌, கொங்கு நாட்டவர்‌ என்கின்‌ 
றன, சிலர்‌, செங்கற்பட்டு மாவட்ட வேளாளர்‌ என்கின்‌ றனர்‌. 
இசுலாமியர்‌ படையெடுப்பால்‌ இன் தமிழில்‌ கலநத அருணகிரி 
யார்‌, குமரகுருபரர்களாலே எடுத்தாளப்‌ பெற்ற சலாம்‌ என்ற 
சொல்‌ இந்நிகண்டில்‌ இடம்‌ பெறுகிறது. காலம்‌ 14 ஆம நூற்‌. 


256 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வந்தனை காணல்‌ வணங்கல்‌ பணிதலே 
தந்தலை தாழ்தல்‌ சலாம்‌ செய்தல்‌- முந்தித்‌ 
தொழுதலே தண்டன்‌ தொடர்ந்து முயங்கல்‌ 
தழுவஃல விள்ளல்‌ எனச்‌ சாற்று. 


ஈ ) சூடாமணி : முற்கூறிய மூன்றையும்‌ ஆய்ந்து செய்தது, 
அசிரியர்‌ மண்டல புருடர்‌. 19 இடங்களில்‌ 'மண்டலவன்‌' 
என்றே குறிப்பிட்டுக்‌ கொள்கிறார்‌. ஞானாசிரியர்‌ குணபத்தி 
ராசாரியர்‌ பணித்தாங்கு ஆசிரிய பத்தி மேலிட இதனைச்‌ செய்‌ 
துள்ளார்‌. தொண்டை நாட்டுப்‌ பெருமண்டிரினர்‌ எனத்‌ 
தொண்டை மண்டல சதகத்தால்‌ தெரிகிறது. சமணர்‌ என 
யாவரும்‌ கூறுகின்‌ றனர்‌ ! முன்னுள்ளோரெல்லாம்‌ தம்‌ நிகண்டு 
களை *உரிச்‌ சொல்‌” என்றழைக்க, இவரே முதன்முதல்‌ நிகண்டு 
எனும்‌ சொல்லை ஆட்சி செய்து “நிகண்டு சூடாமணி?” எனத்‌ 
தம்‌ “நூலுக்குப்‌ பெயரிட்டார்‌. இது தொடங்கிப்‌ பின்‌ 
வந்தோர்‌ எல்லோரும்‌ நிகண்டு என்றே பெயரிட்டனர்‌. 12 
பகுதி; 1197 விருத்தம்‌; 11000 சொற்கள்‌. 


'கெடிமன்னர்‌ வணங்குத்‌ தாளான்‌ கிருட்டின ராயன்கை 
போல்‌ 

கொடைமடம்‌ என்று சொல்லை வரையாது கொடுத்த 
லாமே 


என விசய நகர மன்னன்‌ கிருட்டிண தேவராயரைக்‌ குறிப்பிடு 
கிறார்‌. இவர்‌ காலம்‌ 16 அம்‌ நூற்‌. 


பண்டும்‌, “தமிழ்‌ நிகண்டு' என்ற ஒன்றிருந்ததாகத்‌ தெரி 
கிறது. சங்கப்‌ புலவர்‌ நிகண்டனார்‌ இயற்றியதாகக்‌ “கலைக்‌ 
கோட்டுக்‌ தண்டு' என்ற நிகண்டு பேசப்பெறுகிறது. 
இவையே சமணர்‌ செய்தனவாக!அ றிகிமறாம்‌, 


இவையன்றி, கயாதரம்‌ (15 ஆம்‌ நூற்‌), அகராஇ நிகண்டு 
(16ல்‌), ஆசிரிய நிகண்டு (17ல்‌), கைலாச நிகண்டு (18ல்‌), 
பொதிகை நிகண்டு (18ல்‌), பொருட்டொகை நிகண்டு (18 ல்‌) 
நாபதீப நிகண்டு (18ல்‌), பொதிகை நிகண்டு (19ல்‌) என 
இருபதுக்கும்‌ மேற்பட்ட நிகண்டுகள்‌ தோன்றியுள்ளன. 
நிகண்டு கற்றோரே நிரம்பிய புலமையுடையோர்‌' என்ற 


கருத்து அண்மைச்‌ காலம்வரை நிலவியமை உணரத்தக்கது- 
உணமையும்கூட ! 


13. கணிதம்‌, சோதிடம்‌, போன்றன: கணிதம்‌ பற்றி 


சமணர்‌ பல நூல்கள்‌ செய்திருக்க வேண்டுமெனத்‌ தெரிகிறது. 


மது. ச. விமலானந்தம்‌ 257 
ெல்லிலக்க வாய்பாடு, சிறுகுழி வாய்பாடு போன்றன 
சான்றாம்‌. சினேந்திரன்‌ மாலை: சோதிட நூல்‌; வெண்பா 
யாப்பினது. சோதிட நீதி எனும்‌ நூலும்‌ சமணர்‌ செய்ததே. 
குணபத்திரர்‌ சோதிடத்தில்‌ வல்லவர்‌ என்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. வானநூல்‌ ஒன்றுளதாகவும்‌ சொல்லப்படுகிற-து. 


இவர்‌ தொடாத நூல்களே இல்லையோ எனுமளவிற்கு 
அத்துணைத்‌ துறைகளிலும்‌ அருந்தொண்டு புரிந்து பெருந்‌ 
தமிழ்ப்‌ பணியாற்றிய சமணர்‌ சிறப்பே சிறப்பு! 


இன்னணம்‌ ஆர்த்தெழுந்த சமணப்‌ பேராறு 9-10ஆம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ பெருகி, 12-14ல்‌ விரிந்து, 15ல்‌ சிறுகி, 16ல்‌: 
சிறுத்துச்‌ சுருங்கி வற்றிப்‌ போனது. அற்றுவிட்டது. 


சைவமும்‌ செந்தமிழும்‌ 


சைவத்திற்கும்‌ தமிழுக்கும்‌ தொன்மை முதலே தொடர்‌ 
புண்டு. சைவ சமயத்‌ தொண்டினை 1. தோத்திர நூல்கள்‌, 
2. சமய இலக்கியங்கள்‌, 3. சாத்திர நூல்கள்‌, 4. மடங்களின்‌ 
பணி எனப்‌ பகுத்துக்‌ கொள்ளலாம்‌. முன்னது திருமுறைகள்‌ 
. என முன்னரே எடுத்தோதப்‌ பெற்றுளது. ஆகலின்‌ பிற 
மூன்றையும்‌ பற்றிப்‌ பேசுவோம்‌. 

ர. சைவ நூல்கள்‌: புராணங்களே யாயினும்‌, பெருங்‌ 
காப்பியச்‌ சிறப்பும்‌ இலக்கியச்‌ செழுமையும்‌ கொண்டவை 
கந்த புராணம்‌, பெரிய புராணம்‌, திருவிளையாடற்‌ புராணம்‌ 
போன்றனவே. ஆகலிக்‌ அவை பற்றிப்‌ பேசுவோம்‌ (ஏனைய 
வற்றைப்‌ புராணங்கள்‌ எனுந்‌ தலைப்பில்‌ கண்டு கொள்க]. 

1. சுந்தபுராணம்‌ : சைவர்‌ சிரமேற்‌ கொண்டேத்தும்‌ சீரிய 
இலக்கியம்‌; யாழ்ப்பாணத்தவர்‌ போற்றும்‌ ஏற்றமிகு பனுவல்‌. 
வடமொழி ஸ்காந்த புராண-சிவ சங்கர சங்கதையில்‌ வரும்‌ 
முருகக்‌ கடவுள்‌ வரலாற்றினை 6 காண்டங்களில்‌ 10346 விருக்‌ 
தங்களில்‌ வளமார்‌ தமிழில்‌ வடித்துக்‌ கூறுவது. “கம்பரா 
மாயண த்தை ஒத்துளது: திருவருட்சுவையும்‌, தீந்தமிழ்ச்‌ சுவை 
யும்‌ பழுநிய இலக்கியம்‌" என்கிறார்‌ சேதுப்பிள்ளை. “கம்பரா 
மாயணம்‌ மாணிக்கம்‌ என்றால்‌ கந்தபுராணம்‌ நல்ல வேலைப்‌ 
பாடுடன்‌ இழைக்கப்பட்ட மாணிக்கம்‌, இதன்‌ நடை முக்கனி 
போன்றது” என்கிறார்‌ பரிதிமாற்கலைஞர்‌. 

முருகவேள்‌ பிறப்பு, சூரபன்மன்‌ வரம்‌, தேவர்களைச்சிறை 
மிடல்‌, முருக-ஞரபன்மன்‌ போர்‌, மூருகன்‌ சிறை மீட்டல்‌, 
த. இ௮-17 


958 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வள்ளி தெய்வயானை இருவரையும்‌. மணத்தல்‌ போன்‌ றன 
சி கதிரிக்கப்பட்டுள்ளன. காவிய நலமும்‌, கற்பனை நயமும்‌ 
வருணனை வளமும்‌, எண்சுவையும்‌, நாடகப்‌ பாங்கும்‌ நலம்பெற 


அமைந்தள. சைவ சித்தாந்தக்‌ கருத்துக்கள்‌ நுட்பமுடன்‌ 
விளக்கப்படடுள்ளன. 


மொழியொன்று புகலா யாயின்‌, முறுவலும்‌ புரியாயாயின்‌, 
விழியொன்று தோக்கா யாயின்‌, விரகமிக்‌ குழல்வேன்‌ 
உய்யும்‌, 
வழியொன்று காட்டா யாயின்‌, மனமுஞ்சற்றுருகஈ யாயின்‌ 
பழியொன்று நின்பாற்‌ சூழும்‌? பாராமுகம்‌ தவிர்இ 
யென்றான்‌ 
(வள்ளியம்மை திருமணம்‌-72) 
நெடிய தாரகன்‌ செற்றவேல்‌ இருந்தது நின்னை 
அடுதல்‌ அங்கொரு பொருளுமன்று அரிதுமற்றென்றால்‌ 
படையி மந்திடு நின்னுயிர்‌ உண்டிடில்‌ பழியாய்‌ 
முடியும்‌ என்றுதாழ்க்‌ கன்றனம்‌ தருமத்தின்‌ முறையால்‌ 


(யுத்த-316) 
என்ற அகத்துறை, புறத்துறை நலமிகு செய்யுட்கள்‌ நயம்‌ 


சான்‌ றவை. 


இந்நூலைக்‌ காஞ்சி கச்சியப்ப சிவாசாரியார்‌ இயற்றினார்‌. 
இரு மொழிப்‌ புலமையும்‌, சமய அறிவும்‌ மிக்கவர்‌, காஞ்சிக்‌ 
கந்த கோட்டத்தில்‌ அரங்கேற்றி, 
என்றேத்தப்பட்டார்‌. காலம்‌ 11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி. 
கந்தபுராணத்தின்‌ 7 வது காண்டம்‌, (கச்சியப்பர்‌ மாணவர்‌ 


கோனோரியப்ப நாவலரால்‌ இய ற்றப்பட்டது. 4350 செய்யுட்‌ 
கள்‌ உள.) 


“புராண நன்னாயகம்‌' 


2) பெரிய புராணம்‌: சேக்கிழாரால்‌ இயற்றப்பட்டது, 
(இவர்‌ பற்றிய லிவரம்‌ திருமுறைகள்‌ பகுதியில்‌ காண்க) 2 
காண்டங்களில்‌, திருமலைச்‌ சருக்கம்‌ முதல்‌ வெள்ளையானைச்‌ 
சருக்கம்‌ முடிய 13 சருக்கங்கள்‌ உடையது. 4286 விருத்தப்‌ 
க்ப்‌ நாயன்மார்‌ அறுபத்து மூவர்‌ வரலாறு கூறுவது. 
இதனுட்‌ பேசப்பெறும்‌ அடியார்‌ அனைவரும்‌ தமிழ்ப்‌ பெரு 
மக்களே! பல ஊரினர்‌, பல பிரிவினர்‌, பல்வேறு தொழிலினர்‌, 
பல்வேறு மரபினர்‌. ஆகலின்‌ இது சமய இலக்கியமாக அமை 
வதோடு மக்கள்‌ இலக்கியமாகவும்‌ மிளிர்கிறது. இடைக்காலத்‌ 
தமிழக நிலை, பன்னாட்டுச்‌ சிறப்பு, பல ஊர்களின்‌ பெற்றி, 
பழக்க வழக்கம்‌, மரபு அனைத்தும்‌ விளக்கப்படுகின்‌ றமையால்‌ 
இஃைதார்‌ வரலா ற்று இலக்கியமாகவும்‌ இலங்குகிறது. கம்பரா 


மது. ச. விமலானந்தம்‌ 259 


மாயணம்‌ போன்ற இலக்கியங்கள்‌ போலாது தனித்‌ தமிழ்‌ முதல்‌ 
நூலாகவும்‌ திகழ்கிறது, 


இது  பெபருங்காப்பியத்திற்குரிப பணப்‌ அவ்வளவாக 
அமையப்‌ பெறாத நூல்‌ என்று சிலரும்‌; அன்று, இல்மிதாரு 
பெருங்காப்பியமே எனச்‌ சிலரும செபபுகின்‌ றனர்‌, சுந்தரரே 
இக்காப்பியத்தன்‌ ஈடு இணையற்॥ தலைவர்‌. பெரிய 
புராணத்தைத்‌ தனிததனி பற்பல சரிதங்கள கோத்தகோவை' 
என்று சிலர்‌ கருதுகிறார்கள்‌. அத தவறு “பெரிய புராண 
மானது தொடர்‌ நிலைச்‌ செய்யுளாய்‌ ஒரு பமஞ்‌ சரிதத்தைச்‌ 
சொல்வதாய்‌ ஒரு பெரிய உள்ளீடாகிய கற்பனையை எடுததுக்‌ 
காட்டுவதாயுளள ஒரு பெருங்காவியமேயாகும' (சி. கே. 
சுப்பிரமணிய முதலியார்‌) சுந்தரர்‌ வரலாற்றுடன்‌ தொடங்கி, 
யின்‌ அவரால்‌ பாடப்‌ பெற்ற 63 வரின திறம பாடி, இடை 
யிலும்‌ ஈற்றிலும்‌ அச்‌ சுந்தரர்‌ வரலாறே கூறி முடிக்கிறார்‌ 
சேக்கிழார்‌. 


பத்தி நெறியான்‌ சமுதாயம்‌ ஒருமை பெற்றொளிர வகை 
செய்வது இக்காப்பியம்‌. தாழ்தலத்தாரும்‌ தெய்வ அருள்‌ 
பெறலாம்‌; பக்திப்‌ பேரொளியின்‌ முன்‌, சர்தி-நிற வேறுபாடு 
கள்‌ மறையும்‌ ; பெண்டிரும்‌ பக்தி செய்து முத்தி பெற்றனர்‌. 
கலப்பு மணம்‌, காதல்‌ மணம்‌, சாதி ஒழிப்பு, விதவை மணம்‌ 
போன்‌ றன பேசப்படுகின்‌ றன. வாழ்வியல்‌ அறங்களைப்‌ பெரி 
பார்‌ வரலாறுகளான்‌ விளக்கிச்‌ செல்கிறது; அறிவை அன்பிலே 
தோய்த்து வழங்குகிறது. திருமுறைகளிலும்‌ பிறசைவ நூல்‌ 
களிலும்‌ நுவலப பெறாத செய்திகளை (சாக்கியர்‌ சிவனை 
வணங்கி வீடு பெற்றமை, சுததரர்‌ சங்கிலியாரை மணாந்தமை 
போன்றன) இந்நால எடுத்தோதுகிறது பம சமயங்கள்‌ பேரா 
தரவு பெறாமற செய்து, சைவம்‌ செழிக்க- சிவநெறி தமைக்க 
வழி செய்ததோடன்றி, தேவாரத்‌ திரு முறைகளில பொதுளி 
யுள்ள சைவக்‌ கருத்துக்களையெல்லாம்‌ பாமரரும்‌ இனிதுண 
ரும்‌ வகையில்‌ எளிமை பட எடுத்தோதுகிறது. இதனாற்றான்‌ 
இதனையும்‌ 12 ஆம்‌ திருமுறையாக இணைக்தார்களோ 
என்னவோ! 


காவியச்‌ சுவை, இயற்கை எழில்‌, உவமையழகு, சொல்‌ 
நயம்‌, பொருள்‌ வளம்‌, அணி நலம்‌, ஆற்றொழுக்கமான 
நடை அனைத்தும்‌ அமைந்து அரிய பனுவல்‌ எச்சுவையினும்‌ 
ஏற்றம்‌ சானறிருப்பது பக்திச்‌ சுவைய! கணணப்பர்‌ கதை 
ஒன்று போதுமே அன்பின்‌ திறம்‌ அறிய! தலா நமர்‌" 
எனக்கூறி இன்னா செய்தார்க்கும்‌ இனிய 2 செய்யும்‌ மெய்ப்‌ 


௨60 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பொருள்‌ நாயனார்‌ கதை நெஞ்சை நெக்குருகச்‌ செய்யும்‌ 
நீர்மையதாயிற்றே! சுந்தரர்‌ பரவையாரைத்‌ திருவாரூர்த்‌. 
தியாகேசர்‌ கோயிலில்‌ கண்டு அதிசயித்துநின்‌ ற கதையினை 
எப்படி அற்புதமாகப்‌ பாடியுள்ளார்‌ பாருங்கள்‌: 


கற்பகத்தின்‌ பூங்கொம்போ2 காமன்றன்‌ பெருவாழ்வோ? 

பொற்புடைய புண்ணியத்தின்‌ புண்ணியமோ? புயல்சுமந்து 

விற்குவளை பவளமலார்‌ மதிபூத்த விரைக்கொடியோ? 

அற்புகமோ? சுவனருளோ? அறியேனென்று அதிசயத்‌ 
தார்‌. ஆராக்‌ காதல்‌ கொண்டு அலமந்த சுந்தரர்‌. 


போர்பரவை பெண்மையினில்‌ பெரும்பரவை விரும்பல்குல்‌ 
ஆர்பரவை அணிதிகழும்‌ அணிமுறுவல்‌ அரும்பரவை 
சீர்பரவை யாயினாள்‌ திருவுருவின்‌ மென்சாயல்‌ 
ஏர்பரவை இடைப்பட்ட என்னாசை எழுபரவை 


என்கிறார்‌. வருணனைச்‌ றெப்புக்கோர்‌ எடுத்துக்‌ தட்டு; 


காலெல்லாம்‌ தகட்டுவரால்‌, சுரும்பெல்லாம்‌ 
கண்பொழிதேன்‌, 
பாலெல்லாம்‌ கதிர்ச்சாலி, பரப்பெல்லாங்‌ குலைக்கமுகு, 
சாலெல்லாந்‌ தரள நிரை, தடமெல்லாஞ்‌ செங்கழுநீர்‌, 
மேலெல்லாம்‌ மகிற்றாபம்‌, விருத்தெல்லாந்‌ திருந்துமனை. 


தேவாரத்‌ தொடர்களும்‌, சங்கநூற் கருத்துக்களும்‌ இடையே 
மிடைந்து வருகின்றன. சோழர்‌ புகழ்பாடும்‌ சுந்தரக்‌ காப்‌ 
பியம்‌ இது. ஆண்‌ நடையது (கா.சு.பிள்ளை). 


பக்திச்‌ சுவை நனி சொட்டப்‌ பாடிய கவி வலவ” எனச்‌ 
சேக்கிமாரைப்‌ பாராட்டுகிறார்‌ மகாவித்துவான்‌ மீனாட்சி 
௬ந்தரம்‌ பிள்ளை. சிவனடியார்கள்‌ வாழ்ந்த ஊர்கட்கும்‌, 
வதிந்த இடங்கட்கும்‌, அவர்களால்‌ பாடப்பெற்ற கோயில்‌ 
களுக்கும்‌. சேக்கிழார்‌ நேரிற்‌ சென்று குறிப்புகளைத்‌ திரட்டிப்‌ 
பின்‌ பாடிய பெருமையுடையது. அமைச்சர்‌ ஒருவரால்‌ 
அருளப்பெற்ற அருமையது. பல்லவர்‌- சோழர்‌ காலச்‌ சமய- 
சமூக நிலையுணர்த்தும்‌ சிறந்த இக்காப்பியம்‌, பேச்சு மொழி 
யினை ஒத்த எளிய நடையான்‌ இயன்‌ றமையால்‌ எல்லோ 
ஜானும்‌ படித்துணரத்‌ தக்க பெற்றிமை மிக்கது. 12 ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ முற்பகுதி. 


3.திருவிளையாடற்்‌ ப்ராணம்‌:பர 
சோணாட்டுத்‌ திருமறைக்‌ கா 
விளையாடல்களைச்‌ சிறப்பித்து 


ஞ்சோதி முனிவர்‌ பாடியது. 
டடினர்‌. சிவனின்‌ 64 இரு 
% கூறுகிறது. வடமொழி 


மது. ச. விமலானந்தம்‌ 261 


'ரீஹாலாஸ்ய மகாத்மிய” த்தின்‌ மொழிபெயர்ப்பு. மதுரை, 
கூடல்‌, ஆலவாயில்‌ என்ற மூன்று காண்டங்களைக்‌ 
கொண்டது. பெருங்காப்பியப்‌ பண்பு மிக்கது. அன்பின்‌ 
உருக்கமும்‌, ஒன்பான்‌ சுவையும்‌, அழகு நடையும்‌ உடையது. 
இசைக்‌ குறிப்புகள்‌, பல்வகை அணிகலன்கள்‌, வையையின்‌ 
வளப்பம்‌, நவரத்தினங்களின்‌ நீர்மை, சைவசித்தாந்தக்‌ 
கருத்துக்கள்‌, சோதிடக்‌ குறிப்பு, குதிரையின்‌ இலக்கணம்‌ 
போன்றன அறிய உதவுகிறது. சந்தம்‌ நிறைந்த செய்யுட்கள்‌ 
செந்தமிழ்‌ நலம்‌ பயக்கன்றன. எல்லாத்‌ திருவிளை 
யாடற்‌ புராணங்களிலும்‌ இதுவே மிகச்‌ சிறந்தது. சிவஞான 
முனிவர்‌. 63 வர்‌ பற்றிய தொண்டர்‌ புராணத்தையும்‌, 64 திரு 
விளையாடல்‌ பற்றிய இப்புராணத்தையும்‌ தம்‌ படுக்கையின்‌ 
இரு பக்கங்களிலும்‌ எப்போதும்‌ வைத்துக்‌ கொண்டே இருப்‌ 
பாராம்‌! நினைவு கூரத்தக்க பல பாடல்களில்‌ ஒன்று: 


கண்ணு தற்பெருங்‌ கடவுளும்‌ கழகமோ டமர்ந்து 
பண்ணு றத்தெரிழ்‌ தாய்ந்தஇப்‌ பசுந்தமிழ்‌ ஏனை 
மண்ணி டைச்சில இலக்கண வரம்பிலா மொழிபோல்‌ 
எண்ணி டப்படக்‌ கடந்ததா எண்ணவும்‌ படுமோ? 


16ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிற்‌ பிறந்தது. பாண்டியர்‌ 
பெருமை பேசுவது. 


2. சைவ சித்தாக்த சாத்திரங்கள்‌ : பதி, பசு, பாசங்‌ 
களைப்‌ பற்றிப்‌ பேசுவன. பதியாகிய இறைவனைப்‌ பசுவாகிய 
ஆன்மா அடைய விழையுங்காலை , மாயையாகிய பாசம்‌ சேர 
ஓட்டாது தடுக்கிறது. இதனை விளக்குகின்றன இச்‌ சாத்‌ 
தரங்கள்‌. இவற்றை “மெய்கண்ட சாத்திரம்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌. பதினான்கு நூல்கள்‌. இவற்றை “அனுபூதி 
நூல்கள்‌” எனல்சாலும்‌. சாரம்‌ : சிவததிற்குமேல்‌ தெய்வ 
மில்லை என்பதே. 


1) திருவுந்தியார்‌ : ஆசிரியர்‌: திருவியலூர்‌ உயய வந்த 
தேவநாயனார்‌. ஒவ்வொரு பாட்டிலும்‌ 'உந்தீபற' என 
வருதலின்‌ (இரு எனும்‌ அடையும்‌ ஆர்விகுதியும்‌ சேர்த்து 
இப்படி அழைக்கப்‌ பெறுகிறது, உந்த பற-பெண்டிர்‌ விளை 
யாட்டுக்களில்‌ ஒன்று), சிவஞான போதத்திற்கு முற்பட்டது; 
ஆனால்‌ அதுபோல முறைப்படி கருத்துக்களை மொழியாது, 
ஆசிரியருக்கு அவ்வப்போது தோன்றிய கருத்துக்களின்‌ 
திரட்டாக 45 தாழிசைகளில்‌ அமைவது. இறைவன்‌, ஆன்மா, 
.உலகம்‌-இம்மூன்‌ றின்‌ இலக்கணம்‌; பயனையடையும்‌ வழி; 


262 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இல்லறத்தில இருந்துகொண்டே பேரின்பப்‌ பேற்றினைப்‌ 
பெறலாம்‌; ஆண்டவன்‌ மனித உருவெடுத்து. வந்து அருளு 
வான்‌; இதயா நெக்குருனொல்‌ இறைவனை யடையலாம 
என்பன போன்றன விளக்கப்பட்டுள்ளன. 12ஆம்‌ 
நூற்றாண்டு, 


2) திருக்களிற்றுப்பாடியார்‌ : தில்லைக்‌ கூத்தப்‌ 
பெருமான்‌ மீகாலல்ல உள்ள திருக்களிற்றுப்படியில்‌ வைத்துப்‌ 
பாடப்‌ பட்டமையாலும்‌, அங்கிருந்த யானைமுகம்‌ தன்‌ 
துதிக்கையினால இந்நூலை எடுத்து ஆடலரசின்‌ அடிகளில்‌ 
வைத்த சிறப்பால்‌ 'ஆர்‌' விகுதி பெற்றும்‌ இப்பெயரானே 
வழங்குகின்றது 100 வெண்பாக்கள்‌; திருக்கடவூர்‌ உய்யவந்த 
தேவநாயனார்‌ பாடியது. இதனைத்‌ திருவுந்தியாரின்‌ வழி 
நூ லன்ப. நாயன்மார்‌ வரலாறுகளும்‌, குறட்பாக்களும்‌ 
மேற்‌ கோளாக வருகின்றன, கருத்துக்கள்‌ உவமையால்‌ 
விளக்கப்படுகின்றன. வல்வினை, மெல்வினை தெளிவுறுத்‌ 
அப்பட டுள்ளன. பது, பசு இலக்கணங்கள்‌, அண்டவனை 
அறிந்தோர்‌ திறம்‌. ஆண்டவனை அடையும்‌ வழி ஆகியனவும்‌ 
அறியலாம. 12 ஆம்‌ நூற்றாண்டு. 


3) சிவஞான போதம்‌: பதிநான்கனுள்ளும்‌ தலை 
சிறந்தது; தலைமையானது. சைவ ஆகமத்தின்‌ ஒரு பகுதி 
யாகிய “ஞானபாதம்‌' பற்றியது. செய்யுள்‌, உரைநடை என 
இரு பிரிவின; செய்யுட்‌ பகுதி 12 சூத்திரங்களையும்‌, இவற்றை 
விளக்கும்‌ எடுத்துக்‌ காடடுகளாக 81 வெண்பாக்களையும 
கொண்டது. உரைநடைப்பகுதி மேற்கோள்களையும்‌, ஏதுக்‌ 
களையும்‌ உடையது. சூத்திரப்பகுதி, “பிரமாண இயல்‌” 


“இலக்கண இயல்‌', “சாதன இயல்‌”, பயன்‌ இயல்‌” எனும்‌ 
நான்கு பிரிவினுள்‌ முறையே முமமூன்று சூத்திரங்களைக்‌ 
கொண்டது. இச்சூத் சிரங்கள்‌ பன்னிரண்டும்‌,  ரெளரவ 


ஆகமத்தின்‌” பாவவிமோசன படல-12 வடமொழி சூத்திரங்‌ 
களின்‌ மொழி பெயர்ப்பு என்பர்‌ சிலர்‌; வேறு சிலர்‌ அல்ல, 
. இது தமிழில்‌ தோன்‌ றிய முதல்‌ நூலே என்பர்‌. 


இதனை அருளியவர்‌ மெய்கண்டார்‌: திருவெண்ணெய்‌ 
நல்லூரினர்‌. சடையப்ப வள்ளல்‌ மரபினர்‌. பரஞ்சோதி 
முனிவர்‌ பால்‌ ஞானோபதேசம்‌ பெற்றவர்‌. சைவ சித்தாந்த 
முதல்வர்‌ இவரே. இவரது நூல்‌, முப்பொருள்‌ உண்மை, 
வீடு பேற்றிற்குரிய ஞானநெறி, அதில்‌ நின்றார்‌ எய்தும்‌ 
பயன்‌, ஐந்தெழுத்து ஓதியே அருள்‌ பெற இயலும்‌ போன்ற 
கருத்துக்களைத்‌ தருக்கமுறையில்‌ உணர்த்துகிறது. காலம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 263 


13ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதி, இதற்குச்‌ சிவஞான 
முனிவரின்‌ “மாபாடியம்‌” (பேருரை) உளது. 

4) சிவஞான சித்தியார்‌: சிவஞான போ தத்தின்‌ 
வழிநூல்‌; பரபக்கம, சுபக்கம்‌ எனும்‌ பிரிவினது. முன்னது. 
சிவஞான போத அவையடக்கச்‌ செய்யுளை அடிப்படையாகக்‌ 
கொண்டது; பின்னது, சிவஞான போதத்தின்‌ 12 சூத்திரங 
களின்‌ . பொருளை 72 அதிகாரஙகளின்‌ விரித்துரைப்பது. 
சிவாகப்‌ பிரமாணங்களை ஏற்றுக்கோள்ளாத வைதிசச்‌ 
சார்புடைய புறச்சமயங்கள்‌ வைதிகச்‌ சார்பில்லாத புறப்புறச்‌ 
சமயங்கள்‌ கூறும்‌ தத்துவங்களை விளக்க, அவை ஆன்ம 
ஈடேற்றத்தையோ, பரம்பொருளை அடையும்‌ நிலையையோ 
அருளா என்றுரைப்பது. 

இரு பகுதிகளிலுமாக 629 விருத்தங்கள்‌ உள. “சிவத்தின்‌ 
மேல்‌ தெய்வமில்லை; இத்திக்குமேல்‌ சாத்திரமில்லை' எனும்‌ 
பழமொழி, சித்தியார்‌ பெருமை வீளக்கும்‌. இதனை 
யாத்தவர்‌: மெய்‌ கண்டாரின்‌ மாணவர்‌, அருள்‌ நநதி 
சிவாசாரியார்‌; திருந்துறையூர்‌ அந்தணர்‌; சகலகலா பணடிதர்‌. 
13அம்‌ நூற்றாண்டினர்‌. 

5)இருபா இருபஃது : அருள நந்தி சிவாசாரியார்‌, கும்‌ 
ஆசிரியர்‌ மெய்கண்ட தேவரை முன்னிலைப்‌ படுத்தி வினாவ, 
அதற்கவர்‌ விடை கூறும்‌ பாங்கிமல வெண்பா, அகவற்பா 
ஆஇூய இரு பாக்களும மாறி மாறி வர, சித்தாந்தக்‌ கருத்துக்‌ 
களை 20 செய்யுட்களில்‌ செப்புவது; சைவத்திருமுறைகளில்‌ 
வரும்‌ அரிய தொடர்கட்கு விளக்கமும்‌. ஆணவத்தின்‌ 8 
இயல்பு, மாயையின்‌ 7 இயல்பு; கர்மததின்‌ 6 இயலபு ஆகியன: 
நுண்ணிதின்‌ தெளிவறுத்த.ப்பட்டுள்ளன. காலம 14ஆம்‌ நூற்‌. 

6) உண்மைவிளக்கம்‌ : மெய்கண்டாரின்‌ மற்றொரு 
மாணவர்‌ திருவதிகை மனவாசங்கட ந்தார்‌, தம்‌ ஆசிரியரிடம்‌ 
ஐய வினா எழுப்ப, அதற்கவர்‌ விடை யளிப்பது போல்‌ 68 
வெண்பாக்களில்‌ அமைவது. ஆன்மா, ஆணவம்‌ இருவினை , 
இயல்புகள்‌ கடவுளின்‌ தன்மை ஐந்தெழுத்தண்மை; 36 
தத்துவங்கள்‌, ஞாமீனந்திரியம்‌, கரணம்‌ ஆகியவற்றின்‌ 
விளக்கம்‌, கூத்தரசன்‌ ஆடற்றிறம்‌ ஆகியன அறியலாம. 
13-ம்‌ நூற்றாண்டு. 

7. சிவப்பிரகாசம்‌ : சிவஞான போதத்திற்குச்‌ சார்பு 
நூல்‌, இதனை ஒஓதியுணர்ந்த பக்குவம்‌ மிக்கார்‌ அறிவினில்‌ 
வெம்‌ பிரகாசித்தலின்‌ இப்பெயர்‌ பெற்றதாம, 400 விருத்தங்‌ 
கள்‌, அத்வைத நிலை; ஆணவம்‌, கன்மம்‌, இருவினைப்‌ பயண்‌ 


௮64 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வரும்‌ வழிகள்‌, மாயையின்‌ பிரிவுகள்‌, சிவ தட்டை வகைகள்‌ 
விளக்கப்பட்டுள்ளன. பல்‌ சமய முத்தி பேதங்கள்‌ கூறி 
அவற்றினும்‌ மேம்பட்டது சித்தாந்த முத்தி என நிலைதாட்டப்‌ 
பட்டுள்ளது. ஆசிரியர்‌ உமாபதி சிவாசாரியார்‌ மறைஞான 
சம்பந்தரிடம்‌ உபதேசம்‌ பெற்றவர்‌. இந்நூல்‌ தொடங்கி 
பின்‌ வரும்‌ நூல்கள்‌ எட்டினையும்‌ இயற்றியவர்‌ அவரோ 
4ஆம்‌ நூற்றாண்டின்‌. 


8) திருவருட்பயன்‌ : பத்து அதிகாரங்களில்‌ ஒவ்வொரு 
அதிகாரத்திற்கும்‌ பத்து குறள்‌ வெண்பா வீதம்‌ 100 பாடல்‌ 
களைச்‌ கொண்டது. “அகர உயிர்‌ போல்‌ அறிவாகி எங்கும்‌, 
நிகரில்‌ இறை நிற்கும்‌ நிறைந்து” என்றமை அறியத்தக்கதுச 
இறையிலப்பு, உயிர்‌-மல-அருள்‌ நிலைகளை விளக்குவது. 


9) வினா வெண்பா: தம்‌ ஆசிரியரை விளித்துச்‌ சித்தாந்த 
உண்மைகளை வினாவும்‌ வகையில்‌ 13 வெண்பாக்களில்‌ 
அமைவது, 


10) போற்றிப்‌ பஃறொடை வெண்பா: கலிவெண்பாவில்‌ 
அமைவது; இடையிடையே போற்றி, போற்றி என வருதலின்‌ 
இப்பெயருடைத்து. ஆசிரியர்‌ தமது ஞான குருவை வாழ்த்தும்‌ 
வகையது. பந்த பாசமும்‌, வீடு பேறும்‌ திருவருளாலேயே நடை 
பெறுகிறது என்பதை உலகிற்குணர் த்தும்‌ வளமையது, 


11) கொடிக்கவி : தில்லையில்‌ கொடியேறும்‌ பொருட்டுப்‌ 
பாடப்பட்டதாதலின்‌ இப்‌ பெயர்‌. ஒரு கட்டளைக்‌ கலித்‌ 
துறை, மூன்று வெண்பா ஆக 4 செய்யுட்களாலாயெ சிறிய 
நூல்‌; ஐந்தெழுத்தின்‌ நுட்பம்‌, பதி, பசுவின்‌ தன்மைகள்‌ 
அறிந்தின்புற பாலன, 


12) நெஞ்சு விடு தூது: கலிவெண்பா யாப்பினது ; 
129 கண்ணிகள்‌ கொண்டது. ஆசிரியர்‌, தம்‌ ஞானரசிரியரிடம்‌, 
தையலார்‌ வருத்தம்‌ தீரத்‌ திருவடித்தா மரை தருக வெனக்‌ கூறி, 
மாயை வாங்கி வருமாறு, தமது நெஞ்சினைக்‌ தூது விடுப்‌ 
தகம்‌ அமைவது, ஞானாசிரியரைச்‌ சிவபெருமானாகவே 
கொ ண்டதும்‌, தசாங்க அமைப்பும்‌, இறைவன்‌ இயல்பும்‌, பெரு 
மையும்‌, பாச பந்தம்‌, மலநீக்கம்‌ ஆகியன அறியத்‌ தக்கன. 

13) உண்மை நெறி விளக்கம்‌. 
தத்துவ ரூபம்‌, தத்துவக்‌ காட்சி, தத்துவ கதத, ஆன்ம வடி 
வம, ஆன்ம தரிசனம்‌, ஆன்ம சுத்தி, சிவ ரூபம்‌, சிவதரிசனம்‌, 
சிவயோகம்‌, வெபோகம்‌ எனும்‌ பத்தையும்‌ உணரின்‌. இவா 
னுபவம்‌ கிட்டும்‌ என்கிறது. 


6 பாடல்களுடையது. 


மது. ச. விமலானந்தம்‌ 265 


14) சங்கற்ப நிராகரணம்‌ : சங்கற்பம்‌ - கொள்கை; நிராக 
ரணம்‌ மறுப்பு. பிற மதக்கொள்கைகளை மறுத்துக்‌ கூறுவது 
எனப்‌ பொருள்படும்‌. அகச்‌ சமயங்கள்‌, அகப்‌ புறச்சமயங்கள்‌. 
மாயாவாத, ஐக்கியவாத, போதவாத மதங்களை எடுத்தோதி 
திருக்க முறையில்‌ மறுத்து, அவற்றிற்கும்‌ சித்தாந்தத்திற்கு 
முள்ள வேறுபாட்டினை விளக்கி நிபற்பனு. 


இவை பதினான்கும்‌ செந்தமிழ்‌ நலம்‌ பயில்‌ செய்யுளமைப்‌ 
பில்‌ இருப்பதால்‌ இலக்கியச்‌ சுவை பயந்தும்‌, சித்தாந்த அறி 
வோடு பிற சமயச்‌ செய்திகள்‌ உணர்த்தியும்‌, 12, 13, 14 நூறி 
றாண்டைய தமிழகச்‌ சமய நிலை அறிவித்தும்‌ துணை செல்‌ 
கின்றன. இம்‌ மெய்‌ கண்ட சாத்திரங்கட்குத்‌ துணையாகத்‌ 
திருவாவடுதுறை தருமையாதனப்‌ பண்டார சாத்திரங்கள்‌ 
அமைகின்றன. திருவாலடுதுறைப்‌ பண்டார சாத்திரங்கள்‌: 
ஸ்ரீதட்சணாமூர்ததி தேசிகரின்‌, 1. தசகாரியம்‌, 2. உபதேசப்‌ 
பஃறொடை. ; ஸ்ரீ அம்பலவாண தேகிகரின்‌, 3. தசசாரியம்‌, 
4. சன்மார்க்க சித்தியார்‌, 5. சிவாச்சிரமத்‌ தெளிவ, 6. சித்‌ 
தாந்தப்‌ பல்றொடை, 7. சித்தாந்தச்‌ சிகாமண), 8. உபய 
நிட்டை வெண்பா, 9. உபதேச வெண்பா, 10. நிட்டை 
விளக்கம்‌, 11. அதிசயமாலை, 12. நமச்சிவாய மாலை; 
ஸ்ரீ ஈசான தேசிகரின்‌, 13. தசகாரியம்‌ ; பின்வேலப்ப தேசி 
கரின்‌, 14. பஞ்சாக்கரப்‌ பலறொடை ஆகியன. இதுவே 
பண்டார சாத்திரம்‌ பதினான்கு எனப்படும்‌. தருமபுரப்‌ 
பண்டார சாத்திரங்கள்‌ . 1. சிவபோக சாரம்‌ 2. சொக்கநாத 
வெண்பா 3. முத்தி நிச்சயம்‌ 4. சோடச கலாப்பி சாத சட்கம்‌ 
5. திர பதார்த்த ரூபாதி 6. தசகாரிய அகவல்‌ 7. சொக்கநாத 
கலித்துறை 8. பண்டாரக்‌ கலித்துறை 9. நவரத்தின மாலை 
10. வருணாசிரம சந்திரிகை 11. சமாதிலிங்கம பிரதிட்ட 
விதி 12. சித்தாந்த நிச்சயம்‌ போன்றன. திருமுறைகளை 
வழிபாட்டு நூல்கள்‌ என்றால்‌, இவற்றைக்‌ கருவி நூல்கள்‌ 
எனலாம்‌. 

சைவ சமயாச்சாரியர்கள்‌ சமயக்குரவர்‌ (நாலவர்‌) சந்தா 
னக்குரவர்‌ (எண்மர்‌) என இருவழிப்படுவர்‌. சந்தானக்குரவர்‌ 
தாமும்‌ அசச்சந்தானம்‌, புறச்சந்தானம்‌ என இரு வகையாவர்‌. 
உலகமுகப்படாதுகயிலையிலேயே உறைபவர்கள்‌ அசச்சத்‌ 
தானக்குரவர்‌ : நந்தி, சனற்குமாரர்‌, சத்தியஞான தரிசனிகள்‌ 
பரஞ்சோதி முனிவர்‌. உலகில்‌ ஊடாடி மக்களுடன்‌ வதிந்து 
அவர்கட்குச்‌ சிவஞான உபதேசம்‌ செய்தலின்‌ புறச்சந்தானக்‌ 
குரவர்‌ ; மெய்‌ கண்டார்‌, அருணந்தி சிவாசாரியார்‌, மறை 
ஞான சம்பந்தர்‌, உமாபதி சிவாசாரியர்‌. 


266 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சாத்திரம்‌ யாத்து சைவம்‌ வளர்த்த ஆசிரியர்கள்‌ கன்ம 
சந்தாந்தக்குரவர்‌, ஞான சித்தாந்தக்குரவர்‌ என இரு வகை. 
யினர்‌. முன்னவரினும்‌ பின்னவர்‌ பெருமைக்குரியர்‌. மெய்‌ 
கண்டார்‌ போன்ற சந்தானக்குரவர்கள்‌ ஞான நூல்‌ செய்தவர்‌ 
கள்‌. சிவாசாரியர்களில்‌ பெரும்பகுதியினர்‌ காமநூல்‌ தந்‌ 
தோரே; எனவே கர்ம சித்தாந்தக்குரவர்கள்‌ எனப்பட்டனர்‌. 
பெரும்பாஷன, பத்ததிகள்‌ (நெறி, முறை); கிரியை பற்றிக்‌ 
கிளத்துதற்கே எழுந்தவை, 18 என்பர்‌ ; பதினெண்‌ மடத்துச்‌ 
சிவாசாரியர்கள்‌ செய்தவை. சிறந்தது சோம சம்பு 
பத்ததியாகும்‌ 

3. சைவ மடங்கள்‌ : மடங்கள்‌ வளர்த்த தமிழ்‌” என்றே 
தனி நூல்‌ அமையும அளவுக்கு அருந்தமிழ்‌ வளர்த்துள்ளன. 
சமயப்‌ பணியோடு செந்தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களைக்‌ 
காப்பதிலும்‌, பரப்புவதிலும்‌ பெரிதும்‌ துணை புரிந்து வருகின்‌ 
றன; பெருந்தமிழ்ப்‌ பேரறிஞர்களைப்‌ போற்றி வந்திருக்‌ 
கின்‌ றன; பேருரைகள்‌ பிறக்கவும்‌, புது நூல்கள்‌ தோன்றவும்‌ 
காரணமாக விளங்கி வருகின்றன. இன்ன பிறவற்றால்‌, இம்‌ 


மடங்களுக்கு என்றும்‌ கடமைப்படடுள்ளது தழிழ்‌ கூறு நல்‌ 
லுலகம்‌. 


1) கிருவாவடுதுறை ஆதீனம்‌ : நிறுவியவர்‌ நவச்சிவாய 
மூர்த்திகள்‌. 14ஆம்‌ நூற்றாண்டு. இதன்‌ தலைவர்களும்‌ 
இங்கு தங்கியிருந்த புலவர்களும்‌ யாத்த நூல்கள்‌ எத்தனையோ. 
நமச்சிவாய கேசிகர்‌, இருபா இருபஃதுக்கும்‌ வினாவெண்‌ 
பாவுக்கும்‌ உரை எழுதியுள்ளார்‌. இவர்‌ மாணவர்‌ தட்சணா 
மூர்த்தி தேசிகர்‌, த௪ காரியம்‌, உபதேச பஃறொடை இயற்றி 
னார்‌? இன்னொரு மாணவராகிய அம்பலவாண தேகிகர்‌, 
தீசகாரியம்‌ முதலிய 10 நூல்கள்‌ செய்தார்‌. இப்‌ பன்னிரண்டு 
நூல்களோடு ஈசான தேசிகரின்‌ தசகாரியமும்‌, பின்‌ வேலப்ப 
தேசிகரின்‌ பஞ்சாக்கரப்‌ பஃறொொடையும்‌ சேர்ந்து “பண்டார 
சாத்திரங்கள்‌ ப தனான்கு' என வழங்கும்‌. பண்டார சந்நிதி 
களால்‌ செய்யப்‌ பெற்றமையால்‌, இப்‌ பெயர்‌ பெற்றது. வேற்‌ 
றுமை, வினை, ஒழிவு என்ற மூன்று பகுதிகளில்‌, 151 சூத்தி 
ரங்கள்‌ கொண்ட “இலக்கணக்‌ கொத்து” எனும்‌ நூலை ஈசான 
தேசிகர்‌ (அயற்றினார்‌. இவர “ஐந்‌ தமுத்தால்‌ ஒரு பாடை 


வன்‌ று அறைய நாணுவர்‌ அறிவுடையோரே' எனத்‌ தமிழினை 
இகழ்ந்து பேசியவர்‌ ! 


எல்லார்க்கும்‌ விளங்கும்‌ வண்ணம்‌ நன்னூலுக்கு உரை 
கண்ட சங்கர நமச்சிவாயர்‌ இம்‌ மட த்தவரே. வடதென்மொழி 


மது. ச. விமலானந்தம்‌ 267 


புலமை மிக்க சிவஞான முனிவர்‌ இவ்வா தனத்தைச்‌ 
சேர்ந்தவரே. திருக்குறட்‌ பாக்களுக்கு எடுத்துக்காட்டுச்‌ செய்தி 
பல செப்பும்‌ “சோமேசர்‌ முதுமொழி வெண்பா வும்‌, அமுதாம்‌ 
பிகை பிள்ளைத்‌ தமிழ்‌, கலைசை அந்தாதி, தொல்காப்பிய 
சூத்திர விருத்தி, காஞ்சி புராணம்‌ போன்றன படைத்தவர்‌; 
சிவஞான போதத்திற்குச்‌ சிறப்பு மிகு “திராவிட. மாபாடியம்‌” 
எனும்‌ பேருரையும்‌, நன்னூலுக்கு ஓர்‌ உரையும்‌ கண்டுள்ளார்‌. 


இவ்வாதனத்தார்‌, ஆண்டு தோறும்‌ “திருமந்திர மகா 
நாட்டை” நடத்தியும்‌, திருமந்திர விளக்க உரை நூல்‌, மலர்கள்‌ 
வெளியிட்டும்‌ வருகின்றனர்‌. திரு வெண்ணெய்‌ நல்லூரில்‌ சிவ 
ஞான போத மாநாட்டையும்‌, பிறவிடங்களில்‌ திருமுறை 
மாநாடுகளையும்‌ நடத்தி வருகின்றனர்‌. அரிய பல நூல்களை 
வெளியிட்டு இலவசமாக வழங்குகின்றனர்‌. புலவர்கட்குச்‌ 
சன்மானம்‌ அளித்தும்‌ பெருமைப்படுத்துகன்‌ றனர்‌. சிவஞான 
சித்தியார்‌ உரை, கணபதி, முருகன்‌, நவமணிகள்‌ போன்ற நூல்‌ 
கள்‌ சிறப்பான படைப்புக்கள்‌. மகாவித்துவான்‌ மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளை, டாக்டர்‌ உ.வே. சா. போன்றாரைப்‌ புரந்து 
போற்றியமை போன்றே, இன்றும்‌ மகாவித்துவான்‌. ௪. 
தண்டபாணி தேசிகர்‌, த. ச. மீனாட்சி சுந்தரம்பிள்ளை போன்‌ 
றாரை ஆதரித்துத்‌ தமிழுலகு பயனுறச்‌ செய்வது இவ்வா தனமே 
இது :மொட்டை.: மடம்‌ எனும்‌ பெயரியது : பழமையானது. 


2) தருமபுர ஆதீனம்‌ : உருவாக்கியவர்‌ குரு ஞான 
சம்பந்ததேசகர்‌. இவர்‌, சிவபோத சாரம்‌, சொக்கநாத 
வெண்பா, பரமானந்த விளக்கம்‌, முத்தி நிச்சயம்‌ முதலான 
நூல்களைச்‌ செய்துள்ளார்‌. கமலை ஞானப்‌ பிரகாசர்‌, சிற்றம்‌ 
பல நாடிகள்‌, தத்துவ பிரகாசர்‌ போன்றார்‌ குறிப்பிட த்தக்க 
நூல்கள்‌ இயற்றியுள்ளனர்‌. வெள்ளியம்பலத்‌ தம்பிரான்‌,. 
சிவஞான சித்தியார்க்கு “‘ஞானவரண விளக்கம்‌” எனும்‌ 
விரிவுரை வரைந்துள்ளார்‌. சம்பந்த சரணாலயர்‌ கந்தபுராணச்‌ 
சுருக்கம்‌ செய்துள்ளார்‌. திருமுல்லைவாயிற்புராணம்‌ பாடி 
யவர்‌ இவ்வா தனப்‌ புலவர்‌ வடுக நாத தேசிகராவார்‌. 


தேவாரத்‌ திருமுறைகட்குப்‌ பேருரைகள்‌ எழுதி வெளி 
யிட்டுள்ளது: இதுகாறும்‌ வெளிவந்துள்ள உரைகளையெல்‌ 
லாம்‌ இணைத்து, “திருக்குறள்‌ உரைவளம்‌” பெரும்‌ பொருட்‌ 
செலவில்‌ வெளியிட்டுள்ளது ; ஆண்டுதோறும்‌ *திருதெறிய 
தெய்வத்‌ தமிழ்‌ மாநாட்டினை” நடத்திவருகிறது; ஆவணி மூல 
நாளில்‌ அறிஞர்கட்குப்‌ பொன்னாடை போர்த்திப்‌ பட்டம்‌ 
வழங்கிப்‌ பெருமைப்‌ படுத்துகிறது. “ஞானசம்பந்தம்‌' எனும்‌ 


268 தமிழ்‌ இலக்கியவரலாறு 
இங்கள்‌ ஏட்டினைத்‌ திறம்பட நடத்துகிறது. தமிழ்க்‌ கல்லூரி 
யும்‌ “சித்தாந்தக்‌ சல்லூரி'யும்‌ இயங்கி வருகின்றன. அரிய 
பெரிய நூல்‌ நிலையம்‌ ஒன்றுளது ; இங்குள்ள ஏட்டுச்சுவடிகளே 
தமிழ்த்‌ தாத்தா, சங்கவிலக்கியம்‌ பதிப்பிக்கப்‌ பெருந்துணை 
புரிந்தன. பெரும்புலவர்களை ஆதீனப்‌ புலவர்களென அழைத்‌ 
துப்‌ போற்றி வருகிறது. பட்டம்‌ வழங்கிவருகிறது. இது தாடி 


மடம்‌ எனப்படும்‌. 


3) திருப்பனந்தாள்‌ காசி மடம்‌: 1720ல்‌ தில்லை நாயக 
சுவாமிகளால்‌ நிறுவப்‌ பெற்றது. (தொடக்கத்தில்‌ குமரகுருபர 
அடிகள்‌ காசியில்‌ நிறுவிய குமாரசாமி மடத்தில்‌ இருந்தவர்களே 
இவருக்கு முன்பிருந்த ஐவரும்‌). தருமையாதனத்தின்‌ சார்பு 
மடம்‌, கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌ குமரகுருபரர்‌ 
பிரபந்தங்கள்‌, பன்னிரு திருமுறைகள்‌ , கந்த, திருவிளையாடல்‌, 
பெரிய புராணங்கள்‌ பதிப்பித்துப்‌ பைந்தமிழ்ப்‌ பெருசேவை 
புரிந்து வருகின்றது. திருக்குறள்‌ உரைக்‌ கொத்து; திருமந்தி 
ரம்‌,கந்தார்‌ கலிவெண்பா, நீதி நெறி விளக்கம்‌, சகலகலாவல்லி 
மாலை போன்றவற்றை இந்தி, ஆங்கிலம்‌ போன்றவற்றில்‌ 
மொழி யெயர்த்துள்ளமை அரிய பணியாம்‌. செநதமிழ்க்‌ 
கல்லூரி ஒன்றை நடாத்தி வருகிறது. திருக்கோயில்‌ தொறும்‌ 
திருமுறைகளைச்‌ சலவை சுற்களில்‌ செதுக்கிப்‌ பதித்துள்ள 
நிலையாயது. “குமரகுரு பரன்‌' (திங்கள்‌ ஏடு) அரிய பணி 
புரிந்து வருகிறது. குமரகுருபரர்‌ குருபூசையின்‌ போது புலவர்‌ 
கட்குச்‌ சன்மானம்‌ வழங்கிப்‌ பெருமைப்‌ படுத்துகிறது. தமிழ்‌ 
வித்வான்‌ தேர்வில்‌ மாநில முதல்‌ நிலை பெற்றோர்க்கு ஆயிரம்‌ 
வெண்பொற்்‌ காசுகள்‌ பரிசு நல்கி வருகிறது. 


இவை மூன்றும்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ திகழ்வன. இவற்‌ 
றினோடு மதுரை ஆதீனம்‌, திருப்பாதிரிப்புலியூர்‌ ஞானியார்‌ 
மடம்‌, திருப்போரூர்‌ சிதம்பர சுவாமிகள்‌ மடம்‌, திருவண்ணா 
மலை மடம்‌, நற்பணி புரிகின்றன. மயிலம்‌, பேரூர்‌ சாந்தலிங்க 
அடிகள்‌ மடங்கள்‌, கல்லூரிகள்‌ நிறுவிக்‌ கன்னித்‌ தமிழ்‌ 
வளர்க்கின்‌ றன. குன்றக்குடி (மடம்‌) அடிகளார்‌ பொது 
மக்களிடையே பைத்‌ தமிழ்ப ரப்பி வருகிறார்‌; தமிழில்‌ வழிபாடு 
நிகழ வழி செய்துள்ளார்‌. ஏனை மடாதிபதிகள்‌ போல ஒதுங்கி 
யிராது, மக்களோடு ஊடாடி மாத்தமிழ்‌ வளர்த்து வருகிறார்‌. 
பட்டிமன்‌ றங்கள்‌ பெருகவளரவும்‌, சமயத்தை அறிவியல்முறை 
யில்‌ வளர்க்கவும்‌ அரும்பாடுபட்டுவருகிறார்‌. மேடைப்‌ பேச்சு 
இவரால்‌ மெருகேறி வருகிறது. காஞ்சி காமகோடி பீடம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ திருப்பாவை- திருவெம்‌ 


மது. ௪. விமலானந்தும்‌ 269 


பாவை மாநாடுகள்‌ நடத்தி வருகிறார்‌; உரைகள்‌ எழுதிப்‌ 
பரப்புகிறார்‌; மறைமலையடிகளின்‌ சாகுந்தல நாடகத்தை 
யொட்டி ஆய்வுரைகள்‌ வெளியிடுபவர்க்கு ஆணடுதோறும்‌ 
பரிசளித்து வருகிறார்‌. இங்கனம்‌ சமய நிலையங்கள்‌ செந்தமிழ்‌ 
வளர்த்திடும்‌ வகை சாலச்‌ சிறந்ததாம்‌. இவற்றான்‌, சைவத்தின்‌ 
தமிழ்த்தொண்டு தெளியலாம்‌. 


வைணவமும்‌ வணடமிமும்‌ 


சைவம்‌ போன்றே வைணவமும்‌ வளர்தமிமுக்கு வளமான 
சொண்டு செய்துளது. (1) நாலாயிரத்திவ்விய பிரபந்தம்‌ 
(2) வைணவ நூலாசிரியர்கள்‌ (4) வைணவப்‌ பேரிலககியங்கள்‌ 
(4) வைணவ உரையாசிரியர்கள்‌ என்ற நான்கு வகையில்‌ 
அடங்கும்‌. திவ்வியப்பிரபந்த த்தின்‌ திறத்தினை “ஆழ்வார்கள்‌” 
என்ற தலைப்பிலும்‌; வைணவ உரையாசிரியர்களைப்‌ பின்னே 
வரும்‌ *உரையாசியர்கள்‌” தலைப்பிலும்‌ கண்டு தெளிக. 
எஞ்சியுள்ள நூலாசிரியர்கள்‌, பேரிலக்கியங்கள்‌ பற்றிப்‌ 
பார்ப்போம்‌: 


1. நூலாசிரியர்கள்‌: 10ம்‌ நூற்றாண்டு தொடங்கி வைண 
வம்‌ தழைக்க வகையான தொண்டு செய்துள்ளனர்‌. 


பின்‌ பழகிய பெருமால்‌ சீயர்‌: ஆறாயிரப்படி உரை 
எழுதியதோடு, “குருபரம்பரைப்‌ பிரபாவம்‌” என்ற தரையும்‌ 
அருளியுள்ளார்‌. காலம்‌ கி.பி. 10ஆம்‌ நூற்‌. 


நாதமுனிகள்‌: ஆழ்வார்களின்‌ பாசுரங்களைத்‌ தொகுத்‌ 
தளித்த பெரியார்‌; நம்மாழ்வாரின்‌ திருவாய்‌ மொழியினை 
நெட்டுரு செய்யும்‌ நிலையை உருவாக்கியவர்‌. *யோகரகசியம்‌' 
“நியாய தத்துவம்‌. இரண்டையும்‌ எழுதியுள்ளார்‌. 
காலம்‌: 10ஆம்‌ நூற்‌. 

இராமாநுசர்‌: “உடையவர்‌' *எம்பெெருமானார்‌' என்ற 
ழைக்கப்‌ பெறுவர்‌. ஸ்ரீபெரும்புதூரில்‌ பிறந்தவர்‌. வைணவ 
சமயத்திற்குத்‌ தலைமையான பெரியார்‌. காலம்‌,1ஆம்‌ தூற்‌. 


திருவரங்கத்தமுதனார்‌: “இராமானுஜ நூற்றந்தாதி பாடி . 
யுள்ளார்‌; கூரத்தாழ்வார்‌ மாணவர்‌. காலம்‌: 18ஆம்‌ நூற்‌. 


ஸ்ரீ பட்டர்‌: 'பராசரபட்டர்‌”, “மீவதா ந்தாச்சாரியார்‌' என்‌ 
றும்‌ வழங்குவா: கூரத்தாழ்வார்‌ திருமகனார்‌. “சகஸ்ரநாம 
பாஷ்யம்‌” “பட்டர்‌ பத்தார்த்த மைவண்ணனார்‌ நறுங்குஞ்9 


௮70 தம்ழ இலககய வரலாறு 


உரை” “அட்ட சுலோகி வியாக்கியானம்‌' போன்றன எழுதி 
யுள்ளார்‌, காலம்‌, 13ஆம்‌ நூற்‌. 


ஸ்ரீ வேதாந்த தேசிகர்‌: காஞ்சியில்‌ பிறந்தவர்‌. பெற்றோ 
ரிட்ட பெயர்‌ திருவேங்கடமுடையான்‌. வடமொழி தமிழ்‌ 
இரண்டிலும்‌ வல்லவர்‌; வடகலை ஆசிரியர்‌. இல்லற நெறியினர்‌, 
திருவகத்திரபுரத்தில்‌ தோன்பு தோற்று கருடாழ்வாராம்‌ பெரிய 
திருவடியைக்‌ கண்டு மகிழ்ந்து, அவரால்‌ *அயக்கிரிவ மந்திரம்‌ 
உபதேசிக்கப்‌ பெற்றார்‌. நூறாண்டு வாழ்ந்தவர்‌. அழகெ 
மணவாள நாயனார்‌, வித்யாரண்யர்‌ இருவரையும்‌ வாதில்‌ 


வென்றவர்‌. இருமொழியிலும்‌ நூல்கள்‌ இயற்றியுள்ளார்‌. 


|)நவரத்தின மாலை 2) திருச்சின்ன மாலை 3) கீதார்த்த 
சங்கிரகம்‌ 4) பிரபந்தசாரம்‌ 5) அர்த்த பஞ்சகம்‌ 6) மும்மணிக்‌ 
கோவை 7) பரமபத சோபனம்‌ 8)திருமந்திரச்‌ சுருக்கு9)பன்னிரு 
திருநாமம்‌ 10) பதினேழு ரகசியம்‌ 11) அமிருத ரஞ்சினி 
12) ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி அடைக்கலப்‌ பத்து 13) பரமத 
பங்கம்‌ 14) அத்திகிரி மான்மியம்‌ 15)பாதுகா சகஸ்ரம்‌ 
'போன்றன சில. காலம்‌; 14 ஆம்‌ நூற்‌. வடகலைத்‌ 
தலைவர்‌. 


பிள்ளை லோகாசார்யார்‌: வடக்குத்‌ திருவீதிப்‌ பிள்ளையின்‌ 
மைந்தர்‌; ஸ்ரீ வைஷ்ண பூஷணம்‌ போன்ற 18 தத்துவ நூல்கள்‌ 
கொண்ட “அஷ்ட தச ரகசியம்‌' நவரத்தினமாலை, பரந்தபடி, 
முமூட்சுப்படி ,ஸ்ரீயப்பதுப்படி, அர்த்த பஞ்சகம்‌ ஆகியன 
செய்துள்ளார்‌. காலம: 75ஆம்‌ நூற்‌. 


பிள்ளைலோகார்ய சீயர்‌: இவரியற்றின: உபதேேசத்திரு 
.நாமம்‌,யதந்திரப்‌ பிரணவப்‌ பிரபாவம்‌, இராமாநுச திவ்விய 
சூரிசரிதை; அந்தாதி பிரபந்த உரை, இராமாநுச நூற்றந்தாதி 
உரை, நாலாயிரத்‌ தனியங்கள்‌ உரை, திருவாய்‌ மொழி 
நூற்றந்தாதி உரை, முமூட்சுப்‌ படி உரை, திருமந்திரார்த்த 
உரை போன்றன. பிள்ளைப்‌ பெருமாளையங்கரரின்‌ “அட்டபிர 
பந்தமும்‌ வைணவத்‌ தமிழ்‌ என்க. 


2. இலக்கியங்கள்‌ : விஷ்ணுவின்‌, இராம கிருட்டின 
அவதாரங்களை விதந்தோதி, வைணவ நெறியினை விளக்‌ 
கடும்‌ வகையிவ்‌ இராமாயணமும்‌, பாரதமும்‌ இலங்குகின்‌ றன. 
இந்தியப்‌ பெரும்‌ இதிகாசங்கள்‌ இன்தமிழில்‌ அமையச்‌ செய்த 


பெருமை வைணவத்தையே சாரும்‌. இனி இரண்டினையும்‌ 
எண்ணுவாம்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 271 


கம்பராமாயணம்‌, சிறப்புகள்‌ : 1) கம்பனுக்கு முன்‌, “இரா 
மாயண வெண்பா, ‘சைன ராமாயணம்‌: போன்ற பல இரா 
மாயணங்கள்‌ தோன்‌ றியிருந்தும்‌, அவை நிலையெறவில்லை, 
மக்களும்‌ அவற்றை ஏற்றுப்‌ போற்றவில்லை. கம்பனுக்குப்‌ 
பின்னரும்‌ இராமாயணத்தை இன்தமிழில்‌ எழுத எவரும்‌ முன்‌ 
வந்திலர்‌. அத்தகு சிறப்பினது இராமாயணம்‌. 2) :முற்காலக்‌ 
காப்பியங்கள்‌ யாவற்றையும்‌ தமிமுலகம்‌ மறக்கச்‌ செய்து, தன்‌ 
னிடத்திலே தமிழருள்ளத்தைத்‌ தேக்கி வைத்த பெரும்‌ புகழி 
னது' 3) கம்பனுக்குப்‌ பின்‌ இத்தகு பேரிலக்யெமும்‌ தோன்ற 
வில்லை; பின்னெழுந்த காப்பியங்களும்‌ அதனோடு ஓப்ப 
வைக்கும்‌ ஒண்மையனவுமல்ல. 4) அளவால்‌ பெரியது; 
தமிழிலக்யெத்தில்‌ இதுவே மிகப்‌ பெரிய பனுவல்‌ எனலாம்‌, 
10569 பாக்கள்‌. வால்மீகி ராமாயணங்கூட பெரும்பாலும்‌ 
இரு வரிகளாலாய 21018 சுலோகங்களைக்‌ கொண்டதுதான்‌! 
6 சாண்டங்கள்‌, 113 படலங்கள்‌ கொண்டது. ஹோமரின்‌ 
இலியட்டைவிட மும்மடங்கு பெரியது என்றால்‌ பார்த்துக்‌ 
கொள்ளுங்களேன்‌! 5) உலக அரங்கிலே ஒண்ட பிழுக்கு உயரிய 
மதிப்பினைப்‌ பெற்றுத்‌ தந்தது குறள்‌; அது மறை, நீதி நூல்‌ 
இன்னொன்று கம்பராமாயணம்‌; காப்பியம்‌. உலகோரின்‌ 
பாராட்டினைப்‌ பெற்ற பேரிலக்க்யம்‌. 6) தமிழிலுள்ள இலக்‌ 
கெங்களில்‌, வேறு உலக மொழிகளில்‌ உள்ள ஒப்பரிய இலக்‌ 
கியங்களோடு ஒருங்கு வைத்து எண்ணக்‌ தகும்‌ பெருமையது 
இராமாயணமே! ஹோமரின்‌ இலியத்‌ (கிரேக்கம்‌), வர்ஜிலின்‌ 
ஈனியட்‌, ஆடிச்‌ (லத்தீன்‌), தாந்தலேன்‌ டிவைன்‌ காமெடி (இத்‌ 
தாலி), கெத்தேயின்‌ ஃவாஸ்ட்‌ (ஜெர்மன்‌), மில்டனின்‌ சுவர்க்க 
நீக்கம்‌ (ஆங்கிலம்‌) வால்மீகியின்‌ இரா மாயணம (வடமொழ்‌), 
பான்‌ றவற்றோடு நிகராக விளங்கும்‌ திறம்மிக்கது கம்பரா மா 
யணமே! 7. இராமாயணமானது, ஹோமர்‌ எழுதிய இலியட்டை 
யும்‌, வெர்ஜில்‌ எழுதிய ஈனியட்டையும்‌, மில்டனுடையசுவர்க்க 
நீக்கத்தையும்‌ வியாசபாரதத்தையும்‌, தனக்கே முதல்‌ நூலாக 
இருந்த வால்மீகி ராமாயணத்தையும்‌ கூடப்‌ பெருங்காப்பிய 
இலட்சண த்தின்‌ அம்சங்களுள்‌ அநேகமாய்‌ அனைத்தையும்‌ 
வென்று விட்டது' என்கிறார்‌ வ. வெ. சு ஐயர்‌. 8) தவத்திரு 
போயர்‌ வால்மீகி, கம்பர்‌ இருவர்‌ இராமயண்‌ த்தையும்‌ தாம 
படித்துணர்ந்திருப்பதாகவும்‌, இருவரில்‌ யாருக்குச்‌ சிறப்பிடம்‌ 
தருவதெனத்‌ தம்மால்‌ ஒரு முடிவுக்கு வர இயலவிலலை என்றும்‌ 
கூறியுள்ளார்‌. 9) இருவர்‌ இராமாயணத்தையும கறற கால்டு 
வெல்‌ பெரியார்‌, 'ஹோமருடைய இலியடுக்குப்‌ போப்பினு 
டைய இலியேடுக்கும்‌ உள்ள வேற்றுமையே, வால்மீகி ராமா 
யணத்துக்கும்‌, கம்பராமாயண த்துக்கும உளது” என்கிறார்‌. 


272 தமிழ்‌ இலக்கிய) வரலாறு 


10) கம்பன்‌ காவியம்‌ “தமிழரது கவித்துவத்தின்‌ பேரெல்லை” 
என்கிறார்‌ வையாபுரிப்‌ பிள்ளை. 11) வடநாட்டுக்‌ கதையே 
யாயினும்‌. தமிழ்‌ மரபினுக்கும்‌ பொருந்த மாற்றியமைக்கப்‌ 
பட்டுளது : மணவினைக்கும்‌ முன்னரே இராமர்‌ தை இரு 
வரும்‌ மாறிப்புக்கு இதயம்‌ எய்தினர்‌, காரரை வாலி இறந்தபின்‌ 
கைம்மை நோன்பு பூண்டோழுகனிள்‌. போன்றன சான்றாம்‌.. 
72) காப்பியமா யினும்‌, அமைப்புத்‌ திறத்தானும்‌, காட்சி நலத்‌ 
கானும்‌, நிகழ்ச்சிக்‌ கோவையானும்‌, உரையாடல்‌ உயர்வினா 
னும்‌ இலஃ்தொரு சிறந்த நாடகமாகக்‌ சிறப்புறுறெது. “கம்ப்‌ 
நாடகம்‌” என இஃது அழைக்கப்‌ பெறுவதும்‌, 'இராம நாடகக்‌ 
தர்த்தனை எனக்‌ காழி அருணாசலக்‌ கவிராயறால்‌ ஆக்கம்‌ 
பட்டதும்‌ இதனை நிறுவி: நிற்கும்‌. 


கவித்திறம்‌ : 'கம்ம நாடன்‌ கவிதையிற்போற்‌ கற்றோர்க்கு 
இதயம்‌ களியாதே' என்ற ஒன்றே கம்பன்‌ கவி நலம்‌ விளக்கி 
நிற்கும்‌. “கம்பன்‌ கவியே கவி' என்றார்‌ பிறரும்‌. கவிதை 
எவ்வாறு இருக்க வேண்டும்‌ என்று வரமபு கட்டுகின்‌ றார்‌. 


புவியினுக்‌ கணியாம்‌, ஆன்ற பொருள்தந்து, புல்த்திற்றாகி, 
அவியகத்‌ துறைகள்‌ தாங்கி, ஐந்திணை நெறிய ளாவிச்‌ 
சவியுறத்‌ தெளிந்து, தண்ணென்‌ நறொழுக்கம்‌ தழுவிச்‌ 


சான்றார்‌, 


கவியெனக்‌ கிடந்த கோதா வரியினை வீரர்‌ கண்டார்‌, 


இயற்கையை எடுத்தோதும்‌ திறத்தான்‌, மருத நிலம்‌ அத்தாணி 
மண்ட பம்ாகிறது. 
தண்டலை மயில்க ளாடத்‌, தாமரை விளக்குந்தாங்கக்‌, 
கொண்டல்கள்‌ முழவினேங்கக்‌, குழ்வளைகண்‌ விழித்து 
நோக்கத்‌ 
தெண்டிரை யெழினி காட்டத்‌ தேம்பிழி மகரயாழின்‌ 
வண்டுகள்‌ இனிது பாட மருதம்வீற்றிருக்கு மாதோ 


கவிஞர்கள்‌ இலட்சிய நாட்டைக்‌ கனவிலே படைப்பதுண்டு ; 

அங்ஙனம்‌ அமையும்‌ கம்பனின்‌ கோசலத்தில்‌, 
“வண்மையில்லை, ஒர்‌ வறுமையின்மையால்‌ ; 
இண்மையில்லை, நேர்‌ செறுநர்‌ இன்மையால்‌ ; 
இண்மையில்லை, பொய்யுரையி லாமையால்‌ ; 
ஒண்மையில்லை, பல்‌ கேள்வி ஒங்கலால்‌ ; 
'எல்லாரும்‌ எல்லாப்‌ பெருஞ்செல்வமூம்‌ எய்தலாம்‌ 
இல்லாரு.ம்‌ இல்லை, உடையார்களும்‌ இல்லை மாதோ” 


மது. ச. விமலானந்தம்‌ 272 


'மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை யுலகம்‌” என்றது, புறப்பாட்டு 
முடியாட்சியை! :உயிரெலாம்‌ உறைவதேரர்‌ உடம்பு மாயி 
னான்‌” என மக்களாட்சி மலரச்‌ செய்கிறது கம்பன்‌ பாட்டு. 


கதை நிகழ்ச்சிக்கும்‌ பாத்திரங்கட்கும்‌ சூழலுக்கும்‌ மேற்‌ 
பட்ட ஓசை செய்து பாடுவதில்‌ கம்பனுக்கு இணை கம்பனே. 
அறுபதுக்கும்‌ மேற்பட்ட ஒலி நயங்களை உண்ட ாச்குகின்‌ றான்‌! 
இதனால்‌ “சந்த வேந்தன்‌' எனவும்‌ சாற்றுவர்‌. சூர்பணகை 
இட்ட அடி நோவ அசைந்து வரும்‌ அழகினை மெல்லோசை 
கொடுத்துக்‌ கண்முன்‌ நிறுத்துகின்‌ றார்‌ பாருங்கள்‌ : 
பஞ்சியொளிர்‌ விஞ்சுகுளிர்‌ பல்லவம்‌ அனுங்கச்‌ 
செஞ்செவிய கஞ்சநிமிர்‌ சீறடியளாகி 
அஞ்சொல்இள மஞ்சையென அன்னமென மின்னும்‌ 
வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள்‌ வந்தாள்‌. 


வல்லோசை கொடுத்துக்‌ கும்பகர்ணனை உலக்கை கொண்டு 
இடி த்தெழுப்புவதைக்‌ காதில்‌ விழச்செய்கிறார்‌. “உறங்கு. 
இன்ற...” எனத்‌ தொடங்கும்‌ பாடலால்‌... குகன்‌ சீற்றத்தை 
அவன்‌ சாற்றிய உரையால்‌ தோற்றுவிக்கிறார்‌: “ஆழ நெடுந்‌ 
திரை...” 'போன படைத்தலை...' “ஆடுகொடிப்படை...' எனத்‌ 
தொடங்கும்‌ பாடல்களின்‌ மூலம்‌! தாடகையின்‌ கோபத்தை, 
“இறை கடை துடித்த...' என்ற பாட்டில்‌ கொண்டு வத்து 
நிறுத்துகிறார்‌. 

Honeric Similes, Miltonic Similes என்பன போல, கம்ப 
ரின்‌ உவமைகள்‌ தனித்துப்‌ பேசும்‌ வண்ணம்‌ நிறைந்தும்‌ சிறந்து 
முள்ளன. இராமன்‌ ஏவியஅம்பு, தாடகையை ஊடுருவிச்‌ சென்ற 
தைக்‌ “கல்லாப்‌ புல்லர்க்கு தல்லோர்‌ சொன்ன சொல்லெனப்‌ 
போயிற்றன்றே” என்கிறார்‌. 'புண்ணிலாம்‌ பெரும்‌ புண்ணில்‌, 
கனல்‌ நுழைந்தாலென', *கண்ணிலான்‌ பெற்றிழந்தாலென' 
என்றெலாம்‌ வரும்‌ உவமைகள்‌ இதயம்‌ தொடுவன. கெஞ்சி 
னின்றும்‌ அகலா நல்ல அடிகளும்‌ பலவுள: “அண்ணலும்‌ நோக்‌ 
இனான்‌ அவளும்‌ நோக்கினாள்‌", “அன்றலர்ந்த செந்தாமரை 
. முகத்தினை வென்‌ றம்மா ', யிரம்‌ இராமர்‌ நின்‌ கேழோவரோ 
தெரியினம்ம'; “கண்டனன்‌ கற்பினுக்‌ கணியைக்‌ கண்களால்‌”; 
தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌'; கைவண்ணம்‌ அங்குக்‌ 
கண்டேன்‌ கால்வண்ணம்‌ இங்குக்‌ கண்டேன்‌' போன்றன சில. 

காப்பிய மாந்தர்களைப்‌ படைப்பதில்‌ கம்பருக்கு இணை 
கம்பரே. கற்றோர்‌ இதயங்களோடு ஒன்றிடும்‌ வண்ணம்‌ 

த. இ.—-18 


374 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
உயர்ந்த குணச்சித்திரங்களை உருவாக்கி விடுகிறார்‌. இரண்டே 
பாடல்களால்‌ சத்துருக்கனனைப்‌ படைத்து விடுகன்‌ றான்‌. 
கம்பரின்‌ குகனை எவரேனும்‌ மறக்க முடியுமா? நாடக நலம்‌ 
நிறைந்துவழியுமாற்றான்‌, உரையாடல்களும்‌ அமைந்துள்ளன. 
(கும்பிட்டு வாழ்கிலேன்‌ யான்‌ கூற்றையும்‌ ஆடல்‌ கொண் 
டேன்‌", (பேசுவது மானம்‌, இடை பேணுவது காமம்‌; கூசுவது 
மானுடரே, நன்று நம்‌ கொற்றம்‌” எனக்‌ கும்பகர்ணனும்‌; 
“நாசம்‌ வந்துற்றபோது நல்லதோர்‌ பகையும்‌ கொண்டேன்‌" 
என இராவணனும்‌ பேசுவன இயல்பாகவும்‌, இடத்திற்கேற்‌ 
பவும்‌ அமைகின்‌ றன. 


குகன்‌-பரதன்‌; வீடணன்‌-இராவணன்‌ இவர்கள்‌ சந்திக்கு 
மிடங்கள்‌, சூர்ப்ப நகை-இலக்குவன்‌ பேச்சு, அவள்‌ இராவணன்‌ 
மனதை மாற்றுதல்‌ போன்ற இடங்கள்‌ மறக்க வொண்ணாச்‌ 
சிறப்பிடங்கள்‌. அன்பின்‌ திறத்தினைக்‌ கம்பன்‌ போல்‌ சித்‌ 
திரிக்க முடியுமா என்பது ஐயமே! ஒன்பான்‌ சுவைகள்‌ உள்ளத்‌ 
தைக்‌ கொள்ளை கொள்ளுகின்றன. கற்பனை, வருணனை 
இவற்றினுக்குக்‌ கம்பனே அணி செய்து நிற்கின்றார்‌ எனலாம்‌. 
அருங்கச்‌ சொல்லின்‌, சொல்லின்‌ செல்வனாகக்‌ கம்பன்‌ விளங்கு 
கின்றான்‌. தமிழ்‌, அவன்‌ ஏவல்‌ வழி விரல்‌ நுனியில்‌ விளையாடு 
கிறது. 


பாகத்தில்‌ ஒருவன்‌ வைத்தான்‌, பங்கயத்‌ திருந்த 
பொன்னை; 
ஆகத்தில்‌ ஒருவன்‌ வைத்தான்‌; அந்தணன்‌ நாவில்‌ 
வைத்தான்‌; 
மேகத்தில்‌ மின்னை முன்னே வென்றதுன்‌ இடையை நீயும்‌ 
மாகத்தோள்‌ வீர! பெற்றால்‌, எங்ஙனம்‌ வைத்து வாழ்தி 
என்பதில்‌ இரட்டுற மொழிதல்‌ எப்படி? 


கம்பன்‌ கவிநடை தனிநடை; “கம்பராமாயணம்‌ பெண்‌ 
நடையுடையது' என்கிறார்‌ கா. ௬. பிள்ளை, வ.வெ. சு.-ஐயார்‌ 
'உணர்ச்சிகளைச்‌ சித்திரிக்கும்‌ பாகங்களிலும்‌ கம்பரின்‌ நடை 
மிகவும்‌ எளியது; தெளிவானது; அழ்குடையது; அரிய ஆற்ற 
லுடையது; மக்கள்‌ பேசும்‌ மொழியிலேயே அமைந்துளது. 
காவியத்திற்கேற்ற வருணனைகளிலும்‌, கவிக்கூற்றுகளிலும்‌, 
கதையை நடத்திக்‌ கொண்டு போகும்‌ வேகத்திலும்‌ கம்பரின்‌ 
கவித்துவ நடை, விரிந்த கற்பனையில்‌ சமைக்கப்‌ பட்டு கம்பீர 


மாய்‌ உயர்ந்து ஆச்சரியமான வெற்றியை அடை ந்திருக்கிறது” 
என்றேத்தியுள்ளார்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 275 


கம்பன்‌ : தமிழ்க்‌ காப்பிய வளர்ச்சியின்‌ உச்ச கட்டம்‌ 
கம்பன்‌ காலமாகும்‌. தமிழிலக்கிய உலகில்‌ உலக மகாகவியாக 
ஒளிர்பவன்‌ இவனே! “கவிச்‌ சக்கரவர்த்தி' எனக்‌ கற்றோரால்‌ 
போற்றப்படுபவன்‌. திருமணம்‌ செல்வ சேசவராய முதலியார்‌, 
“குமிழிற்குக்‌ கதி யாவார்‌ இருவர்‌: ககரத்தைக்‌ கம்பராகவும்‌ திக 
ரத்தைத்‌ திருவள்ளுவராகவும்‌ கொள்க” என்றார்‌; கம்பன்‌ என்‌ 
றொரு மானிடன்‌ வாழ்ந்ததும்‌.” “புகழ்க்‌ கம்பன்‌ பிறந்த தமிழ்‌ 
நாடு”; (யாமறிந்த புலவரிலே கம்பனைப்போல்‌... பூமிதனில்‌ 
யாங்கணுமே பிறந்ததில்லை, உண்மை, வெறும்‌ புகழ்ச்சியிலை' 
என்றார்‌ பாரதியார்‌. “கல்வியிற்‌ பெரியர்‌ கம்பர்‌,” கம்பன்‌ 
வீட்டுக்‌ கட்டுத்‌ தறியும்‌ கவிபாடும்‌,” “கம்பனாரிடைப்‌ பெருமை 
யுள்ளது' போன்ற தொடர்களும்‌ கம்பர்‌ திறமுணர்த்தும்‌. 
புரந்தவர்‌ திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ சடையப்ப வள்ளல்‌. அர 
சன்‌: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌. 

எண்ணிய சகாத்தம்‌ எண்ணுற்‌ றேழின்மேல்‌', “அவின்‌ 
கொடைச்‌ சகரர்‌ ஆயிரத்து நூற்றொழித்து' போன்றன 
கொண்டு சிலர்‌ கம்பரின்‌ காலம்‌ 9 ஆம்‌ நூற்றாண்டெனவும்‌; 
பலர்‌ 12 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியெனவும்‌ இயம்புவர்‌. 
பிற்காலத்தவர்‌ கம்பரைப்‌ பெருமைப்படுத்த பல கதைகள்‌ கட்‌ 
டினர்‌: அவை புனைந்துரை யென்க. சோனாட்டுத்‌ தேரழுந்‌ 
தூர்‌, பிறந்த ஊர்‌. முகவை மாவட்ட நாட்டரசன்‌ கோட்டை 
இறந்த இடம்‌; சமாதி உளது. 

வில்லி பாரதம்‌ : வியாசர்‌ வடமொழியில்‌ யாத்த பாரதத்‌ 
தின்‌ தழுவல்‌; அதில்‌ 78 பருவங்கள்‌ உள; ஆனால்‌ இதில்‌ 10 
பருவங்களே உள. 4350 பாடல்கள்‌. பாண்ட வர்க்குக்‌ கண்ணன்‌ 
துணையாக அமைவதை அடிப்படையாகக்‌ கொண்டு திருமால்‌ 
திறம்‌ பாடுவதால்‌, இதனை வைணவக்‌ காப்பியமாகவே கொள்‌ 
வர்‌. அன்றியும்‌ ஒவ்வொரு பருவமும்‌, திருமால்‌ பற்றிய வழி 
பாட்டுச்‌ செய்யுளோடு தொடங்குகின்றது. 

எதுகை மோனை இயைந்துவர, இன்னேோசை மிகு சந்த 
இன்பம்‌ செறிந்த செய்யுட்களைக்‌ கொண்டது. நீதிகள்‌ நிறைந்‌ 
குது; கிளைக்‌ கதைகள்‌ மிக்கது. இயற்கை வருணனை, பக்திச்‌ 
சுவை, அணியழகு பொருந்தியது. புண்ணிய மனைத்தையும்‌ 
பெற்றுக்‌ கொண்டெ கண்ணனிடம்‌ கன்னன்‌ வேண்டும்‌ வரம்‌: 

'அல்லல்வெவ்‌ வினையால்‌ இன்னமுற்‌ பவமுண்‌ டாயினு 

மேலெழு -பிற்ப்பும்‌ 
இல்லையென்‌ றிரப்போர்க்கு இல்லையென்‌ றுரையா 
இதய நீ அளித்தருள்‌ என்றான்‌ 


276 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தாய்‌ குந்தியே வந்து பாசத்தோடு பேசிய பின்னும்‌, செஞ்‌ 
சோற்றுக்‌ கடன்‌ பூண்டு பேசுகின்றான்‌ பாருங்கள்‌: 


திடம்படுத்திடுவேல்‌ இராசரா சனுக்குச்‌ 
செருமுனைச்‌ சென்று செஞ்‌ சோற்றுக்‌ 

கடன்கழிப்‌ பதுவே எனக்கு இனிப்‌ புகழும்‌ 
கருமமும்‌ தருமமும்‌ என்றான்‌. 


வடமொழிச்‌ சொல்லும்‌ தொடரும்‌ மிகுந்து கலந்த நடையால்‌ 
இயன்றது. வில்லியின்‌ மகன்‌ வரந்தருவார்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ 
பாடியுள்ளார்‌. அதில்‌ தமிழின்‌ திறம்‌ பேசும்‌ பாட்டு: 


பொருப்பிலே பிறந்து, தென்னவன்‌ புகழிலே கடந்து, 
சங்கத்‌: 
திருப்பிலே யிருந்து, வைகை யேட்டிலே தவழ்ந்த பேதை; 
நெருப்பிலே நின்று, கற்றோர்‌ நினைவிலே நடந்தோரென, 
மருப்பிலே பயின்ற பாவை, மருங்கிலே வளரு கின்‌ றாள்‌... 


திருமுனைப்பாடி நாட்டுச்‌ சனியூரிலே பீறந்தவர்‌; வில்லி 
புத்தூர்‌ பெரியாழ்வார்‌ மேல்‌ விருப்பு மிகக்‌ சொண்டு இவர்‌ 
தந்தை வீரராகவர்‌ இட்ட பெயர்‌ இது. காலம்‌ 14 அம்‌ நூற்‌. 
6 ஆம்‌ நூற்‌. பெருந்தேவனார்‌ பாரதம்‌, 9 ஆம்‌ நூற்‌ பாரத 
வெண்பா போன்ற எத்தனையோ பாரதங்கள்‌ தமிழில்‌ தோன்‌ 
றியும்‌, அத்தனையும்‌ சிறப்பிழக்க இவர்‌ பாரதம்‌ ஏற்றமுடன்‌ 
இலங்குகின்‌ றது. கம்பரமாண த்திற்கு அடுத்த நிலையில்‌ வைத்‌ 
துப்‌ போற்றிப்‌ பயிலப்‌ படுவது. 

இவற்றான்‌ வைணவம்‌ வளர்த்த வண்டமிழ்‌ உணர 
லாம்‌. 


கன்னித்‌ தமிழ்‌-காப்பிய வளர்ச்சி 


ஒரு மொழியின்‌ வளர்ச்சியை உணர்த்தும்‌ ஒண்மை சான்‌ 
றவை அம்மொழியில்‌ தோன்றிய காப்பியங்களே காப்பியம்‌ 
இருவகையது. பெருங்காப்பியம்‌, இறு காப்பியம்‌. அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌, வீடு, எனும்‌ நான்கு உறுதிப்‌ பொருளும்‌ 
அமைவது பெருங்காப்பியம்‌; இவை நான்கும்‌ அமையா து 
ஒன்றோ, சிலவோ குறைந்துவரின்‌ , அது காப்பியம்‌--சிறுகாப்‌ 
பியம்‌ என்கிறது தண்டியவங்காரம்‌. பெருங்காப்பிய இலக்‌ 
கணத்தைத்‌ தண்டியாசிரியர்‌ சிறப்பாக மொழிந்துள்ளார்‌. 
தமிழில்‌ காவியம்‌ எனும்‌ பெயர்‌ அமைவதற்கு முன்னம்‌ 
“தொடர்‌ நிலைச்‌ செய்யுள்‌ என்றே அஃது குறிக்கப்‌ ற்ப 


மது. ச. விமலானந்தம்‌ 277 


தமிழ்க்‌ காப்பிய வளர்ச்சியைத்‌ (1) தொல்காப்பியருக்கு முன்‌ 
(2) காப்பியருககுப்‌ பின்‌ (8) கம்பருக்கு மூன்‌ (4) பின்‌ என 
நான்கு நிலைகளில்‌ ஆயலாம்‌. 

“எள்ளினின்றும்‌ எண்ணெய்‌ எடுப்பது போல, இலக்கி 
யத்தினின்று எடுபடும்‌ இலக்கணம்‌” என்கிறது அகத்தியம்‌. ! 
இலக்கியங்கள்‌ இருந்திருந்தால்தானே அவற்றின்‌ இயல்பு 
களை எடுத்தோத இயலும்‌! எனவே, தொல்காப்பியத்தில்‌ 
காணப்பெறும்‌ வனப்பு, வண்ணம்‌ போன்ற காப்பிய இலக்‌ 
கணங்களுக்குரிய காப்பியங்கள்‌ பல தொல்காப்பியருக்கு 
முன்பும்‌ அவர்‌ காலத்தும்‌ வழக்கிலிருந்திருத்தல்‌ வேண்டும்‌ 
எனலாம்‌. 2 அவை கிடைக்கப்‌ பெறாமையால்‌, காப்பியருக்கு 
முன்னம்‌ காவியங்களை இல்லை எனல்‌ இயலாது. அன்றியும்‌ 
செய்யுள்‌ இலக்கியத்தில்‌ முதன்முதல்‌ தோன்றியது 
காவியமே என்றோதுகின்றனர்‌ இலக்கியக்‌ சுலைஞர்கள்‌. 
அங்ஙனமாயின்‌, தமிழிலும்‌ காப்பியங்கள்‌ இருந்திருத்தல்‌ 
வேண்டும்‌; அவற்றைக்‌ கொண்டே காப்பிய -இலக்கணத்‌ 
தைக்‌ காப்பியர்‌ வடித்திருத்தல்‌ கூடும்‌. 

முச்சங்க நூல்களை முறைப்பட மொழிகிறது இறையனார்‌ 
களவியலுரை; அவற்றுள்‌ எவை காப்பியங்கள்‌ என இது 
போது அறுதியிட இயலவில்லை. தொல்காப்பிய உரையா 
இரியர்கள்‌ எடுத்துக்‌ காட்டுகள்‌ கூறவியலாதபோழ்து, 
* இவ்விலக்கணம்‌ அமைந்தவை, அக்காலத்து வழங்னெ 
போலும்‌'; “இலக்கணம்‌ உண்மையின்‌, இலக்கியம்‌ இக்‌ 
காலத்து வீழ்ந்தன போலும்‌” என்றெல்லாம்‌ இயம்புதலான்‌ 
தம்‌ காலத்தும்‌ அதற்கு முன்பிருந்த இலக்கியங்களைக்‌ 
கண்டே இலக்கணம்‌ வகுத்தார்‌ காப்பியர்‌ எனலாம்‌. 


1. Criticism ordinarily follows creation 
—Dr.A. Sankaran 


2. It is not necessary to prove that poetics are possible 
only under the supposition that poetry existed already .and 


that poetry is older than poetics. 
Dr. J. Nobel 


3. The fact, however that during long periods no kavya 
is known to us does not allow us to conciude that during these 
periods there was no cultivation of Kavya at all. — ibid. 

A. Logically and chronologically, the earliest poetry of 


any nation is likely to be Epic. 
—C.P., Winchester. 


278 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தொல்காப்பியருக்குப்‌ பின்பு தோன்றிய காப்பியங்கள்‌ 
பல. 1. இராமாயணம்‌: வெண்பா அஆசிரியத்தால்‌ ஆயது; 
உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌; 2. பாரதம்‌: பெருந்‌ 
தேவனாரால்‌ பாடப்‌ பெற்றது. அதனானே அவருக்குப்‌ 
“பாரதம்‌ பாடிய” என்ற அடை சேர்ந்தது. வெண்பா, ஆசிரி 
யப்பா விரவிவர, உரைப்‌ பகுதிகளும்‌ உடையது. சன்ன 
மனூர்ச்‌ செப்பேட்டில்‌ சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 3. தகடூர்‌ 
யாத்திரை: சேரன்‌ பெருஞ்சேரல்‌ இரும்பொறை, தகடூரில்‌ 
வாழ்ந்த அதியனை வென்று ககடூரை எறிந்த போர்‌ நிகழ்ச்சி 
யினை, வெண்பா, அகவலான்‌ இயம்புவது; உரை விரவியது. 
இவையன்றி, பருப்பதம்‌, கலியாணன்‌ கதை, புராண 
சாகரம்‌ போன்ற பெயர்‌ மட்டுமே தெரியவரும்‌ நூல்களும்‌ 
இக்காலக்‌ காப்பியங்களே என்கிறார்‌ கி. வா. ஐ. 


சங்க காலத்தைச்‌ சார்ந்தெழுந்தவை சிலப்பதிகாரமும்‌ 
மணிமேகலையும்‌, (இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ எனும்‌ 
தலைப்பில்‌ இவை பற்றி யறிக). இவற்றோடு சீவக 
சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி மூன்றையும்‌ 
இணைத்து ஐம்பெருங்‌ காப்பியங்கள்‌ என வழங்குவர்‌. 
இவ்வழக்கு என்று தோன்றியதோ? நன்னூல்‌ உரையாசிரியர்‌ 
மயிலைநாதரே 387 சூத்திர உரையில்‌ முதன்முதல்‌ சுட்டு 
கின்றார்‌. தமிழ்‌ விடுதூதும்‌ “பஞ்ச காப்பியம்‌” (கண்ணி-53) 
எனக்‌ குறிக்கிறது. பொருட்டொகை நிகண்டு, ஐந்தின்‌ 
பெயர்களைக்‌ களத்துகிறது. திருத்தணிகையுலாவும்‌ (கண்ணி 
26-27) வைசிய புராணமும்‌ (31-35) லந்தினையும்‌ பேசு 
கின்‌ றன. இவ்வழக்கினை யொட்டி, உதயணகுமார காவியம்‌, 
நாககுமார காவியம்‌, யசோதர காவியம்‌, சூளாமணி, நீலகேசி 
போன்‌ றவற்றை ஐஞ்சிறுங்‌ காப்பியம்‌ என்றமைக்கத்‌ 
தொடங்கினர்‌. ஐம்பெருங்‌ காப்பியங்களுள்‌ சில பெருங்காப்‌ 
பியங்கள்‌ அல்ல. சூளாமணி பெருங்காப்பியப்‌ பண்புமிக்‌ 
கிருந்தும்‌ ஏனோ சிறுகாப்பியத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ள து. 
(இவற்றைப்‌ பற்றி பெளத்த சமணத்‌ தொண்டு எனும்‌ 
பகுதியில்‌ கண்டறிக). 

இவ்விரு வரிசை நூல்களும்‌ புறச்‌ சமயங்களாயெ சமண 
பெளத்தம்‌ வழங்கெவை. இவற்றுள்‌ இரட்டைக்‌ காப்பியம்‌ 
தவிர ஏனையவை பக்தி இலக்கியங்கட்குப்‌ பின்னர்‌, கம்பருக்கு 
முன்னர்‌ எழுந்தவை, இவை எட்டனுள்ளும்‌ காலத்தால்‌ 
முந்தியது சீவக சிந்தாமணி. பண்டைக்‌ காப்பியங்கள்‌ 
| ட பரா ஆசிரியப்பாவால்‌ அமைய, முதன்‌ முதலாக விருத்‌ 
தத்தில்‌ யாக்கப்‌ பெற்றது சிந்தாமணியே, 10ஆம்‌ நரற்றாண்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 279 


டையது. இதனையடுத்து சூளாமணி கோன்றியது. குண்டல 
கேசி, நீலகேசியும்‌ தோன்றின. பிங்கலகேசி, அஞ்சனகேசி, கால 
கேசி போன்ற்ன யாப்பருங்கல விருத்தியால்‌ அறியவருனெ்‌ றன. 
அமிர்தமதி என்றொரு சைன காப்பியமும்‌ தெரியவருகிறது. 


இரட்டைக்‌ காப்பியத்திற்குப்‌ பின்னரும்‌, சிந்தாமணிக்கு 
முன்னரும்‌ தோன்றிய நூல்‌ பெருங்கதை. இதற்கு முதல்‌ 
நூல்‌ வடமொழி “பிருகத்‌ கதா”, “உதயணன்‌ கதை”, “கதை”, 
கொங்குவேள்‌ மாக்கதை என்றும்‌ வழங்கப்‌ பெறும்‌. சிந்தா 
மணி, கம்பராமாயணத்தோடு ஒருங்குவைத்து எண்ணப்‌ 
படும்‌ ஏற்றமுடையது; சைனக்‌ காப்பியம்‌, ஒன்பதாம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ “பாரத வெண்பா' தோன்றியது. வெண்பா, 
ஆரியம்‌ இரண்டான்‌ இயன்றது; இடையிடையே உரைப்‌ 
பகுதிகள்‌ உள. தெள்ளாறெறிந்த நந்திவர்மன்‌ காலத்தது. 

12-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ எழுந்தது பெரிய 
புராணம்‌; அந்நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ பிறந்தது கம்ப 
ராமாயணம்‌. (இவை பற்றி சைவ, வைணவ இலக்கிய 
வரிசையில்‌ அறிக) 13ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
அருணிலை விசாகர்‌ பாரதத்தைத்‌ தமிழ்ப்படுத்தினார்‌. 14ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ இடைப்‌ பகுதியில்‌ வில்லிபாரதம்‌ பிறந்தது. 
பிற்காலத்தில்‌ நல்லாப்பிள்ளை, அரங்கநாத கவிராயர்‌, 
இருவரும்‌ வில்லி பாரதத்தை விரித்துப்‌ பாடியுள்ளனர்‌. 
“மாவிந்தம்‌' எனும்‌ பயரில்‌ ஒரு பாரதக்‌ கதை உளது. 
பழைய காஞ்சி புராண ஆசிரியரும்‌ ஒரு பாரதம்‌ பாடியுள்ள 
தாகத்‌ தெரிகிறது. சைன இராமாயணமும்‌ இராமாயண 
வெண்பாவும்‌ பிற்காலத்தில்‌ எழுந்த இராமாயண நூல்கள்‌. 


தமிழ்க்‌ காப்பிய வரலாற்றினை ஆயின்‌, காப்பிய அமைப்பு 
இறிது சிறிதாக வேறுபட்டு வளர்ந்து சிறந்துள்ளமை 
அறியலாம்‌. தமிழ்க்‌ காப்பியப்‌ பாங்கு நிறைந்து சிறந்து 
வளர்ந்து முதிர்ந்து கனிந்து காப்பிய நலமெலாம்‌ ஒருங்கே 
உருக்‌ கொண்ட காப்பியம்‌ கம்பராமாயணமே என்பதுணர 
லாம்‌. கம்பர்‌, தமக்கு முன்‌ தோன்றிய காப்பிய அமைதியும்‌ 
அழகும்‌ கண்டுணர்ந்து கூட்டிக்‌ குழைத்துப்‌ பாடியுள்ளார்‌ தம்‌ 

' இராம காதையை ! 


கம்பனுக்குப்‌ பின்னெழுந்த காவியங்கள்‌ சிலவுள. ஆனால்‌ 
அவை கம்பன்‌ காவியத்தோடு போட்டியிடக்‌ கூடியனவல்ல. 
இவை இதிகாசப்‌ புராண கிளைக்‌ கதைகளை அடி யொற்றி 


யவை 


260 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நள வெண்பா ; 


வியாச பாரதத்து ஆரணிய பருவத்து *‘நளோபாக்கி்யான 
பருவத்தின்‌' பெருக்கம்‌. வழிநூல்‌ சுயம்வர்ம்‌, கலித்தொடர்‌, 
கலிநீங்கு காண்டங்களும்‌, 411 செய்யுட்களும்‌ கொண்டது; 
வெண்பாவால்‌ ஆனது. சொல்‌ வளமும்‌, பொருள்‌ நலமும்‌, 
கற்பனையழகும்‌, கருத்தாழமும்‌, இலக்யெச்‌ சுவையும்‌ 
ஓசையின்பமும்‌ செறிந்தது. பாடியவர்‌ புகழேந்திப்‌ புலவர்‌; 
தொண்டை நாட்டுப்‌ பொன்‌ விளைந்த களத்தாரில்‌ பிறந்த 
வைணவர்‌. முரணை நகர்‌ சந்திரன்‌ சுவர்க்கியால்‌ புரக்கப்‌ 
பட்டவர்‌. குலசேகர பாண்டியனின்‌ தளபதிகளுள்‌ ஒருவரான 
ஆரிய சேகரனைப்‌ புகழ்ந்து பாடியது. 13ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதிக்‌ காலம்‌. எதுகை மோனை நயம்‌ மிக்க பாடல்கள்‌. 


காமர்‌ கயல்புரளக்‌ காவி முகைநெதிெத்‌ 

தாமரையின்‌ செந்தேன்‌ தளையவிழப்‌--பூ மடந்தை 
தன்னாட்டம்‌ போலுந்‌ தகைமைத்தே சாகரஞ்சூம்‌ 
நன்னாட்டின்‌ முன்னாட்டும்‌ நாடு. 


“கானத்துக்‌ காதலியைக்‌ காரிருளிற்‌ கைவிட்டு *நாற்‌ 
குணமும்‌ நாற்படையா--” “மேலாடை வீழ்ந்த தெடு 
வென்றான்‌ அவ்வளவில்‌ நாலாறு காதம்‌ நடந்ததே” போன்ற 
சுவைமிகு பாடல்கள்‌ நினைவு கூறத்தக்கன. 


நைடதம்‌ : 


சிறந்த காப்பியம்‌; நளன்‌ சரிதை கூறுவது. 1172 விருத்‌ 
தங்கள்‌. நைடதம்‌ “புலவர்க்கு ஒளடதம்‌” என்ற வழக்கே 
இதன்‌ திறமுணர்த்தும்‌. நடையழகு நனி சிறப்புடையது. 
ஆயினும்‌ முதற்‌ பகுதியில்‌ உள்ள வளமை பிற்பகுதியில்‌ 
காண்டலரிது; “வேட்டைநாய்‌ பாய்வது போல்‌ உளதென' 
ஒருவர்‌ உரைத்தமை உன்னற்பாலது. பழந்தமிழ்‌ மரபினைப்‌ 
போற்றிப்‌ பயன்படுத்தியுள்ளமை பாராட்டுதற்குரியது. 
ஆசிரியர்‌ அதிவீரராம பாண்டியர்‌, நளவெண்பாபோல இஃது 
அவ்வளவாகப்‌ பயிலப்பெறவில்லை. சிற்றின்பம்‌ மிகுந்த நூல்‌ 
எனும்‌ குறையுளது : 16ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதி. 

இவை போன்ற நூல்கள்‌ எழுந்தாலும்‌, கம்ப ராமாயணம்‌ 
“போன்ற பெரிய அரிய காப்பியம்‌ ஏதும்‌ பிறக்கவில்லை. 
காரணம்‌, காலநிலை மாற்றமே. சூழ்நிலை மாறி விட்டது; 
தனியொருவரைப்‌ போற்றும்‌ நிலை போய்‌ சமத்துவம்‌ 
நிலவுதல்‌, அரும்பெருஞ்‌ செயல்களை பாராட்டும்‌ நிலை போய்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 281 


உளவியலையே பெரிதும்‌ மதிக்கும்‌ மனநிலை, ஓய்வின்மை, 
பிரபந்தங்கள்‌ பல்கியமை போன்ற காரணங்களால்‌ 16ஆம்‌ 
நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ பேரிலக்கியங்கள்‌ பிறக்கவில்லை, 


ஆயினும்‌ அங்குமிங்குமாகச்‌ ' சில காப்பியங்கள்‌ தோன்றத்‌ 
தான்‌ செய்தன. அவற்றை வரலாறு, மொழி .பெயர்ப்பு, 
புதுமைக்‌ காப்பியங்கள்‌ என்ற வரையறையில்‌ அடக்கலாம்‌. 
இராசராச விஜயம்‌, வீரணுக்க விஜயம்‌, குலோத்துங்க சோழ 
சரிதை, சீவலமாறன்‌ சரிதை போன்றன சரித்திரக்‌ -காப்பி 
யங்கள்‌. தெலுங்கிலிருந்து மனு சரிதை, வசு சரிதை; கன்னடத்‌ 
திலிருந்து பிரபுலிங்க லீலை; வடமொழியினின்று காதம்பரி 
மொழியெயார்க்கப்பட்டன. வெள்ளகால்‌ சுப்பிரமணிய முதலி 
, யாரின்‌ சுவர்க்க நீக்கம்‌, அகலிகை வெண்பா; ரா. ராகவைய்‌ 
யங்காரின்‌ பாரிகாதை; சுப்பிரமணிய பாரதியாரின்‌ பாஞ்சாலி 
சபதம்‌, புலவர்‌ குழந்தையின்‌ இராவண காவியம்‌, பாரதிதாச 
னின்‌ பாண்டியன்‌ பரிசு போன்றன புதுமை சான்றவை, 
சுவிஞார்‌ கண்ணதாசனும்‌ சில காவியங்களைத்‌ கூட்டியுள்ளார்‌. 
உமறுப்‌ புலவரின்‌ சீறாப்‌ புராணம்‌; வீரமாமுனிவரின்‌ தேம்‌ 
பாவணி, கிருட்டிணப்‌ பிள்ளையின்‌ இரட்சணிய யாத்திரிகம்‌ 
இஸ்லாமிய, கிருத்துவ சமயங்கள்‌ தந்தவை. பேராசிரியர்‌ 
சுந்தரம்‌ பிள்ளையின்‌ மனோன்மணியமும்‌ நாடகக்காப்பியமும்‌ 
ஈண்டு இணைத்து எண்ணத்‌ தக்கதே. புலவர்‌ குழந்தையின்‌ 
“இராவண கபவியம்‌” சிறந்தது--€ீரியது. 


வருங்காலத்தில்‌ காப்பியங்கள்‌ தோன்றவேண்டும்‌; 
தோன்றின்‌ அவை *பழமைக்குப்‌ புதிய உருவும்‌, புதுமைக்‌ 
குப்‌ பழைய உரமும்‌ இணையும்படி' அமைதல்‌ வேண்டும்‌. 
பிறமொழிக்‌ காப்பிய முறைகளைத்‌ தமிழ்‌ மரபிற்‌ கேற்ப-- 
தமிழ்‌ மண்ணிற்கு உகந்த முறையில்‌ ஏற்று, பழமையும்‌ புது 
மையும்‌ கலந்த இறவாத காப்பியங்கள்‌ இயற்றப்‌ பெற 
வேண்டும்‌; இதற்கு வருங்காலத்‌ தமிழிலக்கியம்‌ வழி 
வகுக்குமாக ! 


நாயக்கர்‌ காலம்‌ 
(1250-1750) 


தமிழ்நாடு பிறருக்கு அடிமைப்பட்ட காலகட்டம்‌. 
தமிழாட்சி முடிவுற்ற வேளை. பாண்டியரின்‌ வாரிசுரிமைப்‌ 
போராட்டத்தை வாய்ப்பாகக்‌ கொண்டு இசுலாமிய நுழைவு 
(1310) ஏற்பட்டது. முஸ்லீம்‌ படையெடுப்பின்‌ மூன்று 
அலைகளைத்‌ தொடர்ந்து 1884ல்‌ மதுரையில்‌ முகமதிய 
அதிக்கம்‌ ஏற்பட்டு 1870 வரை கிட்டத்திட்ட அரை 
நூற்றாண்டு நீடித்தது. தெக்கணத்தில்‌ இந்துக்களைக்‌ 
காக்கவும்‌ இசுலாமியரை விரட்டவும்‌ அரிகரர்‌, புக்கர்‌ இரட்டை 
யர்களால்‌ விசயநகரப்‌ பேரரசு 1336ல்‌ நிறுவப்‌ பெற்றது. 
அதன்‌ அங்கமாக ஹொய்சள வீரபள்ளாள வழியினவ்‌ குமார : 
கம்பண்ணன்‌ 1358ல்‌ தமிழகத்தை நோக்கினான்‌; மதுரை 
ரையை மீட்டு இந்து அரசை ஏற்படுத்தினான்‌. முகமதியக்‌ 
கொடுமையும்‌ அச்சமும்‌ விஜயநகர ஆட்சியைத்‌ தமிழகத்தில்‌ 
நாட்டின. அவர்களின்‌ பிரதிநிதிகளாக நாயக்கர்‌ ஆண்டனர்‌. 
1565 க்குப்‌ பின்னர்‌ தஞ்சை, மதுரை நாயக்கர்‌ தனித்து 
ஆண்டனர்‌. தென்காசிப்‌ பாண்டியர்கள்‌ மதுரை நாயக்கரிடம்‌ 
அடங்கி அமைந்தனர்‌. விசயநகர வீழ்ச்சிக்குப்பின்‌ இசுலாத்தை 
எதிர்த்து மராட்டிய அரசு முளைத்தது. 1676-1856 வரை 
அண்டனர்‌. 

இன்னணம்‌ விசயநகர நாயக்க மராட்டி மூவர சின்‌ 
காலத்தைத்‌ தலைமை கருதி நாயக்கர்‌ காலம்‌ என நவில்‌ 
கிறோம்‌. தமிழக வரலாற்றில்‌ விஜயநகர--நாயக்கராட்சிக்‌ 
காலம்‌ நற்காலமாக அமைந்தது என்றே இயம்பவேண்டும்‌, 
மருவு முத்தமிழை முன்னால்‌ வனர அத பாண்டியரே போலக்‌ 
கருதியவெல்லாம்‌ தந்து வளர்த்தார்‌' எனக்‌ கிருட்டிண தேவ 
ராயரைப்‌ போற்றுகிறார்‌ மண்டலபுருடர்‌. 'பழங்காலப்‌ 
பேரரசர்கள்‌ என நாம்‌ ற்றும்‌ பாண்டியர்‌, சோழர்‌, 
பல்லவர்‌ ஆண்ட நாட்டைவிட அதிகப்‌ பரப்புள்ளது நாயக்கர்‌ 
ஆட்சியின்‌ கீழிருந்த நாடு...நல்ல வளமான நிலையில்‌ இருந்த 


மது, ச. விமலானந்தம்‌ 283 


தென்றே கொள்ள வேண்டும்‌' என்கிறார்‌ டாக்டர்‌ 
மு. ஆரோக்கியசாமி. மதுரை மீனாட்சிகோயில்‌, ஆயிரக்‌ 
கால்மண்டபம்‌, இடுவரங்கம்‌ பெருங்கோயில்‌, பேரூர்கோயில்‌ 
எல்லாம்‌ இவ்வாட்சியின்போது எழுந்தனவே. இக்காலம்‌ 
14 பிற்‌, 15, 16, 17,18 முற்பகுதிவரை கிட்டத்திட்ட 400 
ஆண்டுகள்‌ நிலவின. 


தெலுங்கு தாய்மொழியாயினும்‌ கன்னடத்தை ஆதரித்த 
போதிலும்‌, தமிழையும்‌ ஒப்பவே ஓம்பினர்‌. வைணவர்களே 
யாயினும்‌ பிற சமயத்தையும்‌ போற்றவே செய்தனர்‌. சைவ 
மடங்கள்‌ செழித்தன; சித்தாந்தங்களும்‌ உரைகளும்‌ 
உண்டாயின; புராணங்கள்‌ பெருகின; பல்வகைப்‌ பிரபந்தங்‌ 
கள்‌ பல்கின. எதிரி இசுலாத்தை எதிர்க்க இதுவரை இருந்த 
பூசல்‌ மறந்து சைவ--வைணவம்‌ ஒன்றின்‌. முகமதிய ஆட்சி 
யால்‌ இசுலாம்‌ நுழைந்தது; அவ்வாட்டு முடியினும்‌ முகமதியர்‌ 
தம்‌ சமயத்தைப்‌ போற்றிப்‌ பரவும்வகை செய்தனர்‌. கோயில்‌ 
களை முகமதியர்‌ அழித்தமையால்‌ ஓர்‌ எழுச்சியை ஊட்டி 
அதனையொட்டிய தலபுராணங்கள்‌ தழைத்தன, வடமொழி 
யின்‌ ஊடுருவல்‌ விரிந்து வளர்ந்தது. இனி இக்காலத்தில்‌ 
எழுந்த நூல்களையும்‌ இருந்த புன்மையாளர்களையும்‌ கருது 
வோம்‌: 


பிற்காலப்‌ புலவர்கள்‌ பெற்றி: தமிழிலக்கிய வரலாற்றில்‌ 
முற்கால--இடைக்காலங்களில்‌ புலவோர்கள்‌ பெருநூல்கள்‌ 
செய்து சிறந்தமை போன்று, பிற்காலத்தில்‌ (19-18 நூற்‌ 
வரை) சிறப்படையலில்லை. ஆனாலும்‌, தனிப்பாடல்கள்‌ 
பல எழுதி ஏற்றம்‌ பெற்றனர்‌. அத்தகு : புலவர்களைத்‌ 
(Minor Poets) தனிப்பாடல்‌ திரட்டுக்களில்‌ காணலாம்‌. முற்‌ 
காலப்‌ புலவர்‌ திறத்தை ஒன்பது தொகுப்பு நூல்களிலும்‌ 
(தொகைநூல்கள்‌ 8, பத்துப்பாட்டு 1-ஆக 9) கண்ட நாம்‌, 
பிற்காலப்‌ புலவர்‌ தரத்தைத்‌ தனிச்‌ செய்யுட்‌ சிந்தா மணி, 
தனிப்பாடல்‌ திரட்டு, பெருந்தொகை போன்றவற்றான்‌ 
தெளியலாம்‌. கா. ௬. பிள்ளை கூறுமாப்‌ போலவே, முற்காலப்‌ 
புலவர்கள்‌ பொருளுக்குத்‌ தலைமை தந்தனர்‌; பிற்காலப்‌ 
புலவர்கள்‌ சொல்லுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கின்‌ றனர்‌. 
அனால்‌, முற்காலக்‌ கருத்து நுட்பமோ, பிற்காலச்சொல்‌ 
ஓட்பமோ, தற்காலக்‌ கவிதைகளில்‌ காணக்கூடுவதில்லை 
என்பது-குறிப்பிட த்தக்கது . 

எளிமை, சாதுரியம்‌, நகைக்சுவை, இளகிய நடை, 
சிலேடை, விடுகதை, தெய்வத்திறம்‌ அனைத்தும்‌ அமைந்‌ 


284 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


துள்ளன தனிப்பாடல்களில்‌. இத்தகு பாக்கள்‌ பாடியோர்‌ எண்‌ 
ணற்றோர்‌; அவர்களில்‌ சிறந்தோர்‌ சிலரை நூற்றாண்டு 
முறையில்‌ நோக்குவோம்‌: 


14ஆம்‌ நூற்றாண்டு 


ஒரு பார்வை : தமிழ்ப்‌ பெருமன்னர்கள்‌ ஆட்சி முடிந்து 
குறுநில மன்னர்கள்‌ முளைத்த வேளை. நாட்டில்‌ குழப்பம்‌ 
கொந்தளிப்பு. எனவே, மக்கள்‌ மனம்‌ திரும்பும்‌ வகையில்‌ சமய 
வழியில்‌ இலக்கியம்‌ திரும்பியது. பேரிலக்கியங்கள்‌ பிறக்க 
விடினும்‌, பெரும்‌ ஞானிகள்‌ பிறங்கினர்‌. அருந்நந்தி சிவா . 
சாரியார்‌ வழி மெய்கண்டார்‌ பரம்பரை செழித்தது. சிற்‌ 
றம்பல நாடிகள்‌ குறிப்பிட த்தக்கவர்‌. வைணவத்தில்‌ வேதாந்த 
தேசிகர்‌ விளங்கினார்‌. சித்தர்‌ பலர்‌ சிறந்தனர்‌. பட்டினத்தார்‌ 
பிறந்தார்‌, “தமிழிலக்கிய வரலாற்றில்‌ இத்தகு சமய காவிய 
வளம்‌ என்றுமே தோன்றியதில்லை' என்கிறார்‌ அறிஞர்‌ 
மு. அருணாசலம்‌. கச்சியப்பர்‌ கந்த புராணம்‌ படைத்தார்‌; 
வில்லி வந்தார்‌, இரட்டையர்‌ இடம்‌ பெற்றனர்‌. நச்சரும்‌ 
மயிலை நாதரும்‌ நிலவினர்‌. 


இப்படி இலக்கணம்‌, பிரபந்தம்‌, திரட்டு, உரை புராணம்‌ 
எனப்‌ பல்வேறு பிரிவுகளில்‌ பைந்தமிழ்‌ பிறந்தது. பெரு 
நூற்களைச்‌ சுருக்கித்‌ தொகுக்கும்‌ முயற்சி ஏற்பட்டது. 
ஞானப்பனுவல்கள்‌ மண்டியமை போன்று வேறு எந்த நூற்‌ 
றாண்டிலும்‌ இல்லை. இதனைச்‌ சமய நூற்‌ காலம்‌” எனலைம்‌, 
புகழ்‌ பூத்தோரை இங்கயும்‌ பிறரை உரிய இடங்களிலும்‌ 


காண்க: 


வில்லிபுத்தூரார்‌ : திருமுனைப்பாடி நாட்டு சனியூர்‌. இயற்‌ 
பெயர்‌ தெரியவில்லை. இடுகுறிப்‌ பெயர்‌ வில்லிபத்‌ தாரன்‌ 
(பாயிரம்‌); தந்தை வீரராகவாசாரியர்‌. வைணவர்‌, புரந்தவர்‌: 
வக்கபாகை வரபதியாட்‌ கொண்டான்‌. இவன்‌ வேண்டியே 
பாரதத்தைத்‌ தமிழ்ப்படுத்தியுள்ளார்‌. நன்றி பாராட்டு 
மாற்றான்‌ நூலில்‌ பாடியுள்ளார்‌, முதல்‌ நூல்‌ வியாச பாரதம்‌. 
வழிகாட்டு நூல்‌ அகத்தியபட்டரின்‌ பாலபாரதம்‌( வடமொழி), 
பாரதம்‌ பாடநேர்ந்த கதை: இவருக்கும்‌ இவர்‌ ளெவலுக்கும்‌ 
பங்காளிப்‌ பாகப்‌ பிரிவினை காரணமாகப்‌ பூசல்‌ பிறந்தது. 
இளவல்‌ அரசனிடம்‌ சென்று முறையிட்டான்‌. தற்புலமை 
பெற்றிருந்தும்‌ நீதியறிவு இம்மியும்‌ இல்லையே! நீதி புகட்டு 
வான அழைத்து மாபாரதக்‌ கதையினைத்‌ தமிழில்‌ பாடித்தரு 


மது. ௪. விமலானந்தம்‌ 282 


மாறு வேண்ட, பாரதம்‌ பாடி வந்தார்‌. பாடிவரும்‌ போது 
தாயாதி பாகப்‌ பூசலன்றோ பெரும்‌ போரில்‌ கொண்டுவிட்டது" 
என உண்மை உணர்ந்தார்‌. இளவலுக்குரிய பாகத்தைத்‌ ஈந்‌ 
தார்‌. வில்லி முற்பகுதி பாட, இளவல்‌ பிற்பகுதி பாடியதாகவும்‌ 
கூறுவர்‌. பாரதம்‌ பாடியமைக்குப்‌ பரிசாக, தம்முடன்‌ சந்தப்‌ 
போட்டியில்‌ தோற்பவர்‌ காதறுக்கும்‌ அதிகாரமும்‌, அதற்‌ 
குரிய வாளும்‌ மன்னனிடம்‌ பெற்றார்‌ என மொழிப, “குட்டு 
தற்கோ பிள்ளைப்‌ பாண்டியன்‌ இல்லை; எட்டின மட்டில்‌ 
அறுப்பதற்கோ வில்லி இல்லை' என்ற வழக்குளது. 


தமிழக முழுதும்‌ சுழன்று பலரை வென்று காதறுத்துக்‌ 
களித்தார்‌. ஒரு சமயம்‌ அனந்தன்‌ எனும்‌ புலவன்‌ தோற்று, 
சாதுரியத்துடன்‌ ஐய, அனந்தனுக்குக்‌ (ஆதிசேடன்‌): 
காதில்லையே! நீர்‌ காதறுப்பின்‌ உண்மையாகவே அனந்‌ 
தனாகிவிடுவேன்‌” என விநயமுடன்‌ வேண்ட வியந்து விட்டு 
விட்டார்‌. ஆனால்‌ திருவண்ணா மலையில்‌ சந்தப்பாடல்‌ பாடும்‌ 
கடும்‌ போட்டியில்‌ கந்தரந்தாதி 54வது பாடல்‌ தகர வருக்கத்‌ 
திற்கு உரை கூறமுடியாது அருணகிரியாரிடம்‌ தோற்றுக்‌ 
காதறுக்கும்‌ தோட்டியை விட்டெறிந்து தருக்கடங்கி, அருண 
இரியுடன்‌ அன்பு. பூண்டார்‌. 


வியாசபாரதம்‌ 18 பருவம்‌ கொண்டது. ஆனால்‌ வில்லி 
வடித்தது 10 பருவங்களே. கெளப்திக பருவ பதினெட்டாம்‌ 
நாளிரவு நடந்த பாசறைப்‌ போர்வரைப்‌ பாடியுள்ளார்‌. 
4350 பாக்கள்‌ (18ஆம்‌ நாற்‌. அரங்கநாதக்‌ கவிராயர்‌ எஞ்சிய 
8 பருவங்களை 2477 செய்யுட்கள்‌ பாடி இக்கதையை 
முடித்தார்‌) குறை: பாரிய அளவில்‌ பாரதம்‌ பாடியவர்‌ 
நாட்டு - நகர்ப்படலம்‌ அமைக்காது நேரே கதை கூறியுள்ளார்‌. 
வடசொற்களைக்‌ கணக்கின்‌ றிப்‌ புகுத்தியுள்ளார்‌. 


சருக்கங்கள்தோறும்‌ திருமால்‌ வணக்கம்‌ வைத்துள்ளார்‌. 
இதனால்‌ வில்லிபுத்தூராழ்வார்‌ என வழங்கப்‌ பெறுகிறார்‌. 
வால்மீகியினின்று விலகிய கம்பன்‌ போலே, வியாசரினின்றும்‌ 
பல இடங்களில்‌ பல்வகையில்‌ வேறுபட்டுத்‌ தம்‌ பாரதத்தை 
நயனும்‌ நயமும்‌ மிக்கதாக்கியுள்ளார்‌. விருத்த விளையாட்டில்‌ 
கம்பனுக்கு அடுத்து நிற்கிறார்‌; சந்தத்தில்‌ அருணகிரியை 
அடுத்து அமைகிறார்‌. பாரதத்தில்‌ போர்தானே காற்பங்கு; 
எனவே இந்தப்‌ போர்‌ வருணிப்பில்‌ விரிவாகப்‌ பாடுகிறார்‌. 
கம்பரைப்‌ போல் பா அமைப்பிலும்‌ பாடு பொருளாலும்‌. 
திருத்தக்க தேவருடன்‌ ஒப்ப விளங்குகிறார்‌. 


.286 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வாழ்க்கை ஒரு போராட்டக்‌ களம்‌, முடிவும்‌ விளைவும்‌ 
மானுடன்‌ தூய்மையுற்று மேன்மையுற வேணும்‌. ஜீவாத்மா - 
மகாத்மா - பரமாத்மா .ஆதல்‌ வேண்டும்‌. இதுவே பாரதத்தின்‌ 
உயிர்ப்பு. இதனை நன்கு வெளிக்காட்டும்‌ வகையில்‌ பாரதம்‌ 
பாடியுள்ளார்‌ வில்லி. கம்பனுக்கொரு அம்பிகாபதி போல்‌, 
வில்லிக்கொரு வரந்தருவார்‌ சான்றாண்மை மிக்க மகனாக 
உள்ளார்‌. இவரே 23 பாடல்களில்‌ தந்தையின்‌ நூலுக்குப்‌ 
பாயிரம்‌ பாடியுள்ளார்‌. அத்தோடு தந்தை பாடாது விட்ட 
8 பருவங்களையும்‌ விரித்துப்‌ பாடினார்‌ என்ப. பாயிரப்‌ 
பாடல்கள்‌ இவர்‌ ஒரு திறமான பெரும்புலவர்‌ எனக்‌ கட்டியம்‌ 
கூறுகின்றன, ஒரு பாட்டு: 


பொருப்பிலே பிறந்து, தென்னன்‌ புகழிலே இடந்து. சங்கத்‌ 
திருப்பிலே யிருந்து, வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை, 
நெருப்பிலே நின்று கற்றோர்‌ நினைவிலே நடந்தோ ரேன 
மருப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளரு கின்றாள்‌. 


இப்பாயிரத்தாலேயே கொஞ்சநஞ்ச செய்தியும்‌ வில்லி பற்றி 
விளங்குகிறது. - 

தமிழில்‌ பிறந்த பாரதங்களிலேயே தலை சிறந்தது 
இ்தொன்றே மக்களிடையே மிகு புகழ்பெற்றது. கர்ணன்‌ 
சுதையில்‌ உணர்வுகள்‌ ஒங்குகின்றன. பாத்திரச்‌ சித்திரிப்புகள்‌ 
மனங்கரைப்பன. துரியன்‌ - கர்ணன்‌ நட்பின்திறம்‌ நெஞ்சில்‌ 
நிலைக்கிறது. என்றாலும்‌ கம்பன்முன்‌ நிற்கமுடியவில்லை, 
கம்பராமாயணம்‌ எனும்‌ ஞாயிற்றின்‌ முன்‌ வில்லிபாரதமான 
திங்கள்‌ திகழ முடியவில்லை - இலம்பின்‌ ஒளியின்முன்‌ மேகலை 
நிற்கமுடியாதது போல. அதனாற்றான்‌ கம்பன்‌ காப்பியத்திற்கு 
பற்பல திறனாய்வுகள்‌ புறப்பட்டவண்ணமிருக்க, வில்லியின்‌ 
சொல்‌ பற்றி விமர்சனங்கள்‌ வரவே இல்லை. வில்லிக்கு 
வாயத்த குறை அவர்‌ கம்பனுக்குப்‌ பின்னர்பி றந்ததே. கம்பக்‌ 
காந்தக்‌ கவர்ச்சியில்‌ மூழ்கிய மக்கள்‌, வில்லிபக்கம்‌ திரும்ப 
முடியவில்லை. ஓட்டமான பாடல்கள்‌ தான்‌; உளமுருக்கும்‌ 
பாக்கள்தான்‌. மிடுக்கான நடை, உணர்வு கொப்பளிக்கும்‌ 
ஓவியங்கள்‌, சிந்தை கவர்‌ சந்தங்கள்‌. இருந்தும்‌ கம்ப இனிப்‌ 
புண்ட பின்‌ வில்லி இனிப்பு சுவைக்கவில்லை/ “சவிதா சார்வ 
பெளமர்‌' என விருதுபெற்றவர்‌ வில்லி. 


கச்சியப்ப சிவாசாரியர்‌: காஞ்சிபுரம்‌. ஆதிசைவ அந்தணர்‌. 
குமரகோட்ட அர்ச்சகர்‌ காளத்தியப்ப சிவாசாரியரின்‌ மகன்‌. 
வட - தென்‌ மொழிகளில்‌ வல்லவர்‌. இவர்‌ கனவில்‌ முருகன்‌ 


மது ச. விமலானந்தம்‌ 287 


தோன்றித்‌ தம்‌ சரிதம்‌ பாடுமாறு பணிக்க, இவர்‌ திகைத்தல்‌ 
கண்டு *“திகடசச்கரக்‌ செம்முகம்‌ ஐந்துளான்‌”' என அடி 
யெடுத்துத்‌ தந்து மறைந்தார்‌, விடிந்தெழுந்ததும்‌ அவ்வடி 
யையே முதலாகக்‌ கொண்டு 6 காண்டங்களில்‌ 10345 
பாடல்களில்‌ கந்தன்‌ கதையினைப்‌ பாடி முடித்தார்‌. 
வடமொழி ஸ்கந்தபுராண ஆறு . சங்கிதைகளுள்‌, சங்கர 
சங்கிதையின்‌ முதற்‌ காண்டமான சிவரகசிய காண்ட த்தையே 
விரித்துத்‌ தமிழில்‌ வடித்தார்‌. அரங்கேற்றத்தின்‌ போது 
திகழ்‌4-தசம்‌ ௪ திகடசம்‌ என்‌। தற்குப்‌ புணர்சசி விதி புகலுமாறு 
வேண்ட குமரக்கடவுளே புலவர்‌ உருவில்‌ வந்து வீரசோழி 
சந்திப்படலம்‌ 18ஆம்‌ பாடலைக்‌ காட்டி அரங்கேறச்‌ 
செய்தார்‌ எனப. நிலைமொழியில்‌ தமிழ்‌, வருமொழியில்‌ 
வடசொல்‌, இரண்டும்‌ தமிழ்ச்‌ சொல்லாக சம்பந்தர்‌ தேவா 
ரத்தில்‌ (3732)- திருச்சேறைப்‌ பதிகப்‌ பத்தாம்‌ பாட்டில்‌ 
_ முடெரு (முகிழ்‌*தரு), திகடரு (திகழ்‌4தரு) எனவருதல்‌ 
எண்ணுக, 


1. மூருகவழிபாட்டினை முதன்முதல்‌ தமிழகத்தே பரவும்‌ 
வகை செய்த பெருமையது, 2. வைணவருக்குப்‌ பாகவதம்‌ 
எப்படியோ அப்படிச்‌ சைவர்க்கு ஒருபெரும்‌ இதிகாசம்‌ இது. 
3. “கந்தபுராணம்‌ நம்‌ சொந்த புராணம்‌, இந்தப்‌ புராணத்தில்‌ 
இல்லாதது எந்தப்‌ புராணத்தும்‌ இல்லை, எல்லாம்‌ இதன்‌ 
கண்‌்உள' எனும்‌ சிறப்பினது. 4. ஈழநாட்டினும்‌ சோழ 
நாட்டிலும்‌ சைவர்களால்‌ சென்னிமேல்‌ வைத்துப்‌ பூசிக்கப்‌ 
பெறுவது. 5. கம்பராமாயணத்திற்கு .இராம நாடகக்‌ 
கர்த்தனை போல்‌ இந்நூலுக்கும்‌ இசைக்‌ கீர்த்தனை எழும்‌ 
துளது -கோடீஸ்வர ஐயர்‌ பாடியுள்ளார்‌. 6. சமயத்‌ 
தத்துவம்‌ செப்பும்‌ முதற்‌ சைவ புராணம்‌ இதுவே. சைவ 
சித்தாந்த சாத்திர சாரம்‌ எனலாம்‌. இத்தபுராணம்போல்வேறு 
எந்த புராணமும்‌ அத்துணைச்‌ சிறப்பாக சைவ சித்தாந்‌ 
தத்தைச்‌ செப்ப இல்லை என்பது சான்றோர்‌ கூற்று. 7. கந்த 
புராணக்‌ கடல்‌” “என்கிறார்‌ அந்தகக்கவி. 8, சம்பந்த சரணா 
லயர்‌ அறு சிறு காண்ட த்தில்‌ 1048 பாக்களில்‌ கந்தபுராணச்‌ 
சுருக்கும்‌ செய்துள்ளார்‌. 9. கண்ணன்‌ பால லீலையைப்‌ 
பாகவதம்‌ பகருமாப்‌ போலே முருகலீலை மொழிவது. 10. “கந்த 
புராணக்‌ கலைக்கடல்‌ செவி நாவினுக்கு இன்பமாம்‌ அமுது" 
என்றெ அபியுக்தர்‌. 11. : இஃதோரா்‌ பெருங்காவியம்‌- 
பெருநூல்‌ பாரிய பனுவல்‌ “மாக்கதை' 12. காவிய நயமும்‌ 
கற்பனை வளமும்‌ வருணனை வளமையும்‌, உவமை ஒட்பமும்‌ 
கவிச்சுவையும்‌ மிக்கது. 13. பெரிய புராணம்‌, கந்தபுராணம்‌, 


288 தமிழ்‌ இலக்கியவரலாறு 


கோயிற்புராணம்‌, காஞ்சி புராணம்‌, குற்றாலபுராணம்‌, சேது 
புராணம்‌, திருவிளையாடற்‌ புராணம்‌. தணிகைப்‌ புராணம்‌, 
திருவிளையாடற்‌ புராணம்‌ என 9 புராணங்கள்‌ உயர்த்திப்‌ 
பேசப்படும்‌. புராணங்களுள்‌ நாயகமாகப்‌ போற்றப்‌ பெறுவது 
கந்தபுராணம்‌. 14. வேலைப்பாட்டுடன்‌ இழைக்கப்‌ பெற்ற 
மாணிக்கம்‌; இலக்கண மேற்கோளுக்குரிய மேலான காப்பியம்‌. 
15. ஒல்லென ஒலித்து மெல்லனப்‌ பாயும்‌ நீரோட்டம்‌ 
போன்ற நடை - வீறார்ந்த விறுவிறுப்பான நடை. தொனிப்‌ 
பொருள்‌ தனித்து இனிக்கும்‌. 


இத்துணைச்‌ சிறப்பும்‌ மிக்க இப்புராணம்‌ முருகன்‌ 
தோற்றம்‌ ஏற்றம்‌, சூரன்‌ கொடுமை, வதம்‌, வள்ளி காதல்‌, 
தெய்வயானைத்‌ திருமணம்‌ போன்றவற்றைப்‌ புகலுகிறது. 
கச்சியப்பரின்‌ மாணாக்கர்‌ கோனேரியப்ப முதலியாரும்‌ 
ஞானவரோதய பண்டாரமும்‌ கச்சியப்பர்‌ பாடாது விடுத்த 
ஏழாவது காண்டமான உபதேச காண்டத்தை 2500 
பாக்களில்‌ பாடி நிறைவு செய்தனர்‌. இதனால்‌ மூலத்தைப்‌ 
போல எழுகாண்டமும்‌ 13000 பாக்களும்‌ ஆயின. 


சகாப்தம்‌ எழுநூற்றின்‌ மேல்‌ என்பதனை 778 எனக்‌ 
கொண்டால்‌ 8ஆம நூற்‌. எழுநூறு - ஆயிரத்தின்‌ மேல்‌ நூறு 
எனக்‌ கொள்ளின்‌ 1178 - 12ஆம்‌ நூற்‌. ஞான்வரோதயர்‌ 15ஆம்‌ 
நூற்றாண்டு - அருணகிரியார்‌ முருகன்‌ புலவராகப்‌ போந்து 
இலக்கண விதிமொழிந்தார்‌ என மொழிவதால்‌ அவருக்குமுன்‌ 
வீரசோழியத்திற்குப்‌ பின்‌ வாழ்ந்தவராகலாம்‌. 

கச்சியப்பர்‌ வரலாற்றினை 173 செய்யுட்களில்‌ சென்ற 


நூற்றாண்டிறுதியில்‌ வாமதேவ முருக பட்டாகரர்‌ புராண 
மாகப்‌ பாடியுள்ளார்‌. 


கானவரோதைய பண்டாரம்‌: சோணாட்டு வயலூர்‌. கச்சி 
யப்பரின்‌ மாணவர்‌. அருணகிரியாரை ஞானாசிரியராகக்‌ 
கொண்டவர்‌. சின்னஞ்சிறு வயதிலே பிரம்படிக்குப்‌ பயந்து 
பள்ளி செல்லாது, வயலுர்‌ முருகன்‌ கோவிலில்‌ ஒரு நாள்‌ முழு 
தும்‌ ஒளிந்திருந்தார்‌ என்றும்‌, இரவில்‌ முருகன்‌ அருளால்‌ கவி 
பாடும்‌ திறன்‌ பெற்றார்‌ என்றும்‌ புகல்வர்‌. இவர்‌ பாடியது 
உபதேசக்‌ காண்டம்‌. ஆசிரியர்‌ கச்சியப்ப சிவாச்சாரியாரின்‌ 
கந்த புராணம்‌ ஆறு காண்டங்கள்‌ கொண்டது; அதன்‌ ஏழா 
வது காண்டமாக அமைவது இது. 2602 செய்யுட்கள்‌. (மற்‌ 
றொரு மாணவர்‌ கோனேரியப்ப நாவலரும்‌ ஓர்‌ உபதேச 
காண்டம்‌ செய்துள்ளார்‌ என்பது நினைவு கொள்ளத்‌ 
தக்கது. ) I 


மது. ச. விமலானந்தம்‌ 289 

இரட்டைப்‌ புலவர்கள்‌ : ஒருவர்‌ குருடர்‌; மற்றவர்‌ முடவர்‌; 
மூன்னவர்‌ - சுமந்து செல்ல பின்னவர்‌ வழிகாட்டியதாகக்‌ 
கூறுப, ஒருவர்‌ ஓரு பாட்டின்‌ முற்பாதி பாட, இன்னொருவர்‌ 
பிற்பாதியைப்‌ பாடி முடிப்பாராம்‌. இளஞ்சூரியா்‌--முது 
சூரியர்‌ எனப்பட்டனர்‌. கொங்குமன்னன்‌ வரபதியாட்‌ 
கொண்டானால்‌ போற்றப்‌ பெற்றனர்‌. “கலம்பகத்திற்‌ 
கிரட்டையர்கள்‌' எனும்‌ ஒங்கிய புகழை ஒன்றி நின்று பெற்ற 
னர்‌. சோணாட்டு அஆலந்துறையில்‌ பிறந்த செங்குந்த 
மரபினர்‌, மாமன்‌ மைத்துன முறையினர்‌; சோதரர்‌ என்றும்‌ 
சொல்லுவர்‌. 

இயற்றிய நூல்கள்‌ : தில்லைக்‌ கல்ம்பகம்‌ : பக்திச்‌ சுவை 
யும்‌ வரலாற்று வளப்பமும்‌ மிக்கது; திருவாத்தூர்க்‌ கலம்‌ 
பகம்‌ : அகப்பொருள்‌ நலனும்‌, தயமும்‌ சான்றது; ஏகாம்பர 
நாதருலா : சைவமணம்‌ கமழ்வது; கச்சிக்‌ சலம்பகமும்‌, மூவர்‌ 
அம்மானையும்‌, மாதைக்‌ கலம்பகமும்‌ தியாகேசர்பஞ்சரத்தின 
மும்‌ பாடியுள்ளனர்‌. இவர்தம்‌ தனிப்பாடல்கள்‌ (25) தனிச்‌ 
சுவையின. ஒருவர்‌ வினாவ, மற்றவர்‌ விடை அளிப்பதாக 
அமையும்‌ பாடல்கள்‌ நகையும்‌ சுவையும்‌ பொதுயளிவை. 
அங்கூர்‌ கோயில்‌ அருச்சகர்‌ நைவேத்தியத்தின்‌ பொருட்டுத்‌ 
தரப்படும்‌ அரிசி பருப்பு ஆகியவற்றைத்‌ தாம்‌ எடுத்துக்‌ 
கொண்டு, செங்கல்லை அடுப்பிலிட்டு, அதைத்‌ தட்டிலே . 
வைத்து ஈரத்துணியால்‌ மூடிச்சென்று அதனின்று தோன்றும்‌ 
அவியைப்‌ பலரறிய ஆண்ட வனுக்குக்‌ காட்டுவார்‌. இதனை 
எப்படியோ அறிந்த இரட்டையர்‌, 

“தேங்குபுகழ்‌ ஆங்கூர்ச்‌ சிவனே/வல்‌ லாளியப்பா ! 

நாங்கள்‌ பசித்திருக்கை ஞாயமோ?--போங்காணும்‌; 

கூறுசங்கு தோல்மாரசு கொட்டேோசை யல்லால்‌, 

சோறுகண்ட மூளியார்‌ சொல்‌ ! ' 
எனப்பாடினர்‌, தங்களை வரவேற்காது தலைச்சவரம்‌ பண்‌ 
ணிக்கொண்டிருந்த சம்பந்தாண்டான்‌ என்பானை, 

. மன்னுதிரு வண்ணா மலைச்சம்பந்‌ தாண்டாற்குப்‌ 

பன்னு தலைச்சவரம்‌ பண்ணுவதேன்‌?.-மின்னின்‌ 

இளை த்தஇடை மா தர்‌ இவன்குடுமி பற்றி 

வளைத்திழுத்துக்‌ குட்டா மலுககு. 
என ஏளனம்‌ செய்தனர்‌. ஒருமுறை மதுரைப்‌ பொற்றாமரைக்‌ 
குளக்கரையில்‌ முடவர்‌ அமர்ந்திருக்க, குருடர்‌ படித்துறை 


த. இ.--19 


290 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
#: 

யில்‌ ஆடையைத்‌ துவைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. அதுபோது 

ஆடையொன்று தண்ணீரோடு செல்ல, முடவர்‌, 


£அப்பிலே தோய்த்திட்‌ டடுத்தடுத்து, நாமதனைத்‌ 
தப்பினால்‌ நம்மையது தப்பாதோ?” 


என நகையாட, நிலையுணர்ந்த குருடர்‌ சமாளித்துக்‌ கொண்டு 


“இக்கலிங்கம்‌ போனாலென்‌? ஏகலிங்க மாமதுரைச்‌ 
சொக்கலிங்கம்‌ உண்டே துணை” 


என்றார்‌. இருவரும்‌ எண்ணற்ற அற்புதங்கள்‌ செய்ததாகக்‌, 
இயம்புவர்‌. 


இளமை முதல்‌ ஈருடல்‌ ஓருயிர்‌ எனும்‌ ண்ணு ஊனம்‌ 
ஒன்றி அன்றில்‌ போல்‌ இணைபிரியாது வாழ்ந்தனர்‌. உடல்‌ 
ஊனத்தால்‌ ஒருவரின்றி ஒருவர்‌ வாழ முடியா வகையால்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாக வாழ்ந்தனர்‌. தோளில்‌ முடவர்‌ 
அமர்ந்து வழிகாட்ட தமிழகமெங்கணும்‌ சுற்றிப்‌ பல அபுற்தங்‌ 
கள்‌ நிகழ்த்தியுள்ளனர்‌. புலமை வாழ்வு--கூட்டு வாழ்வு 
வாழ்ந்துள்ளனர்‌. இரட்டையர்‌ என்றும்‌, தெய்வப்‌ புலவோர்‌ 
எனவும்‌ மக்கள்‌ போற்றினர்‌. மதித்தாறைத்‌ துதித்தும்‌ மதியா 
தாரை இழித்தும்‌ பாடியுள்ளனர்‌. ஒருவர்‌ தொடுப்பார்‌ 
மற்றவர்‌ முடிப்பார்‌. வினா ஒருவர்‌ போட, விடை. இன்னொ 
ருவர்‌ பகர அறிவு வாழ்வு வாழ்ந்துளர்‌. சிவ நெறியினர்‌. 
உடன்‌ பிறந்தார்‌ இருவருள்‌ வெங்கடேசன்‌ ஈகையன்‌, இனியன்‌ 
ஈயா தவன்‌, இதனை வினாவிடையாக்கினார்‌. 


தேன்போழியும்‌ வாயான்‌ திருவேங்க டேசனுடன்‌ 
ஏன்‌ பிறந்தான்‌ இந்த இனியன்‌ காண்‌?_— 
யான்‌ சொலக்கேள்‌, 
சீதேவியார்‌ பிறந்த செய்ய திருப்‌ பாற்கடலுள்‌ 
மூ தவி ஏன்பிறந்தாள்‌ முன்‌ ! 


இவர்கள்‌ காலத்தில்‌ இளையராய்‌ இருந்திருக்கிறார்‌ காளமேகம்‌. 
நண்பர்களாகவும்‌ நிலவியுள்ளனர்‌. ஆரூரில்‌ ரெட்டையா்‌ 
“நாணென்றால்‌ நஞ்சிருக்கும்‌ நற்காலம்‌ கற்சாபம்‌--பாண ந்‌ 
தான்‌' என தொடங்கிய பாடல்‌ தடைபட, *மண்தின்ற 
பாணமே” எனக்‌ காளமேகம்‌ கைகொடுத்தார்‌. மகிழ்ந்த 
இரட்டையர்‌ பாட்டினை நிறைவுசெய்து காளமேத்தைப்‌ 
பாராட்டிப்‌ போயினர்‌, பன்னாள்‌ கழித்துத்‌ அனைக்காவில்‌ 


அவரைக்‌ காணமுற்பட்டபோது அவர்‌ மாண்டமை அறிந்து 
மனமொடுிந்து, 


மது. ௪. விமலானந்தம்‌ 291 


ஆசு கவியால்‌ அகில உலகமெங்கும்‌ 
வீசு புகழ்க்காள மேகமே 7--பூசுரா 
விண்‌ தின்‌ ற செந்தழலில வேவதே, ஐயகோ ! 


மண்‌ தின்‌ ற பாணமென்ற வாய்‌. 


எனப்‌ பாடினார்‌.இவர்கட்கு வாக்குப்பலிதம்‌ இருந்தது. காவித்‌ 
தண்டலம்‌ ஓமளநாதன்‌ பரிசில்‌ தராது பரிகசிக்க தீயால்‌ எரிக 
எனச்‌ சாபமிட்டனர்‌; அங்ஙனமே ஆயிற்று. திரு ஆமாத்தூர்‌ 
கலம்பகம்‌ பாடியபோது பம்பையாறு வெள்ளம்‌ புரண்டு கீழ்ப்‌ 
புறம்‌ ஓடி, மேற்கரையில்‌ கோயில்‌ என்ற கூற்றை மெய்ப்‌ 
பித்தது. காஞ்சியில்‌ ஏகாம்பரநாதருலா பாடி போது மண்‌ 
மூடிய மண்டபமும்‌ விநாயகர்‌ கோவிலும்‌ வெளிப்பட்டன. 


எள்ளல்‌, சிலேடை, நகைச்சுவை, சொற்சுவை, பொருட்‌ 
சுவை பிலிற்றும்‌ பாக்கள்‌ இவர்‌ பாக்கள்‌. இராஜ நாராணயச்‌ 
சம்புவராயன்‌ (1331-82) வக்கபாகை வரபதியாட்‌ கொண் 
டான்‌ போன்ற அரசர்கள்‌ போற்றியுளர்‌. இப்படி எல்லோரும்‌ 
கொண்டாட நீண்ட நாள்‌ வாழ்ந்து மறைந்துளர்‌. 


உறுப்புக்‌ குறைவை ஒரு போதும்‌ எண்ணாது எப்போதும்‌ 
கைலியும்‌ கண்ட லுமர்கக்‌ கவலையற்ற மகிழ்‌ வாழ்வு--இலக்கிய 
வாழ்வு வாழ்ந்தனராகத்‌ தெரிகிறது. கற்றோரும்‌ மற்றோரும்‌ 
போற்றும்‌ கவிகள்‌; மக்கட்‌ கவிஞர்‌. 


சிற்றம்பல நாடிகள்‌: வைணவத்திற்கு மணவாளமுனிகள்‌ எப்‌ 
படியோ அப்படிச்‌ சைவத்திற்கு இவர்‌ எனலாம்‌; ஊர்‌ வேளை 
நகர்‌ (புள்ளிருக்க வேளூர்‌] கங்கை மெய்கண்டாரிடம்‌ உபதேசம்‌ 
பெற்றுத்‌ திகழ்ந்தது சீகாழி; ஆதலால்‌ காழிச்‌ சிற்றம்பல 
நாடிகள்‌; முத்தியடைந்தது சித்தர்காடு. ஆதலான்‌ சிற்றைக்‌ 
கதிபதி. சிற்றம்பலவன்‌ திருவருளே எப்போதும்‌ நாடி நின்ற 
மையால்‌ (திருச்‌) சிற்றம்பல நாடிகள்‌. இவரிடம்‌ உபதேசம்‌ 
பெற்ற பேராளர்கள்‌: சம்பத்த முனிவர்‌, தத்துவப்‌ பிரகாசர்‌, 
தத்துவநாதர்‌. திருச்செந்தூர்‌ சென்று வேலவனை வணங்கி, 
மயிலாடுதுறை மீண்டார்‌. அங்கு இவருடன்‌ அறுபத்து மூவர்‌ 
கொண்ட ஓர்‌ அடியார்‌ திருக்‌ கூட்டமே உடனுறைந்தது. ஒரு 
நாள்‌ உண்ணும்‌ போது நெய்க்குப்‌ பதிலாக வேப்பெண்ணெய்‌ 
தவறாகப்‌ படைக்கப்‌ பெற்றது. யாவரும்‌ முகம்‌ சுளிக்காது 
உண்ண, கண்ணப்பர்‌ என்பவர்‌ மட்டும்‌ இது வேமபென... 
சொல்ல வாயெடுத்து £வே' என நிறுத்த ; பக்குவமிலி இத்திருக்‌ 
கூட்டத்‌ இருப்பது ஏலுமோ என நாடிகள்‌ தவில அவர்‌ அகன்‌ 
றார்‌. 


292 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 
இறுதிக்காலம்‌ நெருங்குவதுணர்ந்து சோழ மன்னர்க்குச்‌ 
சித்திரைத்‌ திருவோணத்தில்‌ 63 சமாதிக்‌ குழிகள்‌ அமைக்குமாறு 
அறிவித்தார்‌. இவ்வற்புதம்‌ காண ஊரவர்‌ கூடினர்‌. குறித்த 
நாளில்‌ - நேரத்தில்‌ நாடிகள்‌ மூன்று வெண்பா பாடி அனைவர்க்‌ 
கும்‌ ஆசி கூறி நிட்டையில்‌ கூடினார்‌. மாணாக்கர்களும்‌ குருவை 
வணங்கி ஒவ்வொரு வெண்பா பாடி குழியில்‌ இறங்கிச்‌ சமாதி 
கூடினர்‌. முன்னம்‌ பிரிந்து சென்ற கண்ணப்பரும்‌ பக்குவ 
மடைந்து ஆங்கு போந்து சமாதியடைந்தார்‌. இவ்வற்புதம்‌ 
நிகழ்ந்த இடம்‌ 'சித்தர்காடு' என வழங்குகிறது. 


செய்தன 1, துகளறு போதம்‌. மெய்‌ கண்ட சாத்திரங்‌ 
களுள்‌ ஒன்‌ றாகக்‌ கருதப்‌ பெறுவது. ஆன்மாவிடத்தில்‌ உள்ள 
துகளாயை மலம்‌ அறுதற்கு ஏதுவான சிவஞானம்‌ விளைப்‌ 
பது என்பது பொருள்‌. முத்திக்குரிய மார்க்கம்‌ தசகாரியம்‌ 
எனப்‌ பெறும்‌. இவற்றை 30 அவதாரங்‌ (நிலை) களாகக்‌ கூறும்‌ 
முதல்‌ சாத்திரம்‌ இதுவே. மையக்‌ கருத்து: “குருவே சிவம்‌, குரு 
வழிபாடே பொருள்‌, குருபணி செய்வாரை வழி படுவோர்‌ ௧௬ 
வெலை தன்னைக்‌ கடப்பர்‌' 100 வெண்பாக்கள்‌ கொண்டது. 
பரமனுக்குப்‌ புதிய கோயில்‌ எடுப்போரும்‌ பாழ்‌ பட்ட பழங்‌ 
கோயிலைப்‌ புதுப்பிப்போரும்‌ பரலோகம்‌ அடைவர்‌ என்‌ 
கிறார்‌. 2. திருப்புன்முறுவல்‌; 11 விருத்தம்‌ 3. இரங்கல்‌ மூன்று: 
சசல்கால, நிகழ்‌ கால, வருங்காலத்து இரங்கல்கள்‌ 54, 50, 49: 
கண்ணிகள்‌ கொண்டவை. 4. சிற்றம்பல நாடி கட்டளை. 
பதி பசுபாச இலக்கணங்களை எளிதே மிக இனிதே இயம்பு 
கிறது; சாத்திரம்‌ அரிச்சுவடியாகக்‌ கொள்ளலாம்‌. 5 திருச்செந் 
தூர்‌ அகவல்‌, 6. அனுபூதி விளக்கம்‌ 7. சமாதி வெண்பா, 
தாலாட்டு, கலித்துறை. சைவ உலகம்‌ முழுவதும்‌ போற்றிப்‌ 
பரவும்‌ பெருஞானி-சற்குருநாதர்‌ இவர்‌ என்போம. சிவப்பிர 
காசத்திற்கு இவர்‌ ஓர்‌ உரை எழுதினார்‌ என்பர்‌. சிற்றம்பல. 
நாடிகள்‌ சாத்திரக்‌ கொத்து' என இவரதும்‌ இவர்‌ மாணர்க்கர்‌ 
நூல்களும்‌ கொண்டது. 


வேதாந்த தேசிகர்‌ : 1269-1369. வைணவ சமயாச்சாரியார்‌ 
களுள்‌ முதன்மையானவர்‌. பிறப்பகம்‌: காஞ்சிபுரம்‌ துப்புல்‌. 
அனந்தசூரி--கோதாரம்பையார்‌. இயற்பெயர்‌:வேங்கட நாதன்‌. 
போதனாசான்‌; தாய்மாமன்‌ ஆத்திரேய இரா.மனுசன்‌ 
எனப்பெறும்‌ காடாம்பி அப்புள்ளார்‌. 20 வயதிற்குள்ளாகவே 
எல்லாக்‌ கலைகளையும்‌ பயின்று திருவயிந்திரபுரம்‌ சென்று 
கருடன்‌ ஹயக்கிரிவர்‌ குறித்தும்‌ மந்திரங்களை ஓதி அவ்விருவர்‌ 
அருளையும்‌ பெற்றார்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 293 


தமிழுக்கு ஏற்றம்‌ தந்து அது வடமொழிக்கு நிகரானது 
என்றும்‌; ஆழ்வார்‌ தம்‌ பாசுரங்கள்‌, வடமொழி வேதங்களை 
ஒத்த வேதமே என்றும்‌ நிலை நாட்டிய தனிப்பெருமைக்கு 
உரியவர்‌. திருவரங்கன்‌ உவந்து “உபயவேதாரந்த சாரியர்‌' 
என அருளிச்‌ சிறப்பித்தார்‌. “சர்வ தந்திர சுதந்திரர்‌'. 
'கவிதார்க்கி சிங்கம்‌' என்ற இறப்புப்‌ பெயர்களும்‌ பெற்றவர்‌. 


ஆழ்வார்களின்‌ அருளிச்‌ செயல்களை ஆலயங்களில்‌ 
அனுசந்திக்கலாகாது எனப்‌ பிற மதத்தவர்‌ எதிர்த்தபோது, 
தக்க முறையில்‌ தகுந்த சமாதானம்‌ கூறி ஒப்பச்செய்து 
பிரபந்த சேவாகாலம்‌” செய்வதை நிலைபெறச்‌ செய்தவர்‌. 
இராமனுச சித்தாந்தத்தைக்‌ கால்கொள்ளச்செய்த பெருஞ்‌ 
சிறப்பினர்‌; விடட்டாத்துவைத முக்கிய நூலாம்‌ ஸ்ரீபாஷ்யம்‌ 
அதன்‌ விளக்கமான சுருதப்‌ பிரகாசிகை இரண்டையும்‌ 
போற்றிக்‌ காத்து பிரவசனம்‌ செய்து, அதிகரண சாராவளி, 
குத்துவட்கை போன்ற உரைகளைத்‌ தாமே இயற்றி 
அவற்றைச்‌ சீடர்கட்குப்‌ பாடம்‌ சொல்லிப்‌ பரவும்‌ வகைசெய்த 
பெருமகன்‌. சரணாகதித்‌ தத்துவத்தை, தனித்த நேரிய 
மோட்ச சாதனமாக நிர்த்தாரணம்‌ செய்தவர்‌ இவரே. 
பெருமானைப்போலவே பிராட்டிக்கும்‌ எல்லாப்‌ பெருமைகள்‌ 
உண்டு; அவ்விருவரும்‌ இணைந்த ஒரு பொருளே திருமால்‌; 
அத்திருவுடன்‌ கூடிய திருமாலே நமக்கு பீரதெய்வம்‌-—எல்லாம்‌; 
£இருவில்லாத்‌ திருமால்‌ வெறுமாலே--தெருமாலே' என வற்‌ 
புறுத்தியவர்‌. இவரை அடியொற்றிச்‌ செல்வோர்‌ வடகலையார்‌்‌ 
எனப்படுவர்‌. மாறுபடும்‌ தென்கலையார்கூட ஸரீபாஷ்ய 
காலட்சேபத்தைப்பொறுத்தவரை ஆசாரியராக ஏற்கின்‌ றனர்‌! 


தேசிகன்‌ எனும்‌ சொல்‌ பொதுவாக ஆசாரியன்‌ எனப்‌ 
பொருள்படுமாயினும்‌, இவர்‌ தோன்றியபின்‌ அச்சொல்‌ 
இவருக்கே உரிய சொல்லாகிவிட்டது. நூறு ஆண்டுகள்‌ 
வரை வாழ்ந்து, பரதகண்டம்‌ முழுதும்‌ பயணம்‌ செய்துள்ளார்‌. 
இறுதிவரை இல்லறத்தர்‌. ஒரே மகன்‌ நயினாராசாரியர்‌, 
வரதாசாரியர்‌ என்றழைப்பர்‌. இவர்‌ சீடர்களில்‌ குறிப்பிட த்தக்‌ 
கோர்‌ இவர்‌ மகனும்‌, பிரமதத்திர சுவதந்திரர்‌ என்ற துறவியும்‌. 


வடமொழி, தென்மொழி, மணிப்பிரவாளம்‌ மூன்றினும்‌ 
நூல்‌ பல யாத்துள்ளார்‌. வடமொழியில்‌ காவியம்‌ பலவும்‌ 
நாடகம்‌ ஓன்றும்‌, சித்தாந்த நூல்களும்‌ கோத்திரப்‌ பனுவல்‌ 
களும்‌ படைத்துள்ளார்‌. காளிதாசன்‌, வால்மீகி போன்மேறோர்‌ 
பெருஞ்சிறப்புகளை ப போற்றுகிறார்‌. இந்நூல்களில்‌ தென்‌ 
மொழியில்‌ பாசுரங்களாக 500 விருத்தங்கள்‌ வடித்துள்ளார்‌; 


294 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஆழ்வார்‌ அருளிச்‌ செயல்களை ஒத்த அருமையன- பெருமை 
மிக்கன. மணிப்பிரவாளத்தில்‌ சம்பிரதாயமான பொருளில்‌: 
பன்னூல்கள்‌ படைத்துள்ளார்‌. 


(ஓ ஆம்‌ நூற்றாண்டு 


ஒருநோக்கு : பெருமக்கள்‌ சிலர்‌ பிறங்கிய போதும்‌ 
பேரிலக்கியங்கள்‌ பிறந்திடவில்லை. உரைகள்‌ மிகுதியாக 
உதித்த காலம்‌; சமயப்‌ பனுவல்கள்‌ பல்கின. அருணகிரி 
நாதரும்‌ காளமேகரும்‌ இரு சுடர்கள்‌; சைவத்தில்‌ கண்ணுடை 
வள்ளலும்‌ வைணவத்தில்‌ மணவாளமுனிகளும்‌ வேதாந்தத்தில்‌ 
தத்துவராயரும்‌ திகழ்ந்தனர்‌. பகழிக்‌ கூத்தரும்‌ கடவுள்‌ 
மாமுனிவரும்‌, அதிமதுர கவிராயரும்‌ விளங்கினர்‌. சித்தர்கள்‌ 
செழித்தனர்‌. உரையாசிரியர்கள்‌ உலவினர்‌. சமணத்தின்‌ 
கடைசி &ற்றும்‌ முதல்‌ உரைநடை நூலுமான ஸ்ரீபுராணம்‌ 
இந்த நூற்றாண்டில்தான்‌ எழுந்தது. தென்காசிப்பாாண்‌டியர்‌-, 
பராக்கிரம பாண்டியன்‌ பேர்‌ சொல்லியபோது நாற்கவி 
நிலவிய நேரம்‌; இறக்கவி தலையெடுத்த சமயம்‌; சந்தப்பா 
செழித்த வேளை. தலைசிறந்தோரை இங்கு காண்போம்‌; 
அடுத்த நிலையினரை ஆங்காங்கு காணலாம்‌. 


அருணகிரிநாதர்‌ : இருவண்ணரமலையில்‌ தோன்றியவர்‌; 
ஒரு செட்டியார்க்குப்‌ பரத்தையிடம்‌ பிறந்தவர்‌ என்ப. முற்‌ 
பகுதியில்‌ சிற்றின்பத்தில்‌ மூழ்கி நோயால்‌ நலிந்தார்‌; தம்மை 
தொந்து தற்கொலை புரிய நினைந்த காலை, முருகன்‌ இவர்‌ 
நாலில்‌ “சும்மா இரு” என்று எழுத, கடல்மடை விண்டெனக்‌ 
கவி பாடலாயினார்‌. தம்மைப்‌ பாடுமாறு பணித்த முருகனிடம்‌, 
எங்ஙனம்‌ பாடுவேனென, “முத்தைத்‌ தருபத்தித்‌ இரு நகை” 
என அடியெடுத்துக்‌ கொடுக்கத்‌ திருப்புகழ்‌ பாடியதாகக்‌ கூறப்‌ 
படுகிறது. ஒருமுறை சம்பத்தாண்டான்‌, தான்‌ பாடி தேவியை 
வரவழைப்பதாகவும்‌, அருணகிரியார்‌ பாடி ஆறுமுகனை வர 
வழைக்க முடியுமா? என்றும்‌ அறைகூவல்‌ விடுத்தான்‌; அருண 
கிரியார்‌ “அதலசேடன்‌” எனத்‌ தொடங்கும்‌ திருப்புகழ்பாட, 
கந்தன்‌ காட்சி தந்தான்‌ என்றும்‌; சம்பந்தாண்டான்‌ பாட, 
தேவி தோன்றவில்லை யென்றும்‌ கூறுப. காதை யறுத்திடும்‌ 
வில்லி, அருணகரியாருடன்‌ வாதிட்டு அவரது கந்தரந்தா திக்கு 
உரை கூறிவரும்போது 'திதத்தத்த' எனும்‌ பாடலுக்கு உரை 
உரையாது தோற்றார்‌ என்றும்‌, அருணகிரியார்‌ கருணையால்‌ 
வில்லியின்‌ காதை அறுக்காது விடுத்தார்‌ எனவும்‌ இயம்புப. 
இதனால்‌ “கருணை க்கு அருணகிரி” எனப்பட்டார்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 295: 


இவர்‌ பாடிய திருப்புகழ்‌ 16,000; கிடைத்தவை 1307 
இடைச்செருகல்‌ மிகுதி. அனைத்தும்‌ குமரன்‌ புகழ்‌ கூறுபவை: 
தமிழகமெங்கணும்‌ எழுந்தருளியிருக்கும்‌ முருகனை ஏத்துபவை. 
“இன்‌ பக்கலையினையெடுத்து விதந்து அதன்‌ நீமையிற்றப்பிக்‌ 
கடவுணெறி தலைப்பட வேண்டுமென்று வற்புறுத்துவன. 
நூல்‌ திருப்புகழ்‌ என்றழைக்கப்படுவதோடு, ஒவ்வொரு 
பாட்டும்‌ திருப்புகழ்‌ என்றே அழைக்கப்பெறும்‌ அருமையது! 
“வாக்கிற்‌ கருணகிரி” எனப்‌ பாராட்டியுள்ளார்‌ தரயுமானார்‌. 
“ஐயா, அருணகிரி அப்பா உனைப்‌ போல மெய்யாக ஒரு சொல்‌ 
விளம்பினர்‌ யார்‌?” எனப்‌ போற்றுகின்றார்‌. சந்தச்‌ சிறப்பும்‌, 
ஒசை உயர்வும்‌ மிக்க பாடல்கள்‌; 1307 பாடல்களில்‌ 1008 சந்த 
வேறுபாடுகள்‌ வைத்துப்‌ பாடியுள்ளார்‌! தாளம்‌ போடும்‌ முறை 
யில்‌_எமுத்தையெல்லாம்‌ எண்ணிக்கையில்‌ வைத்துப்‌ பாடி 
யுள்ளார்‌. இதனால்‌ சந்தப்‌ பெருங்‌ கடல்‌” “லயக்‌ களஞ்சியம்‌” 
எனப்படுகிறது; அருணகிரியார்‌ “சந்த வேந்தர்‌” எனப்‌. 
படுகிறார்‌. 


ஏறும்மயி லேறிவிளை யாடுமுக மொன்றே 
ஈசருடன்‌ ஞானமொழி பேசுமுக மொன்றே 
கூறுமடி யார்கள்வினை தீர்க்குமுக மொன்றே 
குன்‌ றுருவ வேல்வாங்கி நின்‌ றமுக மொன்றே 
மாறுபட சூரரைவ தைத்தமுக மொன்றே 
வள்ளியைம ணம்புணர வந்தமுக மொன்றே 
ஆறுமுக மானபொருள்‌ நீயருளல்‌ வேண்டும்‌. 
ஆதியரு ணாசலம மர்ந்தபெரு மாளே. 


'ஒன்‌ த்தவர்‌ முடிக்கும்‌...” “உம்பர்தரு தேனும்‌...” “கைத்‌ தல 
நிறைகனி அப்ப மொடு...” போன்றன குறிப்பிட த்தக்கன. 


இருப்புக்‌ படிக்கும்‌ அவர்சிந்தை வலுவாலே 
ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன்‌ அருளாலே” 


கந்தரலங்காரம்‌ : 102 செய்யுட்களுடை த்து, பக்திச்‌ சுவை 
மிக்கது. கந்தரனுபூதி: 58 கலிவிருத்தங்களைக்‌ கொண்ட து. 
மிக்க சிறப்பினது. மந்திர நூலாகவே மதிப்பர்‌. நாளும்‌ பாரா 
யணம்‌ செய்யின்‌, தற்பலனளிக்கும்‌. *கந்தரநுபூதி பெற்றுக்‌ 
கந்தரநு பூத்சொன்ன, எந்தை யருள்நாடி யிருக்குநாள்‌ 
எந்நாளோ'' என்றேத்துகின்றார்‌ தாயுமானார்‌. திருவருப்பு: 
18 விருத்தங்களில்‌ அமைவது. முருகனருளும்‌ பெருமையும்‌. 
பேசுவது. கந்தரந்தாதி யமக அமைதியது. இதனைப்‌ 
பாடியே வில்லியை வென்றார்‌. வேல்‌ விருத்தம்‌, உடற்‌ கூற்று, 


296 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வண்ணம்‌, மயில்‌ விருத்தம்‌, திருவெழுக்‌ கூற்றிருக்கை இவர்‌ 
பாடியன. பாராயணப்‌ பனுவல்களாகப்‌ பாவிக்கப்படுகின்‌ றன. 
திருப்புகழ்ப்‌ பா வகையை முதன்முதல்‌ புதிய முறையில்‌ 
அமைத்தவர்‌; சந்தப்‌ பாவை புதியநெறியில்‌ கையாண்டவா 
என்பது கருதத்தக்கது. முருக வழிபாட்டினை வளர்த்து, 
அறுமுகன்‌ சிறுவன்‌ எனும்‌ எண்ணம்‌ அகற்றி, அரி அரன்‌ 
ஆகியோர்க்கு ஈடானவனே என நிறுவி, ஊர்தொறும்‌ குமரன்‌ 
கோயில்‌ தோன்றிடக்‌ காரணமானவர்‌; எனவே இவரை “முருக 
நாயனார்‌' என்ப, “சலாம்‌, சபாஷ்‌, ராவுத்தன்‌' எனும்‌ 
இசுலாமிய சொற்கள்‌ கலந்து வருதல்‌ கருதத்‌ தக்கது. இசை 
நுணுக்கங்கள்‌ இவர்‌ பாக்களில்‌ இமையோ டுகின்‌ றன. 


முருக வழிபாட்டினை அவன்‌ புகழ்‌ பாடி வளர்த்து 
விரிவடையச்‌ செய்தவர்‌ அரூணகதிரியே. சைவ சமயக்குரவரும்‌ 
ஆழ்வார்களும்‌ தலந்தொறும்‌ சென்று பாடியமை போன்று 
இவரும்‌ தமிழகம்‌ முழுதும்‌, வட நாடு, ஈழநாடும்‌ சென்று பாடி 
யுள்ளார்‌. பழநியே மிகுபாடல்‌ பெற்ற பதி (96 பாடல்கள்‌). 


இசையரங்கில்‌ சிறப்பிடம்‌ பெறுகிறது. பக்திப்‌ பாக்களில்‌ 
தேவராத்திலும்‌ மிகு புகழ்‌ பெறுகிறது. திருப்புகழ்‌ திறம்பாடும்‌ 
தனிப்‌ பாக்கள்‌ பல (16) அற்புதத்‌ திருப்புகழ்‌, “சித்ரச்‌ சந்தப்‌ 
பிரவாகம்‌'' என்கிறார்‌ தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர்‌. 
'கொண்டலெனச்‌ சந்தத்‌ தமிழ்‌ மாரி பெய்‌ கொற்றவன்‌, 
அருணகரிக்‌ கோமான்‌' என்கிறார்‌ வைத்தியநாத தேகசிகர்‌ 
காமத்தைப்‌ பழிக்கும்‌ முகமாக பெண்‌ குலத்தையே இழித்தும்‌ 
பழித்தும்‌ விடுகிறார்‌, பெண்‌ வருணனை மிகுந்துளது என்று 
குறை கூறுவர்‌. பாடல்களின்‌ முற்பகுதி பரத்தையர்‌ சிற்றின்பச்‌ 
சாடலும்‌, பிற்பகுதியில்‌ முருகன்‌ திருவிளையாடலும்‌ பேசப்‌ 
படுகின்றன. முருகனுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக்‌ 
கொண்டவர்‌. தமக்கையால்‌ திருத்தப்பட்ட திருநாவுக்கரசர்‌ 
போலே இவரும்‌ தமக்கையால்‌ தெருட்டப் பெற்றவர்‌. 

வட சொற்கள்‌ நிரம்ப விளையாடுகின்றன. இவர்‌ 
பாக்களில்‌ எதுகைமோனை இழையோடுகின்‌ றன. சொற்கள்‌ 
சொக்க வைக்கின்றன. சந்தத்தில்‌ விந்தை புரிந்து அதன்‌ பன்‌ 
திறங்களையெல்லாம்‌ பாடி முடித்துவிட்டார்‌. தான தனதான 
தான தனதன தான தனதானத்‌ தனதானன என்ற இயல்பு 
இவர்‌ புகழுக்கு ஏதுவாகின்‌ றது. இழுமென்‌ ஒலி இதயத்தை 
எங்கோ கொண்டு சென்று விடுகின்‌ றதே! 


பிரபுடதேவன்‌ காலத்தவராதலால்‌ 15 ஆம நூற்‌. முற்பகுதி 
என்கிறார்‌ பண்டாரத்தார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 297 


காளமேகப்‌ புலவர்‌ : இயற்‌ பெயர்‌ வரதன்‌; காளமேகம்‌ 
மறை பொழிவது போல்‌, கவிமழை பொழியும்‌ ஆற்றலுடை 
மையான்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌. கும்பகோணத்து (நந்தி 
கிராமம்‌) ஐயங்கார்‌. ஸ்ரீரங்கம்‌ கோயில்‌ மடப்பள்ளியில்‌ 
பரிசாரகராகப்‌ பணியாற்றியவர்‌; திருவானைக்கா கோயில்‌ 
தாசி மோகனாங்கியோல்‌ சைவரானவார்‌. அக்கோயில்‌ 
அகிலாண்டநாயகி இவர்‌ வாயில்‌ தம்பலம்‌ உமிழ, வரகவி 
- பாடும்‌ வளமை பெற்றவர்‌. எத்தகு கவியையும்‌ தங்கு தடை 
யின்‌ றி நினைத்த மாத்திரத்தே பாடியமையால்‌ “ஆசு கவி” சான 
வும்‌: தகாத செயலையும்‌ தமமை இகழ்வாரையும்‌ இழித்துப்‌ 
பாடுவதால்‌ (வசைகவி” எனவும்‌ வழங்கப்பட்டார்‌. சிலேடை 
பாடுவதிலும்‌, நகைச்சுவை அமையப்பாடுவதிலும்‌ வல்லவர்‌ 
அஞ்சா நெஞ்சும்‌ ஆணவமும்‌ மிக்கவர்‌; திருமலைராயனுக்கு 
விடுத்த *தூதைந்து நாழிகையில்‌...' எனும்‌ சீட்டுக்கவி ஏற்ற 
சான்றாம்‌. 
சத்து கடல்‌ சூழ்நாகைக்‌ காத்தான்தன்‌ சத்திரத்தில்‌ 
அத்தமிக்கும்‌ போதில்‌ அரிச வரும்‌ குத்தி 
உலையிலிட ஊரடங்கும்‌, ஓரகப்பை அன்னம்‌ 
இலையிலிட வெள்ளி யெமழும்‌”்‌ 
“பெருமாளும்‌ நல்ல பெருமாள்‌; அவர்தம்‌ 
திருநாளும்‌ நல்ல திருநாள்‌-— பெருமாள்‌ 
இருந்த இடத்தில்‌ இராமையினால்‌ ஐயோ! 
பருந்தெடுத்துப்‌ போகுதே பார்‌” 
“முன்னே கடிவாளம்‌ மூன்றுபேர்‌ தொட்டிமுக்க, 
பின்னே இருந்திரண்டு பேர்தள்ள-—எந்நேரம்‌ 
வேதம்போம வாயான்‌ விகடரா மன்குதிரை 
மாதம்போம்‌ காத வழி, 
என்பன இவரது நகைச்‌ சுவைக்கு நற்சான்றாகும்‌, திருமலை 
-ராயன்‌ அவைப்‌ புலவர்களை நோக்கி, 
“வாலெங்கே? நீண்ட வயிறெங்கே? முன்னிரண்டு 
காலெங்கே? உட்குழிந்த கண்ணெங்கே? 
என்றும்‌; நாகையில்‌ தேவடியாள்‌ பாழ்த்த குரலிற்‌ பாடினா 
ளாக அவளை, 
கழுதை கெட்ட வண்ணான்கண்‌ டேன்கண்டே னென்று 
பழுதை யெடுத்தோடிவந்தான்‌ பார்‌ 
எனவும்‌; பந்தியில்‌ உண்ணும்போது சவையப்பநாயன்‌ குடுமி 
அவிழ அதனால்‌ சோற்றுப்‌ பருக்கை தெறிக்கவே, 


298 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


'சொருக்கவிழ்ந்த முன்குடுமிச்‌ சோழியா! சோற்றுப்‌ 
பபொருக்குலரா்ந்த வாயா! புலையா! -- திருக்குட நதைக்‌ 
கோட்டானே! நாயே! குரங்கே! யுனையொருத்தி 
போட்டாளே வேலையற்றுப்‌ போய்‌' 


என்றும்‌ பாடியன வசைபாடும்‌ திறம்‌ விளக்கும்‌; நிந்தா 
ஸ்துதியாகப்‌ பாடிய பாட்டு இதோ: 


“அப்பன்‌ இரந்துண்ணி; ஆத்தாள்‌ மாலை நீலி; 
ஒப்பரிய மாமன்‌ உறிதிருடி--சப்பைக்கால்‌ 
அண்ணன்‌ பெருவயிறன்‌, ஆறுமுகக்‌ தானுக்கிங்‌ 
கென்னும்‌ பெருமை இவை!” 


“வாதுக்கா லாந்தமக்கு, மைத்துனர்க்கு நீரிழிவாம்‌, 
போதப்‌ பெருவயிறாம்‌ புத்திரர்க்கு-ஒதக்கேள்‌ 
வந்தவினை தர்க்க வகையறியார்‌ வேளூரர்‌, 
எந்தவினை தீர்ப்பா ரிவர்‌ 


“மாடுதின்பான்‌ பார்ப்பான்‌...'; முக்காலும்‌ கேகாமுன்‌...'; 
£பூனைக்கி யாறுகால்‌...' “சங்கரர்க்கு மாறுதலை... “காக 
கைக்கா காகூகை...”;  “தத்தித்தா  தூதுதி...' போன்ற 


பாடல்கள்‌ இவரது சமக்காரமும்‌ திறமும்‌ காட்டும்‌. சிலே 
டைக்கு, “ஆடிக்‌ குடத்தடையும்‌...' எனும்‌ பாட்டு சான்று. 
பத்து அவதாரங்களையும்‌ பாதி வவெண்பாவிலேயே அடக்கி 
விடுகிறார்‌ பாருங்கள்‌. 


மெச்சுபுகழ்‌ வேங்கடவா! வெண்பாவிற்‌ பாதியிலென்‌ 
இச்சையிலுன்‌ சன்மம்‌ எடுக்சுவா-மச்சாகூர்‌ 

மா கோலா சிங்கவா மாராமா ராமாரா 

மா கோபா லாமாவா வாய்‌, 


பாண்டி நாட்டுச்‌ சிவத்தலங்களை ஒருபாட்டில்‌ அடுக்குகிறார்‌ 
பாருங்கள்‌. 


கூடல்‌ புனவாயில்‌ குற்றாலம்‌ ஆப்பனூரர்‌ 
ஏடகமநெல்‌ வேலிஇரா மேசுரம்‌-ஆடானை 
தென்‌ பரங்குன்‌ ற்ம்சுமழியல்‌ தென்திருப்புத்‌ தூர்கானை 
வன்கொடுங் குன்‌ றம பூவணம்‌. 
மோரில்‌ நீர்‌ மிகுந்திருந்தது கண்டு நையாண்டி செய்கிறாரா: 


காரென்று பேர்பபடைத்தாய்‌ ககனத்‌ துறும்போது, 
நீரென்று பேர்படைத்தாய்‌ நெடுத்தரையில்‌ வந்ததற்பின்‌, 
வாரொன்று மென்முலையா ராச்சியர்கை வந்ததற்பின்‌ 
மோரென்று 8பர்படைத்தாய்‌, முப்பேரும்‌ பெற்றாயே! 


மது. ௪. விமலானந்தம்‌ 299 


கருக்கும்‌ தற்புகழ்ச்சிக்கும்‌ மிக்கவர்‌; புலமையுள்ள இட த்தில்‌ 
செருக்கும்‌ செம்மாந்தமிடுக்கும்‌ இருக்கத்தானே செய்யும்‌; 
That is not proud but pride. சடையும்‌ சமத்காரமும்‌, ready 
wit, presence of mind கொண்ட நற்றமிழ்‌ உலகு போற்றும்‌ 
நற்கவிஞர்‌ ; மக்கட்‌ கவிஞர்‌. 


கலைமகளைத்‌ துதித்து அரசரோடு சரியாசனம்பெற்றதும்‌; 
வசை பாடியே மண்மாரி பெய்வித்தமையும்‌ இவர்‌ ஆற்றல்‌ 
உணர்த்தும்‌. “பாக்குத்‌ தரித்து விளையாடும்‌ பாலகர்க்கு...' 
என இவர்‌ எழுதிவிட்டுச்‌ சென்ற பாட்டை, நாகைச்‌ சிறார்கள்‌ 
“நாக்குத்‌ தமிழ்உரைக்கும்‌ நன்னாகை” என முடித்த கதையும்‌; 
அதிமதுர கவியின்‌ மாணவர்‌ வணிகரிடம்‌ “மேகம்‌, பசு, 
இரத்தினம்‌” கேட்க, “காராமணி கொடுத்தனுப்புமாறு 
காளமேகர்‌ கூறியமை போன்ற கதையும்‌ நற்சுவை பயக்கும்‌ 
நறுக்குகளாம்‌. *இம்மென்னும்‌ முன்னே எழு நூாறும்‌எண்ணூறும்‌ 
அம்மென்றால்‌ ஆயிரமும்‌” பாடிய காளமேகர்‌ திருவானைக்கா 
உலா (சிவபெருமானே முழுமுதற்‌ கடவுளென விளக்கும்‌ பரப்‌ 
பிரம்ம விளக்கம்‌), திருவானைக்கா சரசுவதிமாலை, சமுத்திர 
விலாசம்‌, சித்திரமடல்‌ முதலிய நூல்களும்‌, 187 தனிப்பாடல்‌ 
களும்‌ பாடியுள்ளார்‌. யமகண்டம்‌ பாடியவர்‌! 


காழி கண்ணுடை வள்ளல்‌ : 1400-25. மெய்கண்டார்‌ 
பரம்பரையில்‌ வந்த சம்பந்த சரணாலயரே இவர்‌. (1375-1400, 
சம்பந்த முனிவரின்‌ மாணவர்‌; அவர்‌ மறைந்ததும்‌ சைவ 
சித்தாந்த நெறி விடுத்து ஐக்கியவாத சைவம்‌ எனும்‌ புதிய 
சமரச நெறி, (வள்ளல்நெறி) உண்டாக்கி சீர்காழி வள்ளல்‌ 
ஆதீனம்‌ எனும்‌ தனி ஆதனம்‌ தோற்றி அதன்முதல்‌ குரு 
முதல்வராக அமர்ந்தார்‌. திருஞானசம்பந்தரையே குருவாகக்‌ 
கொண்டார்‌. இவரையொட்டிய கதை: பெற்றோர்‌: 
சண்பையர்‌ தலைவன்‌ : மங்கையர்க்கரசி. ஞானசம்பந் தரிட.ம்‌ 
பேரன்பும்‌ பெருமதிப்பும்‌ பூண்டு ஆசாரியராகக்‌ கொண்டு 
நாளும்‌ அவர்‌ திருக்கோயில்‌ சென்று ஒரு பாடல்பாடி 
வழிபட்டுத்‌ திரும்புவார்‌. வழித்துணையாகப்‌ பணியாள்‌ கந்தன்‌ 
உடன்‌ சென்று வருவான்‌. 258 ஆம்‌ நாள்‌ இடியும்‌ மழையும்‌ 
மிகுந்தது. கந்தன்‌ வராதது மறந்து, இவர்‌ கந்தா சான 
அழைத்தார்‌. ஞானசம்பந்தர்‌ கந்தன்‌ உருவில்‌ துணைக்கு 
வந்தார்‌. வீடடைந்ததும்‌ கந்தன்‌ வாராமைக்கு வருந்த, 
வந்தது சம்பந்தரே எனத்‌ தெளிந்து அவரருளினை நினைந்து 
நெகிழ்ந்தார்‌. அக்கணமே அன்றுவரை பாடிய 2௦3 பாக்‌, 


௮00 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


களையும்‌ தொகுத்து '“ஒழிவிலொடுக்கம்‌'” எனப்‌ பெயரிட்டுத்‌ 
தம்‌ மாணக்கர்‌ சுயம்பிரகாசரிடம்‌ (1425-50) தந்து துறவு 
பூண்டார்‌ 


ஒழிவிலொடுக்கம்‌ ஐக்கியவாத நூலாகும்‌. 10 அதிகாரம்‌ 
கொண்டது. சித்தாந்தம்‌ வேதாந்தம்‌ எனப்‌ பேதம்‌ 
பாராட்டுவது உயர்‌ நிலையாகாது என்கிறார்‌. பாமரரும்‌ 
உணரும்வண்ணம்‌ எளிய நடையில்‌ வழக்காற்றுச்‌ சொற்கள்‌ 
கொண்டு இயன்றது. திருப்போரூர்‌ சிதம்பர சுவாமிகள்‌ 
உரை உளது. வடலூர்‌ இராமலிங்க அடிகள்‌ இந்நூலை முதன்‌ 
முதல்‌ 1851இல்‌ அச்சிட்டுப்பரவும்வகை செய்துள்ளார்‌.இன்னும்‌ 
பன்னூல்கள்‌ இவர்‌ பெயரில்‌ இருப்பினும்‌ இஃதொன்றே 
அவருக்கு ஏற்றம்‌ தருவது. 

சிவஞான வள்ளல்‌ : 1450-75. காழிக்‌ கண்ணுடை 
வள்ளலின்‌ சீடரின்‌ (சுயம்பிரகாச வள்ளலின்‌) சீடர்‌. சீகாழிப்‌ 
பதியினார்‌. சிறந்த சைவ சித்தாந்தி. இவரது கொடை: 
வள்ளல்‌ சாத்திரம்‌ என்பது 20 சிறு சாத்திரங்களின்‌ தொகுப்பு. 
வளமா?7 நடையில்‌ இனிய தமிழில்‌ இயன்றது. சைவத்துக்கு 
அரண்‌ போல்வது, சித்தாந்தமும்‌ வேதாந்தமும்‌ கலந்த சமரச 
நிலையது. பதி பசு பாசம்‌ சரியை திரியை யோக ஞானம்‌, 
துறவு, இலக்கணம்‌ கூறும்‌. 


சட்டைநாத வள்ளல்‌ : 1475-1500. சீகாழி. கண்ணுடை 
வள்ளல்‌ வழியினர்‌. சிவஞான வள்ளலின்‌ மாணவர்‌. இவர்‌ 
செய்த நூல்‌ சதாடிவரூபம்‌. 152 அகவற்பாக்கள்‌; 626 
அடிகள்‌. சதாசிவமாம அருவுருவத்‌ திருமேனியின்‌ பொருளும்‌, 
அதனை பயாட்டிய சைவ சித்தாந்தமும்‌ செப்புவது. 
வாதுளகம்‌ காமிகம்‌ எனும்‌ ஆகமங்களின்‌ பிழிவாக அமைவது. 
பிரமாண நூல்‌. அகவற்பாவால்‌ ஆதியது. 152 பாக்கள்‌. 
வேறு வகையில்‌ விளக்கமுறாத சாத்திரக்‌ கருத்துக்களை 


விளக்க வல்லது. கஞ்சுகநாதர்‌ (கஞ்சுகம்‌ - சட்டை) எனவும்‌ 
படுவார்‌. 


மணவாள மாமுனிகள்‌ : 1370-1443. ஆழ்வார்‌ திருநகர்‌. 
திகழக்‌ கிடந்தான்‌. திருநாவீறுடைய தாதரண்ணர்‌ : அரங்க 
நாச்சியார்‌. பிள்ளைத்‌ திருநாமம்‌ அழகிய மணவாளன்‌. 
திருவாய்மொழிப்‌ பிள்ளைத்‌ திருவடிகளில்‌ ஆசிரயித்து 
அன்னாரிடம்‌ நாலாயிர த்தின்‌ நற்பொருளும்‌ மறையபொருளும்‌ 
கேட்டுணர்ந்தார்‌. உடையவர்‌ இராமாநுசரிடத்து ஈடுபாடு 
கொண்டு 'யதிராஜ விம்‌சதி” எனும்‌ தோத்திரம்‌ யாத்தார்‌: 


மது. ச. விமலானத்தம்‌ 301 


அதுமுதல்‌ யதீந்திரப்‌ பிரவணார்‌' எனப்பெயர்‌ பெற்றார்‌. 
இவரே தமக்குப்பின்‌ இராமாநுச சித்தாந்தத்தைப்‌ பரவும்வகை 
செய்ய வல்லார்‌ என உணர்ந்து உடையவர்‌ கோவிலுக்குப்‌ 
பொறுப்பாளராக்கி, இவரது மகனுக்கு இராமாநுசன்‌ எனப்‌: 
பெயரிட்டு, ஸ்ரீபாஷ்யத்தைப்‌ பிரவசனம்‌ செய்து திருவரங்‌ 
கத்தில்‌ வாசம்‌ பண்ணுமாறு கூறித்‌ திருநாட்டுக்கு எழுந்‌ 
தருளினார்‌ திருமலையாழ்வார்‌. குரு ஆக்ஞைப்படி அரங்கம்‌ 
சென்றுஈடு 36000படி. வியாக்கியானத்தை எடுக்சேதாதிவந்தார்‌. 
இதனான்‌ :முப்பத்தாறாயிரப்‌ பெருக்கர்‌' “உபய வேதாந்தா 
சாரியர்‌' எனப்போற்றப்‌ பெற்றார்‌. தம்‌ ஆசாரியர்‌ பெயரில்‌ 
ஓர்‌ மண்டபம்‌ எழுப்பினார்‌. திவ்விய தேசயாத்திரை 
மேற்கொண்டு அத்தியூர்‌ கிடாம்பி நாயனாரிடம்‌ ஸ்ரீபாஷ்யம்‌ 
கேட்டறிந்தார்‌; அவருக்குத்‌ தாம்‌ அனந்தாழ்வார்‌ அவதாரம்‌ 
என்பதுணர்த்தினார்‌. சடகோப ஜியரிடம்‌ சந்நியாசம்‌ 
மேற்கொண்டு மணவாள மாமுனிகள்‌ ஆனார்‌. 


இராமாநுசர்‌ ஏற்படுத்திய 74 சிம்மானாதிகளின்‌ வழியினர்‌ 
ஆசார்ய புருஷார்களாக இருந்தனர்‌. இவர்களை மாமுனிகளின்‌ 
சீடர்களாக்க சித்தம்‌ கொண்ட அரங்கர்‌, அவர்கள்‌ கனவில்‌ 
தோன்றி இராமாநுசரே மணவாளராக அவதாரம்‌ செய்துள்‌ 
ளார்‌' எனத்‌ தெளிவுபடுத்தினார்‌. அனைவரும்‌ சீடர்‌ ஆயினர்‌, 
வைணவத்தைக்‌ காக்குமாறு எண்மர்‌ கொண்ட சிம்மானாதி 
பதிகளை நியமித்தார்‌. வானமாமலை ஜீயர்‌, பரவஸ்து பட்டர்‌ 
பிரான்ஜீயா்‌, திருவேங்கடராமாநுஜ ஜீயர்‌, கோயில்‌ கந்தாடை 
அண்ணன்‌, எறும்பியப்பா, பிரதிவாதி பயங்கரம்‌ அண்ணா, 
அப்பிள்ளை, அப்பிள்ளார்‌. அட்ட திக்கஜங்கள்‌ எனப்‌ 
பெறுவர்‌. பிரதிவாதி பயங்கரம்‌ பிரமத கண்டனம்‌ செய்தற்‌ 
குரியவரானார்‌. பிறசீடர்கள்‌ நவரத்தினங்கள்‌ எனப்படுவர்‌. 
ஆசார்ய ஹிருதயத்தில்‌ ஒரு சொல்லியத்துக்குப்‌ பொருள்‌ 
விளங்காமையின்‌ திருநாராயணபுரத்து ஆயி என்பவரிடம்‌ 
ஐயந்தெளிந்தார்‌. 

வெள்ளைத்‌ திருமேனி கண்டு இவரைப்‌ பெருநோய்‌ 
பிடித்தவராக அர்ச்சகர்‌ அசட்டை செய்ய, அரங்கன்‌ கனவில்‌ 
தோன்றி “அவர்‌ ஆதிசேஷ அம்சம்‌, பாகவத அபசாரம்‌ 
செய்யற்க' என்றார்‌. திடுக்கிட்ட அர்ச்சகர்‌ தவறுணர்ந்து 
மன்னிப்பு கேட்டார்‌. திருக்குருகூரில்‌ பொறாமையாளர்‌ 
இவர்‌ மடக்திற்குத்‌ தீயிட இவர்‌ ஆதிசேடன்‌ வடிவில்‌ வெளிப்‌ 
பட்டார்‌. அனைவரும்‌ அதிசயித்துத்‌ துதிக்கத்‌ தொடங்கினர்‌. 
திருவரங்கத்தில்‌ உத்தமநம்பி, சடகோபக்கொற்றி அம்மைக்கும்‌ 
அனந்தாழ்வாராகக்‌ காட்சி அளித்தார்‌. 


302 தமிழ்‌ இலக்கியவரலாறு 
கல்விச்சிறப்பால்‌ மாமுனிகள்‌ எனப்‌ பெற்றார்‌. தென்கலை 
ஆசாரியத்‌ திரிமூர்த்திகள்‌ . நம்மாழ்வார்‌, இராமாநுசர்‌, 
மணவாளர்‌ முறையே அகார உகார, மகாரங்களாக 
பிரணவத்துக்கு ஒப்பாகக்‌ கருதப்‌ பெறுவர்‌. ஜீயர்‌” 
என்றாலும்‌, “பெரிய ஜீயர்‌' என்றாலும்‌ இவரையே குறிக்கும்‌ 
நித்தியானு சந்தானத்தில்‌ ஆழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌, 
ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌ என்று இயம்பும்‌ மரபு இவர்‌ ஏற்றம்‌ 
உணர்த்தும்‌. வைணவ ஆசாரியர்கள்‌ யாவரும்‌ வடமொழி 
நூல்களே வழங்கினர்‌. வடகலையில்‌ வேதாந்த தேசிகரும்‌, 
தென்கலையில்‌ இவருமே தமிழில்‌ பிரபந்தங்கள்‌ தந்தனர்‌. 
வடகலைக்கு மூலபுருடர்‌ தேசிகர்‌ ஆவதுபோலே, தென்கலைக்கு 
இவர்‌ தலை பாயவர்‌. தென்கலைச்‌ சம்பிரதாயத்திலே இவரே 
எல்லாம்‌. வைணவ சம்பிரதாயத்துக்குப்‌ புத்துயிர்‌ கொடுத்த 
பெருமகன்‌ எனலாம்‌. “வரவரமுனி, இராமானுசன்‌ பொன்னடி, 
அழகிய மணவாளஜீயர்‌' எனப்‌ பலபடப்‌ போற்றுவர்‌. சுருங்கச்‌ 
சொன்னால்‌ இந்த நூற்றாண்டின்‌ வைணவ வரலாறு இவர்‌ 
வரலாறாகவே அமைகிறது. ன 


இயற்றியன : 1. உபதேச ரத்தினமாலை 71 வெண்பா; 
ஆசாரிய பரம்பரையை விளக்குகிறது. குருவிடம்‌ கற்றவற்றை 
வையகத்திற்கு வழங்குகிறார்‌. 2. திருவாய்‌ மொழி நூற்றந்‌ 
தாதி: நம்மாழ்வாரின்‌ பதிகங்கள்‌ நூற்றுக்கும்‌ ஒவ்வொரு 
வெண்பா பாடியுள்ளார்‌. ஒவ்வொரு பதிகத்தின்‌ முதற்‌ 
பாட்டின்‌ முதற்‌ சொல்லும்‌ கடைப்பாட்டின்‌ கடைசிச்‌ சொல்‌. 
லையும்‌ வைத்து அந்தாதி போல்‌ அமைந்தது. 3, ஆர்த்திப்‌ 
பிரபந்தம்‌; 60 பாடல்கள்‌. எதிராசரை ஏத்துவன. 4, நித்திய 
கிரந்தம்‌, 5. எதிராக விம்சதி உடையவரை உவந்தேத்துவது , 
6. தேவராஜமங்களம்‌. 


விரிவுரைகள்‌ : பிள்ளை லோகாசாரியரின்‌ ரகசிய கிரந்தங்‌ 
கட்‌ கெல்லாம்‌ வியாக்கியானம்‌ வரைந்துள்ளார்‌. 1, கதைக்குத்‌ 
தாத்பர்யதீபம்‌, 2. ஈட்டுக்குப்‌ பிரமாணத்‌ திரட்டு, 


3. தத்துவத்‌ திரயம்‌, 4. முமுட்சுப்படி, 5. ஆசாரிய விறருதய 
வியாக்கியானம்‌. 


இவர்‌ தோன்றியது ஐப்பசி மூலம்‌: 74 இரு நட்சத்திரம்‌ 
வாழ்ந்து திருநாட்டை அலங்கரித்தது மாசியில்‌. சதுர்வேதி 
மங்கலத்தில்‌ சீடராக அமைந்தவரில்‌ ஒருவர்‌ அழகிய வரதர்‌. 
இவரை இராமாநுஐ ஜீயர்‌ எனும்‌ பெயருட.டன்‌ வானமாமலை 
மடத்தின்‌ முதல்‌ தலைவராக்கினார்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 202 


தத்துவராயர்‌ : சோணாட்டு வீரைமாநகர்‌. அந்தணர்‌. 
இவரும்‌ இவரது அம்மான்‌ சொருபானந்தரும்‌ தக்க ஞானாசிரி 
யரைத்‌ தேடினர்‌. இவர்‌ வடக்கே சென்று அலைய, அம்மான்‌ 
தெற்கே தேடிப்‌ போக, முதலில்‌ சொருபானந்தரே கோவத்தம்‌ 
எனும்‌ ஊரில்‌ சிவப்பிரகாசரைக்‌ கண்டு அருளுரை பெற்றார்‌. 
ஒப்பந்தப்படி அம்மானையே ஆசிரியராகக்‌ கொண்டு அருளுரை 
பெற்றார்‌. ஆசான்‌ மீது அந்தாதி, உலா, சிலேடை, சின்னப்பூ 
வெண்பா, சிவப்பிரகாச வெண்பா, தத்துவாமிருதம்‌, திருத்‌ 
தாலாட்டு போன்றன பாடினார்‌. பிறநூல்கள்‌ :அஞ்ஞைவதைப்‌ 
பரணி, மோகவதைப்பரணி, அமிர்தசார வெண்பா, ஈசுரகீதை, 
பிரமக்தை; பெருந்திரட்டு, குறுத்திரட்டு; பாடுதுறை, 
சசிவன்ன போதம்‌. 


சின்னப்பூ : அரச உறுப்புக்கள்‌ பத்து பற்றி ஒவ்வொரு 
பாட்டு பாடுவது தசாங்கம்‌; ஓர்‌ உறுப்புக்கே பத்துப்பாட்டாக 
மொத்தம்‌ நூறு பாடுவது. இதுவாகும்‌. சின்னங்களின்‌ சிறப்‌ 
பெலாம்‌ தோன்றப்‌ பாடுவதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. தமிழ்‌ 
இலக்கியப்‌ பரப்பினுள்‌ இப்பெயர்‌ கொண்ட பிரபந்தம்‌ 
- இஃதொன்றே.. கடவுளே குருவாக வருகிறார்‌. சொரூபானந்தர்‌ 
சிறப்பிக்கப்படுகிறார்‌. 


தமிழில்‌_—தமிழகத்தில்‌ வேதாந்த மார்க்கத்தைப்‌ பரப்பிய 
முதல்வர்‌ இவர்‌. அத்வைதத்தினைக்‌ கால்கொளச்‌ செய்த 
பெருமையர்‌. இதனால்‌ தமிழில்‌ வேதாந்த மார்க்கத்தைப்‌ 
பரப்ப எழுந்த முதல்‌ நூலாம்‌ ஸ்ரீபட்டனாரின்‌ பரமார்த்த 
தரிசனம்‌ என்ற பெயரில்‌ எழுந்த பகவத்கீதை தமிழ்ப்‌ பெயர்ப்‌ 
பினின்று 98 விருத்தங்களை எடுத்துத்‌ தம்‌ பெருந்திரட்டு 
நூலில்‌ இணைத்துக்‌ கொண்டார்‌. கலைக்‌ கட்டளை, அனுபூதிக்‌ 
கட்டளை எனும்‌ இரு பிரிவில்‌ பல்வகைக்‌ கருத்துக்கள்‌ கோட்‌ 
பாடுகளைத்‌ துலக்கும்‌ பாக்களைப்‌ பன்னூல்களின்றும்‌ திரட்‌ 
டிய தொகுதியே பெருந்‌ திரட்டு. இதனின்று பொறுக்குமணி 
களாகத்‌ திரட்டியதே குறுந்திரட்டு. “ஈசுவர கதை சூதசங்கிதை 
யில்‌ உள்ளது.இவர்‌ நூல்கள்‌ “அ_டங்கன்‌ முறை' என அமையும்‌. 
அத்துணையும்‌ அத்வைத அருவிகள்‌; வேதாந்த வித்துக்கள்‌, 
சமயமுத்துக்கள்‌ , சசிவன்ன போதம்‌ மோகவதைப்‌ பரணியுள்‌ 
வருவது. இவையாவும்‌ கற்றோர்க்கே புரியும்‌. மற்றோரும்‌ 
அறியும்வண்ணம்‌ தச்சன்‌, வண்ணான்‌, பல்லிப்பாட்டு என 
நாட்டுப்புறப்‌ பாங்கில்‌ நவில்வதே பாடுதுறை. இதனான்‌ 
வேதாந்தம்‌ தமிழகத்தில்‌ வேரோடிவிட்டது. 


304 தமிழ்‌ இலக்கிய வரலாறு. 


எண்ணற்ற வடிவங்களில்‌- புதிய வடிவங்களைப்‌ புகுத்திக்‌ 
தத்துவங்களை த்‌ தந்தவர்‌ தமிழிலக்கியப்‌ பரப்பில்‌ வேறுயாரு 
மில்லை எனலாம்‌. நாட்டுப்‌ புற இலக்கியத்தை நிலை பெறக்‌ 
கொண்டு அத்துணை விந்தையும்‌ புரிந்துள்ளார்‌. பரணிகள்‌ 
இரண்டும்‌ அகப்‌ போர்கள்‌ -ஆன்மீகப்‌ போராட்ட.ம்‌ புகல்வன. 
பிரபந்தங்களைப்‌ பக்தி-கத்துவம்‌ பேசப்‌ பயன்‌ படுத்திய 
பெற்றியர்‌. 


தமிழில்‌ வேதாந்த மார்க்கத்துக்கு வித்திட்ட மூலவர்‌. 
இவரை முதலாகக்‌ கொண்டே தமிழில்‌ வேதாந்தநெறி வேர்‌ 
கொண்டது. தமிழிலக்கிய-சமய வரலாற்றில்‌ உயர்‌ இடம்‌ 
பெறுகிறார்‌. புதுச்‌ சமய நெறி புகுத்தியவர்‌ என்ற தனிப்‌ 
பெருமையர்‌. வேதாத்திகளிடையே இவர்‌ நூல்கட்கு தனித்‌ 
துவம்‌ உண்டு. தமிழ்‌ வரலாற்றில்‌ உள்ள வேதாந்த நூல்களில்‌ 
இவர்‌ படைப்புகளே திருத்தமாகவும்‌ தெளிவாகவும்‌ நன்னடை 
யிலும்‌ அமைகன்‌ றன . எனவே என்றும்‌ நிற்கும்‌ இலக்கியத்‌ தர 
மும்‌ திறமும்‌ சான்‌ றன. 


பகழிக்‌ கூத்தர்‌; முகவை மாவட்ட சன்னாசி கிராமம்‌ (வீர 
நாராயண சதுர்‌ வேதி மங்கலம்‌). கொல்லர்‌ மரபினர்‌, வட 
தென்மொழி வல்லார்‌. பெயர்‌ கூத்தர்‌. (பகழி- அம்பு). சேது 
பதிகளின்‌ பழைய தலைநகரான புகலூர்‌. விநாயகர்‌ பெயர்‌ 
பகழிக்‌ கூத்தர்‌: திருமாலடியாராக இருந்து, தீராத வயிற்று 
வலி செந்தூர்‌ முருகன்‌ திருவருளால்‌ தீர, சைவரானவர்‌. 


இவரது திருச்செந்தூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ இலக்கிய 
வளமும்‌ பக்திப்‌ பெருக்கும்‌ சொல்‌ வளமும்‌ மிக்க சிறந்த சிற்றி 
லக்கியம்‌; முருகபக்தர்கள்‌ போற்றும்‌ சிறப்பினது. வாரானைப்‌ 
பருவ 9 ஆம்‌ பாட்டு நெஞ்சுருக்கும்‌ நற்பாட்டு; முத்தப்‌ பருவ 
முதற்பாட்டு நவில்தொறும்‌ நயம்‌ மல்கும்‌ நல்ல பாடல்‌; 10வது 
பாட்டில்‌ முத்தின்‌ கீகுற்றங்‌ குறிக்கிறார்‌. பகழிக்‌ கூத்தர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌, பெரிய தமிழ்‌' என்ற வழக்கு எண்ணத்தக்கது. 
அரங்‌ கேற்றம்‌ தடைப்பட்ட போது இறைவன்‌ மாணிக்கப்‌ 
பதக்கத்தைப்‌ பகழிக்கூத்தர்‌ மார்பிலிட்டு அவர்‌ பெருமையினை 
உலகற்குணர்த்தியதிலிருந்து இந்நூல்‌ “தெய்வத்‌ தமிழ்‌” எனவே 
கருதப்‌ பெற்று, நாளும்‌ பெருமான்‌ சத்நிதியில்‌ இத்நரல்‌ ஓதப்‌ 
பெறுவதும்‌ கருதத்தக்கது. முதற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ நூலாம்‌ 
குலோத்துங்கன்‌ பிள்ளைத்‌ தமிழுக்கு அடுத்த அருமையது 
இதுவே. நாற்காலிகள்‌ பற்றிக்‌ குறிக்கிறார்கள்‌ பாருங்கள்‌ : 


மது: ச. விமலானந்தம்‌ 305: 


ஆயும்‌ பெரும்‌ பனுவல்‌ ஆசுகவி மதுரகவி. 
அரிய சித்திர கவிதை வித்‌- 

தார கவியிடு முடிப்புக்‌ குளம்‌ மயங்காமல்‌ 
அடிய வர்க்‌ கருள்‌ குருபரன்‌. 


இவரது இன்னொரு பனுவல்‌ சிந்தாமணி விளக்கம்‌. இலக்‌ 
கணையார்‌ இலம்பகம்‌ வரையிலான 10 இலம்பகங்கள்‌, 318. 
பாடல்களே கிடைத்துள. கழிநெடிலடி ஆசிரிய விருத்தத்தில்‌ 
அந்தாதித்‌ தொடையாக அமைவது,சிந்தாமணித்தொடர்களை 
வைத்தே இழைத்துள்ளமை எண்ணத்தக்கது. சிந்தாமணிச்‌ 
சுருக்கம்‌ என்றும்‌ பெயர்‌. 


“திண்டிமம்‌' என்ற தொடர்‌ பிள்ளைத்‌ தமிழில்‌ வருவது 
கொண்டு மு. இராகவையங்காரும்‌; *மேகாரம்‌' *பவுரி” எனும்‌ 
தொடர்கள்‌ பயில்வதால்‌ அறிஞர்‌ மு. அருணாசலம்‌ அவர்களும்‌ 
அருணகிரியார்‌ காலத்தவர்‌ என அறுதியிடுகின்றனர்‌. இது 
நாள்‌ வரை எல்லோரும்‌ இவரை 18 ஆம்‌ நூற்றர்ண்டவராகவே. 
கருதி வந்தனர்‌. 


கடவுள்‌ மாமுனிவர்‌ : 15 ஆம்‌ நூற்‌. நடுவில்‌ வாழ்ந்தவர்‌. 
துறவி சந்தானாசாரியார்‌ மரபில்‌ வந்தவர்‌. அருணகிரி, வில்லி 
சமகாலத்தார்‌. 


திருவாதவூர்ப்‌ புராணம்‌ (தல புராணம்‌) மணிவாசகர்‌ வர 
லாறு பகரும்‌ பெருமையது. பக்திப்‌ பனுவல்‌. சிற்றின்பம்‌ 
்‌ பேரின்பம்‌ என உண்டென்பது கூட உணராத வகையில்‌ பக்தி 
ஒன்‌ றனையே நூல்‌ முழுதும்‌ நவின்றவாறுள்ளார்‌; அகத்துறை 
வருணனை ஏதும்‌ இடம்‌ பெறாது பாடியுள்ளார்‌. சிங்கார 
வருணனைகள்‌ சிறிதுமில்லை. சருக்கங்கள்‌ 7; பாக்கள்‌ 545, 
சுந்தரரின்‌ திருத்தொண்டத்‌ தொகை அடியார்கள்‌ வரலாறு 
களை மட்டும்‌ வரைந்த சேக்கிழார்‌, சுந்தரர்‌ குறிப்பிடாததால்‌ 
மணிவாசகர்‌ வரலாற்றைப்‌ பாடவில்லை. இக்குறையினைப்‌ 
போக்கவும்‌, வாதவூரார்‌ வரலாறு பரவவும்‌ இதனைப்‌ 
பாடினார்‌ எனலாம்‌. சிவபக்தி யூட்டும்‌ சிறந்த பனுவல்‌. 
ஆதலால்‌, இந்‌ நூல்‌ தோன்றிய நாள்‌ தொடங்கி சைவப்பெரு 
மக்களால்‌ சிரமேற்‌ கொண்டு சிறப்பாக ஓதப்பெறும்‌ நூலாக 
அறைந்து வருகிறது. மணிவாசகப்‌ பெருமானிடத்து மீக்‌ காதல்‌ 
கொண்ட யாழ்ப்பாணத்துச்‌ சைவப்‌ பெரூமக்கள்‌ இதனை, சிவ 
புராணம்‌” என்றே பெயர்‌ சாற்றிப்‌ போற்றிப்‌ பயில்கின்‌ றனர்‌. 


கு. இ.--20 


3.06 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


திருவைந்தெழுத்தின்‌ திறன்‌, சிவ சின்னங்களின்‌ கீர்த்தி, 
சைவ சாத்திர நுண்‌ பொருள்களின்‌ சீர்மையெல்லாம்‌ செப்பு 
கிறது. நடை செம்பாகச்‌ சர்‌ நடை , சித்தாந்த சாத்திரக்‌ கருத்‌ 
துக்களும்‌ சொற்களும்‌ மிடைந்து வருகின்றன. சந்தப்‌ பாக்கள்‌ 
செந்தமிழ்‌ நலம்‌ சிந்துகின்றன. அளவாற்‌ சிறியது, அருமை 
யாற்‌ சீரியது. 'தொப்பு' எனுஞ்‌ சொல்‌ இவர்‌ பாடலில்‌ இடம்‌ 
பெறுவது குறிப்பிடத்‌ தக்கது. 


சித்தாகள்‌ 


சித்தர்கள்‌: மச்சேந்திரர்‌, கோரக்கர்‌ போன்ற ஒன்பதின்‌ 
மர்‌ “நவநாத இத்தர்கள்‌' எனப்படுபவர்‌, வடக்கே கி.பி, 2-ல்‌ 
வாழ்ந்தவர்கள்‌. ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு கோடி சித்தர்‌ 
கட்குத்‌ தலைவர்‌. ஆதலின்‌ “நவகோடி சித்தர்கள்‌” எனப்‌ 
பெறுவர்‌, கோகர்‌ சீனத்தினின்றும்‌ போந்தவர்‌ ; T௦i5 தத்து 
வத்தைச்‌ சார்ந்தவர்‌. இவரே தமிழகத்தில்‌ சுத்த மார்க்கத்‌ 
தினைச்‌ சைவர்கட்குச்‌ சாற்றினார்‌ என்பர்‌. 


யார்‌? நைந்து நலியும்‌ உடலினைக்‌ காயகல்பத்தின்‌ மூலம்‌ 
வலுப்படுத்தி உலகில்‌ நெடுங்காலம்‌ வாழச்‌ செய்யலாம்‌] உடம்‌ 
பினை அன்மாவாகவே மாற்றுவதன்‌ மூலம்‌, மரணமிலாப்‌ பெரு 
வாழ்வு வாழலாம்‌-பிறர்‌ கண்ணுக்குப்‌ புலப்படாது . வெட்ட 
வெளிதனில்‌ கரந்து மறையலாம்‌ ; தூல உடலினைச்‌ சூக்கும 
உடலாக மாற்றுவதன்‌ மூலம்‌-உடலும்‌ உயிரும்‌ பிரிதலின்றி 
ஒன்‌ றச்‌ செய்யலாம்‌. இதுவே சித்தி. 


சித்தர்கள்‌ பெரும்‌ வித்தகர்கள்‌, தூய நற்சந்தனையாளர்‌ 
கள்‌ : நெஞ்சம்‌ உணர்ந்ததை வஞ்சமின்றி அஞ்சாது நேர்‌ 
பட மொழியும்‌ நல்லோர்‌. எதற்கும்‌ தயங்கார்‌ ; எவருக்கும்‌ 
மயங்கார்‌. உலகத்‌ துனபங்கட்கு எல்லாம்‌ காரணம்‌, 
உளவன்மை இன்மையே என உண்ர்ந்து-உணர்த்தியவர்கள்‌. 
பரந்துதிரியும்‌ பறவைகள்‌ போன்றவர்கள்‌; தங்கு தடையின்‌ றிச்‌ 
சிங்கமென எங்கும்‌--எவ்விடத்தும்‌ உலவி, உள்ளத்தில்‌ 
பட்டதை பட்டாங்கு பகரும்‌ பாங்கினர்‌. 


இயல்பு : சிவானுபூதிச்‌ செல்வர்கள்‌; சமயங்கடந்த சால்‌ 
பினர்‌; மோன நிலை மூழ்கியவர்கள்‌. காற்றில்‌ உள்ள பிராண 
வாயுவை உட்கொண்டு யோகத்தில்‌ நிலைப்பவர்கள்‌.வாச மூச்‌ 
சடக்கி ரேசசுப்பூரக கும்பத்தால்‌ குண்‌ டலினி சக்தியை எழுப்பி 
மூலாதாரம்‌ முதலிய ஆறு ஆதாரங்களினும்‌ சித்தத்தை 
நிறுத்தி சித்தி பெற்றவர்கள்‌; முத்தியடைந்தவர்கள்‌. அணிமா 


மது. ௪. விமலானந்தம்‌ 207 


(அணுவைப்‌ போல்‌ சிறிதாதல்‌), மகிமா(மேருவைப்போல்‌ பெரி 
'தாதல்‌ லகுமா(காற்றைப்‌ போல்‌ இலேசாதல்‌), கரிமா (பொன்‌ 
னை ப்போல்‌ ஒளிர்தல்‌, பிராப்தி அனைத்தையும்‌ ஆளுதல்‌, வத்‌ 
துவம்‌(எல்லோரையும்வசப்படுத்தல்‌),பிராகாமியம்‌(கூடுவிட்டுக்‌ 
கூடுபாய்தல்‌) ஈசத்துவம்‌, (விரும்பியவெல்லாம்‌ முடித்து அனுப 
வித்தல்‌) எனும்‌ அட்டமா சித்திகளும்‌ கைவரப்‌ பெற்றோர்‌. 
கூடு விட்டுக்‌ கூடுபாயும்‌ சிறப்பினர்‌. (திருமூலர்‌, அருண 
அஇரியார்‌.) அனுபூதி ஞானம்‌ பெற்றோர்‌ (Mystics) எனலாம்‌. 


பத்தரும்‌ சித்தரும்‌: சீவன்‌ முத்தராக வாழ்ந்து, உடல்‌ மாய்ந்‌ 
ததும்‌ உயர்‌ முத்தி பெறுதலே, பிறவாதிருக்க ஒரே வழி என்பது 
பத்தர்‌ கொள்கை. சித்தரோ, மரணத்தால்‌ சடலமாய்‌ வீழ்வது 
முத்தியன்று; இவ்வுலகில்‌ இருக்கும்‌ போதே சூக்கும உடலோடு 
இறையுடன்‌ கலப்பதே முத்தி என்பர்‌. பத்தர்கள்‌ அனைவரும்‌ 
சத்தராகார்‌; ஆனால்‌ சித்தர்கள்‌ எல்லோரும்‌ பத்தார்களே! 
இருவருக்கும்‌ உள்ளே வேறுபாடும்‌ மாறுபாடும்‌ சமயத்‌ தத்து 
வத்திலோ இல்லை: இறைவனை அணுகும்‌ முறையிலும்‌, சக்‌ 
இயை வெளிப்படுத்தும்‌ வகையிலுமே உளது. பக்தர்கள்‌, தலங்‌ 
கள்‌ தோறும்‌ பரமன்‌ புகழ்பாடிப்‌ போற்றுபவர்கள்‌. சித்தர்‌ 
கள்‌, யோசுத்தால்‌ ஆன்மீக சக்தியை வளர்த்து மனம்‌ அடங்கி, 
அந்தரியாமியாய்த்‌ தன்னுள்‌ உறையும்‌ இறையுடன்‌ ஒன்றித்‌ தம்‌ 
அநுபூ தியை உலகினுக்கு அறிவுறுத்தியவர்கள்‌; எனவே பூசை 
புனஸ்காரங்களோ, புறக்கோலங்களோ - தேவையில்லை. 
“உள்ளம்‌, பெருங்கோயில்‌: , நாம்‌ நடமாடும்‌ கோயில்கள்‌! 
கடவுளைக்‌ காண முயன்றோர்‌ பக்தர்‌; கண்டு தெளித்தோர்‌ 
சித்தர்‌. 
பதினெண்‌ சித்தர்கள்‌ : 60க்கும்‌ மேற்பட்ட சித்தர்‌ குழாம்‌ 
உண்டு. இவர்களில்‌ 18 சித்தர்களாகப்‌ பலரும்‌ கருதும்‌ 
பாங்கினர்‌ : அகத்தியர்‌, அப்பர்‌, சுந்தரர்‌, மணிவாசகர்‌, 
அவ்வை, திருமூலர்‌, சிவ வாக்கியர்‌, பட்டினத்தார்‌, பத்ர 
இரியார்‌, அருணகிரி, அகப்பேய்‌, பாம்பாட்டி, கடுவெளி, 
இடைக்காடர்‌, குமாரதேவர்‌, முத்துத்‌ தாண்டவர்‌, இராம 
லிங்க அடிகள்‌. சுத்தமார்க்கத்தைச்‌ சேர்ந்த *ஞானத்தர்கள்‌ ' 
'வித்தகச்‌ சித்தர்கணம்‌”. பிறவாரும்‌ கூறுவதுண்டு. சித்தர்‌ 
கட்குத்‌ தலைவர்‌ அகத்தியர்‌; பொதிய மலையில்‌ பொன்றாது 
இன்றும்‌ வாழ்ந்து வருகின்றாராம்‌! சிவனிடம்‌ தீட்சை பெற்ற 
எண்மரில்‌ ஒருவர்‌. 
தமிழ்ச்‌ சித்தர்‌ மரபு, திருமூலரிலிருந்து தொடங்கு 
இன்றது; 5-6 நூற்‌. சித்தர்களில்‌ பஞ்சவர்‌ எனப்படுபவர்கள்‌: 


308 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இருமூலர்‌,சவவாக்கயர்‌, பட்டினத்தார்‌, திருமாளிகைத்‌ தேவர்‌, 
கருவூரார்‌. 

சித்தர்‌ பாக்கள்‌: அத்தனையும்‌ சிந்தனைக்‌ களஞ்சியம்‌; 
பட்ட றிவின்‌ பிழிவு; அனுபவ ஞானத்தின்‌ அச்சுக்கள்‌; வாழ்‌. 
வின்‌ உணர்வு வார்ப்புகள்‌; அளப்பரிய செல்வங்கள்‌; ஆன்ற 
ஊன்று கோல்கள்‌; ஊக்கத்தின்‌ ஆக்கங்கள்‌ தேக்கங்கள்‌; நல்‌ 
வனை நோக்கி தம்மை உந்தும்‌ நற்சக்திகள்‌. ஆன்ம தீதகற்றி. 
அறிவு கொளுத்தும்‌ அறிவுச்‌ சுரங்கம்‌, ஆன்மீகப்‌ பெட்டகங்‌ 
கள்‌. மனநோய்‌ தீர்க்கும்‌ மாமருந்துகள்‌. அறிவினைத்‌ கெளி 
விக்கும்‌ அற்புத அமுதங்கள்‌. பொய்‌ வாழ்வினைப்‌ புரிய 
வைத்து, மெய்வாழ்வினை மலர்ச்செய்யும்‌ ஞான மணிகள்‌.தேட 
றிய தங்கப்‌ பாளங்கள்‌; விலை மதிப்பற்ற வைரமணிகள்‌; 
வாழ்வின்‌ வழிகாட்டு ஒளி விளக்கங்கள்‌; இதய இருள்‌ போக்‌ 
கும்‌ கை விளக்குகள்‌. ஆணிப்‌ பொன்னால்‌ ஆகிய அறிவு மணி 
கள்‌ : கருத்து முத்துக்கள்‌. அறியாமை அகற்றி, அறிவியலுக்கு 
அழைத்துச்‌ செல்லும்‌ ஆண்ம விளக்குகள்‌. அகந்தை கிழங்கை 
அகழ்ந்தெடுத்து ஆன்மீகம்‌ நாட்டும்‌ நந்தா விளக்கங்கள்‌. 

சமயமும்‌ நெறியும்‌: இவர்களது சமயம்‌: சமரச என்‌. 
மார்க்கம்‌; நெறி: உண்மையைத்‌ தேடுவது. 


செல்வாக்கு: சத்தர்கள்‌ பண்டிதர்‌ தமிழில்‌ பாடினார்கள்‌ 
இல்லை: மாறாக,பாமர மக்களை மனதில்‌ கொண்டு பரிவோடு 
பாடியுள்ளனர்‌. பழகு தமிழில்‌ அழகு மொழியில்‌ எளிய நடை 
யில்‌ பாடியுள்ளனர்‌, இதனால்‌ பாமர மக்களிடம்‌ பெரிதும்‌ செல்‌ 
வாக்குப்‌ பெற்றனர்‌. குழூஉக்குறி கொண்டு பாடியுள்ளமை 
யால்‌, மெய்ப்பொருள்‌ அறியுமாறோ, சமய தத்துவம்‌ உண 
ரவோ முடியாத இருண்மை ற்‌கபாரtர இயல்பு கொண்டது. 
சைவம்‌ என்பதனை தாளிச பத்திரம்‌ என்றும்‌ வெல்லம்‌ என்‌ 
பது வேளிருக்கைச்சில்‌ வெட்டு என்றும்‌ வல்லர்ரைக்‌ தரை 
சரசுவதி எனவே மூடு மந்திரம்‌ போலவே முடக்கப்‌ படுகிறது. 
அப்படி இருந்தும்‌ எப்படிச்‌ சித்தர்‌ பாடல்கள்‌ அத்துணைச்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றன என்பது வியப்பே! எளிய இசையும்‌, 
இனிய எண்ணங்களும்‌ ஏதுவோ! 

சமணர்கள்‌ சித்த சரணம்‌ செப்புகின்றனர்‌, அவர்களுள்‌ 
சித்தி வல்ல சாரணர்‌ எண்மர்‌ இருந்துளர்‌. சாக்யமும்‌ இத்தகு 
சித்திகள்‌ போற்றுகிறது; தேரையர்‌ குறிப்பிட த்தக்கவர்‌. இச 
லாத்திலும்‌ மஸ்தான்கள்‌ ஞானிகளாக ஒளிர்ந்துளர்‌; குணங்‌ 
குடி. மஸ்தான்‌, பீர்‌ முகம்மது போன்றோர்‌ கருதுக. இவற்றை 


மது. ௪. விமலானந்தம்‌ 209 
யெல்லாம்‌ எண்ணும்‌ போது பன்னாட்டினர்‌, பல்‌ சமயத்தார்‌ 
பல காலத்தவர்‌ கலந்து மயங்கியுள்ளமை காணலாம்‌. புகழ்‌ 
பூத்த சித்தர்கள்‌ பெயரால்‌ :பின்வந்தோர்‌ சோசிடம்‌, மருத்து 
வம்‌ எனப்‌ பல்வகை நூல்கள்‌ படைத்துப்‌ புழக்கத்தில்‌ 
விட்டனர்‌. 


சித்தர்‌ நூல்கள்‌ வன்நடை மென்நடை என இரு வகையில்‌ 
இலங்கும்‌ கேளப்பா-நீளப்பா' என அமைவன மென்‌ நடையின ; 
எளிதிற்புரிவன. வன்நடையில்‌ வருவன அரிதில்‌ அறிவன 
ஆணித்தரமாக அடித்துக்‌ கூறுவன வன்மை நடையில்‌ வரு 
கின்றன அன்பாய்‌ உணர்ததுவன மென்மையாய்‌ மிளிர்‌ 
கன்‌ றன. 


சித்தர்கள்‌ சிந்தை காய சித்தியில்‌ குறியாகக்‌ கொண்டது! 
உடலை அழியாது பாதுகாத்து உயிரைத்‌ தக்கவைக்கும்‌ 
திறம்‌ காயகற்பம்‌ தேடும்‌ முயற்சி. சித்தர்கள்‌ சாதி மதம்‌ கடந்‌ 
தோராக-சாத்திரச்‌ சகதி கோத்திரக்குப்பையுள்‌ சிக்காதவராக- 
சடங்குகளில்‌ முடங்காதோராக-அனைத்தும்‌ கடந்தோராகக்‌ 
காட்சியளிக்னெ்‌ றனர்‌. சமரச க்‌்‌ சான்‌ றவர்களாக 
விளங்குகின்‌ றனர்‌. 


பட்டினத்தடிகள்‌, வள்ளுவர்‌, தாயுமானார்‌, இராமலிங்க 
அடிகளும்‌ சித்தர்‌ எல்லையில்‌ இலங்குகின்றனர்‌. பெண்‌ 
சித்தராக அவ்வை மூதாட்டி அமைகின்‌ றார்‌. 


வழிகாட்டி : சித்தர்‌ பாடல்கள்‌ தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சி 
யில்‌ ஒரு பெரும்‌ வழிகாட்டியாக அமைகின்றன. பின்னர்‌ 
எழுந்த குறவஞ்சி, பள்ளு, நொண்டி நாடகங்கட்கு முன்னோடி 
யாக விளங்குகிறது. பாரதிக்கு வழிகாட்டிய-—ஊக்கமூட்டி 
யனவும்‌ இவையே எனலாம்‌. 


காலம்‌ : வடமொழியில்‌ (உ. மு. 200) பதஞ்சலி யோக 
சூத்திரம்‌. மகாயான பெளத்தம்‌ தோற்றுவித்த நாகார்ச்சுனர்‌ 
(கி. பி. 2). திருமூலர்‌ (5-6நூற்‌) இவர்கள்‌ சித்தர்களின்‌ 
முதல்வர்கள்‌. பின்னர்‌ 11ஆம்‌ நூற்‌ தொடங்கி இன்றுகாறும்‌ 
எத்தனையோ சத்தர்கள்‌ தோன்‌ றியவண்ணம்‌ உள்ளனர்‌ 
எனக்‌ கருதப்பெறுகிறது. 


சித்தர்‌ பாடல்கள்‌ தோன்றிய காலம்‌ 15 நூற்‌ க்கும்‌ முந்தை 
யன, தொகுக்கப்‌ பெற்ற காலம்‌ 18 நூற்‌. இறுதி அல்லது 
19 நூற்‌ தொடக்கமாகலாம்‌. 


210 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சித்தரும்‌ பித்தரும்‌ : சித்தி அடைந்தவர்கள்தாம்‌ சித்தர்கள்‌ 
ஆனால்‌ இற்றை நிலையில்‌ மத்திர, தந்திர, யந்திர, ஜால 
வித்தை, கண்கட்டு-- செப்படி வித்தை, மோடி வித்தை 
போன்றன செய்து, சித்தர்கள்‌ எனச்‌ சொல்லிக்கொண்டு 
குருக்கித்‌ திரிகின்றனர்‌. அன்னாரெல்லாம்‌ சித்தர்கள்‌ அல்லர்‌, 
பித்தர்கள்‌--பதர்கள்‌--ஏச்சுப்பிழைக்கும்‌ எத்தர்கள்‌ ! அப்‌ 
போலிகளைக்‌ கண்டு மயங்காது, தூய நற்சித்தர்‌ சொற்படி 
நடப்பது நம்‌ கடன்‌. சில சம்பிரதாய சித்தரின்‌ சால்பு செப்பு 
வாம்‌ : 


அகப்பேய்ச்சித்தர்‌: தத்துவ ஞானத்தை ஒட்டுவமை உருவத்‌ 
தில்‌ தந்தவர்‌. ஒவ்வொரு செய்யுளின்‌ இறுதியிலும்‌ “அகப்‌ 
பேய்‌! * என்ற விளி வருவதால்‌ இப்பெயர்‌ வந்தது; தம்‌ மானம்‌ 
பேயாக அலைதல்‌ பற்றிப்‌ பேயென உருவகப்படுத்தி அலை. 
யாது நிற்குமாறு அறிவுறுத்திப்‌ பாடியதால்‌ இப்‌ பெயர்‌ பெற்‌ 
றார்‌ என்ப. அகப்பைச்‌ சித்தர்‌ என்பது ஏலாது. குழூஉக்‌ 
குறிகள்‌ பொருள்‌ புரியா நிலையினை அ ருவாக்கியுளது. சித்‌ 
தாந்தக்‌ கருத்துக்கள்‌ செறிந்துள. 90 கண்ணிகள்‌ “ஆசாரஙு 
கண்டாரே மோட்சம்‌ வேண்டார்கள்‌'. 


பிச்சை எடுத்தாலும்‌ பிறவி தொலையாசத-அகப்பேய்‌ 
இச்சை அற்ற இடம்‌ எம்‌இறை கண்டாயே-அகப்பேய்‌ 


அழுகுணிச்‌ சித்தர்‌: அழுகைச்சுவையை அதிகம்‌ பாடியதால்‌ 
இப்பெயர்‌ ஏற்றார்‌. ஒட்டுவமை வடிவில்‌ தத்துவ ஞானத்தைப்‌ 
பாடியுள்ளார்‌. குழூஉக்‌ குறிகள்‌ இவர்‌ பாக்களில்‌ மிகுதி. 32 
பாடல்கள்‌ அழுவது போன்ற சந்தத்தில்‌ இவர்‌ பாக்கள்‌ 
அமைவதால்‌ அழுகுணி எனப்‌ பெற்றாரா! கண்ணம்மா எனக்‌ 
குழந்தையை விளித்து வினாவும்‌ வகையில்‌ பாடல்கள்‌ 
அமைகின்‌ றன. 

பையூரிலே யிருந்து பாமூரிலே பிறந்து 

மெய்யூரிற்‌ போவதற்கு வேதாந்த வீட றியேன்‌ 

மெய்யூரில்‌ போவதற்கு வேதாந்த வீட றிந்தால்‌ 

பையூரும்‌ மெய்யூரும்‌ என்‌ கண்ணம்மா! 

பாழாய்‌ முடியாவோ! 


மாமன்‌ மகளடியோ மச்சினியோ நானறியேன்‌ 
காமன்‌ மகளாகி மச்சினியும்‌ நீயானால்‌, 
காமன்‌ கணைகளெல்லாம்‌ என்‌ கண்ணம்மா! 


கண்‌ விழிக்க வேகாவோ! 


மது. ச. விமலானந்தம்‌ 311. 


இடைக்காட்டுச்‌ சித்தர்‌: இடை என்பது இடைக்காடு, என்ற 
ஊளரினைக்‌ குறிக்கலாம்‌. இடையர்‌ இனத்தையும்‌ குறிப்பிட 
லாம்‌; ‘கோனே, கோனாரே, தாண்டவக்‌ கோனே” என்ற சொல்‌ 
லாட்சியும்‌ பசுவை விளித்தல்‌, பால்‌ கறத்தல்‌, குழல்‌ ஊதுதல்‌, 
கடை. போடுதல்‌ போன்ற ஆயருக்குரிய வழக்குகளின்‌ ஆட்சி 
யும்‌ இதனை வலியுறுத்தும்‌. 130 பாடல்கள்‌ 


ம்னமென்னும்‌ மாடடங்கில்‌ தாண்டவக்‌ கோனே-முத்து 
வாய்த்த தென்றெண்ணேடா தாண்டவக்‌ கோனே 
சினமென்னும்‌ பாம்பிறந்தால்‌ தாண்டவக்‌ கோனே-யாவும்‌ 
சித்தி என்றே நினையேடா தாண்டவக்‌ கோனே 


தாம்‌ திமி திமி தந்தக்‌ கோனாரே, தீம்‌ திமி திமி திந்தக்‌ 
கோனாரே” என ஆடிப்பாடும்‌ 


அமைதியன. இதனைப்‌ பாடாத இசையரங்குகளே இல்லை. 
ஆடுமயிலே! நடமாடு மயிலே! எங்கள்‌ 
ஆதியணி சேடணைக்‌ கண்டு ஆடுமயிலே! 


கடுவெளிச்‌ சித்தர்‌: கடுவெளி- பரவெளி; பரம்பொருள்‌ 
நிலை. இதனைப்‌ பாடியதால்‌ இப்பெயர்‌ ஏற்றாரோ? கடு 
வெளி ஃ ஓயாமல்‌ கடுகி முடுகக்‌ கொண்டிருக்கும்‌ மூச்சு, 32 கண்‌ 
ணிகள்‌ அனந்தக்களிப்பு. இப்பாடல்களால்‌ இம்‌ மெட்டுக்கே 
ஆனந்தக்களிப்பு என்ற பெயர்‌ ஏற்பட்டுவிட்டது. எவரு 
மறிந்த இவர்‌ பாட்டு: 
நந்த வனத்திலோ ராண்டி - அவன்‌ 
நாலாறு மாதமாய்க்‌ குயவனை வேண்டி 
கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி -- அதைக்‌ 
கூத்தாடிக்‌ கூத்தாடிப்‌ போட்டுடை க்‌ தாண்டி. 
எல்லோரும்‌ உணரவேண்டிய பாட்டு: 
பாபம்‌ செய்யாதிரு மனமே! 
பாபம்‌ செய்தால்‌ ஏமன்‌ கொண்டோடிப்‌ போவான்‌; 
பாபம்‌ செய்யாதிரு மனமே! -- நாளைக்‌ 
கோபம்‌ செய்தே ஏமன்‌ கொண்டோடிப்‌ போவான்‌ 
பாபம்‌ செய்யா திரு மனமே! 


குதம்யைச்‌ சித்தர்‌: குதம்பை (காதணி) அணிந்த 
பெண்ணை முன்னிலைப்‌ படுத்தும்‌ முறையில்‌ குதம்பாய்‌ எனப்‌ 
பாடியமையால்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌. 32 பாடல்கள்‌. மிகவும்‌ 
. பழகிப்‌ போன பாடல்‌: 


312 தமிழ்‌ இலக்கிய வரலாற 
மாங்காய்ப்‌ பாலுண்டு மலைமேலிருப்‌ போர்க்குத்‌. 
தேங்காய்ப்‌ பாலேதுக்கடி - குதம்பாய்‌! 

தேங்காய்ப்‌ பாலேதுக்கடி. 


மாங்காய்‌ - பிரமம்‌; பால்‌ க அதன்‌ அனுபவம்‌; மலை  மலான 
சமாதிநிலை; 


வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போர்க்கு 
பட்டயம்‌ ஏதுக்கடி? - குதம்பாய்‌! 

“வஞ்சகம்‌ அற்று வழிதன்னைக்‌ கண்டோ ர்க்குச்‌ 

. சஞ்சலம்‌ ஏதுக்கடி? - குதம்பாய்‌! 

நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு 
முத்திரை ஏதுக்கடி? - குதம்பாய்‌! 

அந்தரந்தன்னில்‌ அசைந்தாடு முத்தர்க்குத்‌ 
தந்திரம்‌ ஏதுக்கடி? - குதம்பாய்‌! 

தாவாரம்‌ இல்லை, தனக்கொரு வீடில்லை 
கேவாரம்‌ ஏதுக்கடி? - குதம்பாய்‌! 


பாம்பாட்டிச்‌ சித்தர்‌: பாண்டி நாட்டில்‌ வதிந்தவர்‌; 
கொங்குநாட்டு மருதமலையடி வாரத்தில்‌ தவம்‌ செய்தவர்‌ 
எனக்‌ கூறப்படுகிறது. பெயர்க்‌ காரணம்‌: காட்டில்‌ பாம்பைப்‌ 
பிடித்தாட்டிக்‌ கொண்டிருந்து, ஒரு முறை நவரத்தின பாம்‌ 
பினைப்‌ பிடிக்க முனைந்தகாலை சட்டமுனிவர்‌ எதிர்ப்பட 
அவரிடம்‌ தீக்கை பெற்று சமாதியில்‌ இருந்து எழுந்து சித்து பல 
செய்தார்‌. ஓர்‌ அரசன்‌ மாண்டபோ து அவன்‌ உடலிற்‌ புகுந்து 
அவன்‌ மனைவியுடன்‌ இருந்து செத்த பாம்பினை ஆட்டினர்‌. 
இதனால்‌ இப்பெயர்‌ ஏற்றார்‌ என்ப. 129 பாடல்கள்‌. “ஆடு 
பாம்பே எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌ எல்லோரும்‌ அறிந்தது. 


ஆடுபாம்பே - தெளிந்தாடு பாம்பே - சிவன்‌ 
அடியிணை கண்டோமென்‌ றாடுபாம்பே 


எனும்‌ பாடல்களைப்‌ புன்னாகவராளியில்‌ பாடும்போது எல்‌ 
லார்‌ தலையும்‌ ஆடுமே! பிரபலமான - கச்சேரிகளிலும்‌ நாட்டி 
யத்திலும்‌ இடம்பெறும்‌ பாடல்‌: 


“நாதர்‌ முடிமேலிருக்கும்‌ நாகப்‌ பாம்பே! 

நச்சுப்‌ பையை வைத்திருக்கும்‌ நல்ல பாம்பே! 
பாதலத்திற்‌ குடிபுகும்‌ பைகொள்‌ பாம்பே! 

பாடிப்பாடி நின்று விளையாடு பாம்பே! 
ஊத்தைக்‌ குழிதனிலே மண்ணை எடுத்தே 

உதிரப்‌ புனலிலே உன்டை சேர்த்தே 


மது. ச. விமலானந்தம்‌ 313 


வாய்த்த குயவனார்‌ பண்ணும்‌ பாண்டம்‌ 
வரை ஓட்டுக்கும்‌ ஆகாதென்று ஆடுபாம்பே! 


சிவ வாக்கியார்‌: யோகசித்தர்‌. சந்த ஓட்டம்‌ .இவர்‌ 
பாடற்‌ சிறப்பு. பேச்சு நடையது, மரூஉ மொழிமிக்கது. வட 
சொற்கள்‌ மிகுதி. 520 பாடல்கள்‌; திரு மழிசை யாழ்வாரது 
போன்று எழுசீர்‌ சந்த விருத்தங்கள்‌. ஆண்டவனை அகத்தில்‌ 
உணர்ந்து ஒழுகாத வரை, புரப்பூசனைகள்‌ வெறும்‌ வேடமே; 
பயன்‌ ஏதும்‌ தாரா - இஃது இவர்‌ கருத்து. வினையால்‌ பிறவி 
விளைகிறது; இறைவன்‌ குருவாகி வந்து அருள்‌ செய்யவே 
மெய்ஞ்ஞானம்‌ மேவுகிறது, பற்று அகலுகிறது; திரை 
அகலவே ஞானமாக ஒளிரும்‌ பதியைக்‌ கண்டு ஆன்மா ஐக்கிய 
மாகிறது. இது இவரது கொள்கை. இந்த ஞானியின்‌ புரட்சிப்‌ 
பாடல்‌ இதோ: 


நட்ட கல்லைச்‌ சுற்றி வந்து நாலு புட்பம சாத்தியே 
சுற்றி வந்து மொணமொ ணென்று சொல்லு மந்தர 
மேதடரா. 
நட்ட கல்லு(ம்‌) பேசுமோ? நாத னுள்ளி ருக்கையில்‌ 
சுட்ட சட்டி சட்டுவம்‌ கறிச்சுவை அறியுமோ? 
தேரையர்‌ : என்ன செய்தும்‌ நீங்காத தலைவலியால்‌ 
துடித்த ஓர்‌ அரசனுக்கு, சம்மோகினி எனும்‌ பச்சிலையால்‌ 
மயக்கமுண்டாக்கிக்‌ கபாலத்தைத்‌ திறந்து அங்கிருந்த ஒரு 
தேரையை வெளியே எடுத்து, சந்தானகரணி எனும்‌ பச்சிலை 
யால்‌ பழையபடி கபாலத்தைப்‌ பொருத்தியபடியால்‌-- 
தேரையை அகற்றியதால்‌ இப்பெயர்‌ ஏற்றார்‌ என்ட.அகத்தியா 
மாணவர்‌ என்றும்‌, தருமசெளமியரின்‌ மாணவர்‌ என்றும்‌ இரு 
கருத்துளது. மருத்துவத்துறையில்‌ முக்கியம பெற்றவர்‌. 
நூல்கள்‌ : தைலவர்க்கச்‌ சுருக்கம்‌; நீர்க்குறி--நெய்க்குறி சாத்‌ 
திரம்‌; பதார்த்தகுண சிந்தாமணி, மணிவெண்பா, மருத்துப்‌ 
பாரதம்‌; வைத்திய யமகவெண்பா., 


கதை : தலைநோய்‌ தீர்க்க அகத்தியருடன்‌ சென்றார்‌. 
அகத்தியர்‌ கபாலத்தைத்திறந்து தேரை இருக்கக்‌ கண்டு 
அதனை எடுக்கமுற்படுகையில்‌ தடுத்து, தாம்பாளத்தில்‌ நீர்‌ 
- நிறைத்துக்காட டின்‌ தானே வெளிவரும்‌ எனக்கூறி அங்ஙனமே 
காட்ட, அது தாவித்தட்டில்‌ விழுந்தது. தேரைபற்றிய குறிப்பு 
கூறியதால்‌ தேரையர்‌ எனப்பட்டார்‌ என்ப. 


இவருடைய குரு தரும செளமியர்‌; சீடர்‌ யூகிமுனி. 


2314 தமிழ்‌ இல்க்கிய வரலாறு 
16ஆம்‌ நூற்றாண்டு 


ஒரு கண்ணோட்டம்‌ : நிலைத்த பேரரசு ஏதுமில்லா நேரம்‌. 
இலக்கியங்களில்‌ பெரும்பகுதி புராணங்களே; புரபணகாலம்‌ 
எனப்‌ புகலலாம்‌. நூற்றுக்கணக்கான புராணங்கள்‌ புற்றீசல்‌ 
போல்‌ புறப்பட்டன. தோத்திரப்பனுவல்கள்‌ தோன்றின. 
சைவ சாத்திர உரைகள்‌ செழித்தன. சைவசமயக்‌ கிளர்ச்சி 
மேலோங்கிய கட்டம்‌. ஆதீனங்கள்‌ அரும்பின. முதன்முதல்‌ 
வீரசைவம்‌ தோன்றுகிறது. காப்பியங்களும்‌ நீதிநூல்களும்‌ 
இரு கிளைகளாகக்‌ கிளைத்தன. சமணத்தமிழ்‌;சரிந்த வேளை. 


அரிச்சந்திர புராணம்‌, திருவிளையாடற்‌ புராணம்‌, 
நைடதம்‌ என முப்பெரும்‌ பேரிலக்கியங்கள்‌ முளைத்தன. தென்‌ 
காசிப்‌ பாண்டியரில்‌ வரகுண வரதுங்க--அதிவீர ராம 
பாண்டியர்கள்‌ மூவர்‌ முன்‌ நிற்கின்றனர்‌; கமலை ஞானப்‌ 
பிரகாசர்‌, எல்லப்ப நாவலர்‌, மறை ஞானசம்பந்தர்‌, குரு ஞான 
சம்பந்தர்‌ சைவத்திலும்‌ செல்வைச்சூமுவார்‌, திருக்குருகைப்‌ 
பெருமாட்கவிராயர்‌ வைணவத்திலும்‌; மண்டலபுருடர்‌ இலக்‌ . 
கணத்திலும்‌, பேர்‌ சொல்லுகின்‌ றனர்‌. சித்தர்கள்‌ சிலரும்‌ 
கவனத்தில்‌ நிற்கின்றனர்‌. இனி இக்காலத்தில்‌ நிலவுவோரை 
யும்‌ உலவுபனுவல்களையும நோக்குவோம்‌ : 


தென்காசிப்‌ பாண்டியரின்‌ தமிழ்த்திறம்‌ : சடையவர்மன்‌ 
பராக்கிரம குலசேகரனின்‌ மக்கள மூவர்‌ மாத்தமிழ்‌ வளர்த்‌ 
தனா. வரகுணராமன்‌' (1560-1600) இலிங்க புராணம்‌; பூர்வ- 
உத்திர காண்டங்கள்‌ 154 அத்தியாயங்கள்‌, 2506 பாக்கள்‌. 
சரியை சிரியை யுணர்த்தும்‌ சாத்திரம்‌. புத்தரைச்‌ செக்கிலிட்டு 
அரைத்த அரிய செய்தி கூறுகிறது. வாயு சங்கிதை: பதினெண்‌ 
புராணத்தில்‌ சைவ புராணத்தின்‌ கடைசி சங்கிதையாகிய 
வாயுசங்கிதையின்‌ தமிழ்வடிவம்‌. பூர்வ--உத்திர காண்டங்‌ 
களில்‌ 60 அத்‌, 13884 பாடல்கள்‌. சாத்திரமும்‌ தோ த்திரமும்‌ 
நிரம்பியது. 3 அம்பிகைமாலை ; 30 கட்டளைக்‌ கலித்துறை 
கள்‌ கொண்ட துதி, பாராயண நூல்‌ அபிராமி - அந்தாதி 
இதனை அடியொரற்றியது. 


வரதுங்க ராம பாண்‌ யன்‌: 1588-1613. பிள்ளைப்‌ பேறு 
கருது 27 நட்சத்திரத்தில்‌ பிறந்த, 27 மகளிரை மணந்தும்‌. 
பிள்ளை இல்லாதவர்‌. தமிழறிந்த மனைவி சிவகாம சுந்தரி. 
பிரமோத்தர காண்டம்‌ : வடமொழி ஸ்கந்தபுராண மூன்றாம்‌ 
பிரிவின்‌ பெயர்ப்பு. அத்‌ 22, பாக்கள்‌ 1328. போர்வருணனை, 


மது. ௪. விமலானந்தம்‌ 315 


அரசியல்‌ நியதிகள்‌, விரதத்தின்‌ வளமை, பூசையின்‌ பெருமை, 
விபூதிமகிமை விளம்புவது. அழகிய பாக்களும்‌; இலக்கியச்‌ 
சுவையும்‌ மிக்க சரியை விளக்கும்‌ சாத்திரநூல்‌. இதில்‌ உள்ள 
20 பாடல்‌ கொண்ட *சிவ கவசம்‌” பரராயணச்‌ சிறப்பினது.. 
ஒரு காட்டு: 


நினைவரும்‌ பாதகங்கள்‌ ஐந்தையும்‌ நீக்கி இன்பக்‌ 
கனைகடல்‌ துளையப்‌ பண்ணும்‌ கண்ணுதல்‌ கருத்திலாது. 
தினையளவு அடியார்‌ செய்த சிற்றியற்‌ பூசையேனும்‌ 


பனையளவாகக்‌ கொள்ளும்‌ பரமன்‌ எம்‌ பரமன்‌ ஆவன்‌. 


தோத்திரப்பனுபல்களாக திருக்கழமுவைப்‌ பதிற்றுப்‌ பத்தாந்‌ 
ா தித கலித்துறை அந்தாதி மூன்றும்‌ பக்திப்‌ பெரும்பனுவல்கள்‌; 
இசையும்‌ உருக்கமும்‌ மிக்கன. முன்னது 'குட்டித்திருவாசம்‌ 
எனப்படும்‌ (கருவை-கரிவலம்‌ வந்த நல்லூர்‌) ஒரு சோறு. 


சிந்தனை உனக்குத்‌ தந்தேன்‌, திருவருள்‌ எனக்குத்‌ தந்தாய்‌ 
வந்தனை உனக்குத்‌ தந்தேன்‌, மலரடி எனக்குத்‌ தந்தாய்‌, 
பைந்துணர்‌ உனக்குத்‌ தந்தேன்‌, பரகதி எனக்குத்‌ தந்தாய்‌ 
கந்தனைப்‌ பயந்த நாதா! கருவையில்‌ இருக்குத்‌ தேவே! 


எல்லோரும்‌ அறிந்த கொக்கோகம்‌ எனும்‌ இன்ப நூலினை 
இவரே யாத்தவர்‌. வடமொழியில்‌ வாத்சாயனர்‌ வழி கொக்‌ 
கோக முனிவர்‌ செய்த “ரதி ரகசியம்‌' காம நூலின்‌ பெயர்ப்பு, 
6 அத்தியாயங்கள்‌ 331 விருத்தங்கள்‌. பருவ லட்சணம்‌ 
பன்னா ட்டுப்பெண்டூர்‌ பாங்கு, பெண்களின்‌ வகை ( பத்மினி, 
சிந்தினி, சங்கினி, அத்தினி), கூடும்‌ காலம்‌ வகை போன்றன 
புலப்படுத்தும்‌ 26 மனைவியரைத்‌ அனுபவத்தோடு அரும்பி 
யதோ இம்மதன நூர்‌! 


இவரது புலமை மனைவி சிவகாமசுந்தரியே, ஓடி 
இளைத்து நின்ற நாயின்‌ நிலையது எனச்‌ “சென்று செய்த்‌: 
திறுதல்‌' எனும்‌ குற்றம்‌ கொண்ட தாக நைடதம்‌ பற்றி 
நவின்‌ றவர்‌. 


அதிவீரராம பாண்டியர்‌: 1564-1610. நைடதக காப்பியத்‌ 
தாலும்‌ வெற்றிவேற்கை நீதி நூலாலும்‌ கற்றோரும்‌ மற்‌ 
றோரும்‌, பெரியோரும்‌ சிறார்களும்‌ போற்றும்‌ பெரும்‌ புலமை 
யர்‌. “நைடதம்‌ புலவர்க்கு ஒளடதம்‌” எனும்‌ பெருமையது. வட 
மொழி பஞ்சகாவியங்களுள்‌ ஒன்று ஹர்ஷசக்கரவர்த்தி 
யாத்தது நைஷதம்‌. மகாபாரதம்‌ ஆரணியபருவத்துள்‌ 
அமைந்த கிளைக்கதை நளோபாக்கியானம்‌ புகழேந்தியின்‌: 


316 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நளவெண்‌ பா மிகவும்‌ சுருக்கமான 3 காண்டங்களில்‌ அமைவது 
ஆனால்‌ நைடதம்‌ விரிவானது. படலம்‌ 28, பாடல்கள்‌, 1173, 
வருணனையில்‌ இந்நூலுக்கு இணையாக எந்நூலும்‌ இல்லை 
எனலாம்‌. தமிழ்ச்சுவை, கவியின்பம மிக்கது சில பாக்கள்‌. 


மண்‌ களித்தது மாதிரங்‌ களித்தன, மலர்மேற்‌ 
பெண்‌ களித்தனர்‌, பேரறங்‌ களித்தன, கண்டோர்‌ 
கண்‌ களித்தன, களித்தன கலைவலோர்‌ நெஞ்சம்‌, 
விண்‌ களித்தன, களித்தது வீமன்‌ மாநகரம்‌. 


கள்ளுண விரும்புதல்‌, கழகஞ்‌ சேர்தல்‌, மால்‌ 
உள்ளுறப்‌ பிறர்மனை நயத்தல்‌, ஒன்னலர்க்‌ 
கெள்ளரு ஞாட்பினு ளிரியல்‌ செய்திடல்‌, 
வள்ளியோய்‌! அறநெறி வழுக்கு மென்பவே 


அடைந்த மக்களைக்‌ காண்ட லும்‌ அழலிடு மெழுகின்‌ 
உடைந்த துள்ளம்‌, நீர்‌ ஊற்றிருந தொழுகின நெடுங்கண்‌ 
தொடர்ந்த மும்மல முருக்கிவெம்‌ பவக்கடல்‌ தொலையக்‌ 
கடந்து ளோர்களும்‌ கடப்பரோ, மக்கள்‌ மேற்‌ காதல்‌? 


நீதிகளை நேரிடையாக எளிதே இயம்புவது நறுந்தொகை 
யேனும்‌ வெற்றிவேற்கை, 82 பாக்கள்‌. எதுகை மோனை 
கொண்டு இதயத்தில்‌ தைத்திடும்‌ திறத்தன, ஓரடிப்பாக்களே 
தகுதி. 


காசிகண்டம்‌: மூலம்‌ வடமொழி சிவபுராணம்‌ பத்தில்‌ ஒன்‌ 
றானகாந்தத்தன்‌ சங்கா சங்கிதையின்‌ நான்காவது கண்டம்‌ 
காசிக்கண்டம்‌. பூர்வ-உத்தரகண்டத்தில்‌ 100 அத்‌ 2526 பாக்‌ 
கள்‌. அகத்தியன்‌ கேட்க, குமரன்‌ கூறுவதாக அமைவது, நீதிகள்‌ 
நல்லாசாரம, சாமுத்திரிகா லட்சணம்‌ குறிப்பிடத்தக்கவை 
இதில்‌ இடம்‌ பெறும்‌. இலக்குமி தோத்திரம்‌ (6 பாடல்கள்‌), 
சிவாட்டகம்‌, சக்தி கவசம்‌ (12 பாடல்கள்‌) சக்தி மிக்கவை; 
பாராயணம்‌ பண்ணிப்‌ பயன்‌ பெறத்‌ தக்கவை. ஒரு சான்று : 


கொழு நன்‌ உண்டபின்‌ தான்றுகர்‌ கொள்கையும்‌; 
விழிதுயின்‌ றபின்‌ துஞ்சலும்‌, மென்‌ துயில்‌ 
எழுதன்‌ முன்னம்‌ எழுதலு மேயன்றோ, 

பழுதில்‌ கற்புடைப்‌ பாவையர்‌ செய்கையே! 


நளன்‌ கதையை நைடதமாக மானுடம்‌ பாடியதால்‌ மிக்க 
பாவம்‌ போக்கக்‌ காசி சென்று காசி மான்மியத்தைத்‌ தமிழ்ப்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 217 


படுத்துமாறுஅண்ணார்வரதுங்கராமர்‌ விளம்பியதால்‌ வரையப்‌: 
பட்டது. 

கூர்மபுராணம்‌: பூர்வ-உத்தர' காண்டங்களில்‌ அத்‌ 97. 
பாக்கள்‌ 38717. அழகான தமிழ்‌; அருமையான சந்தங்கள்‌. ஒரு 
சமயம்‌ அண்ணன்‌ வரதுங்கர்‌ மீது இவர்‌ போர்‌ செய்ய முற்‌ 
பட்ட போது, தம்பி வாய்த்தது இராமனுக்கே' என்ற முது 
மொழி எண்ணி இப்பாடலை எழுதி அனுப்ப, அது கண்டு 
அகந்‌ திருந்தியதாகக்‌ கூறுவர்‌. அப்பாட்டு 

வெஞ்சுட ரோன்‌ பைந்தனையும்‌ தென்னிலங்கை 

வேந்தனையம்‌ 

பஞ்சவரிற்‌ பார்த்தனையும்‌ பாராதே--மிஞ்சு 

விரதந்தனைக்‌ கொண்டு மெய்யன்பு பூண்ட 

பரதனையும்‌ ராமனையும்‌ பார்‌. 
இப்பாட்டு எல்லோரும்‌ பின்‌ பற்ற வேண்டிய பெற்றிய பாட்டு 

மகாபுராணம்‌ : மாசி மகாமகம்‌ பற்றியது. வடமொழி 
பாத்மபுராணத்தில்‌ உள்ளது. சருக்கம்‌ 28, செய்யுள்‌ 1424 
வருணனை, உலகியல்‌, சந்தம்‌, துதி என்ற நான்கும்‌ நிரம்பியது 
(இதனை அதீவீரர்‌ பாடவில்லை என்றும்‌ கருதுவர்‌. ஒரு 
பாட்டு: “அஞ்சகமில்லா நெஞ்சே நெஞ்சாம்‌, மறுமனை 
செல்லாத்தாளே தாளாம்‌, செஞ்சொல்‌ உரைக்கும்‌ நாவே 
நாவாம்‌, செழுநிதி ஈயுங்கையே கையாம்‌, அஞ்சி நடுங்கும்‌ 
ஏதிலர்‌ தாரத்து அவயம்‌ கோக்காக்‌ கண்ணே கண்ணாம்‌, 
எஞ்சலிலாதே இப்பரிசு உடையோர்‌ எய்திய இடமே 
புனிதமாமால்‌” 

வீரன்‌ ஆச கவிராசர்‌: முன்னது பெயர்‌, பின்னது பட்டம்‌. 
வீரகவி என்றும்‌ விளம்புவர்‌. இராமநாதபுரமாவட்ட 
(குலோத்துங்க சோழ) நல்லூர்‌. பொற்‌ கொல்லர்‌. சைவர்‌. 
மு. இராகவையங்கார்‌ இவரை வீரை அஆசுகவிராசன்‌ எனக்‌ 
குறிக்கிறார்‌. இவர்‌ செய்தது அரிச்சந்திர சரித்திரம்‌. பிற்றை 
நாளில்‌ அரிச்சந்திரபுராணம்‌ எனத்‌ தவறாக வழங்கிவிட்டனர்‌. 
இதனைப்‌ புராணம்‌ என்பதை விடக்‌ காப்பியம்‌ என்றே 
கூறலாம்‌. திருப்புலலாணித்திருமால்‌ கோயிலில்‌ சகாப்தம்‌ 1440 
(1524)ல்‌ அரங்கேயறியது. உரை வகுத்தவர்‌ திருசிரபுரம்‌ 
மகாவித்துவான்‌ வி. கோவிந்தசாமிப்பிள்ளை, முதன்‌ முதல்‌ 
(1913) பதிப்பித்தவர்‌ ஈக்காடு இரத்தினவேலுமுதலியார்‌. 

அரிச்சந்திர சரித்திரம்‌: நாட்டு, நகரச்‌ சிறப்பும்‌; விவாக, 
இந்திர, வஞ்சனை, வேட்டஞ்செய்‌, சூழ்வினை, நகர்‌ நீங்கிய, 
காசி, மாயன, மீட, உத்தர காண்டங்கள்‌-10ம்‌; 1215 


18 குழிழ்‌ இலக்கிய வரலாறு 


விருத்தங்களும்‌ கொண்டது. மயான காண்டம்‌ மிகச்‌ சிறந்த 
பகுதி சந்திரமதி புலம்பல்‌ சிந்தைகவர்‌ பகுதி, வாய்மையை 
விளக்க வந்த கதையல்லவா? 


பதியிழந்தனம்‌, பாலனை யிழந்தனம்‌, படைத்த 
நிதியிழந்தனம்‌, இனிநமக்‌ குளதென நினைக்கும்‌ 
கதியிழக்கினும்‌ கட்டுரை யிழக்கிலேம்‌ என்றார்‌, 
மதியிழந்து தன்‌ வாயிழந்து அருந்தவன்‌ மறைந்தான்‌. 


அண்ணல்‌ காந்தியின்‌ வாழ்வினை வளப்படுத்திய வரலாறு. 
சந்தப்பாக்கள்‌ செந்தமிழ்‌ நலத்தவை; எளிய நடையின. 
உணர்வும்‌ உருக்கமும்‌ மிக்கவை. 


ஐயம்பெருமாள்‌ கிவந்த கவிராசர்‌: தந்‌ைத வேலாயுதம்‌. 
புலவர்‌ அச்சுதன்‌ என்பார்‌ வேண்டியவாறு புரூரவச்‌ சக்கர 
வர்த்தி கதையைப்பாடி வரதுங்கராம பாண்டியர்‌ அவையில்‌ 
அரங்கேற்றினார்‌. மகாபாரதத்தில்‌ வருவது. கம்ப இராம 
யணத்தைத்‌ தழுவி அமைத்துள்ளார்‌. சனி பீடிப்பை யாரும்‌ 
தடுக்க முடியாது. தவிர்க்க இயலாதது- தப்ப . எண்ணாதது 
என்பதை விளக்கும்‌ கதை. 


பரஞ்ஜோதி முனிவர்‌ : தஞ்சை மாவட்ட திருமறைக்காடு. 
தந்‌ைத மீனாட்சி சுந்திரதேசிகர்‌. நிரம்ப அழகிய தேசிகரின்‌ 
உடன்‌ மாணாக்கர்‌ வேதாரண்யத்தின்‌ மேற்கே பரஞ்சோதி 
புரம்‌ சிவன்‌ கோவிலில்‌ பரஞ்சோதியார்‌ உருவச்சிலை உளது. 
இவர்‌ வழியினர்‌. திருத்துறைப்பூண்டி-குறுக்கை போன்றசிற்‌ 
றூர்களில்‌ உளர்‌. இவருக்கு ஏற்றம்‌ தந்த இலக்கியம்‌ திருவிளை 
யாடற்‌ புராணம்‌. பிற நூல்கள்‌; மதுரை அறுபத்து நான்கு 
திருவிளையாடல்‌ போற்றிக்‌ கலிவெண்பா. மதுரைபதிற்றுப்‌ 
பத்தந்தாதி; வேதாரண்யபுராணம்‌. 


திருவிளையாடற்புராணம்‌ : விளையாடல்‌ “எளிது, இறை 
வனது 64 திருவிளையாடல்களையும்‌ விதந்தோவது. பெரும்‌ 
புலியூர்‌ நம்பி யாத்த திருவாலவுடையார்‌ திருவிளையாடற்‌ 
புராணமே முந்தையது; இது வேம்பத்தூரர்‌ திருவிளையாடல்‌ 
என்றும்‌, பழைய திருவிளையாடல்‌ எனவும்‌ வழங்கும்‌. அது 
12ஆம்‌ நூற்‌. 

பரஞ்சோதியார்‌ திருவிளையாடல்‌ 16 அம்‌ நூற்‌. 
முன்னதைவிட இருமடங்கு பெரிது. 68 படலங்கள்‌, 3363 
பாடல்கள்‌; மதுரை, கூடல்‌, திருவாலவாய்‌ இனும்‌ 3 காண்டங்‌ 
கள்‌. எளிய இனிய சொற்களால்‌ இயன்றது. ஓசை இன்பம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ . 319 


உளம்‌ தொடும்‌ உண்மையது. சொல்நலம்‌, யொருள்வளம்‌, 
மிக்கது. பெருங்காப்பியப்பெற்றியது. இடைக்காடன்‌ 
பிணக்குத்‌ தீர்த்த படலம்‌ 10, 11; திருமணப்பட்லம்‌ 191; 
விறகுவிற்ற படலம்‌ 29 போன்ற பாடல்கள்‌ நயம்‌ மிக்கவை. 
வடமொழி ஹாலாஸ்யமான்மியத்தின்‌ பெயர்ப்பாகும்‌. ஒன்‌ 
பான்‌ சுவை உடையதாயினும்‌, பக்திச்‌ சுவையே மேலோங்கி 
யுளது. காவியச்சுவையும்‌ கனிந்துளது. இவ்விருதிறத்தால்‌ 
வேம்பத்தரரார்‌' திருவிளையாடலை மங்கிமுடங்கச்‌ செய்து 
விட்டது. இரண்டும்‌ வரலாறு, பாண்டிமன்னர்‌ வரிசை, திரு 
விளையர்டல்‌ முறை வைப்பு போன்றவற்றில்‌ வேறுபட்டும்‌ 
மாறுபாடு கொண்டும்‌ அமைக்‌ றன. பாண்டியர்‌ வரலாறு 
அறிய, போற்றத்தக்க பெருநூல்‌. 


கமலை ஞானப்பிரகாசர்‌ ; கமலை- இரு.  திருவழிபட்ட. 
தால்‌ திருவாரூர்‌. தந்தை : செட்டித்தெரு ஞானப்பிரகாசர்‌. 
இல்லறத்தார்‌. முப்பதாம்‌ அகவையில்‌ மெய்ஞானம்‌ கைவரப்‌ 
பெற்று ஞானப்பிரகாசர்‌ ஆனார்‌. பிள்ளைப்பெயர்‌ சிதம்பர 
நாதன்‌. அற்புதம்‌ பல நிகழ்த்தியவர்‌. காசிவரை தலயாத்‌ 
திரை செய்து நூல்‌ பல யாத்துள்ளார்‌. உலகநீதி ஆசிரியர்‌ 
உலகநாத பண்டிதர்‌ ஊக்க, புராணம்‌ பாடினார்‌. நீண்ட 
ஆண்டுகள்‌ வதித்து ஐப்பசித்‌ திங்கள்‌ சஷ்டியில்‌ மறைந்தார்‌. 
இவரது சமாதி ஆரூரில்‌ “சிதம்பரநாதன்‌ கொல்லை” என 
வழங்குகிறது. மாணாக்கர்‌: தருமையாதனம்‌ தோற்றிய 
குருஞானசம்பந்தர்‌, நிரம்ப அழகிய பேசிகர்‌, இவரது வரலாற்‌ 
நினை தருமை சிதம்பரநாத முனிவர்‌ 'ஞானப்பிரகா௫ 
மான்மியம்‌” என்ச்செய்துள்ளார்‌. நூல்கள்‌ : சாத்திரம்‌ 
அனுட்டான அகவல்‌, புட்பவிதி பூமாலை (சரியைசாற்றிவன்‌ ) ; 
சிவபூசை அகவல்‌ (சரியை கிளத்துவது); பிரசாதமாலை 
(யோகம்‌ பற்றியது); அத்துவிதசாரம்‌ அத்துவாக்‌ கட்டளை 
சிவானந்தபோதம்‌, (ஞான்ம்போதிப்பன) இலக்கியம்‌: 
அண்ணாமலைக்கோவை, ஆயிரம்பாடல்‌, தியாகராசர்‌ கழி 
நெடில்‌, சாதிநூல்‌. புராணம்‌ : இரு ஆனைக்கா புராணம்‌, 
திருமருவாடிப்புராணம்‌. முன்னது தந்திவனப்‌ புராணம்‌ என்ற 
பெயரில்‌ உ. வே. சா. நூலகத்தில்‌ உளது. சருக்கங்கள்‌ 14. 
பாக்கள்‌ 571 (தந்தி£யானை; வனம்‌எகா; ஆனைக்கா) 
பின்னது 8 சருக்கங்கள்‌ 571 பாடல்கள்‌, காலம்‌ 156. 


மாணாக்கர்கள்‌ செய்தவை 1. திருவெற்றியூர்‌ ஞானப்‌ 
பிரகாசர்‌. சோணாட்டு சேந்தமங்கலம்‌, செய்தவை: திரு 
வொற்றியூர்ப்‌ புராணம்‌. சருக்‌ 116, விருத்தங்கள்‌ 599. சித்தி 


320 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


யார்‌ பரபக்கவுரை; சங்கற்ப நிராகரணவுரை. 2. ஆனந்தக்‌ 
கூத்தர்‌; பாண்டிநாட்டு வீரநல்லூர்‌, திருக்காளத்தி புராணம்‌ 
பாடியுள்ளார்‌. கவிச்சிறப்பால்‌ “பரிமள கவிராசன்‌' என்‌ 
றழைப்பர்‌. 3. ஆபத்தாரணர்‌ 899 பாடல்கொண்ட பூகோள 
விலாசம்‌ பாடியவர்‌. 


நிரம்ப அழகிய தேசிகர்‌ : திருமறைக்காடு முகவை 
மாவட்ட குன்‌ றக்குடியின்‌ மேற்கே துழாவூர்‌ திருமடம்‌ தோற்றி 
யவர்‌. குருஞானசம்பந்தரின்‌ மாணவர்‌. அவர்‌ வேண்‌ டியவாறே 
சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌, திருவருட்பயன்‌ இரண்டுக்கும்‌ 
உரையாத்துள்ளார்‌. திரு ஐயாற்றுப்புராணம்‌, திருப்பரங்கரி 
புராணம்‌, சேதுபுராணம்‌, வேனு வன புராணம்‌ செய்துள்‌ 
ளார்‌. அமைச்சர்‌ கோவிந்த தீட்சிதரின்‌ போற்றுதலுக்‌ 
குரியவர்‌. 


மாணாக்கர்கள்‌ 1, அளகைச்‌ சம்பந்தமுனிவர்‌: அழகாபுரி 
யினர்‌. காந்தபுராண நாகரகாண்ட கமலாலய மான்மியத்தை 
முதலாகக்‌ கொண்டு 1592ல்‌ திருவாரூர்ப்‌ புராணமாகப்‌ 
பாடினார்‌. 111 சருக்கங்கள்‌ 2929 பாக்கள்‌. ஒருபாடல்‌: 


ஈசனைப்பூசை செய்யில்‌, இறந்திடாப்‌ பவமொன்‌ றில்லை; 
ஈசனைப்பூசை செய்யில்‌, எய்திடாப்‌ பதமொன்றில்லை; 
ஈசனைப்பூசை செய்யில்‌, எய்திடாச்‌ சித்தியில்லை; 
ஈசனைபூசை செய்யார்‌, எய்திடா நிரயமில்லை. 


2. ஞானக்கூத்தர்‌; செப்பேச புராணம்‌ எனப்படும்‌ சிறிய 
திருவையாற்றுப்‌ புராணம்‌ பாடியுள்ளார்‌. 12 சருக்‌, 4387 பாக்‌. 
“அறப்பயன்‌ தீர்ந்தகாலை, அமுதமும்‌ நஞ்சாமே; மறப்பயன்‌ 
தர்ந்த காலை, வன்னஞ்சும்‌ அமுதமாமே', 38. சிதம்பரநாத 
பூபதி; சங்கரவிலாசம்‌ செய்தவர்‌. 

எல்லப்பநயினார்‌ : திருவண்ணா மலைக்கருகேயுள்ள தாழை 
யூர்‌. தந்தை உண்ணாமுலை நயினார்‌. திருவண்ணாமலை 
எல்ல்பூ।1தி; எல்லன்‌, எல்லநயினான்‌, எல்லான்‌ காலிங்கன்‌ 
என்றும்‌ அழைப்பர்‌, அருணாசலபுராணம்‌, திருவருணையந் 
தாதி, திருவாயூர்க்கோவை போன்றன செய்துள்ளார்‌. வட 
மொழி தென்மொழிவல்லார்‌. வீரைக்கவிராச பண்டிதரின்‌ 
செளத்தர்யலகரிக்கு அருமையான ஊரை வகுத்துள்ளார்‌. 
16ஆம்‌ நூற்‌ முற்பகுதியினர்‌ செல்வப்பநாயக்கர்‌, (சேயூர்முருக 
னுலா போன்‌ றன யாத்த)சேரைக்கவிராசர்‌ உடன்‌ காலத்தவர்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 227. 


சைவ எல்லப்ப நாவலர்‌: சோணாட்டுத்‌ திருவெண்காட்‌ 
டினை அடுத்த பூந்தாழை; இராதா நல்லூர்‌ என்றும்‌ இயம்பு 
வர்‌. குல தெய்வம்‌ எல்லம்மன்‌ ; இதனை யொட்டி எல்லப்பன்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌. சைவத்தில்‌ செறிந்த புலமையும்‌ சீரிய 
பற்றும்‌ மிக்கதால்‌ “சைவ கவி' என்றும்‌; நாவன்மை மிக்கமை 
யால்‌ *நாவலர்‌' எனவும்‌ ஏத்தப்பெற்றார்‌. தருமையாதீனத்தில்‌ 
சைவ நன்நூல்கள்‌ கற்றுத்‌ தேர்ந்தவர்‌. சிவத்தலயாத்திரை 
செய்தவர்‌. 


16ஆம்‌ நூற்‌ தமிழ்ப்புலவர்‌ வரலாற்றாசிரியர்‌ சோமசுந்தர 
தேசிகர்‌ கலைக்களஞ்சிய குறிப்புரைக்காரர்‌ இருவரும்‌ இவர்‌ 
எல்லப்ப நாயனாரினும்‌ வேறானவர்‌ என்கின்றனர்‌. மு, அரு 
ணாசலம்‌ அவர்கள்‌ இருவரும்‌ ஒருவரே என்கிறார்‌. செய்தவை 
த. செவ்வத்தி, செங்காட்டங்குடி, திருவிரிஞ்சை, தீர்த்தகிரி, 
இருவெண்காட்டுப்‌ புராணங்கள்‌; இவை தலவரலாறுகளோடு 
பற்பலபடிப்பினைகளும்‌ கொண்டவை. சிற்றிலக்கியம்‌ ஒன்றும்‌ 
செய்துள்ளார்‌. இருவருணைக்கலம்பகம்‌ கலம்பங்களில்‌ மிக்க. 
சிறப்பானது. 


“சைவத்தின்‌ மமற்சம யம்வே றிலையதிற சார்சிவமாம்‌ 
தெய்வத்தின்‌ மேல்தெய்வம இல்‌” 


என்ற வரிகள்‌ இதிற்தான்‌ இடம்பெற்றுள்ளது. 16 ஆம்‌ நூற்‌ 
பிற்பகுதி. 

புராணத்‌ திருமலை நாதர்‌: சிதம்பரம. பலபுராணங்கள்‌ வல்‌ 
லவர்‌. பாடியவர்‌ ஆதலால்‌ அடை. இல்லறத்தர்‌. குரு: கச்சி 
ஞானப்‌ பிரகாசர்‌. சிவபுராணத்தின்‌ பகுதிகளாம்‌ சிதம்பர- 
சரப ததீசி- வினா- விடைப்‌ (4) புராணங்களை வடமொழியி 
னின்றும்‌ பெயர்த்துள்ளார்‌. 1) 9 சருக்கம்‌ 814 விருத்தம்‌ 
கொண்டது. 2) நான்கு கால்களும்‌ இறக்கையும்‌ உடைய 
விலங்கு கோவிற்‌ சிற்பங்களில்‌ காணலாம்‌. சிவபிரான்‌ சரபா 
வதாரம எடுத்து நரசிங்கத்தை அடக்கியமை கூறுவது. 3)இந் 
தரன்‌ வச்சிராயுதம்‌ செய்யத்‌ தமது முதுகெலும்பையே தந்தமை 
கூறுவது; 48 செய்‌. 4) அகத்தியர்‌ வினாக்களுக்கு முருகன்‌ 
விடை தருவது; 44 பா. மதுரை (சொக்கநாதர்‌) உலா 516 கண்‌ 
ணிகள்‌ கொண்டது; பாண்டியன்‌ வீரமாறன்‌ காலத்தில்‌ (1473 
-1506) அரங்கேறியது. 64 திருவிளையாடல்களும்‌ முறைப்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. மரபுக்கு மாறாக ஏழு நாட்கள்‌ ஏழு 
ஊர்திகளில்‌ சொக்கர்‌ உலா வர ஒவ்வொரு நாளும்‌ ஒவ்வொரு. 


த. இ.--243 


322 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பருவ மகளிர்‌ கண்டு மையல்‌ கொள்வதாக மாற்றம்‌ 
செய்துள்ளார்‌. 


பரஞ்சோதியார்‌: முன்னவரின்‌ மகன்‌. ஆசாரியர்‌ தத்துவ 
ஞானப்‌ பிரகாசர்‌ ஆணைப்படி சிதம்பரப்‌ பாட்டியல்‌ செய்‌ 
தார்‌. பிரபந்த மரபியலைத்‌ தழுவியது. 57 பிரபந்தங்களே 
பேசப்பெறுநறெது. உறுப்பியல்‌, செய்யுளியல்‌, மொழியியல்‌ 
களில்‌ தனி நிலைச்‌ செய்யுளையும்‌, பொருத்தவியல்‌, மரபியல்‌ 
களில்‌ தொடர்‌ நிலைச்‌ செய்யுளையும்‌ சித்திரிக்கிறது. பாயிரம்‌ 
5447 விருத்தங்கொண்டது. 


மறை ஞான சம்பந்தர்‌; சம்பந்த முனிவர்‌ வழிவந்த 
மாணாக்கர்‌ மரபினர்‌. ஊர்‌ களந்தை; குரு: களந்தை ஞானப்‌ 
பிரகாச பண்டாரம்‌, காளத்தி கண்ணப்ப பண்டாரம்‌. சிதம்‌ 
பரம்‌ கண்கட்டி மடத்தில்‌ வதிந்ததாலும்‌, கண்ணைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு வாழ்ந்ததாலும்‌ சிதம்பரம்‌ கண்கட்டிப்‌ பண்டாரம்‌ 
எனப்பட்டார்‌. செய்தவை: அருணகிரி புராணம்‌, ஆதி கமலா: 
லய புராணம்‌; சிவதருமோத்தரம்‌, சைவசமய நெறி, பதிபசுபா 
சப்பனுவல்‌, சங்கற்ப நிராகரணம்‌, உருத்திராக்க விட்டம்‌, 
முத்திநிலை, பரமோபதேசம்‌, வருத்தமற உய்யும்‌ வழி, ஐக்கிய 
வியல. மாதசிவராத்திரி கற்பம்‌, மகாசிவராத்திரி கற்பம்‌, 
சோமவார கற்பம்‌, திருக்கோயிற்‌ குற்றம்‌ போன்‌ றன. 


சிவதரு மோத்திரம்‌: வடமொழியினின்று வடித்தது. மூலா 
கமங்கள்‌ 28ல்‌ சர்‌வொக்தம்‌ 112 யாகமங்கள்‌ கொண்டது. அதில்‌ 
முதலாவது இது; அகத்தியர்‌ சிவதருமங்கள்‌ குறித்து வினவ, 
முருகன்‌ மொழிந்த உத்தரங்களை உரைப்பதால்‌ இப்பெயர்‌. 
12 இயல்‌; 1224 செய்‌. சங்கற்பருராகரணம்‌ 424 குறட்பாக்கள்‌ 
கொண்டது. ஆகமம்‌ எல்லாம்‌ வரம்பு கண்டு தமிழ்‌ செய்தவர்‌ 
இவர்‌ ஒருவரே. மாணவர்‌ மறை ஞானதேசிகர்‌. 


சிவாக்கிர யோகிகள்‌: திருக்கயிலாய பரம்பரையில்‌ 
கிளைத்த மற்றொரு பரம்பரை கந்த பரம்பரை: வாமதேவ 
பரம்பரை, சதாசிவ பரம்பரை எனவும்‌ வழங்கும்‌. இது மெய்‌ 
கண்ட பரம்பரையினின்றும்‌ வேறானது. மூலநூல்‌: சர்வ 
ஞானோத்தர ஆகமம்‌ ஆன்மார்த்த மூர்த்தி திருக்காளத்திநாதர்‌ 
இல்லறத்தினர்‌. சூரியனார்‌ கோயில்‌ சந்தான த்தின்‌ முதல்வர்‌ 
சிவக்கெபழுந்து சிவாசாரியார்‌. அடுத்து வந்தவரே யோகிகள்‌. 
அதிவருணாச்சிரமி. அந்தணர்‌ துறவி திருவீழிமிழலையில்‌ வதிந்‌ 
தமையால்‌ வீழிச்‌ சிவாக்கிர 


யோகிகள்‌ என வழங்கப்‌ 
பெற்றார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 323 


அத்தாளில்‌ பிராமணர்‌- சைவர்‌ என்ற பேதம்‌ இருந்தது. 
சேவப்ப நாயக்கர்‌ (1540 - 1580) பேதம்‌ களையுமாறு வேண்ட, 
கிரியா தீபிகை, சைவசந்நியாச பத்ததி எனும்‌ வட மொழி 
நூல்கள்‌ வடித்தார்‌. தம்‌ குரு பரிபூரணமானதும்‌ சூரியனார்‌ 
கோவில்‌ மட த்தலைமையினை தம்‌ மாணவர்‌ நந்தி சிவாக்கிர 
யோகிகளை ஆசாரியராக அபிசேகம்‌ செய்து திருவீழிமிழலை 
திரும்பி சன்னாளில்‌ பரிபூரணம்‌ அடைந்தார்‌. 


சைவப்பரம்பரையில்‌ வடமொழிகள்‌ செய்தவர்‌ இவர்‌ ஒரு 
வரே சிவஞான போத லகுடிகை, சிவஞான போத சிவாக்ரை 
பாஷ்யம்‌, சைவபரிபாவை. தமிழில்‌ சிவநெறிப்‌ பிரகாசம்‌ (215) 
உரைகள்‌: சித்தியார்‌ பரபக்த சுபச்த உரைகள்‌: வடமொழி 
உரைகள்‌: சர்வளானோத்தரம்‌, தேவி காலோத்தரம்‌, சுருதி 
சுக்திமாலை. 


குரு ஞான சம்பந்தர்‌ : தருமையாதனத்தைத்‌ தோற்றியவர்‌ 
பெருஞானி. முதல்‌ ஆசாரிமர்‌ ஸ்ரீவில்விப்புத்தூர்‌ கார்காத்த 
வேளாண்‌ மரபின்‌ சுப்பிரமணிய பிள்ளை: மீனாட்சி குழந்தை 
யாய்‌ இருந்த ஞான்று பெற்றோருடன்‌ மதுரை சென்றவர்‌ 
சொக்கேசனை விட்டு வாராது “நீங்கள்‌ உடலுக்குப்‌ பெற்‌ 
றோர்‌, இவரே உயிருக்குத்‌ தாய்தந்தை: இவரை விடுத்து 
வாரேன்‌, வருந்தாது திரும்புக' எனப்பெற்றோரைத்‌ துறந்து, 
மீனாட்சி சுந்தரேசர்‌ வழிபாட்டில்‌ ஒன்றினார்‌. ஒருநாள்‌ 
கனவில்‌ ஆலவாய்‌ அண்ணல்‌ அருளியவாறு பொற்றாமரை 
ஈசான்‌ திக்கில்‌ இலிங்கம்‌ பெற்றுச்‌ சொக்கநாதக்‌ கலித்துறை 
பாடினார்‌. தமக்கு ஞானாசிரியர்‌ அருளுமாறுவேண்ட கனவில்‌ 
கமலை ஞானப்‌ பிரகாசரை அடையுமாறு அருளப்பெற்று, 
ஆரூர்‌ நோக்கிச்‌ சென்றார்‌. 

ஞானப்பிரகாசர்‌ கனவில்‌ தியகேசன்‌ தோன்றி “மதுரை 
யினின்று ஞானசம்பந்தன்‌ சோமாவாரத்தில்‌ வருவான்‌, 
உபதேசம்‌ செய்‌? என்றருளியவாறு அன்று சித்தசுரத்தில்‌ 
தக்கணமூர்த்தி திருமுன்‌ காத்திருந்தார்‌. வலம்‌ வந்த ஞான 
சம்பந்தர்‌ திருவருள்‌ உணர்ந்த இவரே ஞான குரு எனக்கண்டு 
திருவடி வீழ்ந்தார்‌, பக்குவ நிலை கண்டும்‌ சோதிக்க எண்ணி, 
அங்கேயே நிற்கப்பணித்து உள்ளே சென்று வழிபட்டு மீண்ட 
ஞானப்பிரகாசர்‌, ஊடே பெய்த மழையில்‌ அப்படியே அசை 
யாது நின்ற மாணவர்‌ மீது ஒரு துளியும்‌ மழை படாதது கண்டு 
வியந்து ஞானசம்பந்தர்‌ என்ற தீட்சாநாமம்‌ தந்து கையிற்‌ 
கொணர்ந்த சொக்கலிங்கத்தையே ஆன்மார்த்த மூர்த்தியாக 
அமைத்து வழிபடச்‌ செய்து அருளினார்‌. மாணவர்‌ ஆசிரியர்‌ 
மீது ஞானப்பிரகாசர்‌ மாலை பாடினார்‌. 


324 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஒரு நாள்‌ குருநாதர்‌ அர்த்தயாம தரிசனம்‌ செய்து திரும்பும்‌ 
போது, வேலையாள்‌ வாராமையால்‌ சாமே தவட்டிவிளக்‌ 
கேந்திச்சென்றார்‌. வாயிலை அடைந்ததும்‌ “நிற்க? என 
நவின்று குரு உள்ளே சென்றார்‌. பணியாள்‌ உடன்‌ தங்குமிடம்‌ 
அடைவான்‌. இவ்வழக்கம்‌ அறியாத இவர்‌ விடியுமட்டும்‌ 
வாயிலிலேயே நின்றிருந்தார்‌. கைப்பந்தம்‌ எண்ணையிடவு 
மில்லை ; இரவுபெய்த அடைமழையில்‌ அணையவுமில்லை 
இவரும்‌ நனையவில்லை. காலையில்‌ வாசல்‌ பெருக்கவந்த 
குருபத்தினி கூறக்கேட்டு, வந்துபார்த்து வியந்து விம்மித 
முற்று, “நீ தகுதி மிகுதி படைத்த ஞானாசிரியனாகிவிட்டாய்‌ 
காவிரித்‌ தென்கரை மாயுரம்‌ அருகே வில்வாரண்யத்தில்‌ மடம்‌ 
அமைத்து சைவப்‌ பரிபாலனம்‌ செய்‌” என ஆற்றுப்படுத்த குரு 
ஞானசம்பந்தர்‌” என்று பட்டம்‌ சூட்டி அனுப்பினார்‌. 


குருவாணைப்படி குடில்‌ அமைத்து கோயில்‌ எழுப்பி தரும 
புரமாய்‌ வளர்த்தார்‌. திசையெங்கும்‌ இவரிசை பரவியது. 
குருவாரந்‌ தோறும்‌ ஆரூர்‌ சென்று குருநாதரைத்‌ தரிசித்துத்‌ 
திரும்பினார்‌; தில்லை ஆயிரங்கால்‌ மண்டபத்தே நிட்டை கூடி 
*பிரசாதசட்கம்‌” எனும்‌ போக நூலையும்‌, “திரிபதார்த்த ரூபாதி 
தசகாரிய அகவல்‌” என்னும்‌ ஞான நூலும்‌ செய்தார்‌. அந்‌ 
நாளில்‌ தில்லையில்‌ வதிந்த மறை ஞான சம்பந்தர்‌ பண்டாரத்‌ 
தின்‌ *முத்திநிலை' மொழிந்த 'அன்மா, ஆண்டவனால்‌ 
அறியாமை நீங்கத்‌ தானே தன்‌ ஆனந்தத்தை அனுபவிக்கிறது” 
என்ற கருத்தை மறுத்து, “திருவருளே ஆனந்தம்‌ தருகிறது' 
என்று “முத்தி நிச்சயம்‌” என்ற நூல்‌ இயற்றினார்‌. 


தமக்கு முத்தி நிலை நெருங்குவதுகண்டு ஆனந்தப்பரவசரை 
ஆளாக்கிச்சமாதி கூடினார்‌ ; ஆனால்‌ அவர்‌ இவரை முந்திக்‌ 
கொள்ள, சமாதியினின்று வெளிப்போந்து சச்சி தானந்த 
தேசிகருக்குத்‌ தலைமை தந்து “ஜீவ சமாதி” எய்தினார்‌. இவர்‌ 
அருளியன எட்டு: குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌. மொத்த 
பாக்கள்‌ 334. 1. சொக்கநாத வெண்பா, 2. சொக்கநாதக்கலித்‌ 
துறை. 3. ஞானபிரகாச மாலை 4. நவரத்தின மாலை 
(தோத்திரங்கள்‌), 5. சவ போகசாரம்‌ 6, திரிபதார்த்த 
ரூபாதித சகாரிய அகவல்‌ 7. முத்தி நிச்சயம்‌ (சாத்திரங்கள்‌); 
8. சோடச ;கலாப்பிரசாத சட்கம்‌ (யோகநூல்‌). அகவல்‌ 
விருத்தம்‌, வெண்பாவான்‌ இயன்றவை. பிற நூல்கள்‌: 
சிவபூசா பத்ததி, ஞானவரண விளக்கம்‌, சிவபோகசாரம்‌ 
றந்த பனுவல்‌. மிகவும்‌ பரவிய நூல்‌, 189 வெண்பாக்கள்‌ : ஒரு 

சாறு: 


மது. ச. விமலானந்தம்‌ - 325 


பரபரக்க வேண்டா, பலகாலுஞ்‌ சொன்னேன்‌ , 
வரவரக்கண்‌ டாராய்‌ மனமே ! - ஒருவருக்கும்‌ 
தீங்கு நினையாதே, செய்த்‌ தன்றி குன்றாதே, 
ஏங்கி யிளையா திரு. (132) 


பிறநற்பாடல்கள்‌ : 18, 32, 42, 63, 101, 105, 118, 120, 123, 
126, 128, 138. 


சொக்கநாதக்‌ கலித்துறை 38,4, ஞானப்பிரகாச மாலை 12. 
சொக்கநாத வெண்பா 4], 


இவர்‌ வரலாறு விளம்பவது “குருஞானசம்பந்தர்‌ சரித்திர 
சங்கிரகம்‌” இவர்‌ மேற்பாடப்பட்டவை: தச௪மணிமாலை 
(நிரம்ப அழகியதேசிகர்‌), சமுக மாலை, தாலாட்டு, பள்ளி 
மெழுச்சி (வெள்ளியம்பலவாண முனிவர்‌), குரு ஞானசம்பந்தர்‌ 
உலா (திருவம்பலத்‌ தம்பிரான்‌) 


அநாதாரியப்பப்‌ புலை: கொண்டைநாட்டு வாயல்‌, 
சோணாடு போந்து உறத்தார்‌ அந்தணப்‌ புலவரின்‌ அடிமை ஆகி 
அருந்தமிழ்‌ கற்றுப்‌ பெருப்‌ புலமை பெற்றார்‌. கவிஞரானார்‌. 
கன்றாப்பூர்‌ சிங்கராயரால்‌ விடுவிக்கப்பெற்றுப்‌ போற்றப்‌ 
பட்டார்‌. பின்னர்‌ மதுரை போந்து மதுரையாண்ட (1609-23) 
முத்து வீரப்ப நாயக்கரின்‌ அமைச்சர்‌ திருவிருத்தனால்‌ புரக்கப்‌ 
பெற்றார்‌. அவைப்புலவருமாவார்‌. இவரது வேண்டுதலால்‌ 
இவர்‌ செயத நூல்‌ சுந்தர பாண்டியம்‌. வடமொழி சுந்தர 
பாண்டியத்தை அடியொற்றியது. தடாதகைப்‌ பிராட்டியின்‌ 
தோற்றம்‌, திக்குவிசயம்‌, திருமணத்தை 4 காண்டத்தில்‌ 3000 
விருத்தங்களில்‌ விளக்கும்‌ காவியம்‌, 1564ல்‌ செய்யப்பட்டது. 
“கம்பன்‌ என்றும கும்பன்‌ என்றும்‌” எனும்‌ தனிப்பாடல்‌ 
(வெண்பா) இவருடையதே; தோத்திரப்‌ பாக்கள்‌ மிக்கு வரு 
கின்றன. 


சேவண கித்தர்‌: தொண்டை நாட்டுப்‌ புலியூர்‌ (கோடம்‌ 
பாக்கம்‌). தந்தை சிதம்பரம்‌. குரு தன்மசன்னர்‌ எனும்‌ குணக்‌ 
குரு பட்டீச்சுரத்துள்‌ வதிந்தவர்‌ தஞ்சை சேவப்ப நாயக்கரின்‌ 
அமைச்சர்‌ கோவிந்த தீட்சிதரின்‌ அதரவு பெற்றவர்‌. செய்தவை 
திருப்பட்டீச்சுரம்‌, திருவலஞ்சுழி, திருமேற்றளி ஆயெ தலங்‌ 
கட்குப்‌ புராணங்கள்‌; அகராதி நிகண்டு; சிவஞான தபம்‌. 
புராணங்கள்‌ கிடைத்தில. நிகண்டு பற்றி உரிய பகுதியில்‌ 
காண்க, சிவஞான தீபம்‌ சாத்திரம்‌. 174 விருத்தங்கள்‌. 


குகை நமச்சிவாயர்‌ : திருவண்ணாமலை குகையில்‌ வதிந்த 
வர்‌. கருணைப்‌ பிரகாசர்‌ இவர்‌ வரலாற்றினை 'குகைநமசிவாய 


326 தமிழ்‌ இலக்கிய வரலாற 


லீலை' என நூலாகப்‌ பாடியுள்ளமை இவர்‌ பெருமை பேசும்‌. 
செய்தவை : அருணகிரி அந்தா தி, 100 வெண்பா; 
திருவருணைத்‌ தனிவெண்பா, 35; சோணகிரி வெண்பா. 


குருகமகிவாயர்‌ ; 1602 முன்னவரின்‌ மாணவர்‌. உமையம்‌ 
மையால்‌ பலமுறை அமுதூட்டப்‌ பெற்றவர்‌. ஒருமுறை 
நகைத்தார்‌; ஏன்‌ என குரு கேட்க “அரூரில்‌ ஐயன்‌ உலாவந்த 
போது நடமாடிவந்த தேவதாசிகளில்‌ ஒருத்தித்‌ தடுக்கிவிழ, 
கண்டோர்‌ நகைக்க, நானும்‌ நகைத்தேன்‌' என்றார்‌. மற்‌ 
றொருமுறை ஆடையைப்‌ பிடித்துத்தேய்க்க, ஏன்‌ என்றதற்கு, 
“தில்லைப்‌ பொற்சபையில்‌ . விளக்குத்‌ திரியை எலி இழுத்துச்‌ 
செல்ல, திரை தீப்பற்ற, அங்கிருந்தோர்‌ அணைக்க யானும்‌ 
அணைத்தேன்‌” என்றார்‌. இதைகொண்டு இவர்‌ பரிபக்குவம்‌ 
உணர்ந்து 'போகத்தலமான அண்ணாமலை விட்டு ஞானத்‌ 
தலமான சிதம்பரம்‌ சென்று ஆடல்‌ தரிசனம்‌ கண்டு ஆலயத்‌ 
திருப்பணி ஆற்று' என, சிதமபரம்‌ சென்று மடம்‌ நிறுவிப்‌ 
பணிபல செய்து, 1607-ல்‌ முத்தியடைநதார்‌. திருப்பெருந்‌ 
துறையிலே செய்தவை : அண்ணாமலை வெண்பா; சிதம்பர 
வெண்பா; பரம ரகசியமாலை; தமச்சிவாயமாலை; சிவக்ஷேத்‌ 
திரக்கோவை வெண்பா; 100 பாக்கள்‌ கொண்டவை. 


கச்சி ஞானப்பிரகாசர்‌ : காஞ்சிபுரம்‌ ஞாபைப்பிரகாகர்‌ 
மடத்தின்‌ தலைவர்‌. புராணத்‌ திருமலைநாதருக்கும்‌ அவர்‌ 
£மகன்பரஞ்சோதி க்கும்‌ குரு, ஏகம்பவாணர்மீது கச்சிக்கலம்‌ 
பகமும்‌, கிருட்டிண தேவராயர்மீது மஞ்சரிப்பாவும்‌ பாடி 
யுள்ளார்‌. இவர்‌ புகழ்பாடும்‌ பஞ்சகம்‌ ஒன்றிருந்ததாகத்‌ 
தெரிகிறது. மஞ்சரிப்பா என்பது அகத்திணை, புறத்திணை 
இரண்டும்‌ விரவப்‌ பாடப்பெறும்‌ ஒரு தொகுப்பு, இருநூல்‌. 
களும்‌ இப்போது இல்லை. 


சேறைக்‌ கவிராசர்‌ : கவிராச பிள்ளை. விரைந்து பாடுவ 
தால்‌ *ஆசுகவிராசர்‌; *' வாதில்‌ அடக்குவதால்‌ *அசுகவிராச 
சிங்கம்‌; * வண்ணம்பாடும்‌ வன்மையால்‌ “வண்ணக்களஞ்சியம்‌” 
எனப்பட்டார்‌. புரந்தோர்‌ : கடிகை வள்ளல்‌, திருக்காளத்தி 
வேங்கடராய முதலியார்‌, அதிவீரராம பாண்டியர்‌. செய்தவை: 
1. திருக்காளத்தி நாதர்‌ உலா : 578 கண்ணிகள்‌. சொல்‌ 
மடக்கு, சிலேடை சொக்கவைப்பன, மிகச்சிறந்த சிற்றிலக்‌ 
கியம்‌. 2. ,திருவாட்போக்கி நாதர்‌ உலா (இரத்தினகிரி உலா) 
வள்ளல்‌ வேலாயுதன்‌ விரும்பியவாறு எழுதப்பட்டது. 408 
கண்ணிகள்‌. 3. சேயூர்முருகன்‌ உலா (வட ஆர்க்காடுச்செய்யூர்‌ ) 
213 கண்ணிகள்‌. இதன்பெருமையை அடுத்த தூற்றாண்டில்‌ 


மீது. ௪. விமலானந்தம்‌ 3.27 
அந்தகக்கவி வீரராகவர்‌ தம்‌ சேயூர்முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழில்‌. 
பாராட்டியுள்ளார்‌. 4. திருக்காளத்திநாதர்‌ இட்டகாமிய. 
மாலை. 5. அண்ணாமலையார்வண்ணம்‌. சட்டுக்கவியும்‌ செய்‌ 
துள்ளார்‌. 


வீரை கவிராசபண்டிதர்‌ ; சேதுநாட்டு வீரசோழன்‌ (வீரை), 
துறவு பூண்டு சமாதியடைந்தவர்‌. வேம்பத்தூர்‌ பிராமண 
மரபினர்‌. சக்தி உபாசகர்‌; தென்‌. வடமொழிவல்லார்‌. 
கவிராசர்‌ பீரமாதிராயர்‌ துணையுடன்‌ ஆதிசங்கரரின்‌ செளந்‌ 
தர்யலகரியை ஆனந்தலகரி, செளந்தர்யலகரி என இரு பகுதி 
களாக 110 பாக்களில்‌ தமிழ்ப்படுத்தியுள்ளார்‌. இனிய 
நடையின; சிந்தையள்ளும்‌ சந்தப்பாக்கள்‌. தேவியின்‌ அழகு-- 
ஆனந்த வெள்ளத்தில்‌ உள்ளம்‌ கவியச்‌ செய்வது. இதே நூற்‌ 
றாண்டில்‌ சைவ எல்லப்பநாவல்‌ர்‌ இதற்கு உரை செய 
துள்ளமை கவிராசர்க்கிருந்த பெருமை சுட்டும்‌. ஆனந்தமாலை: 
26 பாடல்கள்‌. வராகிமாலை: இவசக்தியின்மூர்த்தி பேதங்‌ 
களான சப்தமாதர்களில்‌ ஒருத்தி வராகமூர்த்தியின்‌ அம்சம்‌. 
இச்‌ சக்தியை வழிபடின்‌ அவளே நம்‌ பகைவரை அழிப்பாள்‌, 
நமக்கும்‌ பகை வெல்லும்வகை அளிப்பாள்‌. 32 பாடல்கள்‌. 
கலைஞான தீபம்‌: முற்பாதி தோத்திரமும்‌ பிற்பாதி சாத்திரமு 
மாக அமையும்‌ 100 பாடல்கள்‌. 


வீரை அம்பிகாபதி : முன்னவரின்‌ பிள்ளை. தந்தையின்‌ 
முன்னம்‌ மறைந்தவர்‌. இவர்‌ இளவலே ஞானவாகசிட்டம்‌ 
பாடிய வீரை ஆளவந்தார்‌ மாதவப்ட்டர்‌. செய்தன: 
தெல்லை வருக்கக்கோவை. அகரமுதல்‌ வகரம்வரை முதலெழுத்‌ 
துக்களாகக்கொண்டு கட்டளைக்கலித்துறையாக 100 பாடுவது 
பராபதைமாலை: 53 கலித்துறைகொண்ட தோத்திர நூல்‌. 


செவ்வைச்‌ சூடுவார்‌: மாதவப்பண்டிதர்‌, மாதவராயர்‌ என 
வழங்கப்படுகிறார்‌. அந்தணர்‌ வேப்பற்றூர்‌ புலவர்‌ பரம்பரை 
யில்‌ வந்தவர்‌. ஊர்‌ நிம்பை. இவர்‌ செய்தது பாகவத புராணம்‌. 
வடமொழியில்‌ 18,000 சுலோங்களில்‌ வியாசர்‌ செய்ததன்‌ 
பெயர்ப்பு. 12ஸ்கந்தங்கள்‌, அத்தியாயங்கள்‌ 155, பாடல்கள்‌ 
4973. “இதிகாச பாகவதம்‌, ' வண்டு பபகவதம்‌” என்றும 
வழங்கும்‌. தமிழில்‌ தோற்றிய முதல்‌ பாகவதம்‌ இதுவே. 
வியாசரே மீண்டும்‌ செவ்வைச்கூடுவாரா கப்‌ பிறந்து பைந்‌ 
தமிழில்‌ இப்பாகவதம்‌ சொன்னாரோ என்கிறது பாயிரம்‌. 
பக்தியும்‌ புலமையும்‌ பின்னிவருகின்றன. கம்பன்‌ சாயல்‌ 
நிழலாடக்காணலாம்‌. அழகிய புராணம்‌. தமிழ்‌ கூறு 
தல்லுலகில்‌ பரவ வேண்டிய அளவு பரவ இல்லை. 6ஆம்‌ 


328 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சந்தத்தில்வரும்‌ நாராயணகவசமும்‌ (26 பாடல்கள்‌), 10ஆம்‌ 
சந்தத்தில்‌ இடம்பெறும்‌ குசேலர்‌ கதையும்‌ (20 பாக்கள்‌) குறிப்‌ 
பிடத்தக்கன. மண்ணுண்ட மாயவன்‌ வாயில்‌ யசோதை 


விண்கண் டால்‌, விண்விளைக்கும்‌ வெங்ககுிருந்‌ 
தண்சுடரும்‌ விளங்கக்‌ கண்டாள்‌, 
மண்கண்டாள்‌, மண்வளைத்த மாகடலும்‌ 
மேருயா்மால்‌ வரையுங்‌ கண்டாள்‌, 
தண்கொண்ட வெண்கோட்டுத்‌ தளவநெெடு 
வனங்கண்டாள்‌, தனையுங்‌ கண்டாள்‌. 
பண்கொண்ட வண்டரற்றும்‌ பசுந்துளவோன்‌ 
இவனென வே பரவினாளாம்‌. 


அருளசளதாசர்‌ ; நெல்லிதகர்‌. இயற்பெயர்‌ வரதன்‌. 
திருவரங்கத்தில்‌ வதிந்தவர்‌. வடமொழியில்‌ வியாசர்‌ 36,000 
சுலோகங்களில்‌ வடித்த புராண பாகவதத்தை இவர்‌ 9000 விருத்‌ 
தங்களில்‌ 130 படலங்களில்‌ பெயர்த்துள்ளார்‌. அளவாலும்‌ 
அருமையாலும்‌ கந்த புராண த்தையும்‌ கம்பரா மாயணத்தையும்‌ 
ஒத்தது. பாரியது--பெருமையது. ஒவ்வொரு படலத்‌ தொடக்‌ 
கத்தில்‌ அமையும்‌ திழுமால்‌ துதியும்‌, திருவரங்கப்‌ படலப்பாக்‌ 
களும்‌ சேர, தனித்த திருமால்‌ தோத்திர நூலாக (800பா) 
ஆகிறது. உபதேசப்‌ படலத்து அமையும்‌ கண்ணன்‌ கழறும்‌ 
உத்தரம்‌ உயரியது. வடநாட்டில்‌ கிருஷ்ணனுக்கு ராதை எப்‌ 
படியோ, அப்படித்‌ தென்னாட்டில்‌ கண்ணணுக்கு நப்பின்னை. 
நப்பின்னை படலம்‌ நாமறியவேண்டிய ஒன்று. (நப்பின்னை 
வரலாறு வட நாட்டில்‌ இல்லை; வடமொழியில்‌ வழங்க இல்லை. 
சண்ணன்‌ தேவியர்‌ எண்மர்‌: ருக்மணி, சத்தியபாமி, சாமபவதி, 
காளிந்தி, மித்தரவிந்தை, சத்தியை, பத்திரை, இலக்கணை, 
ஆண்டாள்‌ நீளையின்‌ அவதாரம; நீளைதான்‌ நப்பின்னை. பல 
இடங்களில்‌ பெரியாழ்வாரைப்‌ பின்பற்றியுள்ளார்‌. பெருங்‌ 
காப்பிய இலக்கணம்‌ பொருந்தப்‌ பாடியுள்ளார்‌. ஊசல்‌, 
பள்ளியெழுச்சிப்‌ பிரபந்தங்களை வாய்ப்பு நேர்ந்த போழெதல்‌ 
லாம வைத்து இழைத்து விடுகிறார்‌, கம்பன்‌ தொடர்கள்‌ 
புராணமெங்கும்‌ பொலிகின்‌ றன. 

இந்நூல்‌ அரங்கேறிய காலம்‌ 1543; அச்சதராயன்‌ காலம்‌ 
(சான்று திருவரங்கப்படலம்‌ 194, 68). வாசுதேவ கதை 
என்றும்‌ வழங்கும்‌. பன்னிரு திங்களையும பாங்காக வைத்துப்‌ 
பாடியுள்ள பாட்டு அறியத்தக்கது: 


மது. ௪. விமலானந்தம்‌ 329 


வாமமவிர்‌ சித்திரைவை காசியானி கலையா ற்றி 
வெண்ணைக்‌ காடி யாவணி க்கு ணின்று கஞ்சத்‌ 
தமையன்‌ மன்‌ விழப்‌ புரட்டாசியற்‌ பசிசு 
பாலன்‌ சிரந்துணியவே ஆழியைவிடு நற்றேவன்‌, 
சோமகுல அந்தகன்‌ சேய்முனர்‌ நடுங்காத்‌ திகைத்தாள்‌ 
தூசிடைமாளா தருளுந்‌ துளபமார்‌ கழியான்‌ 
பூமன்‌ வனிதைக்‌ காய்மாகில்‌ சாபங்குனியப்‌ போரினில்‌ 
கெளமுகனைச்‌ செற்றானைப்‌ போற்றி செய்வாம்‌. 


திருக்குருகைப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌ : ஆழ்வார்‌ திருகரி. 
இலக்கணப்‌ பெரும்புலவர்‌ பெயர்‌ சடையன்‌. திருக்குருகை 
மான்மியம்‌ பாடியதால்‌ பெயர்‌ பெற்றார்‌. வடமொழி 
யினின்றும்‌ ஆதிநாதபட்டர்‌ பெயர்த்துக்கூற, தமிழ்ப்படுத்தி 
யுள்ளார்‌. 38 சருக்கங்கள்‌ ; 3030 பாக்கள்‌. திருப்புகமுக்கு 
நிகரான சந்தப்பாக்கள்‌ செந்தமிழ்‌ நலம்‌ பயக்கின்றன. 
சித்திரக்கவிகள்‌, நீராட்டகம்‌, மடக்கு, துதிப்பாடல்கள்‌ 
நிரம்பியுள. இன்னின்ன பாவம்செய்தோர்‌ நரகில்நலிவர்‌ என 
40 பாடல்கள்‌ நவில்கிறார்‌. ,பமலைப்பேறு பற்றிப்‌ பாடுகிறார்‌ 
பாருங்கள்‌: 


மைந்தர்‌ மூரல்‌ வாய்‌ முத்தமி ண்ணாதவாய்‌, வாயோ? 
மைந்தர்‌ சொற்‌ கேளாச்‌ செவிகளுஞ்‌, செவிகளோ? மழலை 
மைந்தர்‌ சீறடிச்‌ சுவடுழா மார்பு மோர்‌ மார்போ? 
மைந்தர்‌ காட்சி கண்டின்‌ புறாக்‌ கண்கள்‌, கண்மலரோ? 


இவர்‌ நம்மாழ்வார்‌ பக்தர்‌ பித்தர்‌. அதனாற்றான்‌ தாம்‌ 
இயற்றிய மூன்று இலக்கண நூல்களையும்‌ மாறன்‌ பெயரிட்டே 
அமைக்கிறார்‌. 


1. மாறன்‌ அகப்பொருள்‌ : தொல்காப்பிய முதலாக வந்த 
அகப்பொருள்‌ தரல்களில்‌ மண்டிக்கிடக்கும்‌ அகப்பொருளகளை 
யெல்லாம்‌ தொகுத்தும்‌ பிற்றை வளர்ச்சிக்கேற்றன சேர்த்தும்‌ 
5 இயல்களில்‌ 363 நூற்பாக்களில்‌ பாடியது. இதற்கு. மேற்‌ 
கோள்‌ நூலாக திருப்பதிக்கோவை 527 கட்டளைக்கலித்துறை 
யில்‌ பாடியுள்ளார்‌. அகப்பொருட்கோவை மாலின்‌ 95 தலங்‌ 
களைக்‌ குறிக்கிறார்‌. 

2. மாறன்‌ பாப்‌ பாவினம்‌: 12ஆம்‌ நூற்‌ வீரசோழியத்தின்‌ 
பின்‌ நான்கு நூற்றாண்டுகள்‌ கழித்து தோன்றியது. பாவும்‌ 
பாவினமும்‌ கொண்டது. ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா 
வஞ்சிப்பா; இவற்றின்‌ இனங்கள்‌ நான்கு, மருட்பா, பரிபாடல்‌ 
என்ற பத்தையும்‌ 140 பாடல்களில்‌ பகர்வது. வைணவ மரபாக 


330 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
அமைவது. 3. மாறன்‌ அலங்காரம்‌: முதல்‌ அணியிலகீகண 
நூலாகிய 12ஆம்நூற்‌ தண்டியலங்காரத்தை ஒட்டி எழுந்தது. 
அதுல்‌ இல்லாததையும்‌ இணைத்து. எழுந்த புது அலங்காரம்‌. 
பாயிரவியல்‌, பொதுவியல்‌, பொருளணியியல்‌, சொல்லணி 
யியல்‌, எச்சவியலில்‌ 328நூற்பா கொண்டது. பிற: தம்‌ 


பெருமாள்‌ மும்மணிக்கோவை, திருப்பதிக்கலம்பகம்‌, மாறன்‌ 
கவிமாலை. 


அரிதாசர்‌ : தொண்டை நாட்டு அரிகண்டபுரம்‌ (நாகலா 
புரம்‌). தந்ைதைதிருவேங்கட முடையார்‌ பிள்ளைப்பெயர்‌ 
துருமலையப்பர்‌, அரிதைக்‌ கோயிலில்‌ பணிசெய்து வந்ததால்‌ 
இப்பெயர்‌ வந்தது. தமையனார்‌ வடமமையண்ணல்‌ 
கிருட்டிண தேவராயரின்‌ அமைச்சர்‌. ராயரால்‌ (1497-1540) 
போற்றப்பெற்றவர்‌. இவர்‌ செய்தது “இருசமய விளக்கம்‌, 
பெயர்‌ பொதுவாயினும்‌ சைவத்தைச்‌ சாடி வைணவத்தை 
விதந்தோத வந்த நரலாம்‌. வடமொழியினை ஒட்டி காண்டம்‌ 
(4) படலம்‌, (26) பரிச்சேதம்‌ (130) எனப்‌ பகுப்பு பிரிவுகளைக்‌ 
கொண்டது. ஆரணவல்லி ஆகமவல்லி, என்ற திருமால்‌_— சிவன்‌ 
பெண்‌ அடியார்‌ நீராடி இருதெய்வங்களுள்‌ எது பழம்‌ பொருள்‌ 
என வாதிடுவதாக அமைவது. 


பிள்ளைலோகம்‌ ஜீயர்‌: வைணத்தில்‌ வளமார்‌ இடம்‌ 
வைப்பர்‌. வரதாசாரி துறவு பூண்டபின்‌ இப்பெயர்‌ ஏற்றார்‌. 
பிள்ளை லோகாசாரியாரினின்றும்‌ வேறுபடுத்த லோகம்ஜீயர்‌ 
எனப்பெழ்றார்‌. இவரே கடல்‌ மல்லைத்‌ தலசயன த்துறைவார்‌ 
திருக்கோயிலைப்‌ புதுப்பித்தவர்‌. மணிப்பிரவாள நூல்கள்‌ 
மிகுதியும்‌ செய்தவர்‌; சைவப்பழிப்பு மிக்கவர்‌. வியாக்கியானம்‌ 
இல்லாத இராமானுச நூற்றந்தாதி, அர்த்த பஞ்சகம்‌, சப்த 
காதை, பிரபந்தத்‌ தனியன்கள்‌ மணவாள முனிகளின்‌ (உபதேச 
ரத்தினமாலை, ஆர்த்திப்‌ பிரபந்தம்‌, திருவாய்மொழி நூற்றாழ்‌ 
தாதி) நூல்கள்‌ போன்றவற்றுக்கு வியாக்கியானம வரைந்துள்‌ 
ளார்‌. தனியே இராமானுசார்ய திவ்ய சரிதை,யதீந்திரப்‌ பிர 
வணப்‌ பிரபாவம்‌, ஸ்ரீ வைஷ்ணவ சமயாசார நிஷ்கர்ஷம்‌, உப 
தேசத்திருநாமம்‌, என்ற நூல்கள்‌ யாத்துள்ளார்‌. திருமத்‌ 
திரார்த்த அரும்பத விளக்கம்‌ எழுதியுள்ளார்‌. இவர்‌ மணவாள 
மாமுனிகள்‌ திருவடிகட்கு அந்தரங்கமான (கோவிந்தப்பர்‌): 
பரவஸ்து பட்டர்பிரான்‌ ஜீயர்‌ வழி வந்தவா்‌--இவர்‌ மகன்‌ 
அழகியமணவாளனின்‌ பேரர்‌. 


காரிரத்தினக்‌ கவிராயர்‌; ஆழ்வார்‌ திருதகரியை யடுத்த 
தென்‌ திருப்பேரை. வேளாளர்‌ : வைணவர்‌. காரிரத்தினம்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 331 


நம்மாழ்வாரைக்‌ குறிக்கும்‌. ஆசான்‌ ; திருக்குருகைப்‌ பெருமாட்‌ 
கவிராயர்‌. இவரது மாறன்‌ அலங்காரவுரை மிகச்சிறந்தது. வட. 
மொழி- தமிழ்த்‌ தண்டியை எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. அழகான 
உதாரணச்‌ செய்யுட்களைப்‌ பொருத்தமாகக்‌ காட்டுகிறார்‌. 
திருக்குறள்‌ நுண்பொருள்‌ மாலை பரிமேலழகர்‌ பகரும்‌ நுண்‌ 
பொருளுக்கு விளக்கமாக அமைவது. இலக்கணக்‌ குறிப்பும்‌ 
ஒப்புமை காட்டலும்‌ மேற்கோள்களும்‌ மிகுதி. தொல்காப்பிய 
நுண்பொருள்‌ மாலையும்‌ செய்துளார்‌ ! கிடைக்கவில்லை. 


ஏகம்ப வாணன்‌ : திருக்கோவிலூரை யடுத்த ஆறை 
(ஆற்றுார்‌) நகர்‌ காவலன்‌ பெருவள்ளல, அதிவீரராம பாண்டி 
யன்‌ காலத்தவன்‌. தனிப்பாடல்களின்‌ தலைவனாய்த்திகழ 
கிறான்‌. இவனை ஏத்துவான்‌ வேண்டி மூவேந்தரை இறக்கிப்‌ 
பாடியுள்ள கற்பிஃ க கதைகள்‌ பல, பெருவேந்தர்கள்‌ இல்லா 
நிலையில்‌ இவன்‌ பெருவள்ளலாய்ப்‌ பிறங்கிப்‌ புலவர்‌ டல்‌ 
லோரைப்‌ புரந்திருக்கிறான்‌ என்பது தேற்றம்‌. ஆற்றுப்படை 
யாக அமையும்‌ அருமையான பாட்டு: 


தேருளைப்‌ புரவி வாரணத்‌ தொகுதி 
திறைகள்‌ கொண்டுவரு மன்ன நின்‌ 
தேய மேதுனது நாமமேது புகல்‌! 
செங்கையாழ்‌ தடவு பண! கேள்‌, 
வாரும்‌, ஒத்தகுடி நீரும்‌ நானும்‌, மக 
தேசன்‌ ஆறை நகார்‌ காவலன்‌ 
வாண பதி மகிழந்‌ தளித்தவெகு 
வரிசை பெற்றுவரு புலவன்‌ யான ; 
நீருக மிப்பரிசு பெற்று மீளவர 
லாகும்‌, ஏகும்‌ ; அவன்‌ முன்‌ றில்வாய 
நித்தி லச்சிகர மாட மாளிகை 
நெருங்கு கோபு!! மருங்கேலாம்‌ 
ஆரு நிற்கும்‌, ஒரு வேம்பு நிற்கும்‌, உயர்‌ 
பனையு(ம்‌) நிற்கும்‌, அதனருகிலே 
அரசு நிற்கும்‌, அரசைச்‌ சுமந்தசில 
அத்தி நிற்கு மடையாளமே! 


“கட்டுக்‌ கடகட்டு' என சொற்கள்‌ குதித்துவர மிடுக்காக அடுக்கி 
வரும வேகம்‌ செவிக்கு விருந்து, சிந்தைக்கு விருந்து, தமிழி 
லக்கிய வரலாற்றில்‌ ஒருசில உள்ளம்‌ அள்ளும்‌ பாக்களில்‌ இஃ 
தொன்று. படிக்கப்படிக்கப்‌ பயிலப்பயில பேரின்பம்‌ பயப்பது. 
நவில நவில நாமணக்கும்‌; நினைக்க நினைக்க நெஞ்சம்‌ 
இனிக்கும்‌. 


332 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


. வாணர்‌ குலத்தலைவருள்‌ ஒருவன்‌. இடைக்காலத்தில்‌ தமி 
மகத்தின்‌ பெரும்பாலான பகுதிகளில்‌ வாணர்கள்‌ விளங்கியுள்‌ 
ளனர்‌. “இலகு புகழ்‌ ஆறை ஏகம்பவாணன்‌' எனும்‌ ஆட்சி 
யால்‌, இவன்‌. ஆறை நகர்‌ தலைவன்‌ எனத்‌ தெரிகிறது. திருக்‌ 
கோவலூர்‌ நாட்டுத்‌ தென்பெண்ணை ஆற்றங்கரையில்‌ அமை 
யும்‌ ஆற்றூர்‌ என்பது சாசனச்‌ தமிழ்க்கவி சரிதம்‌-தமிழ்‌ நாவ 
லர்‌ சரிதையால்‌ கெளிவாகிறது. 


இவன்‌ குழந்தையாக இருந்த போதே இவன்‌ பெற்றோர்‌ 
இறந்துவிட்டனர்‌. பண்ணையாள்‌ ஏகன்‌ இவனையும்‌ இவன்‌ 
உடமைகளையும்‌ காத்து வளர்த்து, கம்பரிடம்‌ கல்வி கற்கச்‌ 
செய்து மணமும்‌ முடித்து வைத்தான்‌. காத்த ஏகன்‌ பெயரை 
யும்‌ கலவிதந்த கம்பார்‌ பெயரையும்‌ குலப்பெயரையும்‌ 
இணை த்து ஏகன்‌ கம்பன்‌ வாணன்‌ எனப்‌ பெயராயிற்று; ஏகம்‌ 
பன்‌ வாணன்‌ -ஏகம்பவாணன்‌ என மருவிற்று என்ப, 
வேளாண்‌ மரபினனான இவன்‌ மூவேந்தரின்‌ பின்‌ மேம்பட்ட 
செல்வந்தனாக -செல்வாக்கு மிக்கோனாக மிளிர்கிறான்‌. 


இவன்‌ ஏவியபடி. நான்கு பெண்கள்‌ பாண்டியனைப்‌ பாடி 
யனவாகச்‌ சில பாடல்கள்‌ தென்படுகின்றன; பாண்டியன்‌ €வல 
வன்‌ (ஸ்ரீவல்லபனின்‌ திரிபு) என்றும்‌, வீரமாறன்‌ எனவும்‌ குறிக்‌ 
கப்‌ பெறுகிறான்‌. இவை இரண்டும்‌ அதிவீரராம பாண்டி 
யனைக்‌ குறிக்கும்‌. இன்னொருபாடலில்‌ “மீனவன்‌” “மீனவர்‌ 
கோன்‌” என்று வருகின்றன. எனவே அதிவீர ராம பாண்டியர்‌ 
காலத்தன்‌ என்பது விளங்குகிறது. 


18ஆம்‌ நூற்றாண்டு 


ஒரு மதிப்பீடு: சமயங்கள்‌ கலந்து-ஆனால்‌ சமயப்‌ 
பொறை சிறந்தகாலம்‌. முற்பகுதியில்‌ தாயுமானார்‌, வீரமா 
முனிவர்‌; பிற்பகுதியில்‌ சிவஞானமுனிவர்‌, கச்சியப்பமுனிவர்‌ 
இந்நூற்றாண்டு ஏந்தல்களாக இலங்கினர்‌. சைவம்செழித்தது. 
கீர்த்தனை, நாடக வகைகள்‌, உரைநடை அஉளர்ந்தெடுத்த 
கூடடம்‌. சதகங்கள்‌ சிறந்தன; நிகண்டுகள்‌ நீண்டன. 
இசுலாமிய. -இிருத்துவ இலக்கியங்கள்‌ இடெங்கொண்டன. 
மடங்களும்‌ புரவலர்களும்‌ தமிழைப்‌ புரந்தனர்‌. மேலை 
நாட்டவர்‌ தொண்டு மேலிட்டது- சமயநரல்களும்‌ சிற்றிலக்‌ 
கியங்களும்‌ மேவின. முன்னிரு நூற்றாண்டினும்‌ இந்நூற்‌ 
மாண்டு இலக்யெவள மானது. புத்திலக்கியங்கள்‌ புறப்பட்டன. 
சைவ-வைணவப்‌ பூசல்‌ இன்றி ஒருமை உலவிய வேளை, 


மது. ச. விமலானந்தம்‌ 333 


வீரை ஆளவந்தார்‌: மகாதேவபட்டர்‌ மரபினர்‌. வடமொழி 
ஞானவாசிட்டம்‌. வசிட்ட முனிவர்‌ இராமபிரானுக்கு வழங்கிய 
உபதேசத்தை உட்கொண்ட பெருநூல்‌. வேதாந்தக்கடல்‌: 
அதனைத்‌ தமிழ்ப்படுத்தியுள்ளார்‌. வைராக்கிய, மூமுட்சு, உற்‌ 
பத்தி, திதி, உபசாந்த, நிருவாண எனும்‌ 6 பிரகரணங்களில்‌ 
அமைவது. 


ஞானவாசிட்டம்‌ : வடமொழி ஞானவாசிட்டத்தின்‌ ஒரு 
பகுதியின்‌ தீமிழ்ப்பெயா்ப்பு. வைராக்கிய, முழூட்‌சு, 
உற்பத்தி, திதி, உபசாந்த, நிருவாண என்ற 6 பிரகரணங்கள்‌; 
43 கதைகள்‌; 2055 விருத்தங்கள்‌. எளிதிற்‌ யொருளுணரக்‌ 
கூடியது. இப்‌ பெயர்ப்பின்‌, விளைவாக “திருஷ்டி சிருஷ்டி 
வாதம்‌” பரவியது. இராமபிரானுக்கு ஆத்ம ஞானத்தை வசிட்‌ 
டார்‌ விளம்பியதால்‌ இப்பெயர்‌ வந்தது. *ஞானவாசிட்டவமல 
ராமாயணம்‌” எனவும்பெறும்‌. 


இராமர்‌ தீர்த்தயாத்திரை சென்றதன்‌ பயனாக நிலை 
யாமை யுணர்ந்து வாழ்வில்‌ பிடிப்பற்று விரக்தி நிலையில்‌ 
இருத்தார்‌. இதனின்று இவரை மாற்ற விரும்பிய விசுவாமித்‌ 
திரர்‌ குலகுரு வசிட்டரை வேண்ட, அவர்‌ கதைபல கூறி 
ஞானோபதேசம்‌ புரித்தார்‌. செவிமடுத்த இராமர்‌ சித்தந்‌ 
தெளிந்து எல்லாச்‌ செயல்களிலும்‌ ஈடுபாடுகொண்டு செயல்‌ 
பட்டார்‌. இப்போதனைக்குப்‌ பின்னாதான்‌, இராமனின்‌ 
திருமணம்‌, இலங்கைப்போர்‌, முடிசூடுதல்‌ போன்றன நிகழ்‌ 
இன்றன. வசிட்டர்‌ போதனையின்‌ ஒருபகுதி : 


“இராமா ! நீஞானத்தால்‌ மன அமைதி பெற்றுப்‌ பிறங்கு 
கிறாய்‌; இச்சாந்தி இதயத்தில்‌ என்றும்‌ நிலவுவதாக. புறத்தே 
அனைத்துச்‌ செயல்களையும்‌ விளையாட்டுபோல செய்து, 
அகத்தில்‌ ஒன்றும்‌ செய்யாதவனாக ஒளிர்க. அகத்தே 
அன்மாவை நோக்கி இயங்கி, பு றத்தே எல்லாச்‌ செயல்களை 
யும்‌ எளிதே இயற்று. வெளியில்‌ பற்றுடையவன்போல செயற்‌ 
படு; ஆனால்‌ உள்ளே வைராக்யெம்‌ உடையவனாக இரு 
வெளித்தோற்றத்தில்‌ கோபதாபம்‌ மிகுந்தவன்போல மிளிர்க; 
அனைவரையும்‌ உறவினராகக்‌ கருதுக. வ 


வரும்‌ பல கதைகளுள்‌ ஒருகதை: ஓர்‌ அரசனும்‌ அரசியும்‌ 
அறிவுநூல்கள்‌ பயின்று பயிற்சி மேற்கொண்டு யோகம்‌ புரிந்‌ 
தனர்‌. மனைவிக்கு மட்டும்‌ ஞானம்‌ விளைந்தமை நாணி, 
தவம்‌ இயற்ற கானகம்‌ ஏகினான்‌. எலும்பும்‌ தோலுமாக 
இளைத்த அரசன்முன்‌, அரசி முனிவர்‌ வேடத்தில்‌ எதிர்ப்‌ 


334 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பட்டாள்‌. விண்ணினின்று வந்தவராஈகக்‌ கருதித்‌ தனக்கு 
உபதேசம்‌ புரிய வேண்டினான்‌. “எல்லாவற்றையும்‌. வீடு' 
என்றார்‌ முனிவர்‌. தாடு, நகர்‌, மனைவி அனைத்தையும்‌ விட்டு 
விட்டேன்‌, பின்‌ எதனை விடவேணும்‌?' என்றான்‌. மீண்டும்‌ 
“எல்லாம்‌ விட்டுவிடு' என பதில்‌ வந்தது. *இந்தக்கமண்டல 
மும்‌ கோவணமும்தானே உள்‌” என்று கமண்டலத்தை உடைத்‌ 
தான்‌, கோவணத்தைக்‌ கிழித்தான்‌. முனிவரோ “எல்லாம்‌ 
விட்டனையே!' என்றார்‌. எஞ்சியிருப்பது இந்த உடல்‌ 
தானே என்று மலைமுகடே றி உயிர்விட முற்படுகையில்‌ தடுத்து 
“அரச, உயிர் போன பின்‌ யாது பயன்‌? ஏதும்‌ செய்ய 
இயலாதே ! பற்றுவிடுவது என்பது உடைப்பதும்‌ கழிப்பதும்‌ 
அழிப்பதுமன்று. எதனையும்‌ மனத்தால்‌ நினையா திருப்பதே. 
அனை த்தையும்‌ விடுதலாகிய அனைத்தும்‌ தியாகம்‌--துரப்ப 
தாகும்‌ ' எனத்‌ தெளிவுபடுத்தினார்‌. அரசி போதனையால்‌ 
ஞானம்‌ பெற்று அவளோடு நாடு அடைந்து அரசு புரிந்தான்‌. 


தமிழில்‌ உள்ள பெருமைக்குரிய அருமையான அத்வைத 
வேதாந்தப்‌ பெருநூல்‌ இது. அதவைத வேதாந்தமடங்களில்‌ 
பாடல்‌ கேட்கத்தரும்‌ இறுதி நூலாக-முப்பத்திரண்டாவது 
நூலாக இதனைப்‌ போற்றுகின்றனர்‌. தரங்கம்பாடி. சபாபதி 
என்பார்‌ தூண்டுதலால்‌ பிறைசை அருணாசல சாமிகள்‌ 
பதவுரை போன்றன படைத்தார்‌. இவரது மாணாக்கர்‌ பாரிப்‌ 
பாக்கம்‌ முனியப்ப முதலியாரால்‌ 7870-ல்‌ பதிக்கப்பிக்கப்‌ 
'பெற்றது. பின்‌ பன்முறை இவ்வுரை பதிப்பிக்கப்பெற்றது. 


தாண்டவராயர்‌ : கைவல்ய நவநீதம்‌ தநதவர்‌. தாண்டவ 
ராயசுவாமிகள்‌ எனவும்‌ படுவார்‌. நன்னிலம்‌ நாராயண 
தேசிகரைத்‌ தன்‌ ஆசானாகக்கொண்டு ஆன்ம ஞானம்‌. 
எய்தியவர்‌. 


கைவல்ய நவநீதம்‌ : அருந்தமிழில்‌ அத்வைத அறிவு நூல்‌ 
களில்‌ அற்புதமான துஅதலையாயனு. கைவல்யம்‌ ௬ கேவல த்தின்‌ 
இயல்பு தனிமை (உடல்முதலிய பந்தங்கள்‌ விடுத்து ஆன்மா 
தனித்துத்திகமும்‌ நிலை. கேவல நிலை--அல்தாவது வீடு) 
நவற்தம்‌ - வெண்ணெய்‌. ஆன்மாவின்‌ தனித்தன்மைவடு 
பேற்றினை விளக்கும்‌ அவண்ணெய்‌--போன்ற நூல்‌ என்பது 
சொற்பொருள்‌--நற்பொருள்‌. தத்துவமாம்‌ பாற்கடலைக்‌ 
கடைந்து திரண்டும்வரும்‌ தெளிபொருளாம்‌ வெண்ணெய்‌ 
போல்‌ தருதலான்‌ இப்பெயர்‌. அத்வைதக்‌ கருத்துக்களை 
எளிதே இனிதே அழகான 310 விருத்தங்களில்‌ வருத்த மின்‌ றி 
விளக்குவது. இருப்புக்‌ கடலை போன்ற தத்துவத்தை இத்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 335 


துணைச்‌ சுவையாக இயம்ப முடியுமா என அத்துணைபேரும்‌ 
வியக்கும்‌ வண்ணம்‌, ஓரளவு அறிவுடையாரும்‌ படித்து வரும்‌ 
போதே பொருள்‌ புரியக்கூடிய வகையில்‌ அமைழத்தது-அஃதா 
வது விளக்கெண்ணெய்யை வெண்ணையாக்கி வழங்குவது. 
இன்னோசை மிக்க எளிய நடையது. தத்துவ விளக்கப்படலம்‌, 
சந்தேகந்‌ தெளிதற்படலம்‌ என்ற பிரிவின து. உபநிட தம்‌-அதன்‌ 
(சங்கரரின்‌) விளக்கங்களையும்‌ அரிதின்‌ முயன்று பயின்று 
இடர்ப்பட்டு அறியும்‌ வேதாந்தப்‌ பொருளினை இதனை 
எளிதே ஒதுவதன்மூலம்‌ இனிதே உணரலாம்‌. ஆனால்‌ அதே 
சயம்‌ ஆசான்‌ வழி ஆராய்வுழி மணற்கேணிபோல திட்ப 
நுட்பத்‌ தெளிபொருள்கள்‌ மண்டும்‌. கைவல்யம்‌ அத்தகு 
கற்பகத்‌ தரு. 

ஆண்‌ ட வன்‌ அறிவே வடிவானவன்‌ (அறிவு ஒன்றே 
தெய்வம்‌-பார தி) இந்த மெய்யின்‌ முன்னம்‌ உடல்‌, பிரபஞ்சம்‌ 
எல்லாம்‌ பொய்‌. ஆனால்‌ பரம்பொருளை மறைத்து நிற்கும்‌ 
இவற்றையே மெய்யென மயங்குகிறது. மருளவைக்கிறது.பஞ்ச 
கோசங்கள்‌ 7. அன்னமயகோசம்‌; நீ உடலன்று, உன்னால்‌ 
அறியப்படும்‌ பொருள்‌. 2. பிராணமய கோசம்‌; ஒரு தோற்பை 
கா ற்றை விடுவதுபோலவே, மூக்கால்‌ மூச்சுவிடும்‌ காற்ற 
டைத்தபை நீ. 38. மனோமயம்‌, அந்தகரணமானது மனம்‌ 
4. விஞ்ஞானமயகோசம்‌; மனத்தை நடத்துவது புத்தியே 
5. ஆனத்தமயம்காசம்‌; இவை நான்கும நான்‌ அன்றாயின்‌, 
ஆனந்தம்நானே என நினையாதே. அந்த ஆனந்தமும்‌ 
உன்னால்‌ அறியப்படு பொருளாதலின்‌ நீ அன்று, இந்த ஐந்தும்‌ 
உள்வடிவினை மறைப்பன .ஒரு குருவழி பரம்‌ பொருளினின்றும்‌ 
வேறல்ல நீ என உணரும்போது, காண்பனயெல்லாம்‌ கனவே 
பொய்யே எனத்தெளிவாய்‌. அப்போது நீ ஞானி ஆவாய்‌; 
துன்பமிலா இன்பநிலை எய்துவாய. 


ஆண்டவன்‌ அறிவு மயமானவன்‌; மறைத்து மயக்கி 
நிற்கும்‌ பஞ்சகோசங்களையெல்லாம்‌ நீயும்‌ அறிவாய்‌; அந்த 
அறிவு அழியாதது; இன்ப மயமானது இந்த தேசாதி பிரபஞ்‌ 
சங்கள்‌--பஞ்சகோசங்களின்‌ வேறாக விளங்குபவன்‌ நான்‌ 
என்று உணர்த்து உணர்ந்து புளியம்பழமும்‌ தோலும்போல்‌ 
விடுபட்டு உயர்வதே நீ ஞானி ஆதற்குரிய செய்கை. இப்படி 
ஊன்றி உணர உணர ஒன்றிப்‌ பரம்யொருளாகவே ஆகிவிடு 
_ கிறாய்‌; நீயே அது தத்துவமசி. 


இவன்‌ எல்லாம்‌ அறிபவன்‌; சவனோ (ஆன்மாவோர எண்‌ 
சான்‌ உட லில்‌ ஒடுங்கி முடங்கி அற்ப அ.றிவில்‌ அல்லாடுகிறது. 


336 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஈசனின்‌ அறிவு வடிவம்‌, பஞ்சகோசங்களின்று விடுபட்டு 
வேறாக விளங்கும்‌ சிவனின்‌ அறிவு உருவம்‌ ஒன்றே இதுவே 
அத்வைத தத்துவத்தின்‌ பிழிவு. 


. உடலுக்கே துன்பம்‌ துயர்‌ எல்லாம்‌; அறிவுக்கு அன்று. 
இன்பமே என்றும்‌ உறையும்‌ உடலினின்று விலகி விளங்கு 
வோர்க்கு-தன்னை உணர்ந்தார்க்கு எத்தகு துன்பமும்‌ இல்லை. 
இத்துன்பம்‌ நீங்கியே அன்பர்களே! சிவன்‌ முக்தர்கள்‌ ஆசை 
அறித்து அல்லலற்று ஆனந்தமாகத்திரிவர்‌. மற்றையோர்‌ 
ஆசையால்‌ அவதிப்பட்டு மாள்குவர்‌. இதுவே கைவல்யம்‌ 
காட்டும்‌ நவநீதம்‌. தமிழகத்தில்‌ மிகுதியும்‌ கொண்டாடப்‌ 
பெறும்‌--பயிலப்பெறும்‌ இருளகற்றும்‌ கைவிளக்கம்‌ இது. 
வாழ்வில்‌ ஒவ்வொருவரும்பயிலவேண்‌ டிய உயரிய பனுவல்களில்‌ 
இஃதொன்று. 


தாயுமானவர்‌ ; 1706--44- தஞ்சைமாவட்ட திருமறைக்‌ 
காடு. கேடிலியப்பப்பிள்ளை . கஜவல்லி -- தந்தை திரிசிரபுரம்‌ 
விசயரங்கநாத சொக்கலிங்க நாயக்கரிடம்‌ (1704-31) கணக்‌ 
கராக இருந்த ஞான்று தாயும்‌ ஆன சாமி திருவருளால்‌ பிறந்‌ 
தமையான்‌ இப்பெயர்‌ இடப்பேற்றார்‌. திருமூலர்‌ வழிவந்த 
மெளன குருவிடம்‌ கல்வி பயின்றார்‌; வடதென்‌ மொழி 
வல்லமை பெற்றார்‌. தந்தை (1723) மறைந்த பின்‌அப்பதவி 
யில்‌ அமர்ந்தார்‌. நாயக்கர்‌ (1721)ல்‌ இறந்தபின்‌ விதவை 
நாயக்கமாதேவி (மீனாட்சி) தம்பால்‌ காமம்‌ கொண்டமை 
தம்மைத்‌ திருமணம்‌ செய்துகொள்ளத்துடித்தமை கண்டு 
வெறுத்து வெளியேறினார்‌. மட்டுவார்‌ குழலியை மணந்தார்‌; 
மனைவியும்‌ சனகசபாபதியை ஈன்று மறையலே (1756-ல்‌) 
துறவு பூண்டு யோகியானார்‌. 


சைவரேயாயினும்‌ சித்தராகவே இிறத்தொளிர்கிறார்‌; 
ஆனால்‌ சித்தர்‌ போலவே இறையுர௬--இறைவன்‌ திருக்கோயில்‌ 
இவற்றுடன்‌ சச்சரவு கொள்ளவில்லை. பக்தியில்‌ முக்கியத்‌ 
துவம பாராட்டாது, மெய்ஞானத்தில்‌ மிக்க பற்றுகொண்டு 
இறைவன்‌ ஏன்‌ எனும்‌ தெறியில்‌ ந:_ந்தவார்‌. மாறுபட்ட 
சமயப்‌ போக்கை ஒருமையுணர்வுடன்‌ ஒன்றி, சமரச சன்மார்க்‌ 
கத்தை முதன்முதல்‌ உலகினுக்கு அளித்தவர்‌; அதனாற்றான்‌ 
இராமலிங்க அடிகள்‌ பெரிதும உவந்தேத்துகிறார்‌. சித்தாந்தத்‌ 
தையும்‌ வேதாந்தத்தையும்‌ சந்இக்கச்செய்து சமரசப்‌. படுத்திய 
சால்பினர்‌. சித்தர்களின்‌ சீரிய வாரிசாக சித்தரினும்‌ சிறந்த 
வராக உயர்ந்து நிற்கிறார்‌. பக்திக்கும்‌ முக்திக்கும்‌ பாலமாக 
விளங்குகிறார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 337 


இவர்‌ பாடல்கள்‌ “தாயுமான சுவாமிகள்‌ திருப்பாடற் 
றிரட்டு' எனும்‌ தொகுதியது. “தமிழ்மொழியின்‌ உபநிடதம்‌” 
எனப்படுவது. சித்தாந்தக்‌ கருத்துக்களும்‌, சைவ உண்மை 
களும்‌, யோக நெறிகளும்‌ பொதுளியது. சைவத்தின்‌ பரந்த. 
பெரு நோக்கினைப்‌ பிரதிபலிப்பது. உலகே ஒருங்கு திரண்டு 
பின்பற்றும்‌ பெற்றிய பாக்கள்‌. இராமலிங்கரின்‌ அருட்பா 
ஒல்லென ஒலித்து மெல்லெனப்பாயும்‌ அருவி என்றால்‌, தாயு. 
மானார்‌ பாக்கள்‌ வேகம்‌ நிறைந்த காட்டாறு எனலாம்‌. 
முன்னது மென்மையது; பின்னது வன்மையது. சம்மட்டி 
அடிகள் போலே சொற்கள்‌. 


எல்லோரின்‌ குறிக்கோளும்‌ 'எல்லாரும்‌ இன்புற்றிருக்க 
நினைப்பதுவே அல்லாமல்‌ வேறொன்றறியேன்‌ பராபரமே” 
(221) என்பதாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்கிறார்‌. இறை 
வனை ஏத்தும்‌ எளிய முறையினை எடுத்தோதுகிறார்‌ பாருங்‌ 
கள்‌: *£நெஞ்சகமே கோயில்‌, நினைவே சுகந்தம்‌, அன்பே மஞ்சன 
நீர்‌, பூசை கொள்ள வாராய்‌ பராபரமே” (151). ஆண்டவனை 
அடைய அன்பு நெறியே ஏற்றது; வெற்றுச்‌ சடங்கும்‌ விதண்‌ 
டாவாதமும்‌ வீண்‌ என்கிறார்‌. “சினம்‌ அடங்கக்‌ கற்றாலும்‌ 
சித்தியெலாம்‌ பெற்றாலும்‌, மனம்‌ அடங்கக்‌ கல்லார்க்கு வாய்‌ 
ஏன்‌ பராபரமே' (169) *அன்பர்பணி செய்யவெனை யாளாக்கி 
விட்டுவிட்டால்‌ இன்பநிலை தானைவந்‌ தெய்தும்‌ பராபரமே” 
(155) என்பது இவர்‌ இதயம்‌ உணர்த்தும்‌. 58 பிரிவுகளில்‌ 
அமையும்‌ 1452 பாக்களும்‌ எளியன, இனியன, சுவையன; நயனு 
டையன, பயனுடையன. 


“அங்கிங்கெனாதபடி... அசைக்கோரளவில்லை அகிலமெல்‌ 
லாங்‌ கட்டி ஆளினும்‌...; பண்ணேன்‌ உனக்கான பூசை...) கல்‌ 
லாத பேர்களே நல்லவர்கள்‌ நல்லவார்கள்‌...; அவனன்றி ஓரணு 
வம்‌ அசையாதெதனும்‌...; கந்துக மதக்கரியை வசமா நடத்த 
லாம்‌... போன்ற பாடல்கள்‌ போற்றத்தக்கன. 'பார்க்குமிட 
மெங்கும்‌ ஒரு நீக்கமற நிறைகின்ற பரிபூரணா னந்தமே', “பரா 
பரமே”, சம்மா இருப்பதே சுகம்‌' போன்‌ றன இவருக்கே உரிய- 
இவரையே குறிக்கும்‌ முத்திரைகள்‌. பார்க்கின்ற மலருடு நீயே 
இருத்தி அப்‌ பனிமலர்‌ எடுக்க மனமும்‌ நண்ணேன்‌” என்ற நயத்‌ 
தக பண்பு நினைக்கத்தக்கது. உவமைகளும்‌ பழமொழிகளும்‌ 
உருண்டோடி வருகின்‌ றன. வளமான வாஃகுகள வருமாறு: 


த. இ.—22 


338 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


'பொய்யெல்லாம்‌ ஒன்றாய்‌ பொருத்தி வைத்த 
பொய்யுடலை 
மெய்யென்றால்‌, மெய்யாய்‌ விடுமோ பராபரமே” 


“பெற்றவட்கே தெரியுமந்த வருத்தம்‌, பிள்ளை 

பெறாப்பேதை அறிவாளோ பேரா அனந்தம்‌ ' 

“எண்ணரிய பிறவிதனில்‌ மானிடப பிறவிதான்‌ 
யாதனினும்‌ அரிதரிது காண்‌; 

இப்பிறவி தப்பினால்‌, எப்பிறவி வாய்க்குமோ? 
ஏதுவரு மோ வற்கி லேன்‌” 


“பொய்யுலகும்‌ பொய்யுறவும்‌ பொய்யுடலும்‌ பொய்யெனவே 
மெய்யநினை மெய்யெனவே மெய்யுடனே காண்பேனா-காண்‌” 


அகத்துறைப்‌ பாக்கள்‌ அற்புதம்‌ அற்புதம்‌. சங்கர சங்கர 
சம்போ எனப்‌ பிச்சை எடுக்கும்‌ பண்டாரப்‌ பாட்டின்‌ பாங்கு 
நாடோடிப்‌ பாடலின்‌ நளினம்‌ யாவும்‌ கொண்டு எளிதே உள்‌ 
ளத்தில்‌ ஊடுருவும்‌ உயரிய பாடல்கள்‌ - உன்னத கருத்துக்கள்‌ 
சர்‌.சி.பி. இராமசாமி ஐயர்‌ செப்புமாப்‌ போலே “எந்த எந்த 
விதமாக உணர்வு ததும்பும்‌ பாடல்கள்‌ இயற்ற இயலுமோ, 
அந்த அந்த விதமாக வெல்லாம்‌ இயற்றியுள்ளார்‌”. 


பல்லாண்டுகட்கு ஒருமுறை தோன்றும்‌ பெருஞானி; ஈடு 
இணையற்ற பெரும்‌ புலவர்‌; தமிழ்ச்‌ சமயக்‌ கவிதையின்‌ தூண்‌. 


தாயுமானவர்‌ 1659ல்‌ இராமநாதபுர த்துக்கு அருகே இலக்‌ 
குமிபுரம்‌ உருணியின்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ நித்திய சமாதி 
கொண்டார்‌. மறைக்காட்டில்‌ தோன்றி முகவையில்‌ மறைத்‌ 
தார்‌. 


தாயுமானாரின்‌ தமயன்‌ பெயர்‌ சவூதம்பரம்‌. மாணவர்‌ 
களில்‌ முக்கியமானவர்‌ அருளையர்‌. குரு பாடிய பாக்களை 
அவ்வப்போது எழுதிவைத்துக்‌ காத்தவர்‌. சமாதிகொண்ட 
போது 'உலகினுக்கு அணியாம்‌...” எனும்‌ (பெருந்தொகை 1964) 
பா அஞ்சலி செய்துள்ளார்‌. அவர்மீது 232 அடிகள்‌ கொண்ட 
“அருள்‌ வாக்கிய அகவல்‌” ஆக்கியுள்ளார்‌. 


சிவஞான முனிவர்‌: பன்மொழிப்‌ புலவர்‌- பல்கலைச்‌ செல்‌ 
வர்‌-பெரும்புலமையாளர்‌. புலமைப்‌ பரம்பரையையே தோற்று 
வித்துத்‌ தமிழோச்சியவர்‌. இலக்கியம்‌, இலக்கணம்‌, தத்துவம்‌ 
தருக்கம்‌, மறுப்பு, கண்டனம்‌, பேருரை எனப்‌ பன்முகப்படைப்‌ 
யுக்கள்‌ பயந்த பெருமகன்‌. இந்நூற்றாண்டின்‌ தலைமகன்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 239 


வடமொழிக்‌ கருத்துக்களைத்‌ தமிழில்‌ வடித்தவர்‌; இலக்கியத்‌ 
இல்‌ புதிய துறைகளைப்‌ படைத்தவர்‌; சிவஞான போதத்திற்கு 
மாபாடியம்‌ செய்தவர்‌. 


நெல்லை மாவட்ட விக்கிர சிங்கபுரத்தில்‌ ஆனந்தக்‌ கூத்‌ 
தர்‌-ம்யிலம்மைக்கு மகனாகப்‌ பிறந்தவர்‌. பிள்ளைப்பெயர்‌: 
முக்களாலிங்கர்‌. திருவாவடுதுறை யாதன அடியவர்‌ தொடர்‌ 
யால்‌ இளமையிலே துறவு பூண்டவர்‌. சூசீந்திர ஈசான சின்‌ 
னப்பட்ட வேலப்ப தேசிகரிடம்‌ தீட்சையும்‌ துறவும பெற்றார்‌. 
சிவஞானத்‌ தம்பிரான்‌ எனப்பெற்றார்‌. திருவாவடுதுறை 
ஏகும்‌ வழியில்‌ இராசவல்லிபுரம்‌ அகிலாண்டேஸ்வரி மீது பதி 
கம்‌ பாடினார்‌. சித்தாந்தச்‌ செறிவும்‌ நுணுக்கமும்‌ மிக்க இச்‌ 
சிறு நூலே இவர்‌ முதற்‌ படைப்பு. 


துறைசையில்‌ இருந்தபோது ஆதனத்‌ தோற்றுநர்‌ நமச்சி 
வாய மூர்த்திகள்‌ மீது “பஞ்சாக்கர தேசிகமாலை,' சங்கரநமச்‌ 
சிவாயரின்‌ நன்னூல்‌ விருத்தியின்‌ திருத்தப்‌ புத்துரை; வைத்திய 
நாத தேசிகரின்‌ இலக்கண விளக்க மறுப்பாக “இலக்கண விளக்‌ 
கச்‌ சூறாவளி,” சிவஞானபோதச்‌ சிற்றுரை, சிவஞான 
சித்தியார்‌ சுபக்கம்‌-பொழிப்புரை, சித்தாந்த மரபு கண்டன 
கண்டனம்‌ எழுதினார்‌. 


“நாடிய பொருள்‌ கைகூடும்‌” என்ற நூற்பயன்‌ நுவலும்‌ 
செய்யுளில்‌ சில தடைகளை எழுப்பி விடைகளையும்‌ தாமே 
நவின்று “கம்பராமாயண முதற்‌ செய்யுட்‌ சங்கோத்தர விருத்தி” 
யும்‌; சத்தியாரில்‌ “என்னை இப்பவத்தில்‌...' எனும்‌ செய்யுளில்‌ 
எடுத்து எனும்‌ சொற்கு ஞானப்‌ பிரகாசர்‌ உரையினை மறுத்து 
£சவசமவாதவுரை மறுப்பும்‌, அதற்கு வந்த மறுப்புக்கு மறுப்‌ 
பாக “எடுத்து என்னும்‌ சொல்லுக்கு இட்ட வைரக்‌ குப்பாயம்‌” 
என்ற நூலும்‌ இயற்றினார்‌. தொல்காப்பிய உரைகளில்‌ 
கண்ட ஐயந்திரிபுகளை அகற்ற (தொல்காப்பிய சூத்திர 
விருத்தி எனும்‌ ஆய்வு நூல்‌ படைத்தார்‌. அகத்திணை, 
புறத்திணை, ஏற்பாடு என்பனவற்றிற்கு இவருணர்த்தும்‌ உரை 
உயரியது. 


மணலி சின்னையா முதலியார்‌ வேண்டியவாறு சிவஞான 
போதத்திற்குத்‌ திராவிட. மாபாடியம்‌ செய்தார்‌. திருவாவடு 
துறை ஆதீன முதல்வர்‌ திருச்சிற்றம்பல தேசிகர்‌ திருமுன்‌ அரங்‌ 
கேறியது. அதுமுதல்‌ திராவிட மாபாடியச்‌ சிவஞானயோகிகள்‌” 
என்றும்‌ மாதவச்‌ சிவஞான முனிவர்‌ எனவும்‌ அழைக்கப்‌ 
பெற்றார்‌. அது சிவஞான பாஷ்யம்‌ என்றேத்தப்பெற்றது. 


340 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


காஞ்சியில்‌ திருவாதிரைத்‌ திருவிழாவின்‌ போது பன்னிரு 
திருமுறைகளைக்‌ காப்பிட்டு வைத்துத்‌ திருவெம்பாவையை 
மட்டும்‌ ஓதுவது வழக்கம்‌. சைவ அன்பர்கள்‌ திருத்தொண்டத்‌ 
தொகையினைக்‌ கூட ஓத முடியவில்லையே எனக்கவல, 
அவர்கட்காகத்‌ “திருத்தொண்டர்‌ திருநாமக்‌ கோவை” பாடிக்‌ 
கொடுத்தார்‌. 


தமிழகமெங்கணும்‌ சுற்றிச்‌ சுழன்று தமிழ்‌ மணமும்‌ சிவ 
மணமும்‌ கமழச்செய்தார்‌. போகுமிடமெங்கும்‌ பனுவல்கள்‌ 
யாத்தார்‌. அப்படிப்‌ பிறந்தவை: வட இருமுல்லைவாயிலந்தா தி, 
குளத்தூர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி, சோமேசர்‌ முதுமொழி 
வெண்பா, அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்‌, இளசை பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி, காஞ்சிபுராண முதற்காண்டம்‌, கச்சி ஆனந்தருத்‌ 
ரேசர்‌ பதிசம்‌, கம்பரந்தாதி, ஆனந்தக்‌ களிப்பு, கலசைப்‌ பதிற்‌ 
றுப்‌ பத்தந்தாதி, செங்கழுநீர்‌ விநாயகர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
போன்‌ றன. 

இவர்தம்‌ மாணக்கர்கள்‌: கச்சியப்ப முனிவர்‌, தொட்டிக்‌ 
கலை சுப்ரமணிய முனிவர்‌, காஞ்சி சிதம்பர முனிவர்‌, இலக்‌ 
கணம்‌ சிதம்பரநாத முனிவர்‌, காஞ்சி சரவண பத்தர்‌, முத்துக்‌ 
குமார தேசிகர்‌, இராமநாதபுரம்‌ சோமசுந்தரம்பிள்ளை, திரு 
முக்கூடல்‌ சந்திரசேகரமுதலியார்‌, கரவாந்தண்டலம்‌ அடைக்‌ 
கலங்காத்த முதலியார்‌, கடம்பர்கோயில்‌ கல்யாணசுந்தர 
உபாத்தியாயர்‌ போன்றார்‌. இவர்‌ பரம்பரை பெரிது; 
தொண்டும்‌ சீரியது. 


வட மொழியினின்றும்‌ பெயர்த்தவை: அரதத்தர்‌ சுலோக 
பஞ்சகம்‌, சித்தாந்த பிரகாசிகை, சிவதத்துவ விவேகம்‌, தர்க்க 
சங்கிரகம்‌, - அன்னபட்டீயம்‌. 

காஞ்சிபுராணம்‌ கற்பனைக்கும்‌ கட்டமைப்புக்கும்‌ கட்டி. 
யம்‌ கூறுவது; தலபுராணங்களுள்‌ தலையாயது. அமுதாம்‌ 
பிகை பிள்ளைத்‌ தமிழ்‌ அற்புதமானது; சோமேசர்‌ முதுமொழி 
வெண்பா குறளும்‌ கதையும்‌ ஒவ்வொரு பாட்டிலும்‌ கொண் 
டது; குளத்தூர்‌ சோமேசரை முன்னிலைப்படுப்பது. துறை 
சையில்‌ விசுவாவசு சித்திரைத்‌ திங்கள்‌ 8ம்‌ நாள்‌ (17-4-1785ல்‌) 
ஞாயிறு ஆயில்ய நாளில்‌ சமாதியடைந்தார்‌. 


இவரையும்‌ இவர்‌ மாணவர்‌ கச்சியப்பரையும்‌ பட்டர்‌ 
இருவர்‌” என அழைப்பர்‌. 


கச்சியப்ப முனிவர்‌: சிவஞான முனிவரின்‌ தலை மாணாக்‌ 
கர்‌. திருத்தணித்தோன்றல்‌, கந்தப்பையர்‌ போன்‌ றாரின்‌ குரு. 


மது. ௪. விமலானந்தம்‌ 341 


இலக்கண - இலக்கிய - சைவ சித்தாந்தம்‌ மூன்றிலும்‌ முனை 
வர்‌. புகழ்‌ தந்தது: தணிகைப்‌ புராணம்‌, 3161 பாடல்கள்‌. 
சங்க நூற்‌ கருத்துக்களும்‌, சிவதருமோத்திரம்‌ போன்ற சிந்‌ 
தாந்த முத்துக்களும்‌ பின்னிவருவது. அக - புறப்‌ பொருள்‌ 
எலாம்‌ பொதுளி சீரிய செழுந்தமிழ்‌ நடையில்‌ அமைவது. பிற: 
காஞ்சிபுராண பிற்பகுதி, திருவானைக்காப்‌ புராணம்‌, பூவா 
ளூர்ப்‌ புராணம்‌, போரூர்ப்‌ புராணம்‌, விநாயக புராணம்‌; 
கச்சி ஆனந்தருத்தரேசர்‌ வண்டுவிடுதூது, சென்னை விநாயகர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ போன்றன. கவிராட்சதர்‌ என்றேத்தப்‌ 
பெறுபவர்‌. 


சீவகசிந்தாமணி சீர்பெற்று வருவதுகண்டு, பிற சமய நூல்‌ 
போற்றுவதிலும்‌ நம்‌ சமய நூல்‌ நயப்பது நன்று என்று நசை 
யுற்று அதுபோன்றே அத்துணைச்‌ சுவையும்‌ அமையத்‌ திருத்‌ 
தணிகைப்புராணம்‌ இயற்றினார்‌ என்ப, சந்தபுராணக 
கடைசியில்‌ அமையும்‌ சங்கர சங்கிதையில்‌ இறுதியில்‌ கூறப்‌ 
பெறும்‌ தணிகையின்‌ சிறப்பினைத்தான்‌ சித்திரிக்கிறார்‌. பிற 
புராணம்‌ போல வெறும்‌ வரலாறு மட்டும்‌ விளம்பாது நாற்‌ 
பொருளையும்‌ நவில்வதால்‌ பெருங்‌ காப்பியமாகப்‌ பிறங்கு 
கிறது. அறிவாளி அடக்கமாயிருப்பினும்‌ (மண்ணுள்‌ மறைந்த 
வேர்ப்பலாவின்‌ மணம்‌ வீசுமாப்‌ போலே) புகழ்‌ யாண்டும்‌ 
பரவும்‌ எனும்‌ அழகிய பாட்டு: 


கரந்து வைகினும்‌ கற்றவர்‌ தம்புகழ்‌ 

நிரந்து தோற்றப்‌ படுவது நேர்மணுள்‌; 

பரந்த வேர்ப்பலா வின்பழம்‌ யாவர்க்கும்‌ 
கரந்த வாசத்தால்‌ தோற்றுமோர்‌ பாலெலாம்‌. 


சீர்காழி அருணாசலக்‌ கவிராயர்‌: 1712-79, தில்லையாடி. 
நல்லதம்பிப்‌ பிள்ளை: வள்ளியம்மை. இளமை முதலே இயற்‌ 
றமிழ்‌ - இசைத்தமிழ்ப்‌ பாடல்‌ இயற்றும்‌ இயல்பினர்‌. 12 வய 
தில்‌ பெற்றோர்‌ மறையவே தருமையாதனம்‌ சென்று அம்பல 
வாணக்‌ கவிராயரிடம்‌ இலக்கண இலக்கிய சமய நூற்கள்‌ 
கற்றுப்‌ புலமை பெற்றார்‌. வடமொழி தெலுங்கில்‌ வளமை 
யுற்றார்‌. இவரது அறிவு உணர்வு கண்ட அம்பலவாணர்‌ 
ஆதினத்‌ தலைமை ஏற்க அழைத்தார்‌; இவர்‌ மறுத்து 1742ல்‌ 
இல்லறம்‌ ஏற்றார்‌. வாழ்வு நடாத்த காசுக்கடை வைத்தார்‌. 
உடன்‌ பயின்ற சீர்காழி மடத்துக்‌ கட்டளை சிதம்பரத்‌ தம்பி 
ரான்‌ வேண்ட, தில்லையாடி விடுத்துச்‌ சார்கா ழியி2லயே 
உறைந்தார்‌; அதனால்‌ முன்னடை. 67 ஆம்‌ அகவையில்‌ 
மறைந்தார்‌. 


349 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சீர்காழித்‌ தல புராணம்‌, கோவை, பள்ளு ( 5 பாடல்களே 
கஇடைத்துள) போன்றனவும்‌; அசொமுகி நாடகம்‌, அனுமார்‌ 
பிள்ளைத்‌ தமிழும்‌, பல தனிப்‌ பாடல்களும்‌ சில சீட்டுக்‌ கவி 
களும்‌ யாத்துள்ளார்‌. என்றாலும்‌ இவருக்கு அழியாப்‌ புகழ்‌ 
அளித்தது இராம நாடகமே. தம்‌ மாணவர்கள்‌ சட்டநாத 
புரம்‌ வேங்கட ராமையர்‌, கோதண்ட ராமையர்‌ வேண்டிய 
வாறு இராமாயணத்தை நல்ல வளமான கீர்த்தனங்களாகப்‌ 
பாடி. முடித்தார்‌ 60வது வயதில்‌. கம்பராமாயணம்‌ அரங்‌ 
கேறிய அதே திருவரங்கக்‌ கோயில்‌ மண்டபத்தில்‌ அதே பங்குனி 
அஸ்தம்‌ திருநட்ட த்திரத்தில்‌ அரங்கேற்றினார்‌. எண்ணற்‌ 
றோர்‌ பரிசும்‌ பாராட்டும்‌ நல்கினர்‌. “கனம்‌ தந்தான்‌, கனகா 
பிஷேகம்‌ தந்தான்‌ ... எனை ராமாயணக்‌ கவிஞன்‌ எனப்‌ பேர்‌ 
தந்தான்‌ என வள்ளல்‌ மணலி முத்துகிருட்டிணமுதலியாரைப்‌ 
போற்றுகிறார்‌. தஞ்சை துளசி மகாராஜா, புதுவை ஆனத்‌ 
தரங்கம்‌ பிள்ளை, உடையார்‌ பாளையம்‌ உவரங்கப்புடையார்‌ 


போன்‌ றாரும்‌ பெருமைப்படுத்தினர்‌. 


பாமரரும்‌ இராம கதையை உணர்ந்து உய்யவேணும்‌ என்ற 
உயரிய நோக்கில்‌ பாமர மொழியில்‌ பழ்குதமிழில்‌ அழகு நடை 
யில்‌ பழ மொழிகள்‌ மிடைந்துவர மக்கள்‌ இலக்கியமாக அக்கி 
அளித்துள்ளார்‌. எனவே மக்களிடத்துப்‌ பெருஞ்செல்வாக்குப்‌ 
பெற்றது. இராமாயணப்‌ பிரவசனம்‌ செய்வோர்‌ இராம 
நாடகக்‌ கர்த்தனங்களை இடையிடையே எடுத்தோதாது 
இருப்பதில்லை. இசை நாடக வரலாற்றில்‌ இந்நூல்‌ ஒரு 
பொன்னூலாகப்‌ பொலிகிறது. 


“தலையில்‌ தாழ்வடம்‌, இடையில்‌ வெள்ளாடை, மேனியில்‌ 
திருநீற்றுப்‌ பூச்சு முதலிய சிவ சின்னங்கள்‌ பூண்டு சைவப்‌ 
பண்டாரக்கோலத்துடன்‌ விளங்கியவர்‌; இவரதுமகன்‌-மாணக்‌ 
கார்‌ அம்பலவாணக்‌ கவிராயர்‌; அறப்பளீசுர சதகம்‌ பாடியவர்‌. 


“ஆரோ இவர்‌ ஆரோ - என்ன பேரோ அறியேனே; கூனி 
வந்தாளே பொல்லாத கூனி வந்தாளே; நானே லட்சுமணன்‌ 
ஆனால்‌ கொடுக்கிறேன்‌ - ராமனுக்கு மகுடம்‌; வந்தாளே சூர்ப 
நகை வந்தாளே; காணவேணும்‌ லட்சம்‌ கண்கள்‌ சீதாதேவி 
தன்‌ காலுக்கு நிகரோ பெண்கள்‌; விடுவிடடா சீதையை - 
சும்மா விடுவிடடா; ஏதுக்கிந்த விசாரம்‌; மதுவே உன்னாற்‌ 
கெட்ட திதுவே; இந்த ராவணனைக்‌-கண்டு சும்மா போனால்‌ 
என்ன அனுமான்‌ நானே; தேற்றுவார்‌ இல்லை ஆற்றுவார்‌ 
இல்லை தெய்வமே!; எட்டு நாளையில்‌ பாரும்‌ - அம்மா - ராவ 
ணன்‌ பேரும்‌ இவன்‌ ஊரும்‌; ஆரடா குரங்கே; ராமசாமி 


மது. ௪. விமலானந்தம்‌ 242 


தாதன்‌ நான்‌ அடா - என்போர்‌. அனுமான்‌ அடா; அடடா 
வெளியே புறப்படடா - இல்லை - அகில்‌ சதையை விட்டு 
விடடா; இந்த வினைக்கென்ன செய்வேன்‌ லட்சுமனா; ஐயோ 
மகனே இனி என்ன செய்வேன்‌; என்ன செய்வேன்‌ என்ன செய்‌ 
வேன்‌” போன்ற பாடல்கள்‌ உளம்‌ தொடும்‌ ஓண்மையன,. 
சண்டையின்‌ சித்திரிப்பு பாருங்கள்‌. 


எட்டி வருவார்‌ சிலர்‌, கட்டி வருவார்‌ சிலர்‌ 

ஈண்டி வருவார்‌ சிலர்‌, தாண்டி வருவார்‌ சிலர்‌ 

ஏறி வருவார்‌ சிலர்‌, சீறி வருவார்‌ சிலர்‌, 

இரைந்து வருவார்‌ சிலர்‌, விரைந்து வருவார்‌ சிலர்‌, 

இடத்தில்‌ வருவார்‌ சிலர்‌, வலத்தில்‌ வருவார்‌ சிலர்‌ 

எடுக்க வருவார்‌ சிலர்‌, மூடுக்க வருவார்‌ சிலர்‌ 

இடி இடி என்பார்‌ சிலர்‌, பிடி பிடி என்பார்‌ சிலர்‌ 

எட்டும்‌ எட்டும்‌ என்பார்‌ சிலர்‌, வெட்டும்‌ வெட்டும்‌ 

என்பார்‌ சிலர்‌. 

இப்படிச்‌ செப்படி வித்தை செய்து சிந்தை அள்ளும்‌, வாழ்வில்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஓதி உணரத்தக்க ஒரு சில அரு நூல்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று. 

தொட்டிக்கலை சுப்ரமணிய முனிவர்‌:- திருவாவடுதுறை 
ஆதினத்‌ தம்பிரான்‌. தென்னார்க்காடு மாவட்ட காட்டு 
மன்னார்‌ குடியில்‌ பிறந்தவர்‌. தொண்டை நாட்டு தொட்டிக்‌ 
கலையில்‌ வதிந்ததால்‌ இவ்‌ அடைமொழி. சிவஞான முனிவரின்‌ 
மாணவர்‌. திருவா வடுதுறை அம்பலவாண தேசிகரிடம்‌ துறவும்‌ 
கட்சையும்‌ பெற்றவர்‌. தொட்டிக்கலை கேசவ முதலியாரும்‌ 
வேதாசலமுதலியாரும்‌ தொட்டிக்கலையில்‌ மடம்‌ கட்டித்‌ தந்‌ 
தனர்‌. இதுபோது அது சாமியார்‌ மடம்‌ என வழங்கலாகிறது. 
அருளியவை: திருவாவடுதுறைக்‌ கோவை, திருக்கலசைக்‌ 
கோவை - சிலேடை வெண்பா, திருக்கலைசை சிதம்பரேசா்‌ 
மீது சந்நிதி முறை, வண்ணம்‌, பஞ்சரத்தினம்‌, பரணி, 
கட்‌ டியம்‌ போன்றனவும்‌; திருச்சிற்றம்பல தேசிகர்‌ மீது சந்த 
விருத்தமும்‌ சிந்தும்‌; அம்பலவாண தேசிகர்‌ மேல்‌ பஞ்சரத்தின 
மாலை, வண்ணம்‌, ஆனந்தக்களிப்பும்‌; சிவஞான முனிவர்மீது 
கீர்த்தனைகள்‌ துதி விருத்தங்களும்‌ பாடியுள்ளார்‌. தனிப்‌ 
பாடல்கள்‌ பல யாத்துள்ளார்‌. நாட்டுப்பாடல்‌ பாங்கினை 
பின்பற்றினார்‌. 

கந்தப்பையர்‌: கச்சியப்ப முனிவரின்‌ மாணாக்கர்‌. விசாக. 
சரவணப்‌ பெருமாளையர்களின்‌ தந்தை. வீரசைவர்‌. படைப்பு: 
தணிகை ஆற்றுப்படை, உலா, கலம்பகம்‌, யந்தாதி, பிள்ளைத்‌ 


வக்கீ | தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தமிழ்‌; தணிகாசல புராணம்‌ (426 பாடல்கள்‌ ) செந்தில்‌ 
நீரோட்டக யமக அந்தாதி, பழமலை யந்தாதிக்கு உரை 
செய்துள்ளார்‌. 


சோமசுந்தரக்‌ கவிராயர்‌: சோம சுந்தரம்‌ பிள்ளை குரு. குரு 
சாமி என்றும்‌ வழங்குவர்‌. முகவை மாவட்டத்தவர்‌. தந்தை: 
தெல்லையப்பர்‌. சிவஞான முனிவரின்‌ மாணாக்கர்‌; சரவண 
பெருமாட்‌ கவிராயர்க்கு ஆசான்‌; அடுத்த நூற்‌. இராமா 
நுசக்கவியின்‌ குரு என்பர்‌. திருக்கழுக்குன்‌ றக்‌ கோவை இவ 
ரது கவித்துவம்‌ - கல்விச்சிறப்பு காட்டும்‌. 


சங்கரமூர்த்தி கவிராயர்‌: சிவஞான முனிவரின்‌ மாணாக்‌ 
அர்‌. இராசபாளையம்‌. சேற்றூர்‌ சமீந்தார்‌ மீது பள்ளும்‌, 
கன்னிவாரி சமீந்தார்‌ மேல்‌ கோவையும்‌ (இதற்குப்‌ பரிசாக ஓர்‌ . 
ஊரும்‌ ஒரு யானைக்குட்டியும்‌ பெற்றார்‌), தனிப்பாடல்கள்‌ 
பலவும்‌ பாடியுள்ளார்‌. கற்பனை வளம்‌ மிக்கவர்‌. 


சிதம்பரநாத முனிவர்‌: இலக்கண விற்பன்னர்‌ ஆதலால்‌ 
“இலக்கணம்‌” எனும்‌ முன்னடை பெற்றவர்‌. திருப்பாதிரிப்‌ 
புலியூர்‌ புராணம்‌ பாடியுள்ளார்‌. சிவஞான முனிவரின்‌ 


மாணவர்‌, 


சுப்பிரதீபக்‌ கவிராயர்‌: கம்மியர்‌. பின்‌ கிருத்துவரானார்‌. 
வீரமா முனிவர்க்குத்‌ தமிழாசான்‌. மதுரை மாவட்ட நிலக்‌ 
கோட்டை வட்ட நவபுரி - பெஞ்சை சமீந்தார்‌ பெரிய நாகேந்‌ 
திரன்‌ எனப்‌ பெயரிய கூளப்ப நாயக்கன்‌, மதுரை மன்னர்‌ ' 
சொக்கநாத நாயக்கரின்‌ (1705-31) அரண்‌ மனை அதிகாரியாக 
வும்‌ இருந்தவன்‌; புலவர்பாடும்‌ பெருமைக்குரியவன்‌ . இவனைப்‌ 
பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டே கூலப்ப நாயக்கன்‌ 
காதல்‌ (பெரிய நாகேந்திரன்‌ காதல்‌). கூலப்ப நாயக்கன்‌ 
விறலிவிடு கூ து இரண்டும்‌ பாடியுள்ளார்‌. பொருட்சுவையும்‌ 
வளமான நடையும்‌ மிக்கவை. விறலிவிடு தூதினை ஸ்ரீரங்கம்‌ 
அட்டாவதானி பாடியது என்றும்‌ பகர்வர்‌. " 


திரிகூட ராசப்பக்‌ கவிராயர்‌: இந்த நா ற்‌ ஏற்றமிகு தோன்‌ 
றல்‌. தென்காசி-மேலகரம்‌ மதுரை சொக்கநாத நாயக்கர்‌(1706- 
32) விரும்பியவாறு குற்றாலக்குறவஞ்சி பாடி அவர்‌ திருமுன்‌ 
அரங்கேற்றினார்‌. பரிசாகப்பெற்ற பகுதி குறவஞ்சிமேடு என 
வழங்குகிறது. இவர்‌ வழியினர்‌ இன்றும்‌ குற்றால நாதர்‌ 
கோயில்‌ வித்துவான்‌௧ளாக மரியாதை பெற்று வருகின்றனர்‌. 
மன்னர்‌ வழங்கிய மான்யத்‌ தாமிர த்‌ தகடு இவர்களிடம்‌ உளது 


மது. ச. விமலானந்தம்‌ 345 
வடகரைச்‌ சின்னனஞ்சாத்‌ தேவர்‌ இவரால்‌ பாடப்பெற்றவர்‌. 
திருக்குற்றாலத்‌ தலபுராணம்‌ (2700 பாக்கள்‌), திருக்குற்றால 
நாதர்‌ பேரில்‌ மாலை, சிலேடை வெண்பா, உலா, அடல்‌, 
பரம்பொருள்‌ மாலை, பிள்ளைத்‌ தமிழ்‌, வெண்பா அந்தாதி, 
யமக அந்தாதி என 12 பிரபந்தங்கள்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ 
மகன்‌ பாவாடைக்கவி இலஞ்ச முருகன்‌ உலா இயற்றியுள்ளார்‌. 


அம்பலவாண தேசிகர்‌: இருவாவடுதுறை ஆதன இரண்‌ 
டாம்‌ குருமுதல்வர்‌. நமச்சிவாய மூர்த்திகளின்‌ மாணாக்கர்‌. 
அதிசயமாலை, உபதேச வெண்பா, உபாய நிட்டை வெண்பா, 
சன்மார்க்க சித்தியார்‌, சித்தாந்த சிகாமணி, சித்தாந்தப்‌ 
பஃறொடை, சிவாச்சிர.ம௦த்‌ தெளிவு, தசகாரியம்‌, நமச்சிவாய 
மாலை, நிட்டை விளக்கம்‌ எனும்‌ பண்டார சாத்திரங்கள்‌ பத்‌ 
தையும்‌ பாடியவர்‌. பிற: அனுபோக வெண்பா, பாஷண்ட 
நிராகரணம்‌, பூப்பிள்ளை யட்டவணை . 


கூழங்கைத்‌ தம்பிரான்‌: காஞ்சிபுரம்‌ கை கூழையானது 
பற்றி இப்பெயர்‌. திருவாவடுதுறை ஆதனத்தைச்‌ சார்ந்தவர்‌. 
யாழ்ப்பாணம்‌ ஏகி வள்ளல்‌ வைத்திலிங்கஞ்‌ செட்டியார்‌ ஆதர 
வில்‌ வண்ணார்‌ பண்ணையில்‌ வதித்து இருபாலை நெல்லை 
- நாத முதலியார்‌ போன்றார்க்கு இலக்கணம்‌ போதித்தார்‌. 
சித்திவினாயகர்‌ இரட்டை மணி மாலை போன்ற நூல்களும்‌ 
தனிப்‌ பாடல்களும்‌ பாடியுள்ளார்‌. சைவசித்தாந்தம்‌ வல்லவர்‌. 
இறுதியில்‌ கிருத்துவராகி ஏசுபுராணம்‌ (1023 பாக்கள்‌) 
இயற்றினார்‌ என்ப. 


சாந்தலிங்க அடிகள்‌: தொண்டை நாட்டவர்‌. பேரூர்‌ 
மடம்‌ நிறுவியவர்‌. துறைமங்கலம்‌ சிவப்பிரகாச சுவாமிகளின்‌ 
தங்கை ஞானாம்பிகையின்‌ கணவர்‌ என்ப. இயற்றியன: அவி 
ரோதவுந்தியார்‌, கொலை மறுத்தல்‌, தெஞ்சுவிடுதூது, வைராக்‌ 
கிய சதகம்‌, வைராக்கிய தீபம்‌. இவர்‌ நூல்கட்கு உரை வரைந்‌ 
தவர்‌ இவர்‌ மாணவர்‌ திருப்போரூர்ச்‌ சிதம்பர சுவாமிகள்‌. 
இவர து ஆசான்‌ பாலைய சுவாமிகள்‌. 


திருப்போரூர்‌ சிதம்பர சுவாமிகள்‌: சாந்தலிங்க அடிகள்‌ 
மாணாக்கர்‌. ஆசான்‌ நரல்கட்கு உரைகள்‌ வரைந்தவர்‌. இத்‌ 
நூற்றாண்டில்‌ புகழ்‌ பூத்தவர்‌. உபதேச உண்மை, உபதேசக்‌ 
கட்டளை, பஞ்சாதிகார விளக்கம்‌; திருப்போரூர்‌ சந்நிதிமுறை, 
தோத்திர மாலை; திருப்பாதிரிப்புலியூர்ப்‌ புராணம்‌ செய்துள்‌ 
ளார்‌. திருப்போரூர்‌ முருகன்மேல்‌ கிளிப்பாட்டு, குயில்பாட்டு, 
தாலாட்டு, திருப்பள்ளி யெழுச்சி, ஊசல்‌, தூது பாடியுள்ளார்‌. 


346 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


திருவாசகத்தின்‌ உருக்கமும்‌ பக்தி நெகிழ்வும்‌, பாங்கான நடை 
யும்‌ கொண்டவை. 


குமாரதேவர்‌: கன்னட நாட்டு அரசர்‌. சாந்தலிங்க அடி 
களை முன்னிட்டு வீரசைவத்‌ துறவியானவர்‌. இவரிடம்‌ உப 
தேசம்‌ பெற்றவர்கள்‌: திருப்போரூர்‌ சிதம்பர சுவாமிகள்‌, 
ரெட்டி சிதம்பர சுவாமிகள்‌. விருத்தாசலத்தில்‌ வீடுபெற்றவர்‌ 
சிவாத்துவித சிவஞானக்‌ குரவர்‌. செய்தவை: அத்துவித 
உண்மை, ஆகமநெறி யகவல்‌, உபதேச சித்தாந்தக்‌ கட்டளை, 
சகசநிட்டை, சிவதரிசன அகவல்‌, சிவசமரசவாத அகவல்‌, சுத்த 
சாதகம்‌, பிரமானுபூதி விளக்கம்‌, பிரமானுபவ அகவல்‌, பிரம 
சித்தியகவல்‌, விஞ்ஞானசாரம்‌, வேதநெறியகவல்‌, வேதாந்த 
தசகாரியக்‌ கட்டளை. மகாராஜா துறவு என்ற தத்துவ நூல்‌ 
தந்தவர்‌. 

வடமலையப்ப பிள்ளையன்‌: 1640-1706. திருவரங்கத்தை 
யடுத்த இறையூர்‌. புலவர்‌-_ுரவலர்‌ பிள்ளமையில்‌ பெற்றோரை 
இழந்து நாய்க்கர்‌ குலகுரு தாத்தாசாரியாரால்‌ வளர்க்கப்‌ பெற்‌ 
றவர்‌. சொக்கநாத நாயகர்‌, மங்கம்மாள்‌, விசயரங்க சொக்க 
நாதர்‌ காலத்தில்‌ பிரதிநிதியாகப்‌ பிறங்கியவர்‌. இவரே 
கடலுள்‌ கிடந்த அறுமுகன்‌ திருவுருவினை யெடுத்துத்‌ திருச்‌ 
செந்தூர்‌ கோயிலில்‌ பிரதிட்டை செய்தவர்‌. செய்தன? 
கோவை, கலம்பகம்‌, வண்ணம, நீடீர்ப்புராணம்‌, மச்ச 
புராணம்‌ (5120 பாக்கள்‌) 


அட்டாவதானம்‌ அரங்கநாத கவிராயர்‌: சேக்கிழார்‌ மரபி 
னர்‌. நெல்லை நாட்டுக்‌ கோட்டூர்‌ தலைவர்‌ திருமலை வேள்‌ 
அரவணைப்பில்‌ அவர்‌ வேண்டியாங்கு பாரத காலியம்‌ பாடி 
னார்‌. வில்லிபாரதம்‌ 10 பருவமே உள்ளது. அவர்‌ பாடாது 
விடுத்த பிற்பகுதியைச்‌ செளப்திக பருவம்‌ சிகா மணிச்‌ சருக்கம்‌ 
முதல்‌ 18ஆம்‌ பருவமான சொர்க்காரோகண பருவம்‌ முடிய 
பாடி முடித்தார்‌; 45 சருக்கங்கள்‌ 2477 விருத்தங்கள்‌ கொண் 
டது. சென்னூர்‌ பூபால ரெட்டியார்‌ விருப்பத்திற்கிணங்க 
துறையூரில்‌ திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர்‌ சிவப்பிர 
காச தேசிகர்‌ தலைமையில்‌ 1753 ல்‌ அரங்கேறியது. பாடுவித்த 
வரும்‌ அரங்கேற்றுவித்தவரும்‌ பொன்னும்‌ மணியும்‌ பரியும்‌ 
சிவிகையும்‌ அளித்துச்‌ சிறப்பித்தனர்‌. இரணிய விலாசம்‌ 
என்னும்‌ ஸ்ரீ பிரகலாத விலாசம்‌ பாடிய புதுவை அரங்கநாத 
கவிராயரினும்‌ இவர்‌ வேறானவர்‌. இவர்‌ அட்டாவதானி. 


கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌: குடந்தையை ஒட்டி 
யுள்ளது கொட்டையூர்‌. கோடீச்சுரம்‌ எனப்படும்‌. தஞ்சை 


மது ச. விமலானந்தம்‌ 247 


மராட்டிய கலை வேந்தர்‌ சரபோசியின்‌ அவைப்‌ புலவர்‌. பாடி 
யன: திருவிடை மருதூர்ப்‌ புராணம்‌, திருப்பெருமண நல்லூர்‌ 
புராணம்‌, தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ உலா, கொட்டையூர்‌ 
உலா; கோடீச்சுர கோவை. நல்ல தமிழில்‌ 3 மருத்துவ நூல்‌ 
கள்‌ செய்துள்ளார்‌: சரபேந்திர வைத்தியம்‌, சரபேந்திர வைத்‌ 
தியமுறைகள்‌, சன்னி ரோக சிகிச்சைகள்‌. 90 அகவை வாழ்ந்‌ 
துள்ளார்‌. இவரது பேரரே திருப்பனந்தாள்‌ காசி மடத்‌ தலை 
வராகத்‌ திகழ்ந்த ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாதத்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌. சென்னையில்‌ வதிந்த போது திருவாசகத்தை 
முதன்‌ முதல்‌ அச்சேற்றினார்‌. 

சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி: தேசிகருக்க வீசு புகழ்‌ 
வழங்குவது இதுவே. தஞ்சைப்‌ பெருநகரில்‌ மதனவல்லி மாமன்‌ 
' னன்‌ சரபேந்திரன்‌ பவனி கண்டு மையலுற்று குறத்தி ஒருத்தி 
யால்‌ கூடும்‌ என உணர்வது. தேசிகரின்‌ கீர்த்தனைகள்‌ 89, அக 
வல்‌- வெண்பா 32. திறமும்‌ திருவும்‌ செறிந்தவை. வண்ண 
மலைக்‌ குறத்தி கூறும்‌ வாசல்‌ வளம்‌ கருத்தைக்‌ கவர்வதாகும்‌. 


வாசலிது வாசலிது மகராசன்‌ வாசலிது 

தேசுறுபோ சலகுலத்தைச்‌ செழிக்கவைக்கும்‌ வாசலிது 

திருமகளும்‌ நாமகளும்‌ சிறந்திருக்கும்‌ வாசலிது 

வரமுதவும்‌ பெரியோர்கள்‌ வாழ்த்திசைக்கும்‌ வாசலிது... 

பபைட்டடை சொக்கநாதப்‌ பிள்ளை: மதுரை. பலபட. 
ட்டை - பண்டமுள்ள அறை. மதுரை மன்னர்களிடம்‌ பல 
பட்டடைக்‌ கணக்கு அலுவல்‌ பார்த்ததால்‌ இவர்‌ மரபினர்க்கு 
இப்பெயர்‌. தந்தை: சொக்க நாதப்புலவர்‌-பிள்ளை-கவிராயர்‌ 
சொக்கநாதரா்‌-அங்கயற்கண்ணியிட த்துப்‌ பேரன்பு பூண்டு பல 
தனிப்பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. சொற்‌ சுவை பொருட்சுவை 
மிக்கவை. மதுரை மும்மணிக்கோவை: சொக்கநாதரைப்‌ பாட்‌ 
டுடைத்‌ தலைவராகக்‌ கொண்ட சொல்‌-பொருளணிகள்‌மிக்க 
ப்னுவல்‌. தேவையுலா: தேவை = இராமேசுவரம்‌. பத்மகிரிதநா தார்‌ 
தென்றல்‌ விடுதூது: பத்மகிரி ௪ திண்டுக்கல்‌. காற்று பற்றிய 
அற்புதச்‌ செய்திகள்‌ அறியத்தக்கவை. அழகர்‌ கிள்ளைவிடு 
தூது” அழகர்‌ சிறப்பும்‌, கிளியின்‌ பெருமையும்‌ குறிப்பிடத்தக்‌ 
கன. கன்னிவாடி ஜமீன்தார்‌ நரசிங்க நாயகரால்‌ போற்றப்‌ 
பெற்றவர்‌; அவர்மீது வளமடல்‌ பாடியுள்ளார்‌. 
நல்லாப்பிள்ளை! தொண்டை மண்டலத்தில்‌ தோன்றி 
யவர்‌. கணக்கர்‌ மரபினர்‌. 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாரதம்‌ படிப்‌ 
பதும்‌ கேட்பதும்‌ சிறந்திருந்தது. எனவே பாரதக்‌ கதையை 
மேலும்‌ விரித்துப்‌ பாரிய நிலையில்‌ படைக்க முன்வந்தனர்‌ 


348 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 
நல்லாப்பிள்ளையும்‌ முருகப்ப உபாத்தியாயரும்‌. வில்லிப்புத்தூ 
ராரின்‌ 4300 செய்யுட்களோடு மேலும்‌ பதினாயிரம்‌ பாடல்கள்‌ 
பாடிச்‌ சேர்த்து 14,728 பாக்கள்‌ கொண்ட பெரிய 'நூலாக்‌ 
கினர்‌. இருவரில்‌ நல்லாப்‌ பிள்ளையே நிறைய பாடல்கள்‌ 
யாடியதால்‌ அவர்‌ பெயராலேயே நூல்‌ வழங்குவதாயிற்று. 
வில்லியின்‌ சொல்‌ போலவே நடையும்‌ நயமும்‌ ' ஓசையும்‌ ஒண்‌ 
மையும்‌ கொண்டனவாக அமைந்தமையால்‌ இயைத்து ஒன்றி 
விட்டன. பாரதக்‌ கதைப்‌ பொழிவாளர்கள்‌ இப்பாக்களைக்‌ 


கூறி வளம்‌,பெற்றனர்‌. தெய்வயானை புராணம்‌ செய்ததாக 
வும்‌ தெரிகிறது. 


மாரிமுத்தாப்பிள்ளை : சிதம்பர த்தையடுத்த தில்லைவிடங்‌ 
கன்‌. முத்தமிழ்ப்‌ பெரும்புலவர்‌. இந்த நூற்‌. பிரபந்த 
மவந்தகர்‌ ஆதிமூலீசர்‌ குறவஞ்ச--நொண்டி நாடகம்‌; அநீதி 
நாடகம்‌, புலியூர்‌ வெண்பா, புலியூ சிங்காரவேலர்‌ பதிகம்‌, 
சிதம்பரேசர்‌ விறலிவிடுதூது, வருணாபுரி, விடங்கேசர்பதிகம்‌ 
போன்றன இயற்றியுள்ளார்‌. தஞ்சை மன்னர்‌ பிரதாபசிங்‌ 
காலத்தவர்‌. பல சித்திரக்கவிகள்‌, தனிப்பாடல்கள்‌, வண்ணங்‌ 
கள்‌ செய்துள்ளார்‌. இசைப்பாக்கள்‌ 56 யாத்துள்ளார்‌. அத்‌ 
துணையும்‌ அமுதமானவை. “உம்மைப்போல்‌...; பாருங்கள்‌...; 
வீடும்‌ அம்பலமாகி...” போன்றன இனிமை நயமிக்கவை. 


சாந்தலிங்கக்‌ கவிராயர்‌ : சோணாட்டுத்‌ தண்டலை, தண்‌ 
டலை நீள்நெறி கோயில்‌ கொண்ட சிவபெருமான்மீது 
தணடலையார்சதகம்‌ பாடியுள்ளார்‌. 


குருபாததாசர்‌ : இயற்பெயர்‌ மீனாட்சிசுந்தரக்‌ கவிராயர்‌. 
புதுக்கோட்டையையடுத்த திருப்புல்வயலில்‌ கோயில்‌ கொண்ட 
குமரக்கடவுள்‌ மீது குமரேச சதகம்‌ பாடியுள்ளார்‌. 


மதுர கவிராயர்‌ : தொண்டைநாட்டு அமரம்பேடு. இலக்‌ 
கியச்‌ சுவைமிக்கத்‌ தனிப்பாடல்கள்‌ பல பாடியுள்ளார்‌. திருக்‌ 
கச்சூர்‌ நந்திஎனும்‌ (நொண்டி) நாடகம்‌ புனைந்துள்ளார்‌. 


பெரம்பூர்‌ ஆன்ந்தரங்கம்பிள்ளை, காளத்தி முதலியாரைப்‌ 
பாடியுள்ளார்‌. 


சாந்த கவிராயர்‌: ஊர்‌ பிரசை. அரங்கநாதர்‌ குறித்து 
இரங்கேச வெண்பா இயற்றியுள்ளார்‌. ஒவ்வொரு வெண்பா 
விலும்‌ ஒரு திருக்குறளும்‌ ஒத்தகதையும்‌ பொருததப்பட்டுள்ளது. 
இதனைச்‌ 'சூடாமணி' என்றும சொல்லுவர்‌. 


குழந்தைக்‌ கவிராயர்‌ : சவகங்கையைச்‌ சார்ந்த மிதிலைப்‌ 
பட்டி. தொன்மை: மாமல்லபுரம்‌. முன்னோரான இற்றம்பலக்‌ 


மது: ச. விமலானந்தம்‌ 34 


கவிராயர்‌ வெங்ளப்ப நாயக்கர்மீது குறவஞ்சி பாடி மிதிலைப்‌ 
பட்டியைப்‌ (1647ல்‌) பெற்றுளார்‌. தந்‌ைத: மங்கைபாகக்‌ 
கவிராயர்‌. நத்தம்‌ ஜமீன்தார்‌ இம்முடிலிங்கநாயகர்‌ மகன்‌ 
சொக்கலிங்க நாயகர்‌ மேல்‌ வருக்கைக்‌ கோவை பாடி பூசாரிப்‌ 
பட்டியைப்‌ (1712ல்‌) பரிசாகப்‌ பெற்றுளார்‌. 


இக்கவிஞர்‌ சிவகங்கை சமத்தானப்‌ பிரதானி தாண்டவ 
ராயப்பிள்ளை மீது மான்விடுதூது பாடி வரிசை பல பெற்றார்‌. 
இப்புரவலர்‌ முல்லை எனும்‌ ஊரினர்‌; கல்வி கேள்வி இசையில்‌ 
தேர்ந்தவர்‌. நாவலர்தாரு, வாணர்புரவலன்‌ எனப்புகழப்‌ 
பெறுவர்‌. இவர்மிதும்‌, தமையன்‌ இராமகிருட்டிணபிள்ளை, 
நத்தம்‌ சமீந்தார்‌, புதுக்கோட்டைத்‌ திருமலைத்‌ தொண்டை 
மான்‌ பற்றியும்‌ பல தனிப்பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. கவிராயர்‌, 
ஒருமுறை 1000கலம்‌ நெல்‌ பரிசாகப்‌ பெற்றாராம்‌. 


இராமானந்த சுவாமிகள்‌ : சங்கற்ப நிராகரணம்‌ (வேதாந்த 
சாத்திரம்‌) செய்தவர்‌. இதற்கு உரை வகுத்தவர்‌ அருணாசல 
சுவாமிகள்‌. 


முத்தாலங்‌ குறிச்சி கந்தசாமிப்புலவர்‌ : திருநெல்வேலி 
மாவட்டம்‌ ஈமுவமரபு. கட்டபொம்மன்‌ காலத்தவர்‌. பாடியன: 
சீதக்காதி நொண்டி நாடகம்‌, செந்திற்‌ பெருமான்‌ நொண்டி 
நாடகம்‌, திருவனந்தபுரம்‌ நொண்டி நாடகம்‌, திருவிதாங்கூர்‌ 
அரசர்‌ வஞ்சி மார்த்தாண்ட வர்ம குல;சகர ராமராஜ்‌ 
மகராஜா்‌ ஈற்றடிதர, இவர்பாடிய பாடல: 


வாக்காவடி வழகா வஞ்சி வாலராமவர்‌ மேந்தரா 
அக்கமுள்ள புயத்தாய்திரு வணிசேர்ந்திடு கரத்தாய 
வாக்குநன்மை வருகுதென்று வளருந்தென்னை மரத்து 
காக்காவெனுங்‌ கஇக்கியெனுஙி கூக்கூவெனுங்‌ காக்கை 


ச. கவிராஜ பண்டிதர்‌ : கொங்குநாட்டு அந்தணர்‌. தந்தை: 
காசித்தலபுராணம்‌ யாத்த சங்கரநாராயணஅய்யர்‌. நாககிரி, 
பணிமலை என்பன திருச்செங்கோட்டைக்‌ குறிக்கும்‌, நாககிரி 
புராணம்‌ பருப்பத—காந்த-—தீர்த்த எனும்‌ மூன்று காண்டங் 
கள்‌, 45 சருக்கங்கள்‌ 1223 விருத்தங்கள்‌ கொண்டது. காந்த 
காண்டம்‌ 9 சருக்கங்கள்‌ உடையது; “குட்டிக கந்தபுராணம்‌” 
என்பர்‌. இற்றம்பலவாணன்‌ பொழிப்புரை செய்துள்ளார்‌. 


கணபதி தாசர்‌ : நெஞ்சறிவிளக்கம்‌ நூலாசிரியர்‌. 100 
பாக்கள்‌ கொண்டது. எல்லாப்பாடலிலும்‌ நாகைநாதர்‌ எனச்‌ 
சிவபிரானை ஏத்துகிறார்‌. 


350 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அபிராமி பட்டர்‌ : ஊர்‌ தஞ்சைமாவட்ட திருக்கடவூர்‌. 
இயற்பெயர்‌ சுப்பிரமணியம்‌. சக்திப்பித்தர்‌. சரபோஜி மன்னர்‌ 
காலத்தவர்‌. அபிராமி அந்தாதி சொல்லழகும்‌ பொருளழகும்‌ 
கொண்டது. பக்திச்சுவை பிலிற்றும்‌ வழிபாட்டுப்‌ பனுவல்‌. 
100 பாக்கள்‌. 


ஒப்பிலாமணிப்‌ புலவர்‌ : இருவாரூரினர்‌. இலக்கண 
வைத்திய நாததேசிகர்‌ மாணாக்கர்‌. சரபோஜி மன்னர்‌ காலத்‌ 
'தவர்‌. படைப்பு: சிவரகசியம்‌; 4000 பாக்கள்‌ கொண்டது. 
“தமிழ்மொழிப்பண்டாரம்‌' என்றழைப்பர்‌. இதனை வெளி 
யிடப்‌ பொருளுதவி புரிந்தார்‌ வினைதீர்த்தான்‌ செட்டியார்‌. 
1718ல்‌ கும்பகோணம்‌ புராண த்தில்‌ குருவணக்கம்‌ கூறுகிறார்‌. 


அரபத்த நாவலர்‌ : திருப்பெருந்துறையில்‌ தோன்றியவர்‌. 
தமிழில்‌ செய்யுள்‌ வடிவில்‌ பரதசாத்திரம்‌ படைத்தவர்‌. 
கற்பனை நயம்மிக்க அழகர்‌ கலம்பகம்‌ ஆக்கியுள்ளார்‌. 


] சர்க்கரைப்புலவர்‌ : இராமநாதபுரம்‌ கடாரம்‌. சைவ 
வேளாளர்‌. தந்தை: சாந்தாப்பிள்ளை. இயற்பெயர்‌ தெரிய 
இல்லை; விசயரகுநாத சேதுபதி இவர்‌ பாடலினிமை கருதிக்‌ 
கொடுத்த பெயர்‌. இவரது கம்பராமாயணப்‌ பொழிவுகண்டு 
சேதுமன்னர்‌ பொன்‌ ‘நெட்டிமாலை' பரிசளித்தார்‌; அதுமுதல்‌ 
அதுவே பெயரின்‌ முன்‌ அடையாயிற்று. இவரது புலமை கருதி 
முத்து வயிரவ நாதத்தேவர்‌ கொத்தலான்வயல்‌, கோடக்‌ 
குடி. ஊர்களை அளித்தார்‌. 


இரகுநாத சேதுபதி, தஞ்சை--மைசூர்‌ மன்னர்களைப்‌ 
போரில்‌ புறங்கண்டமை போற்றி இவரியற்றிய தனிப்பாடல்‌ 
கள்‌ இறமானவை. இிருச்செந்தரர்க்கோவை செய்துள்ளார்‌. 
சித்தாந்தப்‌ பொருள்‌ சிறக்க வேதாந்த சூடாமணிக்கு உரை 
வரைந்துள்ளார்‌. 


சமகாலத்தவர்‌: அமுத கவிராயர்‌, அழகிய இற்றம்பலக்‌ 
கவிராயர்‌, சவ்வாதுப்புலவர்‌, படிக்காசுப்புலவர்‌, சர்க்கரைப்‌ 
புலவர்‌ மரபில்‌ முதல்வர்‌ இவர்‌; இன்றும்‌ இம்மரபினர்‌ உளர்‌; 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகச்‌ சர்க்கரை இராமசாமிப்‌ 


புலவர்‌ இவ்வழியினரே. 


11 சர்க்கரைப்புலவர்‌ : இராமநாதபுர சிறுகம்பையூர்‌. சாக்‌ 
கரைப்புலவரின்‌ பேரர்‌; சீனிப்புலவரின்‌ மகன்‌. பாட்டன்‌, 
தந்தை, தியாகராச தேசிகர்‌ மூவரிடமும்‌ கற்றுத்தேர்ந்தார்‌. 
நாற்கவித்திறம்‌ பெற்றார்‌. * இராமநாதபுர, சிவகங்கை 


மது, ச. விமலானந்தம்‌ 251 


அரசவைப்‌ புலவராகப்‌ யொலித்தார்‌. முத்துவிசயரகுதாத சேது 
பதி திருவாடானைப்‌ பக்கல்‌ ஒரூர்‌ வழங்கினார்‌. சிவகங்கை 
சசிவர்ணப்‌ பெருவுடைய தேவர்‌ ஆச்சான்குளம்‌, மருதன்குடி 
யில்‌ 40 செய்‌, காடாவயலில்‌ 30 செய்‌ வழங்கினார்‌. தஞ்சை 
யரசர்‌ பிரதாபசிங்கர்‌ இராசா குமாராம்பாள்புரம்‌, மணமேற்‌ 
குடி சத்திரங்‌ கிராமங்களில்‌ மகமை நல்கினார்‌. 


நூல்கள்‌: அரசர்குளம்‌ வணங்காமுடியார்‌ மீது வண்ணம்‌, 
காலச்சங்காரமூர்த்தி வண்ணம்‌--வெண்பா; தட்சிணாமூர்த்தி 
மும்மணிக்கோவை; தாண்டவராயப்‌ பிள்ளை மீது கோவை; 
திருப்புத்தூர்‌ வைரவலங்காரம்‌; திருப்புன வாயிற்‌ பள்ளு; 
திருவாடானை ஆதி ரத்தினசுரர்‌ சித்திரகவியலங்காரம்‌; புதுக்‌ 
கோட்டை விசயரகுநாத தொண்டைமான்‌ மீது வண்ணம்‌, 
நட்சத்திர மாலை; மண்டலக்‌ கோட்டை வண்டுவனப்‌ பெரு 
மாள்‌ ஊசல்‌. 


உடன்‌ காலத்தவர்‌ : வடுகநாத தேசிகர்‌, வெண்பாப்‌ புலிக்‌ 
கவிராயர்‌. 


சாந்துப்புலவர்‌ : இரண்டாவது சர்க்கரைப்‌ புலவரின்‌ 
மூத்த மகன்‌. தந்தையே குரு. மருதுபாண்டியன்‌ அன்ன 
சாலை கட்ட கலியநகர்‌ வந்திருந்தார்‌. அவரைக்காண தந்தை 
யார்‌ எழுதிவைத்திருந்த அட்டநாகபந்தத்தின்‌ உள்ளே சின்னஞ்‌ 
சிறு நாகபந்தங்களை எழுதிவைத்துவிட்டார்‌. இதனை யறியாத 
சர்க்கரைப்புலவர்‌ சிவகங்கை மன்னரிடம்‌ கொடுத்தார்‌. மருது 
மன்னா 'கவியரசே ! தங்களின்‌ அட்ட நாகங்களும்‌ குட்டிகூட 
போட்டுள்ளனவே!.' என்றார்‌. உண்மையுணர்ந்து பதினாறு 
வயது சாத்துப்புலவரை அழைத்து அவைப்புலவராக்கினார்‌. 
இவர்‌ செய்தது; மயூரகிரிக்கோவை. 


சீனிச்‌ சர்க்கரைப்புலவர்‌ : /8.19நூற. சர்க்கரைப்‌ 
புலவரின்‌ மகன்‌; சாந்துப்புலவரின்‌ தம்பி. படைப்பு: புகையிலை 
விடுதூது, திருச்செந்தூர்ப்பரணி, பழறி முருகனிடத்து ஒரு 
தலைவி புகையிலையைத்‌ தூதனுப்புவதாக 59 கண்ணிகளில்‌ 
அமைவது புகையிலை விடுதூது; புகையிலையைப்‌ போற்றவே 
பாடப்பட்டது; சிலேடைகள்‌ சிறப்புடையன. திருச்சிற்றம்‌ 
பலத்தேசிகர்‌ கலம்பகம்‌ இவர்‌ செய்ததென்பர்‌. 


சர்க்கரை (முத்து முருக) புலவர்‌: இரண்டாம்‌ சர்க்கரைப்‌ 
புலவரின்‌ மூன்றாம்‌ மகன்‌. முத்து ராமலிங்க சேதுபதியின்‌ 
அமைச்சர்‌ முத்திருளப்பப்‌ பிள்ளையின்‌ மதிப்புக்குரியவர்‌. 


352 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மிழலைக்‌ கூற்ற வேளாண்‌ செல்வர்களின்‌ மகமை பெற்றவர்‌; 
மிழலைச்‌ சதகம்‌ பாடியவர்‌. திவாகரம்‌ முழுமைக்கும்‌ பொருள்‌ 
விளக்கம்‌ செய்துள்ளார்‌. உலாமாலை பாடியுள்ளார்‌. 
சீட்டுக்‌ கவிகள்‌, வைரவக்‌ கடவுள்‌ பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 


நிர்ககுணபோகி: விவேகசிந்தாமணி; . எளிமையும்‌ 
வேகமும்‌ மிக்க நீதி நரல்‌. திண்ணைப்பள்ளிகளில்‌ கட்டாய 
மாக மனனம்‌ செய்யப்பட்ட நூல்‌. 


வீரராகவ முதலியார்‌: அந்தகக்கவி வீரராகவ முதலி 
யாரின்‌ மகள்‌ வயிற்றுப்‌ பேரர்‌. செங்கற்பட்டு பொன்விளைந்த 
களத்தூர்‌. திருவேங்கடக்‌ கலம்பகம்‌, திருவேங்கட முடையான்‌ 
பஞ்ச ரத்தினம்‌, திருக்கண்ண மங்கை மாலை, பாலூர்க்‌ கலம்‌ 
பகம்‌, பெருந்தேவியார்‌ பளுசரத்தினம்‌ செய்யூர்ப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ போன்ற பனுவல்கள்‌ படைத்தவர்‌. வைணவர்‌. தனிப்‌ 
பாடல்களும்‌ பாடியுள்ளார்‌. முத்தமிழ்க்கவி. நம்மாழ்வார்‌ 
அருள்பெற்றவர்‌. 


உரையாசிரியர்கள்‌ 


தமிழ்ச்‌ செல்வங்கள்‌ பல, காலம்‌ பல கடந்தமையால்‌ 
அப்‌ பனுவல்கள்‌ பலவற்றின்‌ பொருள றியா, மரபுணரா நிலை 
நேர்ந்துள்ளது. ஆதலின்‌ சங்க இலக்கியம்‌, தொல்காப்பியம்‌ 
போன்றவற்றின்‌ ஆழ்‌ கருத்துக்கள்‌ அறியாது இடர்ப்படும்‌ 
நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வின்னல்‌ போக்கிப்‌ பண்டைப்‌ 
பனுவல்களின்‌ பாங்கறியச்‌ செய்த பெருந்தொண்டு உரை 
யாசிரியர்களையே சாரும்‌. இவர்களின்றேல்‌, அக்‌ கலைச்‌ செல்‌ 
வங்கள்‌ கருத்தறியப்‌ பெறாது இருண்ட நிலையே இருந்திருக்‌ 
கும்‌. அவற்றிற்கு விளக்கம்‌ தந்த ஒளி விளக்கங்கள்‌ உரையா 
சிரியர்கள்‌ எனலாம்‌. பண்டைச்‌ செல்வங்களின்‌ பெற்றியறியச்‌ 
செய்த பெருமையும்‌ இவர்களுடையதே. 


பழம்‌. நூல்களின்‌ மூலம்‌ அறியாது-- மறையா து.--குறை 
யாது காத்த திறம்‌ இவர்கட்கு உரியது. மூலப்பகுதி கிடைக்கப்‌ 
பெறா நூல்கட்கு, இவர்கள்‌ உரையினின்‌?ே ற மூலம்‌ அமைக்க 
முடிந்தது. உரை யியற்றினமையால்‌ தமிழ்‌ உரை நடைக்கு 
வித்திட்டனர்‌. இவர்கள்‌ உரையினின்றே எண்ணரிய தமிழ்‌ 
நூல்களின்‌ பெயர்களும்‌, பகுதிகளும்‌ நமக்குக்‌ இடை குதுள்ளன. 
பண்டை இசை, நாடகப்‌ பெருமை, நுட்பம்‌ இவர்கள்‌ உரை 
களாலேயே உணரமுடிகிறது. இத்தகு பெரும்பணியாற்றிய 


மது..௭ விமலானத்தம்‌. 268 


உரையாசிரியர்களால்‌, மணிப்பிரவாள நடை, .நடுநிலை தவ 
றிய, அரை, ஆசிரியர்‌ கருத்தறியாது தம்‌ காலக்‌ கருத்தை 
ஏற்றிக்‌ கூறும்‌ அறியாமை, வடமொழி வரையறையிலாக்‌ 
கலப்பு போன்‌ ற இன்னல்களையும்‌ நாமடைகின்றோம்‌. இவ்‌ 
வுரையாசிரியர்கள்‌ காலம்‌ 18ஆம்‌ நூற்றாண்டு தொடங்க: 
18 வது நூற்றாண்டுவரை எனக்‌ கொள்ளலாம்‌. 


அ. இலக்கண உரையாசிரியர்கள்‌ 


1. நக்கீரர்‌ 


இறையனார்‌ களவியலுக்கு உரையாத்தவர்‌;. இதுவே 
இன்று கிடைக்கும்‌ பழைய உரை. கடைச்‌ சங்க காலத்தவர்‌ 
அல்லர்‌. 8 ஆம்‌ நூற்றூண்டைய பாண்டிக்‌ கோவை பாடல்‌ 
கள்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பட்டுள்ளமையான்‌, அதன்பின்‌ 
வாழ்ந்தவரா தல்‌ வேண்டும்‌. கவிதை மாண்புமிகு பீடுநடையது 
இவருரை. இவ்வுரையில்தான்‌ முச்சங்கம்‌ பற்றிய முழுவிவரம்‌ 
முதன்‌ முதல்‌ தென்படுகிறது. 10 ஆம்‌ நூற்‌, 


2. இளம்பூரணர்‌ 


உரைய/ சிரியர்களில்‌ தலைமை சான்றவர்‌. தொல்காப்‌ 
. பியம்‌ முழுமைக்கும்‌ முதலுரை வகுத்தவர்‌. நன்னூலை மேற்‌ 
கோள்‌ காட்டுதலால்‌ 11 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. சமணத்துறவி. 
இவரது தொன்மையும்‌, உரைத்தன்மையும்‌ கருதி “உரையா 
சிரியர்‌” என்றே அழைக்கப்பெறும்‌ பெருமையர்‌. 


எழுத்ததிகார உரை, ஏற்றம்‌ சான்றது. நேரிய பொருளை 
எளிய முறையில்‌ தெளிவுபட வகுத்தும்‌ தொகுத்தும்‌ வட 
மொழிக்‌ கலப்பின்றி இரத்தினச்‌ சுருக்கமாக இவருரை அமை 
றது. வேண்டிய விவரங்களும்‌, தேவையான மேற்கோள்‌ 
களுமே-கொண்டது..தமிழ்‌ மரபினைத்‌ தழுவிச்‌ செல்வது; 40 
நூல்களினின்றும்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்டுள்ளது. இவரை 
வழிகாட்டியாக வைத்தே பின்னைய உரையாசிரியர்கள்‌ உரை 
எழுதலாயினரா்‌. 


3.. பேராசிரியர்‌ 


,தொல்‌-பொருளதிகாரம்‌ முழுமைக்கும்‌ உரை எழுதியுள்‌ 
ளார்‌; மெய்ப்பாடு, உவமை, செய்யுள்‌, மரபு இயலகட்கே. 


த. 23 


354 தமிழ்‌ இலக்கிய வரலாற 
உரை கிடைத்துள்ளது. குறுந்தொகை 380 பாடல்கட்கும்‌ 
இருக்கோவையாருக்கும்‌ உரை எழுதியவர்‌. இயற்பெயர்‌ தெரிய 
வில்லை. மதரை ஆசிரியர்‌ எனவும்படுவார்‌. ஆசிரியர்‌ யாவரி 
னும்‌ சிறந்து விளங்கியதால்‌ பேராசிரியர்‌ எனப்‌ பட்டார்‌ 
போலும்‌! தக்க மேற்கோளும்‌, தகுந்த நுட்ப விளக்கமும்‌, 
வரலாற்றுக்‌ குறிப்பும்‌ கொண்டது இவர்‌ உரை. தடைவிடை 
கூறித்‌ தருக்க ரீதியில்‌ அமைவது. ,தண்டியலங்காரத்தை 
மேற்கோள்‌ காட்டுவதால்‌ 13 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதி 


யினர்‌. சைவர்‌. 
கீ. சேனாவரையர்‌ 


திருநெல்வேலி மாவட்ட ஆற்றூரினர்‌. படைத்தலைவர்‌ 
போலும்‌! வடமொழியிலும்‌ புலமை மிக்கவர்‌. சொல்லதி 
காரத்திற்குத்‌ திட்ப நுட்பம்‌ செறிநது சிறந்த உரை செய்துள்‌ 
ளார்‌. (சொல்லுக்குச்‌ சேனாவரையம்‌” எனச்‌ சொல்லப்படு 
கிறது. 13ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியினர்‌. இலக்கண இலக்‌ 
இயப்‌ பயிற்சி மிக்கவர்‌. முன்னைய உரைகளை நயமாகத்திறம்‌ 
பட மறுக்கிறார்‌. ஆனால்‌ சிற்சில போது தமிழின்‌ தன்மைக்கு 
ஏலாத, வடமொழி இலக்கண நெறிகளை தற்றமிழுக்கும்‌ 
பொருத்திக்‌ காட்டுகின்‌ றனர்‌. சிவஞான முனிவர்‌, “வடநூற்‌ 
கடலை நிலை கண்டறிந்த சேனாவரையர்‌ எழுத்ததிகாரத்‌ 
திற்கும்‌ உரை செய்வாராயின்‌, இன்னோரன்ன ' பொருள்‌ 
அனைத்தும்‌ தோன்ற ஆசிரியர்‌ கருத்துணர்ந்துரைப்பர்‌' என 
எழுதிப்‌ புகழ்வது காண்க. 


5. நஈச்சினார்க்கினியர்‌ 


மதுரையில்‌ பார்த்துவாச கோத்திர அந்தணர்‌ மரபில்‌ 
தோன்றியவர்‌. சைவர்‌, சிந்தாமணிக்கு உரை எழுதிச்‌ சமண 
ரானவர்‌. பல நூல்கட்கு உரை எழுதியவர்‌. தொல்காப்பியம்‌, 
பத்துப்பாட்டு, கலித்தொகை, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை 
இறுதி 20 பாடல்கள்‌ ஆகியவற்றிற்கு உரை கண்டவர்‌. காலம்‌: 
14 ஆம்‌ நூற்றாண்டு. விரிவும்‌ விளக்கமும்‌ உடையதுஇவருரை. 
இன்றியமையாத போது சொற்‌ பொருளும்‌, இலக்கணக்‌ குறிப்‌ 
பும்‌ கொண்டுள்ளது, தெளிவான விளக்கம்‌, உயர்ந்த நடை. 
சேனாவரையர்‌ போன்றாரைக்‌ கண்டித்து உரை எழுதிச்‌ செல்‌ 
கின்றார்‌. “உச்சிமேல்‌ புலவர்‌ கொள்‌ நச்சினார்க்கினியர்‌' எனும்‌ 
சிறப்புக்‌ குரியவர்‌. பாடலை நீட்டி, மடக்கி, ஒடித்து, கொண்டு 
கூட்டிப்‌ பொருள்‌ கூறுவது இவா்‌ போக்காகும்‌. பாட பேதங்‌ 


முது. ச. விமலானந்தம்‌ 355 


களையும்‌ கு றி த்துள்ளார்‌. ஜரோப்பிய உரைவிளக்கம்போன்‌ று 
அமைத்துள்ள தாம்‌” இருவரை. 
6.: கல்லாடர்‌, தெய்வச்சிலையார்‌ போன்றார்‌ 

இவர்கள்‌ தொல்காப்பிய உரையாசிரியர்கள்‌. புறநானூறு, 
பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு போன்றவற்றுக்கு உரைகள்‌ 
உள; அறியுமாறில்லை. சிலப்பதிகாரத்திற்கு அரும்‌ பதவுரை 
யுளது; இயற்றியவர்‌ பெயர்‌ தெரியவில்லை; ஊர்‌ நிரம்பையூர்‌, 
வாழ்ந்த்விடம்‌ திருவாரூரையடுத்த தீபங்குடி. “நிரம்பையர்‌ 
காவலர்‌' என்ற பெயருமுண்டு 


7. அடியார்க்கு நல்லார்‌ 

சிலப்பதிகாரத்தின்‌ உரையாசிரியர்‌. கானல்‌ வரி நீங்க 
லாக முதல்‌ 19 காதைகட்கே உரை கிடைத்துளது. சில இடங்‌ 
களில்‌ பதவுரையும்‌, சிலவிடத்து பொழிப்புரையும்‌, இன்றி 
யமையா இடங்களில்‌ இலக்கணக்‌ குறிப்பும்‌, ஏற்ற இடங்களில்‌ 
முத்தமிழ்ப்‌ பகுதிகளும்‌ கொண்டு எதுகை மோனையுடன்‌ 
அமைவது இவருரை. விசேடவுரையோடு விரிவாக அமைவது. 
மேற்கோள்‌ இன்ன நூலினின்றும்‌ எடுத்தாளப்படுவது என்று 
குறிப்பது, இவரது உரை இயல்பாகும்‌. சோதிடக்‌ குறிப்புகள்‌ 
தெரிகின்‌ றன. 60 க்கும்‌ மேலான நூல்களை மேற்கோள்‌ காட்டு 
கின்றார்‌. மறைந்து போன இசை, நாடகத்தமிழ்‌ நூல்களை 
அறியலாம்‌, மொத்தத்தில்‌ செந்தமிழ்‌ நலம்‌ சான்ற தெனலாம்‌. 
கலிங்கத்துப்‌ பரணி மேற்கோள்‌ காட்டியமையால்‌ இவரது 
காலம்‌ 12 ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. இவரைப்‌ போற்றிப்‌ புரந்‌ 
தவன்‌ பொப்பண்ண காங்கேயன்‌ எனும்‌ கன்னட அரசன்‌. 


8. பரிமேலழகர்‌ 

திருக்குறளுக்கு உரை வகுத்தவர்‌; பரிபாடலுக்கும்‌ திரு 
முருகாற்றுப்படைக்கும்‌ உரை கண்டதாகத்‌ தெரிகிறது. 
பதின்மர்‌ உரையில்‌ இவர்‌ உரையே ஏற்றம்‌ சான்றதாக எண்‌ 
ணப்படுதிறது; “நூலிற்‌, பரித்தவுரையெல்லாம்‌ பரிமேலமகன்‌ 
தெரித்தவுரையாமோ?' என்ற தொண்டை மண்டல சதகச்‌ 


1. Naghinarkkiniar’s comments are very much on the 
plan of European annotations. He ,paraphrases the text 
and grammatical peculiarities; he quotes Tholkappia 
Sutrams throughout, explains obsolete terms and gives the 
vartiousreadings which existed in his days; but his style 
condensed and his tanguage pedantic. His:productions, 
however, show great powers of analysis. —Rev. Dr. Bowre 


226. இற்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


செய்யுள்‌ கொண்டு தெளியலாம்‌. இவரது உரை சொற்செட்‌ 
டும்‌; தருக்க முறையிலும்‌ அமைகிறது. திட்பதுட்பம்‌ செறிந்தது 
மேற்கோள்‌ செய்யுட்களை உரை நடையிலேயே தந்து விடுகின்‌ 
றார்‌. சொற்களுக்கு ஏற்ற பொருளுளரைத்து வரம்பு கட்டி 
இலக்சணம்வகுப்பதில்‌ வல்லவர்‌. ஏற்ற இடங்களில்‌ இலக்கணக்‌. 

குறிப்பும்‌ இயம்புவர்‌. வடமொழிக்‌ கருத்தை ஒட்டி சிற்லை: 
போது தமிழ்‌ மரபுக்கு மாறாக உரை வகுக்கும்‌ குற்றத்திற்‌ 
காளாகிறார்‌. ஆயினும்‌ மொழித்‌ திறமும்‌, ஆயும்‌ திறமும்‌, 
அன்‌ ற பேரறிவும்‌ சான்றவர்‌. இவர்‌ காஞ்சி உலகளந்த பெரு 
மாள்‌ கோவில்‌ அர்ச்சக மரபினர்‌; வைணவர்‌. 128 அம்‌ நூற்‌: 
றாண்டவர்‌. 
9. பிறர்‌ 

தொல்காப்பியப்‌ பாயிரத்திற்கும்‌, முதற்‌ சூத்திரத்திற்கும்‌: 

சிவஞான முனிவர்‌ விளக்கமான தரை வரைந்துள்ளார்‌. சிவ 
ஞான போதத்திற்கு “மாபாடியம்‌” எனும்‌ பேருரையும்‌: செய்‌ 
துள்ளார்‌. நன்னூலுக்கு முதல்‌ உரை கண்டவர்‌ மயிலைநாதர்‌; 
விருத்தியுரை தந்தவர்‌ சங்கர நமச்சிவாயர்‌; காண்டிகையுரை 
செய்தவர்‌ ஆறுமுக நாவலர்‌. குறளுக்கு உரை கண்டவர்களில்‌ 
மணக்குடவர்‌, காளிங்கர்‌, பரிப்பெருமாள்‌ போன்றார்‌ உரைகள்‌ 
சில உள. வீர சோழியத்திற்குப்‌ பெருந்தேவனார்‌ உரை எழுதி 
யுள்ளார்‌; யாப்பருங்கலம்‌, காரிகை இரண்டுக்கும்‌ குணசாகரார்‌ 
உரை இயற்றியுள்ளரா. 10 ஆம்‌ நூற்‌. சமணர்‌. 


ஆ. பிரபந்த உரையாசிரியர்கள்‌ 


14,15 அவது நூற்றாண்டுகளில்‌, நாலாயிர . திவ்விய 
பிரபந்த த்திற்கு வைணவ ஆசிரியர்கள்‌ மணிப்பிரவாள நடை 
யில்‌ (மணியும்‌ பவழமும்‌ கலந்தாற்‌ போல) உரைகள்‌ இயற்று 
வராயினர்‌. இவ்வுரைகளை 'வியாக்கியானங்கள்‌”' என்பர்‌. 


7. அளவர்தார்‌ 

11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ வீரநாராயணபுரத்‌ 
தில்‌ பிறந்தவர்‌. திருவாய்‌ மொழிக்கு முதன்‌ முதல்‌ உரை வகுத்‌. 
தவர்‌. பிள்ளான்‌ பெயராலேயே வழங்கி வருகிறது. 
2. திருக்குருகைப்‌ பெருமாள்‌ பிள்ளான்‌ 


திருவாய்‌ மொழிக்கு வாய்மொழியாகவழங்கிவந்‌த*8000படி.* 
யினை இயற்றினார்‌. 13 ஆம்‌ நூற்றாண்‌ டினர்‌. ஆறாயிரப்படி 


மது. ௪. விமலானந்தம்‌ 387 


என்பது, ஆறாயிரம்‌ கிரந்தங்களையுடையது; ஒரு கிரத்‌ கமா 
-வது ஒற்றெழுத்துக்களை நீக்கி, 32 எழுத்துக்களால்‌ ஆயது; 
படி அளவைக்‌ குறிப்பது. 
௮.  தஞ்சீயர்‌ 

இயற்பெயர்‌ மாத்வாசர்ர்யா. திருநாராயணபுர த்தில்‌ 
தோன்‌ றியவர்‌; 16 ஆம்‌ நரற்றாண்டவர்‌. “ரங்க நாதர்‌” என 
வும்‌ பெறுவர்‌. திருவாய்மொழிக்கு £9000 படி'உரை தந்தவர்‌ 
“பெரிய திருவாய்மொழிக்கு வியாக்யானம்‌”; “கண்ணினுட்‌ சிறு 
தாம்பு உறை'; திருப்பள்ளி எழுச்சி உரை”; ஆகியவையும்‌ 
எழுதியுள்ளார்‌. 
4. நம்பிள்ளை 


ஊர்‌ நம்மூர்‌. வரதராசம்‌ எனும்‌ பெயருமுண்டு. 14 அம்‌ 
நூற்றாண்டினர்‌. திருவாய்மொழிக்கு “9000 படி' எழுத்துரு 
கொடுத்ததோடு திருப்பள்ளி யெழுச்சி, திருவிருத்தம்‌, பெரிய 
திருமொழி ஆகியவற்றிற்கு வியாக்கியானமும்‌ வரைந்துள்‌ 
ளார்‌. 


f 


5. அழகிய மணவாள சீயர்‌ 

காலம்‌ 15 ஆம்‌ நூற்றாண்டு. திருவாய்‌ மொழிக்கு 
72000 படி படைத்தவர்‌. 'திருவர்ய்மொழி வியாக்கியான 
மும்‌ வ்டிததவர்‌. 


6. பெரிய வாச்சான்‌ பிள்ளை 


காலம்‌ 15 ம்‌ நூற்றாண்டு. நம்பிள்ளையின்‌ மாணவர்‌, 
நாலாயிர திவ்விய பிரபந்தத்தில்‌ திருவாய்‌ மா ழி 
தவிர்த்த மூவாயிரம்‌ பாடல்கட்கும்‌ “24000 படி” .இயற்றி 
யுள்ளார்‌. அமலனாதிபிரான்‌. வியாக்கியானமும்‌ செய்துள்‌ 
ளார்‌. தென்கலையார்‌, வார்‌ உரையினைத்‌ தலைமேற்‌ 
கொண்டு போற்றுவார்‌. . 


7. வடக்குத்‌ திருவீதிப்பிள்னை 

நம்பிள்ளை மாணவர்‌, திருவாய்‌ மொழிக்கு £36000 படி. 
உரை எழுதியவர்‌. இதுவே சடு' என வழங்குகிறது. காலம்‌ 
15 ஆம்‌ நூற்றாண்டு. ்‌ 
8. அழகிய மணவாளப்‌ பட ாம்கஸ்க்‌ வசர 


_ வடக்குத்‌ திருவீஇப்‌ பிள்ளையின்‌. இருமகன்‌. இருப்பத 
வைக்கு 6000 படி" உறையும்‌, அமலநாதிப்பிரான்‌, கண்ணீ 


358 தமிழ்‌ இலக்கிய வரலா று 


னுள்‌ சிறுத்தாம்பு முதலியவற்றிற்கு வியாக்கியானமும்‌ அரு 
ளியவர்‌. 


9. மணவாள முனிகள்‌ 


“பெரிய ஜீயர்‌ எனவும்‌ படுவார்‌. தென்‌ கலையாருக்குத்‌ 
தலைவர்‌, பாண்டி நாட்டுச்‌ சிக்கல்‌ கிடாரம்‌--பிறந்த ஊர்‌; 
துறவி. 15 ஆம்‌ நூற்றாண்டினர்‌. இராமானுஜர்‌ நூற்றந்தாதி 
உரை, ஞானசார உரை, தத்துவக்கிரய உரை, ்ரீவசன பூஷண்‌ 
வியாக்கியானம்‌, திருவாய்மொழி வியாக்கியானம்‌, முமூட்சுப்‌ 
படி வியாக்கியானம்‌ ஆகியவற்றின்‌ அசிரியர்‌. 

இவ்வுரைகள்‌ தனிப்பெரும்‌ இலக்கியங்களாகவும்‌, வட 
தென்மொழித்‌ தத்துவங்கள்‌ அடங்கினமையான்‌ சமயத்‌ தத்து 
வங்களாகவும்‌ கருதப்படுகன்‌ றன. பிற்கால உரையாசிரியர்கள்‌ 
பற்றி. “இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ வளர்ச்சி' எனும்‌ 
பகுதியில்‌ காண்க. 


17ஆம்‌ நூற்றாண்டு 


ஒரு கணிப்பு: சமய இலக்கியங்கள்‌ செழித்த-—தல 
புராணங்கள்‌ தழைத்த காலம்‌. இரு பெரும்‌ சுடர்கள்‌ குமரகுரு 
பரரும்‌ சிவப்பிரகாசரும்‌. இசுலாமும்‌ கிருத்துவமும்‌ பரவிய-- 
மடங்கள்‌ மேலோங்கிய--சிற்றரசர்கள்‌ புரந்த தருணம்‌. பிர 
பந்தங்கள்‌ பலகியபோது, 50க்கும்‌ மேற்பட்ட .புலவோர்கள்‌ 
அரண்செய்த வேளை நீதிநூல்கள்‌ நிலவின 


சதக்காதி வதிந்த சமயம்‌. அந்தகக்கவி, படிக்காசுப்‌ 
புலவர்‌, பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌, 
நாலவரும்‌ நம்‌ சுவனத்தில்‌ நிற்போர்‌. 


உமறுப்புலவர்‌ 


குமரகுருபரா 


நெல்லை மாவட்ட ஸ்ரீ வைகுண்டத்தில்‌ சைவ வேளாண்‌ 
மரபில்‌ வந்தவர்‌. பெற்ற தெய்வங்கள்‌: சண்முகசிகாமணி 
கவிராயர்‌; சிவகாமசுந்தரி. ஐந்தாண்டுவரை ' ஊமையாயி 
ருந்து, செந்தூர்‌ முருகன்‌ அருள்ரல்‌ பேசும்‌ நிலை பெற்று, 
அவர்மீது “கந்தர்‌ கலி வெண்பா' பாடினார்‌. கனவில்‌ தோன்‌ 
றிய முருகன்‌ “குமரகுருபர” என்‌ றழைத்தமையான்‌, அப்பெயர்‌ 
பெற்றார்‌. தம்மூர்‌ இறைவன்‌ மீது “கயிலைக்‌ கலம்பகம்‌” பாடி 
னார்‌. பின்னர்‌ மதுரை சென்று 'மீனாட்சியம்மைப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌? . பாடி, திருமலை நாயக்கர்‌ - திருமுன்‌ அரங்கேற்றிய 


மது; ௪. விமலானந்தம்‌ 359 


ஞான்று,. “தொடுக்குங்‌ கடவுட்‌ பழம்‌ பாடல்‌...” எனும்‌ 
வருகைப்‌ பருவப்‌ பாடல்‌ பாடியபோது, அங்கயற்கண்‌ 
ணம்மை, நாய்க்கர்‌ மகளாக வந்து, அரசன்‌ கழுத்திலிருந்த 
முத்து மாலையை எவருமறியாது எடுத்து அடிகள்‌ கழுத்தில்‌ 
அணிந்து மறைந்தார்‌. வியந்த அரசன்‌ விருதுகள்‌ பல: 
அளித்தனன்‌. பின்‌ (சோமசுந்தரக்‌ கடவுள்‌ மீது மதுரைக்‌ 
கலம்பகம்‌' பாடினார்‌. வேந்தன்‌ விழைந்தாங்கு, - அறவுரை 
களைத்‌ தொகுத்து “நீதி தெறி விளக்கம்‌” என்றொரு நூல்‌ 
இயற்றினார்‌. அடுத்து ஆரூர்‌ சென்று, “திருவாரூர்‌ நான்‌ 
மணிமாலை” பாடினார்‌. முருகனிடம்‌ ஞானாசிரியன்‌ 
வேண்ட, ‘உன்‌ வாக்கு எவரிடம்‌ தடைப்படுகிறதோ, அன்‌ 
னாரே நும்‌ “ஞானாசிரியர்‌” என்றருள, தருமையா தனத்தை 
யடைந்தார்‌. ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர்‌, இவர்‌ புலமை 
யுணர, பெரிய புராணச்‌ செய்யுளாகிய, “ஐந்து பேரறிவும்‌...” 
என்ற பாடலுக்கு அனுபவப்‌ பொருளைக்‌ கேட்டகாலை, 
விடை கூறாது விழித்து, அவரடி வணங்கி, அவர்‌ பணித்த 
வண்ணம்‌ தில்லை சென்று, 'சிதம்பர மும்மணிக்‌ கோவை, 
“சிதம்பர செய்யுட்கோவை”, சிவகாமி அம்மை (மீது): 
இரட்டைமணி மாலை” பாடினார்‌. செல்லும்‌ வழியில்‌ 
புள்ளிருக்கு வேளூர்‌ பெருமான்‌ மீது 'முத்துக்‌ குமாரசாமிப்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌” பாடினார்‌. தில்லையிலிருந்து திரும்பியதும்‌, 
கருமையா தன முதல்வர்பால்‌ துறவுபெற்று, அவர்‌ மீது 
“பண்டார மும்மணிக்‌ கோவை பாடினார்‌. 


ஞானாசிரியர்‌ விழைந்தாங்கு, நாயக்கர்‌ கெர்டுத்த 
பொருள்‌ கொண்டு கா௫ிக்குக்‌ சென்று, “காசிக்‌ கலம்பகம்‌” 
பாடினார்‌. ஆங்குள்ள பாதுஷாவைக்‌ காணவும்‌, அவருடன்‌ 
இந்துஸ்தானியில்‌ உரையாடித்‌ தமக்கு வேண்டிய இடங்‌ 
களைப்‌ பெறவும்‌, கலைமகள்‌ மீது, “சகல கலாவல்லி மாலை” 
(10 பாடல்‌) பாடி, அம்மொழி கைவரப்பெற்று, சிங்கத்தின்‌ 
மீது இவர்தல்‌, பழுக்கக்‌ காய்ச்சிய இரும்பினைப்‌ பிடித்தல்‌ 
போன்ற விந்தைகள்‌ புரிந்து, அம்‌ முகமதிய மன்னனின்‌ நன்‌ 
மதிப்பினைப்‌ பெற்று, 'கேதாரநாத்‌' போன்ற கோயில்களும்‌, 
குமாரசாமி மடமும்‌' கட்டுவித்தார்‌. அங்கு இந்தியிலும்‌, 
தமிழிலும்‌ கம்பராமாயணச்‌ சொ ற்பொழிவு நிசுழ்த்தினார்‌. 

இவர்‌ பொழிவு கேட்டே துளசிதாசருக்கு இரா மாயணத்‌ 
தில்‌ ஆர்வம்‌ பிறந்து, . தாம்‌, யாத்த இந்தி ராமாயணத்தில்‌ 
கம்பர்‌ கருத்துக்களையும்‌ சேர்த்துக்‌ கொண்டார்‌ என்ப. கரசி 
யிலேயே முத்தி பெற்றார்‌. சைவமும்‌ தமிழும்‌ ஒருங்கு வளர்‌ த்த 


௯. * 


பெருமான்‌. 


360 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
இன்னணம்‌ கன்னியா குமரி முதல்‌ இமயம்‌ வரை தமிழும்‌ 
சைவமும்‌ “திகழச்‌. செய்த பெருமை ' இவருடையது. மதுரை 
மீனாட்சியம்மைக்‌ குறம்‌. .கீனாட்சியம்மை இரட்டை மணி 
மாலை போன்‌ ற நூல்களும்‌ யாத்துள்ளார்‌. எனவே சிற்றில்‌ 
-கியப்‌ பகுதியுள்‌ இவர்‌ பங்கு பெரிதெனலாம்‌; “பிரபந்த 
வேந்தரெ:னவும்‌ பாராட்டுவர்‌. இவருக்குப்‌ பெருஞ்சிறப்பைப்‌ 
பெற்றுத்தந்தது மீனாட்சியம்மைப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌. இவரது 
புலமைப்‌ பெட்டகமாகப்‌ பிறங்குவது கந்தர்‌ கலி வெண்பா. 
குமர குருபரர்‌ வேண்டும்‌ வரம்‌, முருகன்‌ வரலாறு, சித்தாந்‌ 
தக்‌ குறிப்புக்கள்‌ கொண்டது. நீதிநெறி விளக்கம்‌ (102 
வெண்பா) குமரகுருபரரை மாணவர்கள்‌ நெஞ்சங்களில்‌ 
நிலைக்கச்‌ செய்த நூல்‌. “சிந்தையின்‌ நிறைவே செல்வம்‌”, 
“கல்வியழகே யழகு” “பிரமன்‌ படைப்பினும்‌ புலவன்‌ படைப்பு 
பெருமைக்குரியது . 

கலைமகள்‌ வாழ்க்கை முகத்த தெனினும்‌ 

மலரவன்‌ வண்டமிழோர்க்‌ கொவ்வான்‌--மலரவன்‌ செய்‌ 

வெற்றுடம்பு மாய்வனபோல்‌, மாயா புகழ்கொண்டு 

மற்றிவர்‌ செய்யும்‌ உடம்பு 


என்பன போன்ற இடங்கள்‌ ஏற்றம்‌ சான்றவை. அறிவுக்‌ 
களஞ்சியமாக அமையும்‌ இந்நூல்‌ திருக்குறளின்‌ பக்கல்‌ அமை 
யும்‌ பெற்றிய பொன்னூல்‌ எனலாம்‌. பண்டாரமும்மணிக்‌ 
கோவை, சைவ சித்தாந்தச்‌ சிறுகாப்பியம்‌ என்பர்‌. முத்துக்‌ 
குமாரசாமிப்‌ பிள்ளைத்‌ தமிழில்‌ தமிழின்‌ தனி மாண்பு தவழக்‌ 
காணலாம்‌. “உலகு குளிர...” எனும்‌ வருகைப்‌ பருவப்‌ பாடல்‌ 
செந்தமிழ்‌ கொஞ்சும்‌ சிறப்பினது. இன்தமிழ்பால்‌ இவர்‌ 
கொண்ட பற்று “அருந்தமிழ்‌, கலைத்தமிழ்‌, இசைத்‌ தமிழ்‌, 
தம்பாலமுதம்‌, கொத்து முத்தமிழ்‌, கொழிதமிழ்‌, சங்கத்‌ 
தமிழ்‌, செழுந்தமிழ்‌, தண்டமிழ்‌ எனபன போன்ற சொற்‌ 
களான்‌ இனிதுணரலாம்‌. இவரது படைப்பால்‌, பறவை, 
விலங்கு, மனித இயல்புகளும்‌, இசைக்‌ குறிப்புக்களும்‌, பல 
தலச்செய்திகளும்‌ அறியலாம்‌. வடசொற்கள்‌ சில பல கலந்து 
வருகின்றன. சொல்லோசை, பொருள்வளம்‌, உவமைதலம்‌, 
நடைநலன்‌, கற்பனை, கன்னித்‌ தமிழ்‌ அழகு களி நடம்‌ புரியக்‌ 
காணலாம்‌. இவர்‌ 17ஆம்‌ நூற்‌. முற்பகுதியினர்‌. 


அிவப்பிரகாசர்‌ 


தொண்டை நாட்டுக்‌ கசீசியம்பதியில்‌ குமாரசாமிப்‌ பண்‌ 
உாரத்தின்‌ பிள்ளையாகப்‌ பிறந்தவர்‌ (1652). இறு வயதி 


“மது. ௪. விம்லானந்தம்‌ 361 


'லேயே ' தந்தையை இழந்த இவர்‌, இலிங்க தாரணம்‌ செய்து 
வீர சைவரர்னார்‌. 'உடன்‌ பிறந்தாருடன்‌ திருவண்ணாமலை 
ஏகினார்‌; குருதேவர்‌ என்பாரிடம்‌ தமிழ்‌ கற்றார்‌; சோணாசல 
மாலை பாடினார்‌. துறைமங்கலத்தில்‌ அண்ணாமலை ரெட்டி 
யார்‌ கட்டித்‌ தந்த மடத்திலேயே வாழ்ந்துவந்தார்‌. ஈராண்டு 
க்குப்‌ பின்னர்‌ அவர்‌ தந்த முந்நூறு வெண்பொற்காசுகளை 
ஏற்றுத்‌ திருநெல்வேலி நண்ணி சிந்து பூந்துறையில்‌ 
வதிந்த தருமையாதீன வெள்ளியம்பலத்‌ தமபிரானிடம்‌ 
பாடங்கேட்க எண்ணினார்‌. இவருடைய தகுதியுணரத்‌ தம்பி 
ரான்‌, முதலில்‌ “கு', இடையில்‌ “ஊருடையான்‌', முடிவில்‌ 
“கு வர, வெண்பா ஓன்று பாடுமாறு பணிக்க; சிவப்‌ 
பிரகாசரும்‌, 


“தடக்கோடு வானெயிறு கொண்டாற்குக்‌ கேழன்‌ 
முடக்கோடு முன்னமணி வாற்கு--வடக்கோடு 
தேருடையான்‌ றெவ்வுக்குத்‌ தில்லைஃதான்‌ மேற்கொள்ளல்‌ 
ஊருடையான்‌ என்னு முலகு' 


எனப்‌ பாடினார்‌. வியந்து பாராட்டித்‌ தழுவி மகிழ்ந்து 
மாணவராக ஏற்றுக்கொண்டார்‌ தம்பிரான்‌. குரு காணிக்கை 
யாகத்‌ தாம்‌ கொண்டு சென்ற முந்நூறு பொன்னையும்‌ 
அளிக்க, தன்னை மதியாது தருக்கித்திரியும்‌ புலவரொருவரை 
வென்று வரின்‌ அதுவே தமக்களிக்கும்‌ காணிக்கையாம்‌ எனக்‌ 
கூற, சுவாமிகள்‌ திருச்செந்தூர்‌ சென்று அப்புலவரை நீரோட்‌ 
. டக யமக அந்தாதி பாடுமாறு அழைத்துத்‌ தூம்‌ பாடிமுடிக்க, 
அவர்‌ பாடாது தஇண்டாடினார்‌. தருக்கி புலவரின்‌ செருக 
கடக்கத்‌ தம்‌ ஆசிரியருக்கு அடிமையாக்கினார்‌. பின்னா்‌ 
அண்ணாமலை ரேட்டியார்‌ வேண்டியாங்கு, திருவெங்கை நகர்‌ 
சென்று அத்தலத்து ஆண்டவன்‌ மேல்‌ கோவை, கலம்பகம்‌, 
உலா, அலங்காரம்‌ பாடினார்‌. அங்கிருந்து துறைமங்கலம்‌ 
சென்று துறவு பூண்டார்‌.” நல்லாற்றூரில்‌ தங்கியிருந்த 
ஞான்று 32வது வயதில்‌ (1684) இறையருள்‌ கலந்தார்‌. 
இவரது ஞானாசிரியர்‌ சிவஞானபாலைய சுவாமிகள்‌ மீது கலம்‌ 
பசும்‌, தாலாட்டு, நெஞ்சு விடுதூது, திருப்பள்ளி யெழுச்சி, 
பிள்ளைத்தமிழ்‌ போன்றன பாடியுள்ளார்‌. 


தலம்‌ பல சென்று பிரபந்தம்‌ பல பாடியுள்ளார்‌. வெங்க 
னூரில்‌ பாடியன: திருவெங்கைக்‌ கோவை, கலம்பகம்‌, உலா, 
அலங்காரம்‌ நான்கும்‌; தில்லையில்‌, சிவப்பிரகாச விசாகம்‌, 
தருக்க பரிபாடை, சதமணிமாலை, தால்வர்‌ நான்‌ மணி 
மாலை; காஞ்சியில்‌, பிரபுலிங்கலீலை, வேதாந்த சூடாமணி, 


362 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சித்தாந்த சிகாமணி; விருத்தகிரியில்‌ பழமலை அந்தாதி, 
பிச்சாடன நவமணிமாலை, கொச்சகக்‌ கலிப்பா, பெரியநாயகி 
யம்மை நெடுவிருத்தம்‌, பெரிய நாயகியம்மை கலித்துறை: 
நல்லாற்றூரில்‌, அபிடேக மாலை, நெடுங்‌ கழிநெடில்‌, குறுங்கழி 
நெடில்‌, நிரஞ்சனமாலை, கைத்தல மாலை பாடினார்‌. 
இங்ஙனம்‌ இவர்‌ கிட்டத்தட்ட 34 நூல்கள்‌ இயற்றியுள்ளார்‌. 
சிறந்தன செப்புவாம்‌. 


இவருக்கு ஏற்றம்‌ தந்தது பிரபுலிங்கலீலை(1652). கற்பனை 
நயமும்‌ சொற்பொருள்‌ நலனும்‌ மிக்கது; வீர சைவத்தை 
விதந்தோதுவது. கன்னடத்திலிருந்து (சாமரசர்‌ எழுதியது) 
பெயர்க்கப்பட்ட வழிநூல்‌. இறைவன்‌ அல்லம தேவர்‌, பிரபு 
எனப்படுகிறார்‌; அவர்‌ இலிங்க வடிவினர்‌, அவருடைய லீலை 
களைக்‌ கூறுதலான்‌ இப்பெயர்‌ பெற்றது. மாயையின்‌ செயல்‌ 
நன்கு சித்திரிக்கப்பட்ளெளது. மாயை அரசகுமாரியாகப்‌ 
பிறந்து மத்தளக்காரராக விளங்கும்‌ இறைவனைக்‌ காதலிக்‌ 
கிறது. காதல்‌ கைகூடவில்லை... .இதுபோன்று படிக்கப்‌ படிக்கச்‌ 
சுவைதரும்‌ பனுவல்‌ வேறு இருக்க முடியாது. 25கதிகள்‌, 1157 
விருத்தங்கள்‌. இணையற்ற எழிற்‌ காவியம்‌. கற்பனை வளம்‌, 
கவிநலம்‌, உவமை நயம்‌ உள்ளம்‌ அள்ளும்‌. மாயையின்‌ பெதும்‌ 
பைட்‌ பருவ வளர்ச்சியைப்‌ பாடுகிறார்‌ பாருங்கள்‌: 


அன்ன நடையும்‌ அன்னமிலா ஐயர்‌ நடையும்‌ 
தளர்வெய்தக்‌ 
கன்னி நட.க்கும்‌ நடைகற்றாள்‌ கரும்பு கசக்கும்‌ 
மொழிகற்றாள்‌ 
மன்னு மலர்வீழ்‌ சுரும்பனைய மைந்தர்‌ பார்வைக்‌ 
குறிப்புணர்ந்தாள்‌' 
தனனை அரியள்‌ என்றுணர்ந்து தானே மனத்தில்‌ 
தருக்குற்றாள்‌. 
இவரது நன்னெறி நீதிநூல்‌; மாணவருலகம்‌ இதன்‌ வாயி 
லாகச்‌ சிவப்பிரகாசரை நன்கறியும்‌. கடற்கரையில்‌ உலாவிய 
காலை மணலில்‌ இதனை எழுதியதாகவும்‌, இவர்‌ தம்பியர்‌ 
ஏட்டில்‌ எழுதியதாகவும்‌ இயம்பப்படுகிறது. கரல்வர்‌ நான்‌ 
மணிமாலை : சமயக்‌ குரவர்‌ நால்வர்‌ புகழ்‌ பாடுவது; சமயக்‌ 
குரவரின்‌ கீர்த்தியும்‌, தேவார திருவாசகச்‌ சிறப்பையும்‌ பரவச்‌ 
செய்த பெருமையுடைய பனுவல்‌; கற்பனை வளனும்‌ இனிமை 
நலனும்‌ கனிந்தது. 
வேதம்‌ ஓதின்‌ விழிநீர்‌ பெருக்க 
நெஞ்சம்நெக்கு உருகி நிற்பவர்க்‌ காண்கிலேம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 363: 


திருவா சகமிங்கு ஒருகால்‌ ஓதின்‌ 

கருங்கல்‌ மனமும்‌ கரைந்துக கண்கள்‌ 
தொடுமணற் சேணியின்‌ சுரந்துநீர்‌ பாய 
மெய்ம்மயிர்‌ பொடிப்ப விதிர்விதிர்ப்பு எய்தி 
அன்பர்‌ ஆகுநர்‌ அன்றி ட 
மன்பதை உலகில்‌ மற்றயர்‌ இலரே. 


திருச்செக்தில்‌ நீரோட்டம்‌ யமகஅந்தாதி: வெள்ளியம்பலத்‌ 
தம்பிரானை எள்ளிய புலவரை அடக்கப்‌ பாடியது. இரு உதடு 
களும்‌ இணையா வண்ணம்‌, ப, ம, வ, போன்ற எழுத்துக்கள்‌ 
நீங்க, வகையான சொற்களை அமைத்துப்‌ பாடுவது. செசந்‌. 
தூர்‌ முருகன்‌ பற்றியது. திருவெங்கைக்‌ கோவை: திருக்கோ 
வையார்‌ “அரசக்‌ கோவை” என்றால்‌, 'மந்திரிக்‌ கோவை' எனப்‌ 
படும்‌. . சிற்றம்பலக்‌ கோவைக்கு அடுத்து வைத்தெண்ணப்படு 
வது. இன்பச்சவை மிக்க அகப்‌ பொருள்‌ நூல்‌. பழமலை 
நாதர்‌ மீது அமைவது, சீகாளத்தி புராணம்‌ : இவரிளவல்‌ 
கருணைப்‌ பிரகாசர்‌ இப்புராணம்‌ பாடத்தொடங்கி சீகாளத்‌ 
இச்‌ சருக்கம்‌ வரை பாடி, பதினெட்டு வயதிலேயே பரம்பொருள்‌ 
பக்கல்‌ அணைந்தார்‌ ; சிவப்பிரகாசர்‌, கண்ணப்பர்‌--நக்கர 
சருக்கங்களைப்‌ பாடினார்‌; அப்புராணத்தை முடித்து வைத்‌ 
தவர்‌ இன்னொரு தம்பி வேலையர்‌. தம்பியர்‌ இருவர்‌, தங்கை 
ஞானாம்பாள்‌ ஒருவர்‌—சாந்தலிங்க அடிகளின்‌ துணைவியார்‌. 
சோனசைலை மாலை: திருவண்ணாமலையார்‌ பற்றியது, 
கற்பனை செறிந்த சிறந்த நூல்‌. ஏசுமத நிராகரணம்‌ : வீரமா 
முனிவர்‌ கிறித்துவத்தின்‌ பெருமை கூறிப்பலரைத்‌ தம்‌ மதத்தில்‌ 
ஈர்த்துச்‌ சேர்த்த நிலை கண்டு வெகுண்டு அவரைக்‌ கண்டிக்கு 
மாற்றான்‌ எழுதியது. பல தனிப்‌ பாடல்களும்‌ பாடியுள்ளார்‌. 


இவருடைய நூல்கள்‌ சித்தாந்தம்‌, வடமொழி, ஆகமம்‌ 
தருக்கம்‌, காவியம்‌ வேதாந்தம்‌, அகப்பொருள்‌, சோதிடம்‌ எனும்‌ 
பல்திறத்தன.புத்தம்‌ புதிய கருத்துக்கள்‌, விழுமிய இன்னோசை, 
சங்க நூல்மணம்‌, திருமுறையழகு கொண்டொளனிீர்வன. 


இன்னபிற சிறப்புக்களான்‌ , இவர்‌ “கற்பனைக்‌ களஞ்சியம்‌” 
£கற்பனை ஊற்று,” “கவிதா சார்வ பெளமர்‌' எனப்‌ போற்றப்‌ 
பெறுகிறார்‌. இவரது உருவம்‌ வெங்கனூர்‌ கோயில்‌ தூணில்‌: 
சமைக்கப்பட்டுள்ளது; நல்லாற்றூரில்‌ அடக்கமான இடத்தில்‌ 
கோவில்‌ ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. 17 ஆம்‌ நூற்‌. பிற்பகுதி 
யினர்‌. இவரது சமய-தமிழ்த்‌ தொண்டு என்றும்‌ நின்று பேர்‌ 
சொல்லும்‌. ர ரர | ்‌ 


364 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கருணைப்‌ பிரகாசர்‌ இட்டலிங்க மாலையும்‌ வேலையர்‌ 

நல்லூர்‌ புராணம்‌, நமச்சிவாய மாலை, மைலத்து உலா, 

இரட்டைமணிமாலையும்‌ யாத்துள்ளனர்‌. 


அகோர முனிவர்‌: அகோரத்‌ தம்பிரான்‌. திருவாரூரினர்‌ 
கமலை ஞானப்பிரகாசர்‌ வழிவந்தவர்‌. திருவாரூர்க்‌ கோயில்‌ 
அபிடேகக்‌ கட்டளைப்‌ பொறுப்பினர்‌. வட-தென்‌ மொழி வல்‌ 
லார்‌. கும்பகோணம்‌ காண்ப்பேர்‌, வேதாரண்ய புராணங்கள்‌ 
பாடியுள்ளார்‌. இவர்‌ மாணவரே வைத்திய நாத தேசிகர்‌, 


சிவஞான பாலய சுவாமிகள்‌: சிவஞான பாலய மடத்‌ 
தினை நிறுவியவர்‌. இது தெ.ஆ. மாவட்ட திண்டிவன வட்டத்‌ 
தில்‌- கடற்கரைப்‌ பகுதியாகிய பொம்மய பாளையத்தில்‌ உளது. 
வீரசைவ மடம்‌. மயிலம்‌ முருகன்‌ கோயிலும்‌ தமிழ்க்கல்‌ லாரியும்‌ 
(14-7-1938) இதன்‌ ஆளுகையில்‌ உளது. துறைமங்கலம்‌ சிவப்‌ 
பிரகாச சுவாமிகள்‌ இவரை ஆசிரியராகக்‌ கொண்டு கலம்பகம்‌, 
தாலாட்டு, பள்ளி யெழுச்சி, பிள்ளைத்தமிழ்‌, நெஞ்சுவிடுதூது 
ஐந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாலசித்தரின்‌ மாணவர்‌. 


திருப்பூவணம்‌ கந்தசாமிப்புலவர்‌: யமகம்‌ திரிபு வல்லவர்‌. 
சிவகங்கை சமீன்‌ முத்துவடுகநாத துரை, சீதக்காதி வள்ளல்‌ 
போன்றோரால்‌ புரக்கப்‌ பெற்றவர்‌. திருப்பூவண புராணம்‌ 
(1437 விருத்தங்கள்‌, 1621ல்‌ இயன்றது]. திருப்பூவண நாதர்‌ 
உலா. திருவாப்பரார்‌ புராணம்‌, திருப்புவன வாயில்‌ புராணம்‌ 
திருப்பூவண த்தல வகுப்பு- தீர்த்த வகுப்பு, மூர்த்தி வகுப்பு; புஷ்‌ 


பவன நாதா வண்ணம்‌ பாடியுள்ளார்‌. 


அந்தகக்கவி வீரராகவ முதலியார்‌: பிறவிக்குருடர்‌. காஞ்‌ 
சியை அடுத்த பூதூர்‌. சைவ வேளாளர்‌. தந்‌ைத வடுகநாத 
முதலியார்‌. இசையறிந்தவர்‌; யாழ்ப்‌ பயிற்சி உடையவர்‌. 
நினைவாற்றல்‌ மிக்கவர்‌. நகைமிகப்‌ பாடுவதும்‌, வசை 
பொழியப்‌ பாட்டு இயற்றவும்‌ வல்லார்‌. தம்முதுகில்‌ எழுதச்‌ 
சொல்லியே கற்றுத்தேர்ந்த அழுத்தமான புலமையாளர்‌. 
"ஓராயிரம்‌ கோடி எழுதாது தன்மனத்தெழுதிப்‌ படித்த விர 
கன்‌' எனத்‌ தாமே கூறிக்கொள்கிறார்‌. விரைந்து பாடவும்‌ 
வியக்குமாறு பாடவும்‌ கூடியவர்‌. சோணாடு முழுதும்‌ சுற்றி 
யவர்‌; ஈழநாடு சென்று பரராச சிங்கனிடம்‌ யானையும்‌ வள 


நாடும்‌ பெற்றுத்‌ திரும்பியவர்‌. சிலேடை மடக்கு பாடுவதில்‌ 
அமர்த்தர்‌. 


பாடியவை: திருக்கழுக்குன்‌ ற புராணம்‌, 'இருக்கமுக்‌ குன்‌ 
அத்து உலா, திருக்கழுக்குன்‌ றத்து மாலை; திருவாரூர்‌ ' உலா; 


மது. ச. விமலானத்தம்‌ 365. 


சேயூர்க்‌ கலம்பகம்‌, சேயூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, விட்டி 
னர்‌ அம்மையப்பன்‌ பிள்ளைத்‌ தமிம்‌, பரராச சிங்க வண்ணம்‌, 
கயத்தாற்றரசன்‌ உலா, சந்திரவாணன்‌ கோவை, பஞ்சரத்னம்‌ 
கீழ்வேளூர்‌ உலா உலாக்களில்‌ உயர்ந்தது -இனிமையது திருவா 
ரூர்‌ உலா. தருமையா தனச்‌ சிற்றம்பல தேசிகர்‌ மீது பாடப்‌ 
பெற்றதே பஞ்சரத்தினம்‌; 882 பாடல்கள்‌ திம்பப்பய்யன்‌ 
(1680)தலைமையில்‌ அரங்கேறியதே திருக்கழுக்குன்‌ ற புராணம்‌. 
“அவர்‌ பாடலைக்‌ கேட்டுத்‌ தலையசைக்க அதிசேடன்‌ 
போன்று ஆயிரம்‌ தலைகள்‌ வேண்டும்‌” என்பார்‌. “முதலியார்‌ 
பாக்களே பாக்கள்‌, பிறர்‌ பாடல்கள்‌ வெறும்‌ *கற்கள்‌' எனப்‌ 
பரராச சேகரன்‌ பாராட்டியுள்ளான்‌. அப்படிச்‌ சொக்க வைக்‌ 
கும்‌ சொற்சுவை பொருட்சுவை மிக்கவை. சட்டுக்கவிகளும்‌ 
செய்துள்ளார்‌; சுவையும்‌ கற்பனையும்‌ கொண்டனவாகக்‌ 
காணப்படுகின்‌ றன. சிற்றிலக்யெச்‌ செல்வராகச்‌ சிறந்தொளிர்‌ 
கிறார்‌. 


படிக்காசுப்‌ புலவர்‌;புகம்‌ பூத்த பெருங்கவிஞர்‌. கொண்டை 
நாட்டுக்‌ களத்தூர்‌ செங்குந்தர்‌. இலக்கண விளக்கம்‌ வைத்‌ 
திய நாவலரின்‌ மாணவர்‌. சந்தப்பாக்கள்‌ செய்வதில்‌ சமர்த்தர்‌, 
வசைக்கவி இசைப்பதில்‌ வல்லவர்‌, இராமநாதபுரம்‌ இரகுநாத 
சேதுபதியால்‌ சமத்தான வித்துவானாக அமர்த்தப்‌ பெற்றார்‌, 
தருமையா இனம்‌ சென்று துறவியாகி பெரிய பட்டத்தில்‌ எழுந்‌ 
தருளியிருந்த குருமுதல்வர்க்கு அணுக்கத்‌ தொண்டரானார்‌. 
புள்ளிருக்கு வேளுர்‌ கட்டளைத்‌ தம்பிரான்‌ ஆனார்‌. அன்று 
முதல்‌ “படிக்காசுத்தம்பிரான்‌' என்றழைக்கப்‌ பெற்றார்‌. சிதம்‌ 
பரத்தில்‌ முத்து எய்தினார்‌. படிக்காசுத்‌ ;தம்‌.பிரான்‌ வேறான 
வா்‌ என்றும்‌ விளம்புவர்‌. 
வெண்பாவுக்குப்‌ புகழேத்தி,பரணிக்குச்‌ செயங்கொண்டார்‌, 
விருத்தத்திற்குக்‌ கம்பர்‌, கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத 
தீர்‌, கலம்பகத்திற்கு இரட்டையர்‌, வசை பாடக்‌ காளமேகம்‌ 
என்னுமாப்போலே, “பண்பாய பகர்‌ சந்தம்‌ படிக்காசு அலா 
தொருவர்‌ பகர ஒண்ணாதே' வள்ளல்‌ சீதக்காதியின்‌ உள்ளங்‌ 
கவர்ந்தவர்‌. வர்லமல்‌ பாடப்பெ ற்ற நயமான பாக்கள்‌ 
தனிப்பாடல்‌ திரட்டில்‌ மின்னுகின்‌ றன. இவர்‌ பெருமையைப்‌ 
பலபட்டடை சொக்க நாதர்‌ புகழ்வது காண்க: 


மட்டாலும்‌ தென்களந்தைப்‌ படிக்காசன்‌ 
உரைத்ததமிழ்‌ வரைந்த ஏட்டைப்‌ 

பட்டாலே சூழ்த்தாலும்‌ மூவுலகும்‌ 
பரிமளிக்கும்‌ பரிந்துஅவ்‌ ஏட்டைத்‌ 


366 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கொட்டாலும்‌ கைமணக்கும்‌ சொன்னாலும்‌ 
வாய்மணக்கும்‌ துய்ய சேற்றில்‌ 

நட்டாலும்‌ தமிழ்ப்பயிராய்‌ விளைந்திடுமே 
பாட்டில்‌ உறுநளினம்‌ தானே! 


மாவண்டூர்‌ கறுப்ப முதலியார்‌ வேண்டுதலுக்கு இணங்க 
தொண்டை மண்டல சதகம்‌ பாடினார்‌. (தண்டலை நின்‌ 
நெறி மக்கள்‌ வேண்டியவாறு தண்டலையார்‌ சதகம்‌ பாடினார்‌ 
என்பர்‌) இதுவெறும்‌ அறம்கூறும்‌ நூலன்று; உவமை உருவகம்‌ 
பழமொழிகளின்‌ பெட்டகம்‌. 


சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ (1681-86) மேல்‌ உலாவும்‌ 
பிள்ளைத்‌ தமிழும்‌ பாடியுள்ளார்‌. புள்ளிருக்கு வேளூர்க்‌ 
கலம்பகம்‌, பாம்பலங்காரர்‌ வருக்கக்‌ கோவை, உமைபாகர்‌ பதி 
கம்‌ போன்றன பாடியுள்ளார்‌. நாயக்கர்‌, மராத்தியர்‌, இசுலா 
மியார்களால்தமிழ்கவனிக்கப்‌ பெறாது போயிற்று எனப்‌ புலம்பி 
முதன்முதல்‌ சுட்டிக்‌ காட்டியவர்‌ இவரே! மரபுக்கவிதை 
களில்‌ எளிமையும்‌ நேரிடை நெஞ்சிற்பாயும்‌ பான்மையும்‌ தந்‌ 
தவர்‌;இது பிற புலவரிடத்து இல்லாமையும்‌ குறிப்பிட த்தக்கது. 
ஒளவை, காலமேகர்‌, தமிழ்‌ கூறு நல்லுலகில்‌ பழகிப்‌ போன 
புலவர்கள்‌ போலே படிக்காசுப்‌ புலவரும்‌ பழக்கமான உண்‌: 
மைப்‌ புலவர்‌ எனலாம்‌. 


பிள்ளைப்பெருமாள்‌ ஐயங்கார்‌: (1636-50) அழகிய மண 
வாளதாசர்‌. ஊர்‌ சோணாட்டு மங்கை. யமகம்‌,சலேடை, திரிபு 
போன்‌ ற சொல்லலங்காரங்களில்‌ சமர்த்தர்‌. அஷ்டப்‌ பிரபந்‌ 
தம்‌ பாடி மங்காப்‌ புகழ்‌ பெற்றவர்‌. அழகரந்தாதி, திருவரங்‌, 
கக்‌ கலம்பகம்‌-அந்தாதி-மாலை-ஊசல்‌; திருவேங்கடத்‌ தந்தாதி- 
மாலை; நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதி என்ற எட்டுமே அட்‌ 
டப்‌ பிரபந்தம்‌. திருவரங்கம்‌ (5) திருவேங்கடம்‌ (2), திருமா 
லிருஞ்சோலை(1) பற்றி அந்தாதி மாலை கலம்பகம்‌-மூன்று 
தலம்‌ பற்றி மூவகைப்‌ பிரபந்தம்‌ பாடியுள்ளார்‌. அழகும்‌ 
தனித்துவமும்‌ மிக்கன. இவ்வெட்டும்‌ இவர்‌ ஒருவரே பாடியன 
அல்ல; வெவ்வேறு காலத்து வாழ்ந்த இப்பெயருடைய பலர்‌ 
பாடியன என்ற கருத்துளது. என்றாலும்‌ சொல்லாட்சி 
பொருளமைப்பு போன்றன ஒருவரால்‌ பாடப்பட்டன என்று 
உறுதிப்படுத்தும்‌ ஊஞ்சற்‌ பாடல்கள்‌ உள்ளத்தை அள்ளுவன . 
“திவ்விய கவி' என்றேத்தப்படுபவர்‌. 


வைத்தியநாத நாவலர்‌: (தேசிகர்‌) தஞ்சை மாவட்டம்‌ திரு 
வாரூா. தந்தை: வான்மீகி நாதர்‌. கற்பதும்‌ கற்பிப்பதும்‌ வாழ்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 467 


வாகக்‌ கொண்டவர்‌. யாத்தவை: திருவாரூர்ப்பன்மணிமாலை, 
நல்லூர்ப்புராணம்‌, மயிலம்மை பிள்ளைத்தமிழ்‌, வள்ளல்மாதை 
திருவேங்கட நாதர்‌ விழைந்தவாறு அவர்மகனுக்கு ஆசிரியராகி 
அவனுக்காகவே இலக்கண விளக்கம்‌ எனும்‌ நூலினை யாத்தார்‌. 
இது தொல்காப்பிய நன்னூல்‌ நூற்பாக்களைத்‌ தொகுப்ப 
தோடு இவரது சொந்த நூற்பாக்களும்‌ கொண்டது. இதனைக்‌ 
“குட்டித்‌ தொல்காப்பியம்‌'என்பர்‌. இதற்குச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ 
இவரது மகனார்‌ சதாசிவ நாவலரே எழுதியுள்ளார்‌. இந்‌ 
நூலுக்கு மறுப்பாக எழுந்ததே சிவஞான முனிவரின்‌ “இலக்‌ 
கண விளக்கச்‌ சூறாவளி.' வாட்போக்கி புராணம்‌, பாசவதைப்‌ 
பரணி இவர்‌ படை ப்பு என்பாரும்‌ உளர்‌. 


இவர்‌ மகன்‌ வடுக நாத தேசிகர்‌ வைத்தீஸ்வரன்‌ திருமுல்‌ 
லைவாயில்‌ பற்றி இரு புராணங்கள்‌ இயற்றியுள்ளார்‌. 


சுப்பிரமணிய தீட்சிதர்‌: ஆழ்வார்‌ திருநகரி, இருமொழிப்‌ 
புலமையர்‌. வடமொழி நெறியினை ஒட்டிப்‌ “பிரயோக விவே 
கம்‌' எனும்‌ இலக்கணம்‌ செய்தார்‌. தஞ்சை அரசவைப்‌ புலவர்‌ 
இராம பத்ர தட்சிதர்‌ முன்னிலையில்‌ அரங்கேற்றினார்‌. இரு 
மொழிக்குமிடையே உள்ள இலக்கண ஒற்றுமைகளை உணர்த்‌ 
துவது. நிற்காத நூலில்‌ இதுவும்‌ ஒன்று. இவரே இதற்கோர்‌ 
உரையும்‌ யாத்துளார்‌. 


ஈசான தேசிகர்‌: சுவாமிநாத தேசிகர்‌ என்றும்‌ பெயர்‌. 
திருநெல்வேலி மயிலேறும்‌ பெருமாள்‌ பிள்ளையிடம்‌ தமிழும்‌, 
செப்பறை கனகசபாபதி சிவாசாரியரிடம்‌ வடமொழியும்‌ கற்‌ 
றார்‌. திருவாவடுதுறை ஆதீன 5வது பட்டம்‌ மாசிலாமணி 
தேசிகரிடம்‌ சிவதீட்சை பெற்றார்‌. வடமொழிப்‌ பற்று மிக்க 
வர்‌-வெறி கொண்டவர்‌; வடமொழிக்கும்‌ வண்டமிழுக்கும்‌ 
இலக்கணம்‌ ஒன்றே எனும்‌ கொள்கையர்‌. நன்னூல்‌ விருத்தி 
செய்த சங்கர நமச்சிவாய்ப்‌ புலவர்‌ இவர்‌ மாணாக்கர்‌. இவர்‌ 
காலத்தவர்‌: இலக்கண விளக்கம்‌ வைத்தியநாத நாவலரும்‌, 
பிரயோக விவேகம்‌ சுப்பிரமணிய தீட்சிதரும்‌. திருவாவடு 
துறை மடத்தைச்‌ சார்ந்தவர்‌. வடமொழிச்‌ சார்பால்‌, “ஐந்‌ 
தெழுத்தால்‌ ஒரு பாடையும்‌ உண்டென்‌ றறையவும்‌ நாணுவர்‌ 
அறவுடையோரே' எனத்‌ தமிழை இகழ்ந்து தமிழரின்‌ தீராப்‌ 
பழியையும்‌ வெறுப்பையும்‌ தேடிக்‌ கொண்டவர்‌. (இவரைத்‌ 
தான்‌ “அந்தப்‌ பேதையுரைத்தான்‌' எனச்‌ சுட்டுகிறார்‌ மகாகவி 
பாரதியார்‌) * இலக்கணக்‌ கொத்தில்தான்‌ அப்படிச்‌ சாடுகிறார்‌. 
ற, )ைழ,எ,ஒ' எனும்‌ ஐந்தெழுத்துக்கள்‌ வடமொழியில்‌ 
்‌ இல்லை; தமிழ்‌ மொழிக்கே உரியது. இப்பெருமையையே சிறு 


368 தமிழ்‌ இலக்கிய. வரலா று, 
மையமாகத்‌ திரித்து இகழ்ச்சியாகக்‌ கூறியுள்ளார்‌ என்றாலும்‌. 
இலக்கணக்‌ கொத்து சிறந்த ஆராய்ச்சிகள்‌. பல இலக்கண. நுட்‌. 
பங்கள்‌ -கொண்ட து. 


தசகாரியம்‌ எனும்‌ பண்டார சாத்திரமும்‌, சிவஞான 
போதச்‌ சூர்ணிக்கொத்தும்‌ இவரது அளிப்புக்கள்‌. சித்தாந்தம்‌: 
வல்லவர்‌. இவரது .மாணாக்கரே சங்கர நமச்சிவாயர்‌; திருச்‌ 
செந்திற்‌ கலம்பகம்‌ இவர்‌ பாடியதென்பர்‌. 

சங்கர நமச்சிவாயப்‌ புலவர்‌; நெல்லை. ஈசான (சுவாமி 
நாத) தேசிகரின்‌ மாணாக்கர்‌. ஊற்றுமலை ஜமீன்‌ சமத்தான 
புலவர்‌. ஜமீந்தார்‌ மநதப்பத்‌ தேவர்‌ வேண்டுதல்‌-குருவின்‌ கட்‌ 
டளையால்‌ நன்னூ லுக்கு விருத்தியுரை வகுத்தார்‌. உரை எழுதி 
வருங்காலத்துத்‌ திங்களொன்றுக்கு 4 கோட்டை நெல்லும்‌ 
நாளொன்று ஒரு படி பாலும்‌ சமீந்தார்‌ வழங்கினாராம்‌.. 
சேனாவரையரை ஒத்தவர்‌.. வடமொழிவல்லவர்‌. மயிலைநாகர்‌ 
உரையை ஒட்டியும்‌ உறழ்ந்தும்‌ செல்கிறார்‌. 


வெள்ளியம்பல வாணத்‌ தம்பிரான்‌: தருமை ஆதனத்தர்‌ 
குமரகுருபரரின்‌ மாணவர்‌; சிவப்பிரகாசர்க்கு ஆசிரியர்‌. தம்‌ 
ஆசான்‌ ஞானசம்பந்த தேசிகர்‌ மீது தாலாட்டு போன்ற சிற்‌ 
றிலக்யெங்கள்‌  செய்துள்ளார்‌.: இலக்கிய உலகில்‌ ஏற்றம்‌ தந்‌ 
தவை: சிவஞான சித்தியார்‌ உரையும்‌, முத்து நிச்சய வுரையும்‌. 
வடமெொழியினின்‌ று மிருகேந்திரத்தைப்‌ பெயர்த்துள்ளார்‌. 


பெரியபுராணம்‌ போன்ற பல இலக்கியங்களில்‌ பல பாடல்‌ 
களைப்‌ பாடிச்‌ செருகியுள்ளார்‌ என இடைச்செருகல்‌ (interpo- 
121101) புரிந்தவராக இவர்‌ தனி கவனம்‌ பெறுகிறார்‌. 


சம்பந்த சரணாலயர்‌: தருமை ஆதனத்தர்‌ .வெள்ளியம்ப 
லத்தம்பிரான்‌ மாணவர்‌. மைசூர்‌ மன்னரின்‌ மதிப்புக்குரியவர்‌; 
அவர்‌ தந்த யொருள்‌ யாவும்‌ குருலிங்க சங்கமங்கட்கே அர்ப்‌ 
பணித்தார்‌. மன்னரின்‌ விருப்பப்படி கந்த புராணச்‌ சுருக்‌ 
கத்தை 1048 பாடல்களில்‌ செய்தார்‌. சொல்‌ வளமும்‌ பொருள்‌ 
நலமும்‌ சான்ற இக்காவியம்‌ சைவர்களால்‌ பெரிதும்‌ பயிலப்‌ 
பெறுவது. பின்னர்‌ கண்ணுடைய வள்ளலானவரா இவர்‌?. 


சித்தர்‌ சிவப்பிரகாசர்‌: குடந்தை திருவாவடுதுறை நமச்‌ 
சிவாயமூர்த்திகளிடம்‌ மாணவர்‌; தீட்சையும்‌ பெற்றார்‌. .இருச்‌ 
செங்கோடு சிவ சந்நிதி கல்‌ நந்தியைக்‌ கடலை தின்னுமாறு 
செய்தது போன்ற சித்துபல செய்தமையால்‌ முன்னடை. 
திருத்துறையூர்‌ மடத்தின்‌ தலைவரானார்‌. ஞானாசிரியர்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 369 


வேண்டியவாறு விசயநகரப்பிரதிநிதிகள்‌ வைணவர்கள்‌ தில்லை 
நடராசர்க்கு வழிபாட்டில்‌ செய்த இடையூற்றினை வேலூர்‌ 
நாயக்கப்‌ பிரதிநிதி இலிங்கண்ணாவைக்கொண்டு நீக்கினார்‌. 
வீரசைவராக விளங்கிய இவர்‌ அத்துவித வெண்பா, கணபாஷித 
ரத்தினமாலை, சதகத்திரயம்‌, திருக்கழுக்குன்‌ ற மாலை முதலிய 
5 நூல்கள்‌ யாத்துள்ளார்‌. 


கடிகை முத்துப்‌ புலவர்‌: கடிகை என்பது குடிப்பெயர்‌ 
நெல்லை மாவட்ட எட்டையபுரத்தில்‌ பிறந்து அச்சமத்தானம்‌ 
புலவராக அமைந்தவர்‌. இவர்‌ மாணாக்கரே உமறுப்‌ புலவர்‌. 
வெங்கடே சுவர எட்டப்பர்மீது சமுத்திர விலாசம்‌, காமரச மஞ்‌. 
சரி நூல்களும்‌, தனிப்பாடல்களும்‌ பாடியுள்ளார்‌. ஊற்று 
மலை சமீன்தார்‌ மருதப்பத்‌ தேவர்‌ மீது மதன வித்தார்‌ மாலை 
யும்‌; சிவகிரி சமீன்தார்‌ வரகுணராம வன்னியர்‌ மேல்‌ திக்குவிஜ: 
யம்‌ நூலும்‌ பாடியுள்ளார்‌. திருவிடமருதார்‌ அந்தாதி இவர்‌ 
பாடியது. இவர்‌ இயற்றியவற்றுள்‌ சமுத்திர விலாசம்‌ இவ: 
ருக்கு மிகு புகழ்‌ தந்தது; கடலை நோக்கித்‌ தலைவி இரங்குவ 
தாக அமைவது; பாடல்கள்‌ பாங்கானவை. இவர்‌ எழுத்திலும்‌ 


பேச்சிலும்‌ நயம்‌ நிறைந்திருக்கும்‌. 


வள்ளல்‌ சீதக்காதி, உமறுப்‌ புலவர்‌ பற்றி (இசுலாமும்‌ தமி 
மும்‌” பகுதியில்‌ காண்க. 


மாதை திருவேங்கட நாதர்‌ : விழுப்புரத்தையடுத்த திருவா 
மாத்தூர்‌. தந்தைபெருமாளையர்‌. தமிழும்‌ ஆரியமும்‌ வல்லவர்‌. 
மதுரையாண்ட (1682) அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்க 
ரின்‌ அமைச்சர்‌. திருமலை நாயக்கரின்‌ பிரதிநிதியாகக்‌ சுயத்‌ 
தாற்றுப்‌ பகுதியை ஆண்டவர்‌ என்றும்‌ இயம்புப. தம்‌ 
ஞானாசிரியர்‌ இராகவானந்தரின்‌ ஆணையின்‌ வண்ணம்‌ 
கிருஷ்ணமிசிரர்‌ வடமொழியில்‌-யாத்த பிரபோத சந்திரோ 
தயம்‌ எனும்‌ நூலினைத்‌ தமிழிலும்‌ வடமொழியிலும்‌ காவிய 
மாக வடித்தவர்‌. தமிழ்‌ “மெய்ஞ்ஞான விளக்கம்‌'' எனும்‌ 
பெயரில்‌ 48 சருக்கங்கள்‌ 2012 விருத்தங்கள்‌ கொண்டது. 
(இதனைச்‌ செய்து தந்தவர்‌ வைத்தியநாத தேசிசுரே என்ற: 
கருத்தும்‌ உளது). 

இவர்மீது பாடப்பட்டதுதான்‌ 'பணவிடுதூது.” இதன்‌ 
வாயிலாக இவரது அரசியல்‌ திறம்‌, குடிமை தெளிவாகும்‌. 
படிக்காசுப்புலவர்‌ இவரது நல்லாதரவு பெற்றவர்‌. இம்நூற் 

த. ௫-24 


370 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


றாண்டின்‌ வள்ளல்‌ இவர்‌; கீதா சாரத்‌ தாலாட்டு, கான சோபா 
னம்‌ போன்றன இவர்‌ பெயரில்‌ இலங்குகின்‌ றன. 


அமிர்த கவிராயர்‌ : 1937-72 பாண்டி நாட்டுப்‌ பொன்‌ 
னாங்கால்‌. சேது சமத்தானப்புலவர்‌ - இரகுநாத சேதுபதி 
காலத்தவர்‌: சேதுமன்னர்‌ அகப்பொருட்டுறை ஒவ்வொன்றுக்‌ 
கும்‌ பல பாக்கள்‌ பாடலாமோ என வினவ புலவர்‌ அனை வரும்‌ 
பேசாதிருக்க, கவிராயர்‌ “நான்‌ நூறு பாடுவேன்‌' என்றார்‌. 
வியப்பும்‌ வெறுப்பும்‌ உற்ற புலவர்கள்‌, இவர்‌ (நான்‌ நூறு) 
ஒவ்வொரு துறைக்கும்‌ நூறுபாடுவேன்‌ என்கிறார்‌ எனத்‌ 
திரித்துக்கூற அதனையும்‌ ஏற்று “நாணிக்‌ கண்‌ புதைத்தல்‌” 
என்ற ஒரு துறை பற்றி 400 பாடி ஒரு துறைக்கோவை' என்ற 
நூலாக்கை காட்டினார்‌. இப்படிப்பாடுவது அருஞ்செயலாகும்‌. 
ஒவ்வொரு கவிக்கும்‌ சேதுமன்னர்‌ ஒரு பொன்‌ தேங்காய்‌ 
தந்ததாகக்‌ கூறுவர்‌. அந்தகக்கவி வீரராகவரின்‌ உடன்‌ காலத்‌ 
தவா என்ப. 


திருமேனி இரத்தினக்‌ கவிராயர்‌ : பெரியகாரி இரத்தினக்‌ 
கவிராயரின்‌ மைந்தர்‌, படைத்தன ; புலவராற்றுப்படை 
(இரசை வடமலையப்பப்‌ பிள்ளையின்‌ மேற்‌ பாடியது-1695ல்‌) 
திருப்பேரைத்‌ திருப்பணிமாலை. 


வென்றிமாலைக்‌ கவிராயர்‌ :. திருச்செந்தூர்‌ குருக்கள்‌. 829 
விருத்தங்கொண்ட திருச்செந்தார்ப்‌ புராணம்‌ பாடியுள்ளார்‌. 
டச்சுக்காரர்கள்‌ முருகன்‌ சிலையினைக்‌ கடலில்‌ எறிந்துவிட, 
அதனை நாயக்கரின்‌ பிரதிநிதிகள்‌ 20-1-1653-ல்‌ மீட்டனர்‌ 
என்ற செய்தி குறிப்பிடுகிறார்‌. 


அழகிய சிற்றம்பலக்கவி : மாமல்லபுரத்தில்‌ பிறத்தவர்‌. 
மிதிலைப்பட்டியில்‌ வதிந்ததால்‌ மிதிலைப்‌ பட்டிக்கவிராயர்‌ 
எனப்படுவார்‌. இவரின்‌ பல ஏடுகளே தமிழ்த்தாத்தா உ.வே. 
சாமிநாதையருக்கு உதவின . 


வெங்களப்ப நாயகர்மீது குறவஞ்சி பாடியே மிதிலைப்‌ 


பட்டியைப்‌ பெற்றார்‌. தளவாய்‌ விசயரகுநாத சேதுபதி 
குளசிங்கமாலை பாடியுள்ளார்‌. 


ஆதமநாத தேசிகர்‌ : 1650-1728 திருத்துறைப்பூண்டி 
வேலூர்‌. மண்டல சதகங்களில்‌ சிறந்ததான சோம மண்டல 


சதகம்‌ செய்தவர்‌. தஞ்சை அரசன்‌ துஜி (1686-1710) 
காலத்தவர்‌. 


மது, ச. விமலானந்தம 371 


கோனேரியப்ப முதலியார்‌: காஞ்சிபுரம்‌. கந்தபுராண த்தின்‌ 
ஏழாவது காண்டமாகிய உபதேச காண்டம்‌ பாடியவர்‌. 
இதனால்‌ கச்சியப்ப சிவாசாரியரின்‌ மாணவர்‌ என்பர்‌. 


அப்பைய தீட்சிதர்‌: 1554. பிறப்பகம்‌ ஆரணிக்கருகில்‌ 
உள்ள அடைப்பாலம்‌. மகாவித்துவான்‌. வடமொழி விற்பன்‌ 
னர்‌. விசய நகர அரசர்கள்‌ காலத்தில்‌ தென்னகத்தில்‌ சைவ சம 
யத்தைப்‌ பரப்பிய பெரியார்‌. பெரும்புலவர்‌. வேலூர்‌ சிற்றர 
சன்‌ சின்ன பொம்மன்‌ கனகாபிஷேகம்‌ செய்து பெருமைப்படுத்‌ 
தினான்‌. விசய நகர வேந்தர்களும்‌ தஞ்சை அரசர்களும்‌ 
போற்றிப்‌ புரந்தனர்‌. பல்துறைப்‌ பேரறிவாளர்‌. 


இராமாயணம்‌ மகாபாரதம்‌ இரண்டையும்‌ சுருக்கி எழுதி 
யுள்ளார்‌. இவ்விரு இதிகாசங்களும்‌ “சிவனே முழுமுதற்கடவுள்‌ 
என நிலை நாட்டுகின்றன' என்ற கருத்தினர்‌. ஸ்ரீகண்டரது 
சைவ பாஷ்யத்திற்குச்‌ சிறந்த உரை செய்துள்ளார்‌. 


அத்வைத த்தில்‌ சங்கரருக்குப்‌ பின்‌ வந்த மற்றொரு மரபு 
பாமதி என்பதாகும்‌; இதற்கு மூலநூல்‌(சங்கரரின்‌ சூத்திர பாஷ்‌ 
யத்திற்கு) வாசஸ்பதி மிசிரர்‌ எழுதிய வியாக்கியானமான 
பாமதி; இதற்கு விளக்கமாக அமைவது அமலானத்தரின்‌ கல்‌ 
பத்ரு. இதற்கு அப்பைய தீட்சிதர்‌ கல்பதரு பரிமளம்‌ என ஓர்‌ 
உரை யாத்துளார்‌; அத்தோடு அத்வைத மத பேதங்களை 
வகுத்துச்‌ “சித்தரந்த லேச சங்கிரகம்‌' எனும்‌ நூலும்‌ செய்‌ 
துள்ளார்‌; 


த.மிழக அணி (அலங்கார சாத்திரம்‌) இலக்கண அசிரியர்‌ 
களுள்‌ சிறத்து விளங்குகிறார்‌. இவர்‌ செய்த அணி நூல்கள்‌: 
சித்திர மீமாம்சை (முற்றுப்‌ பெறாத நூல்‌). சொற்களின்‌ ஆற்‌ 
றலை “விருத்தி வார்த்திகம்‌' என்றும்‌, நாடகத்தைப்‌ பற்றி 
“லக்ூஷண ரத்னாவளி எனவும்‌ நுண்ணிய ஆய்வு செய்யும்‌ நூல்‌ 
யாத்துளார்‌. மற்றொன்று குவலாயனந்தம்‌: ஜயதேவரின்‌ சந்‌ 
திரா லோகத்தை அடியொற்றியது, விளக்கமானது; பெரிதும்‌ 
பயிலப்படும்‌ பெருமையுடைய அருமையான நூல்‌. தமிழ்‌-வட 
மொழி இரு மொழியிலும்‌ உள்ளது. 


இவரோடு கடும்‌ பகை கொண்டவர்‌ காஞ்சி தாதாசாரி 
யார்‌, கொல்லவும்‌ முயற்சித்தார்‌ உம்‌ சிவன்‌ நஞ்சுண்டாரே 
நீர்‌ உண்‌ பார்ப்போம்‌' என நஞ்சு தர, வாங்கிச்‌ சிவார்ப்பணம்‌ 
எனச்‌ செப்பி உண்டார்‌; ஒன்றும்‌ செய்யவில்லை. அரசன்தந்த 
சால்வையை அவர்‌ உடுத்தி மழை, இவர்‌ சிவாக்கினியில்இட்டார்‌ 


372 தமிழ்‌ இலக்கெ வரலாறு 


இதனை அரசனிடம்‌ கோள்மூட்ட, அரசன்‌ வினவ, சிவன்‌ 
மேல்‌ இருப்பது காட்டினார்‌. ஆத்திரங்‌ கொண்ட சாரி வாதுக்‌ 
கழைத்து 7 நாள்‌ வரை வாதிட்டுத்‌ தோற்றார்‌. நடுவராக. 
அமைந்த வியாசப்‌ பட்டரும்‌ பராசர பட்டரும்‌ தீட்சிதரின்‌ 
வாதத்திறனில்‌ சொக்கிச்‌ சைவராயினர்‌! வரநந்தி எனும்‌ புத்‌. 
தனும்‌ வாதிட்டுத்‌ தோற்றான்‌. தோல்விமேல்‌ தோல்வி தழு. 
விய தாத்தாச்சாரி, தட்சிதரைக்‌ கொல்ல ஆட்களை ஏவினான்‌. 
அறிந்த அப்பையர்‌ சிவபிரானிடம்‌ முறையிட, இடி.விழுந்து. 
இறந்தார்‌ தாத்தாச்சாரியார்‌! 


சிறறிலக்கியங்கள்‌ 


12 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ தமிழகம்‌ அன்னியர்‌ ஆட்‌ 
சியில்‌ இருந்தது. அவர்கள்‌ மொழியே செல்வாக்குப்‌ பெற. 
பைந்தமிழ்‌ புறக்கணிக்கப்‌ பெற்றது, புலவர்கள்‌ போற்றுவா 
ரற்று பொன்றி நின்றனர்‌. வாழ்வே குலைந்து நிற்கும்‌ போது: 
வளமார்‌ காவியங்களேோ, வகையான இலக்கியங்களோ 
தோன்ற முடியுமா? செந்தமிழ்ச்‌ சிறப்பறியா இற்றின்பச்‌ 
சிந்தை மிக்க சிற்றரசர்கள்‌-செல்வர்கள்‌ கைபார்த்து இருந்‌. 
தனர்‌ கவிஞர்கள்‌. காலத்தின்‌ கோரப்‌ பிடியிலே சிக்கித்‌ தவித்த 
கவிஞர்கள்‌, அவர்கள்‌ உளம்‌ மகிழவே சிற்றிலக்கியங்கள்‌ பல 
செய்து வயிற்றுப்‌ பாட்டைக்‌ கவனித்தார்கள்‌. தமிழன்னையை 
அணி செய்யத்‌ தரமான இலக்கியம்‌ யாத்த நிலைபோய்‌, தனிப்‌ 
பட்டேோரைப்‌ பாராட்டிப்‌ பயன்‌ பெறுதற்காகப்‌ பிரபந்தங்‌ 
கள்‌ பாடும்‌ நிலை ஏற்பட்டது. இது காலத்தின்‌ கோலமே. 
தவிர, கவிஞர்கள்‌ குற்றமன்று. 


பேரிலக்கியங்கள்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு நான்கும்‌ 
உணர்த்தும்‌; இவற்றில்‌ ஒன்றோ பலவோ .குறைந்து வரின்‌ 
அவை சிற்றிலக்கெயங்களாம்‌. பிற்றை நாளில்‌ புற்றீசல்‌ 
போன்று கிளைத்த இந்நூல்களை, 96 வகையாகக்‌ கொண்டு, 
இவற்றிற்கேற்ப இலக்கணம்‌ வகுத்தனர்‌, பன்னிரு பாட்டியல்‌, 
வெண்பாப்‌ பாட்டியல்‌, நவநீதப்‌ பாட்டியல்‌, இலக்கண விளக்‌. 
கப்‌ பாட்டியல்‌, சிதம்பரப்‌ பாட்டியல்‌, பிரபந்தத்‌ திரட்டு 
போன்றன பிரபந்த இலக்கணம்‌ இயம்பும்‌ நூல்களாம்‌. பிர 
பந்தம்‌ என்றால்‌ நன்கு கட்டப்பட்டது-நரல்‌ எனப்படும்‌; 
எனவேதான்‌ இதனைச்‌ சிற்றிலக்கியங்கள்‌ என்கிறோம்‌: 


பிற்காலத்தில்‌ பல சிறு நூல்கள்‌ எழுந்தாலும்‌, அவை 
யாவும்‌ சங்க இலக்கிய இலக்கணங்களில்‌ ஒட்டு- உறவு: 


மது. ச. விமலானந்தம்‌ 373 


கொண்டே இருக்கக்‌ காணலாம்‌. தொல்காப்பிய வனப்பு எட்‌ 
னுள்‌ “விருந்து” (விருந்தே தானும்‌ புதுவது கிளந்த யாப்பின்‌ 
மேற்றே) வகையில்‌ அடங்கி நிற்கக்‌ காணலாம்‌. 


இச்‌ சிற்றிலக்கியங்களில்‌ செந்தமிழ்‌ நலம்‌ அவ்வளவாக 
அமையாவிடினும்‌, தமிழகம்‌ பற்றிய அக்கால அரிய செய்திகள்‌ 
பல தெரிய முடிகிறது. இடைக்கால பிற்கால வரலாற்றுக்‌ கூறு 
களும்‌ விளங்குன்‌ றன. அக்காலக்‌ கவிதைப்‌ போக்கும்‌ அறிய 
வருகிறது. ஆதலின்‌, அவற்றில்‌ சிறந்தன சிலவற்றைப்‌ பற்றிச்‌ 
சிந்திப்போம்‌: 


1. அந்தாதி 


அந்தத்தை ஆதியாக வைத்துப்‌ பாடுவது; முன்‌ பாடலின்‌ 
ஈற்றில்‌ உள்ள அடியோ, சீரோ, அசையோ, எழுத்தோ, 
அடுத்த செய்யுளின்‌ முதலாக அமைத்துப்‌ பாடுவது. இறுதிப்‌ 
பாடலின்‌ முடிவும்‌ முதற்‌ பாட்டின்‌ தொடக்கமும்‌ மண்டலித்து 
வர, மாலை போலத்‌ தொடுத்து முடிப்பது அந்தாதியாம்‌. இம்‌ 
முறையால்‌ மனப்பாடம்‌ செய்யவும்‌, பாடவும்‌, நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்ளவும்‌ முடிகிறது. இது தொல்காப்பியனார்‌ 
கூறும்‌ இயைபு” வகையில்‌ அடங்கும்‌. “அந்தம்‌ முதலாத்‌ 
சொடுப்பதந்தாகி' எனக்‌ காரிகை, இலக்கணம்‌ கூறுகிறது. 
இது வெண்பாவிலேனும்‌, கட்டளைக்‌ கலித்துறையாலேனும்‌ 
பாடப்பெறும்‌. 6 வெண்பாக்‌ கலித்துறை வேண்டிய பொருளிற்‌ 
. பண்பாய்‌ உரைப்பததந்தாதித்‌ தொகையே' -பன்னிரு பாட்டி 
யல்‌. அந்தாதி, கலம்பகத்தின்‌ ஓர்‌ உறுப்பாக வருதல்‌ குறிப்‌ 
பிடத்தக்கது. 


இதனைச்‌ “சொற்றொடர்‌ நிலை” என்றும்‌ இயம்புவர்‌. ஒரு 
செய்யுளினுள்ளேயே ஒரடியின்‌ இறுதி இன்னோரடியின்‌ முத 
லாக அமைவதும்‌ உண்டு; அந்தாதித்‌ தொடை எனப்பெறும்‌. 
புறம்‌, அகம்‌, சிறுபாணாற்றுப்படை, பதிற்றுப்பத்து (நான்‌ 
காம்‌) காண்க. 


இவ்‌ வந்தாதி முறையும்‌ போக்கும்‌, சங்கு இலக்கியம்‌, 
தேவார, திருவாசக, திவ்வியப்‌ பிரபந்தங்களில்‌ அமையக்‌ 
காணலாம்‌. ஆயினும்‌ இப்‌ பாங்கனைப்‌ பெருநிலையில்‌ 
உருவாக்கி, இலக்கியமாகப்‌ படைத்தது பிற்காலத்தேதான்‌. 
கடவுள்‌, அகப்பொருள்‌, புறப்பொருள்‌ பற்றியனவாக 
இவ்வந்தாதிகள்‌ இருக்கின்றன. அந்தாதி பாடும்‌ திறன்‌ 


374 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
அனைவர்க்கும்‌ ஆவதன்று; ஒரு சிலரே இத்திறத்தில்‌ ஏற்ற 
முற்றுள்ளனர்‌. அவ்வகையில்‌ , ஒட்டக்கூத்தன்‌ “அந்தாதிப்‌ 
புலவனாக' அமைகின்‌ றான்‌. 


திருவந்தாதி (திருமழிசையாழ்வார்‌), திருவருணை 
அந்தாதி (எல்லப்ப நாவலர்‌),திருவரங்கத்தந்தாதி (பிள்ளைப்‌ 
பெருமாளய்யங்கார்‌), அற்புதத்‌ திருவந்தாதி (காரைக்காலம்‌ 
மையார்‌), பொன்வண்ணத்தந்தாதி (சேரமான்‌ பெருமாள்‌), 
திருத்தொண்டர்‌ திருவந்தாதி : (நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌), 
சடகோபரந்தாதி (கம்பர்‌), கயிலை பாதிகாளத்திபாதியந்தாதி 
(நக்கீரர்‌) போன்றன அந்தாதிகளில்‌ குறிப்பிடத்தக்கவை. 
. மகாவித்வான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை மட்டும்‌ 8 அந்தாதி 
பாடியுள்ளார்‌. இராசைக்‌ [கவிஞரின்‌ திருக்குறள்‌ அந்தாதி 
அண்மையது. 


ஒலியந்தாதி, கலையந்தாதி, யமக அந்தாதி, நீரோட்டக 
அந்தாதி எனப்‌ பல கூறப்படும்‌, 


அந்தாதி இலக்கியம்‌ வேற்று மொழியில்‌ அவ்வளவாக: 
இல்லை எனப்படுகிறது. மடக்கு, திரிபு, சொற்றிறம்‌, பொருள்‌ 
வளம்‌ அமைந்து அந்தாதி இலக்கியம்‌, அந்தமில்‌ பேரின்பம்‌ 
பயக்கிறது. தொடுத்த சொல்லையே பிடித்துத்‌ தொடுத்த 


“முப்பதுட னெடுத்து மூங்கில்‌ இலைமேலே 
மூங்கில்‌ இலைமேலே தூங்கும்‌ பனிநீரே 
தூங்கும்‌ பனிநீரே வாங்கும்‌ கதிரோனே 
வாங்கும்‌ கதிரோனை' 


எனும்‌ ஏற்றப்‌ பாட்டு, தனியந்தாதிக்கு ஏற்ற சான்றெனலாம்‌. 
2. உலா 


பெருங்காப்பியங்களில்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ பவனி 
வருதல்‌ சுருக்கமாகக்‌ குறிக்கப்‌ பெறும்‌! அதனை மட்டுமே 
உயிர்நாடியாகக்‌ கொண்டு தெய்வமே உலா வருவதும்‌, 
அவ்வுலாக்‌ கண்டு ஓகை கொண்ட பல்திறப்‌ பெண்டிர்‌ 
காமுற்றதாகக்‌ கலிவெண்பாவால்‌ பாடுவதும்‌ உலாவாகும்‌. 
திணைகளுன்‌ உலா பாடாண்‌ திணைக்குரியது; இதனால்‌ 
இதனை “உலாப்புறம்‌' என்றும்‌, பவனிச்செய்திபா டி வருதலான்‌ 
“பவனி உலா' என்றும்‌, புறத்தே உலா வருதலின்‌'புற உலா” என்‌ 
றும்ஓதுவர்‌ .'ஊரொடு தோற்றமும்‌ உரித்தென மொழிப” என்ற 
தொல்காப்பிய சூத்திரமே இதற்கு அடிப்படை. ; இவ்வடிப்படை 


மது. ச. விமலானந்தம்‌' 375: 


கரப்பியங்களில்‌ ஒரு கூறாகி பிற்றை நாளில்‌ தனி இலக்கிய: 
மாகவே உருவெடுத்தது. பாட்டுடைத்‌ தலைவன்‌ பவனியே 
பெரிதும்‌ சிறப்பிக்கப்‌ படுவதால்‌ 'உலா'*உலா மாலை” , என்றும்‌ 
பெயர்‌ பெற்றது. இதில்‌ உலாத்‌ தலைவனது குலம்‌,” குடிப்‌ 
பிறப்பு, மரபு, அழகு, அறிவு, ஆண்மை, அன்பு ஆகியன கூறப்‌ 
பெறும்‌. இது முற்பகுதி (முதனிலை); இனி பிற்பகுதியில்‌ 
(பின்னெழு நிலை) அவனைக்‌ கண்ட பேதை, பெபதும்பை, 
மங்கை, மடந்தை, அரிவை, தெரிவை, பேரிளம்பெண்‌ என்ற. 
ஏழு வகைப்‌ பருவ (பொது) மகளிர்‌ மால்‌ கொள்‌ மாண்பு 
முறையாலே நிரல்பட நவிலப்படும்‌. இரு நிலையில்‌ தசாங்கம்‌. 
இடம்‌ பெறும்‌ இப்பருவப்‌ பெண்டிரின்‌ இயல்பு, எழில்‌, உள்ளச்‌. 
கிடக்கைகள்‌, உள்ளுணர்வுகளை அப்படியே தெள்ளிதின்‌ 
உரைக்கும்‌ அரிய திறம்‌ வியந்து செயல்‌ மறந்து பாராட்டற்: 
பாலது, இதில்‌ ! [லவர்‌ திறம்‌ பளிச்சிடுமிடம்‌ பெதும்பை பாடுவ 
தாகும்‌; இதனாலேயே பேசுமுலாவிற்‌ பெதும்பை புலி எனப்‌ 
பகரப்படுகிறது, தலைவன்‌ இயற்பெயர்‌ தரப்பெறும்‌; பருவப்‌ 
பெண்களின்‌ பெயர்‌ தரப்பெறா. மகளிர்‌ காதலுறும்‌ செய்தி 
கூறப்பெறுமே தவிர, தலைவன்‌ அவர்களிடம்‌ காதலுறுவ 
தாகக்‌ கூறுவது மரபில்லை. இதனால்‌ உலாவினைப்‌ 'பெபண்‌: 
பாற்‌ கைக்கிளை' என்பார்‌. 


'ஆதி உலா”, 'தெய்வீக உலா' எனச்‌ சிறப்பிக்கப்‌ பெறும்‌: 
சேரமான்‌ பெருமான்‌ நாயனார்‌ செய்த “திருக்கைலாய ஞான 
உலா' வே முதல்‌ உலாவாகும்‌. (9. நூற்‌ முற்பகுதி) உலாப்‌ 
பாடுவதில்‌ வல்லவர்‌ ஒட்டக்கூத்தர்‌. இவரது 'மூவருலா'' 
ஏற்றம்‌ சான்றது. விக்கிரமன்‌, குலோத்துங்கன்‌, இராசராசன்‌ 
ஆகிய மூன்று சோழர்கள்‌ மேல்‌ அமைவது. நம்பியாண்டார்‌ 
நம்பிகளின்‌ “ஆளுடைப்‌ பிள்ளையார்‌ திருவுலா மாலை'; இரட்‌ 
டைப்‌ புலவர்களின்‌ “ஏகம்பநாதருலா'; அத்தகக்கவி வீரராகவ 
முதலியாரின்‌ “திருவாரூர்‌ உலா”, *திருக்கழுக்குன்றத்‌ துலா” 
திரிகூட ராசப்ப கவிராயரின்‌ “திருக்குற்றூல நாதருலா', 
தத்துவராயரின்‌ 'சொக்கநாதருலா', ‘திருப்பூவண நாதருலா” 
'திருக்‌ காளத்தி நாதருலா' தமிழின்‌ உலா', “காமராசர்‌ உலா” 
போன்றன உலாக்களில்‌ சில. 

கடவுள்‌, அரசர்‌, வள்ளல்‌, தலைவர்‌ ஆகியோர்‌ மீது பாடி 
வந்துள்ளனர்‌. ஒரு நாளில்‌ ஓர்‌ ஊர்தியில்‌ ஒரு தலைவன்‌ வற, 
ஏமு பருவப்‌ பெண்கள்‌ இதயம்‌ நெகிழ்வது இலக்கணமாக 
இருக்க, ஒரு தலைவன்‌ ஏழு நாட்களில்‌ ஏழுவித ஊர்தியில்‌ 
வர, ஒவ்வொரு நாளும்‌ ஒவ்வொரு பருவ மகளிர்‌ காமுறுவ , 
தாகக்‌ கட்டுரைக்கும்‌ கனிவினை *மதுரைச்‌ சொக்கநாதருலா” 


276 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


வில்‌ காணலாம்‌. அமைப்பால்‌ எல்லா உலாக்களும்‌ ஒன்றே 
போலத்தோற்றினும்‌, பாடும்‌ புலவன்‌ புலமை வளம்‌ கற்பனை 
நலம்‌, காலம்‌, சமயம்‌ இவற்றிற்கேற்ப மாறுபட்‌ டிருக்கும்‌, இத 
னால்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்வொரு சிறப்பிருந்து சிந்த 
னைக்கு விருந்தாகும்‌. 


“கவரு மணங்களுடன்‌...... ்‌ எனும்‌ மூவருலாப்‌ பகுதி 
அழு பருவ பெண்டிர்கள்‌ காமுற்று நின்ற கனிவினை எடுத்‌ 
தோதுகின்றது, பேதைப்‌ பருவத்தாள்‌ கண்களை இந்தப்‌ புல 
வர்கள்‌ எடுத்தோதும்‌ அழகும்‌ திறமும்தாம்‌ என்னே ! ''அட்ட 
திக்கார்‌...... ்‌ என்ற பகுதியில்‌ பேதைப்‌ பருவப்‌ பெண்ணை 
போதை மிக ஓதும்‌ திறத்தை, திருப்பூவணநாதர்‌ உலாவில்‌ . 
காணலாம்‌. மங்கை ஒருத்தி பந்தாடும்‌ பாங்கினை திரிகூட 
ராசப்ப கவிராயர்‌ திருக்குற்றால நாதருலாவில்‌ (313-22) திறம்‌ 
படச்‌ சித்திரித்துள்ளார்‌. 


பி. கலம்பகம்‌ 


பலவகை மலர்களால்‌ கொடுக்கப்பெறும்‌ பூமாலை 
போன்று, பல்வகைப்‌ பாக்களால்‌ தொடுக்கப்பெறும்‌ பூமாலை 
யாகும்‌. கலம்பு4- அகம்‌ ,என விரியும்‌; கலப்பு. என்பது 
'மெலித்தல்‌ விகாரம்‌ பெற்று கலம்பு என நின்றது. கலம்பக 
உறுப்பாக அமையும்‌ துறை பலவும்‌ கலத்தலைத்‌ தன்ன 
கக்தே கொண்ட நூல்‌ எனப்‌ பொருள்படும்‌, கலத்தல்‌ எனப 
தனையே, யாப்பிலக்கண நூலிற்‌ காணப்‌ பெறும்‌ பாவும்‌ பாவி 
னமுமாகிய செய்யுள்‌ வகைகளும்‌ அக -- புறப்பொருள்‌ கருத்‌ 
துக்களும்‌ இயைந்து கலந்து வருவது எனக்‌ கூறலாம்‌. இங்‌ 
நனம்‌ காரணக்‌ குறியாகக்‌ கொள்ளாது, ஏதுப்‌ பெயராகவும்‌ 
இயம்புவர்‌ : கலம்‌ - பகம்‌ ; கலம்‌ பன்னிரண்டு (மரக்கால்‌) 
எனப்‌ பொருள்படும்‌ ; பகம்‌--பாதஇு, கலத்தில்‌ பாதி ஆறு 
அல்லது கடவுளது ஆறுகுணங்களைக்‌ குறிக்கும்‌. ஆகக்‌ 
குறிப்பாய்‌ 12, 6 என்னுந்‌ தொகையை மாத்திரம்‌ உணர்த்தி 
உவமத்‌ தொகையாய்ப்‌ புணர்ந்து 14 உறுப்புக்களுடைய பிர 
பந்தத்திற்குப்‌ பெயராய்‌ நின்‌ றது-—அகப்பொருள்‌ கலத்தலை 
யுடையது எனவும்‌ இயம்புவர்‌. நுதலிய பொருளானும்‌ தன்‌ 
மையானும்‌ பெயர்‌ பெற்றது என்றறிக. பல்வகைச்‌ சுவைகளும்‌ 
பொதுளிய கலவைப்‌ பிரபந்தம்‌, 


புயம்‌, தவம்‌, வண்டு, அம்மானை, ஊர்‌, ஊசல்‌, பாண, 
மதங்கு, மடக்கு, கைக்கிளை, சித்து, களி, மறம்‌, காலம்‌, தழை, 


மது. ச. விமலானநதம 377 


இரங்கல்‌, சம்பிரதம்‌, கார்தூது எனும்‌ பதினெட்டும்‌ கலம்பகத்‌ 
தின்‌ தலையாய உறுப்புக்கள்‌ ; பிச்சியார்‌ போன்ற பிற உறுப்பு. 
களும்‌ வரலாம்‌ ; அனால்‌ இன்றியமையாதனவாக எண்ணப்‌ 
படா. இவையாவும்‌ முன்னோர்‌ தம்‌ இலக்கியங்களில்‌ 
கையாண்ட கூறுகளே. அவற்றின்‌ வளர்‌ நிலையின்‌ கூட்ட 
மைப்பே கலம்பகம்‌. எனவே இதனைப்‌ பிரபரந்தங்களில்‌ 
பின்னே எழுந்தது எனலாம்‌. 


ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மடக்கு, மருட்பா 
ஆகிய பாக்களும்‌ ; தாழிசை, துறை, விருத்தம்‌ போன்ற பாவி 
னங்களும்‌ இயைந்துவர இயற்றப்படுவது இக்‌ கலம்பக இலக்‌ 
கியம்‌. இங்ஙனம்‌ உறுப்பும்‌ பாவும்‌ மிடைந்து மண்டலித்து 
அந்தாதித்‌ தொடை அமையப்‌ பாடுவது கலம்பகம்‌. 


தேவர்க்கு 100, முனிவர்க்கு 95, அரசர்க்கு 90, அமைச்‌ 
சர்க்கு 70, வணிகர்க்கு 50 வேளாளர்க்கு 30 என்ற முறை 
யில்‌ செய்யுட்கள்‌ அமைய வேண்டுமென முன்னோர்‌ செப்பி 
னர்‌. இப்போது இவ்வரையறை இல்லை; 100 செய்யுட்களில்‌ 
- அமைவதாகவே உள்ளது. இக்‌ கலம்பகம்‌ “விருந்தே தானும்‌ 
புதுவது களந்த யாப்பின்‌ மேற்றே' எனும்‌ தொல்‌ சூத்திரத்தில்‌ 
அடங்கும்‌. இச்சிற்றிலக்யெ வகை 9 ஆம்‌ நூற்‌ றாண்‌ டிலிருத்து 
எழுதப்பட்ட து. 


இப்போதுள்ள கலம்பகங்களுள்‌ பல தெய்வம்‌ பற்றியன; 
சில அடியார்கள்‌ மீது பாடப்பட்டவை; அரசன்‌ மேல்‌ அமை 
வன ஒரு சிலவே. 'கலம்பகத்திற்கு இரட்டையர்கள்‌' என்பது 
கொண்டு, இரட்டைப்‌ புலவர்கள்‌ ஏற்றம்‌ தெரியலாம்‌. 
ஆயினும்‌ காலத்தால்‌-சிறப்பால்‌ முதன்மை பெற்றொளிர்வது 
நந்திக்‌ கலம்பகமே ! இதனையொட்டி, தில்லைக்‌ கலம்பகம்‌, 
திருவாமாத்தூர்க்‌ கலம்பகம்‌, மதுரைக்‌ கலம்பகம்‌, பிள்ளைப்‌ 
பெருமாளய்யங்காரின்‌ திருவரங்கக்‌ கலம்பகம்‌, திருவணைக்‌ 
கலம்பகம்‌, கச்சிக்‌ கலம்பகம்‌, திருக்காவலூர்‌ கலம்பகம்‌ 
போனற கலம்பகங்கள்‌ தோன்றலாயின. கலம்பகங்களில்‌ 
சைவ பரமான நூல்களே மிகுதி; வைணவ பரமானவை மிகக்‌ 
குறைவே. உதீசித்‌ தேவரின்‌ திருக்கலம்பகம்‌ அகப்பொருள்‌ 
குறைந்த ஒன்று என்‌ ற முறையில்‌ குறிப்பிட த்தக்கது. 


நந்திக்‌ கலம்பகம்‌ மூன்றாம்‌ நந்திவர்மனை நிலைக்‌ 
களனாகக்‌ கொண்டு எழுந்த நூல்‌. அவன்மேல்‌ அறம்‌ வைத்‌ 
துப்‌ பாடப்‌ பெற்ற இதனை, எரியும்‌ பந்தர்‌ மேலிருந்து கேட்டு 
இன்னுயிர்‌ துறந்ததாக கூறப்படுகிறது. “கலம்பகம்‌ கொண்டு 


378 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


காயம்‌ விட்ட தெள்ளாற்றை நந்தி; நந்திக்‌ கலம்பகத்தால்‌. 
மாண்ட கதை நாடறியும்‌' என்ற செய்யுளடிகள்‌ சான்‌ றாகும்‌. 
'அம்புலியூர்‌ என்னும்‌...” (“தில்லைக்‌ கலம்பகம்‌); இருங்‌ 
குங்குமத்‌ தோள்‌...' (திருவரங்கக்‌ கலம்பகம்‌); “ஒன்றேயுட ம்பங்‌ 


கிரண்டே...”, “மாற்றொன் றிலையென்‌...” (மதுரைக்‌ 
கலம்பகம்‌); “பேச வந்த தூத...”, 'வாசலுக்கிடும்‌ படல்‌...” 
(திருவரங்கக்‌ கலம்பகம்‌); £மங்கையைர்‌ கண்‌... (99), 
வானுறு மதியை...;(112), “ஈட்டு புகழ்‌ நந்தி பாண...” 
“செந்தழலின்‌ சாற்றை...', 'மண்ணெனலாம்‌...', (நந்திக்‌ 


கலம்பகம்‌) போன்றன அரிய சுவையின . 


4, கோவை 


உரு, திரு, பருவம்‌, குலம்‌, குணம்‌ ஆகியன ஒதத தலைவ 
னும்‌ தலைவியும்‌ தெய்வ அருளால்‌ காமே எதிர்ப்பட்டு, களவு 
நிகழ்த்திப்‌ பின்‌ கற்பு நிலையில்‌ இல்லறம்‌ நிகழ்த்தும்‌ இனிய 
நிகழ்ச்சிகளைக்‌ கூறுவது கோவையாகும்‌. அகப்பொருட்‌ செய்‌ 
திகளை: அடிப்படையாகக்‌ . கொண்டமையால்‌ (அறநெறிக்‌ 
கோவையினின்‌ று வேறுபடுத்தவும்‌) “அகப்பொருட்‌ கோவை 
என்றும்‌ ஐந்திணை நிகழ்ச்சிகளை நிரல்‌ படுத்தலின்‌ *ஐந்தி 
ணைகீ கோவை' எனவும்‌ அழைப்பர்‌.  அகத்துறைக்‌ கூறு 
களைக்‌ கோவைப்படுத்திக்‌ கூறுவதால்‌ இப்பெயர்‌ ஏற்றது, 
கோத்தல்‌ எனப்‌ பொருள்‌ பெறும்‌. 


இக்கோவை, கட்டளைக்‌ கலித்துறையில்‌ 400 பாடல்களில்‌ 
பாடுவதாம்‌. “ஆய்ந்த கலித்துறையான்‌ நானூறு (வச்சணந்தி 
மாலை), கோவையின்‌, கைக்கிளை, களவு, வரைவு, கற்புஎனும்‌ 
4 பெரும்‌ பிரிவுகளும்‌ ; கைக்கிளை முதலிய 83கிளவிகளும்‌ ஓவ்‌ 
வொரு கிளவியில்‌ பல துறைகளும்‌ அமையும்‌ இவ்விலக்கியம்‌ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌, ளெவித்‌ தலைவன்‌ என இரு தலைவர்‌ 
களைக்‌ கொண்டது. கடவுள்‌, அரசர்‌, வள்ளல்‌ ஆகியோர்‌ 
பாட்டுடைத்‌ தலைவர்களாவார்‌. இறைவனைத்‌ திருக்கோவை 
யாரும்‌, வள்ளலைக்‌ தஞ்சை வாணன்‌ கோவையும்‌ தலைவா்‌ 
களாகக்‌ கொண்டவை. பாட்டுடைத்‌ தலைவனைப்‌ பெறாத 
ஒரே ஒரு கோவை £அம்பிகாபதிக்‌ கோவை” யாகும்‌. வெறும்‌: 
காதற்‌ துறைகளை மட்டும்‌ விளக்கச்‌ செல்கிறது.562 பாக்கள்‌. 


ஒருதுறைக்‌ கோவை, பலதுறைக்கோவை என இரு வகை 
யது இச்சிற்றிலக்கியம்‌. அமிர்த கவியராயர்‌ நாணிக்கண்‌ 
புதைத்தல்‌ எனும்‌ ஒரு துறையை யொட்டியே 400 பாடல்கள்‌ 
பாடியுள்ளார்‌. பல்துறைகள்‌ அமையப்‌ பாடியன: பொய்யா 


மது. ச. விமலானந்தம 31/9. 


மொழிப்‌ புலவரின்‌ தஞ்சைவாணன்‌ கோவை, திருநெல்வேலி 
நாட்டுத்‌ தஞ்சாக்கூர்‌ வாணனைப்‌ பற்றியது; நாற்கவிராச 
நம.பியின்‌ அகப்‌ பொருளுக்கு இலக்கெமாச அமைவது. - பாண்‌ 
டிக்‌ கோவை, இருவெங்கைக்‌ கோவை, கோட்ச்சுரக்‌ கோவை, 
திருவாரூர்க்‌ கோவை போன்றனவும்‌ உள. மகாவித்துவான்‌ 
மீனாட்சிசுந்தரம்பிள்ளை சீகா மிக்‌ கோவை, திருவாவடுதுறைச்‌ 
கோவை, குளத்தூர்க்‌ கோவை போன்றன இயற்றியுள்ளார்‌. 
கோவை பாடுவதில்‌ திறம்‌ படைத்தவர்‌ ஒட்டக்கூத்தர்‌ ; 
குலோத்துங்கன்‌ கோவை, நாலாயிரக்‌ கோவைஇவர்‌ பாடிய. 
ஆயினும்‌ காலத்தால்‌ முந்தியது. கவித்துவத்தால்‌ முதன்மை 
யானது. மாணிக்க வாசகரின்‌ திருக்கோவையார்‌ திருச்சிற்றம்‌. 
பலக்கோவையார்‌ எனவும்‌ வழங்கும்‌. இதந்நூற்கு “ஆர்‌ எனும்‌ 
சிறப்பு விகுதி சேர்ந்துள்ளமை இதன்‌ தகவும்‌ தனிச்‌ சிறப்பும்‌. 
விளக்கும்‌. 


கோவை பாடுவது அவ்வளவு எளிதன்று ; ஏனை இலக்கி 
யங்கள்‌ பாடிப்‌ புலமைத்‌ தழும்பேறிய பெரும்புலவர்க்கே 
இயன்‌ ற ஒன்று. இது கருதியே (யாவையும்‌ பாடிக்‌ கோவை 
படு” எனும்‌ வழக்குளது. இறைவனுக்கு உகந்த ஒன்றாக 
இவ்விலககிய வகையுள்ளது ; (பாவை பாடிய வாயால்‌ ஒரு 
கோவை பாடுக” என இறைவனே வேண்டினார்‌ என்றால்‌,” 
இதன்‌ ஏற்றத்தை என்னென்பது ? அன்றியும்‌ சங்க காலத்‌ 
இற்குப்‌ பின்‌ சால்புடை அகப்பொருள்‌ இலக்கியமாக இலங்கு 
வன இக்கோவை நூல்களே; ஆதலின்‌ இதனைச்‌ சங்க 
இலக்கிய வாயில்‌ எனலாம்‌. காலம்‌, இடம்‌, காட்சி, பேச்‌, 
அங்கமெல்லாம்‌ அமைதலின்‌ இதனை நாடகச்‌ சிற்றிலக்கியம்‌ 
எனலாம்‌. இல்லோன்‌ தலைவனாகப்‌ படைத்துக்‌ கூறுவது. 
பாடியோர்‌, கடவுளர்‌, வள்ளல்‌, துறை இவற்றான்‌ பெயர்‌ 
பெறும்‌. 


'புரங்கடந்‌ தானடி...', “சிறைவான்‌ புன றில்லை...... | 
'யாமுமெழுதி...', “தெள்ளம்‌ புனற்‌ கங்கை..." “திருவளர்‌ 
தாமரை...” (திருக்கோவையார்‌); “புயலே சுமந்து பிறையே 
அணிந்து...” “அளகம்‌ திருத்தி மதிநுதல்‌ நீவி... (தஞ்சை 
வாணன்கோவை) போன்றன சிறந்த பாடல்கள்‌. 


2. குறவஞ்சி 


பள்ளு மருதநிலையத்தைப்‌ பற்றியது போன்றே குறவஞ்சி 
குறிஞ்சி நிலக்கலை ஓவியமாக அமைகிறது; பள்ளன்‌--பள 


380 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ளத்தியரது பாட்டு புலவர்‌ கையில்‌ .ள்ளு ஆனமை போன்றே 
குறவன்‌ - குறத்தியர்‌ கூத்துபுலவர்‌ கைவண்ண த்தால்‌ குறவஞ்சி 
யானது; இதுவும்‌ முத்தமிழ்‌ நலம்‌ கெழுமியது. குறவஞ்சி 
நாடகம்‌, குறவஞ்சி நாட்டியம்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறும்‌. 


முதலில்‌, முக்காலமும்‌ திறம்படக்‌ குறத்தி உரைப்ப 
தாகப்‌ பத்துப்‌ பாடல்களில்‌ இருந்த குறத்திப்பாட்டு, கலம்ப 
கத்தில்‌ குறத்தி குறி கூறும்‌ அளவில்‌ ஓர்‌ உறுப்பாகி வளர்ந்து, 
குறி சொல்லுவதற்கு முன்னும்‌ பின்னுமாகச்‌ சில செய்திகள்‌ 
சேர்ந்து குறமாகி, பிற்கால நாடகப்‌ போக்கும்‌ குறவன்‌ 
குறத்தியின்‌ வாழ்வுக்‌ கூறுகளைக்‌ கொண்ட குளுவன்‌ நாடக 
மும்‌ கலந்து குறவஞ்சி எனும்‌ தனிப்‌ பிரபந்தமாகவே ௫ 
வெடுத்தது. குறத்தியின்‌ செய்தியே மிகுதியும்‌ கொண்டிருப்ப 
தால்‌ குறவஞ்சி எனும்‌ பெயர்‌ பெற்றது. முக்காலத்தும்‌ 
நிகழ்ந்த நிகழ்வனவற்றைக்‌ குறத்தி குறியாக உரைப்பதே 
குறத்திப்பாட்டு. உழத்திப்பாட்டேபோல இதுவும்‌ பத்தே 
பாடல்‌ கொண்டது (பன்னிரு-218; தொன்னூல்விளக்கம்‌-282) 
இடையிடையே இசைப்பாக்கள்‌ விரவப்பாடுவது கு றம்‌. 


தலைவன்‌ உலா வந்த காலை தலைவி கண்டு காமுற்று 
விரக வேதனையால்‌ திங்களையும்‌, கென்‌ றலையும்‌ பழித்துக்‌ 
தலைவன்பால்‌ பாங்கியைத்‌ காதனுப்ப அதுபோது மலை 
வளம்‌ பாடிவரும்‌ குறத்தியின்‌ திறம்‌ தெளிந்து குறி கேட்க, 
அவளும்‌ குறி தேர்ந்து நல்வரவு கூறிப்‌ - பரிசில்‌ பெற்றுச்‌ 
செல்கின்றாளாக; அதுபோது அவளைத்‌ தேடிவரும்‌ குறவன்‌ 
புதிய ஆடை அணிகளோடு வரும்‌ குறத்தியைக்‌ கண்டு 
ஐயுற்று வினாவ, அலட்சியமாக அவள்‌ பதில்‌ பகரப்‌ பின்‌ 
இருவரும்‌ இதயம்‌ ஒன்றி இறைவனை வழுத்திச்‌ செல்வர்‌. 
இதுவே குறவஞ்சியின்‌ அமைப்பு. இந்திகழ்ச்சிகளை விருத்தம்‌: 
அகவல்‌, வெண்பா, கொச்சகம்‌, கலித்துறை, கழிநெடில்‌ 
ஆகியன கொண்டு, வசனம்‌ விரவ, இடையிடையே சிந்து, 
கண்ணி முதலியவற்றால்‌ நாடகத்‌ தமிழால்‌ கீர்த்தனை 
வடிவில்‌ பாடப்‌ பெறுவது. 


குமரேசர்‌ குறவஞ்சி, அழகர்‌ குறவஞ்சி, திருவாருர்க்‌' 
குறவஞ்சி, நகுமலைக்‌ குறவஞ்சி போன்ற பலவுள. ஆயினும்‌. 
குறவஞ்சி இலக்கியத்தில்‌ காலத்தால்‌ முற்பட்டது தலை: 
சிறந்தது திருக்குற்றாலக்‌ குறவஞ்சியே; திரிகூடராசப்பக்‌'. 
கவிராயர்‌ தீட்டியது. எளிமை, இனிமை, எதுகை-மோனை, 
கற்பனை அழகு, கவிதைச்சுவை, சந்தநலம்‌, செந்தமிழ்வளம்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 281 


ஆகிய அனைத்தும்‌ அமைந்த அமுதக்‌ கலசம்‌. இதனைப்‌ பின்‌ 
பற்றி அமைந்தனவே ஏனைய குறவஞ்சிகள்‌. . 


தெய்வத்தைத்‌ தலைமை கொணடு தீட்டப்பெறும்‌ 
குறவஞ்சிச்‌ சிற்றிலக்கியம்‌, நாளடைவில்‌ மானுடரைப்‌ 
பற்றிப்‌ பாடும்‌ நிலைக்கு மாறியது. விராலி மலைக்‌ குறவஞ்சி 
இதற்கு எடுத்துக்காட்டு. அரசர்‌ மேல அமைந்தது சரபேத்திர 
பூபாலக்‌ குறவஞ்சி; கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌ 
சரபோஜிமேல்‌ பாடியது. தமிழன்னையையே தலைவியாகக்‌ 
கொண்டது, புலவரேறு வரத நஞ்சையப்ப பிள்ளை 
படைத்த தமிழரசி குறவஞ்சி, கிருத்துவ இஸ்லாமிய பெரு 
மக்களும்‌ சில பாடியுள்ளனர்‌; சங்கை வேத்நாயக சாஸ்திரி 
யாரின்‌ பெத்லகேம்‌ குறவஞ்சி குறிப்பிடத்‌ தக்கது. பாம்‌ 
பண்ணகவுண்டன்‌ குறவஞ்சி, திருச்செங்கோட்டுக்‌ குறவஞ்சி 
களும்‌ உள. 


அள்ளி அள்ளித்‌ தருமமைலலாம...” (பெத்லகேம) 
“இருண்டமேகம்‌ சுற்றி...', “செங்கையில்‌ வண்டு...”, சூழ 
மேதி இறங்கும்‌...', வானரங்கள்‌ கனிகொடுத்து...”, “முருகு 


சநதனக்‌ குழம்பு...” (குற்றாலக்‌ குறவஞ்சி); குடிசை வைத்து 
வா முமலை...' (சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி) போன்றன 
வன மான பகுதிகள்‌. 


6. சதகம்‌ 


நூறு பாக்களைக கொண்டது. 17-19 நூறறாண்டு 
களில பல்னெ திண்ணைப்‌ பள்ளிகளில கடடாயமாகக்‌ கற்கப்‌ 
பட்டது. ஒருவகையில்‌ நீதிக்‌ களஞ்சியமாகவும்‌, வரலாற்றுப்‌ 
பெட்டகமாகவும்‌, செய்திச்‌ சுரங்கமாகவும, கருத்துக்‌ களஞ்சிய 
மாகவும்‌, தொகுப்பு நூலாகவும திகழறெது. முதன்முதல திரு 
வாசகத்தில்தான்‌ “திருச்‌ச தகம்‌' என ஆட்சி பெறுகிறது. தொல 
சங்க நூற்களில காணப்‌ பெற இலலை. எனவே சங்ககாலத 
இதற்குப்பின்‌ மணிவா சகர்‌ காலத்தின்‌ முன்னம தோன்றியதாதல்‌ 
வண்டும்‌.. 


தெய்வம, வள்ளல்‌, சான்றோர்‌, தலைவர்‌ பெயரில அமை 
கின்றன. பயனுடை ய இலககியங்கள்‌ இவை. சோழ மண்டல 
(ஆத்மநாத தேசிகர்‌) பாண்டி மணடல (ஐயம்‌ பெருமாள) 
கொங்கு மண்டல (கார்மேகக்‌ கவிஞர்‌) தொணடை மண்டல 
(படிக்காசுப்‌ புலவா்‌), ஈழமணடல, நநதி மண்டல, சதகங்கள 
நாட்டு நிகழச்சிகளை நவிலவன. அறப்பளீசுர (அம்பல வாண 


382 தமிழ்‌ இலக்கிய வரலாற 


கவிராயர்‌), குமரேச(குருபாத தாசார்‌)கைலாச நாதர்‌(சத.ம்பரம்‌ 
பிள்ளை) அண்ணாமலை (திருச்சிற்றம்பல நாவலர்‌) அருணா 
சல (காஞ்சீபுரம்‌ வித்துவான்‌ சபாபதி முதலியார்‌ ) திருவேங்கட 
(நாரயாண பாரதியார்‌) அவயாம்பிகை (நல்லத்துக்குடி 
கிருஷ்ணையர்‌ ) வட வேங்கட நாராயண (திவ்யகவி நாராயண 
தாசர்‌) எம்பிரான்‌ (ஸ்ரீபெரும்புதூர்‌ கோபால கிருஷ்ண தாசர்‌) 
கோவிந்த (நாராயண பாரதியார்‌) ஜெயங்கொண்டார்‌ . (முத்‌ 
தப்ப கெட்டியார்‌) தண்டலையார்‌ (சாந்தலிங்கக்‌ கவிராயர்‌); 
திருத்‌ தொண்டர்‌, மனுநீதி (வேதகிரி முதலியார்‌), கோகுல 
(அமிர்த கவிராயர்‌), அண்ணாமலை (திருச்சிற்றம்பல நாவலர்‌) 
கார்மண்டல (ஆறைக்‌ கிழார்‌), மெய்கண்ட வேலாயுத (அழகு 
முத்துப்‌ புலவர்‌), மகாத்மா காந்தி (முத்து சுந்தர முதலியார்‌), 
சதகம்‌ எனப்‌ பல்வகைச்‌ சதகங்கள்‌ பிறந்துள. அகத்தீசர்‌, அர 
பிச்‌ சதகங்கள்‌, இசுலாமியச்‌ சதகங்கள்‌; ஏசுநாதர்‌ திருச்சதகம்‌ 
(யாழ்ப்‌ பாண சதாசிவப்பிள்ளை) கிருத்துவச்‌ சதகம்‌. 


பழமொழிகள்‌, பழங்கதைகள்‌, நீதிகள்‌, சோதிடக்‌ குறிப்‌ 
புகள்‌, உடலியல்‌ கருத்துரைகள்‌ மண்டியுள மண்டலமே, 
(தவனே, குமரேசனே' என ஓவ்வொரு செய்யுளும்‌ விளித்தும்‌ 
முடித்தும்‌, மகுடமிட்டும்‌ அமையும்‌ வாழ்வின்‌ ஒளி விளக்கங்க 
ளாக உளந்தொடும்‌ உண்மைகள்‌ ஒருசில: 


காமிக்கு முறையில்லை, வேசைக்கு நாண்‌ இல்லை, 
கயவர்க்கு மேன்மை இல்லை, 

கன்ன மிடு கள்வருக்கு இருள்‌ இல்லை, விபசார 
கன்னியர்க்கு ஆணை இல்லை, (அறப்பளீ:) 


இன்னினனார்க்கு இன்னின்ன இல்லை என வரையறுத்தார்‌. 
ஏது பயனும்‌ இல்லாதவை இவை என்கிறார்‌ கழே: 


கோவில்‌ இல்லாத ஊர்‌, நாசி இல்லாதமுகம்‌, 
மிகாழமுநன்‌ இல்லாத மடவார்‌, 

குண மது இல்லாவித்தை, மணமது இல்லாத.லர்‌, 
குஞ்சரம்‌ இலாத சேனை, 


காவல்‌ இல்லாத பயிர்‌, பாலர்‌ இல்லா தமனை, த 
கதிர்மதி இலாத வானம்‌, 
கவிஞர்‌ இல்லாதசபை, கதிலயை இலாத பண்‌, 
காவலர்‌ இலாத தேசம்‌, 
ஈவது இலாததனம்‌, நியமம்‌ இலாத செபம்‌, 
இசைல வணம்‌ இல்லா ஊண்‌ (அறம்‌) 


மது. ௪. விமலானந்தம்‌ 383 


சடன்‌ திருப்பிக்‌ கேட்கும்‌ காலை கடுகடுத்திடுபவர்‌, நிலை உய 
ரும்‌ போது தருக்கி நடப்பவர்‌, பகைவரின்‌ சொல்லில்‌ மயங்கு 
வோர்‌, நல்லார்‌-பெரியாரை மதியாதார்‌, கையூட்டு வாங்கி 
இன்னா செய்பவர்‌, மனைவி அகத்திருக்க புறத்தே பரத்தை 
நாடும்‌ பேதையர்‌-இவர்‌ யாரும்‌ பேய்கள்‌ என்கிறது குமரேச 
சதகம்‌. பார்வை நூல்‌ போலே அறங்கள்‌ 42, அவதாரம்‌ 128, 
புராணங்கள்‌ 18 என ஒரே பாடலில்‌ தொகுத்துரைத்து நினை 
வில்‌ கொள்ளச்‌ செய்கின்றன. 


இவ்வளவு ஏற்றமிருந்தும்‌ ஒன்றே போல அனைத்தும்‌ 
அமைந்து இடம்‌ பெயர்‌, மாற்றம்‌ தவிர வேறு புதுமை ஏதும்‌ 
இல்லாதுளது. சதக ஆசிரியர்கள்‌ சிறந்தோர்‌ சிறப்பு நிகழ்ச்சி 
களைத்‌ தம்‌ பகுதிக்குரியதாகக்‌ காட்டியும்‌ புனைந்துரையும்‌ 
சேர்த்து சதக இலக்கியங்களை சாதக இலக்கியங்களாக ஆக்கி 
யுள்ளனர்‌. 
7. தூது 

குலைவன்‌ தலைவியர்கள்‌ -விரகத்தால்‌ வேதனையுற்ற 
ஞான்று, ஒருவர்‌, மற்றொருவருக்குத்‌ தன்‌ துன்பத்தைத்‌ தெரி 
விக்குமாறு, உயர்திணைப்‌ பொருள்களையேனும்‌, அஃறிணைப்‌ 
பொருள்களையேனும்‌ தூது விடுப்பகாகப்‌ பாடுவகாகும்‌. தூது 
என்றவுடன்‌ நமக்கு நினைவுக்கு வருவது, நாராய! நாராய... 
முசங்கால்‌ நாராம்‌...' என்ற சத்திமுற்றப்‌ புலவர்‌ 
பாடலே! பழம்‌ நூல்களில்‌ பரவிக்டைக்கின்றது. 


தூது விடுவதைப்‌ பொருளாகக்‌ கொண்ட செய்யுட்கள்‌ 
பல சங்க இலக்யெத்தில்‌ “காமம்‌ மிக்க கழிபடர்‌ களவி: 
என்ற துறையில்‌ வருகின்றன. இருக்கு வேதத்தில்‌ சரமா 
எனும்‌ நாய்‌ தூது விடப்படுகிறது. குணமாலை,சீவகனிட த்தில்‌ 
கிளியையும்‌ (சிந்தாமனி), உதயணன்‌, வாசவதத்தையிட மம்‌ 
மானையும்‌ (பெருங்கதை), நளன்‌ அன்னத்தையும்‌ (நள 
வெண்பா ), அங்கதன்‌, அனுமன்‌ தூதுக்கள்‌ (இராமாயணம்‌), 
கண்ணன்‌ தூது (பாரதம்‌) ஆகியன பெருங்காப்பியத்தில்‌ 
'பயின்று வருவதைப்‌ பார்க்கலாம்‌. தேவார, திவ்வியப்‌ பீர 
பந்தங்களிலும்‌ தூதுகள்‌ சில தோன்றக்‌ காணலாம்‌. 
குறளில்‌ தூது இலக்கணம்‌ கூறப்பட்டுள்ளது. இங்கனம்‌ . 
தூது முறை பண்டுதொட்டு அமைய, தலைவன்‌ தலைவிய 
ரிடையே அமையம்‌ தூதினையே தலையாய்‌ பொருளாகக்‌ 
கொண்டு விரித்துக்‌ கூறுவது தூதுப்‌ பிரபந்தமாகும்‌. 

இது கலிவெண்பாவால்‌. இயற்றப்‌ பெறும்‌. 'பயில்தரும்‌ 
கலிவெண்பாவினாலே, உயர்திணைப்‌ பொருளையும்‌ அஃறி 


384 குமிழ்‌ இலகிய வரலாறு 


ணைப்‌ பொருளையும்‌ சந்தியின்‌ விடுத்தல்‌ முந்துறு தூதென 
இலக்கண விளக்கம்‌ இயம்புகிறது. தூது வீடப்படும்‌ பொருள்‌ 
களின்‌ பெயர்களை ஒட்டியே இவ்விலக்கியம்‌ பெயர்‌ பெறும்‌. 
இயம்புகின்ற காலத்து, எகின மயில்‌, கிள்ளை, பயம்பெறு 
மேகம்‌, பூவை, பாங்கி--நயந்தகு குயில்‌, பேதை நெஞ்சத்‌ 
தென்றல்‌, பிரமரம்‌ ஈரைந்துமே, தாூதுரைத்து வாங்குத்‌ 
தொடை, எனத்‌ தூது செல்லற்குரியவை இன்னவை என 
இரத்தினச்‌ சுருக்கம்‌ எடுத்தோதுகின்றது. இப்பத்தும்‌ 
மீனாட்செந்தரம்‌ பிள்ளையின்‌ 'தசவிடு தூதில்‌' அமைத்‌ 
துள்ளன. விதிவிலக்கான ஒன்று துகில்‌ விடுதூது. தலைவன்‌ 
தலைவிக்கு விடுத்தது. 


விதிக்கடங்கிய இப்பத்துமேயன்‌ றி, அவ்வக்காலத்திற்கும்‌ 
இடத்திற்கும ஏற்ப வேறு பொருள்களைத்‌ தாதுவிட்டதாக 
அமையும்‌ நூல்கள்‌ பல. பணம்‌, துகில்‌, சவ்வாது, நெல்‌,விறலி, 
தமிழ்‌, வசனம்‌, புகையிலை, பழையது, பொன்‌, கழுதை 
காக்கை, ரயில்‌, ராக்கெட்‌ அகியன தூதாக விடுக்கப்பட்டுள்‌ 
ளன. இராசகோபாலாசாரியாருக்கு இந்தித்‌ திணிப்டைஎதிர்த்து 
வெள்ளைவாரணனார்‌ விடுத்த தூது “காக்கை விடு தூதா'கும்‌. 
பிரபந்தங்களில்‌ தூது மிகவும்‌ பிற்காலத்தது.- இற்றைநாள்‌ 
எல்லைவரை வளர்ந்த சிறப்பினது. கலபகம்‌ அநதாதிகளில்‌ 
இஃது ஓர்‌ உறுப்பாக வருதல்‌ கவனிக்கத்‌ தக்கது. தூதுக்களில்‌ 
தலைசிறந்தது தமிழ்விடு தூதாகும்‌. 'இருந்தமிழே உன்னால்‌ 
இருந்தேன்‌ இழையோர்‌ விருந்து அமிழ்தம்‌ என்றாலும்‌ 
வேண்டேன்‌. 


தூதிலக்யெம இந்தியமொழி யனைத்திலும்‌ உள்ளது. 
கோவை, உலா போன்றவற்றில்‌ நூலுக்கு நூல்‌ செய்தி 
மாறுபடுமேயன்றி, அமைப்பில்‌ மாற்றமிராது.. ஆனால்‌ 
தூதிலோ, தூதுப்‌ பொருள்களுக்கேற்ப செய்தியும்‌ அமைப்பும்‌ 
மாறும்‌. ஆதலின்‌ ஒவ்வொரு தூது நூலும்‌, ஒவ்வொருவிதப்‌ 
புதுமை பொலிய, தனிச்‌ சிறப்பும்‌ தனித்துவமும்‌ பெற்றொளி 
ரும்‌. வடமொழியில்‌ “தூது காவியம்‌” அல்லது. “சந்தேசம்‌” 
என்பர்‌. காளிதாசரின்‌ மேசு சந்தேசம்‌ சிறந்தது. எல்லாத்‌ 
தூதுகளும்‌ தம்‌ செய்தியைச்‌ சென்று செப்புமாறு கேட்டமைய 
செப்பியதோடமையாது அவர்‌ கருத்துணர்த்து மீண்டும்‌ வந்து 
மாறறம்‌ கூறுமாறு அமையும்‌ நூல்களும்‌ உள. நாவலர்‌ 
சோமசுந்தர பாரதியின்‌ *மாரிவாயீல்‌' புதுமைமிக்க புத்திலக்‌ 
கியமாகும்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 385 


“பஞ்சிபடா நூலே,பலர்‌ நெருடாப்‌ பாவே, ண்‌ 
டெஞ்சியழுக்‌ கேறா வியற்கலையே அவிஞ்சுநிறம்‌ 
தோயாத செந்தமிழே, சொல்லே ருழவரகம்‌ 
இயாது சொல்விளையுஞ்‌ செய்யுளே. 

(தமிழ்விடு தூது) 


தமிழே தூது போகத்‌ தக்கது; ஏனையவை ஏற்றவை 
யல்ல எனக்‌ காரணம்‌ காட்டும்‌ தமிழ்விடு தூது பகுதி தனிச்‌ 
சுவையது. விறலிவிடு. தூ துக்கள்‌ ஆண்‌-பெண்‌ உறவுபற்றி 
அளவுக்கும்‌ மீறிக்‌ கூறுவன. 


8. பரணி 


தரணியில்‌ வீரம்‌ நிகழ்த்தி வெற்றி பெறும்‌ வீரனைப்‌ பாடு 
வது பரணியாகும்‌. வீரத்தை வகைப்படுத்தும்‌ புறப்பொருள்‌ 
நூல்கள்‌ பல; புறம்‌, பதிற்றுப்பத்து போன்றன முற்காலத்‌. 
தன. பிற்காலத்துப்‌ புறப்பொருள்‌ நுதலிய பனுவல்கள்‌ 
பரணி இலக்கியங்களே ! புறப்பொருள்களில்‌ போர்‌ நிகழ்ச்சி 


களையே நிலைபெறக்‌ கொண்டவை எனலாம்‌. 


(1) ‘ஆனை ஆயிரம்‌ அமரிடை வென்ற மானவனுக்கு 
வகுப்பது பரணி” என்றபடி போரில்‌ ஆயிரம்‌ யானைகளைக்‌ 
கொன்ற வீரன்மேற்‌ பாடுவது பரணி எனப்படுகிறது. (3)போர்‌ 
நடையெறுங்காலை பரண்மீதிருந்து பாடப்‌ பேறுதலின்‌ இப்‌ 
பெயர்‌ வந்ததென்பர்‌. (4) பரணி நட்சத்திர நாளில்‌ தலைவன்‌ 
வெற்றி பெற, அப்போரில்‌ இறந்தாரின்‌ உறுப்புகளைக்‌ 
கொண்டி கூழ்‌ சமைத்துக்‌ காளிக்குப்‌ படைத்துப்‌ பேய்கள்‌ 
உண்டு, வெற்றி பெற்றோனை வாழ்த்தும்‌; இது பற்றியும்‌ இப்‌ 
பெயர்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. (4) பரணி-யானை பிறந்த நாள்‌, 
வெற்றிதரும்‌ கொற்றவைக்கு ஏற்ற நாள்‌; காளிக்கும்‌ காலனுகீ 
கும்‌ உகந்த நாள்‌, அந்நாளில்‌ பிறந்தவன்பெருவீரனாகப்‌ பிறங்‌ 
குவான்‌. (5) “பரணி பிறந்தான்‌ தரணியாள்வான்‌' என்பது 
கருத்து. பரணி வெற்றிக்குரிய நாள்‌. அதுபற்றிய நூல்‌ பரணி 


யாகலாம்‌. 


பரணி இலக்கியத்திற்கு தொல்காப்பியப்‌ புறத்திணை இய 
லில்‌ அமையும்‌, வாள்‌ மங்கலம்‌, களவேள்வி போன்றன அடிப்‌ 
படையாகலாம்‌; அவற்றின்‌ விரிவே இவ்வகை இலக்கியம்‌ என 
லாம்‌. முதலில்‌ வீரமன்னர்‌ பற்றிய பரணி, பின்னர்‌, ஞானாசிரி 
யர்கள்‌ மேலும்‌, கடவுள்மீதும்‌ அமைவதாயீற்று. 

த. (இ--25 


௮86 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கடவுள்‌ வாழ்த்து, கடைத்‌ : திறப்பு, காடு பாடியது, 
கோவில்‌ பாடியது,தேவியைப்‌ பாடியது, பேய்களைப்‌ பாடியது, 
இந்திரசாலம்‌, இராச பாரம்பரியம்‌, பேய்முறைப்பாடு, அவ 
தாரம்‌, காளிக்குக்‌ கூளி கூறியது, போர்‌ பாடியது, களம்‌ பாடி 
யது என 138 உறுப்புகளைக்‌ கொண்டது பரணி. இரண்டடிக்‌ 
கலித்தாழிசைகளால்‌ பாடப்பெறுவது. 


:பரணிக்கோர்‌ செயங்‌ கொண்டார்‌” என்பது கொண்டு 
இவர்‌ திறமறியலாம்‌. ஓசை நயமும்‌, கற்பனை அழகும்‌, 
சொல்‌ வளமும்‌, பொருள்‌ நலமும்‌, சந்த இனிமையும்‌ ஒருங்கே 
அமைவது கலிங்கத்துப்‌ பரணி, கடைத்‌ திறப்பு காதற்சுவை 
யும்‌; களம்‌ பாடியது வீரச்‌ சுவையும்‌; பேய்முறை பாடு இந்திர 
சாலப்‌ பகுதிகள்‌ நகைச்சுவையும்‌ நிரம்பியவை: கிடைக்கும்‌ 
நூல்களில்‌ காலத்தால்‌ முந்தியது கலிங்கத்துப்‌ பரணி. முதற்‌ 
குலோத்துங்கன்‌ படைத்‌ தலைவன்‌ கருணாகரத்‌ தொண்டை 
மான்‌, கலிங்க வேந்தன்‌ அனந்தபதுமன்‌ மேல்‌ படையெடுத்துச்‌ 
சென்று, வென்று நிகழ்த்திய வீரத்தை விதந்தோதுவது, செயங் 
கொண்டார்‌ செய்தது, முதலது- முதன்மையது. 


அடுத்த சிறப்பின து ஒட்டக்கூத்தனின்‌ தக்கயாகப்‌ பரணி; 
தக்கனுடைய யாகத்தை வீரபத்திர தேவர்‌ அழித்தவெற்றி பாடு 
வது, இரண்டாம்‌ இராசராசனை வாழ்த்தி அமைவது, இது 
வன்றி தத்துவராயரின்‌ அஞ்ஞவதைப்‌ பரணியும்‌, மோகவதைப்‌ 
பரணியும்‌ வைத்தியநாத தேசிகரின்‌ பாசவதைப்‌ பரணியும்‌ 
பண்புகளை உருவகப்படுத்தும்‌ பாற்னெ. தேவர்களைத்‌ 
தலைவராகக்‌ கொண்ட ' இரணியவதைப்‌ பரணி, கஞ்ச 
வதைப்‌ பரணி, திருச்செந்திற் பரணி போன்ற பல பரணி 
வகைகளும்‌ உள. கண்முன்‌ காணும்‌ காட்சி நிலையில்‌ உள்ள 
கள நிகழ்ச்சிகள்‌ பற்றிய பரணிகள்‌ பலவாக, கட்புலனுக்கு 
எட்டாத கருத்தளவில்‌ உள்ள ஆன்மீகப்‌ போரினைப்‌ பற்றிய 
பரணிகள்‌-- பாசவதைப்‌ பரணி, மோகனாவதைப்‌ பரணியு 
மாகும்‌. திராவிட த்துப்‌ பரணி 1961-ல்‌ இராசை கவிஞர்‌ பாடிய 


புதுமையான படைப்பாகும்‌. இந்திப்‌ பரணி இந்‌ நாளில்‌ 
எழுந்தது. 


'வருவர்‌ கொழுநர்‌',' செக்சச்கசிவந்த...', 'எடுமெடு மெடு 
மென...', 'விளைகளல்‌ விழிகளின்‌ ...*, “தரைமகளும்‌...” “பூவிரி 
மதுகர...'  *கலக்கமற்ற வீரர்‌...” (கலிங்கத்துப்‌ பரணி); 
“அலைகொன் று வருகங்கை...' (தக்கயாகப்‌ பரணி) போன்றன 
நயம்‌ மிக்கவை. 


மது. ச. விமலானந்தட்‌ 387 


முதற்‌ குலோத்துங்கனின்‌ மாமன்மார்கள்‌ இரண்டாம்‌ 
ராஜேந்திர சோழனும்‌, இவர்‌ தம்பி வீரராசேந்திர சோழனும்‌; 
இவர்கள்‌ மீது பாடப்‌ பெற்றவை கொப்பத்துப்‌ பரணியும்‌, 
கூடல்‌ சங்கமத்துப்‌ பரணியும்‌. பிற பிரபந்தங்கள்‌ யாவும்‌ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ பெயரால்‌ அமைய இப்பரணி மட்டும்‌ 
தோற்றோனை தொட்டுவருவதாகும்‌. 


9. பள்ளு 


பண்டைக்‌ காலந்தொட்டு உழுதொழிலில்‌ ஈடுபட்ட பள்‌ 
ளர்‌--பள்ளியர்‌ வாழ்க்கையை அடிப்படையாகக்‌ கொண்டு, 
கூத்து வகையில்‌ பண்ணார்ந்த பாடல்களாகப்‌ பாமர மக்க 
ளால்‌ பாடி ஆடப்‌ பெற்றன. ஆடும்பள்ளி என்ற பெயரில்‌ உழு 
தொழில்‌ ஒண்மை யறிந்த உழத்தி, தன்‌ அரசனை வாழ்த்துவ 
தாக அமைவது, 'உழத்திப்‌ பாட்டு'; பத்து செய்யுட்களைக்‌ 
கொண்டது (பன்னிரு பாட்டியல்‌-216). இவற்றையெல்லாம்‌ 
கேட்டு இன்புற்ற புலவர்‌ பெருமக்கள்‌ இவற்றிற்கு இலக்கிய 
மெருகு தந்தபோது பள்ளுப்‌ பிரபந்தமாக மலர்ந்தன. பள்ளன்‌ 
-பள்ளியரைப்‌ பற்றியகாதலின்‌ இப்‌ பெயர்‌ பெற்றது. காப்பி 
யர்‌ கூறும்‌ வனப்பு எட்டனுள்‌ 'புலன்‌' வகையில்‌ அடங்கும்‌. 
இதன்‌ இலக்கணம்‌(தொரல்‌, செய்யுளியல்‌ சூத்‌-222) ஏழை எளி 
யவர்கள்‌ பயிலும்‌ மிக எளிய வழக்குச்‌ சொற்களால்‌ சேரி 
வழக்குகள்‌ அமையப்‌ பாடப்‌ பெறுவது என்பதறிகிறோம்‌. 
இது நாடக வகை இலக்கியம்‌; இசையோடு இயன்று வருவது. 
எனவே இசை நாடக - முத்தமிழ்ப்‌ பனுவல்‌ எனலாம்‌. 


பள்ளுப்‌ பாட்டு மருதநில நந்தா விளக்கம்‌” எனலாம்‌; 
மருத நில இலக்கியம்‌ பள்ளு என்னும்‌ வகையில்‌, நிலமும்‌ மொழி 
யும்‌ பெற்றெடுத்த பிள்ளையாகப்‌ பள்ளுப்‌ பனுவல்‌ விளங்கு 
கிறது. தெய்வத்‌ திறமும்‌, பள்ளார்‌ பாங்கும்‌ ஒருங்கே அமைந்த 
ஒண்மையது, சிந்தும்‌ விருத்தமும்‌ விரவிவரப்‌ பாடப்பெறுவது, 
காப்புச்‌ செய்யுள்‌, கடவுள்‌ வாழ்த்து முதல்‌ பள்ளியார்‌ ஏசல்‌, 
சமாதானமாகி வாழ்த்துதல்‌ வரை பல உறுப்புகளைக்‌ 
கொண்டது. 


பள்ளன்‌ ஒருவன்‌ இரண்டு ஊர்களைச்‌ சார்ந்த-- மாறு 
பட்ட சமயத்தைச்‌ சேர்ந்த பள்ளியர்‌ இருவரை மணக்கின்‌ 
றான்‌. இளையாளிடம்‌ இவன்‌ மோகங்‌ கொண்டிருப்பதைக்‌ 
கண்டு வெகுண்ட மூத்தாள்‌, பண்ணை ஆண்டையிடம்‌ இல்லா 
ததும்‌ பொல்லாததும்‌ கூறிப்‌ பள்ளனைக்‌ குட்டையில்‌ அடைக்‌ 


388 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கிறாள்‌; பின்னர்‌ இரக்கங்கொண்டு விடுவிக்கின்‌ றாள்‌. பாய்ந்த. 
மாட்டைப்‌ பிடித்த பள்ளன்‌ படுகாயமடைகின்‌ றான்‌; இதனை 
யொட்டி இரு பள்ளியரும்‌ தத்தம்‌ குலம்‌, நாடு, நகர்‌, சமயம்‌: 
பற்றி ஏசிப்‌ பூசலிடுகன்‌ றனர்‌. சண்டைக்குப்‌ பின்‌ சமாதானந்‌. 
தானே! இருவரும்‌ இணக்கமாகின்றனர்‌. இது பள்ளியின்‌ 
பாங்கும்‌ போக்கும்‌. இந்த வகையில்‌ இது பாமர இலக்கியம்‌. 


இப்‌ பள்ளு இலக்கிய வாயிலாக வரலாற்றுச்‌ செய்திகள்‌, 
பள்ளர்‌ பெருமை, மழைக்குறி, ஆற்று வெள்ளம்‌, பள்ளன்‌— 
பள்ளத்தியர்‌ பேச்சு, நெல்வகை, மாட்டு வகை, ஏர்க்கால்‌ 
வகை; உழுது விதைத்து நாற்றுநட்டு, அறுவடை செய்யும்‌ 
பயிர்த்தொழில்‌ நுட்பங்களும்‌, உழவரது வாழ்வியலும்‌ அறிய 
லாம்‌. “நெல்லு வகையை எண்ணினாலும்‌ எண்ணலாம்‌, பள்ளு. 
வகையை எண்ண முடியாது' என்ற முதுமொழிப்படி, எண்ண 
ரிய பள்ளுப்‌ பாட்டுக்கள்‌ (45) உள்ளன. திருவாரூர்ப்‌ பள்ளு, 
திருமலைப்பள்ளு, சிவசயிலைப்பள்ளு, சீகாழிப்பள்ளு. வட 
கரைப்பள்ளு, வைசியப்‌ பள்ளு, கதிரை மலைப்‌ பள்ளு, கண்ணு 
டையம்மைப்‌ பள்ளு, பறாளை விநாயகர்‌ பள்ளு, திருவிடை 
மருதூர்ப்‌ பள்ளு, திருநீலகண்டன்‌ பள்ளு, ஞானப்பள்ளு 
போன்றன சான்றாகும்‌. ்‌ 


பள்ளில்‌ பெருமை வாய்ந்தது முக்கூட ற்‌ பள்ளாகும்‌.17ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ பாடப்பெற்றது. ஆசிரியர்‌ யாரென அறியு 
மாறில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ சித்ரா நதியும்‌, 
கோதண்டராம நதியும்‌, பொருநை நதியோடு கூடுமிடத்தில்‌ 
முக்கூடல்‌ உள்ளது. இவ்வூரில்‌ எழுந்தருளியுள்ள அழகர்‌ மீது 
பாடப்பட்டதே “முக்கூடற்‌ பள்ளு”, பள்ளன்‌ அழகர்‌ குடும்பன்‌ ;' 
மூத்தவள்‌ முக்கூடற்பள்ளி; இளையவள்‌ மருதூர்ப்‌ பள்ளி. இம்‌ 
மூவர்க்கும்‌ இடையே நடைபெறும்‌ பிணக்கும்‌ இணக்கும்‌ பற்‌ 
றிய நகைச்சுவைச்‌ சித்திரமே முக்கூடற்‌ பள்ளு, 

'ஏர்மங்கலம்‌', *முகவைப்‌ பாட்டு” சிலப்பதிகாரம்‌ செப்பு 
வதாலும்‌ உழவினை உவந்து ஏத்தும்‌ வழக்கு பண்டே உண்டு 
என்பது உணரலாம்‌. 17 ஆம்‌ நூற்‌ தொடங்கி வளர்ந்தது இப்‌ 
பிரபந்தம்‌. 

“ஏச்சுக்குப்‌ பிறந்தான்‌...', “மாறு கண்ணும்‌...” நெற்றி 
யில்‌ இடும்‌...', “கறைபட்டுள்ளது...' “காயக்‌ கண்டது நாளை 
வர...” போன்ற பாக்கள்‌ நினைவு கூரத்தக்கவை. 

10, பிள்ளைக்‌ தமிழ்‌ 

“பிள்ளைக்‌ கவி”, “பிள்ளைப்‌ பாட்டு” எனவும்‌ இயம்பப்‌ 

பெறும்‌. பாட்டுடைத்தலைவரையோதலைவியையோ குழந்தை. 


மது. ச. விமலானந்தம்‌ 489 


யாகப்‌ பாவித்து, நற்றாயோ செவிலித்தாயோ காப்பு 
முதலிய பத்து பருவங்கட்குரிய செயல்களைச்‌ சிறப்பித்துக்‌ 
கூறுவதாகப்‌ புலவர்‌ பெருமக்களால்‌ பாடப்பெறுவது. கடவுள்‌, 
ஆசிரியர்‌, வள்ளல்‌, தொண்டர்‌, தலைவர்‌, புலவர்களையோ 
வைத்துப்‌ பாடுதல்‌ வழக்கு. பிறவா யாக்கையனாதலின்‌ பரம 
சிவன்மீது பிள்ளைத்‌ தமிழ்‌ பாடுவதில்லை. விநாயகர்‌, முருகன்‌, 
திருமால்‌, உமாதேவிமேல்‌ பிள்ளைக்கவி பலவுள; அனுமார்‌ 
மீதும்‌ பிள்ளைத்தமிழ்‌ உண்டு, ஆசிரியரைப்‌ பற்றியது அம்பல 
வாணர்‌ பிள்ளைத்தமிழ்‌; சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ பிள்‌ 
ளைத்தமிழ்‌ வள்ளல்‌ பற்றியது. புலவர்‌ பற்றியது சேக்கிழார்‌ 
பிள்ளைத்தமிழ்‌; இராஜாஜி பிள்ளைத்தமிழ்‌ தலைவர்‌ 
பற்றியது. 

இச்‌ சிற்றிலக்கியம்‌ பற்றி, '“குழவி மருங்கினும்‌ கிளவ 
தாகும்‌' எனத்‌ தொல்‌ புறத்திணையில்‌ பேசுகிறது. இவ்‌ விலக்‌ 
இயத்திற்கு வித்து சங்க இலக்கியமெனலாம்‌. வள்ளுவர்‌ குழலி 
னிது யாழினிது' என்கிறார்‌. பாண்டியன்‌ அறிவுடை நம்பி 
'குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, இட்டும்‌ தொட்டும்‌ கெளவி 
யும்‌ துழந்தும்‌, தெய்யுடை அடி௫ல்‌-மெய்பட விதிர்த்தும்‌, மயக்‌ 
குறு மக்களை' எனக்‌ குழந்தை தரும்‌ கொள்ளை இன்பத்தை 
அள்ளிப்‌ பருகி அப்படியே கொட்டுகிறான்‌. இப்‌ பிரபந்த ஊற்‌ 
றாகப்‌ பிறங்குவது பெரியாழ்வாரின்‌ திருவாய்‌ மொழியாம்‌; 
பிள்ளமைப்‌ பேரின்பத்தை முதன்முதல்‌ வரையறுத்துப்‌ பாடிய 
பெருமை இவருடையனு. 


பாடற்‌ தலைவனது 3ஆம்‌ மாதம்‌ தொடங்கி 21 ஆம்‌ 
மாதம்‌ வரையிலுள்ள ஒற்றித்த பத்து மாதங்களைப்‌ 20 பரு 
வங்களாகக்‌ கொண்டு, ஒவ்வொரு பருவத்துக்கும்‌ பத்து விருத்‌ 
தங்கள்‌ வீதம்‌ பாடுவது முறை. இந்நூல்‌ ஆண்பாற்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌, பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ என இருவகைப்படும்‌. 
காப்பு, செங்கீரை, தால்‌, சப்பாணி, முத்தம்‌, வருகை, அம்புலி 
(முதல்‌) ஏழு பருவங்களும்‌ இரண்டுக்கு முரியன; இவற்றோடு 
சிற்றில்‌, சிறு பறை, சிறுதேர்‌ சேர ஆண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழா 
கும்‌. கழங்கு, “அம்மானை, ஊசல்‌ இணைய பெண்பாற்‌ 
பிள்ளைத்தமிழாம்‌. சிலர்‌ ஆண்பாற்பிள்ளைத்‌ தமிழ்‌ 16 அண்டு 
வரையும்‌, பெண்பாம்பிள்ளைத்‌ தமிழென்றால்‌ பூப்பு நிகழும்‌ 
வரையிலும்‌ பாட வேண்டுமென்பர்‌. அரசன்‌ முடிகவித்த பின்‌ 
இச்‌ சிற்றிலக்கியம்‌ பாடப்பெறாது. 

பிள்ளைத்‌ தமிழில்‌ கிடைக்கும்‌ முதல்‌ நூல்‌ 'குலோத்துங்க 
சோழன்‌ பிள்ளைத்தமிழே'; ஒட்டக்கூத்தர்‌ பாடியது. இதன்‌ 


390 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சந்த அமைப்பைப்‌ பின்பற்றியே பிற அசிரியர்கள்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ பாடியுள்ளனர்‌. பிள்ளைத்தமிழில்‌ சிறந்தவை: மீனாட்சி 
யம்மைப்‌ பிள்ளைத்தமிழ்‌, முத்துக்குமாரசாமிப்‌ பிள்ளைக்‌. 
தமிழ்‌; குமர குருபர அடிகள்‌ அருளியவை. 'தொடுக்குங்‌ : கட 
வுட்‌ பழம்பாடல்‌” தமிழன்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ தெரிந்திருக்க. 
வேண்டிய பாடல்‌; இப்பாடல்‌ கேட்டு மீனாட்சியம்மையே 
குழந்தை வடிவில்‌ வந்து, திருமலை நாயக்கர்‌ கழுத்தகத்‌. 
திருந்த முத்துமாலையை எடுத்துக் குமா குருபரர்‌ கழுத்தில்‌ 
அணிந்து மறைந்தார்‌ என்றால்‌, இத்திருப்பாட்டின்‌ திறந்தான்‌ 
என்னே! 


சிவஞானர்சுவாமிகளின்‌ அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்‌; . 
பகழிக்‌ கூத்தரின்‌ திருச்செந்தூர்‌ முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌; 
மீனாட்சி சுந்தரம்பிள்ளையின்‌ அமுதாம்பிகைப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌; இன்னும்‌ கம்பன்‌ பிள்ளைத்தமிழ்‌, தமிழன்னைப்பிள்‌ 
ளைத்தமிழ்‌, காந்தி அண்ணல்‌ பிள்ளைத்தமிழ்‌; இஸ்லாமியப்‌: 
புலவர்களின்‌ தபிதாயகப்‌ பிள்ளைத்தமிழ்‌, அண்டவர்‌ பிள்‌ 
ளைத்‌ தமிழ்‌ என எத்தனையோ பிள்ளைப்‌ பிரபந்தங்கள்‌ 
உள்ளன. காமராசர்‌ பிள்ளைத்தமிழ்‌, ம. பொ ௫. பிள்ளைச்‌. 
தமிழ்‌, மறைமலையடிகள்‌ பிள்ளைத்தமிழ்‌, பெரியார்‌ பிள்ளைத்‌. 
தமிழ்‌, அண்ணா பிள்ளைத்‌ தமிழ்‌, கருணாநிதி பிள்ளைத்‌ 
தமிழ்‌, எம்‌.ஜி.ஆர்‌. பிள்ளைத்‌ தமிழ்‌ அண்மைக்‌ காலத்தவை. 
இந்த நூற்றாண்டில்‌ “குழந்தை இலக்யெம்‌' எனப்‌ பேசப்படு 
கிறது; பல நூற்றாண்டுகட்கு முன்பே 'பிள்ளை இலக்கியத்தை” 
வளர்த்துள்ளனர்‌ பைந்தமிழர்‌! 


“தென்னந்‌ தமிழினுடன்‌--' (மீனாட்சியம்மை); “முடிவு 
முதிர்‌ கனிவாய்‌...” *உலகு குளிர... (முத்துக்‌ குமாரசாமி); 
'விள்ளு மலரா...” (சேக்கிழார்‌) போன்றன தெரிந்திருக்க 
வேண்டிய திருப்‌ பாடல்களாம்‌. 


11. மடல்‌ 


பொதுவாக இதழ்‌ என்பது பொருள்‌; சிறப்பாக இங்கே 
பனை மடலைக்‌ குறிக்கும்‌. பெண்‌ ஒருத்தியைக்‌ கண்டு காமுற்ற. 
ஒருவன்‌ குறை இரந்தும்‌ அவளை அடைய முடியா நிலையில்‌: 
காதல்‌ சைகூடாத போழ்து, பனை மடல்‌-கருக்குகளால்‌ குதிரை 
செய்து அதன்‌ மீதமர்ந்து, அப்‌ பெண்ணின்‌ உருவினைப்‌ பட 
மாக எழுதிக்‌ கையில்‌ ஏந்திக்‌ கொண்டு, உடல்‌ முழுதும்‌ நீறு 
பூசி, எருக்கம்பூ - எலும்பு மாலைகளை அணிந்து, நாணம்‌ 
துறந்து வீதியில்‌ வருவது மடல்‌ ஏறுதல்‌ ஆகும்‌: | 


மது. ௪. விமலானந்தம்‌ 297 


இதன்‌ தோற்றம்‌ பற்றித்‌ தொல்காப்பியம்‌ அகத்திணை 
35, 51; களவியல்‌ 10 நூற்பாக்கள்‌ நுவலுகின்றன. கைக்‌ 
கிளைக்கு உரியது மடற்‌ கூற்று: அஃது ஆண்‌ பெண்‌ இரு, 
பாலார்க்கும்‌ உண்டு என்கிறார்‌. ஆனால்‌ மடலேறுதல்‌ பெருந்‌ 
திணைக்கு உரியது; அது பெண்ணிற்கு இல்லை என்கிறார்‌. 
இதனைப்‌ பின்வந்த புறப்‌ பொருள்‌ வெண்பா மாலையும்‌ 
(பெருந்திணைப்‌ படலம்‌ 17), நம்பியகப்‌ பொருளும்‌ (களவியல்‌ 
28, ஒழிபியல்‌ 35) வலியுறுத்துகன்‌ றன. 


இலக்கியங்களில்‌ குறுந்தொகை, திருக்குறள்‌, கலித்தொகை 
(58, 138, 139-41) போன்றன மடற்றிறம்‌ பற்றிப்‌ பேசுகின்‌ 
றன. கோவை இலக்கியங்களில்‌ இஃகதோர்‌ துறையாகவே 
அமைந்துள்ளது. அகப்‌ பொருள்‌ துறையின்‌ ஒன்றாகிய மடல்‌ 
படிப்படியே வளர்ந்து கோவையுள்‌ ஒரு கூறாகிப்‌ பின்‌ தனிப்‌ 
பிரபந்தமாகவே வளர்ந்து விட்டது. 


பன்னிரு பாட்டியல்‌, இலக்கண விளக்கம்‌, வெண்பாப்‌ 
பாட்டியல்‌ போன்றன இச்‌ சிற்றிலக்கிய இலக்கணம்‌ சாற்று 
“தின்றன. இத்‌ துறையைத்‌ தனியொரு சிற்றிலக்கியமாகப்‌ 
பெருக்கியவர்‌ திருமங்கை யாழ்வார்‌. திருமால்‌ மீது காதல்‌ 
கொண்ட பெண்‌ திருமாலை அடையும்பொருட்டு “மடலூர்வன்‌ 
மட லூர்வன்‌' என மொழிவதாகச்‌ சிறிய-பெரிய திருமடல்‌ என 
இருமடல்கள்‌ யாத்துள்ளனர்‌. நாராயணன்‌ எனும்‌ பெயருக்கு. 
எதுகை வருமாறு 155 அடிகளில்‌ கலிவெண்பாவால்‌ அமைவது 
சிறிய திருமடல்‌; கண்ணன்‌ பெயருக்கு எதுகை அமையும்‌ வண்‌ 
ணம்‌ 297 அடிகளில்‌ கலிவெண்பாவால்‌ இயன்றது பெரிய 
திருமடல்‌. 
மாலவன்‌ தெருவில்‌ குடக்‌ கூத்தாடுவதைப்‌ பந்தாடிக்‌ 
கொண்டிருந்த தலைவியும்‌ எல்லோரையும்‌ போல்‌ நோக்கி 
னாள்‌; காதல்‌ மீதூர்ந்தாள்‌; அறிவு அழிய உணர்வு மிகுற்‌. 
தாள்‌. இவள்‌ வாட்டம்‌ கண்ட தாய்‌ சாஸ்தாவிடம்‌ குறையிரந்‌. 
தாள்‌, நோய்‌ தீர்ந்தபாடில்லை. அங்கு வந்த குறத்தி “எல்லாம்‌ 
கண்ணன்‌ செயல்‌ என்றாள்‌. தலைவி தன்நெஞ்சத்தைத்‌ தூது 
விடுத்தாள்‌; சென்ற நெஞ்சம்‌ திரும்பஇல்லை. எனவே திருமால்‌ 
திருப்பதிகள்‌ தோறும்‌ சென்று, அவன்‌ குணக்குறை கூறி அவள்‌ 
மடலூர்வாள்‌ என்றது, இது சிறிய திருமடலின்‌ செய்தி; அப்‌: 
படி அச்சுறுத்தியும்‌ திருமால்‌ வாராமை கண்டு விரித்து விளம்பி 
அவள்‌ மட லூர்வள்‌,என்றாள்‌-இது பெரியதிருமடலின்‌ போக்கு. 
இரண்டும்‌ இனிய தமிழில்‌ இன்‌ கவிச்சுவை கொண்டவை. 


இத்திரமடல்‌ காளமேகப்‌ புலவரால்‌ செய்யப்பட்டது. 44 


392 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 
அடிகள்‌ 'பாவை-தெய்வங்கள்‌ பெருமாள்‌ சித்திர மடல்‌” எனும்‌ 
பெயரின து. நல்ல பிள்ளை சித்திரமடல்‌. 


வருணகுலா தித்தன்‌ மடல்‌ நாகையில்‌ வதிந்த வருணகுலா 
தித்தனைத்‌ தலைவனாகக்‌ கொண்டது. 470 கண்ணிகள்‌-கலி 
வெண்பாக்கள்‌ வருணனை வருமாறு இடையிடையே மிடைந்து 
வரும்‌, தலைவன்‌ ஒருவன்‌ நங்கை ஒருத்தியைக்‌ கண்டு காதல்‌ 
கொள்கிறான்‌. அவளும்‌ புன்முறுவல்‌ பூக்கிறாள்‌. அப்‌ பெண்‌ 
ணின்‌ அடிச்சுவடுகள்‌ அத்தனையையும்‌ கண்ணிலே ஒற்றிக்‌ 
களிக்கிறான்‌; கனவிலும்‌ கலவி இன்பம்‌ பெறுகிறான்‌. கண்‌ 
விழித்து ஏமாற்றமுற்று மட லூர்வதே வழியென அதனை மேற்‌ 
கொள்கிறான்‌. இதற்கு இணையாக வேறோர்‌ மடல்‌ இல்லை. 
சொல்லடுக்கின்‌ மிடுக்கு, எதுகை மோனை, தொடை முரண்‌ 
எனப்‌ பன்னயமும்‌ கொண்ட பனுவல்‌, பாடிய்வர்‌ காளி 
முத்தமை. இந்நூல்‌ காமச்‌ சுவை மிக்கதாயினும கவிச்சுவையும்‌ 
மிகுந்தது. 


காலப்போக்கில்‌ மடலுக்குரிய தன்மையையும்‌, உலா இலக்‌. 
கியத்தின்‌ இயல்பும்‌ கலந்து உலாமடல்‌ எனப்‌ புதியதொரு 
பிரபந்தம்‌ பிறந்தது. மாலையில்‌ தலைவன்‌ உலா வருகிறான்‌; 
வழியிற்கண்டபெண்ணிடம்‌ காமுற்றுமடல்‌ ஏறத்துணிக றான்‌; 
இது இலக்கணம்‌ காட்டு: எட்டயபுர சமீன்தார்‌ மீதுஉலாமடல்‌ 
740 வரிகள்‌, பாடியவர்‌ பெத்தண்ணன்‌ தளவாய்‌. பாப்பைய 
பிள்ளை உலா மடல்‌. பின்‌ வந்த மடல்கள்‌ யாவும்‌ ஒன்றுபோல்‌ 
எவ்வித மாற்றமும்‌ சிறப்புமின்றி அமைந்தன. அதனால்‌ வாழ்‌ 
விழந்தன சில மடல்கள்‌; எட்டப்ப நாயக்கர்‌ மடல்‌, கன்வாடி 
நரசிங்கப்ப நாயக்கன்‌ மடல்‌ (சொக்க நாத பிள்ளை), கலி 
மடல்‌ (தத்துவராயர்‌) இம்மண்ணக மடலினை விண்ணக மட 
லாக்குகிறார்‌ கிருத்துவக்‌ கம்பர்‌-—இரட்சணீய யாத்திரீகத்தில்‌. 
மக்கள்‌ மீது கொண்ட மீளாக்‌ காதலால்‌ சிலுவை ஏறித்‌ தம்‌. 
உயிர்‌ மாய்த்துக்‌ கொள்வதை மடலேறியதாக மொழிகிறார்‌. 


72, மாலை 


ஒரு பொருள்‌ குறித்துப்‌ பல்‌ கருத்து பேசும்‌ பல செய்யுட்‌ 
களால்‌ அமைவது. ஒரே விதப்‌ பூக்களைக்‌ கொண்டும்‌ மாலை 
தொடுக்கலாம்‌! பல்‌ நிறம்‌ கொண்ட பல்வேறு மலர்களாலும்‌ 
மாலை அமைக்கலாம்‌. அஃதே போன்று ஒரு பொருளின்‌ பல்‌ 
வேறு கூறுகளைக்‌ குறித்து ஒரேவகைப்‌ பாவால்‌ பாடல்‌ 
பெறுவது; பல்வேறு பாக்களால்‌-பாவினங்களால்‌ பாடுவது. 
இவ்வகைச்‌ சிறு நூல்கள்‌ சொல்‌ அழகும்‌ பொருள்‌ அழகும்‌ 
கொண்டவை. இது பல்வகைப்படும்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 393 


1. அங்கமாலை : வெளிவிருத்தம்‌ எனும்‌ செய்யுள்‌ வகை 
யால்‌ தேவர்களைப்‌ பாதாதி கேசமாகவோ, மக்களைக்‌ கேசாதி 
பாதமாகவோ பாடுவது. திருநாவுக்கரசரின்‌ திரு அங்கமாலை- 
நம்‌ முடி முதல்‌ அங்கம்‌ வரை அத்துணை அங்கங்களும்‌ சிவ 
பெருமானை வணங்கி வழிபடவேணும்‌ எனும்‌ போக்கில்‌ 
அமைவது. 2. அனுராக மாலை : தன்‌ கனவில்‌ ஒருத்தியைக்‌ 
கண்டு மகிழ்ந்ததை ஒருவன்‌ தன்‌ தோழனுக்கு உரைப்பதாக 
அமைவது (இலக்கண விளக்கம்‌) 3. இரட்டை மணி மாலை: 
வெண்பா-கட்டளைக்‌ கலித்துறை மாறி மாறி வர 20 செய்யுட்‌ 
களால்‌ அந்தாதியாக அமைப்பது; வெண்பாஆசிரிய 
விருத்தம்‌ பின்னி வர அமைவதும்‌ உண்டு. இருவேறு வகை 
மணிகள்‌ அடுத்தடுத்து அமையத்‌ தொடுப்பதுபோல்‌ அழகாக 
அமையும்‌. காரைக்காலம்மையாரின்‌ திருவிரடட்டை மாணி 
மாலையே முதல்‌ இரட்டை மணிமாலையாகும்‌; 6ஆம்‌ நூற்‌. 
கபிலதேவ நாயனாரின்‌ மூத்த நாயனார்‌ திருவிரட்டை மணி 
மாலை; நம்பியாண்டார்‌ நம்பியின்‌ திருநரையூர்‌ விநாயகர்‌ 
இரட்டை மணி மாலை: குமரகுருபரரின்‌ மீனாட்சியம்மை 
இரட்டை மணிமாலை; சிவகாமியம்மை இரட்டை மணிமாலை 
போன்றன குறிப்பிட த்தக்கன. 4, இணை மணிமாலை: 
வெண்பா-கட்டளைக்‌ கலித்துறை அல்லது வெண்பா-அகவல்‌ 
அந்தாதித்‌ தொடையாக அமைய 100 செய்யுட்களால்‌ அனமப்‌ 
பது. 5 காப்பு மாலை: தெய்வம்‌ காப்பதாக வேண்டி 4 
அல்லது 7 செய்யுட்களால்‌ பாடுவது. 6. பல்சந்த மாலை: 
10 முதல்‌ 100 விகற்பித்த பாக்களால்‌ அந்தாதியாசப்‌ பாடுவது; 
வகுப்பும்‌ அசிரியமுமாகவும்‌ வரும்‌. (வெண்பா, பன்னிரு- 
பாட்டியல்‌) பத்து முதலாகப்‌ பத்துப்‌ பத்து ஈறாக ஒவ்வொரு 
பத்தும்‌ ஒவ்வொரு சந்தமாக 100 பாக்களாக்‌ இயல்வது: 
(இலக்கண விளக்கம்‌) 7. பன்மணிமாலை: கலம்பக உறுப்புக்‌ 
களாம்‌ அம்மானை, ஊசல்‌ ஒருபோகு நீங்கலாகப்‌ பிற க 
உறுப்புக்களில்‌ அந்தாந்தத்தில்‌ பாடுவது (வெண்பாப்‌ பாட்டு 
யல்‌--18) 8. நவமணி மாலை: ஆசிரிய விருத்தத்தில்‌ ஆவது? 
ஒவ்வொரு செய்யுளும்‌ தேவர்கள்‌ காத்தவென 9 செய்யுளில்‌ 
அமைவது (வெண்பாப்‌ பட்டியல்‌-—24). ஒரே பாட்டு வை 
யான்‌ அமையாது வெவ்வேறு வகைப்‌ பாவினத்தால்‌ அந்தாதி 
வர 9 பாடல்‌ பாடுவது (இலக்கண விளக்கம்‌-77) பாவும்‌ பாவி 
னமும்‌ கலந்து 9 பாக்களில்‌ அந்தாதியாக அமைப்பது (பன்னிரு 
பாட்டியல்‌-183) 9. நான்‌ மணிமாலை: வெண்பா கலித்துறை 
அகவல்‌ விருத்தம்‌ என்ற வரிசையில்‌ அமைய அந்தாதியாக 40 
செய்யுட்கள்‌ கொண்டது (பன்னிரு-53; வச்சணந்தி-16). 
விருத்தம்‌ முன்னும்‌ அகவல்‌ பின்னுமாக அமையும்‌ எனச்‌ சிறிது 


394 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மாற்றிக்‌ கூறுகிறது இலக்கண விளக்கப்‌ பாட்டியல்‌-61. 
திருவாரூர்‌ நான்‌ மணிமாலை; நால்வர்‌ நான்மணிமாலை; 10. 
மும்மணிமாலை: வெண்பா கலித்துறை ஆசிரியவிருத்தம்‌ என 
அந்தாதியாக 30'பாக்களில்‌ அமைவது (பன்னிரு-152; வச்ச 
ணந்தி-16; இலக்கணவிளக்கம்‌ 60); வெண்பா, கலித்துறை, 
ஆசிரியம்‌ என்றும்‌ அமையும்‌. 11. வசந்த மாலை: தென்‌ றலைச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடுவது. (இ.வி. 836) 12. வேனில்‌ மாலை: 
வேனிலை விவரித்துப்‌ பாடுவது. 13 வருக்க மாலை: மொழிக்கு 
முதலாக வரும்‌ ஒவ்வொரு எழுத்துக்கும்‌ ஒவ்வொரு, பாட்டு 
அமைய; உயிர்‌ வருக்கம்‌, உயிர்‌ மெய்‌ வருக்கம்‌ என்ற இருவகை 
யுள்‌ அமைவது. ய, ர, இரண்டும்‌ நீங்க, மற்றைய மொழிக்கு 
முதலாகும்‌ ஏழு எழுத்துகளே வருக்க மாலைக்குரியன . பன்னிரு. 
பாட்டியலும்‌ இலக்கண விளக்கப்‌ பாட்டியும்‌ இன்ன பாவாற்‌: 
பாடவேண்டும்‌ என வரையறுக்கவில்லை. வெண்பாப்‌ பாட்டி 
யல்‌ மட்டும்‌“மன்‌ அகவல்‌ எட்டாய்‌ வகுக்க எழுத்தான்‌ வருமேல்‌ 
_முன்வருக்க மாலைமொழி' என்கிறது. பிற பாக்களானும்‌ 
பாடப்பெறும்‌ (இ. வி66, பன்னிரு 175, வெண்பாப்‌ 86) 
14, மெய்க்கர்த்து மாலை 'சொற்சீரடி என்னும்‌ கட்டுரைச்‌ 
செய்யுளாற்‌ குலமுறையிழ்‌ செய்‌ கீர்த்தியை அழகுற தொழிதல்‌” 
என இலக்கண விளக்கம்‌ இதன்‌ இயல்பு இயம்புகிறது. இது 

வளர்ந்து தனிப்‌ பிரபந்தமாகவும்‌ சோழர்‌ காலத்தில்‌ விளங்‌ 

கிற்று. 15. தாரகை மாலை: வகுப்பு என்னும்‌ யாப்பு வகை 

யால்‌, கற்புடைய மகளிரைப்‌ புகழ்ந்து(இ.வி 107)- தூாசிப்படை 

யைப்‌ போற்றி, 9 பாக்களில்‌ பாடுவது. 16. கலம்பகமாலைஃ 
கலம்பக உறுப்புகளில்‌ அம்மானை, ஒரு போகு எனும்‌ இரண்‌ 

டில்‌ ஒன்றோ இரண்டுமோ நீங்கப்‌ பிற உறுப்புகள்‌ அந்தாதித்‌. 
கொடையாக அமைவது. மாலைப்‌ பிரபந்தங்கள்‌ அனைத்தும்‌ 

சொல்‌-விருந்து வனப்பு எல்லையுள்‌ அடங்குவதாகும்‌. 


13. மெய்க்கீர்த்தி 


மெய்ககீர்தீதி: சீர்‌ மெய்க்கீர்த்தி (பன்னிரு பாட்டியல்‌-108) 
மெய்க்கீர்த்தி மாலை (இலக்கண விளக்கம்‌-105) எனவும்‌ 
பெறும்‌. அரசர்புகழை அகவலில்‌ பாடுவது. கோவிற்சுவர்களில்‌: 
கல்வெட்டுக்களாகவும்‌,செப்புப்‌ பட்டயங்களில்‌ சாசனங்களா 
கவும்‌ வடிக்கப்‌ பெறுவது, "ஆசிரியர்‌ விரவிய சொற்சீரடிகளால்‌ 
மன்னரது உண்மைக்‌ கீர்த்தியைத்‌ தொடுத்துப்‌ பாடுவது என 
வச்சணந்திமாலை வரையறுக்கிறது. இதன்‌ அமைப்பு: நான்கு 
முதலான சீர்களைக்‌ கொண்ட இரண்டடி ஒரு தொடையாக 


மது. ச; விமலானந்தம்‌ 395. 


அமைந்த செய்யுளில்‌, மன்னவன்‌ புகழையெல்லாம்‌ விளக்கி, 
அடுத்து அவன்‌ வரலாறு விளம்பி, வாழ்க்கைத்‌ துணையுடன்‌ 
வளமுடன்‌ வாழ வழுத்தி, இயற்பெயர்‌ இயம்பி, யாண்டுகள்‌: 
மென்மேல்‌ வளர்க வென வாழ்த்தும்‌. “பிற்காலச்‌ சோழர்கள்‌ 
இதனை ஏற்படுத்தி வளர்த்தனர்‌. பிற்றைநாள்‌ தமிழக வர 
வாற்றுக்கு நற்றுணை புரிவன மெய்க்கீர்த்திகள்‌ என்றால்‌: 
மிகையாகாது. 


14. ஆற்றுப்படை 


சங்க இலக்கியத்தில்‌ ஆற்றுப்படைகள்‌ 5 உள. அதே 
அமைப்பு, ஆனால்‌ பொருள்‌ காலத்திற்கேற்ப மாற்றமடைந்து: 
தனி இலக்கியமாகத்‌ தழைத்தது. தேருளைப்‌ புரவி...' எனத்‌. 
- தொடங்கும்‌ ஏலம்பவாணன்‌ ஆற்றுப்படை, ஆற்றுப்படைக்கு 
ஏற்ற இனிய காட்டாகும்‌. சொற்பொழிவாற்றுப்‌ படை, 
காதலியாற்றுப்‌ படை, புலவராற்றுப்‌ படை, அசானாற்றுப்‌ 
படை, மாணாக்கராற்றுப்படை முதலியன புதுமையும்‌ காலத்‌. 
தற்கேற்ற போக்கும்‌ கொண்டன. 


இத்துணையும்‌ கூறிய நாம்‌ ஒன்றை மட்டும்‌ உளங்கொள: 
வேண்டும்‌; ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. நூற்றுக்கும்‌ மேற்‌ 
பட்ட இற்றிலக்கெங்கள்‌ பிற்காலத்தில்‌ பல்னெ, அதுமட்டு 
மன்று, ஒரே இலக்கிய வகையிலேயே நூற்றுக்கும்‌ மேலான 
நூல்கள்‌ தோன்றின. ஒரு பிரபந்த வகையில்‌ ஒரு நூலைப்‌ 
படித்து விட்டால்‌, பிறகு வேறு எந்த நூலையும்‌ படிக்க 
வேண்டியதில்லை. எல்லாம்‌ ஒரே அமைப்பு, கற்பனை, 
சொல்லடுக்கும்‌ 2பாக்கும்கொண்டிருந்தன. தனியொருவனைப்‌ 
புகழ்ந்து பயன்‌ பெறக்‌ கருதிய புலவர்கள்‌ பெயரையும்‌ 
ஊரையும்‌ மாற்றி, முன்னுள்ள பிரபந்தம்‌ ஒன்றையே மாதிரி' 
யாகக்‌ கொண்டு பாடித்‌ தள்ளிவிட்டனர்‌. தண்டவாளத்தில்‌ 
ஓடும்‌ புகைவண்டியின்‌ போக்கினையே அவற்றில்‌ காண 
வேண்டியுள்ளது. இதனால்‌ தனித்துவமோ, தான்மையோ 
அற்ற வெ ற்றிலக்கெங்களாக, விரும்பிப்‌ பயிலும்‌ விழைவினை த்‌. 
தாண்டாத, சக்கைகளாகவே - செங்கலடுக்குகளாகவே அவை 
அமைந்தன. இதனால்‌ புற்றீசல்கள்‌ மறுநாட்கலை தரையில்‌ 
கொட்டிக்‌ கடத்தல்போல்‌ இச்‌ சிற்றிலக்கியங்கள்‌ வந்த சுவடு 
தெரியாது மறையலாயின. ஆயினும்‌ இவற்றிற்கிடையே குற்றா 
லக்‌ குறவஞ்சி, முக்கூடற்‌ பள்ளு மீனாட்சியம்மைப்‌ பிள்ளைச்‌ 
தமிழ்‌, கலிங்கத்துப்‌ பரணி போன்றன தலை சிறந்து திகழ்‌ 
கின்றன, தன்மையா லும்‌ தனித்திறத்தாலும்‌. எனவே ஆயிரக்‌ 


396 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கணக்கில்‌ பல்கிய இப்‌ பிரபந்தங்கள்‌ ஆன்ற தமிழ்ச்‌ செல்வங்‌ 
களாக அமையாது, அரைநொடியில்‌ அழிந்து போயின. 


பிற்கால இலக்கியங்கள்‌ யாவை என்ற வினாவிற்குப்‌ பிரபந்‌ 
தங்களே என விடை பகரும்‌ நிலை இருந்தும்‌, நிலையான 
பேரிலக்யெங்கள்‌ இல்லாது போயினமையால்‌, கம்பனுக்குப்‌. 
பின்னும்‌ பாரதிக்கு முன்னுமான பெரிய இடையீட்டில்‌ பெரு 
மைப்படத்‌ தக்க-பேசுதற்குரிய பைந்தமிழ்‌ இல்லாத குறை 
எய்துகிறோம்‌. களப்பிரர்‌ காலம்‌- இருண்ட காலம்‌ போல, 
நாயக்கர்‌ காலமும்‌ தமிழ்‌ வானின்‌ இருள்படர்ந்த மருள்‌ மிகுந்த 
மருண்ட காலந்தானா?-இலக்கிய ஆக்கத்தைப்‌ பொறுத்த 
வரையில்‌, | 


இல்லாமியமும்‌ இன்தமிழும்‌ 


ஏனை மதத்தவர்‌ போலவே, இசுலாமியர்களும்‌ இன்‌ 
தமிழுக்குச்‌ செய்யுள்‌, உரை நடை.என இருவகையில்‌ எண்ணரிய 
நூல்கள்‌ இயற்றியுள்ளனர்‌. இசுலாமியர்‌ தொண்டுக்கும்‌ 
ஏனையோர்‌ தொண்டுக்கும்‌ உள்ள பெரு வேற்றுமை: சமண 
பெளத்த சைவ சமயத்தவர்‌ போல பிற சமயக்‌ காழ்ப்போ-- 
கண்டனமோ, கிறித்துவம்‌ போன்று அனைவரையும்‌ மதம்‌ 
மாற்றும்‌ சமயப்‌ பிரச்சாரமோ செய்திலர்‌. தம்‌ சமயக்‌ 
கருத்தைப்‌ பரப்பும்‌ ஒரு பெரு நோக்கே கொண்டிருந்தனர்‌. 
இஸ்லாமியத்‌ தமிழிலக்கியம்‌, தமிழில்‌ எழுதியன, அரபு 
மொழியில்‌ எழுதியன என இரு பிரிவில்‌ அடங்கும்‌; இஸ்லாமியக்‌ 
கோட்பாடுகளைக்‌ கொண்டவை, சமயத்‌ தொடர்பில்லாதவை 
என இரு போக்கில்‌ உள்ளன; அது போன்றே அன்னவர்‌ 
தொண்டு தமிழை வளர்த்த புலவர்களும்‌ அவர்கள்‌ நூல்களும்‌, 
புரந்த புரவலர்களும்‌ என இரு முறையில்‌ அமையும்‌, இவ்‌ 
வகையில்‌ சீதக்காதி, உமறுப்‌ புலவர்‌, மஸ்தான்‌ சாகிபு மூவரும்‌ 
முஸ்லீம்‌ தமிழ்ப்‌ பணியில்‌ தலை சிறந்து விளங்குகின்றனர்‌. 
இனி முகம்மதியர்‌ தமிழ்ப்‌ பணிறிலை பகர்வாம்‌: 

1. காப்பிய வகை; இசுலாமியத்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
முதன்மையானது பாரியது சீறாப்‌ புராணம்‌. 'சீறத்‌' எனும்‌ 
அரபுச்‌ சொல்லினின்றே 'சறா' என்ற சொல்‌ திரிந்து வந்தது. 
சீறத்‌- வாழ்க்கை வரலாறு; புராணம்‌ ௪ புனிதக்கதை இஸ்‌ 
லாமியத்தை உலகதனுக்குப்‌ போதித்துப்‌ பரவும்‌ வகை செய்து 
தூய நல்வாழ்வு வாழ்ந்த முகமது நபி ஸல்‌ அவர்களைச்‌ 
காப்பியத்‌ தலைவராகக்‌ கொண்டு, அவரது (மக்காவில்‌-57 1-ல்‌) 
பிறப்பு, மணம்‌, அறிவு, ஆற்றல்‌, துன்பம்‌, வெற்றி (மதினாவில்‌ 
-632) இறப்பு போன்‌ றன புகல்வது. ௨ றுதிப்பொருள்‌ நான்கில்‌ 
அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ மூன்‌ றினை மட்டும்‌ மொ ழிவதால்‌ சிறு 
காப்பியமாயினும்‌, பிற காப்பிய இலக்கணங்கள்‌ அனைத்தும்‌ 
ஒருங்கமைந்து ஒரு பெருங்காப்பியமாக ஒளிர்கிறது. புதிய 
கற்பனைகள்‌ பொதுளியுள்ளன; புது மரபுகள்‌ பு௫ுநதிள்‌. 


௮98 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சிந்தாமணி பெரிய புராண கம்பராமாயண செல்வாக்குளது. 
முதற்பதிப்பு 1919-ல்‌. 


3 காண்டங்கள்‌, 92 படலங்கள்‌, 5027 விருத்தங்கள்‌ 
கொண்டது. 1. விலாதத்துக்‌ காண்டம்‌: விலாதத்‌ பிறப்பு 
நரியின்‌ பிறப்பு இளமை வாழ்வு நவில்கிறது. கம்ப-—பால 
காண்டத்தை நேர்வது. அரேபியநாட்டு , வருணணை 
தமிழகத்தை-—சிறப்பாகப்‌ பாண்டி நாட்டினையே பார்க்‌ 
திறோம்‌. 3. நுபுவ்வத்துக்‌ காண்டம்‌ : நுபுவ்வத்‌ எ தீர்க்க 
தரிசனம்‌. இசுலாமிய சமயம்‌ வானவர்‌ ஜி! றீல்‌ மூலம்‌ நபிகள்‌ 
நாயகத்திற்கு அருளப்பட்டமை கூறுவது; முகம்மது: ஸல்‌ 
அவர்கள்‌ நபிகள்‌ ஆனமை விளக்குவது. 4. ஹிஜ்றத்துக்‌ 
காண்டம்‌ : ஹிஜ்றா- இடம்‌ பெயர்தல்‌. நபி பெருமான்‌ 
மக்கமாநகர்‌ விடுத்து மதினாவிற்கு ஓடியனம உணர்த்துவது. 
பெரிய காண்டம்‌, 2680 பாக்கள்‌. பதுறு, உகுது எனும்‌ இரு 
பெரும்‌ போர்களும்‌ அதில்‌ நபிபெற்ற வெற்றியும்‌ விளம்புவது. 


நபிக்கு முன்‌ அரேபியாவில்‌ உருவ வழிபாடு இருந்தமை; 
அந்நாட்டுப்‌ பழக்க வழக்கங்கள்‌, இசுலாம்‌ பரவியமை அறிய 
லாம்‌. நாட்டு - நகரப்‌ படலங்கள்‌ நயம்‌ சான்‌ றவை. வறண்ட 
பாலைவன நாட்டினைப்‌ பற்றியதாயினும்‌, வளமார்சோலை 
நாடாகக்‌ குளுமை மிகக்‌ கொஞ்சு தமிழில்‌ நெஞ்சினிக்க நய 
முறப்‌ பாடப்பெற்றுளது. 


இசுலாமியக்‌ கொள்கைகளை--கோட்பாடுகளை நிலை 
பெறக்‌ கொண்டது; இலக்கியச்‌ சுவையுடன்‌ இயம்புவது. 
என்றாலும்‌ அரபுச்‌ சொற்களும்‌ பெயர்களும்‌ இடம்பெற்றே 
ஆகவேண்டியது; இதனால்‌ இசுலாமியர்‌ அல்லாதார்க்கு 
எளிதில்‌ விளங்காமை ஏற்படுகிறது. எனினும்‌ ஏனைய உயர்‌ 
இலக்கிய நூல்களோடு ஒப்ப வைத்துக்‌ காணும்‌ அளவிற்கு 
இணையறு இனிய பனுவலாகவே இலங்குகிறது. உமறுவின்‌ 
அறிவாற்றல்‌ ஊடுருவி நிற்கிறது. 


அகப்பொருள்‌ ஒழுக்கங்கள்‌ பல அணி செய்கின்றன. 
காட்டு: நபிகள்‌ நாயகத்தின்‌ துணைவியார்‌ கதிஜாபீவி 
(விதவை) மணத்திற்கு முன்பே நபியைக்‌ கண்டு காதல்‌ 
கொண்டு பிரிவாற்றாது அலமருவதாகவருகிறது. கதீஜா கனவு 
காண்படலத்தில்‌ திருக்குறட்‌ கருத்துக்கள்‌ விருத்தத்தில்‌ 
பொருத்தமுறப்‌ பதிக்கப்‌ பெற்றுள்ளன. ஏழு பருவ மகளிரின்‌ 
இயல்பு, நபியின்‌ மகள்‌ பாத்திமா நாயகி திருமணப்‌ படலத்தில்‌ 
இயம்பப்‌ பெறுகிறது. 


மது. ச. விமலானந்தம்‌ 299 


இப்படி இன்றமிழ்ப்‌ பண்பு பழக்க வழக்கங்கட்கு ஒப்ப 
அமையினும்‌, காப்பியத்‌ தலைவரின்‌ அரேபிய இயல்பிற்கேற்ப 
மாற்றி அமைக்கவும்‌ நேர்ந்துளது. சான்று: அரசன்‌ 
ஆணையை வள்ளுவன்‌ யானை மீதிவர்ந்து வந்து பறை 
சாற்றுவது தமிழியல்பு; பாலைவன நாட்டில்‌ ஒட்ட கங்கள்‌ 
தானே மிகுதி, எனவே சீறாவில்‌ ஒட்டகத்தின்‌ மீதேறி 
முரசறைவதாக மொழிகிறார்‌. தமிழ்‌ மரபுக்கும்‌ பாங்கிற்கும்‌ 
இயைய இயற்றினும்‌, இவற்றுக்கெல்லாம்‌ ஊற்றமாக 
அமைவது அரபு மொழி இசுலாமியப்‌ பண்பாடுகளே எனலாம்‌ 
_—-ஆங்லை நூல்கட்கு லத்தீன்‌ அமையுமாப்போலே ! 


திருவினும்‌ திருவாய்ப்‌ பொருளினும்‌ யொருளாய்த்‌ 
தெளிவினும்‌ தெளிவதாய்ச்‌ சிறந்த 

மருவினும்‌ மருவாய்‌ அணுவினுக்கு அணுவாய்‌ 
மதித்திடாப்‌ பேரொளி அனைத்தும்‌ 

பொருவினும்‌ பொருவா விடினும்‌ வடிவாய்ப்‌ 
பூதலத்‌ துறைந்தபல்‌ உயிரின்‌ 

கருவினும்‌ கருவாய்‌ பெருந்தவம்‌ புரிந்த 
கருத்கனைப்‌ பொருத்துதல்‌ கருத்தே ! 


என்ற கடவுள்‌ வாழ்த்து--முதற்பாட்டு பொதுமைப்‌ பொலி 
வும்‌ பரந்த கருத்தும்‌ கொண்ட அருமையது. நூல்முற்றுப்‌ 
பெறு முன்பே சீதக்காதி மறைந்தார்‌; சீதக்காதியின்‌ பொரு 
ளாளர்‌ செல்வர்‌ அபுல்காசீம்‌ மரக்காயர்‌ முன்‌ வந்து புரந்தார்‌. 
இவரது காலத்தாற்‌ செய்த உதவியினை 100 பாடல்கடகு 
ஒருமுறையாக 22 பாக்களில்‌ நன்றி பாராட்டியுள்ளார்‌. இவர்‌ 
தலைமையில்தான்‌ அரங்கேறியது. ஏனோ சீதக்காதிபற்றி 
ஏதும்‌ குறிக்க இல்லை ! . 

நபியின்‌ வரலாறு சிறப்பாக அமையினும்‌ முழுமை பெற 
வில்லை. விட்டகுறையினைப்‌ பின்னாளில்‌ தொட்டு 2145 
பாக்களில்‌ முடித்தவர்‌ பனீ அகமது மரைக்காயர்‌, அது சின்ன 
சீறா” என வழங்குகிறது. செய்கு அப்துல்‌ காதிர்‌ நயினார்‌ 
லெப்பை ஆலிம்புலவர்‌ “புத்‌ ஹீஷ்ஷா' காப்பியத்துள்‌ முகம்‌ 
மதியா காண்டத்தில்‌ பாடி முடிக்கிறார்‌. இரண்டையும்‌ 
இணைத்துத்‌ தாமும்‌ பாடிச்‌ சேர்த்து 72 படலம்‌, 2145 பாடல்‌ 
களில்‌ 'சறப்புராணம்‌ இரண்டாம்‌ வால்யூம்‌' என ஹாஜி 
மொன்னா முகம்மது சத்காரி வெளியிட்டுள்ளார்‌. 


சந்தையள்ளும்‌ சீறா முஸ்லீம்‌ தமிழ்க்‌ காப்பியங்களின்‌ 
முடிமணி; இசுலாமியத்‌ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தலைமணி. பிற 
புலவோர்க்கு இருக்கும்‌ வாய்ப்பின்றி உரிமையற்று வரம்பு 


400 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கட்குட்பட்டு, இருமொழி மரபும்‌ காத்து எவ்விதக்‌ குறைய 
மின்றி நிறைவுட.ன்‌ நன்றாக யாத்துள்ளமை எண்ணி மகிழ 
வேணும்‌. பின்‌ வந்தோர்க்கு வழிகாட்டி. -வழி கோலியும்‌ 


உள்ளமை உன்ன வேண்டும்‌. 


2: சிற்றிலக்கிய வகை : பிற்றை நாளில்‌ பைந்தமிழில்‌ 
'பல்கிய பிரபந்தங்களைப்‌ பின்பற்றி இசுலாமியப்‌ புலவர்கள்‌ 
எண்ணற்ற நூல்கள்‌ இயற்றினர்‌. | 

1) அம்மானை : நபி அவதார அம்மானை” முகமது நபி 
யின்‌ பிறப்பினைப்‌ பற்றியது. சீறாப்புராண அவதாரப்‌ 
படலத்தை அடிப்படையாகக்‌ கொண்டது; கண்ணிகளால்‌ 
அமைந்தது. உமறுப்‌ புலவரின்‌ மகன்‌ “கவிக்‌ களஞ்சியப்‌ 
புலவர்‌” பாடியது. “பப்பரத்தியார்‌ அம்மானை பாடியவர்‌ 
செய்யிது மீறாப்புலவர்‌. நபியின்‌ மருமகனான காலிப்‌ 
அலியைத்‌ தலைவராகக்‌ கொண்டது; கண்ணிகளால்‌ ஆயது. 
போரில்‌ வெல்வது, இளவரசி பப்பரத்தியாரை மணப்பது, 
இருவருக்கும்‌ மகன்‌ பிறப்பது பற்றி இந்நூல்‌ இயம்புகிறது. 


2) அந்தாதி ; 'திருமதீனத்‌ தந்தாதி' முகமதுநபி--மதினா 
நகரைப்‌ பற்றியது. பிச்சை இபுறாகிம்‌ புலவர்‌ இயற்றியது. 
“திருமக்காத்‌ திரிபந்தாதி' குலாம்‌ காதிறு நாவலரால்‌ இயற்றப்‌ 
பட்டது; மக்கா நகரைப்‌ பொருளாகக்‌ கொண்டது ; நபியின்‌ 
திருப்போதனைகள்‌ நிறைந்துள்ளது. செய்கு அப்துல்‌ காதிறு 
நயினார்‌ “நாகை யந்தாதி” பாடியுள்ளார்‌. நாகூர்‌ ஆங்கு 
அடக்கமான ஆண்டவர்‌ புகழ்பாடுவது. 


3) ஆற்றுப்படை; குலாம்‌ காதிறு நாவலர்‌ மதுரைச்‌ 
சங்கத்துப புலவர்‌ ஆற்றுப்படை” பாடியுள்ளார்‌; தற்காலப்‌ 
போக்கினது. புகை வண்டி ஓடுவது மரவட்டை ஊர்வது 
போன்றுளதாகக்‌ காட்டுகின்றார்‌. பாண்டித்துரைத்‌ தேவரின்‌ 
சங்கநடப்புக்கள்‌ நன்கு நவிலப்பட்டுள்ளன, நயமும்‌ நகைச்‌ 
சுவையும்‌ நிரம்பிய நன்னூல்‌. 


4) பிள்ளைத்தமிழ்‌; செய்யத அனபியா சாகிபு நபிகள்‌ 
நாயகத்தின்‌ பெயரில்‌ “பிள்ளைத்தமிழ்‌” பாடியுள்ளார்‌. முகம்‌ 
மது நபியின்‌ பிள்ளமைப்‌ பருவத்தின்‌ வெற்றிகள்‌ பேசப்படுகின்‌ 
றன. *முகைதன்‌ ஆண்டவர்‌ பிள்ளைத்‌ தமிழை' செய்யிது 
முகிய த்தன்‌ கவிராயர்‌ இயற்றியுள்ளார்‌; முகைதீன்‌ ' ஆண்ட 
வார்‌ பற்றியது, ‘நாகூர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌' நாகூராண்ட வரைக்‌ 
குழந்தையாகக்‌ கொண்டது; ஆரிபு நாவலர்‌ இயற்றியது. 
இவை யாவும்‌ “ஆண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌”. “பாத்திமா 


மது..௪. விமலானந்தம்‌ 407 


நாயகி பிள்ளை த்தமிழ்‌'” நாயகத்தின்‌ மகளைக்‌ குழந்தையாகக்‌ 
கொண்டு பாடிய, பெண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, 


5: கோவை : சீதக்காதி மேல்‌ உமறுப்புலவர்‌ பாடியதாக 
(ர நூல உனது. 


6. கொண்டி நாடகம்‌: இசுலாமியர்‌ தமிழில்‌ புதுவதாகப்‌ 
புனைந்த இலக்கிய வகை இது. “திருக்கச்சூர்‌ நொண்டி நாட 
கம்‌” முதலிய இதில்‌ அடங்கும்‌. 


3. இசுலாமிய இலக்கிய வகை: அரேபிய பாரசீக இலக்கி 
யங்களைப்‌ பின்பற்றித்‌ தமிழில்‌ இல்லாத புதிய இலக்கிய வகை. 
களைப்‌ படைத்துத்‌ தமிழ்‌ இலக்கியச்‌ செல்வத்தைப்‌ பெருக்‌ 
தனர்‌. இசுலாமியத்‌ தமிழ்‌ இலக்கித்தியற்கே உரிய படைப்பு 
கள்‌ இவை: 


1. படைப்போர்‌: இஸ்லா மியருக்கும்‌ ஏனையோருக்குமிடையே 
நடந்த போரைப்‌ பற்றியது. இதனை 14/8 Ballads எனலாம்‌; 
'லந்து படைப்போர்‌,” அசனிப்‌ புலவரால்‌ இயற்றப்‌ பட்டது; 
நபியின்‌ மருமகன்‌ அலியின்‌ திறம்‌ பாடுவது. 'செய்தத்துப்‌ 
படைப்போர்‌, (ஹுசைன்‌ படைப்போர்‌” இரண்டையும்‌ 
முறையே குஞ்சு முசுப்புலவர்‌, காளை அசன்‌ அலிப்புலவர்‌ 
பாடியுள்ளனர்‌. 

2. முனஜாத்து: அல்லா அருள்நாடி விண்ணப்பிப்ப 
தாகும்‌. “முன ஜாத்து மாலை' 12 நூல்களைக்‌ கொண்டது. 
செய்யிது முகம்மது ஆலிம்‌ இயற்றியது. 

3. கிஸ்ஸா: கதை கூறுதலாகும. ஐயம்பேட்டை மதார்‌ 
சாகிபு புலவர்‌ 'யூசுபு நபி கிஸ்ஸா'பரிடியுள்ளார்‌, அப்துல்காதர்‌ 
சாகிபு 'செய்தான்‌ கிஸ்ஸா' யாத்துள்ளார்‌. 

4. மசலா: கேள்விகள்‌ அல்லது பிரச்சினை என்பது 
பொருள்‌! “நாறு மசலா' என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ தெரியவில்லை 
அயிரம்‌ தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி கதை போன்ற 
ஆயிர மசலா' வண்ணப்‌ பரிமளப்‌ புலவராலும்‌; வெள்ளாட்டி 
மசலா'செய்து அப்துல்‌ காதிறு லெப்பையாலும்‌ பாடப்பட்‌ 
டவை. முன்ஜாத்‌, கிஸ்ஸா, மசலா மூன்றும்‌ அரபுப்‌ பெயரன. 

5. நாமா; கதை, நூல்‌, வரலாறு எனப்‌ பொருள்படும்‌ 
முகமது நபியின்‌ அருஞ்செயல்‌ கூறும்‌ மிரா ஜூ நாமா” வைப்‌ 
பாடியவர்‌ மதாறு சாகிபு புலவர்‌, நூறு நாமா' செய்யிதகமது 
மரைக்காயர்‌ பாடியதாகும்‌. நாமா பாரசீகப்‌ பாவகையாகும்‌.. 

ட்ட 


402 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


4. மக்கள்‌ இலக்கிய வகை: பாமரரும்‌ படித்து இன்புறும்‌ 
வகையில்‌ எளிய இனிய நூல்களும்‌ இயற்றினர்‌, எளியனவா 
யினும்‌ இவை நாடோடி இலக்கியங்களைக்‌ காட்டிலும்‌ தரம்‌ 
வாய்ந்தவை: 


1) மாலை: மலர்கள்‌ மாலையாவது போல, பாக்கள்‌ 
மாலை போல்‌ சேர்க்கப்படுவதாம்‌, (முதுமொழி மாலை' நபி 
யின்‌ புகழ்பாடுவது; உமறுப்புலவர்‌ பாடியது. “ரசூல்மாலை' 
சாமு நயினா லெப்பை இயற்றியது; கந்துரி போன்ற விழாக்‌ 
களின்‌ போது ஓதப்படுவது. 'ஓசியத்துமாலை' மின்னா நூறு 
தீன்‌ புலவர்‌ பாடியது; ஓசியத்து என்றால்‌, இறக்கும்‌ தறுவாயி 
லிருக்கும்‌ ஒருவரின்‌ கடைசி மொழிகள்‌ என்பதாகும்‌. முஸ்லீம்‌ 
மக்கள்‌ மிகுந்த ஆர்வத்துடன்‌ போற்றுவன; “இராஜாமணி 
மாலை, முயெத்தன்மாலை”. இரண்டையும்செய்தவர்மதாறுப்‌ 
புலவர்‌. நபியின்‌ தோழரான கொத்தலகான்புலவர்‌ *பலுலூன்‌ 
அசுகாபி பற்றிய மாலை' இயற்றியுள்ளார்‌. இஸ்லாத்தின்‌ 
2வது காலிப்பாகிய உமறு, நீதியை நிலை நாட்டத்‌ தன்‌ மகன்‌ 
அபூஷ்குமாவைத்‌ தண்டித்தமை கூறுவது, செய்தக்காப்‌ புலவர்‌ 
்‌ பாடியது. அபூஷகுமா மாலை” யாகும்‌. இனி இசையோடு கூடிய 


சில நூல்களைக்‌ காண்போம்‌. 


2) ஏசல்‌: தமிழில்‌ எட்டுகுடி ஏசல்‌, வள்ளிதெய்வயானை 
ஏசல்‌ போன்ற உள; அவை காதல்‌ பற்றியன.ஆனால்‌ இஸ்லா 
மிய ஏசலோ, சமயக்காட்பாடுகள்‌ கூறுவன. 'நபிநாயகம்‌ 
பேரில்‌ ஏசற்‌ கண்ணிகள்‌' 'முகியத்தீன்‌ ஆண்டவர்‌ பேரில்‌ தாய்‌ 
மகள்‌ ஏசல்‌' இரண்டும்‌ சாகுல்‌ அமீதுப்‌ புலவர்‌ இயற்றியவை. 


3) சிந்து: நயினா முகம்மது ஒலியுல்லாவின்‌ புகழ்பரவி 
அினிக்காதுிறு முகிதீன்‌ நவநீத ரக்னாலங்காரச்‌ சிந்து' பாடியுள்‌ 
ளார்‌. முகம்மது நபி, முகைதீன்‌ ஆண்டவர்‌, மீரான்சாகிபு 
ஆகியோர்‌ பற்றிய சிந்து நூல்களின்‌ தொகுதியே காளை அசன்‌ 
அலி புலவர்‌ பாடிய 'பூவடிச்‌ சிந்து' அகும்‌. காவடிச்‌ சிந்து 
மெட்டுகளே இதில்‌ அமையும்‌. 


4) கும்மி: முகைதீன்‌ நாவலர்‌, மாப்பிள்ளை லெப்பை 
ஆலிம்‌ சீவிய சரித்திரக்‌ கும்மி' பாடியுள்ளார்‌. செய்கு முஸ்‌ 
தாபா ஓலியுல்லாக்‌ காரண அலங்காரக்‌ 'கும்மி' பாடியவர்‌ 
முகம்மது காசிம்‌ புலவர்‌. மதுரகவி மதாறு புலவர்‌ பாடிய 
“திருக்காரண சிங்காரக்‌ கும்மி' நாகூர்‌ ஆண்டவரைப்‌ புகழ்‌ 
வதாம்‌. 


மது. ச. விமலானத்தம்‌ 402 


5) தாலாட்டு: ஞானத்‌ தாலாட்டு, சுகானந்தத்தாலாட்டு 
மணிமந்திரத்‌ தாலாட்டு, மீறான்‌ தாலாட்டு, பாலகர்‌ 
தாலாட்டு ஆகிய ஐந்தும்‌ அடங்கிய, பஞ்ச ரத்தினத்தாலாட்டு 
தாளை அசலனிப்‌ புலவர்‌ படைப்பு. 


6) திருப்புகழ்‌. 'முஸ்லீம்‌ மக்கள்‌ திருப்புகழ்‌' நபியின்‌ 
மேல்‌ பாடியவர்‌ காயற்பட்டண காசிம்‌ புலவர்‌; அருணகிரியார்‌ 
திருப்புகழ்‌ போன்றது.'நவரத்தினத்‌ திருப்புகழை யாழ்ப்பாண 
அசனா லெைப்பையும்‌, ‘முகைதீன்‌ ஆண்டவர்‌ திருப்புகழை” 
முகிதன்‌ கவிராயரும்‌ பாடியுள்ளனர்‌. 


7) கீர்த்தனை: 'சீறாக்‌ கீர்த்தனை” சிறந்த ஒன்று; செய்‌ 
யிது அபுபக்கர்‌ புலவர்‌ செய்தது. சீறாப்‌ புராணத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது: ஆதி நூதன அலங்காரக்‌ கீர்த்தனை” 
நபிகள்‌ நாயகம்‌ பற்றியது; செ.மு. முகம்மது இபுராகிம்‌ 
பாடியது. அல்லா, நபி, போன்றோர்‌ புகழ்‌ பாடுவன 'சங்கீத 
சிந்தாமணி; ஆனந்த சாகித்தியம்‌'இரண்டுமாகும்‌. இவற்றைத்‌ 
தொகுத்தவர்‌ செய்யது முகியித்தன்‌ கவிராயர்‌. 


8) ஆனந்தக்‌ களிப்பு: “மென்னான ஆனந்தக்‌ களிப்பு” 
குறிப்பிடத்தக்க ஒன்று: பாடியவர்‌ முகம்மது லெப்பை அலீம்‌. 
இவையன்றி தெம்மாங்கு, ஊஞ்சற்‌ பாட்டு, தோழிப்பெண்‌ 
பாட்டு என எண்ணரிய இலக்கிய வகைகளை எடுத்தாண்டுள்‌ 
ளனர்‌. 

9) ஞானப்‌ பனுவல்‌ வகை: தமிழிலக்கிய த்தில்‌ தத்துவப்‌ பெரி 
யார்களின்‌ பங்கு பெரிது; அதுபோன்றே இசுலாமியத்‌ தமிழ்த்‌ 
தொண்டில்‌ பெரும்பகுதி இசுலாமிய ஞானியருடையதாகும்‌. 
முப்பெரும்‌ ஞானிகள்‌ முதன்மை பெறுகின்றனர்‌. 1) தலை 
யாரயவார்‌; குணங்குடி மஸ்தான்‌ சாகிபு, இயற்‌ பெயர்‌ சுல்தான்‌ 
அப்துல்‌ காதிறு லெப்பை ஆலிம்‌. மஸ்தான்ஞானி என்பதுகு றிக்‌ 
கும்‌. இவருடைய பாடல்கள்‌ “மஸ்தான்‌ சாகிபு திருப்பாடல்கள்‌' 
என்றே வழங்குகின்‌ றன. தாயுமானார்‌ பாடல்கட்கும்‌ இவற்‌ 
றிற்கும்‌ நெருங்கிய ஒற்றமை உள்ளன. 2) காலங்குடி மச்ச 
ரேகைச்‌ சித்தன்‌ செய்யிது அப்துல்‌ வாரிது ஆலிம்‌ மவ்லானா 
ஐதருஸ்‌ பாடிய திருப்பாடல்கள்‌. பத்துபிரிவின. 3) தற்கலை 
பீர்‌ முகம்மது சாகிபு “ஞான மணிமாலை', 'பிஸ்மில்‌ குறம்‌”, 
ஞானப்‌ புகழ்ச்சி ஞானக்‌ குறம்‌, 'ஞான ரத்தினக்‌ குறவஞ்சி! : 
“தருமெஞ்ஞான சரநூல்‌' 'ஞானச்சுடர்ப்‌ பதிகங்கள்‌," ஞான 
நடனம்‌, *ஞானப்பால்‌', ஞானப்‌ பாட்டு”, “ஆனந்தக்‌ களிப்பு" 
ஆகியன இயற்றியுள்ளார்‌. இவை ஞானப்‌ பாடல்கள்‌ எனப்‌ 
படும்‌. இம்மூவரன்றி அப்துல்கனி சாகிபு, செய்கு முஸ்தாபா 


404 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
செய்யது முகம்மது காதிரி; செய்கு அப்துல்‌ காதிறு, வாலை: 
மஸ்தான்‌ சாகிபு, குன்னாளி செய்கு முகயதன்‌ சாகிபு, செய்கு, 
முகம்மது அப்துல்லா சாபு, செய்யது அலி வாலை குரு. 
மஸ்தான்‌ ஆகிய எழுவரும்‌ தத்துவப்‌ பாடல்களும்‌ பனுவல்‌. 
களும்‌ பாடியுள்ளனர்‌. 


6. வசன வகை: சமய மாறுபாட்டாலும்‌, இலக்கிய சர்ச்‌ 
சைகளாலும்‌ உரைநடை நூல்கள்பல பல்கின. அரபு நூல்களின்‌ 
மொழி பெயர்ப்பாகவும்‌, உருது நூல்களின்‌ தழுவலாகவும்‌, 
சமயக்‌ கோட்பாடுகள்‌ சட்ட திட்டங்கள்‌ பற்றியனவாகவும்‌. 
இருக்கின்‌ றனவே தவிர, இலக்கிய மணம்‌ மிக்க நூல்கள்‌ மிகக்‌. 
குறைவென்றே கூறவேண்டியுள்ளது. 


“முஸ்லீம்‌ அத்வைத மூலமொழி: முகம்மது அப்துல்றகுமான்‌ 
இயற்றியது. 'உலூமுத்தின்‌' செய்யது அகமது கபீர்‌ செய்தது. 
“பஞ்சா வரலாற்று விளக்கம்‌' காதிறு சனிப்‌ புலவராலும்‌ ; 
திறித்துமத திரியேகத்துவ மறுப்பு' முகம்மது சம்சுதீன்‌ சாகிபு: 
வாலும்‌ எழுதப்பட்டவை. “இஸ்லாமிய ஞான போதம்‌' 
தாவுத்‌ ஷா இயற்றியது. இவை சமய சம்பந்தமானவை, 
சீறாப்புராண உரை பற்றிய வாத நூல்‌ “சீறா நபியவதாரப்‌: 
படல உரைக்‌ கடிலகம்‌” காதிறு அசனா மரைக்காயர்‌ இயற்றி 
யது. கதை கூறுமாற்றான்‌ கிளைத்த உரைநடை நூல்கள்‌, 
“காளியாருக்கும்‌ கள்ளனுக்கும்‌ நடந்த கிஸ்ஸா', ஹூர்‌ முஜ்‌. 
கதை', “முகியித்தன்‌ ஆண்டவர்‌ சரித்திரம்‌”, “மெளலானாறூமி 
சீவிய சரித்திரம்‌ போன்றன மதத்‌ தலைவர்கள்‌ பற்றியன. 


“பைலுல்‌ றகுமான்‌', 'பத்திஹுல்‌ தய்யாள்‌”, “குறீக்குல்‌ 
ஜன்னா”, “சன்மார்க்க இலகு போக வினாவிடை' போன்றன 
இஸ்லாமிய சட்டம்‌ பற்றியவை. 


7. ஒழுக்க நூல்‌ வகை: இஸ்லாத்தை மையமாகக்கொண்டு 
நூல்கள்‌ அமையினும்‌, இலக்கிய நோக்கே கொண்டு இயற்றப்‌ 
பட்ட இஸ்லாமிய நூல்களும்‌ இல்லாமலில்லை. “ஆசாரக்‌. 


கோவை” அப்துல்‌ மஜீது பாடியது. “திருநெறி நீதம்‌” பாடியவர்‌ 
பீர்‌ மூகம்மது சாகிபு. 


8. சமய நூல்‌ வகை: பொது மக்களும்‌ இஸ்லாமியச்‌ சம 
யத்தைப்‌ புரிந்து கொள்ள “வேத புராணம்‌', மா அரிபத்து: 
மாலை”, “மீசான்‌ மாலை, “௬. அபில்‌ ஈமான்‌ போன்‌ றன 
முறையே, ஒலியுல்லா, பீர்‌ முகம்மது, செய்கு முஸ்தாபா, ஐமா 
லுத்தன்‌ ஆகியோரால்‌ இயற்றப்பட்டன. இவையின்றேல்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 405 


இஸ்லாமியத்‌ தமிழர்களே, இஸ்லாம்‌ பற்றி அறிய முடியாது 
போயிருக்கும்‌. 


9. உரை வகை; நயினா முகம்மது பாவலர்‌ பீர்‌ முகம்‌ 
மது சாகிபு பாடல்கட்கும்‌; குலாம்‌ காதிறு நாவலர்‌ சீறாப்‌ 
புராண நபியவதாரப்‌ படலத்துக்கும்‌ உரையெழுதியுள்ளனர்‌. 
இன்னும்‌ சதாவதானி செய்கு தம்பிப்‌ பாவலர்‌ போன்ற உரை 
யாசிரியர்களும்‌ உள்ளனர்‌. 


10. செரல்‌ வகை; 17, 18 ஆம்‌ நரற்றாண்டுகளில்‌ தமிழ 
கத்தில்‌ நவாபு ஆட்சி நிலவியது. அரசு மொழியாக பாரசகமும்‌ 
கருதும்‌ அமைந்தன. குர்‌ஆன்‌ போன்ற மதநூல்களைத்‌ தெய்வ 
மொழியாகிய அரபிலேயே படிக்க வேண்டும்‌ என்ற நம்பிக்கை 
யும்‌ இருந்தது. ஆகவே வேதத்தைப்‌ பயில அரபு மொழியை 
யும்‌, அரசியலை நடத்த உருது-பாரசீக மொழிகளையும்‌ முஸ்‌ 
லீம்‌ மக்கள்‌ பயின்‌ றார்கள்‌. அதன்‌ பயனால்‌ பல சொற்கள்‌ 
தமிழில்‌ கலந்தன; ஆயினும பேச்சில்‌ அதிகமாகவும்‌; இலக்கி 
யங்களில்‌ குறைவாகவும்‌ சேர்ந்தன. மதச்‌ சார்பான நூல்‌ 
களில்‌ மிகுதியான சொற்கள்‌ உள்ளன. 


இசுலாமியத்தால்‌ இன்‌ தமிழில்‌ இரண்டறக்‌ கலந்து விலக்க 
வொண்ணா வகையில்‌ இன்றியமையாச்‌ சொற்களானவை 
1500க்கும்‌ மேற்பட்டவை. அவற்றுள்‌ சில: 


அசல்‌, அமல்‌, அனரமத்து, அமீனா, அல்வா, ஆஜர்‌, 
இனாம்‌, கச்சேரி, கஜானா, கரார்‌, கைதி, சவால்‌, சாமான்‌, 
தகரார்‌, டபேதார்‌, தாலுகா, நகல்‌, பராரி, பிர்கா, பைசல்‌ 
மசோதா, மராமத்து, மஹால்‌, மாசல்‌, மாமுல்‌, மாஜி, முகாம்‌, 
முன்சீபு, மைதானம்‌, ரத்து, ராஜிநாமா, ௬, லாயக்கு, வக்‌ 
காலத்து, வக்கீல்‌, வசூல்‌, வாயிதா, வாரிசு, ஜப்தி, ஐவாபு, 
ஜாமீன்‌, ஜாஸ்தி, ஜில்லா, சர்பத்‌, கம்மி, கரம்‌, கிஸ்தி 
குமாஸ்தா, சர்க்கார்‌, சிப்பந்தி, சுமார்‌, தயார்‌, தஸ்தாவேஜு 
திவான்‌, பந்தோபஸ்து, படுதா, பாரா, பேஷ்‌, மனு, ரஸ்து, 
வாபஸ்‌, ஐமீன்‌, ஜரூர்‌, ஜோர்‌, தண்டா, தபால்‌, பட்டுவாடா, 
பார்த்தி, குருமா, பிரியாணி, கூஜா, அண்டா, உஷார்‌, ஜாக்‌ 
கிரதை, சபாஷ்‌, கப்ஸா, உடான்சு, செளடால்‌, வத்தி, சர்க்கா 
கல்தா, கோதா, முஸ்தீபு. 


இங்ஙனம்‌ எத்தனையோ துறைகளில்‌ இஸ்லா மியர்‌ பணி 
யாற்றியுள்ளதோடு, எண்ணரிய புலவர்களும்‌ இன்‌ தமிழ்த்‌ 
கொண்டு இயற்றியுள்ளனர்‌; சிறந்த சிலரைச்‌ செப்புவாம்‌: 5 


406 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வள்ளல்‌ சீதக்காதி; செய்கப்துல்‌ காதிர்‌ மரைக்காயர்‌ 
தலைவர்‌, வல்லோனின்‌ அடிமை, காயல்‌ பட்டினத்தில்‌ வதித்‌ 
தவர்‌, கிழவன்‌ சேதுபதி விசய இரகு நாதத்‌ தேவரிடம்‌ 
(1674-1710) அமைச்சராய்‌ இருந்தவர்‌. (செத்துங்‌ கொடுத்த. 
சீதக்காதி என்ற சிறப்புக்குரிய பெருவள்ளல்‌. இவரே உமறுப்‌ 
புலவரைப்போற்றி நபிகள்‌ நாயகச்தின்‌ வரலாற்றைக்‌ காப்‌ 
பியமாக வடிக்கத்‌ தூண்டியவர்‌. படிக்காசுப்‌ புலவரும்‌ இவரது 
அன்புக்குரியர்‌. இவர்‌ பாடல்களால்‌ வள்ளலின்‌ புகழ்‌ இன்னும்‌ 
மணக்கிறது. 1713 கொடிய பஞ்சத்தின்‌ போது வள்ளல்‌ வழங்‌ 
இய சோற்றுக்‌ கொடையினை, 


ஒர் தட்டி லேபொன்னும்‌ ஓர்தட்டிலே நெல்லும்‌ 

ஒக்கவிற்கும்‌ 
கார்தட்‌ டியபஞ்ச காலத்திலே தங்கள்‌ காரியப்போர்‌ 
ஆர்தட்‌ டினும்தட்டு வாராமலே அன்ன தானத்துக்கு 
மார்தட்‌ டியதுரை மால்சீதக்‌ காதி வரோ தயனே! 


வறியவர்கட்கு வாரி வழங்கி வாழ்வித்த சீதக்காதி மறுபடியும்‌ 
வந்து மண்ணுலகில்‌ பிறந்தால்தான்‌, புலவர்களின்‌ வாழ்வு 
சீர்படும்‌” என்று அறுதியிடுகிறார்‌. வெறும்‌ வள்ளலாக மட்டும்‌ 
அமையாது பெரு மனம்‌ படைத்த அருங்குணவானாகவும்‌- 
மனிதாபிமானம்‌ மிக்கவராகவும்‌ மிளிர்ந்தவர்‌.அதனாற்றான்‌ 
அத்துணைபேரின்‌ உள்ளத்துள்‌ நெருக்கமாக உறைகிறார்‌. 
இடர்‌ ஏற்றம்‌ போற்றுவது சீதக்காதி நொண்டி நாடகம்‌” 
பூபாளம்‌, மோகனம்‌, நாத நாமக்கிரியை என்ற ராகங்கள்‌ 
மேவப்‌ படுகின்றன. செஞ்சிக்‌ கோட்டை முற்றுகை ச த்திரிக்கப்‌. 
படுகிறது. 


இவர்‌ ஊர்‌ முகவை மாவட்ட கீழக்கரை, இதனைத்‌ கென்‌ 
காயல்‌ என்பர்‌; நெல்லை மாவட்ட காயல்‌ பட்டினம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. மரக்கல வாணிகர்‌ மரபில்‌ மல்லர்‌ சாகிபு எனும்‌ பெரிய 
தம்பி மரக்காயர்‌-சையிது அகமது நாச்சியாரின்‌ இரண்டாவது 
மகன்‌. 


கிழவன்‌ சேதுபதி எனப்படும்‌ விசயரகுநாத தேவரின்‌ கெழு 
தகை நண்பர்‌. இதனால்‌ இவர்‌:விசயரகு நாதப்‌ பெரிய தம்பி, 
எனக்‌ கிழவன்‌ சேதுபதியே பெயரிட்டு அழைத்தார்‌. ஒருவரை 
யொருவர்‌ கலவாமல்‌ ஏதும்‌ செய்வதில்லை. சேதுபதி தொடர்‌ 
பால்‌ சதக்காதியின்‌ செல்வாக்கு தென்னகத்தில்‌ பரவியமை 
போன்றே, சதகத்துல்லாவலி அவர்கள்‌ தொடர்பால்‌ வடக்கி 


மது; ச. விமலானந்தம்‌ 407 


லும்‌ புகழ்‌ வளர்ந்தது. தில்லியாண்ட ஒளரங்கசீப்‌(1659-1707) 
வங்காள த்தின்‌ தலைவராக இவரை நியமித்தார்‌. தட்ப வெட்ப 
நிலை உடம்புக்கு ஒவ்வாமை போன்‌ ற கரணியங்களால்‌ (ஏற்று): 
வில்கினார்‌. இவரது நல்லாதரவு பெற்ற பிற புலவர்கள்‌: கந்த 
சாமிப்‌ பிள்ளை, நமச்சிவாயப்‌ புலவர்‌. 


உமறுப்‌ புலவர்‌: 1642-1703. இயற்‌ பெயர்‌ உமறு கத்தாப்‌. 
தென்னாட்டுப்‌ புகழ்‌ பூத்த அத்தர்‌ வணிகக்‌ குடும்பத்தில்‌ பிறற்‌. 
தவர்‌. தந்‌ைத சேகு முகமதலியார்‌. கீழ்க்கரையில்‌ வதிந்தவர்‌ 
கடிகை முத்துப்‌ புலவரின்‌ சீடர்‌; குருவை வாதுக்கழைத்த: 
வாலை வாரிதியைப்‌ 16 வயதில்‌ வெற்றி கண்டவர்‌; ஆசானுக: 
குப்பின்‌ எட்டைய புர சமீன்‌ ஆத்தானப்‌ புலவராக அமர்ந்த. 
வர்‌. (இந்த விவரங்கள்‌ கா. மகுதூம்‌. மூகம்மதுப்‌ பாவலரின்‌ 
சறாப்புராணப்‌ (1919) பதிப்புக்‌ குறிப்பால்‌ அறிகிறோம்‌. 
இவர்‌ வரலாறு பொய்யும்‌ புனைந்துரையும்‌ கலந்து கிடக்கிறது. 
கீழ்க்கரையில்‌ சோன்கர்‌ பிரிவில்‌ பிறந்தவர்‌ என்றும்‌ இயம்‌. 
பவார்‌, 


இவரது சமாதி எட்டையபுரத்தில்‌ தென்‌ கோடியில்‌ உளது. 
1934-ல்‌ எட்டையபுர பிச்சைக்‌ கோனார்‌ நினைவு மண்டபம்‌. 
கட்டி விழா எடுத்தார்‌. கல்வத்து செய்யது அப்துல்‌ காதிறு 
நாயகத்தின்‌ சீடர்கள்‌ றபீஉல்‌ அல்வல்‌, பிறை 14ல்‌ ஒவ்வோ 
ராண்டும்‌ சமாதிக்குச்‌ சென்‌ று நினைவு விழா எடுத்து வருகின்‌ 
றனர்‌. சழ்க்கரையில்‌ நிகழும்‌ திருமணங்களில்‌ 'உமறு மகமை” 
என 2 அணா தரப்பெறுகிறது. 


வள்ளல்‌ சீதக்காதி தூண்ட சீறாப்‌ புராணம்‌ செய்து அவர்‌ 
நண்பர்‌ அப்துல்‌ மரைக்காயர்‌ பார்வையில்‌ அரங்கேற றினார்‌.. 
இஃதொன்றே இவர்‌ புகழ்‌ நிறுத்தப்‌ போதிய ஒன்று. பிற: 
நொண்டி நாடகம்‌, முதுமொழி மாலை, சீதக்காதி கோவை, 
சீதக்காதி திருமண வாழ்த்து. சொல்‌ வளனும்‌ பொருள்‌ நலனும்‌ 
மிக்கன. சல தனிப்‌ பாடல்களும்‌ செய்துளார்‌. எட்டப்ப பூபதி 
யும்‌ அபுல்‌ காசிமும்‌ இவரைப்‌ புரந்துளர்‌. மொத்தத்தில்‌ இவர்‌ 
ஓர்‌ இசுலாமியக்‌ கம்பர்‌. தலைப்பாகை, மு றுக்கு மீசை, கையில்‌. 
தங்கக்‌ காப்பு பூண்டு உடையால்‌ இந்து போல இலங்கினார்‌. 


முதுமொழி மாலை நபிகள்‌ நாயகத்தைக்‌ காணும்‌ துடிப்‌ 
பால்‌ தோன்றியது; மெய்ஞ்ஞான மேதை சதக்கத்துல்லா 
அப்பா (1632-1704) நாயக வாழ்வினைக்‌ காப்பியமாகப்‌ பாட 
உரைதர மறுத்த போது வருந்திப்‌ பாடியதாம்‌; 88 ஆசிரிய 
விருத்தங்கள்‌ செய்தக்‌ காதிறு பெயரில்‌ அமையும்‌ திருமண 


408 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வாழ்த்து, அம்மானை வகையில்‌ எளிமையாக உளது. “எட்‌ 


டைய புரம்‌' உமறு சத்தாப்‌ புலவர்‌ யெற்றியது' என முகப்பில்‌ 
உளது. 


உமறுவின்‌ பேரர்கள்‌: அப்துல்‌ காதர்‌. மகனுடைய மகன்‌. 
எட்டையபுரத்தில்‌ பிறந்து நெல்லையில்‌ வதிந்தவர்‌. பெருங்‌ 
கவிஞர்‌, அரும்‌ அவதானி, அற்புத ஆற்றலர்‌. மதீனத்து அந்‌ 
தாதி” பாடியுள்ளார்‌. இவரது அத்தை மகனே (உமறுவின்‌ 
மகள்‌ வயிற்றுப்‌ பேரனே) நயினர்‌ முகம்மது புலவர்‌. மேலூரில்‌ 

பிறந்தவர்‌; இலக்கணப்‌ பள்ளி நட.ரஈத்தியவா்‌. மதுரைப்‌ பெரும்‌ 

புலவர்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையிடம்‌ பாடம்‌ கேட்டவர்‌; 
சவரிராய முதலியார்‌, தண்டபாணிப்‌ பிள்ளை, பிச்சை முத்துப்‌ 
பிள்ளை போன்ற தமிழறிஞர்கட்குப்‌ பாடம்‌ சொல்லியவர்‌. 
இத்தகு இருவரும்‌ அத்தை பிள்ளை அம்மன்‌ பிள்ளைகள்‌. 17 
ஆம்‌ நூற்றாண்டு இறுதி. இருவர்தம்‌ சொல்லாடலை இரு 
வெண்பாக்களால்‌ இனிதுணரலாம்‌, ஒவ்வொன்றிலும்‌ முன்‌ 
அரைவெண்பாக்கள்‌ நயினார்‌ புலவராலும்‌ பின்‌ அரை வெண்‌ 
பாக்கள்‌ அப்துல்‌ காதர்‌ புலவராலும்‌ பாடப்‌ பெற்றவை, 

தேங்காய்ப்பால்‌ உண்ணத்‌ தெவிட்டு முமக்கங்கு 

மாங்காய்ப்பால்‌ உண்ண மலைப்பதேன்‌?-தாங்கள்‌ 

பனை வடிக்கும்‌ கள்ளும்‌ பதநீரும்‌ ஒன்றாய்‌ 

நினைவதனில்‌ கொண்டதற்கு தேர்‌. 

ஆலந்தோப்‌ புச்சங்க ரையர்‌ பலாமரத்தில்‌ 

பாலும்‌ பழத்தைப்‌ பறித்ததியார்‌?-மோலையூர்‌ 

தட்டான்‌ மகன்ராமன்‌, தச்சன்மகன்‌ லிங்கம்‌, 

செட்டீ மகன்‌ வேலும்‌ சேர்ந்து. 


குணங்குடி மஸ்தான்‌ சாகிபு: 1788-1835. சுல்தான்‌ அப்துல்‌ 
காதிறு லெப்பை ஆலிம்‌. துறவி. பிறப்பகம்முகவைமாவட்டம்‌. 
குணங்குடி என்றும்‌, காயல்‌ பட்டினம்‌ எனவும்‌ கூறுப. [தந்தை 
நயினா முகம்மது ஞானி; காடு மேடுகளிலும்‌ மலைகளிலும்‌ 
காலம்‌ கழித்தார்‌. இவர்‌ பாடல்களைத்‌ தொகுத்தவர்‌ சீயமங்‌ 
கலம்‌ அருணாசல முதலியார்‌. இவர்‌ மீது திருத்தணிகை 
சரவணப்‌ பெருமாளையர்‌ நான்மணிமாலையும்‌, அய்யாசாமி 
முதலியார்‌ பதிற்றுப்பத்தந்தாதியும்‌ பாடிப்‌ பரவியுள்ளனர்‌. 
இளமையில்‌ அத்தர்‌ வணிகம்‌ செய்தார்‌; 7813ல்‌ துறவியான 
பின்றை சென்னை இராயபுரத்தில்‌ உறைந்தார்‌; அற்புதம்‌ பல 
நிகழ்த்தினார்‌. சசெல்னைத்‌ தெருக்களில்‌ தம்‌ பாக்களைப்‌ 
பாடிக்‌ கொண்டு திரிந்தார்‌. 47 ஆம்‌ அகவையில்‌ மறைந்தார்‌. 
தாயுமானார்‌ பாக்களை ஒத்தவை இவர்தம்‌ “மஸ்தான்‌ சாகிபு 


மது, ச. விமலானந்தம்‌ 409 


பாடல்கள்‌.” இசுலாமியத்‌ தாயுமானார்‌ எனலாம்‌. இசுலாமிய 
ஞானிகளுள்‌ முதல்வர்‌. 


தற்கலை பீர்முகமது சாகிபு: பிறந்தது தென்காசி; மறைந்‌ 
குது தற்கலை (கேரளம்‌). யானை மலையில்‌ நிட்டையில்‌ இருந்‌ 
தவர்‌. நிட்டை புரிந்த இடம்‌ இன்றும்‌ இவர்‌ பெயரால்‌ “பீர்‌ 
மேடு' என வழங்குகிறது. அற்புதம்‌ பல புரிந்து ஆண்டுகள்‌ 
பல வாழ்ந்தவர்‌. பாடியன: திருநெறி கீதம்‌, ஞானமணிமாலை, 
ஒரு பாட்டு: 
சொல்லக்கேள்‌! கர்ப்பிணியாள்‌ கர்ப்பம்‌ தன்னில்‌ 
சூல்‌ஆணேர பெண்னோ என்றுன்னைக்‌ கேட்டால்‌; 
வல்லகலை சூரியனில்‌ வலமே கேட்கில்‌, 
வளர்ந்திருக்கும்‌ பாலகன்தான்‌ ஆணை யாகும்‌; 
அல்லதவள்‌ சூனியத்தில்‌ நின்று கேட்கின்‌ 
அணாகும்‌, அதன்காலம்‌ அற்றுப்‌ போகும்‌, 
நல்லகலை சந்திரனில்‌ பூர ணம்தான்‌ 
நாரியள்சூல்‌ பெண்ணென்று நாட்டு வாயே! 


பாடியன: ஞான மணிமாலை--குறம்‌--ரத்தினக்‌ குறவஞ்சி 
_.சரநூல்‌--புகழ்ச்ச--பால்‌--பூட்டு-நடனம்‌ என்பன. “ஞானப 
பாடல்கள்‌' என வழங்கும்‌ . தந்தை: கண்ணற்ற சின்ன 
மலுக்கர்‌. உரை வகுத்தவர்‌: நயினா முகம்மது பாவலர்‌. 


காலங்குடி மச்சரேகைச்சித்தன்‌: 1843- செய்யிது அப்துல்‌ 
வாரிது ஆலிம்‌ மவ்லானா ஐதருஸ்‌. நெல்லை மாவட்டம்‌. 
தந்தை: முகம்மது காசிம்‌. உளமுருக்கும்‌ இவர்தம்‌ பக்தி ததும்‌ 
பும்‌ பாக்கள்‌ திருப்பாடல்‌ என வழங்கப்பெறும்‌. பத்துப்‌ 
பத்துப்‌ பதிகங்கள்‌ கொண்ட. பத்து சதகங்கள்‌ கொண்டவை. 


இம்‌ முப்பெரும்‌ ஞானிகள்‌ அன்றி, அய்யம்‌ பேட்டை 
அப்துல்‌ கனிசாகிபு (ஞானாந்த ரத்தினம்‌); இலங்கை செய்கு 
முஸ்தாபா (மெய்ஞ்ஞானத்‌ தூது); செய்யிது முகம்மது காதிறு 
(ஞானப்பிரசன்னாக ரத்தினம்‌); வாலை மஸ்தான்‌ சாபு 
(ஞான வாக்கியம்‌/; செய்கு முகம்மது அப்துல்லா சாகிபு (மெய்‌ 
ஞான மனதலங்காரப்‌ புகழ்ச்சி), செய்யிது அலிவாலை குருமஸ்‌ 
தான்‌ (ஞான ஓப்பாரி); குன்னாலி செய்கு முகியித்தின்‌ சாகிபு 
(ஞானரத்தின சாகர மதாரியா) போன்ற குது ஞானிகளும்‌ 
குறிப்பிட த்தக்கோர்‌. 


செய்குத்‌ தம்‌.பிப்‌ பாவலர்‌: 1872-1950. நாகர்‌ கோவிலை 
யடுத்த இலங்கடை. தந்தை: பக்ர்‌ மீரான்‌ சாகிபு. ஆசான்‌: 


410 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சங்கர நாராயண அண்ணாவி. 16 வயதுக்குள்‌ பா புனையும்‌ 
திறம்‌ பெற்றுப்‌ பாவலர்‌ எனப்‌ பெற்றவர்‌. 1891-ல்‌ சென்னை 
சென்று ஒரு பதிப்பகத்தில்‌ இருந்து பன்னூல்கள்‌ பதிப்பித்தார்‌. 
சீறாப்‌ புராணத்துக்கு உரை எழுதிப்‌ பிழையறப்‌ பதிப்பித்தார்‌. 
1907-ல்‌ விக்டோரியா மண்டபத்தில்‌ திரு.வி.க. முன்னிலையில்‌ 
சதாவகானம்‌ செய்து பரிசும்‌ பாராட்டும்‌ பெற்றார்‌; அந்‌ 
நாளைய பெரும்புலவோர்‌ யாவரும்‌ வந்திருந்து வியந்து போற்‌ 
றினர்‌; அருட்பா மருட்பாவாதம்‌ நடந்த வேளை! அருட்பா 
கட்சியில்‌ நின்று அருஞ்‌ சொற்பொழிவாற்றி வள்ளலாருக்கு 
நற்றுணை புரித்தார்‌. மருட்பா கட்சியினர்‌ மருட்பா மறுப்பு” 
என்ற சிறு நூல்‌ வெளியிட்டனர்‌; *மருட்பாவை மறுத்தால்‌, 
அது அருட்பா ஆகிவிடும்‌' என வாதிட்டு வென்றார்‌: மருட்பா 
கட்சி மருண்டு இருண்டது. 


தந்தவை? ஷம்‌ சுத்தாசீம்‌ கோவை, கல்வத்து நாயகம்‌ 
இன்னிசைப்‌ பாமாலை, திருநாகூர்த்‌ தரிபந்தாதி, திருகோட்‌ 
டாற்றுப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌--பதிற்றுப்பத்தந்தாதி, நாயகமான்‌ 
மியம்‌, நீதிவெண்பா, அழகப்பக்‌ கோவை, நாகைக்‌ கோவை 
முதலியன. தமிழக அரசு --7--84ல்‌ நாகர்‌ கோவிலில்‌ கோட்‌ 
டம்‌ எடுப்பித்தது. கவிமணியின்‌ கணிப்பு; 


ஒரவ தானம்‌ ஒரு நூறு செய்திந்தப்‌ 

பாரில்‌ புகழ்படை த்த பண்டிதனைச்‌--£ரிய 
செந்தமிழ்ச்‌ செல்வனைச்‌, செய்குதம்பிப்‌ பாவலனை 
எந்நாள்‌ காண்போம்‌ இனி. 


எளிமைமிக்கவர்‌, செருக்கற்றவர்‌. கலைக்கடல்‌, அல்லாமா 
(டாக்டர்‌), தமிழ்ப்‌ பெரும்புலவர்‌, அவதான அரசர்‌ என்றேத்‌ 
தப்பெறும்‌ இவர்‌ பயின்‌ றது நான்காம்‌ வகுப்பே! 


வரகவி காசிம்‌ புலவர்‌: 17ஆம்‌ நூற்‌. காயல்பட்டினம்‌ 
பல்வகைப்‌ பாக்கள்‌ யாத்தவர்‌. “திருப்புகழுக்கு ஒப்பாக 
இன்னொரு திருப்புகழ்‌ படைக்க முடியுமா?' என்ற திருவடிக்‌ 
கவிராயரின்‌ சவாலை ஏற்று, இசை தாளம்‌ லயம்‌ மெட்டு சந்தம்‌ 
அத்தனையும்‌ அமையத்‌ திருப்புகழ்‌ பாடியவர்‌. “யாப்பும்‌ இசை 
யும்‌ இயைந்தும்‌ தழுவியும்‌ செம்பாகமாக அமைந்துள்ளது' என 
சவ்வாதுப்‌ புலவரும்‌: (மண்ணில்‌ மட்டிலுமன்றி விண்ணிலும்‌ 
கொடிகட்டிப்‌ பறக்குது எனச்‌ சவால்விட்ட திருவடிக்‌ சுவி 
ராயரும்‌ வியந்து போற்றும்‌ வளமையது, 


சேகனா லெப்பை: 1848 காயல்பட்டினம்‌. செய்குஅப்துல்‌ 
காதர்‌ நயினார்‌ லெப்பை என்பது இப்படிக்‌ குறுகிற்று. 


மது. ச. விமலானந்தம்‌ 477 


சேகனாப்புலவர்‌ என்றும்‌ செப்புவர்‌. தமிழ்‌, வடமொழி, அராபி 
பார்சி முதலிய பன்மொழி வல்லார்‌. காயல்‌ பட்டினத்தில்‌ 
வதிந்தவர்‌; சென்னையில்‌ இருந்தவர்‌. செய்தவை: குத்பு, 
நாயகம்‌ (1805) (முகைதீன்‌ ஆண்டவர்‌ வரலாறு); புதாஹ்ஷாம்‌ 
(புராணம்‌: 4816), கோத்திர மாலை, சுவர்க்கநீதி, திருக்கார 
ணப்‌ புராணம்‌, திருமணிமாலை, நாகையந்தாதி, மக்காக்கலம்‌ 
பகம்‌; அந்தாதி அட்டபந்தம்‌, கமலபந்தம்‌, நாகபந்தம்‌ முதலிய 
சித்திர கவிகள்‌ செய்துள்ளார்‌. நபிகள்‌ நாயகம்‌ பற்றி திருப்‌: 
புகழ்‌ பாடியுள்ளார்‌. புலவர்‌ நாயகம்‌, நவீன அகத்தியர்‌ 
என்றேத்தப்‌ பட்டவர்‌, புதூஹ்ஷாம்‌ உமறுவீன்‌ ச8றாவை: 
நிறைவு செய்ய வந்தது. 


ஐதுறு௪ நயினார்‌ புலவர்‌; -1876, மக்களால்‌ நன்கு மதிக்‌. 
கப்பெற்றவர்‌; £புலவர்‌ வரி என வைத்து வசூலித்துத்‌ தந்துள்‌ 
ளனர்‌ என்றால்‌ பாருங்கள்‌! தம்‌ ஆசான்மேல்‌ நவமணி மாலை 
(1852) பாடியுள்ளார்‌. உதிரிப்பாடல்கள்‌ பாடல்‌ திரட்டு 
என்‌ ற பெயரில்‌ உள. இவருக்குப்‌ பொடி பைத்தியம்‌ உண்டு; 
அதனையொட்டிப்‌ பாடிய பாட்டு. 

பொடிதனை மடியில்‌ வைத்துக்‌ கேட்பவர்க்‌ 

கில்லையென்‌ றால்‌, 

அடி தனில்‌ மூலம்தள்ளி அதியாயமாய்ச்‌ சாகுவரே! 

நகைபடப்‌ பாடக்‌ கூடியவர்‌. ஆத்மஞானி. 


அப்துல்‌ காதிறு ராவுத்தர்‌: 1877. இளையான்‌ குடியருகே 
சோது குடி. குலாம்‌ காதிறு நாவலரின்‌ மாணவர்‌. ஆங்கிலம்‌ 
அறிந்தவர்‌; செய்யுள்‌ இயற்றும்‌ ஆற்றலர்‌; மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்‌ 
கப்‌ புலவராக மிளிர்ந்தவர்‌. நூல்கள்‌ : கட்டோம்பு அத்திவா 
வழிநடைச்‌ சிந்து, சோதுகுடிச்‌ சிங்கார வழிநடைச்‌ சிந்து, 
நாகூர்‌ நாயகர்‌ கீர்த்தனா ரத்தினம்‌, நாமகள்‌ நவமணிமாலை, 
மதுமூது பஞ்சரத்தினம்‌. 
செய்கு ஆலிப்‌ புலவர்‌ : இசுலாமிய சமய வரலாற்றை 744 
செய்யுட்களில்‌ *மிகுராசு மாலை' எனப்‌ பாடியவர்‌. ஓர்‌ அந்த 
கரின்‌ உதவியால்‌ இந்நூலை அரங்கேற்றிய காலை, ஆண்டவ 
ரின்‌ காட்‌ கிடைத்ததோடு, உதவிய அச்செல்வர்க்குக்‌ கண்‌ 
பார்வையும்‌ ட்டியதாம்‌.' இவர்‌ வாக்குப்‌ பலிதம்‌ மிக்கவர்‌. 
ஒரு முறை குளத்தில்‌ குளித்துக்‌ கொண்டிருக்கும்போது “ஆலிப்‌ 
புலவர்‌ தலைமுமுக, ஐந்தாறு கொக்கு கழே விழ' என்றாராம்‌. 
உடனே மேலே பறந்த கொக்குகள்‌ செத்துக்‌ தீழே விழந்தன 
வாம்‌, 


412 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சையது முகம்மது அண்ணாவியார்‌: செல்லி நகரில்‌ உறைந்‌ 
தவர்‌. தம்‌ நண்பர்‌ கதிர்வேலு உபாத்தியாயர்‌ பழறிக்குக்‌ 
காவடி எடுக்கப்‌ போவதறிந்து, *பழறநிக்குத்‌ தேடிப்போக 
வேண்டா; அவனை நாடி இங்கே வரவழைப்போம்‌' எனக்‌ கூறி 
சுப்பிரமணியர்‌ பிரசன்னப்‌ பதிகம்‌” பாடித்‌ தமிழ்‌ முருகனை 
வரவழைத்த முகமதியர்‌ ! 10 புராணங்களும்‌, அலி நாமா 
போன்ற பனுவல்களும்‌ பாடியவர்‌. *மதுரகவி' என்ற சிறப்புக்‌ 


குரியவர்‌. இவரது மரபினர்‌ பெரும்‌ புலவர்களாய்ப்‌ பிறங்கு 
கின்றனர்‌. 


வண்ணக்‌ களஞ்சியப்‌ புலவர்‌: முகவை மாவட்ட முதுகளத்‌ 
தூர்‌ வட்ட. மீசல்‌. இயற்பெயர்‌ : ஹமீது இபுராகிம்‌. இவர்‌ 
பாடல்களில்‌ வண்ணப்‌ பாக்கள்‌ வக்கணையாக வந்தமைவதா 
லும்‌ ஊர்ப்‌ பெயர்‌ ஓட்டியும்‌ மீசல்‌ வண்ணக்‌ களஞ்சியப்‌ புலவர்‌ 
எனப பட்டமளிகதுப்‌ பாராட்டினர்‌ நாகூர்‌ மக்கள்‌. அவ்வூர்ப்‌ 
பத்தானை மரக்காயர்‌ தம்‌ மகளை இவருக்கு மணம்‌ முடித்தார்‌ 
- இவர்‌ நாவன்மையில்‌ சொக்கி ! நாகூர்‌ தர்க்கா சாதுவின்‌ 
வரலாற்றை மொகிதீன்‌ புராணமாகப்‌ பாடினார்‌ ; இந்த 
ரலிற்காகவே தம்‌ மகளைப்‌ பரிசாகத்‌ தந்தார்‌ என்பர்‌. வார்த்‌ 
தவை: இராஜநாயகம்‌ (1804); சுலைமான்‌ நபியின்‌ கதை, 46 
படலங்கள்‌ 2240 பாக்கள்‌. தீன்‌ விளக்கம்‌ (1816) அலி பா துஷா 


நாடகம்‌, குத்பு நாயகம்‌. வண்ணத்திடை அற எண்ணங்கள்‌ 
அரும்பப்பாடுபவர்‌. 


இய ற்பெ ரும்பலமந்திரம்‌ எவைஎவை ஓதிடினும்‌ 

வியத்த நோன்பு நித்தமும்‌ உறையினும்‌ இதன்‌ மேல்‌ எச்‌ 
செயல்பொ ருந்துபுண்‌ ணியங்கள்‌ செயினும்‌ பசி £ர 
நயத்தொ டீ வதோர்‌ தருமத்தைப்‌ போலுண்டோ லாபம்‌. 


குலாம்‌ காதிறு ஈாவலர்‌ : 1833-1908 நாகூர்‌. தந்தையும்‌ 
பெரும்புலவர்‌. மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை; 
நாகை நாராயணசாமி பிள்ளை போன்றாரிடம்‌ பயின்‌ றவர்‌. 
பினாங்கு சென்று “வித்தியா விசாரிணி' இதழ்‌ நடாத்தியவர்‌. 
பாண்டித்துரைத்‌ தேவரின்‌ பரிவுக்கு உரியவர்‌. இவர்‌ புல 
வராற்றுப்‌ படைபாடி தேவரின்‌ லைமையில்‌அரங்கேற்றினார்‌. 
இதற்குச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ பாடியவர்‌ அரசஞ்‌ சண்முகனார்‌. 
நூல்கள்‌: அரபுத்‌ தமிழ்‌ அகராதி, அரிபு தாயகம்‌, உமறுபாஷா 
வின்‌ புத்த சரித்திரம்‌, கன்ஜால்‌ கறாமாத்து, சமுத்திரமாலை, 
சீறாப்புராண வசனம்‌, திருமக்காத்‌ திருவந்தாதி, நபி நாயகத்‌ 
தின்‌ மீது மும்மணிக்‌ கோவை, நாகூர்க்‌ கலம்பகம்‌, நாகூர்ப்‌ 
புராணம்‌; பதாயிருக்‌ கலம்பகம்‌, பஹனஷா வசனகாவியம்‌; மதி 


மது. ௪, விமலானந்தம்‌ 412 


னாக்‌ கலம்பகம்‌, மதுரைக்‌ கோவை. வினா எழுப்புவோர்க்குத்‌. 
தக்கவகையில்‌ விடை. கூறுவதில்‌ வல்லவர்‌. உரையாசிரியரும்‌ 
ஆவார்‌. 


பிச்சை இபுராகிம்‌ புலவர்‌: 1863-1908. திருச்சியை யடுத்த 
அரசங்குடி. உறையூர்‌ முத்துவீர உபாத்தியாயரிடம்‌ தமிழ்கற்று 
எஸ்‌. பி. ஜி. கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பணியாற்றியவர்‌ படைத்‌ 
தவை. ஆதமலை திருப்புகழ்‌, சீதக்காதிப்‌ பதிகம்‌, திரும 
தனத்து யமக வந்தாதி-வெண்பா வந்தாதி-பதிற்றுப்‌ பத்தந்‌ 
தாதி-கலம்பகம்‌-மாலை நத்தகறொலி ஆண்டவர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌, நாகூர்‌ பிள்ளைத்தமிழ்‌, நாயகத்‌ திருப்புகழ்‌, பகுதாது 
மாலை, மகபூப்‌ சுபகாணி மாலை, மொகிதீன்‌ ஆண்டவர்‌ 
மாலை, வெள்ளாங்குளத்தூர்‌ அவுலியா மாலை எனப்‌ 14 நரல்‌ 
கள்‌. *இலக்கணக்‌ கோடரி” என்ற பட்டம்‌ பெற்றவர்‌. இவரே 
தமக்குப்‌ பின்‌ நாவலர்‌ ந. மு. வேங்கடசாமி நாட்டாரைத்‌ தரு 
வித்துப்‌ பதவியில்‌ அமர்‌ த்தியவர்‌. 

சவ்வாதுப்‌ புலவர்‌: இராமநாதபுரம்‌ இளையான்‌ குடியருகே 
எமனேசுவரம்‌. திருவாவடுதுறை ஆதன முதல்வர்‌ சோமசுந்தர 
தேசிகரிடம்‌ கற்றவர்‌. இரகுநாத சேதுபதி அவைக்களப்‌ புல 
வர்‌. பாடியன: ஏக திருப்புகழ்‌. நாகைக்‌ கலம்பகம்‌, முகையதன்‌ 
ஆண்டவர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌; தனிப்பாடல்களும்‌ சீட்டுக்கவி 
களும்‌, வாழ்த்துப்‌ பாக்களும்‌, சரமகவி பாடுவதில்‌ சமர்த்தர்‌. 
அஞ்சாநெஞ்சர்‌. சேது மன்னர்‌ வைசூரி கண்டு வருந்தியபோது : 
தோய்‌ நீங்க இராஜராஜேஸ்வரி மீது “பஞ்ச ரத்தின மாலை 
பாடியதாகப்‌ பகர்வர்‌. பா புனைந்தே பெரும்‌ பொருள்‌ ஈட்டி 
யவர்‌. 


சர்க்கரைப்‌ புலவர்‌: சவ்வாது புலவரின்‌ மைத்துனர்‌; 
சேது சமத்தானப்‌ புலவர்‌. மைஇனத்‌ தந்தாதி யாத்தவர்‌. நகைச்‌ 
சுவை தோன்ற உரையாடுபவர்‌. செய்யுளிலும்‌ நகை தெளியும்‌. 
17 நூற்‌ முற்பகுதி. 


ஒரு பள்ளிவாசலில்‌ தொழுது கொண்டிருந்தார்‌ சர்க்கரைப்‌ 
புலவர்‌. உள்ளேநுழைந்தார்‌ சவ்வாதுப்‌ புலவர்‌.உடனே முன்ன 
வர்‌ பள்ளி வாசலில்‌ இருக்கலாகா சவ்வாது எப்படி உள்ளே 
வந்தது என்‌ றார்‌. சட்டெனப்‌ பின்னவர்‌, சர்க்கரை தொண்டை 
மட்டும்‌, சவ்வாது கண்ட மட்டும்‌' என்றதும்‌ அனைவரும்‌ சரிப்‌ 
பில்‌ ஆழ்ந்தனர்‌. , 

மீ. அல்லி மரைக்காயர்‌; நாகூர்‌ மீறாலெப்பை மறை ககர 
ரின்‌ மகன்‌. தம்‌ நண்பர்‌ நாகூர்‌ வள்ளல்‌ ஜெய்னுல்‌ ஆபிதீன்‌ 


ண்‌ 


414 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மியா புதுமனை புக்கபோது *பங்களாச்‌ சிறப்புப்‌ பதிகம்‌' 
பாடிப்‌ போற்றினார்‌. கொடை : பிரபந்தக்‌ கொத்து; பத்து 
நூல்கள்‌ கொண்டது. அம்மானை, பதிகம்‌, பஞ்சரத்‌ 
தினம்‌, அந்தாதி, தூது, மாலை, முனாஜாத்து என்பன எளிமை 
இனிமை கொண்டவை. அரபு, பார்சி சொற்கள்‌ மிடைந்து 
வருகின்றன. இதற்குக்‌ குலாம்‌ காதிறு நாவலர்‌ பாயிரம்‌ பாடிப்‌ 
பதிப்பித்துள்ளார்‌. 

முகம்மது இபுறாகிம்‌ சாகிப்‌ புலவர்‌ ; பெருவணிகர்‌. அரும்‌ 
பேச்சாளர்‌. நபிகள்‌ நாயகத்தின்‌ வரலாற்றை வினா-விடை: 
வடிவில்‌ பாடியுள்ளார்‌. பல தனிப்பாடல்களும உள. இவர்‌ 
பிள்ளைகளும்‌ பெரும்புலவர்களே. 


சையது முகையித்தின்‌ கவிராயர்‌: முகம்மது ஹுசைன்‌ 
புலவரின்‌ மகனார்‌. மந்திரம்‌, வசியம்‌ வல்லவர்‌. முகையித்தின்‌ 
ஆண்டகை பிள்ளைத்‌ தமிழ்‌ பாடியுள்ளார்‌. ஒரு பாட்டு. 


அரிதான நூல்‌ தெரிந்து தமிழ்பாடி யேஉழன்றென்‌ 
அகமே புணாஃ வஞ்சர்‌ தலைவாயில்‌ 

அவைதேதோறு மேநடந்து நீர்ழூட லோபர்தங்கள்‌ 
அருகே சொனாலும்‌ இன்பம்‌ அறிவார்போல்‌ 

மரியா தையே புரிந்து இனிநாளை வாரும்‌என்பர்‌ ; 
மறுநாளும்‌ ஏகில்‌ வஞ்ச நினைவாக 

மறைவார்‌ நீசர்தங்கள்‌ இடமேசுமா நடந்து 
வரவே ஈநல்வாழ்‌ விரங்கி அருள்வீரே ! 


நயினார்‌ முகம்மது பாவாப்‌ புலவர்‌: செய்கு'தாவுது வலி 
யுல்லா பேரில்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, கிபாமத்‌ மாலை,கொம்பு-ரவ்வு 
இல்லா வண்ணம்‌, வழிநடைச்‌ சிந்து பாடியுள்ளார்‌. “சொர்ண 
கவி” என்ற சிறப்புப்‌ பெயரினர்‌. 


பனைக்குளம்‌ அப்துல்‌ மஜீது 71-1897. இராமநாதபுரம்‌. 
முகம்மது தம்பி: மைமூன்‌, பெரியதந்தை சீனிஹஷனுசைன்‌, ஈழ 
நாட்டுக்‌ கந்தையா பிள்ளை எனும்‌ தம்பிப்‌ பிள்ளை, மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌, திரு.வி.க. போன்றாரிடம்‌ பாடம்‌ 
கேட்டுள்ளார்‌. மலாய்‌ நாட்டிலும்‌ தமிழ்‌ நாட்டிலுமாக 
வாழ்ந்தவர்‌. இவரது வாழ்வு தமிழ்‌ வாழ்வாகவே திகழ்ந்தது. 
நூல்கள்‌: கவிப்பூஞ்சோலை, இலக்கியப்‌ பூங்கா, தமிழ்‌ நாட்டு 
இஸ்லாமியப்‌ புலவர்கள்‌, நாயக வெண்பா, எனது தமிழ்‌ 
வாழ்க்கை, பெருமானார்‌ அருள்‌ வேட்டல்‌, நெறித்திரள்‌, 
“வெண்பா வேந்தர்‌” என்ற பட்டமும்‌, கேடயம்‌, பொன்னாடை 
கள்‌ பலவும்‌ பெற்றுளார்‌. - 


மது. ௪. விமலானந்தம்‌ 415 


நாயக வெண்பா ஒன்றே இவர்‌ நிலைத்த நற்பணிக்குப்‌ 
போதுமானது. (கொட்ட இடமெல்லாம்‌ சுவையே தருகிறது. 
சருக்கரைக்‌ கட்டியால்‌ இயன்‌ ற ஒண்பொருள்‌ எங்கும்‌ இனிப்‌ 
பது போலச்‌ சுவை மலிந்தது. பார்த்தாலும்‌, படித்தாலும்‌, 
படிக்கப்‌ பக்க நின்று கேட்டாலும்‌ மனத்தை ஈர்த்து மகிழ்‌ 
விக்கும்‌ மாண்பு கொண்டது (ஒளவை. துரைசாமிப்‌ பிள்ளை). 
“பண்பட்ட பாக்களால்‌ அமைந்த அழகியஇலக்கியம்‌.கற்பனை, 
கவிநயம்‌, புதிய உவமைகள்‌, எளியநடை, இனிய அமைப்பு, 
ஆற்றொழுக்கான போக்கு போன்றவற்றால்‌ சிறந்து பொலி 
கிறது. மதக்காழ்ப்போ, சமய வெறுப்போ காணப்பட 
வில்லை. பழமையும்‌ புதுமையும்‌ இணைந்து மணம்‌ வீசுகிறது" 
(கலைஞர்‌ கருணாநிதி). புகமேந்தியின்‌ வெண்பாக்கள்‌ போல்‌ 
செம்மையாகப்‌ பாட்டுகள்‌ அமைந்துள்ளன. 


பனைக்குளப்‌ புலவர்கள்‌; சிந்துக்களஞ்சியப்‌ புலவர்‌. உமறுப்‌ 
புலவரின்‌ வழித்தோன்றல்‌. இயற்பெயர்‌ மகம்மது கான்‌. தாய்‌ 
கல்விக்‌ களஞ்சியம்‌ என்றழைப்பார்‌. ஆத்ம ஞானமும்‌ அருந்‌ 
தமிழ்ப்‌ புலமையும்‌ பெற்றவர்‌. சங்கு வாணிகர்‌. '‘சொர்க்கத்து 
அந்தாதி' செய்தவர்‌. 14 ஊர்கள்‌ வரப்‌ பாடிய வெண்பா. 


சேத்தூர்‌ முதுவளத்தார்‌ சித்தூர்‌ திருப்பத்தூர்‌ 
மாத்தூர்‌ சிறுகளத்தூர்‌ மல்லத்தூர்‌--ஆத்துரர்அம்‌ 
பலத்தூர்‌ சாத்தூர்‌ பழம்புத்தூர்‌ கம்பத்தூர்‌ 
. வல்லத்தூர்‌ வில்லிபுத்‌ தூர்‌. 
ஈழம்‌ சென்று சீறா, பெரிய புராண விரிவுரைகள்‌ ஆற்றி ஏற்றம்‌ 
பெற்றவர்‌. கீழக்கரை ஒலியுல்லா அடிகள்‌ பெரிய தம்பி மரைக்‌ 
காயரின்‌ பேரன்புக்குரியவர்‌. 18ஆம்‌ நூற்‌. இறுதி. 


அட்டாவதானம்‌ அபுபக்கர்‌ நயினார்‌ புலவர்‌: முன்னவரின்‌ 
மகன்‌. மகாவித்துவான்‌ யாழ்ப்பாணம்‌ நா, கதிரை வேற்‌ 
பிள்ளையால்‌ ஏத்தப்பெற்றவர்‌; அவர்‌ அழைக்க வண்ணார்‌ 
பண்ணையில்‌ அட்டா(வதானம்நாற்பது அகவையில்‌)பண்ணிய 
அற்புத மனிதர்‌. 1903-ல்‌ மறைந்த போது 'ஒருதமிழ்த்‌ தாரகை 
மறைந்தது” என்றார்‌ கதிரைவேற்‌ பிள்ளை, 


இராஜ பாளையம்‌ புலவர்கள்‌: இரும்பு வணிகம்‌. 18 ஆம்‌ 
நூற்‌, நயினார்‌ முகம்மது புலவர்‌. செறிவான கவிகள்‌ விரைந்து 
பாடுவதில்‌ வல்லவர்‌ நகைச்சுவை பாட்டிலும்‌ பேச்சிலும்‌ நில 
வும்‌. ஒரு திருமண விருந்தில்‌ கற்கள்‌ மிதந்திருந்தமையைக்‌ 
கவிதையாகத்‌ தருகிறார்‌. 


416 - தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கண்‌டீரா! நீங்கள்‌ கனகராஜர்‌ தானளித்த 
உண்டியிலே கற்கள்‌ ஒருபாதி - மண்டி 
அரிசிக்கு மிச்சமாய்‌ ஆக்யெவன்‌ நம்மை 
. உருசிக்க வைத்ததை யுற்று 
இசுலாத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கையை ஓவியமாகத்‌ தீட்டிக்‌ 
காட்டுகிறார்‌ பாருங்கள்‌: 


அல்லா ஒருவனையே அஞ்சலித்துத்‌ தனோர்கள்‌ 
சொல்லால்‌ மனத்தால்‌ துதிக்கன்‌ றார்‌-அல்லா 
எவர்க்கும்‌ இரங்குவான்‌, இவ்வுலகில்‌ அன்னான்‌ 
நிகர்க்கும்‌ கடவுள்வே றில்‌! 


வாப்பு நயினார்‌ : சொற்‌ -— பொருட்‌ செறிவுடைப்‌ பாக்‌ 
கள்‌ பாடும்‌ திறத்தர்‌. முன்னவரின்‌ மைத்துனர்‌ மதினாக்‌ 
கோவை பாடியுள்ளார்‌. 


அரிய பெரும்பணிகள்‌ ஆற்றுவார்‌ தாமும்‌ 
பெரிய நிலையடை நத பேரும்‌—இருநிலத்தில்‌ 
பாடுவார்‌ யாரும்‌ பசிவந்த போதினில்‌ 
தேடுவார்‌ ஆப்பையைத்‌ தேர்ந்து. 


இரட்டுற அமையும்‌ இப்பாட்டின்‌ இருபொருள்‌ வருமாறு. 
1). இப்‌ பெரிய வுலகில்‌ அரியன புரிவோர்‌-பெரிய நிலையில்‌ 
பிறங்குவோர்‌- பல்துறைப்‌ பெருமக்கள்‌ யாவரும்‌ பசிவந்திடின்‌ ' 
ஆப்பையை நாடுவர்‌ 2). பாடும்‌ புலவோர்க்குக்‌ குறைபாடு 
தோன்றின்‌, யாப்பு இலக்கண நூலைத்‌ தேடுவர்‌. 


அப்துல்‌ மஜீத்‌ புலவர்‌: கீழக்கரை. வள்ளல்‌ சீதக்கா தியின்‌ 
வழித்தோன்றல்‌ . இவர்தம்‌ ஆசான்கள்‌ கீழக்கரை குதுபுதன்‌ 
சாஹிபு ,இலங்கை இப்றாஹிம்‌ நயினார்‌ புலவர்‌. இவர்‌ செய்‌ 
தவை கீர்த்தன மஞ்சரி, ஆசாரக்கோவை, கொடையுள்ளம்‌ 
படைத்த கோமான்‌ இலங்கை முகம்மதுத்‌ தம்பி மரைக்காயர்‌ 
புரத்தலுக்கும்‌ போற்றுதலுக்கும்‌ முரியவார்‌. இவர்தம்‌ வாக்குப்‌ 
பலிதத்தால்‌ குருடானார்‌, கொழும்பு பகற்கொள்ளை பக்கர்‌ 
இப்றாஹிம்‌. 

காதிர்‌ அசன்‌ மரைக்காயர்‌; பறங்கிப்‌ பேட்டை. வாக்கு 
வாதம்‌ செய்வதில்‌ வல்லார்‌. பல இசுலாமிய இலக்கியங்கட்கு 
உரைகள்‌ படைத்துள்ளார்‌. தொல்காப்பியத்தில்‌ தோய்ந்தவர்‌. 

ஆயகுடி சந்தன மீரான்‌: புராணகட்கு பொருள்‌ விளக்கம்‌ 
தருவதில்‌ தனித்துவம்‌ வாய்ந்தவர்‌ இலக்கணம்‌, கவித்துவம்‌ 
இரண்டும்‌ வல்லவர்‌. சவ்வாது புலவரின்‌ உறவினர்‌. 


மது, ௪. விமலானநதம்‌ AIT 


நாடகங்கள்‌ பல இயற்றியுள்ளார்‌; இரகுநாத்‌ சேதுபதி 
நொண்டி நாடகம்‌. இவர்‌ பாட்டுக்கு ஒரு காட்டு; 
அஞ்சை முடிக்கின்றேன்‌ அன்றன்றும்‌ என்னுள்ளதச்‌ 
தஞ்சை முடிக்க அலைகின்றேன்‌ அஞ்சிலே 
ஒன்றை முடிப்பேனோ, உன்னையன்றி யாரறிவார்‌ 
என்று மிருப்பவனே யான்‌. 


மு. அப்துல்‌ வஹாப்‌: சென்னை ஆலந்தூர்‌. பாங்கான 
பேச்சாளர்‌. ஏற்றமிகு எழுத்தாளர்‌; “பிறை” சிறப்பாசிரியர்‌ 
இவரது *தித்திச்கும்‌ திருமறை” தமிழக அரசு பரிசு பெற்றது. 
நன்‌. மணிகள்‌ நால்வர்‌, சுவர்க்கத்துக்‌ கவிஞர்‌. 

மகாகவி வே.ப.பாபுல்‌: 1-7-1914, சேலம்‌ மாவட்ட திருச்‌ 
செங்கோடு வட்ட வேலக்கவுண்டன்‌ பட்டி. பகுர்தீன்‌ சாகப்‌: 
இிலார்ப்பீ. வித்துவான்‌ வீ. உலகவூழியனார்‌ மகன்‌ போலப்‌ 
பாவித்து 10 ஆணடுகள்‌ பாடம்‌ கற்பித்து ஆளாக்கினார்‌. 
ஆக்கம்‌: 1. திருமறையின்‌ தேன்மலர்கள்‌(அல்லது) திருக்குர்‌ஆன்‌ 
கருத்து வெண்பா (6601 பாக்கள்‌) 2. திருநபிவெண்பா (1800); 
3. வலிமாக்கள்‌ (இஸ்லாமிய இறை நேசர்கள்‌ 3000 பாக்கள்‌) 
க்‌. கலிபாக்கள்‌ வெண்பா (1600); 5. காந்தியம்‌ (5000); 
6. தியாகிகள்‌ வெண்பா ஆபாகம்‌ (5225 பாக்கள்‌) 6. அண்ணா 
வெண்பா (401); 7. விடுகவிநூறு; 8. செல்வியின்‌ சினிமாச்‌ 
செலவு; 9. காதலோகாதல்‌. ஒன்பதில்‌ விடுகவிநூறுமட்டுமே 
அச்சேறியுளது! ஆக்கிவருவன: விவிலிய வெண்பா, கீதை 
(வெண்பா, நபிமார்கள்‌. வெண்பா, நாயகத்‌ தோழர்கள்‌, 
நபிகள்‌ நாயகத்தின்‌ பேரர்கள்‌, தூய அன்னையரும்‌ சொர்க்கத்‌ 
. தலைவியரும்‌ ஹதீதுக்‌ களஞ்சியம்‌, இவரது முயற்சி யாரும்‌ மேற்‌ 
கொள்ளாத புதிய முயற்சியாகும்‌. தாய்மொழி உருது; அரபி, 
ஆங்கிலம்‌, தமிழ்‌, தெலுங்கு, இந்தி அறிந்தவர்‌. ஓய்வு பெற்ற 
சுகாதார ஆய்வாளர்‌. இதுபோது நாமக்கல்‌ வட்ட எருமப்‌: 
பட்டியில்‌ வதிதிறார்‌. எருமப்பட்டி தமிழ்‌ இலக்கிய மன்றத்‌ 
தார்‌ *மகாகவி' எனும்‌ விருது வழங்கியுளர்‌; மகன்‌ காதிரி தனி 
நீதிபதியாக உள்ளார்‌. 

ஜாயிர்‌ 11. அப்துல்‌ க்‌ 2 (மதிதாசன்‌) 1922. பிறந்தது 
பொருள்‌ வைத்த சேரி; வதிவது சிக்கல்பதி, வாப்பா ஹசன்‌ 
மரைக்காயர்‌ (ரத்தின வணிகர்‌): உம்மா ஹபுலா. 6ஆம்‌ வகுப்பு; 
வரை பயின்றவர்‌. வார்த்தவை: வீழ்ந்த வெள்ளிகள்‌ (வர 
லாற்றுக்‌ காவியம்‌), கத்திககப்பல்‌ (சிறுவர்கவிதை) யூ ப்பர்‌ 


27 


4 7 4 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


எண்ணக்குவியல்‌, இனிக்கும்‌ இசை (இசைப்பாக்களின்‌ 
தொகுப்பு) நபிவழி சென்றால்‌, மஞ்சக்கொல்லை மகான்‌, 
சுவனத்தின்‌ அமுதம்‌, முஸ்லிம்‌ பெண்ணே. காவியக்‌ கவி 
ஞூராகிய இவர்‌ ஓவியருமாவார்‌. இசைத்தட்டில்‌ 44 பாக்கள்‌ 
பதிவாகியுள்ளன; நாகூர்‌ அனிபா போன்றார்‌ பாடியுள்ளனர்‌. 
சிங்கை தமிழ்‌ முஸ்லீம்‌ ஜமாஅத்‌ சார்பில்‌ “அருட்கவி அரசு” 
என்ற பட்டம்‌ வழங்கப்பெற்றது. 16 தடவை மலாய்‌ நாடு 
சென்றுள்ளபர்‌. சிறுகதை, நாடகம்‌, கட்டுரைகளும்‌ 
வரை பவர்‌. 


அல்ஹாஜ்‌ 6. MK. 5. ஸிராஜ்‌ பாக்கவி : 24-12-1924 (இயேசு 
ஹிட்லர்‌, ஜின்னா பிறந்த நான்‌) மதுரை மாவட்ட கீரனூர்‌. 
தந்தை: இசுலாமிய மார்க்க அறிஞர்‌ அல்ஹாஜ்‌ குலாம்ரசூல்‌ 
- ஆலிம்சாகிப்‌ பாக்கவி; தாய்‌: தமிழில்‌ கிராமியப்‌ பாடல்களை த்‌ 
தாமே இயற்றிப்‌ பாடக்கூடிய குரல்‌ இனிமை வாய்ந்த இஸ்மா 
யீலம்மாள்‌. படிப்பு 5. 5.1.0 தனியே இராதாதிருட்டிண 
பாவலரிடம்‌ பாடம்‌ கேட்டுளார்‌. புனைபெயர்‌ சிராஜ்‌ பாக்கவி. 
“சிறாஜ்‌' எனும்‌ திங்கள்‌ இதழ்‌ நடாததியுள்ளார்‌. இயற்பெயர்‌ 
ஸ்தக்கத்துல்லா. வேலூரர்‌ பாக்கியாதக்‌ சாலிகத்‌ அரபுக்‌ கல்‌ லூரி 
யில்‌ பயின்ற நினைவால்‌ பாக்கவி என இணைக்கப்‌ பெற்றது. 
7 ஆண்டுகள்‌ பயின்று பெறும்‌ பட்டமான 'மெளல்வி ஆலிம்‌,” 
9 ஆண்டுகள்‌ பயின்று பெறும்‌ பட்டமான 'மெளலவி பாஜில்‌' 
குர்‌ஆன்‌ மறையை ஏழு இசைகளில்‌ இசைக்கக்‌ கூடிய காரி” 
எனும்‌ பட்டமும்‌ பெற்றவர்‌, 


படைத்தவை : 1, அறிவமுதம்‌ 2) இன்பமாக வாழ்வது 
எவ்வாறு? 3) இஸ்லாமியத்‌ திருமணம்‌ 4) இறையருள்‌ ஞானம்‌ 
0) சுபுஹான மல்லித்‌ (அரபி)-தமிழ்ச்‌ கவிதையாக்கம்‌ 6) 
நபிகள்‌ நாயக நன்மொழிக்‌ கோவை 7) நெஞ்சில்‌ நிறைந்த 
நபிமணி(3366 ஈரடிக்‌ கண்ணிகள்‌, ஒராயிரம்‌ பக்க தனித்தமிழ்க்‌ 
காவியம்‌) மூதறிஞர்‌ ராஜாஜி, டாக்டர்‌ இராதாகிருட்டிணன்‌ 
காமராசர்‌, அறிஞர்‌ அண்ணா போன்றாரின்‌ மதிப்புரை 
கொண்டது. *பாடல்களின்‌ நடை, இனிமையும்‌ உருக்கமும்‌ 
வாய்ந்தது, (மு. வ.) 


பட்டங்கள்‌ : மாதிஹார்‌ ரசூல்‌ (சவுதி அரேபியாவில்‌) 
நபிமீது புனிதப்‌ பாமாலை பாடியவர்‌ என்று பொருள்‌. நூருல்‌ 
மில்லத்‌ (சிங்கப்பூர்‌) பாவலர்‌ மணி (பினாங்கு) மக்கள்கவி 
(பெரியகுள ம்‌)கலா நிதி (திருவாரூர்‌ )நாயக்‌ கவிமணி (பன்ருட்டி) 
கவிக்கடல்‌ (தாராபுரம்‌) ஞானாமிர்தப்‌ பிரசங்கக்‌ களஞ்சியம்‌ 
(மதுரை) ஹஸ்ஸானுல்‌ ஆலம்‌(கொழும்பு)-நபிகள்‌ வரலா ற்றை 


மது, ௪. விமலானந்தம 419 


பேச்சாலும்‌ எழுத்தாலும்‌ நல்லுலகிற்கு வழங்கிவருபவார்‌ 
சன்று பொருள்‌. 


அரபி, உர்தூ, ஆங்கிலம்‌, தமிழ்‌, பாரசீகம்‌, இந்தி அறிந்த 
பன்மொழிப்‌ புலவர்‌. கவிதை, உரைநடை, சொற்பொழி- 
முத்துறையிலும்‌ முதல்வர்‌. மாநபியின்‌ மணிமொழிக்‌ கோவை. 
23000 நபிகள்‌ நாயகத்தின்‌ பொன்மொழிகள்‌ அரபி மூலத்‌ 
துடன்‌, குறட்பாக்கள்‌ விளக்கத்துடன்‌ கொண்டது. திருககுர்‌ 
ஆன்‌-தனித்தமிழ்‌ விரிவுரை (4 பாகம்‌) இவ்விரண்டும்‌ ஆக்கி 
அச்சேறும்‌ நிலையில்‌ உள. அரபு மொழியில்‌ கவிஎழுதவும்‌ சொற்‌ 
பொழிவு ஆறறவும்‌ வல்லார்‌. 


இவரது 15-வது தலைமுறைப்‌ பெரியார்‌ அல்லாமா 
சிராஜுத்தின்‌ பக்தாதி ஈராக்‌ நாட்டைச்‌ சேர்ந்த அரபிக்‌ 
கவிஞர்‌. 7-வது தலைமுறையினர்‌ தமிழகததில்‌ குடியேறினர்‌ 
என்பது குறிபபிடத்தக்கது. 


இபுனு ஜமாலுத்தின்‌ (ஜே. எம்‌. அபூபக்கர்‌): 175-824, 
தஞ்சைமாவட்ட குடந்தையையடுத்த இரவாஞூ2சரி ஜமாலுக்‌ 
இன்‌ ராவுத்தர்‌: ஷாத்தூன்‌ பிவி. 5.5.ட.்‌ எழுதியன இபுனு 
ஐமாலுத்தன்‌ கவிதைகள்‌, ஹஜ்‌ திறை 2வறுகிறது, குத்பு ஐமான்‌ 
காஜா பஷீர்‌ (மெய்ஞானப்‌ பெரியாரின்‌ வரலாறு) எழுகுதஇில்‌? 
பர்ணபாஸ்‌ சுவிசேஷம-அஆங்கிலத்திலிருந்து அருந்தமிமில்‌, 
ஏற்றுமதி இறக்குமதி வணிகம செய்து வருகிறார்‌. பினாங்கு 
வடமலேயா தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ “அருட்கவிஞர்‌” 
எனும்‌ பட்டம்‌ தந்துளது. 


ஜே. எம்‌. சாலி MA (தமிழ்‌) முன்னவரின்‌ இளவல்‌. ஆனந்த 
விகடன்‌ துணை ஆசிரியராக இருந்தவர்‌. சிறநத கதையாசிரியர்‌. 
அலைகள்‌ பேசுகின்றன, சொல்லித்‌ தெரிவதில்லை, விலங்கு, 
உலக வீரர்‌ முஹம்மது அலி, வீரர்‌ அலியின்‌ வெறறிககதை, 
அதிபர்‌ இடிஅமீன. 


சாரண பாஸ்கரன்‌: கூத்தா நலலூர்‌. தலை சிறந்த பாவலர்‌ 
மட்டுமன்று நாவலரும்‌ கூட . மணியோசை, சா பம, சங்கநாதம்‌ 
இதயககுமுறல, நாடும்‌ தாமும, மணிச்சரம போன்ற கவிதை 
நூல்களின கர்த்தா. இவரது (யூசுப்‌ சுல்கா' எனும அமர 
காவியம்‌ இவருககு நிலைத்த பெயரும்‌ நீடு புகழும்‌ அளிப்பது. 
“கவிஞர்‌ திலகம்‌ எனமேறேத்தப்‌ பெறுபவர்‌. 


மு. சிக்கந்தர்‌ பாட்சா: சிறந்த கவிஞர்‌. சிலடைப்‌ 
புலவர்‌. அணணாவின இரங்கற்பா, ராஜநாததகி போன்றன 


450 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நூல்கள்‌. தமிழாசிரியராகத்‌ திகழ்கிறார்‌. பழநிவட்டம்‌ கோரிக்‌ 
கடவு A. )M. செய்யது முகம்மது (சாந்திதாசன்‌) கவிஞர்‌, 
இசைப்பாடல்கள்‌ இசைத்தட்டுகளில்‌ வந்துள. பேச்சாளரும்‌ 
கூட. “பாவலர்‌ மணி? என்ற பட்டம்‌ பெற்றவர்‌ வேளாங்‌ 
கண்ணியில்‌ வதிகிறார்‌. 7. 14. 14. தாஜாதீன்‌ தஞ்சைமாவட்ட 
அபிவிருத்தீஸ்வரம்‌. கதை, கவிதை,கட்டுரை வல்லார்‌. நூல்கள்‌ 
கண்ணெதிரே நன்னபி, நீதியின்நிழல்‌. வண்ணக்கலி என்ற. 
பட்டம்‌ பெற்றவர்‌. 


கே. பி. எஸ்‌. ஹமீது: (செந்தாமரை) சதாவதானம்‌ செய்கு. 
தம்பிப்‌ பாவலரின்‌ மைந்தர்‌. |, வானொலி நிலைய நிகழ்ச்சி 
அமைப்பாளராக (இருந்தவர்‌. இசுலாமிய ஞானமும்‌ தமிழ்ப்‌ 
புலமையும்‌ மிக்கவர்‌. சிறந்த எழுத்தாளர்‌. மினி நியூஸ்‌ 
ஆசிரியர்‌. இலக்கியப்‌ பேழை நூலாசிரியர்‌. சதாவதானிப்‌ 
பாவலரின்‌ பேரர்‌ K.P. செய்குதம்பி. இறந்த கவிஞ்ர்‌, 
பேச்சாளர்‌, எழுத்தாளர்‌. முழக்கம்‌ ஆசிரியர்‌, 


R.P.M.கனி : M.A, B.L., பெரும்‌ எழுத்தாளர்‌. பன்னூல்‌ 
ஆசிரியர்‌ : அல்லாமா இக்பால்‌, இஸ்லாமிய இலக்கியக்‌ 
கருவூலம்‌, இஸ்லாமியக்‌ கலைப்பண்பு, இணையிலாப்‌ புகழ்‌ 
பெற்ற இமாம்‌ கஸஸாலி, இப்னுல்‌ அரபி, 'இமாம்ராஜி 
எம்பெருமானார்‌ பேசுகிறார்‌,ஒளராதுத்‌ தொகுப்பு, சலைமறை 
முகம்மது என்னும்‌ காரணம்‌, கெளதுல்‌ ஆலம்‌ (4 பாகங்கள்‌), 
சன்மாரிசிகத்‌ தத்துவார்த்தங்கள்‌, நபிகள்‌ பெருமான்‌ அருளிய 
நோய்‌ நிவாரணி, பாரசீகப்‌ பெருங்கவிஞர்கள்‌, பிழையிலிருந்து. 
விடுதலை, பேரீன்ப ரஸவாதம்‌, மெய்ஞ்ஞானப்‌ பேரமுதம்‌,. 
மகாகவி இக்பால்‌, மகான்‌ ஷைகு சாஅதி, மஹ்பூஜாத்‌, 
முஹ்யித்தின்‌ ஆண்டகை, முஸ்லீம்‌ பெண்கள்‌, மெளலானா 
ரூமியின்‌ கிதாபுல்‌ மஸ்னவீ, ஷாதுலி நாயகம்‌, ஸுபிமகான்‌ 
அபூசையிது. 


M. R. M. அப்துற்‌ இகீம்‌; வணக்கத்துக்குரிய முதுயெரும்‌; 
எழுத்தாளர்‌-பன்னுூரலாசிரியர்‌ ஆங்கிலமும்‌ அருந்த மிழும்‌ 
வலலவர்‌. இஸ்லாமியக்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ (3 பாகம்‌) இவரது 
இணையற்ற பெருஞ்சாதனை. அசர வரிசையில்‌ 2500 
தலைப்புகள்‌ , 1000-க்கும்‌ மேலான இசுலாமியப்‌ பெரியார்கள்‌ 
அல்லும்‌ பகலும்‌ அயராது உழைத்து 7 ஆண்டுகளில்‌ உரு 
வாக்கப்பெற்றது. 22,000 பக்கங்கள்‌. வாழ்வு முன்னேற்ற. 
நூல்கள்‌ எழுதுவதில்‌ வல்லார்‌. பிற நூல்கள்‌ இஸ்லாமிய 
திலகங்கள்‌, முஸ்லீம்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌, முஸ்லீம்‌ சமுதாய 


மது. ச. விமலானந்தம்‌ 421 


சிற்பிகள்‌, வலிமார்கள்‌ வாலாறு, வாழ்க்கையில்‌ வெற்றி, 
அறிவு மலர்‌, நபிமார்கள்‌ வரலாறு, Muhammad the Prophet. 


அல்ஹாஜ்‌ கலாமிதி எம்‌. எம்‌. உவைஸ்‌: இலங்கைப்‌ பல்‌ 
கலைக கழகத்த்தில்‌ பணியாற்றிவிட்டு இதுபோது மதுரை 
காமராசர்‌ பல்கலைக்‌ கழக இசுலாமியத்துறைத்‌ தலைவராக 
இலங்குகிறார்‌. இசுலாமியத்‌ தமிழ்க்‌ காப்பியங்களைப்‌ பற்றி 
ஆய்வு செய்து டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. தமிழ்த்‌ துறை 
யில்‌ டாகடர்‌ பட்டம்‌ பெற்ற முதல்‌ முஸ்லீம்‌ இவரே. இவா்‌ 
தம்‌ கொடைகள்‌: Muslim Contribution to Tamil Litt, 
இஸ்லாமியத்‌ தென்றல்‌, இஸ்லாமிய இலக்கியத்தில்‌ திருச்சித்‌ 
திருப்பம்‌, இஸ்லாமும இன்தமிழும்‌, இனிய தமிழில்‌ இஸ்லாம்‌ 
இலக்கிபம்‌, ஞானவள்ளல்‌ குணங்குடியார்‌, குதுபு நாயகம்‌, 
ராஜநாயகம, நீதியும நியாயமும்‌, வாய்மையின்‌ வெற்றி, 
நம்பிக்கை, பெருமானார்‌ பெருவாழ்வு, சீறாபுராணம்‌, அரபுச்‌ 
சொற்களும்‌ பார்சி சொற்களும்‌, இசுலாமிய அடிப்படையில 
தோன்றிய தமிழ்த்‌ காப்பியங்கள்‌, இருக்குர்‌அனும்‌ முஸ்லீம்‌ 
மக்களின்‌ சுமிழ்ப பேச்சு வழக்கும்‌ இலக்கியவழகதம்‌, சிங்களம்‌ 
தமித்‌, தமிழ்‌-சிங்களம்‌ நூல்கள்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌; 
புகழ்‌ பூக்த இசெலாமியத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியரான இவர்‌ 
“மிசத்தமிழ்ச்‌ சித்தார்‌' இன்‌ தமிழ்க்‌ சகாவலர்‌' போன்ற 
பட்டங்கள்‌ பெற்றவா, 


மு அப்துல்‌ ஹமீது : 16-38-27. அலங்கியம்‌ (தாராபுரம்‌ 
வட்டம்‌) முகமது இஸ்மாயில்‌ ராவுத்தர்‌-சுலைகாபீவி. அப்துல்‌ 
- அடிமை, ஹமீது ௪ இறைவன்‌; புனைபெயர்‌ இறையடிமை. 
MM &., B.T. பயின்று ஊததுக்குளி அரசு மேனிலைப்‌ பள்ளியில்‌ 
தமிழாசிரியர்‌ இசைச்‌ சொற்பொழிவுகள்‌ ஏராளம்‌ செய்து 
வருகிறார்‌. சமயச்‌ சொற்பொழிவுகள்‌, லெக்கியப்பொ பறிவு 
கள, கவிதைகள்‌, சிறுகதை. 'இன்னிசைத்‌ கென்றல்‌,' மணிக 
கவிமுரசு, என்ற பட்டங்கள்‌ பெற்றவர்‌. இசுலாமிய சமுதாய 
மும்‌, தமிழ கூறும்‌ நல்லுலகும்‌ புரிந்து போற்றவில்லையே 


எற ஆகுங்கம்‌ உளது. 


காரை ஏ. ஏ. அலீம்‌; (காரை அழகன்‌) 27-44-1940 
தாரைக்கால. அக்பர்‌ அலி ஆசாத்‌: ஜெய்னம்பு பீவி. 5.5 1. C. 
நடாத்திய ஏடு 'மககள்‌ அபிமானி; நடத்தும்‌ இதழ்‌ “பூஞ்‌ 
சோலை ' நூல்கள: காரைக்கால்‌ அம்மையார்‌. திருநள்ளாறு, 
நபிமலர்மாலை, அவ்வியாக்கள்‌ வரலாறு, மஸ்தான்‌ சாஹிப்‌, 
காரைக்கால்‌ வழிகாட்டி, புதுவை வழிகாட்டி, இஸ்லாமிய 


422 தமிழ்‌ இலக்கிய வரலாற 
இன்னிசைப்‌ பாடல்கள்‌. உருபு அரபு இலக்கியங்களைத்‌ 
தமிழில்‌ பெயர்த்து வருகிறார்‌. ‘கவிமணி “மக்கட்‌ செல்வன்‌' 
பட்டங்கள்‌ பெற்றுள்ளார்‌. 53 மஸ்தான்‌ பள்ளி வீதி, காரைக்‌ 
கால்‌ 609 002, 


4. A. பஷீர்‌ அஹ்மத்‌: 5-9-1940 (சீர்காழி இறையன்பன்‌) 
தந்தை ஷாயிர்‌ 14. ). அப்துற்‌ றகீம்‌ சாகிப்‌. (ஷாயிர்‌ என்றால்‌ 
சுவிஞன்‌) வி. 5.5.1. C. பயின்றவர்‌. 'முத்துச்சுடர்‌” வளர்‌ 
பிறை'- துணை ஆசிரியர்‌; நல்ல கவிஞர்‌. படைப்பு: இறையன்‌ 
பன்‌ பாடல்கள்‌, விடிவெள்ளியே விழித்தெழு, ஈகைத்‌ திருநாள்‌, 
எழுத்துருவில்‌: கவிதைகள்‌ நூறு, தேனமுதத்‌ திருமறை, 
தெய்வீகத்‌ திருநாள்‌. கவிதைச்‌ செல்வர்‌” சமுதாயக்‌ கவிஞர்‌, 
கெளமின்‌ கவிஞர்‌ போன்ற பட்டம்‌ பெற்றுளார்‌. தொழில்‌ 
வணிகம்‌. இதுபோது சீர்காழி ஜவகர்‌ தெருவில்‌ உறைகிறார்‌. 


ஈா. முகம்மது செரீபு: 15-7-'42, மானாமதுரை. தாகூர்களனி 
மைதீன்‌ பீவி. வரலாற்றிலும்‌ தமிழிலும்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ 
பெற்று, ஓக்கூர்‌ வெள்ளையன்‌ செட்டியார்‌ மேனிலைப்‌ பள்ளி 
யில்‌ வரலாற்று ஆசிரியரர்க விளங்குகிறார்‌. சமூக நிழல்‌ எனும்‌ 
கலை இலக்கியத்‌ திங்கள்‌ இதழின்‌ சிறப்பாசிரியர்‌. படைப்புகள்‌ 
வஞ்சவலை (ஜுலியஸ்‌ சீசரின்‌ பெயர்ப்பு) விடுதலை (குறுங்‌ 
கதை), நினைவும்‌ மறதியும்‌, மரபும்‌ சூழ்நிலையும்‌, தேன்கூடு, 
நாடகத்தமிழ்‌, சங்கர குறுப்பு, பகத்சிங்‌, தமிழக முகமதியர்‌ 
வரலாறு, விடுதலைப்‌ போரில்‌ தமிழகத்தின்‌ பங்கு, ஓவியக்‌ 
கலை, Arise 0 Mighty Land ன்‌ பெயர்ப்பு. எழுத்துருவில்‌ 
திப்புசுல்தான்‌ (நாவல்‌), மார்க்ஸ்‌-இலக்கியம்‌-பாரதி, வாய்‌ 
மொழிப்‌ பாடல்‌ (தாலாட்டு-ஒப்பாரித்தொகுப்பு) 


மு சாயபு மரைக்காயர்‌: (இறைவாணன்‌): 28-8-:51 காரைக்‌ 
கால்‌. ஹாஜி, மு. முகமது அப்துல்‌ காதர்‌: பாத்திமா அம்மாள்‌ 
தாத்தா: 18 நூல்கள்‌ படைத்த பெரும்‌ புலவர்‌ “அமுதுகவி்‌ 
சாயபு மரைக்காயர்‌. தமையனார்‌: காரை இறையடியான்‌, 
திருவருடபாவை எனும்‌ இசுலாமியப்‌ பாவை நூல்படைத்தவர்‌. 
இதுபோது சென்னையில்‌ “சமரசம்‌” மாதமிருமுறை இதழின்‌ 
இணை ஆசிரியர்‌, மனைவி: கவிமணியின்‌ பேத்தி சரோஜினி- 
நசீமாபானு, பாரதிதாசன்‌ மகளிர்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ விரிவுரை 
யாளர்‌; 


கவிதை, கதை, கட்டுரை, நாடகம்‌ நான்கிலும்‌ வல்லவர்‌ 
நூல்கள்‌: நபி மொழி நானூறு, பருவம்‌, நடிகர்‌ திலகமும்‌ 
நடிப்புக்கலையும்‌, நாகூர்‌ ஆண்டவர்‌ பெருமை, பொன்மொழி 
களில்‌ குழந்தை, மஸ்தான்‌ சாஹிப்‌, காப்பிய விருந்து, நீங்களும்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 423 


சிரிக்கலாமே, மஸ்தான்‌ சாஹிப்‌ வரலாற்றுப்‌ பேழை. ‘இஸ்லா 
மியத்‌ தமிழ்ச்‌ இறுகதைகள்‌' எனும்‌ தலைப்பில டாக்டர்‌ 
பட்டத்திற்கு ஆய்ந்து வருகிறார்‌. புதுவை தாகூர்‌ சுலைக்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்‌ விரிவுரையாளராக விளங்குகிறார்‌. "8984-ல்‌ 
குழந்தை எழுத்தாளர்‌ சஙக முதற்‌ பரிசு பெற்றார்‌, 


பேரா. கா. அப்துல்‌ கபூர்‌ : நல்ல நாவலர்‌, வல்ல கவிஞர்‌; 
திருச்சி ஜமால்‌, அதிரை காதர்‌ மொகிதீன்‌ கல்லூரிகளில்‌ பணி 
யாற்றி இதுபோது இசுலாமிய ஆராய்ச்சி நிறுவனத்தின்‌ 
இயக்குநராக இலங்கும்‌ இவர்‌ பன்மொழி அறிஞர்‌. இலக்கியம்‌ 
ஈந்த தமிழ்‌, இறையருள்மாலை, மும்மணிமாலை, நபிமணி 
மாலை, திருமறைமரலை, நபிமொழி நானூறு போன்றன 
இவர்‌ நூல்கள்‌. “இறையருட்‌ கவிபணி' எனும்‌ சிறப்புப்‌ 
பட்டம்‌ பெற்றவர்‌, 


A.K.A. அப்துல்‌ ஸமது : சிறந்த எழுத்தாளர்‌, அசீரிய 
பேச்சாளர்‌. வணிகர்‌, நாடாளுமன்ற உறுப்பினர்‌; 'மணி 
விளக்கு' திங்களிதமழின்‌ அசிரியர்‌. தர்ஜுமதுல்குர்‌ஆன்‌ எனும்‌ 
பெயர்ப்பு நூலின்‌ பதிப்பாசிரியர்‌. 


அய்யூப்‌ ; வானொலி நினயய நிகழ்ச்சிப்‌ பொறுப்பாளர்‌ 
சிறந்த கவிஞர்‌. கதாசிரியர்‌. 

இப்படி எண்ணற்றோர்‌ இசுலாமியத்‌ தமிழ்‌ இவக்கியப்‌ 
பணியாற்றியுள்ளனர்‌-ஆற்றி வருசின்றனர்‌. இந்நூலில்‌ பிற 
இடங்களில்‌ இசுலாமிய அறிஞர்கள்‌ குறிக்கபபெற்றுளர்‌. அவர்‌ 
களையும்‌ இங்கு இணைத்து எண்ணல்‌ தகும்‌, 


கல்லூரிகளில்‌ தமிழ்ப்பணியாற்றும்‌ பேராசிரியர்களையும்‌ 
இங்கு நினைவுகூர வேண்டும்‌. ஜமால்‌ நயினார்‌ முகமது, 
அப்துல்‌ ஜப்பார்‌, சதக்கத்துல்லா, ஷாஜஹான்‌, பிச்சை முகமது 
நசீர்‌ அலி, நரர்மைதன்‌, மன்குர்‌; முகமமதுஅலி, மகமமதுயூசுப்‌, 
கலிக்ஜமான்‌; காதர்‌ மொய்தன்‌, ஷாகுல்‌ ஹமீது; முகமது 
இஸ்மாயில்‌; எம்‌. கே. அபதுல்சுபூர்‌, முகமது காரசிம; 
புதுக்கல்லூரி டாக்டர்‌ சா. ஹமீது, குளச்சல சாகுல்‌ ஹமீது, 
இன்குலாப்‌, உசேன்‌, காதர்‌ பாட்ஷா: அப்துல்‌ ரஸாக்‌, 
வாணியம்பாடி ; சுவிக்கோ அப்துல்‌ ரகுமான்‌, முகமமதலி 
ஜின்னா, காதர்‌, இக்பால, உாகூல ஹமீது மேல்‌ விஷாரம்‌ : 
அப்துல்‌ சத்தார்‌, அலிப்பூர்ரகிம்‌, முகையதன்‌ புலவர்‌. 
ஆம்பூர்‌ : பசுலுமுகையதன்‌, மீரா முகைதீன்‌ உத்தமபசளையம்‌ 
அபதுல்லாஹ, ஷக்‌ அப்துல்‌ காதர்‌; திருவை அபதுர்ரஹ்மான்‌ 


424 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அதிராம்பட்டினம்‌ : அப்துல்கறிம்‌, ஹசன்‌, அப்துல்காதர்‌ 
சதகத்துல்லா அப்பா : முகம்மது பாரூக்‌. வக்பு: ஹைதர்‌ 
அலி, சாகுல்‌ அமீது, ஜமாலுதீன்‌, பசீர்‌ அகமது. இளையான்குடி 
காப்டன்‌ அமீர்‌ அலி, ஷாஜஹான்‌ கனி பிஓப்ஹீபர்‌ : டாக்டர்‌ 
நிலாமணி (இஸ்மாயில்‌) மன்னை மதார்‌ மைதன. 


கிறித்துவமும்‌ தமிழும்‌ 


15-ஆம்‌ நூற்றாண்டின்‌ அறுதி தொடங்கி மேலை 
நாட்டவர்‌ வணிகத்தின்‌ பொருட்டு தமிழகமா வந்தனர்‌. அவர்‌ 
களோடு சமயததைப்‌ பரப்பும்‌ நாக்குடன்‌ பாதிரிமார்களும்‌ 
வரலாயினர்‌. பன்மொழிப்‌ புலமையும்‌ பலதுறையறிவு மிக்க 
அவர்கள்‌ தமிழ்‌ மக்களிடம்‌ இரண்டறக்‌ கலக்கவும்‌ செல்வாக்கு 
அடையவும்‌ அவர்களுடைய “மொழியைப்‌ பயிலவதே தகுந்த 
வழியெனத்‌ நெரிந்து தமிழைக்‌ கற்றனர்‌; சமயக்‌ கருகுதுக்‌ 
களைப்‌ பரப்பினர்‌; அகன்‌ பயனாக அருந்தமிமும்‌ பலதுறை 
மில்‌ பெருகி வளர்ந்தது. 1) தமிழ்‌ மககளது கண்களைத்‌ 
திறந்துவிட்டு அவர்களுடைய மொழி இலக்கிய இலக்கணப்‌ 
பெருமையைப்‌ பாட்டாலும்‌ உரையாலும்‌ உணருமாறு செய்‌ 
தனர்‌. 2) தமிழகச்‌ கருவூலங்களை யெலலாம்‌ பயிலும்‌ பழக்‌ 
கத்தையும்‌ பேரராவதுகுயும்‌.. உண்டாக்கினர்‌. 4) ஏடடுச்‌ 
சுவடியலிருந்த தமிழ்‌, எலலோரிடமும அமையும்‌ வண்ணம்‌ 
செய்ய அச்சு இயந்திரம்‌; அதற்குரிய தாள்‌, மை, எழுத்துக்‌ 
களைத்‌ தருவித்து அச்சழடிதுது அருந்தமிழைப பரப்பினர்‌. 
4) தமிழில்‌ உரைநடை இலக்யெத்சகை வளர்தது, ஒரு 
சிலரிடம்‌ சிக்குண்ட தமிமை எல்லோர்க்கும்‌ உரிய பொது 
வுடைமையாக்கினர்‌. மெெய்யுளில சிக்கிய தமிழை, வசனத்தில்‌ 
வன மடையக்‌ செயதனர்‌, 5) தமிழ எழுத்தில்‌ சில மாற்றங்‌ 
கனைச்‌ செய்து சிலசிக்கல்களையும சிரமங்களையும்‌ போம்கினர்‌. 
இடம்‌ விட்டு எழுதும்‌ முறையினையும்‌,  புளளிகளிட்டுப்‌ 
பிரிக்கும பாங்கினையும்‌ புகுத்தி எளிமையாக்கினர்‌. 6) எளி 
யோரும ஏனை நாட்டவரும்‌ இன்றமிழை நன்கு கற்க, 
அகராதிகளை எழுதி அச்துறைக்கு வித்தட்டனர்‌. 7) தமிழ்‌ 
இலக்கியங்களை ஏனை நாட்டவர்‌ படித்தறியவும்‌, மேலை 
நாட்டு இலக்கியத்தைத்‌ தமிழர்கள்‌ படிக்குமாறும பெயர்த்துத்‌ 
தமிழ்ச்‌ செலவததையும்‌ பெருக்கினர்‌. 8) எண்ணரிய 


மது. ச, விமலானந்தம்‌ 495 


. இலக்கிய இலக்கண நூல்களைச்‌ செய்து தமிழன்னைக்கு அணி 
செய்தனர்‌. 9) விஞ்ஞானத்‌ துறையில்‌ வண்டமிழ்‌ வளர 
வழிகோலினர்‌. 10) தமிழ்‌ மொழியின்‌ அருமையினைப்‌ பிற 
நாட்டவர்‌ புரிந்து கொள்ளச்‌ செய்த பெருமை இவர்களுடை 
யதே. 11) தமிழை மரபு ஒட்டியே போற்றிப்‌ பயிலும்‌ 
குறுகிய நோக்கினைப்‌ போக்கி, திறனாய்வு முறையில்‌ 
அணுகும்‌ வகையினை அருளினர்‌. 12) தமிழில்‌ செய்தித்‌ 
தாள்கள்‌ இலக்கியத்‌ தாளிகைகள்‌ பல்கி அதன்‌ மூலம்‌ தமிழ்‌ 
வளரத்துணை நின்றனர்‌. 13) பழமொழி இலக்கியம்‌ பைந்‌ 
தமிழில்‌ பெருகச்‌ செய்தனர்‌. 14) தமிழாதிய மரம்‌, கப்பும்‌ 
களையுமாகப்‌ பூத்துக்‌ குலுங்கிப்‌ பொற்கனிகள்‌ மல்குமாறு 
சிறுகதை, நாடகம்‌, நாவல்‌, மொழியியல்‌ துறைகள்‌ கிளைக்கச்‌ 
செய்தனர்‌, 15) இவர்கள்‌ தொடர்பால்‌ சிறந்த சொற்கள்‌ 
பல செந்தமிழ்ச்‌ சொற்‌ கோவையுள்‌ வந்து சேர்ந்துள்ளன. 
காட்டாக, பட்லர்‌, பேப்பர்‌, சம்மன்‌, ஷாப்‌, ஷர்ட்‌, கோட்‌, 
கோர்ட்‌, சோப்‌, மீட்டிங்‌, ஜன்னல, ஸ்கூல்‌, சாவி, ரசீது, 
பட்டாளம்‌, கோப்பை, பாதிரி போன்றன கருதுக. 16) 
நாட்டுப்புற இலக்கியத்திற்கு நற்றுணை புரிந்து நாடோடிப்‌ 
பாடல்களை அழியாது தொகுத்துத்‌ தந்தனர்‌, 17) கல்வெட்டு 
சாதனம்‌ போன்றன படியெடுத்துப்‌ போற்றினர்‌, 12) 
ஆவணக்காப்பகம்‌ அமைத்தும்‌ கீழ்த்திசை ஏட்டுப்‌ பிரதி 
நூலகம்‌ நிறுவியும்‌ புரந்தனர்‌. 19) நூற்பட்டியல்‌ கண்டனர்‌ 
20) உயர்‌ தமிழை உலகத்‌ தமிழாக்கிய?த கிருத்துவம்தான்‌! 


இத்துணை வகைகளில்‌ இன்‌ தமிழை ஏற்றமுறச்‌ செய்த 
இவர்கள்‌ தொண்டு மூவகையின: மேலை நாட்டவர்‌ தொண்டு 
நம்‌ நாட்டவர்‌ தொண்டு; தற்காலக்‌ கிறித்துவர்‌ தொண்டு. 
முதற்கண்‌ ஐரோப்பியர்‌ அருந்தமிழ்ப்‌ பணி இயம்புவோம்‌. 
மேலை நாட்டவரில்‌ வீரமாமுனி, போப்‌, கால்டுவெல்‌ ஆகிய 
மூவரும்‌ முதன்மை பெற்றவர்கள்‌; மூவரும்‌ மூவகையில்‌ 
'தொண்டாற்றினர்‌. ஏறத்தாழ 30 பேர்‌ உளர்‌. 


1. வீரமாமுனிவர்‌ (1680-1746) இத்தாலி நாட்டு 
கத்தோலிக்க மதகுரு. இயற்பெயர்‌ : கான்ஸ்டான்டியஸ்‌ 
ஜோசப்‌ பெஸ்கி. முப்பதாவது வயதில்‌ சமயத்திருப்பணியாற்ற 
தமிழகம்‌ வந்தார்‌. பிரெஞ்சு, இலத்தீன்‌, கிரேக்கம்‌, ஹீப்ரு, 
இத்தாலிய, பாரசீக, ஆங்கிலமொழிகளில்‌ ஆழ்த்த புலமை பெறி 
இருந்தார்‌. சுப்ரதீபக கவிராயரிட த்தில்‌ இருபது ஆண்டுகள்‌ 
இன்றமிழ்‌ பயின்றார்‌. தெலுங்கு, வடமொழி போன்‌ றனவும்‌ 
கற்றார்‌. இந்தத்‌ திருப்பணிக்கிடையே நற்றமிழில்‌ புலமை 


426 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பெற்றதோடன்றி, அம்மொழியில்‌ சிற்றிலக்கியமும்‌, பெருங்‌ 
காவியமும்‌, பேரகராதியும்‌ செய்து செந்தமிழைச்‌ செழிக்கவும்‌ 
செய்தார்‌; பைந்தமிழுக்கு இவராற்றிய பணி பல்‌ திறத்தன? 


7) தமிழ்‌ எழுத்தில்‌ (501101) கில திருத்தங்களைச்‌ செய்‌ 
தார்‌. தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ எ” கர, ஒ' கர எழுத்துகட்கு 
மேலே புள்ளி வைத்து எழுதப்பட்டன. இங்ஙனம்‌ புள்ளி 
பெறுவன குற்றெழுத்துக்களாம்‌; புள்ளி பெறாமல்‌ அமையும்‌ 
எகர கெரங்கள்‌ நெட்டெழுத்துச்களாகக்‌ கருதப்பட்டன. 
(மெய்யின்‌ இயற்கைப்‌ புள்ளியொடு நிலையல்‌, எகர ஓகரத்தி 
யற்கையும்‌ அற்றே-—எமழு. சூ 15, 16) இதனால்‌ வேறுபாடு 
தெரியாது மக்கள்‌ இடருற்றனர்‌. இம்மருட்சியைப்‌ போக்க, 
வீரமாமுனிவர்‌ எகர ஒகரங்களுக்கு நீண்ட புள்ளியையும்‌, மெய்‌ 
யெழுத்துகட்குச்‌ சுழித்தப்‌ புள்ளிகளையும்‌ அமைத்து வேறு 
படுத்திக்‌ காட்டினார்‌. இதனால்‌ ஏ,ஓ வடிவங்கள்‌ எழலாயின. 
அது போன்றே குறிலுக்கும்‌ நெடிலுக்கும்‌ ஒரே மாதிரியாக 
“கெ, கொ” என்றே அமைந்து இடத்தையொட்டி குறிலா 
நெடிலா என்றறிய இயலா திருந்த இன்னலைப்‌ போக்கி, 
குற்றெழுத்துக்‌ கொம்புகளை மேலே சுழித்து *£கெ, *கே' எனத்‌ 
திருத்தியமைத்தவரும்‌ இவரே. “நீட்டல்‌ சுழித்தல்‌ குறில்‌ 
மெய்க்கிருபுள்ளி' எனத்‌ தம்முடைய தொன்னூல்‌ விளக்கத்தில்‌ 
விதியும்‌ வகுத்தார்‌. நிறுத்துப்புள்ளி, முற்றுப்புள்ளி போன்ற 
குறியீடுகளை உண்டாக்கியவரும்‌ இவரே. 


2) உரைநடை நூல்கள்‌: 'வேதியர்‌ ஒழுக்கம்‌” “வேத. 
விளக்கம்‌” என்பன சமய சம்பந்தமாக இவரியற்றிய நூல்கள்‌. 
பின்னதற்கு எதிர்ப்பாக டேனிஷ்‌ லூத்தரன்‌ சங்கத்தார்‌ 
வெளியிட்ட ‘திருச்சபை பேதகம்‌” என்ற நூலுக்கு மறுப்பாக 
“'பேதகம்‌ மறுத்தல்‌ லூத்தர்‌ இனத்தியல்பு (மடல்‌ வகையது) 
எனும்‌ இருநூல்களை எழுதினார்‌. 18 அதி, 140 பிரிவுகள்‌ 
கொண்டது. இறுதியில்‌ பொருளகராதி உளது; தமிழ்நூல்‌ 
களில்‌ முதன்முதல்‌ பொருள்‌ அகராதி இடம்பெற்ற நூல்‌ இது 
தான்‌! 


இவரது (பரமார்த்த குரு கதை' எனும்‌ நகைச்சுவை 
ததும்பும்‌ நூரலைத்‌ தமிழகம்‌ நன்கறியும்‌; இது தமிழ்ச்‌ சிறுகதை 
இலக்கிய வளர்ச்சியில்‌ முதலிடம்‌ பெறும்‌ தகுதி மிக்கது. தமிழில்‌ 
அமையும்‌ ஏளன (584146) இலக்கியத்தின்‌ முதல்‌ நூல்‌ எனவும்‌ 
இயம்பலாம்‌. ஆங்கிலம்‌, பிரெஞ்சு, ஜெர்மன்‌, தெலுங்கு, 
கன்னடம்‌ ஆகிய மொழிகளில்‌ இது மொழி பெயர்க்கப்பட்டுள்‌ 


_ மது. ச விமலானந்தம்‌ 427 


ளது என்றால்‌, இதன்‌ திறம்‌ இயம்பவும்‌ வேண்டுமோ? 
இங்ஙனம்‌ எதுகை மோனை நாடி தமிழ்‌ இலக்கிய வரலாறு: 
இடர்ப்படாது பழகு தமிழில்‌ பாமரர்க்கும்‌ புரியும்‌ வகையில்‌ 
உரைநடை எழுதிய முனிவரை *உரைநடை இலக்கிய முன்‌ 
னோடி' எனலாம்‌. “ஞானக்‌ கண்ணாடி' “வாமன்‌ கதை” என்ற 
உரைநடை நூல்களும்‌ இயற்றியுள்ளார்‌. 


3) இலக்கணத்‌ துறையில்‌ 'குட்டிக்‌ தொல்காப்பியம்‌” எனப்‌ 
புகழப்‌ பெறும்‌ “தொன்னூல்‌ விளக்கம்‌' (1730) இவரியற்றியது. 
370 நாரற்பாவில்‌ ஐந்திலக்கணம்‌ கூறுவது. பேச்சுத்‌ தமிழ்‌ வழக்‌ 
காற்றைக்‌ கொடுந்தமிழ்‌ இலக்கணம்‌ (1728) என லத்தீன்‌ 
மொழியில்‌ யாத்துள்ளார்‌; இந்நூல்‌ அங்கிலத்திலும்‌ மொழி 
பெயர்க்‌ஃப்பட்டுள்ளது. இது கால்டுவேலர்‌ ஓப்பிலக்கண 
நூலுக்குப்‌ பெரிதும்‌ துணை புரிந்ததாகக்‌ கருதப்படுகிறது. 
போப்‌ ஐயரும்‌ பெஸ்கியின்‌ ஆய்வுத்திறனைப்‌ புகழ்ந்துள்ளார்‌. 
இப்டொன்னூலுக்காகச்‌ “செந்தமிழ்த்‌ தேசிகர்‌' என்ற பட்டம்‌ 
அளிக்கப்பட்டது. 


4) மொழிபெயர்ப்பு என்ற நிலையில்‌ குறளின்‌ முதலிரு 
பால்கள்‌ இவரால்‌ இலத்தீன்‌ மொழியில்‌ பெயர்க்கப்பட்டமை 
குறிக்கத்‌ தக்கது. மொழிபெயர்ப்புத்‌ துறையில்‌ வழிகாட்டி 
யாக விளங்குகிறார்‌ பெஸ்கி. 


5) அகராதித்‌ துறையிலும்‌ இவர்‌ பணி நிலையாயது.. 
தலையாயது; பெயர்‌, பொருள்‌, தொகை, தொடை எனும்‌ 
நான்கு பகுதியாக வகுத்து அமையும்‌ இவரது சதுரகராதி 
(1732) பின்னெழுந்த அகராதிகட்கெல்லாம்‌ முன்‌ மாதிரியாக 
அமைகிறது. தமிழில்‌ தோன்றிய முதல்‌ அகராதி இதுவே. 
இதுவன்‌ றி 9000 சொற்கள்‌ கொண்ட தமிழ்‌ -லத்தீன்‌ அகராதி 
ஒன்றும்‌, 4353 சொற்கள்‌ கொண்ட போர்ச்சுக்கீசியம்‌--தமிழ்‌ 
லத்தீன்‌ அகராதி ஒன்றும்‌ இயற்றியுள்ளார்‌. இம்மூன்றும்‌ பிற 
நாட்டார்‌. தமிழ்‌ கற்கவும்‌ நம்மவர்‌ தமிழ்த்திறமறியவும்‌: 
பேருதவி புரிவன. இதனால்‌ இவரைத்‌ “தமிழ்‌ அகராதியின்‌ 
தந்தை” என்பர்‌. 


6) செய்யுள்‌ நூல்கள்‌ சிலவும்‌ இவர்‌ செய்துள்ளார்‌. 
சுர்தமேரி சொன்ன வளவர்‌ கதையைத்‌ தேம்பாவணி எனும்‌ 
தீந்தமிழ்க்‌ காப்பியமாகத்‌ தட்டினார்‌. கிருத்துவம்‌ தமிழுக்‌ 
களித்த பெருங்காப்பியம்‌--அச்சமயம்‌ பற்றிய அரிய பனுவல்‌ 
இது. வாடாத மாலை என்னும்‌ பொருளது. ஏசுவின்‌ 
வளர்ப்புத்‌ தந்தையாகிய தூய வளவரின்‌ வாழ்க்கை 


428 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வரலாறு விளம்புவது. காவியப்‌ பாங்கிலே சிந்தாமணிக்கு 
ஒப்பானதும்‌, கற்பனைத்‌ திறத்திலும்‌ காவிய நலத்திலும்‌ 
கம்பராமாயணத்தை ஒட்டியும்‌ அமைகிறது, குறள்மணம்‌ 
நூல்‌ முழுதும்‌ கமழ்கிறது, 3 காண்டங்கள்‌, 36 படலங்கள்‌, 


3615 விருத்தங்கள்‌ கொண்டது; நற்றமிழ்‌ இலக்கிய நூற்‌ 
கருத்துக்கள்‌ அனைத்தும்‌ ஒருங்கே அமைந்த அருந்தமிழ்ப்‌ 
பெட்டகம்‌; இயற்கைப்‌ புனைவும்‌ இனிய உவமைகளும்‌ பல்‌ 
கலையறிவம்‌ எல்லோர்‌ இதயத்தையும்‌ ஈர்ப்பன, (தேம்பாவணி 
ஓர்‌ ஏரி; இதில்‌ கிழக்கிலிருந்தும்‌ மேற்கிலிருந்தும்‌ ஆறுகள்‌ வந்து 
கலக்கின்‌ றன” (தனி நாயக அடிகள்‌) இதில்‌ விவலியக்‌ கருத்துக்‌ 
கள்‌ (150 இடங்களில்‌) வேர்‌ போல்‌ விளங்குகின்றன. கலைக்‌ 
காப்பியம்‌; சிலம்பு போல்வது. இதன்‌ சுவை தேர்ந்த மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்தார்‌, பெஸ்கிக்கு *வீரமாமுனிவர்‌' என்ற 
பட்டத்தைக்‌ கொடுத்துப்‌ பாராட்டினர்‌. 


கொள்ளிடத்தின்‌ வடகரையில்‌ ஏலாக்குரிச்சியில்‌ 1717 மேரி 
மாதாவுக்குக்‌ கோவில்‌ கட்டி அவ்விடத்திற்குத்‌ திருக்காவலூர்‌ 
எனப்‌ பெயரிட்டனர்‌; திருக்காவலூர்க்‌ கலம்பகமும்‌ பாடினார்‌. 
தேவமாதாவின்‌ மீது *அடைக்கல நாயகி வெண்‌ கலிப்பா" 
என்ற பிரபந்தமும்‌ பாடியுள்ளார்‌. தேவாரப்‌ பாங்கில்‌ 
அமைந்த நூல்‌ “கருணாம்பாப்‌ பதிகம்‌' ஆகும்‌, அன்னை 
அழுங்கல்‌ அந்தாதி'யும்‌ இவரியற்றியதே. இன்னும்‌ தமிழில்‌ 
அமையும்‌ நல்ல நீதி நூல்களைத்‌ *தமிழ்ச்‌ செய்யுள்‌ தொகை” 
எனத்‌ தொகுத்து வெளியிட்டு, நூல்‌ தொகுப்பிற்கு வழிகாட்டி 
யுள்ளார்‌. போர்ச்சுகசிய நாட்டு வேத சாட்சியான இத்த3தரி 
யம்மாள்‌ மீது பாடப்பட்டது தித்தேரியம்மாள்‌ அம்மானை; 
பாமரரும்‌ படித்தின்புறும்‌ பான்மையது. மக்கள்‌ காப்பியம்‌. 
மணிமேகலை போல்வது. 1100 கண்ணிகள்‌. 


யெஸ்தி திருச்சிராப்பள்ளியை ஆண்ட சந்தா சாகிப்பிடம்‌ 
திவானாக இருந்ததாகவும்‌, அவரால்‌ *இஸ்மதி சந்நியாசி 
எனப்‌ பெரிதும்‌ மதிக்கப்பட்டதாகவும தெரிகிறது: இங்ஙனம்‌ 
-37'ஆண்டுகள்‌ தமிழகத்தில்‌ தங்கிப்‌ பணியாற்றிய இவ்வீர 
முனிவர்‌, 66 ஆம்‌ வயதில்‌ அம்பலக்‌ காட்டில்‌ ஆவி துறந்தார்‌. 


இப்படி காப்பியம்‌, இலக்கணம்‌, இறுகதை, சிற்றிலக்கியம்‌, 
உரை நடை, எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌, மொழியியல்‌, இலத்தின்‌ 
மொழி இணைப்பு, சித்தமருத்துவம்‌, மறுப்புகள்‌, கடிதஇலக்‌ 
கியம்‌, மொழிபெயர்ப்பு, வள்ளுவத்தை உலக நூலாக்கல்‌ 


மது, து. விமலானந்தம்‌ 429. 


அகராதி அமைத்தல்‌, சமயம்‌ எனப்‌ 15 துறைகளில்‌ பைந்தமிழ்‌. 
செழிக்கச்‌ செய்துளார்‌; பிற்காலக்‌ கிறித்துவ இலக்கிய 
முன்னோடியாகப்‌ பிறங்குகிறார்‌. 


2. டாகடா ஜி. யு. போப்‌: (1820--1907.) 1820 இல்‌ 
இங்கிலாந்தில்‌ நோவாஸ்கோஷியாவில்‌ பிறந்தவர்‌. ஹாக்ஸ்டன்‌ 
கல்லூரியில்‌ பயின்‌ றவர்‌; வெஸ்லியன்‌ மிஷன்சார்பில்‌ 19-வது 
வயதில்‌ தமிழகம்‌ வந்தார்‌. மகாவித்வான்‌ இராமானுஜ 
கவிராயரிடம்‌ தமிழை முறையாகப்‌ பயின்றார்‌, முதலில்‌ திரு 
நெல்வேலி சாயர்புரத்திலும்‌, அடுத்துத்‌ தஞ்சையிலும்‌, பின்னர்‌ 
நீலகிரியிலும்‌ சமயப்பணி புரிந்தார்‌, பெங்களூரில்‌ சமயக்‌ 
குரவராகவும்‌, பிஷப்‌ காட்டன்‌ பள்ளித்‌ தலைமையாசிரியராக 
வும்‌ செயலாற்றினார்‌. செல்லுமிடங்களிலெல்லாம்‌ செந்தமிழ்‌. 
இன்பத்தில்‌ சிந்தை மறந்து இன்புற்றார்‌. 


திருக்குறள்‌, நாலடியார்‌ போன்றவற்றில்‌ தோய்த்து 
மகிழ்ந்து அவற்றை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்தார்‌. புற 
நானூறு, புறப்பொருள்‌ வெண்பா மாலை போன்றவற்றில்‌ 
சில பல செய்யுட்களை Extracts from Purananuru and 
Purapporul Venba Malai என்ற தலைப்பில்‌ ஆங்கிலத்தில்‌ 
மொழி பெயர்த்துள்ளார்‌. ஒவ்வோர்‌ ஆங்கிலப்‌ புத்தாண்டு 
தினத்தன்றும்‌ புறப்பாட்டு ஒன்றை ஆங்கிலத்தில்‌ மொழி 
பெயர்த்தார்‌. Elementary Tami! grammar எனத்‌ தமிழ்‌ 
இலக்கணத்தை மூன்று பாகங்களாக எழுதினார்‌. “அவர்‌ தம்‌ 
இலக்கண நூல்‌ ஒவ்வொரு மாணக்கர்‌ கையிலும்‌ பொலி 
வதாயிற்று; யான்‌ முதன்முதல்‌ பயின்ற இலக்கணம்‌ டாக்‌ 
டருடையதே!' என்று திரு. வி. க. கூறுவது குறிப்பிடத்‌ 
தக்கது. தமிழ்ச்‌ செய்யுட்களைத்‌ தொகுத்து “தமிழ்ச்‌ செய்யுட்‌ 
கலம்பகம்‌” எனவும்‌ வெளியிட்டார்‌. Poets of the Tamil 
land, The lives of Tamil Saints போன்ற நூல்களையும்‌ 
எழுதினார்‌; மணிமேகலைக்‌ கதையை ஆங்கிலத்தில்‌ எழுதி 
யுள்ளார்‌. ஊட்டியில்‌ கோடர்களோடு நெருங்கிப்‌ பழகி 
யறிநது தோடர்‌ மொழி இலக்கணத்தையும்‌, அது போன்றே 
துளு இலக்கணத்தையும்‌ உருவாக்கினார்‌. Royal Asiatic 
Quarterly, The Indian ~Antiquary. Indian Magazine, 
Siddhantha  Depika போன்ற ஏடுகளில்‌ தமிழ்‌ பற்றிய 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ எழுதினார்‌. சிவஞான போதத்‌ 
தையும்‌ ஆங்லைத்தில்‌ பெயர்த்துள்ளார்‌. மொழி பெயர்ப்புத்‌ 
துறைக்கு வழிகோலியவர்‌ இவர்‌ எனலாம்‌. 


430 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


1880-ல்‌ இங்கிலாந்து சென்று, ஆக்ஸ்‌ போர்டு பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ |,0.5. மாணவர்கட்குக்‌ தமிழும்‌ தெலுங்கும்‌ 
போதிக்கும்‌ ஆசிரியராக அமர்ந்தார்‌. அதுபோதுதான்‌ 
திரநவாசகத்தில்‌ திளைத்து, உடல்நலக்‌ குறைவுக்கிடையே 
அதனை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்துத்‌ தமது எண்பதாவது 
வயதில்‌ வெளியிட்டார்‌. இதனைப்‌ பாராட்டி Royal 
Asiatic Society தங்கப்‌ பதக்கமும்‌, வேத சாஸ்திரி (0. 0.) 
என்ற பட்டமும்‌ வழங்கியது. *‘இநவினை கடந்த செல்வன்‌ 
இசைத்த வாசகத்தை யெல்லாம்‌, வந விளையாட்டாற்‌ 
போலும்‌ மறு மொழியதனில்‌ வைத்தீர்‌' எனப்‌ போராசிரிபர்‌ 
ஜுலியன்‌ வில்சன்‌ பாராட்டியது குறிக்கத்தக்கது. 1907-ல்‌ 
இயற்கை எய்தினார்‌. 


நாற்பது ஆண்டுகட்கும்‌ மேலாக நற்றமிழ்ப்‌ பணியாற்‌ 
றினார்‌ போப்‌ ஜயர்‌. தமிழின்‌ பெருமையை உலகறியச்‌ 
செய்த சிறப்பு இவருக்கே உரியது. தமிழ்‌ மறையை எத்த 
னையேோ பேர்‌ மொழி பெயர்க்க முனைந்தும்‌, முழுமையும்‌ 
செய்ய இயலாது இடையிலே முறிந்துபட, இவர்‌ அதனை 
முழுவதும்‌ மொழி பெயர்த்து முடித்தார்‌. “ஏசுநாதரின்‌ இதய 
ஒலி”, (மலை உபதேசத்தின்‌ எதிரொலி” என்றும்‌ போறறிப்‌ 
புகழ்ந்தார்‌." 


சைவத்தையும்‌, சைவசித்தாந்தத்தையும்‌ புகழ்ந்துள்ளார்‌ 
பாருங்கள்‌ : Saivism is ths real religion of South India. 
Siddhantha Philosophy has and deserves to have far more 
influence than any other. ‘தமிழ்ப்புலமை வறுமைக்கு வழி 
யாம்‌” என்றறிந்த இவர்‌, அறுபது ஆண்டுகட்கும்‌ மேலாஃத்‌ 
தமிழ்ப்‌ பெருங்கடலில்‌ நீந்தி மகிழ்ந்து நல்ல தொண்டாற்றிய 
திறம்‌ வியந்து செயல்‌ மறந்து பாராட்டற்பாலது.2 


1 Pope speaks of the (பாக as the one Orienta! book 
much of whose teachings is an echo of the ‘Sermon on the 
mount'’—Preface to V.V. S. lyer’s kural. 


2. Pope himself had truly said that Tamil scholarship 
was the direct road to poverty. Not withstanding this dis- 
advantage, Dr. Pope had devoted almost sixty years of his 
life to the study of the Tamil Litt and to its critical exami- 
nation—Siddhantha Debika vo! P 192, 


மது. ச. விமலானந்தம்‌ 431 


தென்னகம்‌ போந்த ஐயரை அருந்தமிழ்‌ பெருந்தமிழ 
ராக்கியது. அவரது தமிழ்க்‌ காதலுக்கோர்‌ சான்று: “எனது 
கல்லறைக்கென்று செலவாகும்‌ தொகையில்‌ ஒரு சிறு பகுதி 
யாதல்‌ தமிழ்‌ மக்களுடையதாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌, எனது கல்லறையின்மேல்‌ ஒரு தமிழ்‌ மாணவன்‌” 
எனப்‌. பொறிக்கப்பட வேண்டும்‌'! என எப்போதும்‌ ஒரு தமிழ்‌ 
மாணவனாகவே இருக்கவும்‌ அழைக்கப்படவும்‌ விரும்பியதும்‌ 
நினைக்க நெஞ்சம்‌ நெக்குருகுகிறது. இவரது! பற்றும்‌ பணியும்‌ 
நினையும்போது, தமிழராகப்‌ பிறந்த நமக்கு இத்தகு பற்று 
இருக்கிறதா எனும்‌ ஐயமே எழுகிறது! 


3. டாக்டர்‌ கால்டுவெல்‌ (1815-1891): 1815-ல்‌ அயர்‌ 
லாத்தில்‌ பிறந்து, ஸ்காட்லாந்தில்‌ கல்வி பயின்று ஆங்கிலக்‌ 
இருத்துவ சங்கத்தைச்‌ சார்ந்து, 23-வது வயதில்‌ சமயப்‌ பணி 
புரிவான்‌ வேண்டித்‌ தமிழகம்‌ வந்தார்‌; திருநெல்வேலி 
மாவட்ட இடையன்குடியை இநப்பிடமாகக்‌ கொண்டார்‌, 
அங்குக்‌ கோயில்‌ ஒன்று கட்டி இலட்சத்திற்கும்‌ மேற்பட்ட 
வரைக்‌ கிருத்துவராக்கினார்‌. இந்தியாவில்‌ 53 யாண்டுகள்‌ 
ஒன்றி வாழ்ந்து இந்தியருள்‌ ஒருவரானார்‌. 

இவர்‌ இலத்தீன்‌, இரக்கம்‌, ஹீப்ரு, ஜெர்மன்‌, பிரெஞ்சு 
போன்ற மேலைநாட்டு மொழிகளிலும்‌, தமிழ்‌, தெலுங்க, 
மலையாளம்‌, துளு போன்ற தென்னக மொழிகளிலும்‌ போ திய 
அறிவும்‌ போற்றத்தக்க புலமையும்‌ பெற்றிநந்தார்‌. இன்‌ 
பயனாக “திராவிட மொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌ (A Compara- 
tive grammar of the dravidian Languages} எனும்‌ ஒப்பிலா 
உயர்‌ நூல்‌ ஒன்றை எழுதினார்‌. இந்நூல்‌ மூலம்‌, “ஆரிய இன 
மொழிகள்‌ வேறு, திராவிட மொழி இனங்கள்‌ வேறு; தமிழுக்‌ 
கும்‌ வடமொழிக்கும்‌ எவ்வித உறவும்‌ இல்லை; வடமெயழி 
இன்‌ றியே தனித்து இயங்கக்‌ கூடியது தமிழ்‌' எனத்‌ தக்க சான்று 
காட்டித்‌ தருக்கமுறையில்‌ அறுதியிட்டு உறுதி கூறியுள்ளார்‌.” 


41. Whenever | die ‘A student of Tamil’ will be inscribed 
on my monument, Dr. Pope's letter dated 20ம்‌ 
oct 1900 to J. M. Nallaswami Piliai, Editor-Siddhantha 
Depika. 

2. Tamil however the most highly Cultivated Ab-intra of 
all Dravidian idioms, can dispense with its Sanskrit altogether 
if need be and not only stand alone, but flourish without 
its aid.— Dr. Caldwell. 


432 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இந்நூலே, தமிழ்‌ மொழி நூல்‌ ஆய்வுக்கு முன்னோடியாக 
அமைகிறது. இந்திய மொழிகட்கெல்லாம்‌ தாய்‌ வட 
மொழியே என்றிருந்த காலத்தில்‌, ஆரியத்தினின்றும்‌ தோன்‌ 
றியதே தமிழ்‌ என்ற கொள்கையை விழுக்காட்டி, முதன்‌ 
முதல்‌ மறுத்துரைத்த பெருமை கால்டுவேலரையே சாரும்‌. 
திராவிட மொ ழிகள்‌ ஒரு தனியினம்‌, அவற்றிற்குத்‌ தாய்‌ தமிழே 
என (மொழியியல்‌ பெருமை உணராது உறங்கெ கிடந்த 
நமக்கு) விளக்கி உலகுக்கு உணர்‌ த்திய-மொழியியல்‌ 
ஆராய்ச்சியில்‌ நமக்கு வழிகாட்டிய விடிவெள்ளி இவரே! 
திராவிட மொழிகட்குப்‌ புத்துயிர்‌ அளித்த உத்தமர்‌. இவருக்‌ 
குத்‌ தமிழ்கூறு நல்லுலகம்‌ என்றென்றும்‌ கடப்பாடுடையது. 
இவ்‌ அவாப்பிலக்கணப்‌ பணியைப்‌ பாராட்டி, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, Royal Asiatic society இரண்டும்‌ ‘இலக்கிய 
வேந்தர்‌', (வேத விற்பன்னர்‌” என்ற பட்டங்களை வழங்கிப்‌ 
பெருமைப்படுத்தின. எத்தனையோ பேர்‌ கூடிச்‌ செய்ய 
இயலாப்‌ பெரும்பணியை, எந்தனையோ பிறவி எடுத்துச்‌ செய்‌ 
யும்‌ தமிழ்த்‌ தொண்டினை ஒரு பிறவியில்‌ ஒருவராகவே இருந்து 
செய்து செந்தமிழை உலகறிய - உலகவர்‌ தொழச்செய்தார்‌” 
என்றால்‌ மிகையாகாது. 


தமிழ்‌ மொழியின்‌ வேர்ச்‌ சொற்கள்‌ கொண்டு, 'பிறமொழி 
யில்‌ பயின்றுவரும்‌ சொற்கள்‌ பல, தமிழ்ச்‌ சொற்களின்‌ 
சிதைவே' எனவும்‌ நிறுவியுள்ளார்‌. “அரிசி என்பதன்‌ சிதைவே 
Rice எனும்‌ ஆங்கிலச்‌ சொல்‌; *தோகை'யின்‌ சிதைவே ஹீப்ரு 
மொழி பைபிளில்‌ உள்ள “துகி; 'கோழி”யின்‌ சதைவே சித்திய 
மொழியில்‌ காணப்பெறும்‌ “கோரி' என்பன போன்றவை 
சான்‌ றாகும்‌. 

இவர்‌, *நற்கருணைத்‌ தியானமாலை; ‘தாமரைத்‌ தடாகம்‌” 
“ஞான ஸ்தானம்‌' போன்ற உரை நடை நூல்களும்‌ செய்துள்‌ 
ளார்‌. பாண்டி நாட்டின்‌ முற்கால, இடைக்கால, தற்காலத்‌ 
துறைமுகங்களான கொற்கை, காயல்‌, தூத்துக்குடி ஆகிய 
வற்றை நன்கு ஆய்ந்து தமது அகழ்வாராய்ச்சியால்‌ நமக்கு 
அறிவித்துள்ளார்‌. வரலாற்றுக்குத்‌ துணைபரியும்‌ வகையில்‌ 
“நெல்லை மாவட்ட வரலாற்றை” செப்பமுற அமைத்து 
அரசினரின்‌ நன்கொடையாக ஆயிரம்‌ வெண்பொற்‌ காசுகள்‌ 
பெற்றுள்ளார்‌, 


இத்தகு திறமான பணியாற்றிய இவர்‌, 53 யாண்டுகள்‌ 
இந்தியாவில்‌ உறைந்தார்‌. இடையே மும்முறை இங்கிலாந்து 
சென்று மீண்டார்‌. இறுதிமுறை இங்கிலாந்து சென்ற காலை 


மது..௪. விமலானந்தம்‌ 432 


அங்கேயே தங்கிவிடுமாறு அன்பர்கள்‌ வண்டியும்‌ கேளாது. 
“இத்துணை காலம்‌ இந்தியாவிலேயே வாழ்ந்தேன்‌, இந்தியர்‌ 
களுக்காகவே உழைத்தேன்‌; இனியும்‌ உழைப்பேன்‌; இந்தியாவி” 
லேயே உயிர்‌ துறப்பேன்‌' என்று சொல்லி வந்தார்‌. அவ்வாறே 
77ஆம்‌ யாண்டில்‌ கோடைக்கானல்‌ மலையில்‌ உயிர்‌ துறந்தார்‌! 
இடையன்‌ குடியில்‌ இவர்‌ எழுப்பிய கோயிலிலேயே அடக்கம்‌ 
செய்யப்பட்டார்‌. இவர்‌ திறம்‌ எண்ணும்‌ போது, இதயம்‌ 
நெ௫ழ்கிறது; இவர்‌ பணி நினையும்‌ போது நெஞ்சம்‌ நன்றி. 
நவின்‌ ற வண்ணமிருக்கிறது. 


Henrique Henriques ஹெண்டிரீக்‌ பாதிரியார்‌ : 1520-1600 
போர்ச்சுகல்‌ மொழியில்‌ [8016 என்றால்‌ தந்தை; பாதிரி ஆர்‌ 
சிறப்பு விகுதி பெற்றுப்‌ பாதிரியார்‌. சேசு சபை குரு, தமிழகக்‌ 
கடற்கரை மக்களுக்குத்‌ தொண்டு புரிய புனித சவேரியார்‌ 
பணித்தவண்ணம்‌ 1546ல்‌ கோவா வந்தடைந்தவர்‌. ஐரோப்பி 
யருள்‌ முதன்‌ முதல்‌ தமிழ்‌ கற்று மேலைநாட்டு முனறயில்‌ 
தமிழுக்கு இலக்கணம்‌ எழுதியவர்‌. 1577ல்‌ சகோதரர்‌ கன்சால்‌ 
வெசும்‌ 1578ல்‌ சுவாமி ஃபாரியாவும்‌ கோவாவிலும்‌ கொல்லத்தி 
லும்‌ உருவாக்கிய தமிழ்‌ எழுத்துக்கள்‌ கொண்டு இந்தியாவி 
லேயே முதன்‌ முறையாக தமிழில்‌ அச்சிட்ட முதல்வர்‌-- தமிழச்‌ 
சின்‌ தந்தை; இவர்‌ எழுதிய இலக்கணம்‌, அகராது.Coரfessio- 
ai எதுவும்‌ கிடைக்கவில்லை. 16 பக்கங்‌ கொண்ட தம்பிரான்‌. 
வணக்கம்‌ (1578). 132 பக்கங்களுடைய கிரீசித்தாணி வணக்கம்‌ 
(1579), 669 பக்கங்களில்‌ அமைந்த Flos Sanctorum மூன்றும்‌ 
காணக்‌ கிடைக்கின்றன, பல்வேறு இடங்களிலிருந்து பலசமயம்‌ 
இவர்‌ எழுதிய 70 மடல்கள்‌ D௦ப௱சா£க |nica,வரலாற்றுச்‌ 
சுரங்கமாக விளங்குகின்றது. மேலை நாட்டுக்‌ கிருத்துவத்‌ 
தொண்டர்களில்‌ மேன்மை மிக்கவர்‌. 


Robert De Nobili: தத்துவ போதகர்‌. 1577-1656. இத்தாலி 
நாட்டு நேபிள்ஸ்‌. பிரான்சிஸ்‌ கா-டி-நோபிலி கிளாரிஸ்‌ 
சியோலி 3605ல்‌ கோவா வந்தடைந்தார்‌; பரதவருடன்‌ பழகித்‌. 
தமிழ்‌ பேச எழுதக்‌ கற்றுக்‌ கொண்டார்‌. அடுத்த ஆண்டு 
மதுரை போந்து காவி யுடுத்து தமிழ்‌ முனிவர்‌ போல்‌: ஒன்றி 
வாழ்ந்தார்‌. தம்மை (ரோம்‌ பிராமணன்‌” ராஜ சன்னியாசி! 
சத்திய வேதம்‌ போதிப்பவன்‌ எனக்‌ கூறிக்‌ கொண்டார்‌. வட 
மொழியும்‌ இந்து வேதமும்‌ கற்றார்‌. ' பயில்வித்த பண்டிதரும்‌ 
டயோ டட்டா' ஆனார்‌! இயேசு சபை நிறுவி உயர்சாதி. 
இந்துக்களைக்‌ கிருத்துவராக்கினார்‌. திருச்சி சேலம்‌ மாவட்ட. 

28 - 


கிக்‌ தமிழ்‌. இலக்கிய, வரலாறு 
இற்றூர்கட்குச்‌ . சென்று சமயச்‌ சொற்பொழிவா ற்றி . மதம்‌ 
மாற்றினார்‌. இவர்‌ போக்கினைக்‌ இருத்து மதத்‌ தலைவர்கள்‌ 
வெறுத்தனர்‌. கோவா மாநாட்டில்‌ தன்னிலை. விளக்கியும்‌ 
பயனிலாது போகவே 39 பக்க விளக்கத்தை ரோம்‌ சமயக்‌ 
குழுவுக்கு அனுப்பினார்‌; 13 ஆண்டுகளின்‌ பின்னர்‌ இவர்‌ ல்‌ 
தவறில்லை எனத்தீர்ப்பளித்தது. திருமலை நாயகரின்‌ நண்பா 
“னார்‌. 1640ல்‌ சிறையிடப்‌ பெற்ற போது நாயக்கர்‌ விடுவித்‌ 
தார்‌. ஏசு, மரி கதைகளை நாட்டிய வாயிலாக உணர்த்தச்‌ 
செய்தார்‌, 4649ல்‌ ஈழம்‌ சென்று 47ல்‌ மயிலாப்பூர்‌ திரும்பினார்‌. 
கண்பார்வை குன்‌ றவே சாந்தோம்‌ கோவில்‌ அருகே சிறுகுடிலில்‌ 
வாழ்ந்து ஏசுபிரான்‌ திருவடி அடைத்தார்‌. 


சமய சார்புடைய, வடசொல்‌ கலந்த-மேனாட்டு மொழி 
கலந்த ஒரு கதம்ப நடையில்‌-கொச்சை மொழியில்‌ எழுதினார்‌. 
அச்சேறாத கரணியத்தால்‌ பல அழிந்தன; மந்திரமாலை, 
ஞானோபதேச : காண்டம்‌, ஆத்தும நிர்ணயம்‌. -- சகுண 
நிவாரணம்‌, புனர்ஜென்ம ஆட்சேபம்‌,நித்தியஜீவன்‌, சல்லாபம்‌, 
நீதிச்‌ சொல்‌, தத்துவக்‌ கண்ணாடி, ஞான தீபிகை, சேசுநாதர்‌ 
சரித்திரம்‌, தூஷ்ணாதிகாரம்‌, சத்தியவேத லக்ஷணம்‌, பிரபஞ்ச 
விரோத விததியாசம்‌, ஞான சஞ்சீவி, பிறமத கண்டனங்கள்‌ 
இவர்‌ காலத்தில்‌ இருந்தமை அறியலாம்‌. 


சமயத்‌ தொண்டிற்காக, பிறந்த செல்வக்‌ குடும்பத்தைத்‌ 
துறந்து தவவேடம்‌ புனைந்து இன்னலுறறு இடர்ப்பட்ட 
இவரது தொண்டு வாழ்வு எண்ணும்‌ போது இரு கண்களிலும்‌ 
நீர்மல்குகிறது. வீரமா' முனிவர்க்கு “நூறு ஆண்டுகட்கு 
முன்னமே வந்தவர்‌. முதல்‌ தமிழ்‌ உறைநடை 'நூலினை எழுதிய 


அத்தாம்‌ பிரயோன்சா: 1626-66, சேசு சபை குரு. 
போர்ச்சுகல்‌ குவார்டா நகர பிரபுக்கள்‌ மரபில்‌ வந்தவர்‌. 
1647ல்‌ கொச்சிக்கு வந்து மதுரையில்‌ வதிந்தவர்‌. 'பரமானந்த 
சாமி என்றழைக்கப்‌ பெற்றார்‌. தமிழரோடு ஒன்றித்‌ தமிழ 
ராகவே வாழந்துள்ளார்‌. தமிழ்‌ -போர்ச்சுகசயே அகராதி, 
போர்ச்சுகசிய-- தமிழ்‌ அகராதி செய்துள்ளார்‌. திருச்சி 
மாவட்ட தொட்டியத்தில்‌ இவர்‌ சமாதி உளது. 


Ziegenbalg : சகன்‌ பால்கு 16௪81719. ஜெர்மன்‌ நாட்டு 
புல்ஸ்தித்‌ நகர்‌ டேனிஷ்‌ மிஷனைச்‌ சார்ந்தவர்‌. டென்மார்க்‌ 
நாட்டு நான்காம்‌ பிடரிக்‌ மன்னன்‌ விருபபிற்கணெங்க 1705ல்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 435 


தமிழ்‌ நாட்டிற்கு வந்தவர்‌; தரங்கம்‌ பாடியில்‌ எல்லய்யா என்‌ 
யாரிடம்‌ தமிழ்‌ கற்றார்‌. அங்கேயே சமயப்‌ பணியும்‌ புரிந்தார்‌ 
ஓர்‌ அச்சுக்‌ கூடமும்‌ அதற்குத்‌ துணையாகக்‌ காகிதத்‌ தொழிற்‌ 
சாலையும்‌. நிறுவினார்‌. இதன்‌ மூலம்‌ 1713 முதல்‌ கிருத்துவ 
சமய உண்மைகளை அச்சடித்து வெளியிட்டதோடு, பண்டித 
ரிடை.யே முடங்கிக்‌ கிடந்த தமிழைப்‌ பாமரரிடம்‌ பரப்பினார்‌. 
பைபிளைத்‌ தமிழில்‌ பெயர்த்தார்‌. இதுவே இந்திய மொழியில்‌ 
வெளியான முதல்‌ விவிலியம்‌ (1715) இந்தியாவில்‌ அச்‌ சரிய 
முதல்‌ மொழி தமிழே என்ற பெருமை தந்தவர்‌. தமிழ்‌-லத்தீன்‌ 
ஒப்பிலக்கணமும்‌ (Comparative Study of Tamil & Latin ராகார்‌- 
ராசா) தமிழ்‌. இலத்தீன்‌ அகராதியும்‌, ரெ௱கtiகே Tamயlicகவும்‌ 
இவர்‌ கொடைகள்‌. 


ஐரோப்பா சென்ற ஞான்று (1714-16) அருந்தமிழ்‌ மறவா 
திருக்க மலையப்பர்‌ என்ற தமிழரை உடன்‌ அழைத்துச்‌ சென்ற 
ஒண்மையும்‌, இவரது பணியினைப்‌ பாராட்டி இங்கிலாந்தில்‌ 
கிறித்தவ அறிவு விளக்க சபையார்‌ அளித்த வாழ்த்திற்கு 
முதலில்‌ லத்தீன்‌ அடுத்து தமிழிலும்‌ பதிலிறுத்தமைகுறிப்பிடத்‌ 
தக்கவை, முதன்‌ முதலில்‌ தமிழில்‌ நூல்களை அச்சிட்ட 
பெருமை இவர்க்கே உரியது. பிராட்டஸ்டண்ட்‌ மதத்தை 
போ திக்க வந்த முதல்‌ மிஷனரி, தரங்கையில்‌ மறைந்தார்‌. 


John Philipp Fabricious : பப்ரீசியஸ்‌ ஐயர்‌ 171191. 
பிறந்தது ஜெர்மன்‌ நாட்டு திளீபர்க்‌ (பிராங்க்‌ பர்ட்‌ அருகில்‌ 
உளது). கற்றது சசன்‌ என்ற ஊரில்‌. மதக்கல்வி பயின்றது 
ஹா லையில்‌. மதகுருவானது 1789ல்‌ கோபன்‌ ஹேஹனில்‌ டச்சு 
திருச்சபை சார்பாக 1742ல்‌ தரங்கம்பாடி வந்தார்‌. சில்லாண்‌ 
டின்‌ பின்‌ சென்னை ஆங்கிலத்‌ திருச்சபை போந்தார்‌. 1748ல்‌ 
பிரெஞ்சுக்காரர்கள்‌ சென்னையைக்‌ . கைப்பற்ற2வ, பழவேற்‌் 
காடு சென்று 49ல்‌ சென்னை மீண்டார்‌. 52ல்‌. சென்னை 
வேப்பேரியில்‌ கத்தோலிக்கக்‌ கோயிலை ஆங்கில அரசு இவருக்கு 
அளித்தது. 58ல்‌ மீண்டும்‌ டச்சுப்‌ படையெடுப்பால்‌ பழவேற்‌ 
காடு சென்றார்‌. இறுதியில்‌ ஆங்கிலேயர்‌ வென்றதும்‌ புதுவையி 
லிருந்த அச்சுக்‌ கூடத்தைக்‌ கொணர்ந்து வேப்ப்பரியில்‌ 


அமைத்துக்‌ கொடுத்தனர்‌. 


சுவாட்சு ஐயர்‌, நல்லப்ப முதலியார்‌ போன்றாரிடம்‌ கடன்‌ 
வாங்கிக்‌ கடன்‌ கொடுத்தார்‌; யாரும்‌ திருப்பித்‌ தராததால்‌ 
சிறை செல்ல நேர்ந்தது; அங்கிருந்த போது தமிழ்‌ ஆங்கில 
அகராதி உருவாக்கினார்‌. 1779 பெயர்‌, பொருள்‌. “தொகை; 


436 - தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தொடை என 44 பகுப்புகளில்‌ இலக்கிய-பேச்சுச்‌ சொற்களைக்‌ 

கொண்டது. வட சொற்கள்‌ உடுக்குறியிட்டுக்‌ காட்டப்‌ 

பட்டுள. பொருள்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ விளக்கப்‌ 

பட்டுள்ளது. 1788ல்‌ வேப்பேரி சபையினின்று விலகினார்‌ 
£0 ஆம்‌ அகவையில்‌ மறைந்தார்‌; 


இரு ஏற்பாடுகளையும்‌ தமிழில்‌ பெயர்த்தார்‌. அஞ்ஞானி 
களுக்கெழுதிய கடிதம்‌, சத்திய வேதமாகிய கிறிஸ்து மார்க்க 
உபகேசங்களைச்‌ சுத்தமும்‌ வரிசையுமாய்க்‌ காண்பிக்கும்‌ 
ஆயத்தப்‌ புஸ்தகம்‌, சின்னகுறிப்பிடம்‌, சுவிசேஷ வாக்கியப்‌ 
பிரசங்கம்‌, பாப்பு மார்க்கம்‌ இன்னதென்று காட்டும்‌ கண்‌ 
-ணாடி, பிரார்த்தனைப்‌ புத்தகம்‌, ஞானபரணப்‌ பெட்டி 
முதற்பால்‌ கிருஸ்தவ மதஞானப்‌ பாடல்கள்‌ ஆங்கிலம்‌ தமிழ்‌ 
அகறாதி (1786) ஆங்கில-தமிழ்‌ இலக்கணம்‌ (17587. 


J. P. Rottler : 1749—1836  ராட்லர்‌ ஐயர்‌ பிறப்பகம்‌ 
பிரான்ஸ்‌, 1776ல்‌ தரங்கம்பாடியில்‌ தங்கிப்‌ பணியாற்றினார்‌. 
1803ல்‌ சென்னை சென்று சமயத்‌ தொண்டு புரிந்தார்‌. தமிழ்‌- 
ஆங்கலெ அகராதி இவரது கொடையாகும்‌, நான்கு பகுதிகளில்‌ 
2700 சொற்கள்‌ கொண்டது. 


Charles Theophilus Ewald Rhenius : ரேனியஸ்‌ ஐயர்‌ 
1790-1838. செர்மன்‌ நாட்டு மேற்குப்‌ பிரஷ்யா மாநிலத்து 
கிராவ்டென்ஸ்‌ கோட்டை. பெர்லின்‌, இங்கிலாந்தில்‌ சமயப்‌ 
பயிற்சி பெற்று 7814ல்‌ சென்னை போந்தார்‌. தரங்கம்பாடி 
சென்று தமிழ்‌ கற்றார்‌. சர்ச்சி மிஷன்‌ சங்கச்‌ சார்பில்‌ (01157 
கிருத்து ஊழியம்‌ செய்தார்‌. 1820 முதல்‌ பாளையம்‌ 
கோட்டையில்‌ சமயப்பணி செய்து இந்துக்கள்‌ பலரைக்‌ 
கருத்துவராக்னொர்‌. . திருப்பாற்‌ கடல்நாதன்‌ கவிராயர்‌ 
அசானும்‌ நண்பனும்‌ ஆனார்‌. 48ஆம்‌ அகவையில்‌ மறையவே 
முருகன்‌ குறிச்சியில்‌ அடக்கமானார்‌. 


இராமானுச கவிராயரிடமும்‌ பாடம்‌ கேட்டதாகத்‌ தெரி 
கிறது உரைநடையில்‌ ஊற்றமுடன்‌ எழுதவும்‌ உருக்கமுடன்‌ 
பேசவும்‌ வல்லார்‌. “தமிழில்‌ தேர்ந்த அறிஞம்‌” எனப்‌ போப்‌ 
ஐயரே, போற்றியுளார்‌:; போப்‌ ஐயரின்‌ தொண்டுக்கு முன்னேர 
டியாக முகிழ்த்தவர்‌. பாளையில்‌ பெண்கள்‌ கல்லூரி நிறு 
வினார்‌; Trinity Church (1826) கட்டினார்‌, பிரஷ்ய நாட்டுப்‌ 
பிரபு டேஈனா. அளித்த கொடை கொண்டு (புலியூர்க்‌ 
குறிச்சி) டோனாவூர்‌ கண்டார்‌. க | 


மது. ௪. விமலானந்தம்‌ 437 


தந்தவை: ஞான்‌ போசன விளக்கம்‌ வினாவிடை (1825), 
வேதப்பொருள்‌, பூமி சாஸ்திரம்‌, இலக்கண நாற்‌ சுருக்கம்‌ 
(1832), மோட்ச: மார்க்கம்‌ (1834). வேத உதாரணத்‌ திரட்டு 
(1825), A . Grammar.of Tamil Language (1826), தமிழ்‌ கற்கும்‌ 
ஐரோப்பியருக்காக எழுதப்பெற்றது, எழுத்து, சொல்‌ தொடர்‌ 
இயல்கள்‌ கொ.ணடது, வேத சாஸ்திரச்‌ சுருக்கம்‌ (1838), பல 
வகைத்‌ - திருட்டாந்தம்‌ (பொது அறிவு நூல்‌), பல துண்டுப்‌ 
பிரசுரங்கள்‌: 12ஆண்டு உழைத்துப்‌ புதிய ஏற்பாட்டைப்‌ 
பொருள்‌ முறையில்‌ மொழி பெயர்த்தார்‌; சென்னை பைபிள்‌ 
சங்கம்‌ இதனை ஏற்கவில்லை! 


Rev. William Taylor: 1796—1878. தெய்லர்‌ ஐயர்‌. 1815ல்‌ 
சென்னைக்குச்‌ சமயப்‌ பணியாளராக வந்தார்‌. 19ல்‌ 
இங்கிலாந்து ஏகி சமய குருவுக்குரிய கல்வி கற்றுத்‌ திரும்பினார்‌; 
திருமணமானவர்‌. செல்வ மிகுதியால்‌ செந்தமிழ்‌ ஆய்வில்‌ 
இறங்கினார்‌. ஐரோப்பியர்‌ தமிழ்‌ கற்க எளிதான சில பாட 
நூல்கள்‌ படைத்தார்‌; கீழ்த்திசைக்‌ சகையெழுத்துச்‌ சுவடி. 
நிலையத்தில்‌ உள்ள ஏட்டுச்‌ சுவடிகளின்‌ விரிவான பட்டியலை 
1853ல்‌ எழுதி 57ல்‌ வெளியிட்டார்‌. கீழைதாட்டுச்‌ சரித்திரக்‌ 
கையெழுத்துச்‌ சுவடிகளைத்‌ தமிழிலிருந்து ஆங்கிலத்தில்‌ 
பெயர்த்தார்‌. வேதசாட்ச எனும்‌ நூல்‌ எழுதி வெளியிட்டார்‌ 
(1834). ராட்டலரால்‌ அச்சிட்டு முடிக்காது விட்ட அகராதியை 
இவர்‌ முடித்து 1400 பக்கங்‌ கொண்ட பேரகராதியாக வெளி 
யிட்டார்‌. 


‘Francis Whyte Ellis: எல்லீசர்‌ 1819, ஆங்கில நாட்டினின்று 
1.0.5, அதிகாரியாக 1796ல்‌ சென்னை வந்து வருவாய்‌ வாரியச்‌ 
செயலராக : இருந்து காணியாட்சி முறையும்‌ (டக tenure) 
வேளாண்‌ £ர்திருத்தமும்‌ கண்டார்‌. மிராசுதார்‌ - உரிமைகள்‌ 
(Mirasi rights) எனும்‌ இவர்‌ அறிக்கையில்‌ தான்‌ ஜமீன்‌ முறை 
ஓழிக்கப்படவேண்டும்‌ என முதன்‌ முதலாக முழங்கப்‌ பெற்றது. 
பின்னர்‌ சென்னை நகர சலெக்டராக வேலை பார்த்த போது 
தமிழ்‌ வடமொழி இரண்டும்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. புதுவை 
சாமிநாதப்‌ பிள்ளை, இராமச்சந்திர கவிராயரிடம்‌ பயின்றார்‌. 
அரிய தமிழ்ச்‌ சுவடிகளைத்‌ திரட்டிப்‌ பாதுகாத்தார்‌. 1812-ல்‌ 
சென்னைக்‌ கல்விச்‌ சங்கம்‌ நிறுவினார்‌. முத்துசாமிப்‌ பிள்ளை 
யைக்‌ கொண்டு வீரமாமுனிவரின்‌ -நூல்களையெல்லாம்‌ தேடச்‌ 
செய்தார்‌. இவரது அருமுயற்சியால்‌, கிட்டியதே “தேம்பாவணி 
.இவரின்றேல்‌ பெஸ்கியின்‌ நூல்கள்‌ வெளி உலகு காணாது 


438 தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 


அழிந்திருக்கும்‌. ஆவூர்‌ எனும்‌ சிற்றூரில்‌ தே.ம்பாவணி ஏடு 
கிட்‌ டியது. வீரமாமுனிவர்‌ வரலாற்றைத்‌ தமிழிலும்‌ (1882), 
ஆங்லெத்திலும்‌ (1840) எழுதச்‌ செய்தார்‌. 


திருக்குறள்‌ முதல்‌ 13 அதிகாரங்களுக்கும்‌ பண்டைத்தமிழ்‌ 
இலக்கிய மேற்கோளுடன்‌ முதன்‌ முதல்‌ ஆங்கிலத்தில்‌ அருமை 
யான உரை வரைந்துள்ளார்‌ (1819). சென்‌ னைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ வெளியிட்டுள து; இராமநாதபுரத்தில்‌ உண்ட உணவின்‌ 
நஞ்சால்‌ உயிர்துறந்தார்‌. இவர்‌ மறைந்த போது எண்ணம்ற 
சுவடிகள்‌ இருந்தன. அருமை தெரியாத கலெக்டர்‌ பெட்ரேயின்‌ 
சமையல்காரன்‌ பல திங்கள்‌ அவற்றை அடுப்பெரித்தானாம! . 


திராவிட மொழிகளைக்‌ கற்றுத்‌ தென்னக மொழிசளின்‌ 
அமைப்பும்‌ அமைதயும்‌ தெளிந்தார்‌; ஒரு பேருண்மையை 
உலகிற்குணர்த்தினார்‌; 'திராவிட மொழிகள்‌ வட மொழியி 
னின்றும்‌ வேறுபட்டவை; வடமொழியின்‌ கிளைமொழிகள்‌ 
அல்ல, தாமே தனித்து இயங்கும்‌ திறத்தன. பிற்காலத்தில்தான்‌ 
வடமொழி கலந்தது. “அரைநூற்றா ண்டின்‌ பின்‌ வந்து ஆய்ந்த. 
கால்டுவேலர்க்கு முன்னோடி. இவர்‌. 


Rev Peter Percival பெர்சிவல்‌ பாதிரியார்‌: வெஸ்லி 
மிஷனைச்‌ சேர்ந்தவர்‌. 1833இல்‌ யாழ்ப்பாணம்‌ ஏகி 17ஆண்‌ 
டுகள்‌ கிருத்துவ நற்பணி புரிந்தார்‌; யாழ்ப்பாணக்‌ கல்லூரி 
தோற்றினார்‌. தம்‌ ஆசான்‌ ஆறுமுக நாவலர்‌ துணையுடன்‌ 
விவிலியத்தை மொழிபெயர்த்தார்‌. கிருத்துவத்‌ துண்டுப்‌ பிர 
சுரங்கள்‌ பல வெளியிட்டார்‌. தமிழ்ப்‌ பழ மொழிகளைத்‌ 
திரட்டி. 1842ல்‌ வெளியிட்டார்‌. 74 இரண்டாம்‌ பதிப்பில்‌ 
6156 பழ மொழிகள்‌ ஆங்லெப்‌ பெயர்ப்புடன்‌ இடம்பெற்றன. 
தமிழ்‌-ஆங்கிலம்‌, ஆங்கிலம்‌-தமிழ்‌ அகராதிகள்‌' வெளிக்‌ 
கொணர்ந்தார்‌. 1855ல்‌ சென்னையில்‌ *தினவர்த்தமானி்‌ 
எனும்‌ வார (வியாழன்‌ தோறும்‌) செய்தித்தாளினை நடத்‌ 
தினார்‌; இதற்கு அரசு இங்கள்‌ தோறும்‌ 200ர மான்யம்‌ வழங்‌ 
கியது. இதுவே முதல்‌ தமிழ்ச்‌ செய்தித்தர்ள்‌ ஆகும்‌. - இவரை 
யடுத்து சி. வை. தாமோதரம்‌ பிள்ளையும்‌, விசு நாத பிள்ளை 
யும்‌ ஆசிரியராக அமைந்தனர்‌. நூல்கள்‌ : ஆராதனை ஒழுங்கு, 
மெதடிஸ்த வினாவிடை. த . 


Rev Henry Bower  பவர்ஜஐயர்‌ எஸ்‌. பி. ஜி. மிஷனைச்‌ 
சார்ந்தவர்‌. திருநெல்வேலி வேதியர்புரத்தில்‌ வதிந்தவர்‌. 
ஆங்கில இந்தியர்‌. சைனவித்துவான்‌ சாஸ்திரம்‌ ஐயரிடம்‌. 
கற்றவர்‌. இயற்றியன ; வேத அகராதி (1841), நியாயம்‌ 


மது.௪. விமலானந்தம்‌. 439 


பிரமாண விளக்கம்‌ (1847). விசுவாசப்பிரமான விளக்கம்‌, 
இந்து - மதத்துக்கும்‌ . பாப்பு மதத்துக்கும்‌ இருக்கிற சம்பந்த. 
விளக்கம்‌ (1851) பதமஞ்சரி (ஆங்கெ தமிழ்ச்‌ சொற்கள்‌ 
(1852) தாம சாஸ்திர சாரம்‌ (1857), சாதிவித்தியாச 
விளக்கம்‌ (1897) பிரசங்கரத்தினாவளி (1875) கிருத்து 
மார்க்கம்‌ இந்து தேசத்தில்‌ விருத்தியான சரித்திரம்‌ (1879). 


நன்னூலை 'ஆங்லெத்தில்‌ மொழி பெயர்த்துள்ளார்‌; 
இதனை டாக்டர்‌ நிரால்‌ ஜெர்மன்‌ நாட்டில்‌ 1855ல்‌ வெளி 
யிட்டுள்ளார்‌. சிந்தாமணி-நாமகள்‌ இலம்பகத்தினை நச்சர்‌ 
உரையுடனும்‌ தன்‌ ஆங்கில விளக்கத்துடனும்‌ 1868ல்‌ வெளி: 
யிட்டுள்ளார்‌. இது மாகாணக்‌ கல்லூரியில்‌ பி. ஏக்குப்‌ பாட 
மாக வைக்கப்பட்டது. மிஷனரிகள்‌ இணைத்து தமிழ்‌ விவிலிய 
தூம நற்பதிப்பு வெளிக்கொணரவிழைந்து அப்பொறுப்பினை 
இவரிடம்‌ ஒப்படைத்தன. பன்னிருவர்‌ கொண்ட அக்குழுவின்‌ 
தலைவர்‌ இவர்‌; கால்டுவேலர்‌ சார்சந்தர்‌ போன்றார்‌ 
உறுப்பிரைகள்‌, முத்தையாபிள்ளை உதவியாளர்‌. 1870ல்‌ முழு 
தமிழ்‌ பைபிள்‌ வெளிவந்தது. 1875ல்‌ வேல்ஸ்‌ இளவரசர்‌ 
வந்தபோது அவருக்கு வழங்கப்‌ பேற்றது. 


ஜான்‌ மர்டாக்‌: அச்சான தமிழ்‌ நூல்களின்‌ வகை தொகைப்‌ 
பட்டியல்‌” எனும்‌ அரிய நூலினை ஆங்கிலத்தில்‌ (1865) எழுதி 
உதனியவர்‌. “சதுரகராதி ஓலைச்‌ சுவடியைப்‌ 10 பவுன்‌ (150ரூ) 
தந்து விலைக்குவாங்கியதாகவும்‌, அச்சான அதே நூலினை 
21 ஷில்லிங்‌ !(ரூ 2) கொடுத்து வாங்யெதாகவும்‌' தன்னிடம்‌ 
பொர்சிவல்‌ பாதிரியார்‌ பகன்றதாக எழுதியுள்ளார்‌. 


- இசாபட்‌ ஆண்டர்சன்‌ : சென்னை மாநிலத்தில்‌ அரசு அலு: 
வலராக இருத்து, உடல்‌ நலம்‌ குன்றியதால்‌ இங்கிலாந்து ஹலி 
பரியில்‌- அரசுப்பணியாற்ற இந்தியா ஏகும்‌ ஆங்கிலேயர்க்கு. 
இந்திய மொழி கற்பிக்கும்‌ கிழக்கிந்திய கம்பெனிக்‌ கல்லூரியில்‌ 
உதவிப்‌ பேராசிரியராக 1819ல்‌ சென்றவர்‌. ஆங்கிலேயர்‌ 
தமிமழறிய Rudiments of Tamil Grammar எனும்‌ இலக்கண நூல்‌ 
(1821) எழுதி வெளியிட்டார்‌: 


கர்னல்‌ காலின்‌ மெக்கன்ஸி : (7563-1821) இங்கிலாந்து 
கணித விற்பன்னர்‌. கழககிந்திய கம்பெனி பொறியியல்‌ வல்லு 
நராக 1782ல்‌ சென்னைவந்து, இலங்கை, சாவகம்‌ போன்ற 
இடங்களில்‌ பணியாற்றி 1818ல்‌ சர்வேயர்‌ ஜெனரலாகக்‌ 
கல்கத்தாவில்‌ பணி ஏற்று 68ம்‌ அகவையில்‌ அமரரானார்‌. 


440 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பயணங்களின்போது ஏட்டுச்‌ சுவடிகளைத்‌ திரட்டித்‌ தொகுத்‌ 
தார்‌. இத்துறையில்‌ இவரே முன்னோடி -முந்தல்வர்‌-— மூலவர்‌. 
பட்டியல்‌ - போடுமுன்‌ மறைந்தார்‌. இவற்றை இவர்‌ மனைவி 
யிடமிருந்து கவர்னர்‌ ஜெனரல்‌ வேஸ்டிங்ஸ்‌ பிரபு விலைக்கு 
வாங்கி -கல்கத்தா ஆசிய.சங்கத்திடம்‌.அளித்தார்‌: அங்கிருந்து 
1828ல்‌ சென்னைக்‌. .கல்விச்‌ சங்கத்திற்குவந்து - அங்கிருந்து 
1830ல்‌ சென்னை இலக்கியச்‌ சங்கத்திற்குவந்து பின்‌ சென்னைக்‌ 
கல்விச்‌ சங்கத்திற்கு வந்தது. 1858ல்‌ விளக்கப்பட்டியல்‌ 
வில்லியம்‌ டெய்லரால்‌ எழுதப்பெற்றது. இறுதியாக அரசினர்‌ 
கழ்த்திசைச்‌ சுவடிநூலகத்தில்‌ சென்று சேரலாயிற்று. 


Rev. மா. Winslow : வின்ஸ்லோ ஐயர்‌ யாழ்ப்பாணம்‌, 
சென்னைப்‌ பாதிரியாராக இருந்து சமயப்பணியாற்றியவர்‌. 
பலதுண்டுப்‌ பிரசுரங்கள்‌ வெளியிட்டவர்‌. கொடை: தமிழ்‌ 
ஆங்கிலப்‌ பேரசுராதி (1862); 67000 .சொற்கள்‌ கொண்டது. 
அமெரிக்க சங்கத்தார்‌ விரும்பியவாறு பொர்சிவல்‌ போன்றார்‌ 
பல காலம்‌ திரட்டியதின்‌ வடிவம்‌ இது! 


Rev R. 5S. Chandler : அங்கலை அறிஞர்‌. வின்சுலோவின்‌ 
அகராதியைப்‌ புதுக்கிப்‌ பெருக்கி தமிழில்‌ வந்தணைந்த 
அரேபிய பார€க உருது, ஆங்கில, போர்ச்சுக்கீசிய சொற்களை 
யும கூட்டி வெளியிடும்‌ எண்ணம்‌ எழுந்தது: போப்‌ ஐயரும்‌ 
முனைந்தார்‌. அதன்முன்‌ மறைந்தார்‌; அவர்‌ மைந்தர்‌ 
தந்தை தொடுத்த சொற்களையும்‌ குறிப்புகளையும்‌ அனுப்பி 
வைத்தார்‌, பதிப்பிக்கும்‌ பணி திட்டம்‌ தீட்டிய சாந்தலரிட மே: 
ஒப்படைக்கப்‌ பெற்றது. 9 ஆண்டுகள்‌ உழைத்தார்‌. இதனை 
வெளியிட இந்திய அமைச்சர்‌ நூறாயிரம்‌ ரூபாய்‌ அளித்தார்‌: 
செலவு மீறவே மேற்கொண்டு மூன்று நரறாயிரம்‌ வெண்‌ 
யொ ற்காசுகளைச்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ வழங்கி .7 - 
தொகுதியாக தமிழ்‌ லெக்சிகன்‌ என்ற பெயரில்‌ வெளியிட்டது ! 


Rev H.A.Popley: ஈரோடு லண்டன்‌ மிஷன்‌ கல்வி நிலையங்‌ 
களின்‌ தலைவர்‌. சாஸ்திரிகள்போல்‌ பஞ்சகச்சம்‌, கையில்‌ 
'ஜால்ராவுடன்‌ கிருத்து பெருமான்‌ சரிசத்தைக்‌ காலடசேபம்‌ 
செய்வதில்‌ சிறந்து நின்‌ றவர்‌, 


Rev W. Clark : கிளார்க்‌ ஐயர்‌ மதபோதகர்‌. இராமா நுச 
கவிராயரிடம்‌ தமிழறிந்தவர்‌. தந்தவை: தீர்க்க தரிசன 
வியாக்கியானம்‌, போதகர்‌ ஒழுக்கம்‌ (1865) பண்டள இராம 
சாமி நாயகர்‌ 1885ல்‌ யாத்த கணித தீபிகை அச்சேற்றிய 
கிளார்க்‌ துரை இவரினும்‌ வேறானவர்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 4.47 


_ ஈவு. Drew: . துரு ஐயர்‌ ' இயற்றமிழாசிரியர்‌. 
இராமாநுச கவிராயரிடம்‌ தமிழ்‌ கற்றவர்‌. அவரை நன்‌ 
னூலுச்குக்‌ காண்டிகை உரை எழுதத்தூண்டியவர்‌. கிருத்து 
சமயத்‌ தொடர்பான துண்டுப்‌ பிரசுரங்கள்‌ பல தமிழில்‌ எழுதி 
வெளியிட்டவர்‌. திருக்குறள்‌ 63 அதிகாரங்கட்குக்‌ கவிராயர்‌ 
பரிமேலழகர்‌ உரையுடன்‌ விளச்கவரை வரைந்தபோது, 
அவற்றுக்கு ஆங்கில விளக்கம்‌ எழுதியவர்‌. 


Lazarus : மாணவர்கள்‌ நலம்‌ கருதி 'நன்னூலை ஆங்கிலத்‌ 
தில்‌ பெயர்த்துள்ளார்‌. திருக்குறள்‌ முழுவதும்‌ இவரால்‌ 
ஆங்கிலத்தில்‌ பெயார்க்கப்பட்டுளது. - பத்தாயிரத்துக்கும்‌ 
மேற்பட்ட தமிழ்ப்‌ பபமொழிகளைத்‌ திரட்டி The Dictionary of 
Tamil Pnoverbs : என வெளியிட்டார்‌. தமிழ்‌ அகராதித்‌ 
துறையில்‌ இகற்கோர்‌ தனி இடம்‌ உண்டு. முழுமையான 
விலைமதிப்பற்ற தனிக்‌ கொடை. எனலாம்‌. 


திருக்குறள்‌ - முழுவதையும்‌ ஜெர்மானியத்தில்‌ பெயர்த்த 
கிரால்‌; பிரெஞ்சில்‌ பெயர்த்த ஏரியல்‌, லெமிலேசர்‌ போன்‌ 
றாரையும்‌, நீதிநெறிவிளக்கத்தை ஆங்கிலத்தில்‌ வடித்த 
A. Shorkes, J. Walker; ஆத்திச்சூடி ஆங்லை விளக்கம்‌ அருளிய 
Rev. J. Sugden; மூதுரை ஆங்கில ஆக்கம்‌ செய்த, 7. M.Scotte 
பரதேசி மோட்சப்‌ பயணம்‌ பெயர்த்த 2. Spaulding, முதல 
சாசன எழுத்து ஆராய்ச்சியாளர்‌. தென்னிந்திய சாசனங்கள்‌ 
வெளியிட்ட மா, £ Hulfz5ch போன்றாரையும்‌ இங்கே நன்றி 
யோடு நினைக்க வேண்டும்‌: 


இதுபோது கமில்‌ சுவலபில்‌, ஆன்டிரநோவ்‌, ஹெல்கா 
அண்டோன்‌, ரூதின்‌ செம்பியன்‌, டாக்டர்‌ ஆஷர்‌, டாக்டர்‌ 
வித்தாலி பி. பூர்னிக்கா போன்றார்‌ அருந்தமிழ்ப்‌ பெரும்பணி 
ஆற்றிவருவது நன்றி பாராட்டத்தக்கது. 

சாமுவேல்‌ பவுல்‌ ஐயர்‌ : 1844-1900 ஆசிரியராகவும்‌ மத 
போதகராகவும்‌ இருந்தவர்‌. துண்டுப்‌ பிரசுரங்களும்‌ சிறு 
நூல்கள்‌ பலவும்‌ எழுதி அச்சிட்டு வழங்கினார்‌. 1882ல்‌ “உக்கன்‌” 
பட்டம்‌ பெற்றார்‌. 1890 தொடங்கி “நற்போதகம்‌' இதழ்‌ 
நடாத்தினார்‌. 1882ல்‌ பரதேசியின்‌ மோட்சப்‌ பிரயாணம்‌” 
போன்ற நூல்களை ஆங்கிலத்தினின்று பெயர்த்து வெளி 
யிட்டார்‌. ப 


கிறித்துவர்களாய்‌ இருந்து தம்‌ சமயம்‌ பரப்ப வந்த மேலை 
தாட்டவர்‌ ஆற்றிய அருந்தமிழ்த்‌ தொண்டு சுண்டோம்‌: 


442 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கிருத்துவ சமயம்‌ சார்ந்த தமிழ்‌ நாட்டுப்‌ பெருமக்கள்‌ ஆற்றிய: 
பைந்தமிழ்ப்‌ பெரும்‌ பணி காண்போம்‌. I 


1. வேதநாயகம்‌ பிள்ளை: (1826-1889) தமிழகக்‌ கிறித்‌ 
துவத்‌ தொண்டர்களில்‌ தலையாயவர்‌, திருச்சிராப்பள்ளி- 
குள த்தூரில்‌ பிறந்தவர்‌. “முனிசீப்‌' பதவி வகித்தவர்‌. இவரது. 
பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌” இவருக்குப்‌ பெரும்‌ புகழைப்‌ 
பெற்றுத்‌ தந்தது. தமிழில்‌ தோன்றிய முதல்‌ நாவல்‌ இதுவே 
யாகும்‌. புதிய இலக்கியப்‌ படைப்பாளர்க்கு ' இஃதோர்‌ வழி: 
காட்டியாக அமைகிறது; கிறித்துவரே . யாயினும்‌ சமரச 
சன்மார்க்கத்தினர்‌; இதனையொட்டி இவர்‌ யாத்தது “சர்வ 
சமய சமரசக்‌ கீர்த்தனை.’ இவரது “நீதி நூல்‌” எளிமையும்‌. 
இனிமையும்‌ வாய்ந்தது. பெண்ணின்‌ பெருமை பேசுமாற்‌ 
றான்‌, பெண்‌ மதிமாலை' எழுதினர்‌, “சுகுண சுந்தரி 
சரித்திரம்‌” (நாவல்‌), தேவ மாதா அந்தாதி, திருவருள்‌ அந்‌ 
தாதி, திருவருள்‌ மாலை, பெரியநாயகி அம்மாள்‌. பதிகம்‌, 
சத்திய வேதக்‌ கீர்த்தனை ' போன்ற நூல்களையும்‌ இயற்றி. 
யுள்ளார்‌. சிறந்த பல தனிப்‌ பாடல்களும்‌ செய்துள்ளார்‌. 
மொத்தம்‌ 16 நூல்சுள்‌ இயற்றியுள்ளார்‌. 


செய்யுள்‌, உரை நடை ஆகியவற்றில்‌ எளிமையும்‌ தெளிவும்‌ 
கொண்டு எழுதி பாரதிக்கு முன்னோடியாகத்‌ திகழ்ந்தார்‌. 
நாயகம்‌, நற்றமிழில்‌ நகைச்சுவை நிரம்பச்‌ செய்த பெருமைக்கு. 
உரியவர்‌. தமிழிசைக்கு உயிரூட்டிய பெருமை--தமிழ்‌ நாவல்‌ 
துறைக்கு வித்திட்ட இறப்பு இவரையே சாரும்‌, “தமிழ்‌. 
தாவலின்‌ தந்தை” என்ற போற்று தலுக்குரியவர்‌. . 


ஞானப்பிரகாசம்‌ பிள்ளை : முன்சீபு வேதநாயகம்‌ பிள்ளை 
யின்‌ இளவல்‌. தரங்கம்பாடி, மாயூரம்‌ முன்பு கோர்ட்டுகளில்‌. 
எழுத்தராக இருந்தவர்‌. மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரரின்‌ 
மாணவர்‌. ஆசான்‌ ஒரு சாய்வு நாற்காலி வேண்டிச்‌ சீட்டுகவி' 
விடுத்தார்‌; உடன்‌ இவர்‌ அனுப்பி வைத்தார்‌. அண்ணார்‌ 
விழைந்த வண்ணம்‌ நீதிநூ லுக்கு உரை எழுதியுள்ளார்‌ (1888), 
மூலத்தோடு அச்சானது 1892ல்‌. 


2. 7. A: கிருஷ்ணபிள்ளை : (1827-1900) -இறித்தவக்‌ 
கம்பன்‌ என அழைக்கப்படுபவர்‌. திருநெல்வேலி ரெட்டியார்‌ 
அட்டி யில்‌ வைணவ வேளாளர்‌ மரபில்‌ தோன்றி 1858ல்‌ இருத்து 
வராக மாறியவர்‌. ஜான்பன்யன்‌ எழுதிய Pilgrims’ Progress 
என்‌ ற நூலை 'இரட்சண்ய யாத்திரிகம்‌ எனத்‌ தமிழ்ப்படுத்தி 


மது. ச. விமலானந்தம்‌ 443: 


யுள்ளார்‌. 4000 விருத்தங்கள்‌ கொண்ட இது ஆத்மதியாக்த்‌ 
தின்‌ அருமையின்‌ இருப்பிடம்‌; பெருங்காப்பியம்‌. இதனை 
யொட்டி இவரைச்‌ “தமிழ்‌ பன்னியன்‌' என்றழைக்கலாயினர்‌. 
இவரது இன்னொரு நூல்‌ கிறித்துவர்களின்‌ தேவாரம்‌” எனப்‌ 
. பெறும்‌ இரட்சண்ய மனோகரம்‌. இவ்விரண்டிலும்‌ திவ்விய: 
பிரபந்தத்தின்‌ மணமும்‌, தாயுமானார்‌ போன்றாரின்‌ சாயலும்‌ 
கம்பரின்‌ கனிவும்‌, தேவாரத்துடிப்பும்‌ காணலாம்‌. 


... பெற்றோர்‌: சங்கர நாராயணர்‌; தெய்வநாயகி அம்மாள்‌. 
1841ல்‌ திருமணம்முத்தம்மாள்‌. 1845ல்‌ நல்‌ லூர்‌ கிருத்துவர்களை 
துனபுறுத்தி பாளையங்கோட்டையில்‌ குடியேறினார்‌. இங்கு. 
திருப்பாற்‌ கடல்நாத கவிராயரிடம்‌ கற்றுப்‌ புலமை பெற்றார்‌. 
1853ல்‌ காயர்புரம்‌ திருமறைக்‌ .கல்லூரியில்‌ பேராசிரியராக 
டாக்டர்‌ கால்டுவேலரால்‌ அமர்த்தப்பட்டார்‌. 1௦5:ல்‌ 
சென்னை சென்று *தினவர்த்தமானி' துணை அசிரியராயும்‌ 
மா நில உயர்நிலைப்‌ பள்ளித்‌ தமிழ்ப்‌ பண்டிதராகவும்‌ பணி 
யாற்றினார்‌. பெர்சிவல்‌ பாதிரியாரிடம்‌ பணியாற்றிய போது 
அவருக்குத்‌ தமிழ்‌ கற்பித்தார்‌. 18-4-58ல்‌ முப்பதாம்‌ அகவை 
யில திருமுழுக்கு பெற்று இருத்துவரானார்‌. 1864-75 மீண்டும்‌: 
சாயர்புரம கல்விச்‌ சாலையில்‌ பணி; 76ல்‌ பாளை OC: M.S: 
கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌; 66ல்‌ திருவனந்தபுரம்‌ 
மஷனர்‌ கல்லூரித்‌ தலைமைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ (பேராசிரி 
யர்‌ சுந்தரம்பிள்ளையுடன்‌) 90ல்‌ குலசேகரப்‌ பட்டினம்‌ போந்த 
உப்பு உட்பத்துத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டு இறுதி மூச்சுவரை 
கிருத்துவ சங்க -ஆசிரியராக அமர்ந்து தம்‌ நூல்களை வெளி 
யிட்டார்‌. “நற்செய்திப்‌ பாவேந்தர்‌, நற்செய்தி கவியரசர்‌. 
மகாவித்வான்‌” எனப்‌ போற்றா! பெறுகிறார்‌. 
பிறநூல்கள்‌ : செய்யுள்‌-போற்றித்‌ திரு அகவல்‌, இரட்‌ 
சணிய சரிதம்‌. உரைநடை இலக்கண சூடாமணி, இருத்து 
வரான வரலாறு, இரட்சணிய சமய நிர்ணயம்‌ தொகுப்பு- 
காவிய தரும சங்கிரகம்‌. பதிப்பு வேதமாணிக்க நாடாரின்‌ 
வேதப்‌ பெர்ருள்‌ அம்மானை; கால்டுவேலரின்‌ பரதகண்ட 
புராதனம்‌. மறைந்தவை: இரட்சணிய குறள்‌, இரட்சணிய ' 
பால போதனை. இவரது வைர வாசகம்‌. ‘கடவுள்‌ என்‌ இரு 
தயத்தைத்‌ திறந்தார்‌; அவரைத்‌ துதிக்க நான்‌ என்‌ வாயைத்‌ 
திறந்தேன்‌” | 
. - முத்தையா பிள்ளை: இரட்சண்ய யாத்திரீகக்‌ கவிஞர்‌ 
H.-A கிருட்டிணப்‌ பிள்ளையின்‌ இளவல்‌, இலக்கண இலக்கியம்‌, 
முறையாகக்‌ கற்றுணர்ந்தவர்‌. தத்துவ ஆராய்ச்சியில்‌ தீரர்‌. 
சஜனவிதோ தினி? எனும்‌ வார ஏட்டின்‌ ஆசிரியராக விளங்கினார்‌. 


444 தமிழ்‌ இலக்கிய. வரலாறு 


பைபிள்‌ முழுதையும்‌ தமிழாக்கம்‌ செய்ய கிருத்து மத சங்கம்‌ 
பன்னிருவர்‌ குழு அமைத்து பவர்‌ என்பார்‌ தலைமையில்‌ 
திகழ்ந்த போது அதற்கு உறுதுணையாக நியமிக்கப்‌ பெற்றார்‌; 
பல்லாண்டு பழுதற உழைத்து 1871ல்‌ வெளிவர உதவியவர்‌, 
'இயற்றியன: வேதாந்த சர்ரம்‌ போன்ற உரைநடை நூல்கள்‌. 
இவரது மகனாரே சென்னை உயர்நீதிமன்ற நடுவர்‌, சட்ட 
சபை (மேயோ! ௦f State) உறுப்பினர்‌ எனப்‌ பெரும்‌ பதவி 
வகித்த சர்‌ டேவிட்‌ தேவதாஸ்‌. 


வேதுநாயக சாஸ்திரியார்‌: 1774-1864 திருநெல்வேலி 
தேவசகாயம்‌ (அருணாசலம்‌ பிள்ளை)' ஞானப்பூ அம்மாள்‌ 
12வது வயதில்‌ தஞ்சாவூருக்குக்‌ கொணர்ந்து தன்‌ வளர்ப்புப்‌ 
பிள்ளையாக உருவர்க்கினார்‌. சுவாட்சு ஐயர்‌ (1726-98) 
ஞானத்‌ தந்தையின்‌ விருப்பப்படி தரங்கம்பாடி கல்லூரியில்‌ 
5ஆண்டு வேத-வான நூல்கள்‌ கற்றுத்‌ திரும்பி ஐயர்‌ நிறுவிய 
வேதச்‌ கல்லூரியில்‌ (Theological Seminary) தலைமை ஏற்றார்‌. 
அண்ணாவியார்‌ எனப்பட்டார்‌. சரபோஜி மன்னரும்‌ ஐயர்‌ 
அரவணைப்பிலேயே வாழ்ந்ததால்‌, இருவரும்‌ சகோதரர்களாக 
பழகினர்‌. கற்பிப்பதும்‌ கவிபாடுவதும்‌ பணியாகக்‌ கொண்ட 
வேதநாயகம்‌ கிருத்துவப்‌ பாக்கள்‌ பல்லாயிரம்‌ இயற்றி சாஸ்‌ 
திரியார்‌' என்ற பட்டம்‌ பெற்றார்‌. . தமிழக முழுதும்‌ ஈழமும்‌ 
(4811ல்‌) சென்று சமயமும்‌ தமிழும்‌ பரப்பினார்‌. சரபோசி 
மன்னரால்‌. வரிசை பல வழங்கப்பெற்றார்‌. “நோவாவின்‌ 
கப்பல்‌” சரபோசியின்‌ 100 வராகன்‌ பரிசு பெற்றது. அவரது 
ஆத்தான வித்துவானாகவும்‌ அமர்ந்தார்‌. 


மூன்று மனைவிகள்‌: 1795ல்‌ அத்தைமகள்‌ வியாகம்மாள்‌; 
1801ல்‌ அம்மான்‌ மகள்‌ மிக்கேல்‌ முத்தம்மாள்‌ 1829ல்‌ தஞ்சை 
சாந்தப்‌ பிள்ளை மகள்‌ வரோதயம்‌ அம்மாள்‌. இவருக்குப்‌ 
பிறந்தவர்களே நோவா ஞானாதிக்கம்‌, எலியோ தேவிகா மணி 
மனோன்மணி. இரண்டாம்‌ மகனின்‌ மகன்கள்‌ ஞானேந்திரம்‌ 
பிள்ளை, வேத போதகம்‌ பிள்ளை, பின்னவரின்‌ பிள்ளையே 
தஞ்சை 'சேம்‌ வேதநாயக சாஸ்திரியார்‌; இந்தக்‌ கொள்ளுப்‌ 
பேரரே சாஸ்திரியாரின்‌ பணியைத்‌ தொடர்ந்து ஆற்றி. 


வருகிறார்‌. (91வது வயதில்‌ மறைந்த சாஸ்திரியார்‌ தஞ்சையில்‌ 
அடக்கமானவர்‌). 


வழங்கியவை : பெத்லகேம்‌ குறவஞ்சி, ஏசுநாதரைப்‌ 
பாட்டுடைத்‌ தலைவராகக்‌ கொண்டு அவர்‌ பெருமை பேசுவது; 
சென்னை வேப்பேரியில்‌ அரங்கேற்றம்‌, (ஞான.இீபக்‌ கவிராயர்‌: 


மது. ச. விமலானத்தம்‌ த்க்த 


- பட்டமும்‌ 60 வராகன்‌ பெறும்‌ சிவிகையும்‌ தந்தனர்‌. சென்னை 
தகரத்தார்‌ செய்த சிறப்புகள்‌ செப்புவது சென்னைப்பட்டணப்‌ 
பிரவேசம்‌ எனும நொண்டி நாடகம்‌. ஏற்றப்பாட்டு வாயிலாக 
ஞானத்தை ஊட்டுவது “ஞான ஏற்றப்பாட்டு" பராபரன்‌ 
உலகினைப்‌ படைத்த பான்மை பாராட்டுவது ஞானத்‌ தச்சன்‌ 
நாடகம்‌. ஞானக்கும்மி, ஆதியானந்தம்‌, பராபரன்‌ மாலை, 
பேரின்‌ பக்‌ காதல்‌, ஜெபமாலை, ஞான உலா, ஞான அந்தாதி, 
வண்ண சமுத்திரம்‌, தியானப்‌ புலம்பல்‌, அறிவானந்தம்‌ 
ஆரணாதித்தம்‌, இயேசுவின்‌ பேரில்‌ பதங்கள்‌ போன்ற பெரு 
நூல்களும்‌, சிறு நூல்களுமாக 52 நூல்கள்‌. திருமணக்‌ காலங்‌ 
களில்‌ இவரது மங்கல வாழ்த்துப்‌ பாக்கள்‌ இன்னமும்‌ பாடப்‌ 
பட்டு வருகின்‌ றன. 

வின்சுலோவுடன்‌ இணைந்து “குருட்டு வழி எனும்‌ நூல்‌ 
யாத்துளார்‌(188);சர்வேயர்‌ ஜெனரல்‌ கானல்‌ மெக்சன்சியிடம்‌ 
அலுவல்‌ பார்த்துள்ளார்‌. -சரபோகி மன்னர்‌ பிரகதீஸ்வரர்‌ 
பேரிலே குறவஞ்சி பாடுமாறு பணித்த போது, கிருத்துவைத்‌ 
தவிர வேறு தெய்வத்தைப்‌ பாடேன்‌ எனத்‌ துணிந்து கூறி 
யுள்ளார்‌. இவர்‌ தியாகையரின்‌ சம காலத்தவர்‌; ராட்லர்‌ 
பா திரியாருடன்‌ பழகியுள்ளார்‌. 


_.. கர்த்தரைத்‌ தாய்‌ மொழியில்‌ தமிழக பக்திவிரயம்‌ நியதிகட்‌ 
கேற்பப்‌ போற்ற வழிகாட்டியவர்‌; தமிழ்‌ கிருத்துவர்கட்கு வழி 
பாட்டில்‌ பயன்படுமாறு முதன்‌ முதல்‌ பாக்கள்‌ இயற்றித்‌ தந்த 
பெருமையர்‌. கிருத்துவப்‌ பாடல்களைத்‌ தமிழிசையுடன்‌ 
இயைத்து இயற்றி முதன்‌ முதல்‌ வழிகோலியவர்‌ என்ற தனித்‌ 
-துவம்‌ மிக்கவர்‌. . ்‌ - 
கிருத்துவத்‌ தமிழ்த்‌ தொண்டர்களில்‌ இம்மூவரே தலை 
யாயவர்கள்‌ .இவர்களன்றி வேறுசிலரும்‌ இருந்தனர்‌-இருக்கின்ற 
னர்‌. அவர்களை எண்ணுவாம்‌ 2 
்‌ 114 ள்‌ 
அந்தோணிக்குட்க அண்ணாவியர்‌ : 79 நாற்‌. நெல்லை: 
மாவட்ட, மணப்பாடு கத்தோலிகர்‌. பரதவர்‌ என்றும்‌ ஈழுவா்‌ 
எனவும்‌ குறிக்கன்‌ றனர்‌. ஆசிரியத்‌ தொழில்‌ ஆற்றியமையால்‌ 
அண்ணாவியர்‌ என அழைக்கப்‌ பெற்றார்‌. தூத்துக்குடியில்‌ 
்‌ வீரமாமுனிவர்‌ காலத்தில்‌ அவருடன்‌ தொடர்புற்று வாழ்ந்த 
தாகத்‌ தெரிகிறது. வேதசாத்திர விற்பன்னர்‌. தமிழில்‌ மிகு 
புலமையர்‌. “ தூ த்துக்குடி' மகா வித்துவான்‌” என்றேத்தப்‌ பெற்‌ 
றுள்ளார்‌. இருத்து பெருமான்‌ மீது பாக்கள்‌--கீர்‌் த்தனைகள்‌ 
பல பாடியுள்ளார்‌. சிறு வெளியீடுகள்‌ பல வெளி வந்துள்ளன; 


446 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


1891ல்‌ கிருத்து சங்கீதம்‌. எனத்‌ தொகுக்கப்‌ பெற்றுள்ளது. 
ஞானத்திற்குப்‌ புகழும்‌ பேரின்பக்‌ காதலும்‌ குறிப்பிட த்‌ தக்கன 
முன்னது அருணகிரியாரை அடியொற்றிய வண்ணமிகு சந்தப்‌ 
பாக்கள; பின்னது ஏசுபரனை ஏத்துவது. இதற்கு அண்ணாப்‌ 
பிள்ளை உபாத்தியாயர்‌ உரை செய்துள்ளார்‌. பிற; பாலக்‌ , 
தியானம்‌, பச்சாதாபம்‌, தன்மேற்‌ குற்றஞ்‌ சுமத்தல்‌, ஆசைப்‌ 
பத்து, அருள்‌ வாசகம்‌, சேசுநாதர்‌ மரணம்‌, ஆனந்த நப்‌ 


இனப்க்கவி : 1835 திருநெல்வேலி மணப்பாறை. எளிய . 
இனிய தனிப்பாடல்கள்‌ பல பாடியுள்ளார்‌. யாழ்ப்பாணத்துக்‌ 
கச்சேரி முதலியார்‌ எனப்பெறும்‌ பிலிப்‌ ரோட்ட,ரிகா முத்து 
கிருட்டினர்‌ மீது குறவஞ்சி பாடியுள்ளார்‌. இயற்‌ பெயர்‌ சவி 
யார்‌ ஹென்‌ றிக்லே. - 


முத்துசாமிப்‌ பிள்ளை : 1840 புதுச்சேரி பன்மொழிப்‌ 
பண்டிதர்‌. சென்னைக்‌ கல்விச்‌ சங்க ஆட்சிப்‌ பொறுப்பாளர்‌. 
1816-ல்‌ தென்னகம்‌ எங்கும்‌ பயணம்‌ செய்து ஏடடுச்‌ சுவடிகள்‌ 
சிறப்பாக வீரமாமுனிவரின்‌ நூல்களைத்‌ திரட்டி வந்தார்‌. 
1822ல்‌ வீரமாமுனிவர்‌ வரலாற்றைத்‌ தமிழிலும்‌, 1840ல்‌ 
ஆங்கிலத்திலும்‌ எழுதி வெளியிட்டார்‌. கிளார்க்‌ துரையுடன்‌ 
இணைந்து சில தமிழ்‌ நூல்கள்‌ யாத்துள்ளார்‌. “திக்காரம்‌' 
எனும்‌ மறுட்புநூல்‌ யாத்துளார்‌. 


சாமிகாதப்‌ பிள்ளை: புதுவை வித்துவான்‌ எல்லிஸ்‌ துரைக்கு 
தமிழ்‌ அறிவுறுத்திய ஆசான்‌: செய்தவை; சேசுநாதர்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ (1864) ஞானதிக்கராயர்‌ காப்பியம்‌, நரசைக்‌ கலமபகம்‌. 


ஈயனப்ப முதலியார்‌: 1779-1845 புதுவை சென்னைக்‌ 
கல்விச்‌ சங்கத்‌ தமிழாசிரியர்‌, ஏட்டுச்‌ சுவடியினின்று பழந்தமிழ்‌ . 
நூற்களைப்‌ பதிப்‌ ரித்த முன்னாடிகளுள்‌ ஒரவர்‌; சிற்றம்பலக்‌ 
கோவை, தஞ்சைவாணன்‌ கோவை, நாலடியார்‌, திவாகரம, 
சூடாமணி வில்லிபுத்தூரார்‌ பாரதப்‌ பதிப்புக்‌ குழுவின்‌ பதிப்‌ 


பாசிரியர்‌. புரசை அட்டாவதானம்‌ சபாபதி முதலியாரின்‌ 
ஆசான்‌. 


இ. சாமுவேல்‌ பிள்ளை : தொல்காப்பிய நன்னூல்‌ 1858ல்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. இரண்டின்‌ ஒற்றுமை வேற்றுமை 
விளக்குவது. புரசை அட்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌ 
சிறப்புப்‌ பாயிரம்‌ தந்துளார்‌. ஓந வளை சாமுவேல்‌ என்ற 
பெயர்‌ சாமிஃவல்‌ என வழங்கிற்றா என்றும்‌ ஐபற வேண்டி 
யுளது. 


மது. ௪. விமலானந்தம்‌ 447 


சென்னை லூதரன்‌ மிஷனைச்‌ சேர்ந்த வரும்‌ திருச்சயை 
பத்திரிகை “கற்பக விருட்சம்‌' என்ற கிருத்துவ இதழ்கள்‌ 
நடாத்திய வருமான 5, சாமுவேல்‌ பிள்ளை வேறு 


தெய்வசிகாமணி பிள்ளை : 1802-46 திண்டுக்கல்‌, நூல்‌ 
கள்‌ / இன்பமணிமாலை, தோ த்திரக்கும்மி. 


Rev 5. Winfred: 1810-79 திருநெல்வேலி வாழையடி 
ரேனியஸ்‌ ஐயர்‌ இவரைப்‌ படிப்பித்தார்‌. 1827ல்‌ சென்னை 
யிலும்‌, 1830ல்‌ யாழ்ப்பாண பட்டுக்கோட்டை சாஸ்திரப்‌ 
பள்ளிலும்‌, பயின்று வந்து பாளையம்கோட்டை வித்தியா 
சாலையில்‌ ஆசிரியரானார்‌. 1845ல்‌ மதுரை வேத சாத்திரப்‌ 
பள்ளியில்‌ ' பணியாற்றினார்‌. 1855ல்‌ முழு குரு பட்டம்‌ 
பெற்று குருமார்‌ வரிசையில்‌ அமர்ந்தார்‌. நூல்கள்‌ : திருப்‌ 
போராடல்‌ (1844) John Bunyas’ ‘Holywar எஸ்பதன்‌ 
பெயர்ப்பு. தாவீதரசன்‌ அம்மானை (18௦5). உதிரமகத்துவம்‌ 
(இருபகுதிகள்‌), .இரத்தினாவளி நாடகக்கதை, சான்றோர்‌ 
குலமரபு காத்தல்‌. இவரது வரலாற்றினை இவரது மகன்‌ 
ஹென்றி மார்ட்டின்‌ உவின்பிரட்‌ உபாத்தியாயர்‌, “கனம்‌ 
பொருந்திய உவின்‌ பிரட்டையர்‌ ஜீவ விருத்தாந்தம்‌” எனும்‌ 
பெயரில்‌ (1880) எழுதி வெளிய்ட்டுள்ளார்‌: இவர்‌ ஒரு 
தமிழர்‌ ! 


பா. அ. ௮. இராறேர்திரம்‌ பிள்ளை : சென்னை அமிர்தவி 
அப்பாவுவின்‌ மகன்‌; பாடியது. ஆதாம்‌ ஏவாள்‌ விலாசம்‌, 
“மஹாவிகடதாதன்‌' எனும்‌ இதழைப்‌ பல்லாண்டு நடத்தி 
யுள்ளார்‌. இவ்விதழில்‌ வெளிவந்த கதைகளையெல்லாம்‌ 40 
தொகுதிகளாக பூஃலாகவிநோதக்‌ கதைகள்‌” என வெளியிட்‌ 
டார்‌: 


கவிராஜசேகரர்‌ பு. ஆரோக்கிய நாயகர்‌ / சென்னை “தேம்‌ 
பாவணிக்‌ கர்த்தனை' பாடியவர்‌. புதுப்போட்டை. அந்தோனி 
யார்‌ ஆலயத்தில்‌ 1857ல்‌ அரங்கேறியது, 


தானியேல்‌ பிள்ளை : ஒல்லாந்து அரசின்‌ மொழி பெயர்ப்‌ 
பாளராகத்‌ தரங்கம்பாடியில்‌ திகழ்ந்தவர்‌. நாளொன்றுக்குக்‌ 
குறைந்தது ஒரு மணி நேரமாவது கிருத்து சமயம்‌ பற்றிய 
நூல்கள்‌ புனைவது என்ற விரதம்‌ கொண்டு 40 ஆண்டுகள்‌ 
பணியாற்றியவர்‌. . எழுதியன : பரமண்டலங்களில்‌ தங்கள்‌ 
பொக்கிஷம்‌ உண்டென்றிருக்கிற பாராபரனுடைய பிளளை 


448 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


களின்‌ ஆபரணப்‌ பெட்டி (1800), சன்மார்க்க விள்க்கம்‌ (1810) 
ஏசுநாதர்‌ பாடுபட்ட சரிததிரத்தியானம்‌ (இருபகுதி (1835), 
ஞான முசிப்பாறு நேரம்‌ (1841),  ஞானோபதேசவிளக்கம்‌ 
(1853). இவை ஜெர்மன்‌ 'மொழியினின்‌ றும மொழிபெயர்க்க்ப்‌ 
பெற்றவை. . 


சி. அருமை நாயகம்‌ ; 1858-1914 நெய்யூர்‌. இந்து- 
கிருத்துவர்‌ ஆனவர்‌. நாகர்‌ கோவிலில்‌ தமிழாசிரியர்‌; வேத 
பாடசாலையின்‌ தலைமை ஆசிரியர்‌. கதை, கட்டுரைவல்லார்‌. 
படைத்த புதினங்கள்‌: ஆயனும்‌ ஆடும்‌, என்‌ தங்கை, என்‌ 
பாட்டனார்‌, மீதியிருள்‌, மூடினமுத்து; பக்திநயமும்‌ இலக்கிய 
வளமும்‌ கான்‌ றவை. இவரது மகனார்‌ இரு. ௮. குணமணி 
திருவனந்தபுரத்தில்‌ வழக்குரைஞராக உள்ளார்‌. 


பண்டித சவரிராய பிள்ளை: 1859-1923 நெல்லை 
மாவட்ட வடக்கன்‌ குளம்‌ தேவசகாயம்‌ : ஞானப்பிரகாசி 
அமமை. தமிழ்கற்றது புலவர்‌ செபத்தியான்‌ பிள்ளையிடம்‌. 
கொல்லம்‌ கத்தோலிக்க குரு -மட்த்தில்‌ லத்தீன்‌ பயின்றார்‌; 
தானே ஆங்கிலம்‌ வடமொழி கற்றார்‌. 1880ல்‌ தூத்துக்குடி 
சவேரியார்‌ பள்ளியில்‌ தமிழாசான்‌.. 1894-97 திருச்சி வளவர்‌ 
கல்லூரி விரிவுரையாளர்‌, 1898-1913 வரை தமிழ்ப்‌ பேராசி 
ரியர்‌. தமிழ்த்‌ தொனமை ஆய்வுக்‌ கழகத்தைத்‌ தோற்றி 
Tanilian Antiquary எனும்‌ தமிழ்‌ ஆங்கிலத்‌ தாளிகையை 
நடாத்தினார்‌. Review of Reviews எனும்‌ ஆங்கில வெளி 
மீட்டில்‌ தமிழின்‌ மாண்பு பற்றியும்‌ சித்தாந்த தீபீகையில்‌ அரிய. 
ஆய்வுக்‌ கட்டுரைகளும்‌ தீட்டியுள்ளார்‌, ஏடு நடத்தியும்‌ இன்‌ 
தமிழ்‌ ஏற்றம்‌ பற்றி எழுதியும்‌ ஆற்றிய தொண்டு பெருமைக்‌ 
குரியது. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கததோடு ஒன்றி பணி பல 
ஆற்றியுள்ளார்‌. இவர்‌ திறம்‌ போற்றுமாற்றான்‌ M:R.A.S. 
ஆனார்‌. i த 


எல்‌. டி. சுவாமிகண்ணு பிள்ளை : 1865_ 1925 லூயிடா 
மினிக்‌ சுவா மிகண்ணு கோவை மாவட்ட சோமனூர்‌. ரோமன்‌ 
கத்தோலிகர்‌. ஓர்‌ ஆசிரியரின்‌ மகன்‌. செயின்ட்‌ ஜோசப்‌ 
கல்லூரி (நாகையில்‌ இருந்த போது) பி. ஏ. மாணவர்‌. அதே 
கல்‌ லூரியில்‌ ஆங்கில ஆசிரியராகவும்‌, பின்னர்‌ சென்னை மாநில 
கல்லூரியில்‌. லத்தீன்‌ ஆசானாகவும்‌ இருந்தவர்‌. பின்னர்‌ 
').A.BL LL.B. பட்டம்‌ பெற்று 1892ல்‌ டெப்டி கலெக்டீராகப்‌ 
பணியாற்றி விவசாய டைரக்டராக ஓய்வு பெற்றவர்‌. முதன்‌ 
முதல்‌ ஏற்பட்ட சட்ட சபையின்‌ செயலாளராகவும்‌, 1923ல்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 449 
அதன்‌. தலைவராகவும்‌ அமைந்தவர்‌. 1909ல்‌ திவான்பகதூர்‌ 
பட்ட மும்‌ 1924ல்‌  |.£. விருதும்‌ பெற்றவர்‌. 14 மொழிகளில்‌ 
புலமையர்‌. கணித மேதை, விஞ்ஞான வானவியல்‌, இந்தியக்‌ 
காலவரையறை இரண்டிலும்‌ நிபுணர்‌. பன்னூல்கள்‌ படை த்‌ 
துள்ளார்‌... Indian Chronology Indian Ephemeris குறிப்பிடத்‌ 
தக்கன; இத்துறையில்‌ உலகப்‌ பேரறிஞர்‌ ஒருசிலருள்‌ இவர்‌ 
ஒருவர்‌. இவரது வரலாற்றை -கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌. 
வரைந்துளார்‌. 


டாக்டர்‌ சவரிராயன்‌ ஏசுதாசன்‌ 1880-8! நெல்லை மாவட்‌ 
டத்தில்‌ தோன்றி வட ஆற்காடு திருப்பத்தூரில்‌ * இருத்துகுல 
ஆசிரமம்‌ £ இங்கிலாந்து நாட்டு டாக்டர்‌ பேட்ரன்‌ துணை. 
யுடன்‌ நிறுவி நற்றமிழ்த்‌' தொண்டு செய்தவர்‌. 'பெரியண்‌ 
ணன்‌ ' எனப்‌ பிரியமுடன்‌ அழைக்கப்பெற்றார்‌. பேட்ரன்‌ 
சின்ன அண்ணன்‌ எனச்‌ செல்லமாகக்‌ கொண்டாடப்‌ பெற்‌ 
றார்‌. இருவரும்‌ கதர்‌ வேட்டி ஜிப்பா அணிவர்‌, இணை 
பிரியா இரட்டையராக இலங்கினர்‌, தமிழ்‌ முறையில்‌ கிருத்து, 
வக்‌ கோயில்‌ கட்டி தேவார - திருவாசகம்‌ போல்‌ இருத்து 
சமயப்‌ பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. ' ஆசிரம பாமாலை' என: 
வழங்குகிறது. காட்டு ஒன்று: “எத்தனை நாவால்‌ துதிப்‌ . 
பேன்‌ - என்றன்‌ கர்த்தா! உன்‌ கருணையை' தம்‌ வெளி 
நாட்டுப்‌ பயணங்களை (34) நு! லுருவில்‌ கொணர்ந்த முதல்வர்‌, 
ஆசிரம நெறிகள்‌ சில: தமிழில்தான்‌ கையொப்பம்‌ இடவேண்‌ 
“டும்‌, தூய தமிழில்தான்‌ பேச வேணும்‌, தாய்மொழி மூலம்தான்‌ 
கல்வி - மருத்துவக்‌ கல்வி கூட அமைய வேண்டும்‌. சிறு நூல்‌ 
கள்‌ பல வெளியிட்டுள்ளார்‌. திருக்குறள்‌ வகுப்புகள்‌ (டாக்டர்‌ 
மு. வ, தொடங்கி வைத்தார்‌) நடத்துகின்றனர்‌. அரிய நூலகம்‌. 
உளது, காந்தி, ராஜாஜி போன்றாரின்‌ போற்றுதலுக்குரிய 
அசிரமம்‌, பெரியண்ணாவின்‌ நூற்றாண்டு விழா 20-11-'80ல்‌ 
உலகக்‌ கிருத்துவத்‌ தமிழ்ப்‌ பேரவையின்‌ சார்பில்‌ சென்னையில்‌ 
கொண்டாடப்‌ பெற்றது. இவரது அண்ணன்‌ மகன்‌ டாக்டர்‌ 
ராஜா சவரிராயன்‌ இதுபோது ஆசிரம மூத்த அண்ணன்‌. 


எம்‌. பி. மாஸ்கரேனஸ்‌: தூத்துக்குடி, இஞ்ஞாசி 
மைக்கல்‌ பாஸ்கரேனஸ்‌ : மரியவியாகூலத்தம்மாள்‌, பிள்ளைப்‌: 
பெயர்‌ மரிய பூரணம்‌: மாஸ்கரேனஸ்‌ குடும்பப்‌ பெயர்‌ புனித. 
சவோரியரின்‌ ஞான மக்களாம்‌. பரதீ மரபினர்‌ கிருத்துவம்‌ 
தழுவிய காலை அவர்கட்கு அளிக்கப்பெற்ற போர்ச்சுக்கீசிய 
பெயராகும்‌, ஆரம்பக்‌ கல்வியே பயின்‌ று, இலங்கையில்‌ வணிகத்‌ 


த இ--39 


-450 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


துறையிலும்‌, பின்‌ தூத்துக்குடி ஹார்வி சும்பெனியிலும்‌ பணி 
யாற்றியவர்‌. தாமே பயின்று சிறந்தார்‌. வழிகாட்டியவர்‌ 
தூத்துக்குடி கால்டுவெல்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசான்‌ வித்து 
வான்‌ இராசப்பப்‌ பிள்ளை. 19 வயது முதலே பாக்கள்‌ இயற்றி 
னார்‌. கிருத்துமஸ்‌ திருநாட்களுக்கென கீர்த்தனங்களும்‌, 
மதுவிலக்கு சபை நிறுவி குடி மடிய பல பாக்களும்‌ இயற்றி 
னார்‌. தனக்கென ஒரு தனி பாணியில்‌. எளிய இனிய பதங்கள்‌ 
இன்னிசை, தெளிந்தநடை பொருந்தப்‌ பாடினார்‌. மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்க உறுபினராக இருந்து ' செந்தமிழில்‌ ' ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகள்‌ தட்டினார்‌. £ பால பாரதி " என்றழைக்கப்பட்ட 
இவர்‌ கவிகளின்‌ தொகுதி * மாலைப்‌ பாக்கள்‌ '. “எளிய 
நடை, இனிய இசை எவர்‌ கவனத்தையும்‌ ஈர்க்கும்‌ *: (ரா. 
ராகவையங்கார்‌). - 

ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 1859 - 1919 திருக்குற்றாலத்தருகே 
சாம்பூர்வடகரை, முத்துசாமி : படிப்பு 8ஆம்‌ வகுப்பே: 
திண்டுக்கல்‌ ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளியில்‌ தேறி அங்கேயே 
ஆசிரியர்‌. 1877ல்‌ சுருளி மலை சென்று கருணாநந்த சித்தரைக்‌ 
கண்டு அருள்‌ பெற்றார்‌. 82ல்‌ ஞானவடிவு பொன்னம்மாளை 
மணந்து திண்டுக்கல்லில்‌ ஆசிரியரானார்‌. 83 - 84ல்‌ தஞ்சை 
லேடி நேபியர்‌ பெண்‌ பள்ளியில்‌ ஆசிரியர்‌. அத்த 
சிறந்து கருணாநிதி வைத்தியசாலை அமைத்தார்‌. 


தமிழ்ப்‌ பண்களை ஆய்ந்து 1907ல்‌ கருணாமிர்த சாகாரத்‌ 
திரட்டு இசை நூலினை வெளியிட்டார்‌. முதல்‌ மனைவி 
மறையவே 12ல்‌ இசையும்‌ யாழும்‌ வல்ல பாக்கியம்‌ அம்மை 
யாரை மணந்தார்‌. மேலும்‌ இலக்கியங்களை ஆய்ந்து 
மேனாட்டு இசைக்கும்‌ தமிழிசைக்கும்‌ உள்ள ஒற்றுமை 
வேற்றுமை, வடநாட்டு தென்னாட்டு இசை இரண்டின்‌ மாறு 
பாடு இவற்றை ஆராய்ந்து 17ல்‌ கருணாமிர்த சாகரம்‌ இரு 
தொகுதிகளாக வெளியிட்டார்‌. மங்கி மடிந்து மறைந்து வநத 
' தமிழிசைக்கு உயிரூட்டி உண்மை நிறுவிய ஒண்மையர்‌. எட்டு 
இசை மாநாடுகள்‌ கூட்டினார்‌. பரோடாவில்‌ நடந்த முதல்‌ 
அகில இந்திய இசை மாநாட்டில்‌ 'முத்தமிழ்‌ நாடே' இசை 
்‌. பிறந்த இடம்‌, தமிழனின்‌ இசை இலக்கணமே மேலானது” 
என நிலை நாட்டினார்‌. த பிழிசைக்குப்‌ புத்துயிர்‌ ஊட்டினரர்‌. 
103 பண்களும்‌ 11, 000க்கும்‌ மேற்பட்ட ராகங்கள்‌ பண்டு 
திமில்‌ இருந்தமை உணர்த்தினார்‌. பண்டைய யாழ்‌ பறறி 
ஆராய்ந்து புதுவதாக யாழ்‌ ஒன்றைச்‌ செய்து செயல்‌ முறையில்‌ , 
தமிழ்ப்‌ பண்‌ களின்‌ திறமுணர்த்தினார்‌. எந்‌ நாட்டவரிட த்தும்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 451 


இல்லாத 8,000 ஆண்டுகட்கு முந்தையது தமிழிசை என்‌ 
நிறுவினார்‌. கிருத்துவ மறையினை விளக்க நன்மறை 
காட்டும்‌ நன்னெறி ' என்ற நூல்‌ இயற்றினார்‌. அரசு இராவ்‌ 
சாகிப்‌ பட்டம்‌ தந்து பாராட்டிற்று. இவரது மகன்‌. 


._ ஆ. வரகுண பாண்டியன்‌ பாணர்‌ கைவழி எனும்‌ அரிய நூல்‌ 
படைத்து யாழ்‌ வேறு, வீணை வேறு என உறுதிப்படுத்தினார்‌: 
இக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த ட, ஏ. தனபாண்டியன்‌ தமிழிசைப்‌ 
பாக்கள்‌ பாடும்‌ பெற்றியர்‌. சென்னை வானொலியில்‌ பணி 
யாற்றி ஒய்வு பெற்றுள்ளார்‌. இவரது மகள்‌ உமா அவர்களும்‌ 
எழுத்தாளர்‌. பாடுபவர்‌. 


4. 0 பரல்‌ ஈாடார்‌: தூத்துக்குடி. இவர்‌ தொழிலாற்றிய 
துறை சட்டம்‌. தொண்டாற்றியதோ தமிழுக்கு, சிறப்பாகக்‌ 
கம்பனில்‌ தோய்ந்து ஆய்ந்து கம்பன்‌ புகழ்‌ பாடிக்‌ கன்னித்‌ 
தமிழ்‌ பற்வியவர்‌, இவரது மகள்‌ திலகவதி பால்‌ அவர்களும்‌ 
ஆசிரியையாக இருந்து அருந்‌ தமிழுக்குப்‌ பல்வகையில்‌ தெண்‌ 
டாற்றி அண்மையில்‌ மறைந்தார்‌. தந்தையும்‌ மகளும்‌ திருத்து 
வத்‌ தமிழுக்காற்றிய தொண்டு நினைந்து போற்றத்தக்கது, 


போதகர்‌ ஓய்‌. எம்‌, சாலமோன்‌ : செம்பியம்‌ கிருத்து 
பாப்திஸ்து சபையில்‌ பணியாற்றியவர்‌. இஃயசு பணிக்கெனவே 
தொழிலை விட்டவர்‌, தம்மை அர்ப்பணித்தவர்‌. முது 
பெரும்‌ புலவர்‌; மகத்தான கவிஞர்‌-பாடகா. ஒரு மகான்‌. 
வேதத்திற்கு முதன்‌ முதல்‌ £திநமறை' என்ற பெயரினை 
வழங்கி வழக்கில்‌ கொணர்ந்தவர இவர்தான்‌. “திந 
மறை தீபம்‌' என்றொரு இதழினை 19388 முதல்‌ நடாத்திய 
வர்‌. இயற்றியன : செய்யுள்‌: அருங்கிளிக்கண்ணி, இறை 
யருட்‌ பாமாலை,, சத்தியானந்தப்‌ பாடல்‌, திருச்சபைக்‌ கும்மி, 
வானத்‌ தங்கப்‌ பாட்டு, உரைநடை : அவர்‌ முற்றிலும்‌ அழகுளன 
வர்‌, ஆததுமாவும்‌ அ நள்திரு வாழ்வும, தடுத்தல்‌ உண்மை, 
தேவாதி தேவன்‌, மகா பாஃபல்‌. 


தஞ்சைப்‌ புலவர்‌ தாமஸ்‌ உடையார்‌ : 4-8-1970 தஞ்சை 
அயனார்புரம்‌ புகைவண்டி நிலைய அருகே கோட்டர்ம்பட்டி. 
சூசை உடையார்‌: சூசை அமமாள்‌. திருவையாறு அரசர்‌ கல்‌ 
அரி வித்துவான்‌; பேரா. இலக்குவனார்‌ உடன்‌ மாணாக்கர்‌. 
4936ல்‌ மணம்‌; அடைக்கல மரி, புனைப்பெயர்‌ 'மாதாவின 
புலவன்‌” எழுத்து நோக்கம்‌: கிருத்துவத்‌ தமிழ்‌ இலக்கியத்தை 
வளர்த்தல்‌. வாழ்வியல்‌ கொள்கை: பாடல்‌ மூலம்‌ பக்தியைப்‌ 


்‌ 452. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பரப்புதல்‌. வேதநாயகம்‌ பிள்ளையின்‌ நூல்களை. வழிகாட்டி 
யாகக்‌ கொண்டவர்‌. படித்த நூல்கள்‌: குறள்‌, சிலம்பு; கம்ப 
ராமாயணம்‌, பாரதி பாடல்கள்‌ , தமிழாசிரியப்‌ பணி. 1938-62; 
தூய இருதயப்‌ பெண்கள்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, தஞ்சை. 


- படைத்தவை: (1) திருவருட்பா மாலை (1977) 13 சிறு 
நூல்களின்‌ தொகுதி. வேளாங்கண்ணி மாதா பற்றிய கும்மி, 
மாலை, அந்தாதி, பிள்ளைத்‌ தமிழ்‌; நற்செய்தி நங்கையர்‌ பன்‌ 
னிருவர்‌ பற்றி பாக்கள்‌, நாஞ்சில்‌ தேவசகாயம்‌ பிள்ளை சரிதம்‌: 
. (காவியம்‌) கொண்டது. (8) கோட்டூரந்தாதி (1978) சொந்த 
ஊர்‌ மாதா புகழ்‌ பாடுவது (3) மனுக்குல வெண்பா (1979): 
முன்னிரு அடிகளில்‌ பழைய ஏற்பாட்டுக்‌ கதையும்‌ பின்னி ந அடி 
களில்‌ குறளும்‌ கொண்ட 55 பாக்கள்‌; (4) கோட்டூர்‌ 
மரியன்னை பதிகம்‌ (1979) ஆரோக்கிய மாதா துதிகள்‌. (9) 
கர்த்தர்‌ புகழாரம்‌ (1980) கந்தரலங்காரப்‌ போக்கில்‌ கருத்து 
புகழ்‌ பாடுவது. (6) சரணாஞ்சலி (1980) மாதா புகழும்‌ 
வேண்டுதலும்‌ அடங்கியது ; சரணம்‌ அம்மா என முடியும்‌ 
100 பாடல்கள்‌. (7) திருப்பாடுகளின்‌ தியான மாலை (1980) 
(8) நன்று நாற்பது (1982). இன்னா - இனியவை நாற்பது 
போன்ற அற நூல்‌. (11) ஓரியூர்‌ அநளானந்தர்‌.. பதிகம்‌ 
(12) திருக்காவலூர்‌ பதிகம்‌ (33) நரசையமக அந்தாதி 
எழுத்துருவில்‌) 


இவர்‌ ஒரு பக்திப்‌ புலவர்‌, பிறவிக்‌ கவிஞர்‌, பெரும்‌ புலமை 
யாளர்‌. ஓயாத சிந்தனைப்‌ பழக்கமும்‌ ஒழிபாது கவி பாடும 
வழக்கமும உடையார்‌. கவிதை இவருக்குக்‌ கைவந்த கலை... 
வேததாயகர்‌, அந்தோனி குட்டி அண்ணாவியார்‌, இன்பக்‌ கவி 
ராயருடன்‌ ஒருங்குவைக்கத்‌ தக்கவர்‌. இவர்‌ பாக்கள்‌ சொல்‌, 
பொருள்‌, தொடை, அணி நயம்‌ கொண்டவை, கருத்தாழமும்‌ 
கனிவும்‌ மிக்கன; கற்றாரும்‌ கல்லாரும்‌ காமுறும்‌ வகையின; 
சிற்றிலக்கிய வகையில்‌ சான்‌ றான்மை சிறந்து நிற்கிறார்‌. 


அறிஞர்‌ பாராட்டு: “கர்த்தர்‌ புகழாரம்‌, இறைவனடி பற்ற 
நற்துணையாய்ப்‌ பற்றிக்‌ கொள்ளத்‌ தக்க பக்திப்‌ பாசுரம்‌; 
முத்திப்‌ பெருநூல்‌; அழுதழுது வினை போக்கி முழுமுதல்‌ நாட 
வழி நல்கும்‌ அமுத மொழி; கடையரைக்‌ கடைத்தேற்ற ஞான 
நெறி காட்டும்‌ கைகாட்டி: (டாக்டர்‌ சூ, இன்னாசி. 
“திருவருட்பா மாலை, கிருத்துவ சமயக்‌ கருத்துக்கள்‌ என்னும்‌: 
சத்தான முத்துக்கள்‌, தமிழ்க்‌ கவிதை என்னும்‌ பொன்னூலால்‌ 


மது. ௪. விமலான்‌ ந்தம்‌ 453 


இணைக்கப்பட்டு ஒளி உமிழும்‌ முத்து வடமாகக்‌ கட்டப்பட்‌ 
டுள்ளன: இது கிருத்துவ சமய த்தின்‌ அரும்பெரும்‌ கொத்தா 
கும்‌. (அருள்திரு. இ. ஆரோக்கியசாமி). ' இவர்‌ கவியுளமும்‌- 
வளமும்‌ காட்டும்‌ பாட்டு ஒன்று: 


_அடிக்கும்‌ தனது தாயை. அகன்றிடா தழுது கண்ணீர்‌ 
வடித்திடும மகவே போல வரிசையாய்த்‌ துயரை நீயே 
கொடுக்கினு மகலே னுன்னைக்‌ கொடுந்துயர்‌ களைத்தி 

டாமல்‌ 


விடுக்னும்‌ தொழுவே னுந்தன்‌ வியன்கழல்‌ சரணம்‌ 
அம்மா! 


இவர்‌ தம்‌ மக்கள்‌; ஆண்கள்‌ மூவர்‌, பெண்கள்‌ மூவர்‌; 
ஒரு. மகன்‌ திரு. தாமஸ்‌ பாண்டியன்‌ பூண்டி. புட்பம்‌ கல்‌ லூரியில்‌ 
அங்கிலப்‌ பேராசிரியராக உள்ளார்‌. முகவரி; 8, அருளானந்த 
நகர்‌, தஞ்சாவூர்‌-613 007. 


பேராயர்‌ அருளப்பா : 2-10-1912 தாம்பரத்தையடுத்த 
நடுவீரப்பட்டு எனப்பெறும்‌ தர்க்காஸ்‌. இராஜப்பா : பாப்பம்‌ 
மாள்‌. அர்ச்சகராக அபிடேகம்பெற்றது 19-3 38ல்‌-உரோ 
மில்‌. இறையியல்‌ பயின்று டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றதும்‌ அங்கு 
தான்‌. 25-366 முதல்‌ சென்னை-மயிலை ஆர்ச்‌ பிஷப்‌. 
அருளியவை: கத்தோலிக சமய விளக்கங்கள்‌ (சிறு நூல்கள்‌), 
உலகின்‌ உயிர்‌ (ஏசுவின்‌ வாழ்வும்‌ படிப்பினைகளும்‌), திருக்‌ 
குறள்‌ இன்பத்துப்பால்‌ - பேரின்ப விளக்கம்‌, Thiruvalluvar a 
Mystic: God the Bridegroom, திருக்குறள்‌ கூறும்‌ சான்‌ றான்மை 
அறம்‌, 0004 Thirukkural or Thirukkural a Christian Book; 
தமிழகத்தில்‌ கிறித்துவம்‌, மனித இன ஒருமைப்பாடு, புனித 
தோமையார்‌, சிவஞான போதம்‌ விவிலிய விளக்கம்‌, திருக்‌ 
குறள்‌ புத்தாய்வு (உரை). குறளுக்கு இவர்‌ காட்டும்‌ புத்தொளி 
கூட்டும்‌ புதுப்பணி பெரிதும்‌ போற்றித்‌ தலை வணங்கத்‌ 
தக்கது. 


ஆசுகவி ஆரோக்கியசாமி : 8-9-1912 - விழுப்புரம்‌ 
வட்ட கோலியனூர்‌. சவரியப்பன்‌: குழந்தையம்மாள்‌. 1932-68 
வரை தெ. ஆ மாவட்ட நாடாண்மைக்‌ கழகப்‌ பள்ளிகளில்‌ 
தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார்‌. 60ல்‌ தமி 
மக அரசின்‌ நல்லாசிரியர்‌ விருதும்‌, 70ல்‌ யுனெஸ்கோ Roll of 
11௦ஈ௦பம்‌' பெற்றவர்‌. படைத்தவை: கணித ஜாலங்கள்‌ 
(22 பகுதிகள்‌), சுடர்மணி (இருத்து வரலாறு கூறும்‌ காப்பியம்‌) : 


படு தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
திருத்தொண்டர்‌ பூராணம்‌ (கிருத்துவச்‌ சான்றோர்கள்‌ பற்றி 
யது), சர்வ சமய இறைவழிப்‌ பதிகம்‌ போன்ற பல -சறுநூல்‌ 
கள்‌; குறட்பாக்களிலேயே குறளுக்கு விளக்கம்‌, நன்னெறி விளக்‌ 
கம்‌ (வெண்பாக்களில்‌), இல்லற ஒழுக்கம்‌ (வெண்பா). ரகர 
றசுர வேற்றுமை விளக்கம்‌, பல உரைநடை நூல்கள்‌, ஆயிரக்‌ 
கணக்கான தனிப்‌ பாடல்கள்‌. 'பின்னவை" அச்சாகவில்லை; 
அன்பர்கள்‌ உதவுக:.. இவரது தமிழ்‌ மகனாரே திருச்ச தூய 
வளனார்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்பேராசிரியர்‌ பிரான்சிஸ்‌ அந்தோனி 
ராஜ்‌ அவர்கள்‌. 


ரம்போலா மாஸ்கரேனஸ்‌ 14-10-1917. 
கவிஞர்‌ மாஸ்கரேனஸ்‌ (மாலைப்‌ பாக்கள்‌) அவர்களின்‌ 
மைந்கர்‌. அண்ணாமலையில்‌ பயின்று திருச்சி வளவர்‌ கல்லூரி 
யில்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவராகத்‌ திகழ்ந்து ஓய்வு பெற்றவர்‌. 
கவிஞர்‌, நகையுடன்‌ பேசும்‌ நல்லவர்‌. படைத்தவை : தமிழ்த்‌ 
தொண்டர்கள்‌, தேம்பாவணி வசனம்‌, திருக்காவலூர்‌ கலம்பக 
உரை, இலக்கியப்‌ பொழில்‌. வீரமாமுனிவர்‌. 


தூத்துக்குடி. 


வீ: ப. கர, சுந்தரம்‌ 5-9-'15. பிறந்த ஊர்‌ கோம்பை, 
வளர்ந்த ஊர்‌ பசுமலை. வீ-பபட்டன்‌ கோம்பை அரண்‌ மனை 
மல்லர்‌ வீரணன்‌ ; ப-ஈ தந்தை தமிழ்ப்‌ புலவர்‌ பரமசிவம்‌; கா 
அன்னை காமாட்சியம்மாள்‌ மூவரையும்‌ குறிக்கும்‌ - பிறப்‌ 
பால்‌. இறப்பாலோ- வீறு கொள்ள பண்ணாய்ந்து காலங்‌ 
கழிப்பவர்‌ எனப்‌ பொருள்‌ பெறும்‌. 5.5.1. போடிநாயக்க 
னூர்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, பசுமலை ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளி 
வித்துவானுக்குக்‌ கற்றது: போடி கொட்டகுடி ஜெமீன்‌ 
மேலாளர்‌ அண்ணாமலைப்‌ பிள்ளை, தந்தை, வித்துவான்‌ 
தேவப்பிரியம்‌ மூவரிட த்தும்‌ முதுகலைக்குக்‌ கற்றது : நாவலா 
சோமசுந்தர பாரதியாரிடம்‌ 6 ஆண்டுகள்‌ முறையாக! 12 
ஆண்டுகள்‌. உழைத்து பழந்தமிழிசை இலக்க்ணங்கள்‌ பற்றி 
முனைவர்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 


பட்டி வீரன்பட்டி செளந்தரபாண்டிய நாடார்‌ பள்ளி, 
பசுமலை ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளி; அமெரிக்கன்‌ கல்லூரி, 
இறையியற்‌ கல்லூரி ஆகியவற்றில்‌ தமிழ்‌ - இசைப்‌ பேராசிரிய 
ராகப்‌ பிறங்க, இதுபோது மதுரைக்‌ ' காமராசர்‌ பல்கலைஃ 
கழக இசைத்‌ தமிழ்‌ ஆய்வுப்‌ பேராசிரியராக அமைந்துள்ளார்‌. 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பேரவை ' தமிழிசை ஆராய்ச்சிச்‌ 
செல்வர்‌ ', சென்னை : உலகக்‌ கிருத்துவப்‌ பேரவை * தமிழ்‌: 
மாமணி', உலகக்‌ கிருத்துவ மாமன்றம்‌ *இரட்சணய யாத்திரிசுச) 


மது. ௪. விமலான ந்தம்‌ த்த்த்‌ 


சான்றோர்‌ . “என்ற பட்டங்கள்‌ வழங்கியுள. பெருமைக்குரிய 
கிருத்துவத்‌ தமிழ்ப்‌ பெருந்‌ தொண்டர்‌ ; , பல்கலைச்‌ 'செல்வர்‌.. 


தேவரசசன்‌ : 19-10-34, பவானி; சிகாமணி, அருள்மணி, 
பூனை பெயர்கள்‌ : தமிழ்க்‌ கனல்‌, தேன்‌ மழை, அழகு சரண்‌. 
படைப்பு: வானவில்‌ (சிறுவர்‌ பாடல்கள்‌), கருணை வழக்கம்‌: 
(ஈற்று முதலியாக 100 வெண்பாக்கள்‌ ஏசு கருணை வேண்டி), 
அன்‌ பியல்‌ (கதைப்‌ பாடல்கள்‌) ; பேராயப்‌ பாடல்கள்‌ மன 
வியர்வைகள்‌, சிலேடை வெண்பா. திரைத்‌ துறையிலும்‌ 
பாட்டெழுதி வருகிறார்‌, 68 முதல்‌ ௪வரிசு கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌. 


மு. தெய்வநாயகம்‌ 10-11-35 - பாஞ்சாலங்குறிச்சி. முனிய 
சாமி பாலம்மாள்‌. இலோலா கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பணியாற்றி 
விட்டு இதுபோது 84 சனவரி முதல்‌ திராவிட சமய ஆய்வு 
.இயக்கத்‌ தலைவராகத்‌ திகழ்கிறார்‌. “விவிலியம்‌ - திருக்குறள்‌- 
சைவசித்தாந்தம்‌. 14 - ஓர்‌ ஒப்பாய்வு ' என டாக்டர்‌ பட்டம்‌ 
பெற்றுள்ளார்‌. திருவள்ளுவர்‌ கிருத்தவரா? என்று 
ஆய்வினைத்‌ - தொடங்கி ஓர்‌ விழிப்பை உண்டாக்கியவர்‌. 
குறளாய்வுக்கே தம்மை அர்ப்பணித்துக்கொண்ட. அருந்‌ 
தொண்டர்‌. தொடர்ந்து ஐந்தவித்தான்‌ யார்‌? வான்‌ எது? 
நீத்தார்‌ யார்‌? , மூவர்‌ யாவர்‌? சான்றோர்‌ யார்‌? எழு 
பிறப்பு? அருட்செல்வம்‌ யாது ? யொருளிலக்கணமும்‌ பொது 
மறையும்‌, விவிலியத்தில்‌ புலால்‌ மறுத்தல்‌, கிருத்துவம்‌ ஓர்‌ 
அந்நிய நாட்டுச்‌ சமயமா? என்ற ஆய்வு நூல்கள்‌ வெளியிட 
டுள்ளார்‌... இவரது பெரும்பணி பாராட்டி உலகைத்‌ தமிழா 
ராய்ச்சி நிறுவனம்‌ * தமிழ்‌ மாமணி” என்ற பட்டம்‌ தந்தது. 
84 சூலை முதல்‌ திராவிட சமயம்‌ எனும்‌ திங்களிச ழ்‌ நடாத்த 
வருகிறார்‌. முகவரி: 278, கொண்ணூர்‌ நெடுஞ்சாலை, 
அயன்புரம்‌, சென்னை- 23. 

பிரான்சிஸ்‌ துரை? 10-28-00. கருவூர்‌; தேவசகாயம்‌ : 
செளரியம்மாள்‌. கவிஞர்‌, கருத்து பிறப்பு, மார்த்தாள்‌ 
மரியாள்‌, அன்பின்‌ அலைகள்‌ (ஏசுவின்‌ பாடுகள்‌) போன்‌ றன 
நாட்டிய நாடகங்கள்‌: மணிவாசகரின்‌ திருப்பள்ளி யெழுச்சி 
போல ஏசு பரன்‌ மேல்‌ 500 பாக்களில யாத்துளார்‌. நகராட்சி 
மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. 


1940 - பாளையங்கோட்டை. பாளை 


பச. வளன்‌ அரசு: 
டி. லூரியில்‌ பயின்று 


சவேரியர்‌ கலலூரி, காரைக்குடி அழகப்பர்‌ கல்‌ 


456 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


திருச்சி தூய வள்னார்‌, பாளை தூய சவேரியர்‌ கல்லூரிகளில்‌ 
பணியாற்றி இதுபோது தூய யோவான்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ 
'பேராசிரியராகத்‌ திகழ்கிறார்‌, வீறு ஏறும்‌ தமிழ்‌ பேசும்‌ 
நாவலர்‌, செயல்‌ மறவர்‌, திருநெல்வேலித்‌ தனித்‌ தம்ழ்‌ 
இலக்கியக்‌ கழகம்‌ தோற்றித்‌ தலைவராகத்‌ திகழந்து செயற்‌ 
கரியன செய்து வரும்‌ செயல்படு மனத்தர்‌. 


கட்டுரைக்‌ களஞ்சியம்‌, நாடும்‌ ஏடும்‌, வீரமாமுனிவர்‌ ஒரு 
விளக்கம்‌ போன்று. நூல்களின்‌ ஆசிரியர்‌. பல நூற்றாண்டு 
மலர்களின்‌ பதிப்பாசிரியர்‌. பலவேறு அறக்கட்டளைப்‌ பொழி 
வாளர்‌ விரிவுச்‌ சொற்‌ பெருக்காளர்‌. கருத்தரங்க உரையா 
ளர்‌. பொதுத்‌ தொண்டில்‌ கால்‌ நூற்றாண்டு உழைத்த ஒப்புர 
வாளர்‌. தமிழ்‌ நாட்டு நல்வழி நிலையம்‌ £ அருண்மொ நிச்‌ 
செல்வர்‌ ? என்ற விருதும்‌, கிருத்துவக்‌ கலை இலக்கெக்‌ கழகம்‌ 
* இலக்கியத்‌ தென்றல்‌ ' என்ற பட்டமும்‌ வழங்கியுளது. 
தேம்பாவணித்‌ திறன்‌ எனும்‌ ஆய்வுரை எழுதி டாக்டர்‌ படடம 
பெற்றுள்ளார்‌. 


துடிப்பும்‌ திறனும்‌ மிக்க தமிழ்ப்‌ பணியாளர்‌, கிருத்துவத்‌ 
தமிழ்த்‌ தொண்டர்களில்‌ தலையாயவர்‌. 


டாக்டர்‌ வீ. ஞானப்பிரகாசம்‌: 1-7-1943, காயலார்‌ மேடு, 
வேதநாயகம்‌ : நகோமி, சென்னைக்‌ கிருத்துவக்‌ கல்லூரி. 
மாநிலக்‌ கல்லூரி மாணவர்‌. *(1. A. கிருஷ்ண - பிள்ளையின்‌ 
நூல்கள்‌ ஒர்‌ ஆராய்ச்சி ' டாக்டர்‌ பட்டத்‌ தலைப்பு. The 
story of H. A. Krishna Pillai & Family. உரைகள்‌ : கிருஷ்ண 
பிள்ளையின்‌ போற்றித்‌ திரு அகவல்‌. அகத்தியர்‌ ஞானம்‌; 
பதிப்பித்தவை: இரட்சணிய மனோகரம்‌, காவிய தரும 
சங்கிரகம்‌, நான்‌ கிருத்துவைக்‌ கண்ட வரலாறு, பல ஆங்கில 
வேத ஆராய்ச்சி நூல்களை மொழியாக்கம்‌ செய்து. வருகிறார்‌. 
இதுபோது வேதாகம மாணவர்‌ பதிப்பகம்‌ வைத்து நூல்‌ பல 
வெளியிட்டு வருகிறார்‌. இதன்‌ செய்திக்‌ கடிதமாக * வேத 
ஆராய்ச்சி ' வெளிவருகிறது. திருமறை மொழ்பெயர்ப்பாளர்‌ 
களுள்‌ ஒருவராக பணியாற்றி வருகிறார்‌. ஆவதும்‌ போவதும்‌ 
கருதாது கிருத்துவத்‌ தமிழிலக்கியங்களைப்‌ பதிப்பித்து வரும்‌ 
கிருஷ்ணப்‌ பிள்ளை புகழ்‌ பரவி - பரப்பி வரும்‌ இரட்சண்ய 
யாத்திரிகச்‌ செம்மல்‌ - உண்மையான கிருத்துவத்‌ தொண்டர்‌. 
முகவரி : நற்செய்தி அச்சகம்‌, 4, அசோசியேசன்‌ சாலை, 
மாதவரம்‌, சென்னை - 600 060. 


மது. ௪. விமலானந்தம்‌ 457 


பவுல்‌ இராமகிருட்டணன்‌ : 286-9-1916 முத்துக்கருப்ப 
பிள்ளை: மீனாட்சி, வைணவர்‌. திருத்துவர்‌ ஆனது 
1972ல்‌. 1958-65 உயர்நிலைப்‌ பள்ளிகளிலும்‌, 1905-76 
கல்லூரிகளிலும்‌ தமிழாசிரியப்‌ - பணி. படைப்பு: திருவடி 
மாலை - இறை வாழ்த்து முதல்‌ ஆதிக்‌ கலம்பகம்‌ ஈறாக 18 
தற்றிலக்கியம்‌ கொண்டது. 2. சாலமோன்‌ திருவருட்கோவை 
எனும்‌ தெய்வத்‌ திருமுல்லை. ஞானவான்‌ சாலமோனின்‌ 
உன்னதப்‌ பாட்டின்‌ செய்யுளாக்கம்‌ - விளச்கக்‌ குறிப்புடன்‌. 
௮. மீட்பதிகாரம்‌ இயேசு பெருமானின்‌ வாழ்வு 7 காண்டம்‌ 49 
அதிகாரங்களில்‌ பெருங்காவியமாகும்‌ - பேரின்பக்‌ காவ்யம்‌ 
4, திருக்குறள்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌. 5. சில ஆங்கில - மலை 
யாள கிருத்துவ நூல்களின்‌ தமிழாக்கம்‌, 6. தனிப்‌ பாடல்கள்‌. 
நிறைத்த நற்றமிழ்ப்‌ புலமையும்‌, திருமறை வளமையும்‌ ஒருங்கே 
அமையப்‌ பெற்ற பெருங்‌ கவிஞர்‌, தனித்தமிழ்ப்‌ பாவலர்‌, 
இவரது தெய்வத்‌ திருமுல்லை தமிழ்க்‌ கிருத்தவ அகப்‌ பொருள்‌ 
இலக்கியத்தின்‌ மணிமுடியாக மிளிர்வது. 

கார்த்திகா ராஜ்குமார்‌ 20-6-1955, பெற்றோர்‌: லூயிஸ்‌ 
பாக்கியம்‌ (ஆசிரியர்கள்‌). 8.5௦. பட்டம்‌ பெற்றவர்‌. இப்‌ 
பெயரில்‌ சிறு கதைகளும்‌, ராபி எனும்‌ பெயரில்‌ கட்டுரைகளும்‌, 
ரஜனி தேவி எனும்‌ பெயரில்‌ கவிதைகளும்‌ வடித்து வருகிறார்‌. 
பல சிறு கதைகளும்‌; *இது முதல்‌ அத்தியாயம்‌? எனும்‌ 
நாவலும்‌ வெளியாகியுள்ளன. ஊட்டி Hindustan Photo 
Filimsஸ Chemist; 

மறைத்திரு. ஜி. எஸ்‌. வேதகாயகர்‌ 1868-1932: மதுரை 
வட்ட தாத்தம்பட்டி. இந்து; 12 வயதில்‌ கிருத்துவர்‌ ஆனார்‌. 
பெருமைக்குரிய போதகருள்‌ ஒருவர்‌. இவர்‌ ஓர்‌ வரகவி, 
கருநாடக இசைப்‌ புலமையும்‌, கீர்த்தனைகள்‌ புனையும்‌ பேராற்‌ 
றலும்‌ மிக்கவர்‌. ஏறத்தாழ 380 கீர்த்தனங்கள்‌ பாடியுள்ளார்‌. 
நான்கு ஆகமங்களையும்‌ நிலைபெறக்‌ கொண்டு ஏசுவின்‌ வாழ்‌ 
வினை 69 ர்த்தனைகளில்‌ கிருத்து பெருமான்‌ சரிதை மாலை 
யாக வடித்துள்ளார்‌. பரலோக ராச்சியப்‌ பாமாலை யில்‌ 
எளிய மக்களின்‌ இதயங்கவரும்‌ 40 பாடல்கள்‌ இடம்‌ பெறுகின்‌ 
றன. 


கிருத்துவ போதனைகள்‌ கலந்து வரக்‌ கும்மிப்‌ பாக்கள்‌ 
பாடியுள்ளார்‌. ஆடவர்‌ கும்மி 241, மாதர்‌ கும்மி 300 பாடல்‌ 
கள்‌ கொண்டுள. சிற்றிலக்கிய வகையான சதகங்கள்‌ ஏசு மீது 
இயற்றியுள்ளார்‌. அமலகுரு சதகம்‌, சற்குரு சதகம்‌. 


458 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பக்திச்‌ சுவை பிலிற்றும்‌ - நாயக , நாயகி பாவம்‌ நிலவும்‌ 
காதல்‌ இலக்கியம்‌ ஒன்றும்‌ 800 கண்ணிகளில்‌ கட்டியுள்ளார்‌. 
* நித்தியானந்தக்‌ காதல்‌ ' கருங்கல்‌ மனத்தையும்‌ கரைந்துருகச்‌ 
செய்யும்‌, கனிவினது. நெஞ்சுரு கட்டும்‌ எனும்‌ சிலுவைப்‌ 
புலம்பல்‌, கன்னி மரியாள்‌ புலம்புவதாக அமையும்‌ 260 பாக்கள்‌ 
கொண்டது. 


இவர்‌ தந்தவற்றுள்‌ தலையாயது 1800 குறட்பாக்கள்‌ 
கொண்ட இருமை நெறிக்‌ குறள்‌ ', கிருத்துவ வாழ்வின்‌ 
அனைத்துக்‌ கூறுகளையும்‌ அறிவிப்பது; இம்மை மறுமை 
இருமை வாழ்வின்‌ படிப்பினை புகட்டுவது. பிற நூல்கள்‌ ; 
உயர்வக்கணை நிராகரணத்தந்தாதி, மேசியா வருகை மாலை, 
நூதனை மாளிகை ; நகை எழுபது, தையலர்‌ சிந்து, நராவதா 
ரக்‌ கடவுள்‌ நாம சுப்ர தீபம்‌, நாமிடுக நொண்டிச்சிந்து. 


சுவாமி ஞானப்பிரகாசர்‌ : 1875 - 1947. யாழ்ப்பாண 
மானிப்பாய்‌. சுவாமிநாத பிள்ளை: தங்கமுத்து அம்மை. 
இட்ட பெயர்‌ வைத்திலிங்கம்‌.. சிறு வயதிலேயே தந்தை 
மறையவே, தாய்‌ அச்சுவேலி கத்தோலிக்கர்‌ தம்பிமுத்து 
பிள்ளையை மணம்புரியவே, ஞானஸ்நானம்‌ பெற்று ஞானப்‌ 
பிரகாசம்‌ ஆனார்‌. கற்று முடிந்ததும்‌ ரயில்‌ நிலையத்தில்‌ பணி 
யாற்றி 1901ல்‌ கிருத்துமத போதகராக அடிகள்‌ ஆனார்‌, 


தமிழ்‌ மொழியை அன்றிக்‌ கற்று ஏறக்குறைய 20 உலக 
மொழிகளையும்‌ ஊற்றமுடன்‌ பயின்று ஒப்பு நோக்கினார்‌. 
மொத்தம்‌ அறிந்த மொழிகள்‌ 70. இலத்தீன்‌, கிரேக்கம்‌, 
சுமேரியம்‌, வடமொழி போன்ற மொழிகளில்‌ பழந்தமிழ்‌ அடிச்‌ 
சொற்கள்‌ புகுந்து உருமா றி இருப்பதை உலகுக்குணர்த்தினார்‌. 
மொழி ஆக்கத்துனறயில்‌ இவரது அரும்‌ பெரும்‌ அசுர சாதனை 
* தமிழ்ச்‌ சொற்‌ ' பிறப்பு ஒப்பியல்‌ அகராதி. ஒரு நிலையம்‌ 
அல்லது பல்கலைக்‌ கழகம்‌ ஆற்ற வேண்டிய பெரும்‌ பணியை 
ஒருவராக தனி நின்று சாதனை புரிந்துள்ளார்‌, திராவிட 
மொழிகளில்‌ உள்ள வேர்ச்‌ சொற்கள்‌ வெற்றொலிகள்‌ அல்ல ; 
அவையனைத்தும்‌ பொருள்‌ பதிந்த மெய்ம்‌ மொழிகள்‌ என 
நிறுவுகிறார்‌; இதன்‌ முனம்‌ தமிழ்ச்‌ சொற்களுக்கு மூலமாக 
வடமொழி வேர்ச்‌ சொற்களைக்‌ காட்டுவது வாடிக்கையாக 
இருந்தது. அதனை மாற்றி தமிழ்‌ வேர்ச்‌ சொற்கள்‌ காட்டி 
யவர்‌ அடிகளே ! சொல்லாராய்ச்சியும்‌ தொல்ண்ய்வும்‌ செய்து 
தமிழே உலக மொழி என உணர்த்தினார்‌. 


மது. ச விமலானந்தம்‌ த்த 


பிற நூல்கள : ஆண்டவர்‌ சரித்திரம்‌, கத்தோலிக்க திருச்‌ 
சபையும்‌. அசன்‌ போதகங்களும்‌, கிறித்து நாதர்‌ சரித்திர 
ஆராய்ச்சி, தமிழ்‌ அமைப்புற்ற வரலாறு, தருக்க சாத்திரச்‌ 
சுருக்கம்‌, தமிழரின்‌ பூர்வ சரித்திரமும்‌ சமயமும்‌, திருச்சபை- 
சரிதம்‌. துறவி ஞானம்‌, தேவ ஆராதனை முறை, போர்ச்சுக்‌. 
கீசர்‌ ஒல்லாந்தர்‌ கால யாழ்ப்பாண சரிதை, யாழ்ப்பாண சரித்‌. 
திர ஆராய்ச்சி எனத்‌ தமிழில்‌ 11. ஆங்கிலத்தில்‌ தமிழரின்‌ 
சாதி உற்பத்தி, பண்டைய இந்திய சரிதையும்‌ ஆண்டு வரிசை 
யும்‌, யாழ்ப்பாண அரசர்‌ என 2. 


கனகசபைப்‌ புலவர்‌ : 1826-73 யாழ்ப்பாண அளவெட்டி, 
தந்தை வேலுபிள்ளையிடம்‌ ஆயூர்வேத வைத்தியமும்‌, வாட்‌ 
எனும்‌ ஐரோப்பியரிடம்‌ மேனாட்டு மருத்துவமும்‌ கற்றார்‌ 
கவீபாடவும்‌ கற்றவர்‌. ஆதலின்‌ புலவன்‌ எனப்‌ போற்றப்‌ 
பெற்றார்‌. கண்டி அரசன்‌ மகன்‌ அழகர்‌ சாமி மீது மடல்‌ பாடி 
அவரது வேலூர்‌ சென்று அவர்‌ முன்பே அரங்கேற்றினார்‌. 
175] விருததம்‌ கொண்ட திருவாக்குப்‌ புராணம்‌ பாடியுள்ளார்‌. 
உலா ஒன்றும்‌ நிகண்டு ஒன்றும்‌ செய்ததாகத்‌ தெரிகிறது... 
சென்னையில்‌ அகராதிப்‌ பணியில்‌ வீராசாமி செட்டியாருடன 
துணை நின்றார்‌. 


சதாசிவம்‌ பிள்ளை: ப. A. ஆர்னால்டு என்றழைக்கப்‌ 
பெறுபவர்‌. *உதயதாரகை' தாளிகை ஆசிரியர்‌. திருச்சதகம்‌, 
நன்னெறிமாலை. நன்னெறிக்‌ கொத்து, சத்போத சாரம்‌ 
இல்லற நொண்டி, நன்னெறி, கதாசங்கிரகம்‌, பாவலர்‌ சரித்திர 
தீபகம்‌, உலக சரித்திரம்‌; வான சாஸ்திரம்‌; வெல்லையந்தாதி. 
போன்றன எழுதியுள்ளார்‌. 


சிதம்பரம்‌ பிள்ளை : இலக்கிய சங்ரெகம்‌, தமிழ்‌ வியா 
கரணம்‌, நியாய இலக்கணம்‌ படை த்தவர்‌ பிலிப்‌-தி-மெல்லோ 
மதகுரு; சத்தியத்தின்‌ ஜெயம்‌, மருதப்பகீ குறவஞ்சி, சில மத 
நூல்கள்‌ செய்தவர்‌. 


குமார குலசிங்க முதலியார்‌ : யாழ்ப்பாண த்தில்‌ தெல்லிப்‌ 
பளை அறங்கூறு அவைகளில்‌ துவிபாஷியாக இருந்தவர்‌. சில 
செய்யுள்‌ நூற்களும்‌ பல தனிப்பாடல்களும்‌ பாடியுள்ளார்‌. 
இதுபோது கிடைப்பது பதிவிரதை விலாசம்‌. 


அறிஞர்‌ சேவியர்‌ தனிநாயகம்‌: ஈழம்‌ ஈன்ற தமிழ்ப்‌. 
பெரியார்‌. குண்டியிலும்‌ உரோம்‌ நகரிலும்‌ மருத்துவக்‌ கல்வி 


460 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பயின்று வேத வித்தகரானார்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்‌ ஆய்வு Nature in Ancient. Tamil poetry செய்து 
இலக்கிய முனைவர்‌ பட்டம்‌.பெற்றார்‌. இலங்கைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக இருந்து மலேயா பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்த்துறை தோறறுவித்து அதன்முதல்‌ தலைவராகத்‌ 
திகழ்ந்தார்‌. அங்கிருக்கும போதுதான்‌ முதல்‌ உலகத்‌ தமிழ்‌ 
மாநாடு கண்டார்‌. சென்னையில்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுக்கழகம்‌ 
தோற்றுவித்து, ரர யlஙபாஒ எனும்‌: ஆங்கில முத்திஙகள்‌ 
வெளியீடு கொணர்ந்தார்‌. 1949-50 உலகஞ்‌ சுற்றி தீழ்‌-மேல்‌ 
திசைநாடுகளில்‌ தமிழ்‌ மொழி இராவிடக்‌ கலை பற்றி 
பொழிவுகள்‌ செய்தார்‌. அமெரிக்க ஐக்கிய நாட்டில்‌ மட்டும்‌ 
ஓராண்டில்‌ இருநூறு விரிவுரைகள்‌ ஆற்றினார்‌. . பிற: 
தமிழ்த்தூது. 


கொள்கைகள்‌ சில: மேனாட்டு மொழி-இலக்கிய ஆய்‌ 
வாளர்கள்‌, இந்தியப ப்ண்‌ பினை அறிய வடமெர்‌ மி- இலக்கியப்‌ 
பயிற்சியே வேண்டுவது எனக்கூறுவது பொருந்தாக்‌ கூற்று. 
மனக்குறைகள்‌; தமிழ்க்‌ கலையின்‌ தனித்‌ தன்மையை மேனாட்‌ 
டார்‌ உணரவில்லை; இந்திய. நாட்டில்‌ இந்தியரால்‌ எழுதப்‌ 
பெறும்‌ இலக்கிய வரலாற்று நூல்களில்‌ தமிழுக்குத்‌ தக்க 
இடமும்‌ தகுந்த பங்கும்‌ தரப்படவில்லை. துடிப்பு: தமிழ்க்கலை. 
தரணியெங்கும்‌ பரவிட வேண்டும்‌.. 


1980 மறைந்தார்‌. *உடையவன்‌ இல்லாவிடில்‌ ஒரு முழம்‌ 
கட்டை' என்னுமாப்‌ போலே இவர்‌ மறைந்ததும்‌ தமிழ்ப்பண 
பாட்டுக்‌ கழகம தளர்ந்தது; தமிழ்ப்‌ பண்பாடு ஒரு கேடுற்றது. 
தன நாயகம்‌ நம்‌ தனி நாயகம்‌. 


பிலோ இருதயநாத்‌: 16-10-1916 மைசூரில்‌ பிறந்தவர்‌. 
பெற்றோர்‌ டாகடர்‌ ஏ. எஃப்‌. மைக்கேல்‌: பாப்பம்மாள்‌ 
(ஆசிரியை). ஆசிரியத்‌ தொழில ஆற்றியவர்‌; துணைவியார்‌ 
எசுமிலிடியாவும்‌ ஆசிரியை நீலகிரியைச்‌ சேர்நதவர்‌ மகள்‌? 
பிரேமலதா. 1937 முதல்‌ இந்தியப்‌ பழங்குடிகளைப்‌ பற்றி 
ஆய்வு மேற்கொண்டுள்ளார்‌. 45 ஆண்டுகளாக. அதற்காகமவ 
தம்‌ வாழ்வினை அர்ப்பணித்துள்ளார்‌. காடுமேடுகளில சென்று 
கள ஆய்வு செய்யும்‌ ஒரே மானிட வியல்‌ இந்திய அறிஞர்‌ (Field 
-Anthropologist) இவர்‌ ஒருவரே எனலாம்‌. 3000க்கும்‌ மேற்பட்ட 
கட்டுரைகளை 67க்கும்‌ மேலான ஆங்கில-தமிழ்‌ இதழ்களில்‌ 
எழுதியுள்ளார்‌. 63 நூல்கள்‌ யாத்துள்ளார்‌; 37 வெளி வந்துள. 
முதல்நூல்‌ ஆதிவாசிகள்‌ (1961) கலைமகள்‌ வெளியீடு; கேரள 
ஆதிவாசிகள்‌, நீலகிரிப்படகர்‌. 


மது. ச விமலானந்தம்‌ 46 1. 


பல்லவ மரபும்‌, திப்புசுல்தான்‌ வழியினரும்‌ இன்றும்‌ 
வாழ்ந்து வருவதனைக்‌ கண்டு பிடித்தவர்‌. வேடந்தாங்கல்‌ 
சரணாலயத்தின்‌ அருமை பெருமையினை முதன்‌ முதல்‌ உலகிற்‌ 
குணர்த்தியவர்‌. 1968ல்‌ தமிழக அரசு, 1870ல்‌ . யுனெஸ்கோ 
7]ல்‌ தமிழ்‌ வளர்சசிக்குக்‌ கழகம்‌, 7979ல்‌ மைய அரசின்‌: 
விருதுகளைப்‌ பெற்றுள்ளார்‌. காடாறுமாதம்‌, நாடாறு 
மாதம்‌ : என 30 ஆண்டுக்‌ காலம்‌ காடுறை வாழ்வு. 
வாழ்ந்துளார்‌. விடுமுறை விட்டதும்‌ காட்டிற்கே விழைவார்‌. 
கண்டிப்பானவர்‌; கடுமையானவரும்‌ கூட; ஒழுங்கும்‌ கட்டுப்‌ 
பாடும்‌ கூடியவர்‌. காலத்தைப்‌ பொன்‌ போன்று கருதிச்‌ 
செயற்பட்டு வருகிறார்‌. இத்துறையில்‌ சளிப்பு என்பதே 
அறியாது தொண்டாற்றி வருகிறார்‌. முகவரி, 2, டகzarus. 
Church Rd, Mandaiveli, Madras-28. 


கல்லூரிகளில்‌ கிருத்துவர்‌ பலர்‌ பேராசிரியராகப்‌ பிறங்கிப்‌. 
பைந்தமிழ்த்‌ தொண்டாற்றுகின்றனர்‌; திருச்சி வளவர்‌ 
கலலூரியில்‌ சாமிமுத்து, அத்சதோணிராஜ்‌, பிஷப்‌ ஹீபரில்‌ 
ப.ச. ஏசுதாசன்‌; டென்னிசன்‌; சென்னை இலயாலாவில்‌ 
அடைக்கலசாமி, அருளானந்தம்‌, இச்னேசியஸ்‌ இருதயம்‌ சுந்தர 
ராசன்‌; கிருத்துவக்‌ கல்லூரியில்‌ கிரேஸ்‌ செல்வராஜ்‌; மகளிர்‌ 
கிருத்துவக்‌ கலலூரியில்‌ ரிச்சர்டு; வேலூர்‌ ஊரிசுக்‌ கல்லூரியில்‌ 
டே.விட்‌ அதிசய நாதன்‌; மதுரை அமெரிக்கன்‌ கல்லூரியில்‌ 
சாலமன்‌ பாப்பையர்‌, சாயர்புரம்‌ போப கல்லூரியில்‌ 
பொன்னரசு இப்படி எண்ணற்றோர்‌. பொன்‌ சத்தியசாட ச, 
டாக்டர்‌ தயானந்தன்‌ பிரான்சிஸ்‌, பாக்கியமுத்து, டாக்டர்‌ 
இன்னாசி, டாக்டர்‌ இஸ்ரேல்‌, டாக்டர்‌ ரபிசிங்‌, கவிஞர்‌ 
அமலன்‌, வலம்புரிஜான்‌, மு. ௪. அருள்சாமி, பால்பாண்டியன்‌, 
டாக்டர்‌ பபல்சாமுவேல்‌, ஜான்‌ சாமுவேல்‌, சாமுவல்தாசன்‌, 
மோகன்‌ பொன்னையா, திருவனந்தபுரம்‌ சி. ஜேசுதாசன்‌, 
ஹெப்ஷியா ஜேசுதாசன்‌ ; ஆபிரகாம்‌ அருளப்பன்‌, 
௪.. ஜெபரத்தினம்‌, மரிய அந்தோனி, சங்‌, வ. மீ. ஞானப்பிர 
காசம்‌, சங்‌, ச. இராசமணிக்கம்‌, சங்‌, மொராயீஸ்‌ எனச்‌ 
சாதனையாளர்‌ பட்டியல்‌ நீண்டு கொண்டே செல்கிறது . 


உலகக்‌ கிருத்துவத்‌ தமிழ்ப்பேரவை : இப்பேரவை பிறந்த 
போதே “முதலாவது உலகைக்கிருத்துவத்தமிழ்‌ மாதாட்டினை' 
28, 29, 30 திசம்பர்‌ 1981ல்‌ திருச்சி பிஷப்ஹீபர்‌ கல்லூரியில்‌ 
கூட்டியது. 600க்கும்‌ மேற்பட்ட பேராளர்கள்‌ 14 கருத்தரங்கு 
களில்‌ 43 ஆய்வுரைகள்‌; 6 நூல்கள்‌ வெளியிடப்‌ பெற்றன. 
மூதறிஞர்‌ இருபதின்மருக்கு (தமிழ்‌ மாமணி, நற்செய்தித்‌ 


62: தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தமிழ்க்காவலர்‌, அருட்கலைஞர்‌' எனப்பட்டங்களும்‌,. டாகடர்‌ 
பட்டம்‌ பெற்றார்க்குப்‌ பாராட்டும்‌ -வழங்கப்பெற்றன. 
விழாவின்‌ சிறப்பு அமைபபு: சமயத்தொண்டின்‌ வழி, தமிழுக்கு 
ஆற்றிய தொண்டினைப்‌ யோற்றியதும்‌; தமிழ்மரபு வழி, 
.சமயத்திற்குத்‌ செய்த பணியினைப்‌ பாராட்டியதும்‌ ஆகும்‌. 


பேரவையின்‌ தலைவர்‌ பேராயர்‌ டாக்டர்‌ சாலமன்‌ துரை 
சாமி; துணைத்தலைவர்‌ டாக்டர்‌ வீ. ப. கா, சுந்தரம்‌ 
செயலர்‌ (சமூகம்‌, - அரசியல்‌) மறைதிரு டாக்டர்‌ 
தி. தயானந்தன்‌ பிரான்சில்‌. செயலர்‌ (இலக்கியம்‌) 
பேரா. தாவிது அதிசயநாதன்‌; பொருளர்‌ பேரா ப.ச. ஏசு 
தாசன்‌, பொதுச்‌ செயலர்‌ பேரா. பொன்னு ஆ. சத்தியசாட்சி 


பேரவைப்‌ பாட்டு : 


மன்னுயிர்த்‌ தொகுதி ஈடேற வானினும்‌ 

இந்நிலத்‌ தினும்பிறிது இல்லையின்றே மறை ' 
பன்னிஏத்‌ தெடுப்பது பாவ சீவருக்கு 

இன்னமுது ஆயது இயேசு நர்மமே ! 


ஈற்றடியே பேரவை இலச்சனையில்‌ முத்திரை வாசகம்‌. 
பேரவையின்‌ முதலாண்டுவிழா 28, 29-—12-82ல்‌ தஞ்சையில்‌ 
நடைபெற்றது. மங்கல, இலக்கிய, பாடடரங்கங்கள்‌, 
பட்டிமன்‌ றம, கருத்தரங்கம்‌, நூல மதிப்பீடுகள்‌ நிகழ்ந்தன. 


2ஆம்‌ மாநாடு வேலூர்‌ ஊரிசுக்‌ கல்லூரியில்‌ 10, 11, 12 
பிப்ரவரி 84ல்‌ நடைபெற்றது. 


1984ல்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ கிருத்துவத்தமிழ்‌ 
இலக்கியத்துறை தனியே நிறுவப்பெற்று தலைவராக டாகடர்‌ 
இன்னாசி அமர்த்தப்‌ பெற்றதும்‌, தமிழ்ப்‌ பலகலைக்கழஃம 
காஞ்சிபுர மையத்தில கிருத்துவ தத்துவத்துறை திறந்து அதன்‌ 
பொறுப்பாளராக மறைதிரு. ச. இராச மாணிக்கம்‌ அவர்‌ 
களை நியமித்துள்ளமையும பெருமைககுரிய செய்திகள்‌. 


ஐரோப்பியர்‌ காலம்‌ 
(1750-1947) 


இக்காலம்‌ தமிழக--தமிழிலக்கிய வரலாற்றில்‌ ஒரு திருப்ப 
காலம்‌. 1498ல்‌ போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா 
இந்தியாவில்‌ காலடி வைத்தார்‌. இவரைத்‌ தொடர்ந்து டச்சு, 
பிரெஞ்சு, ஆங்கிலேயர்‌ இந்தியா வந்தனர்‌. வந்த நோக்கம்‌, 
வாணிபம்‌;- இந்த எண்ணத்துடன்‌ சமயமும்‌ அரசியலும்‌ 
சோர்ந்தகொண்டன, வாய்ப்பாக உள்நாட்டுக்‌ குழப்பங்கள்‌ 
வழிவிட்டன. இங்கிலாந்தும்‌ பிரான்சுமே வன்மை பெற்றுப்‌ 
போட்டியிட்டன. *வாணிபத்தின்‌ பின்னே வாள்‌ வந்தது” 
18ஆம்‌ நூற்‌. பிற்பகுதியில்‌ ஆங்கிலேய ஆட்சியே கால்கொண் 
டது; தமிழகம்‌ வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு அடிமை 
யுற்றது. இந்த அரசியல்‌: மாற்றத்தால்‌ தமிழ்‌ இலககிய 
வரலாறு திசை திரும்பியது--மாறியது; அரசியலால்‌: இழப்‌ 
பென்‌ றாலும்‌, இலக்கியத்தால்‌ வளமே விளைந்தது. ஒன்‌ றின்‌ 
இமை மற்றொன்றில்‌ நன்மையாயிற்று. 


18ஆம்‌ நூற்‌. பிற்பகுதியில்‌ நாயக்கர்‌ ஆட்சி நலித்தது; 
ஆங்கில ஆட்டு அரும்பிற்று, 16ல்‌ முனள்த்து 49ல்‌ செடிய கி 
20ல்‌ மரமாயிற்று--பூத்துக்காய்த்துக்‌ கனிந்தது. நிலைக்க 
முடியா இசுலாமியரிடமிருந்து நிலையாய ஆங்கிலேயரிடம்‌ 
நாடு கை மாற்யது. நாயக்கர்‌ நாளில்‌ வைணவம்‌ செழிததது; 
முஸ்லீம்‌ ஆட்சியில்‌ இசுலாம்‌ எங்கும பரவியது; ஐரோப்பிய 
வரவால்‌ இருத்துவம்‌ திளைத்தது. ஆட்சியின்‌ ஆதரவோடு 
தான்‌ சமயங்கள்‌ செழிக்க--சிறக்க முடிந்தது எனும உணமை 
உணர நேருகிறது. 


கிருத்துவத்தைக்‌ கால்கொள்ளச்‌ செய்வதற்குள்‌ ஐரோப்‌ 
பிய பாதிரிகள்‌ பட்டபாடு பெரும்பாடே ! சமுதாய சமய 


464 தமிழ்‌-இலக்கிய வரலாறு 


எதர்ப்புகட்கு-இன்னல்கட்கு ஆளாகிக்‌ குருதி சிந்தி உயிரும்‌ 
ஈந்தனர்‌; பிரிட்டோவும்‌ தூய சவேரியாரும்‌ (1693ல்‌) பலியா 
யினர்‌. கத்தோலிக- புராட்டஸ்டண்டு மிஷனரிகள்‌ மக்‌. 
களை மதமாற்றம்‌ செய்தன. இதற்கெல்லாம்‌ அடிப்படை, 
அவர்கள்‌ . மொழியைக்கற்றே அவர்கள்‌ அன்பினைப்‌” பெற 
இயலும்‌ எனத்‌ தெளிந்து--ஊடாடி உறைந்து, தமிழ்கற்று அம்‌ 
மொழிவழி சமயத்‌ தொண்டாற்றிமையே. சமயத்தொண்டு, 
செந்தமிழ்‌ செழிக்கவும்‌ தழைக்கவும்‌ கரணியமாயிற்று. 


ஒன்றை உணரத்தான்‌ வேண்டும்‌ ; மூவேந்தர்கள்‌ காலத்து 
ஒரு குடைக்கீழ்‌ ஒன்றிய தமிழகம்‌, ஈராயிரம்‌ ஆண்டுகட்குப்‌ 
பின்‌ மீண்டும்‌ ஓராளுகையின்‌8ழ்‌ வந்தது. ஒருவேறுபாடு: 
முன்னது நம்மாட்சி, பின்னது அன்னியர்‌ஆட்‌சி! என்றாலும்‌ 
நாட்டில்‌ அமைதி நிலவியது; பல்வகையில்‌ நாடும்‌ ஏடும்‌ நலம்‌ 
பெற்றது. இசுலாம்‌ பரவாவிபு னும்‌, தழுவியமக்கள்‌ அதனைப்‌ 
போற்றிக்‌ காத்தனர்‌; இதனால்‌ அது வளராவிடினும்‌, வீழாது 
வாழ்ந்தது. இந்து--கிருத்துவ சமய வாதம்‌, இலக்கியத்திற்குச்‌ 
சாதகமாவே இருந்து வளர்த்தது எனலாம்‌. 


நாயக்கர்‌ காலத்தில்‌ உப்புசப்பற்ற புராணமும்‌ . பிர 
பந்தமுமே நிறைந்தன; வடமொழியை , வணங்கிப்‌ பின்‌ 
பற்றிய நிலை, ஆனால்‌ ஆங்கிலேயர்‌ காலத்தில்‌ உயிர்ப்புடைய 
படைப்பிலத்யெங்கள்‌ ஓங்கின. இதற்கு உலக மொழியாம்‌. 
ஆங்கிலம்‌ ஊற்றமாக உரமாக - அமைத்தது, புதுப்புனல்‌ 
பாயவே, புத்திலக்கியங்கள்‌ பைந்தமிழில்‌ பூத்தன-—பொற்‌ 
கனிகள்‌ மல்கின, அரசியல்‌ மாற்றம்‌ சமுதாய மாற்றத்திற்கு 
அடிகோலியது; இம்மாற்றத்தால்‌ இலக்கியத்‌ . தோற்றமும்‌ 
ஏற்றமும்‌ ஏற்பட்டன. ஆங்கிலமொழியும்‌ இருத்துவசமயமும்‌ 
அளபபரிய நலம்‌ விளைத்தன, தமிழ்மொழி இலக்கியத்தைப்‌ 
பொறுத்தவரை என நன்றியுடன்‌ - நடுநிலையோடு ஒப்புக்‌ 
கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 


[3ஆம்‌ நூற்றாண்டு 
(முன்னே 332ஆம்‌ பக்கத்திலிருந்து352அம்‌ பக்கம்‌ 
வரை உள்ளதை இங்கே இணைத்துக்‌ கொள்க) 


[9-ஆம்‌ தாற்றாண்டு 


ஒரு.பருக்துப்பார்வை :- ஆங்கில ஆட்சி, ஓங்கிய காலம்‌. 
கிருத்துவமும்‌ ஆங்கிலமும்‌ செல்வாக்கு பெற்றன. உரைநடை 
உயிர்ப்புற்றது, நூலகள்‌ பல்கின. ஆங்கில மோகம்‌ ஆற்றல்‌: 
“பெற்றது, புதுமை புகுந்து பொதுமை விளைத்தது. மொழி 
பெயர்ப்புகள்‌ முனைந்தன. பதிப்புக்கலையும்‌ அச்சுக்கலையும்‌ 
பூத்தன. செய்தித்தாட்கள்‌ . செழித்தன.. தனிப்பாடல்கள்‌ 
- தழைத்தன. கதை இலக்கியம்‌ கினைத்தது. ஆய்வும்‌ ஆராய்ச்சி 
- யும்‌ அரும்பின. -அடுத்த நூற்றாண்டிலக்கியத்திற்கு அடி. 
கோலபபட்டன - பட்டைகள்‌ போடப்பட்டன. தேசீய 
உணர்வு தலையெடுத்து இலக்கியத்தையும்‌ தாக்னெ. அறு 
நூல்கள்‌ பரவின. கண்டனங்கள்‌ மண்டின; மறுப்பு நூல்கள்‌ 
முளைத்தன. பிரபந்தம்‌, புரபணம்‌, தோத்திரம்‌, நாடகம்‌, 
இசைப்‌ பனுவல்கள்‌ எழுந்தன. சைவ வைணவ எதிர்ப்பு மிக்க 
காலம்‌ 


அரசியல்‌ கிளர்ச்சியும்‌ சமயப்பூசலும்‌ தோன்றியகாலம்‌;. 
சமயமாறுபாடு உரைநடைக்கு உயிரூட்டிற்று. சேதுபதிகள்‌ 
செந்தமிழ்‌ வளர்த்த வேளை கவிராயர்கள்‌ மலிந்த காலம்‌... 
இராமலிங்கர்‌, ஆறுமுகநாவலர்‌, மீனாட்சி சுந்தரம்பிள்ளை: 
தூற்றாண்டு. 


நவா.புகள்‌ குடும்பச்‌ சண்டையில்‌ ஆங்திலையர்‌ தலை 
மீட்டுச்‌ சிதறிக்‌ இடந்த தமிழ்‌ நாட்டை இணைத்து அமைதி 
யாக ஆண்டகாலம்‌. வட்டார மொழியைக்‌ கட்டாயம்‌ கற்கச்‌: 
செய்து தமிழ்க்‌ கல்விக்கு ஆக்கமும்‌ அருந்தமிழ்‌! பெரு. 
வளர்ச்சிக்கு ஊக்கமும்‌ அளித்தனர்‌. சமுதாயத்தில்‌ உயர்வு 
தாழ்வு சாதிவேற்றுமை இருத்தலாகாதென அரசு முயன்றது.. 
பெண்கல்வி போற்றப்பெற்றது. 


இந்நூற்றாண்டின்‌ இலக்யெப்போக்கு : மு ற்பகுதியில்‌ சிறு 
காப்பியம்‌, நாடகம்‌, உரைநடை நூல்களும்‌; பிற்பகுதியில்‌ 
தலபுராணம்‌, தோத்திரப்பாக்கள்‌, மொழிபெயர்ப்பு, சோதி 
டம்‌; அகராதிகள்‌, ஆய்வுநூல்களும்‌ கோன்றின. தொல்‌ 
பொருள்‌ ஆய்வும, கல்வெட்டாராய்ச்சியும (ஃ874,90) ஏற்‌ 


த இ-30 


466 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பட்டன. கையெழுத்துச்‌ சுவடி நிலையம்‌ (1855) கிளைத்தது. 
சென்னைக்‌ கல்விச்‌ சங்கம்‌ (1812-54) ஆங்கிலேயர்‌ அரசு 
ஊழியம்‌ ஆற்ற நம்நாட்டு.மொழிகள்‌ ,கற்பிக்கத்தோன்‌ றியது. 
மடங்களும்‌ பாளையக்காரர்களும்‌ சமீந்தார்களும்‌ தமிழ்‌ 
காத்து வளர்த்தனர்‌. படிக்கும்‌ பழக்கம்‌.உண்டானது. -இதழ்‌ 
கள்‌ எழுந்தன. தரங்கம்பாடியில்‌ (1712) தமிழ்‌ நூல்கள்‌ 
அச்சேறின. 2-8-4248 39ல்தான்‌ நம்தாட்டினர்‌ அச்சகம்‌ 
வைக்க அனுமதித்து சட்டம்‌ பிறந்தது. அச்செழுத்தினை 
“எழுதா எழுத்து” என்றனர்‌ தமிழ்ப்புலவோர்‌ அட்டாவதானம்‌ 
சபாபதி முதலியார்‌, விசாகப்பெருமாளையர்‌, கும்பகோணம்‌ 
'சபாபதிபிள்ளை. சுவடியிலிருந்து நூல்கள்‌ பதிப்பிககப்‌ 
பெற்றன. -மொழிபெயர்ப்புகள்‌ மண்டின. அவதானமும்‌ 
சாற்றுக்கவியும்‌ மல்கின. தமிழிசை புத்துணர்வு பெற்றது. 
அகராதியும்‌ இலக்கிய வரலாறும்‌ அரும்பின. புத்திலக்கியங்‌ 
கல்‌ பூத்தன. 


இராமலிங்க அடிகள்‌ : 1823-74 தென்‌ ஆர்க்காடு 
மாவட்ட சிதம்பர வட்ட மருதூர்‌ இராமையாப்பிள்ளை: 
' சின்னம்மாள (6வது மனைவி) சுபானு ஆண்டு புரட்டாசித்‌ 
திங்கள்‌ ஞாயிறு 21ஆம்‌ நாள்‌ (அக்டோபர்‌ 5). ஐந்தாவது 
மகவாகப்பிறந்தார்‌. இட்ட பெயர்‌ இராமலிங்கம்‌; ஏற்ற 
பெயர்‌ திருவருட்‌! பிரகாச வள்ளலார்‌. எட்டாம்‌ திங்களில்‌ 
தந்தை மறைவு; அண்ணார்‌ சபாபதிபிள்ளையுடன்‌ சென்னை 
குடியேறல்‌ காஞ்சிபுரம்‌ மகாவித்துவான்‌ சபாபதி முதலியா 
ரிடம்‌ பயில அனுப்பப்பட்டார்‌. இவரது கல்லாதுணாவும்‌ 
சொல்லாதுணர்த்தவும்‌ வல்ல பக்குவதிலை கண்டு கற்பிக்காது 
விட்டார்‌ அவர்‌. முற்பிறப்பில்‌ சரியை கிரியை போகம்‌ 
அறிந்து இப்பிறவியில்‌ ஞானம்‌ உணர்ந்து சித்தி பெறுதற்‌ 
கென்றே பிறந்த சித்தராதலின்‌, ஓதாதுணர்ந்தார்‌. கல்வி 
கேள்வி இறையிடமே பெற்றார்‌. ஓடிவிளையாடும்‌. ஒன்பதாம 
வயதிலே இறைவனால்‌ ஆட்கொள்ளப்‌ பெற்றார்‌. பா புனை 
யும்‌ பெற்றியுற்றார்‌. படியாது கோயில்குளம்‌ எனத்‌ திரிதரு 
தம்பியை அண்ணன்‌ வெறுத்தல்‌; அண்ணி பார்வதி தாயினும்‌ 
சாலப்‌ பரிந்தூட்டிப்‌ பேணுதல்‌. கண்ணாடியில்‌ கத்தன்‌ காட்சி 
காணல்‌. பன்னிரண்டாம்‌ அகவை முதல்‌ ஞானவாழ்வு தொடங்‌ 
கல்‌. இளமை முதலே இல்லறம்‌ வெறுத்தவரை வற்புறுத்தி 
(1850) மணமுடித்தனர்‌; தமக்கை உண்ணாமுலை அம்மையின்‌ 
மகள்‌ தனம்மாள்‌ துணைவி அவரும்‌ ஆறு திங்களில்‌ மறைந்‌ 
தார்‌ ! 


மது. ச. விமலானத்தம்‌ 467 


சென்னையில்‌ வித்துவானாகச்‌ சிறந்து .நின்ற இவரிடம்‌ 
பயின்றோர்‌; தொழுவூர்‌ வேலாயுத முதலியார்‌, இறுக்கம்‌ 
இரத்தினம்பிள்ளை, புராணிகர்‌ பொன்னேரி சுந்தரம்‌ பிள்ளை, 
காயாறு ஞானசுந்தர ஐயர்‌, கிரியா போகசாதகர்‌ பண்டார 
ஆறுமுகஜயா; 23யாண்டுகள்‌ சென்னையில வதிந்து வேங்கட 
ரெட்டியார்‌ வேண்டியவாறு கருங்குழியில்‌ சென்று தங்கினர்‌, 
19 ஆண்டுகள்‌. சன்மார்க்க சங்கம்‌ 1865ல்‌ தோற்றினார்‌. 
23-5-67ல்‌ 'சத்திய தருமச்சாலை நிறுவி 3 ஆண்டுகள்‌ தங்கல்‌. 
1870 மூதல்‌ மேட்டுக்‌ குப்பத்தில்‌ சித்திவிளாகத்தில்‌ 14 ஆண்டு 
கள்‌ உறைந்தார்‌. 25-2-72ல்‌ சத்திய ஞானசாலை அமைத்தார்‌. 
22-10-73ல்‌ மஞ்சள்‌ வெள்ளை சன்மார்க்கக்‌ கொடி ஏற்றினார்‌; 
சுத்த - பிரணவ - ஞான மூவகைத்‌ தேகசித்தி - நித்தில தேகம்‌ 
பெற்றவராதலால்‌ ஸ்ரீமுக தைத்திங்கள்‌ 19ஆம்‌ தாள்‌ (ஜனவரி 
20) -வெள்ளி இரவு 12 மணிக்கு இருவறையினுட்‌ சென்று 2] 
நாழிகையில்‌ சித்தியடைந்தார்‌. 


இளமையில்‌ இவரது வழிபடு கடவுள்‌ முருகன்‌ ; ஞானகுரு 
சம்பந்தர்‌ ; பின்பற்று நூல்‌ திருவாசகம்‌, முதலில்‌ முருக 
பக்தர்‌, இடையில்‌ சிவ பக்தர்‌, நடுவில்‌ ஆடலரசு அன்பர்‌, 
முடிவில்‌ அருட்பெருஞ்‌ ஜோதி அடியார்‌, இவரது தாரக 
மநதிரம்‌: ' அருட்பெருஞ்‌ ஜோதி, தனிப்பெருங்‌ கருணை '. 
டிநறி : சமரச சுத்த சன்மார்க்கம்‌ - புன்னெறி தவிர்த்த பொது 
நெறி, கோட்பாடு: ஆன்மதேய ஒருமைப்பாடு) கொள்கை : 
ஜீவகாருண்யம்‌. அதுவே பேரின்பப்‌ பெருவீட்டின்‌ திறவு 
கோல்‌, அவரது வாழ்வின்‌-தோக்கு : 


* அகத்தே கறுத்துப்‌ புறத்தே வெளுத்திருந்த உலகர்‌ 
அனைவரையும்‌ 


சகத்தே திருத்திச்‌ சன்மார்க்க சங்கத்து அடைவித்‌ 
்‌ -திட, அவரும்‌ 


இகத்தே பரத்தைப்‌ பெற்றுமகிழ்ந்‌ திருதற்கென்றே 
எனையிந்த 


புகத்‌ே றைவன்‌ வருவிக்க உற்றேன்‌ ; அருளைப்‌ 
யுகத்தே இறை த்க்‌ 
இறைவனிடம்‌ ஒன்‌ றிய ஈடுபாடு, மாந்தர்க்கு உளன்‌ றிய நற்பணி 
யாற்றல்‌ இரண்டுமே இவரது இதய வேட்கை : 
அப்பாதான்‌ வேண்‌ டுதல்கேட்‌ டருள்புரிதல்‌ வேண்டும்‌ ; 
ஆருயிர்கட்‌ கெல்லாம்தா ளன்புசெயல்‌. வேண்டும்‌, 
எப்பாரும்‌ எப்பதமும்‌ எங்கணுதான்‌ சென்‌ே ற. 
எந்தைநின தருட்புகழை இயம்பிடல்‌ வேண்டும்‌,” 


468 தமிழ்‌ இலக்கிய வரலாறு . 


சமயத்தைச்‌ சமுதாயத்திற்குப்‌.பயன்படுத்தி தெய்வீக சமத்து. 
வம்‌ உருவாக்கிய. சமய மறுமலர்ச்சியாளர்‌ - £ர்‌திருத்தவா தியா 
கச்‌ சறக்கிறார்‌.. உருவ வழிபாட்டை ஒதுக்கி ஒளி வழிபாட்‌ 
மூனை உண்டாக்கினார்‌. சாதி பேதம்‌, சமயப்‌ பூசல்‌, சிறு 
தெய்வ வழிபாடு சாடி அத்துணை பேரும்‌ நிகராம்‌ என்றார்‌. 
கொல்லா விரதம்‌ குவலயமெலாம்‌ ஓங்கச்‌ செய்தார்‌. சரியை, 
கிரியை, ஞானம்‌ மூன்‌ றன்‌ ஒன்றிய ஒருமையே இவரது வாழ்‌ 
வியல்‌ தத்துவம்‌. 


எத்துணையும்‌ பேதமுறா.தெவ்வுயிரும்‌ 
தம்முயிர்போல்‌ எண்ணி உள்ளே 
ஒத்துஉரிமை உடையவராய்‌ உவக்கின்‌ றார்‌ 
யாவர்‌ அவர்‌ உளந்தான்‌ சுத்த ., 
சித்துருவாய. எம்பெருமான்‌ நடம்புரியும்‌ 
- இட மென நான்‌ தெரிந்தேன்‌ அந்த 
வித்தகர்தம்‌ அடிக்கேவல புரிந்திட என்‌ 
சிந்தைமிக விழைந்ததாலோ 


என்கிறார்‌. இந்த வகையில்‌ இவர்‌ அரவிந்தரின்‌ முன்னவர்‌ 
ஆகிறார்‌. வடலூராரின்‌ ஆன்மீக வாரிசாக மகரிஷி மிளிர்‌ 
கிறார்‌. *ஒத்தாரும்‌ தாழ்ந்தாரும்‌ உயர்ந்தாகும _ எவரும்‌ 
ஒருமையுலர்‌ ஆகி உலகியல்‌ நடத்த வேண்டும்‌ ' என ஒன்றிய 
ஒருமை உரைக்கிறார்‌. 


வாழும்‌, காலத்திலேயே அனை வரும்‌ வணங்கிப்‌ போற்றும்‌ 
வழிபாடடுக்குரியவராக விளங்கினார்‌. வழககிட்ட ஆறுமுக 
தாவலரே அடிகள்‌ நீதிமன்றத்தில்‌ நுழைந்தபோது எழுந்து 
நின்று வணங்கனார்‌. எதிரியை ஏன்‌ அப்படி எழுந்து வணங்க 
வேண்டும்‌ என்று கேட்டபோது:.' ' அவருடைய பாடல்கள்‌ 
அருட்பா அல்ல என மற த்தன தவிர, அவரை வெறுக்க 
வில்லையே - அவர்‌ ஓர்‌ உயரிய சான்றோர்‌, உண்மையான 
ஒழுக்க சீலர்‌. அதனால்‌ அவரை மதிக்கிறேன்‌--துஇிக்கிறேன்‌ ': 


என்றாராம்‌. 


பிள்ளைச்‌ சிறு விண்ணபபம - பெரு. விண்ணப்பம்‌ஃப்குஜு 
ச்ள்‌ இவரது கருணை . உள்ளத்தைப்‌ பளிங்கு போல்‌ துலக்கிக்‌ 
சாட்டும்‌. * வாடிய பயிரைக கண்டபோதெதலலாம்‌ வாட்னேன்‌ 
ப என்ற பாடல்‌ இரக்கத்தின்‌ உருக்கம்‌ காடடும்‌.' - “எனக்கு 
மதத பெற வேண்டும என்ற இச்சை இலலை, உலகத்து உயிர்‌ 
கட்கெல்வாம்‌ இன்பம்‌ செய்வதே என்‌ இச்சையாம்‌ * “என 


யி ற்வனிடம்‌ இயற்றும்‌ விண்ணப்பம்‌ இவரது வையகப்‌ பரிஷ 
விளக்கும்‌. 


மது. ௪. விமலானதழ்தம்‌ 467 


சென்னையில்‌ வித்துவானாகச்‌ சிறந்து நின்ற இவரிடம்‌ 
பயின்றோர்‌; தொழுவூர்‌ வேலாயுத முதலியார்‌, இறுக்கம்‌ 
இரத்தின ம்பிள்ளை, புராணிகர்‌ பொன்னேரி சுந்தரம்‌ பிள்ளை, 
காயாறு ஞானசுந்தர ஐயர்‌, கிரியா போகசாதகர்‌ பண்டார 
ஆறுமுகஜயா, 23யாணடுகள்‌ சென்னையில வதித்து வேங்கட 
ரெட்டியார்‌ வேண்டியவாறு கருங்குழியில்‌ சென்று தங்கினபர்‌, 
19 ஆண்டுகள்‌. சன்மார்க்க சங்கம்‌ 1865ல்‌ தோற்றினார்‌. 
23-5-67ல்‌ சத்திய தருமச்சாலை நிறுவி 3 ஆண்டுகள்‌ தங்கல்‌. 
1870 முதல்‌ மேட்டுக்‌ குப்பத்தில்‌ சித்திவிளாகத்தில்‌ 14 ஆண்டு 
கள்‌ உறைந்தார்‌. 95-ம-72ல்‌ சத்திய ஞானசாலை அமைத்தார்‌. 
22-10-73ல்‌ மஞ்சள்‌ வெள்ளை சன்மார்க்கக்‌ கொடி ஏற்றினார்‌; 
சுத்த - பிரணவ - ஞான மூவகைத்‌ தேகசித்தி - நித்தில தேகம்‌ 
பெற்றவராதலால்‌ ஸ்ரீமுக தைத்திங்கள்‌ 19ஆம்‌ நாள்‌ (ஜனவரி 
30) வெள்ளி இரவு 42 மணிககு திருவறையினுட்‌ சென்று 2$ 
நாழிகையில்‌ சித்தியடைந்தார்‌. 


இளமையில்‌ இவரது வழிபடு கடவுள்‌ முருகன்‌ ; ஞான கரு 
சமபந்தர்‌ ; பின்பற்று நூல்‌ திருவாசகம, முதலில்‌ முருக 
பக்தர்‌, இடையில்‌ சிவ பக்தர்‌, நடுவில்‌ ஆடலரசு அன்பர்‌, 
முடிவில்‌ அருட்பெருஞ்‌ ஜோதி அடியார்‌, இவரது தாரக 
மநதிரம்‌: ' அருட்பெருஞ்‌ ஜோதி, தனிபபெருங்‌ கருணை ', ' 
நெறி : சமரச சுத்த சனமார்க்கம - புன்னெறி தவிர்த்த பொது 
நெறி, கோடபாடு: ஆன்மநேய ஒருமைப்பாடு, கொளகை : 
ஜீவகாருணயம்‌. அதுவே பேரின்பப்‌ பெருவீட்டின்‌ திறவு 
கோல்‌, அவரது வாழ்வின நொககு: 
* அகத்தே கறுத்துப்‌ புறத்தே வெளுத்‌ திருந்த உலகர்‌ 
அனைவரையும்‌ 
சகத்தே திருத்திச்‌ சன்மார்க்க சங்கத்து அடைவித்‌ 
திட, அவரும்‌ 
இகத்தே பரத்தைப்‌ பெற்றுமகிழ்ந்‌ திருத ற்கென்றே 
எனையிதந்த 
யுகத்தே இறைவன்‌ வருவிக்க உற்றேன்‌ ; அருளைப 
பெறுறேனே ” 
இறைவனிடம்‌ ஒன்றிய ஈடுபாடு, மாந்தர்க்கு ஊன்‌ றிய நற்பணி 
யாறறல்‌ இரணடுமே இவரது இதய வேட்கை : 
அப்பாநான்‌ வேண்டுதல்கேட்‌ டருள்புரிதல்‌ வேண்டும்‌ ; 
அருயிர்கட்‌ கெலலாப நா னனபுசெயல வேண்டும, 
எப்பாரும எபபதமும எங்கணுநான்‌ சென்றே 
எந்தைநின தருட்புகழை இயம்பிடல்‌ வேண்டும்‌.” 


, 468 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
, சமயத்தைச்‌ சமுதாயத்திற்குப்‌ பயன்படுத்தி தெய்வீக சமத்து 
வம்‌ உருவாக்கிய சமய மறுமலர்ச்சியாளர்‌ - சீர்திருத்தவாதியா 
கச்‌ சிறக்கிறார்‌. உருவ வழிபாட்டை ஒதுக்கி ஒளி வழிபாட்‌ 
மூனை உண்டாக்கினார்‌. சாதி பேதம்‌, சமயப்‌ பூசல்‌, சிறு 
தெய்வ வழிபாடு சாடி அத்துணை பேரும்‌ நிகராம்‌ என்கிறார்‌. 
கொல்லா விரதம்‌ குவலயமெலாம்‌ ஓங்கச்‌ செய்தார்‌. சரியை, 
கிரியை, ஞானம்‌ மூன்‌ றன்‌ ஒன்றிய ஒருமையே இவரது வாழ்‌ 
வியல்‌ தத்துவம்‌. 
எத்துணையும்‌ பேதமுறா தெவ்வுயிரும்‌ 
தம்முயிர்போல்‌ எண்ணி உள்ளே 
ஒத்துஉரிமை உடையவராய்‌ உவக்கின்றார்‌ 
யாவர்‌ அவர்‌ உளந்தான்‌ சுத்த 
சித்துருவாய எம்பெருமான்‌ நடம்புரியும்‌ 
இடமென நான்‌ தெரிந்தேன்‌ அந்த 
வித்தகர்தம்‌ அடிக்கேவல புரிந்திட என்‌ 
சிந்தை மிக விழைந்ததாலோ 


என்கிறார்‌. இந்த வகையில்‌ இவர்‌ அரவிந்தரின்‌ முன்னவர்‌ 
ஆகிறார்‌. வடலூராரின்‌ ஆன்மீக வாரிசாக மகரிஷி மிளிர்‌ 
கிறார்‌. * ஓத்தாரும்‌ தாழ்ந்தாரும்‌ உயர்ந்தாரும எவரும்‌ 
ஒருமையுலர்‌ ஆகி உலகியல்‌ நடதத வேண்டும்‌ £ என ஒன்றிய 
ஒருமை உரைக்கிறார்‌. 


வாழும்‌. காலத்திலேயே அனைவரும்‌ வணங்கிப்‌ போற்றும்‌ 
வழிபாடடுக்குரியவராக விளங்கினார்‌. வழக்கிட்ட ஆறுமுக 
நாவலரே அடிகள்‌ நீதிமன்றத்தில்‌ நுழைந்தபோது எழுந்து 
நின்று வணங்கினாரா்‌. எதிரியை ஏன்‌ அபபடி எழுந்து வணங்க 
வேண்டும்‌ என்று கேட்டபோது : ' அவருடைய பாடல்கள்‌ 
அருட்பா அல்ல என மறுத்தன தவிர, அவரை வெறுக்க 
வில்லையே - அவர்‌ ஓர்‌ உயரிய சான்றோர்‌, உண்மையான 
ஒழுக்க சீலர்‌. அதனால்‌ அவரை மதிக்கிறேன்‌--துதிக்கிேறன்‌' 
என்றாராம்‌. 

பிள்ளைச்‌ சிறு விண்ணப்பம்‌ - பெரு விண்ணப்பம்‌ பகுதி 
கள்‌ இவரது கருணை -உள்ளத்தைப்‌ பளிங்கு போல்‌ துலக்கிக்‌ 
காட்டும்‌. “வாடிய பயிரைக கண்டபோதெலலாம்‌ வாடிமேன்‌ 
என்ற பாடல்‌ இரக்கத்தின்‌ உருக்கம்‌ காட்டும. எனககு 
முததி பெற வேண்டும என்ற இச்சை இலலை, உலகத்து உயிர்‌ 
கட்கெல்லாம்‌ இன்பம்‌ செய்வதே என்‌ இச்சையாம்‌ ' என 
இறைவனிடம்‌ இயற்றும்‌ விண்ணப்பம்‌ இவரது வையகப்‌ பரிவு 
வளக்கும்‌ 


மது, ௪. விமலானந்தம்‌ 469 


இவருடைய எண்ணங்கள்‌ எல்லா உயிரிடத்தும்‌ (அைவன்‌ 
இருத்தலை உணர்ந்து (Every man is an infinite -Vivekananda) 
வழிபட வேண்டும்‌ ; ஜீவகாருண்ய மே சமய வாழ்வின்‌ அடிப்‌ 
படை ; ஆன்மநேய ஒருமைப்பாடே. சமய நெறி. 


19 ஆம்‌ நூற்‌ கவிதை வளர்ச்சியில்‌ தமிழ்க்‌ கவிதைக்கு 
எளிமை, தெளிவு, கனிவு தந்து ஒரு திருப்பத்தை உண்டாக்கிய 
பெருமையர்‌. மக்கள்‌ இலக்கியமாயெ கண்ணி, கும்மி, சீர்த்‌ 
தனை, சிந்து போன்றன போற்றியவர்‌. எவ்ஷயிரையும்‌ 
தம்முயிர்‌ போல்‌ ஒப்பக்‌ கருதும்‌ உள்ளமே இறைவன்‌ அமரும்‌ 
கோயில்‌ என்கிறார்‌. அதுபோல்‌ பரமன்‌ அருள்‌ பரவும்‌ பாட்டே 
பாட்டு என்கிறார்‌. 


அம்பலப்‌ பாட்டே அருட்பாட்டு (நறும்‌ பாட்டு) 


அல்லாதார்‌ பாட்டெல்லாம்‌ மருட்பாட்டு (வெறும்பாட்டு) 
இவருக்கு முன்‌ வரை சைவரும்‌ வைணவமும்‌ பிற சமயக்‌ 
கடவுளை வழிபடுவதில்லை ; நாவால்‌ நவில்வதம்‌ இல்லை. 
சமரச சுத்த சன்மார்க்கம்‌ சாற்றிய வள்ளலார்‌ இலக்குமிதோத்‌ 
திரம்‌. இராமநாமத்‌ திருப்பதிகம்‌, என்றெல்லாம்‌ பாடிப்‌ புரட்சி 
செய்துள்ளார்‌. 


நாட்டுப்‌ பாடல்களின்‌ நலத்தை நன்குணர்ந்து அவ்வகைப்‌ 
பாக்கள்‌ பலபுனைந்து மக்கள்‌ மனத்தில்‌ அழப்பதுிந்துவிட்டார்‌. 
எளிய இனிய சொற்களை வைத்திழைச்துப்‌ பா பல புனைந்‌ 
திருப்பினும்‌, அந்த எளிமையின்‌ உள்ளே தத்துவங்கள்‌ தவழந்து 
வரக்‌ காண்கிறோம்‌ ; சான்று ஒன்று. 


வானத்தின்‌ மீது மயிலாடக்‌ கண்டேன்‌ 
மயில்‌ குயில்‌ ஆச்சுது. அக்கச்சி 
மயில்‌ குயில்‌ ஆச்சுதடு ! 


மயில்‌ எப்படிக்‌ குயில அகும்‌. மரணமிலாப்‌ பெருவாழ்வு 
மிளிரவும, பசித்‌ துன்பம்‌ போக்கவும்‌ துடித்தார்‌. இராமலிங்‌ 
கர்‌ இயற்றமிழ்ப்‌ புலவர்‌ என்பதோடு இசைப்‌ பெரும்‌ புலவராக 
வும்‌ இலங்குகிறார்‌ ; சாகித்திய கர்த்தாவாக விளங்குகிறார்‌. 
இசைப்‌ பாசுகளாக 51 பதிகங்கள்‌ 101: பாக்கள்‌ பாடியுளளார்‌. 
ஒரு முறை கனம்‌ கிருஷ்ணையர்‌ மகாதேவ மாலைப்‌ பாடல்‌ 
ஒன்றினை அபூர்வ ராகததில்‌ பாட, வள்ளலார்‌ அதைவிட 
இனிய ராகததில்‌ பாடிப்‌ பரவசப்படுத்தினார்‌ என்றால்‌ இவரது 
இசைப்புலமை நன்கறியலாம்‌, 


470 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இவர்‌ -பாடியன திரு அருட்‌ 4 பா எனப்படும்‌ ;. தெய்வீக 
அருளால்‌ பாடப்பெற்ற பாக்கள்‌ என்பது பொருள்‌. அருட்‌. 
பனுவல்கட்கு * திரு என அடை சார்த்தி வழங்குதல்‌ தமிழ்‌ 
. மரபு. இந்தப்‌ பெயரிட்ட வர்‌ அடிகளின்‌ அருளிச்‌ செயல்களைத்‌ 
தொகுத்தவரும்‌ திருமுறைகளாக வகுத்தவரும்‌, திருவருட்‌ 
பிரகாச வள்ளலார்‌ பெயரிட்ட வரும்‌ முதன்‌ முதல்‌ பதித்தவரு. 
மான தலைமாணாக்கர்‌ தொழுவூர்‌ வேலாயுத . முதலியார்‌: 
முறைக நூல்‌, திருவருட்பாவின்‌ பகுதிக்குப்‌ பெயர்‌. முதல்‌ 
நான்கு திருமுறை 1867லும்‌, ஐந்தாம்‌ திருமுறை 1880 லும்‌ 
வேலாயுதன।! ராலும்‌, ஆறாம்‌ திருமுறை 1885ல்‌ சோடசாவதன 
சுப்பராய செட்டியார்‌ பார்வையில்‌ திரிசிரபுரம்‌ ம. உலகநாத 
செட்டியாராலும்‌ பதிப்பிக்கப்பெற்றன.. அடிகள்‌ முதன்‌ முதல்‌ 
திருவாய்‌ மலர்ந்த தலம்‌ கந்தகோட்டம்‌ ; பதிகம்‌ தெய்வமணி 
மாலை; பாடல்‌ திருவோங்கு எனத்‌ தொடங்கும்‌ திருப்பாடல்‌. 
இறு தியாகப்‌ பாடிய பாட்டு விச்சுலகர்‌ மெச்சப்பிதற்றி நின்ற 
பேதையனேன்‌ என்கிறார்‌ காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை. 
அருட்பாக்களைக்‌ திரட்டி வெளிப்‌ போந்த பெருமைக்குரியவர்‌ 
இறுக்கம்‌ இரத்தின முதலியாரைச்‌ சாரும்‌. அருட்பா பாடல்‌ 
. பெற்ற தலங்கள்‌ 14; வைப்புத்தலங்கள்‌ 265. 


்‌ தேவாரத்‌ திருவாசகங்களையே திருவருட்பா எனல்‌ தகும்‌ 
இவர்‌ பாடல்களை அங்ஙனம்‌ அழைத்தல்‌ அகாது' என 
ஆறுமுக நாவலரும்‌ அவரது * மருட்பா ' குழாத்தினரும்‌ மறுட்பு 
தெரிவித்துப்‌ பெருவழக்காடினர்‌. *தேவாரம்‌ போன்றன 
அருட்பா என வழங்கியதாகவும்‌ தெரியவில்லை . வள்ளலாரும்‌ 
தம்மால்‌ நிகழ்வதனைத்தும்‌ இறைவன்‌ திருவருளினாலேயே 
எனக்‌ கருதியமையால்‌ மாணவர்கள்‌ அருட்பா என்‌ றழைத்ததை 
மறுத்தாருமில்லை ' தேவாரத்‌ திருவாசகக்‌ கருத்துக்கள்‌ எளிய 
முறையில்‌ எல்லோரும்‌ உணரும்‌ வண்ணம்‌ அமைத்துச்‌ செல்லும்‌ 
அமுதப்‌ பாக்களாகவே மிளிர்கின்றன. புகழ்‌ மாலைகளாகவே 
அமையும்‌ பிற்காலப்‌ பாக்கள்‌ போலாது, சொல்‌ வளமும்‌, 
பொருள்‌ நலனும்‌ மிக்க சுவை பொதுளிய கனிவு கொடுக்கும்‌ 
நல்ல பாக்களாகமவ பிறங்குகன்‌ றன. ஏறத்தாழ 6000பாக்கள்‌; 
பதிகங்கள்‌ 379. எல்லாப்‌ பாடல்களும்‌ சமரசம சீவகாருண்யம்‌ 
இரண்டும்‌ மிடை ந்தவை, 


உரைநடை நூல்களும்‌ படைத்துள்ளார்‌ ; நீண்ட நெடிய 
சொல்லியங்கள்‌, பொருள்‌ எளிதே புரியா வகையன ; செயற்கை 
முறையின. இவற்றைப்பார்க்க இவர்‌ பாடல்கள்‌ அத்துணையும்‌. 
கற்கண்டு, எளிமை இனிமை தெளிவு கனிவு உருக்கம்‌ மிக்கன ; 


மது. ச்‌, விமலானந்தம்‌ 471. 


இதனால்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாற்று வளர்ச்சியில்‌ தனி இடம்‌. 
பெறுகிறார்‌. கவிதை வரலாற்றில்‌ ஒரு திருப்பம்‌ கண்டவராகி 
றார்‌. கட்டுரைகள்‌ ஒவ்வொன்றும்‌ -கருத்துக்‌ - களஞ்சியம்‌... 
உரைப்‌ பகுதிகள்‌ ஆறு திருமுறைக்கும்‌ ஒளியூட்டுவன. விளக்கம்‌. 
துலக்குவன. நூல்கள்‌ (மனு ॥றைகண்ட வாசசும்‌, ஜீவகாருண்ய. 
ஒழுக்கம்‌), வியாக்கியானங்கள்‌, மருத்துவம்‌. உபதேசம்‌, கடிதங்‌ 
கள்‌, அழைப்பிதழ்‌ அறிவிப்பு கட்டளை, விண்ணப்பங்கள்‌ என 
7 வகையின. மனுநீதிச்‌ சோழன்‌ புலம்பலில்‌ செய்யக்கூடாத 
பாவச்‌ செயல்களை அடுக்குகிறார்‌ பாருங்கள்‌ 2 


'நல்லோர்‌ மனத்தை நடுங்கச்‌ செய்தேனோ ! வலிய வழக்‌. 
கிட்டு மானங்‌ கெடுத்தேமீனா !. கலந்த சிநேகரைக்‌ கலகஞ்‌. 
செய்தமீனா ! ஏழைகள்‌ வயிறு எரியச்‌ செய்தேனோ! களவு 
செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ ! பொருளை இச்சித்துப்‌ 
பொய்‌ சொன்னேனோ! ஆசைக்காட்டி மோசஞ்‌ செய்‌ 
தேனோ! வேலையிட்டுக்‌ கூலி குறைத்தேனோ! கோள்‌ 
சொல்லிக்‌ குடும்பங்‌ குலைத்தேனோ ! நட்டாற்றிற்‌ கையை 
நழுவ விட்டேனோ! கற்பழிந்தவளைக்‌ கலந்திருந்மதனோ ! 
குருவை வணங்கக்‌ கூசி நின்றேனோ! கல்லும்‌ நெல்லும்‌ கலந்து 
விற்றேனோ! “அன்புடையவர்க்குத்‌ -துன்பஞன்‌ செய்தேனோ! 
தந்‌ைத தாய்‌ மொழியைத்‌ தள்ளி நடத்ச்தனோ! தெய்வ 
மிகழ்நது செருக்‌ கடைத்தேனோ.' ்‌ 


இத்த நூற்றாண்டில்‌ பாட்டுத்‌ திறத்தாலே இவ்வை 
யததைப்‌ பாரித்திட வந்த பாவலர்‌ பெருமான்‌ இவர்‌. அகத்தும்‌: 
புறத்தும்‌ அப்பழுக்கற்ற தூய நல்‌ வாழ்வு வாழ்ந்த, ‘வாடிய 
பயிரைச்‌ கண்ட போ, தெல்லாம்‌ வாடிய' கருணை வாழ்க்கை 
தடாத்திய, 'கையுற வீசி நடப்பதை நாணிக்‌ கைகளைக்‌ 
கட்டியே நடந்த அடக்க வாழ்வு மேவிய அண்ணல்‌, இவர்‌ 
அடிச்சுவட்டில்‌ நம்‌ வாழ்வு அமையின்‌ அது நயனும்‌ பயனு. 
முடை ய நல்வாழ்வாக அமையும்‌. வள்ளலார்‌ வாராதது போல்‌ 
வந்த மாமணி; உலகிற்‌ கோங்கிய ஒரு மாமணி-ஒளி விளக்கு. 
இவர்‌ ஒருவரை இதயத்து வைத்து வாழ்வாங்கு வாழின்‌ அது 
சாலும்‌ நமக்கு. 


ஒருமையடன்‌..., கோடையிலே... மார்க்கமெலாம்‌.... 
கருணையிலா ஆட்‌ ௪..., சாதியிலே மதங்களிலே..., வாழையடி 
வாழையென..., அன்பெனும்‌ பிடியுள்‌..., வாது பேசிய மனி 
தார்கள..., கடல்‌ கடந்தேன்‌..., தினைத்துநினைந்து..., கல்லார்க்‌ 
குங்‌..., கற்றவர்க்குங்‌,.., வான்கலந்த மாணிக்கவாசக... ஆட 


472 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வாரீர்‌... ஆடிய பாதம்‌... நல்ல மருந்து மருந்து போன்ற 
அழகிய அற்புதப்‌ பாக்கள்‌ அடிக்கடி பாடி ,இன்புறத்தக்கன, 
1596 , வரிகளில்‌ 54 தலைப்புகளில்‌ 6 பகுதியாக அமையும்‌ 

அருட்பெருஞ்சோ தி அகவல்‌, அருட்பா முழுமைக்கும்‌ முடி.மணி, 
கிடைத்தற்கரிய இத்‌ தெய்வீகக்‌ கருவூலங்களை கற்றுச்‌ சிறத்தல்‌ 
பேறு. வள்ளலார்‌ வழிநின்று வாழ்நாளை வீழ்நாள்‌ ஆககாது 
மரணமிலாப்‌ பெருவாழ்வு வாழ்ந்து மன்மையுறு3வாம்‌. 


தமிழ்நாட்டின்‌ முதல்‌ கல்வேட்டாய்வானர்‌ என்பது 
கொண்டை அல்லது தொண்ட மண்டலம்‌ எனக்‌ கல்வெட்டுக்‌ 
களால்‌ நிறுவுவது கொண்டு தெளியலாம்‌. சிந்து, குமமி 
பேன்ற நாட்டுப்புற இலக்கியங்களை ஆண்டு முன்னே டியாக 
வழி காட்டியாக விளங்குகிறார்‌. அவர்‌ ஓர்‌ ஒளி வெள்ளம்‌, 
கருணைக்கடல்‌. 


மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌” பிள்ளை: 7875-76. இரு 
சிரபுரம்‌ எண்ணெய்‌ கிராமம்‌. சிதம்பரம்‌ பிள்ளை: அன்னத்‌ 
தாச்சியார்‌. தந்தையின்‌ இண்ணைப்பள்ளியில்‌ இலக்சுண இலக்‌ 
கியங்‌ கற்றார்‌; கவிபாடும்‌ திறம்‌ பெற்றார்‌. திருச்சி வேலாயுத 
முனிவரிடம்‌ பாடம்‌ கேட்டார்‌; உடன்‌ பயின்றவர்‌ திருசிறரபுரம்‌ 
கோவிந்தப்‌ பிள்ளை. சென்னையில்‌ 'திருவம்பலத்தின்னமுது 
எழும்பூர்‌ திருவேங்கட முதலியார்‌, மாகவித்துவான்‌ காஞ்சி 
புரம்‌ சபாபதி முதலியார்‌, மழலை மாகலிங்க ஐயர்‌ போன்‌ 
றாரிடம்‌ அருந்தமிழ்‌ அயின்றார்‌; உடனிருந்தோர்‌ அட்டா 
வதானம்‌ சபாபதி முதலியார்‌, தாண்டவராயத்‌ தம்பிரான்‌. 


படிப்பதும்‌ பாட ஞ்சொல்வதும்‌ பாடலியற்றுவதும்‌ இவர்‌ பணி 
யாயிற்று. 1 


பெருங்கவிஞர்‌; நாளொன்றுக்கு நானூறு பாச்கள்‌ 
புனையும்‌ ஒப்பற்ற புலமையாளர்‌. நாற்கவியும்‌ பாடியுள்ளார்‌; 
பேரிலக்கியங்களும சிற்றிலக்கியங்கள்‌ பலவும்‌ படைத்துள்ளார்‌. 
இப்படிப்‌ பலலாயிரக்‌ கணக்கான பாக்கள்‌ யாத்தோர்‌ மிஃச்‌ 
சிலரே; அப்படிப்‌ பாமழை பொழிந்து தள்ளிப்‌ பெரும்‌ புலவர்‌ 
புராணங்கள்‌ 88, பிள்ளை த்தமிழ்‌ 10, அந்தாதி 16, மாலை 4, 
கோவை 4, கலம்பகம்‌ 2, உலா 1, திருநாகைக்‌ காரோணப்‌ 
புராண மும்‌, சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழும்‌, தில்லை யமக அந்‌ 
காதியும்‌, திருவானக்கா இரட்டைமணிமாலையும்‌ இவ்வளவு 
பாடியும்‌ இன்று இவர்‌ புகழைப்பறைசாற்றி வரும்‌ ஒரே குரல்‌ 
சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழே! இவர்‌ பனுவல்கள்‌ ' அனைத்தும்‌. 
சமயம்‌ பற்றின; பக்திச்‌ சுவை பிலிற்றுவன்‌. பழந்தமிழ்‌ இலக்‌: 


மது. ௪, விமலானந்தம்‌ 473 


கியப்‌ பாங்கும்‌ திருமுறைகளின்‌ கனவும்‌ கொண்டவை. குமர 
குருபரர்‌, சிவஞான முனிவர்‌ வரலாற்றினையும்‌ ' வடித்துள்‌ 
ளார்‌. இவரை*நவீன கம்பர்‌!,'பிற்காலக்‌-கம்பா்‌' என்றேத்துவர்‌ 
இவரோடு தமிழ்க்கவி வற்றிவிட்ட தென்றே விளம்ப வேண்டும்‌; 
இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்கு வித்திட்ட 
வித்தகர்‌. திருவாடுதுறை ஆதீன மகாவித்வான்‌ , எனவே மடத்து 
முத்திரை இவர்‌ பாச்களில்‌ பதிந்திருக்கும்‌. தம்பாடல்களைக்‌ 
கொ டிமுந்திரிப்‌ பழத்தோடு ஒப்பிடுகிறார்‌. 
தத்தில்புனல்பாய்‌ குன்றைத்‌ திருமேனி தாலோ!தாலேலோ!! 
சைவப்பயிர்தழை யத்தழை யும்புயல்‌ தாலோ! தாலேஃலா! 
என்ற சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழும்‌. 


பண்ணிலாப்‌ பாடல்‌ போலும்‌, பரிவிலா நட்பு போலும்‌, 
உண்ணிலா நெய்யி லாமல்‌ உண்டிடும்‌ அடிசில்‌ போலும்‌, 
பெண்ணிலாச்‌ சமனம்‌ போலும்‌, பெயரிலா வாழ்ககை 

போலும்‌ 
கண்ணிலா வதனம்‌ போலும்‌, கான்முளை யில்லா இலலம. 


எனும்‌ மாயூரத்தல புராணப்‌ பாடலும்‌ இவரது பெரும்‌ - 
புலமை நுண்ணறிவு போன்றன புலப்படுத்தும்‌. சூதசங்கிதை 
3000 பாடல்களில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. உலகுப்‌ 
புகழ்‌ பெற்ற தலைசிறந்த பேராசான்‌. ஒருமுறை “மகாவித்‌ 
வான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. இந்தியா' என்ற முகவரி 
யிட்ட மடல்‌ இவரை வந்தடைந்தது! 


மாணாக்கர்கள்‌. ௨. வே, சாமிநாதையர்‌, வித்வான்‌ தியாக 
ராச செட்டியார்‌, முன்சீபு பவெதநாயகம பிள்ளை, சோடசாவ 
தானம்‌ சுப்பராய செட்டியார்‌, வெண்பாப்புலி வேலுச்சாமிக்‌ 
கவிராயர்‌, புதுச்சேரி சவரிராயலு நாயக்கர்‌, திருவீதிமிழலை 
சாமிநாத கவிராயர்‌, வல்லூர்‌ தேவராசப்‌ பிள்ளை, குலாம்‌ 
காதிறு நாவலர்‌, தேவம்காட்டை சின்னையா செட்டியார்‌, 
ஞானப்‌ பிரகாசம்‌ பிள்ளை, என இவரால புலமை பெற்றோர்‌ 
எண்‌ ண ற்றோராவர்‌. 


கிரேக்கத்தில்‌ அரிஸ்டாட்டில்‌ போலே, ஆங்கிலத்தில்‌ ஜான்‌ 
சன்‌ போன்று எபபோதும்‌ சான்றோர்‌ மாணாக்கர்‌ புடை கழ 
இருந்து அறவுக்கதிர்‌ வ்ரிததுத்‌ தமிழ ஒளி பரப்பியுள்ளா ஒரு 
பெரும்‌ மாணவர்‌ பரம்பரையைம்ய உருவாக்கிய மிகச்சிழதத 
மேதை, தமிழ்‌ காத்த தமிழத தாததாவைத்‌ -தமிழுலகிறகு 
அளிதத ஒனறினுககாகவே என்றும்‌ இவரை எண்ணல்‌, 


474 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஏற்றுப்‌ போற்றலாம்‌. தமிழுக்காகவே தம்மை அர்ப்பணித்த 
தன்னலமற்ற தமிழ்மலை-- திருக்‌ கோயில்‌-—தமிழ்த்தெய்வம்‌. 


பல்லாயிரம்‌ பாடல்கள்‌ பாடியும்‌ பாடுபொருளால்‌ அந்‌ 
நாளில்‌ பெருமை பெறினும்‌ இந்நாளில்‌ அருமையின்றி அத்‌ 
துணையும்‌. பயில்வாரிலாது போயளது. காலத்தின்‌ கட்டாயத்‌ 
தால்‌ கவிபாடித்‌ தள்ளினார்‌. காலங்‌ கடத்து வ।!மும்‌ வகையில்‌ 
என்றும்‌ பயனான பொருள்‌ பற்றிப்‌ பாடியிருப்பின்‌ பைந்தமிழ்‌ 
பல்வகையில்‌ பயன்பெற்றிருக்கும்‌. அந்நாளைய மக்களும்‌ 
தங்களை எண்ணித்‌ தலபுராண மம்‌ பிரபந்தங்களும்‌ பாடச்‌ 
செய்து விட்டார்களே. அவர்‌ கவித்துவத்தை விழலுச்கிரை த்ர 
நீராக வீணாக்கி விட்டனரே என்று வேதனைப்‌ படவேண்டி 
யுளது. வான்‌ பொய்ப்பினும்‌ தான்‌ பொய்யா வளத்தகு கலவிக்‌ 
காவிரியை நன்கு பயன்படுத்திக்‌ கொள்ளாது போனது 
காலததன்‌ குறையே! தமிழின்‌ இழப்பே!! 


வல்லூர்‌ தேவராச பிள்ளை: செங்கற்பட்டு மாவட்டம்‌ 
தந்தை வீராசாமி பிள்ளை, கருணீகா மரபு. திரிசிரபுரம்‌ மகா 
விதவான்‌ மாணவர்‌. பெங்களூரில்‌ வதிந்தபோது மீனாட்டு 
சுந்தரம்‌ பிள்ளை மேன்மை யறிந்து அழைத்துச்சென்று 
போற்றித்‌ தமிழ்‌ கற்றார்‌, புலமை பெற்றார்‌, பாடும திறம்‌ 
உற்றார்‌. ஆசானைப பாவினபல பரவியதோடு 5000 வெண்‌ 
பொறகாசும்‌ பொன்னரடையும வழங்கப போற்றினார்‌. 
இயறறின : குசசலோபாக்கியானம, தணிகாசல மாலை, 
சேடமாலை மாலை, பஞ்சாகர தேசிகர்‌ பதிகம்‌, பஞ்சரத்தினம்‌, 


இவற்றை செபபம்‌ செய்து தநதவார்‌ மகாவித்துவான்‌ 
அவர்கள்‌; குசேலோபாக்கியானத்தை பாடிக கொடுத்ததே 
இவர்தான்‌ என்றும ஒரு கருத்துளது. 


கே எஸ்‌, சீனிவாசம்‌ பிள்ளை: 1852-1929 அரிய லூரை 
யடுதத கீழ்க்கொழுர்‌ சிவசித்மபரம்‌ பிளளை: குழந்தைக்‌ 
கல்லூரி மாணவர்‌; தியாகராச செட்டியாரின்‌ மாணவர்‌ 
தோர்நத வழக்கறிஞர்‌. தஞ்சை மாநகராட்சித்‌ தலைவராக 
மும்முறை இருந்தவர்‌. தஞ்சை சரசுவதி மகால நூல்‌ நிலையத்‌ 
தைச்‌ சென்னை அரசாங்க நூல நிலையத்தோடு இணைத்து 
விடாது, தஞ்சையிலேமே இருக்கச்‌ செய்தவர்‌. கலவெட்டுப்‌ 
பயிறசி உடையவர்‌. இவர்‌ எழுதிய “தமிழ்‌ வரலாறு” (இரு 
பகுதிகள ) இவருக்குத்‌ தமிழ்‌ உலகில நிலைதக இடத்தைப்‌ பெற்‌ 
றுளது. அரசாங்கம இராவ்சாகிப, இராவ்‌ பகதுரா பட்டங்கள்‌ 
வழககிச்‌ சிறப்பித்தது. தகஞ்சையிலேயே வதிந்தவர்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 475: 


தியாகராச செட்டியாரிடம்‌ கல்லூரியில்‌ பயின்‌ றதோடு 
வீட்டிற்குச்‌ சென்றும்‌ தனியே பாடமும்‌ சேட்டுளார்‌. *இவரி 
டத்துத்‌ தமிழ்ப்‌ பயின்‌ றதால்‌ தான்‌ தமிழுக்குத்‌ தமிழில்‌ ஊக்க 
முண்டாயிற்று” என்கிறார்‌. தமிழ்‌ வரலாற்றினைத்‌ தம்‌ 
ஆசானுக்கே படைத்துள்ளார்‌. 


வெண்பாப்புலி வேலுச்சாமிக்‌ கவியரசர்‌ : 1854-1926. 
தில்லைவிடஙகன மாரிமுததுப்‌ பிள்ளை வழியினர்‌, சுப்பி 
ரமணிய பிள்ளை: சுந்தரம்மாள்‌, சென்னை மிலஃலர்‌ கலலூரி 
யில்‌ பண்டித சின்னசாமிப்‌ பிள்ளையிடம்‌ பயின்று, அட்டா 
வதானம்‌ சபாபதி முதலியாரிடமும்‌, திருவாவரடுதுறை 
போந்து மகாவித்வான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, சுப்பிர 
மணிய தேசிகரிடம்‌ கற்றுப்‌ புலமை பெற்றார்‌. இவரது 
விரைந்து வெண்பா இயற்றும்‌ வளமை--வலலமை எண்ணி 
*வெண்பாப்புலி' எனப்‌ பாராட்டினார்‌. மகாவித்வான்‌. காள 
சிபுரம்‌ பச்சையப்பன்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசானாக 


இருததார்‌. 


படைப்பு : சுந்தபுராணவெணபா (5665) திருக்கச்சூர்‌ 
ஆலக்ம்காயிற்புராணம்‌, திருவேட்டக்‌ குடிப புராண்ம, 
திலலை விடங்கன்‌ புராணம, இரத்தில்லை நீஃராட்டக யமக 
வந்தாதி தேவராச சவத்தல வெண்பா, 3தவார வைப்புதலக்‌ 
கட்டுரைக்‌ கலித்தொகை; புலியூர்‌ வெண்பா உரை, 


சிவப்பிரகாச அடிகள்‌ : 1874-19168 தொண்டைநாட்டுத்‌ 
திருப்போரூர்‌. முததுசாமிப பக்தர்‌ : செங்கமலத்தம்மாள்‌. வீர 
சைவ மரபினர்‌. சென்னை போநது வாணிகம நடத்தினார்‌. 
துறவில்‌ உள்ளம்‌ ஊன்றியதமல்‌ பிரமச்சரியம பேத கொணடு 
யோகத்தில்‌ ஈடுபட்டார்‌. சாது இரததுன செட்டியாரிடம்‌ 
வேதாந்தம்‌ பயின்றார்‌. வேதாந்தவித்தகர்‌ சோ, வடிவேலு 
செட்டியார்‌ போன்றார்‌ தொடர்புடையவர்‌, 


பசி வந்தபோது வீடுகளிற்‌ சென்று உணவைக்‌ கையில 
பெற்றுண்பார்‌. இதனால்‌ “கரபாத்திரம்‌' சிவப்பிரகாசா 
என்‌ றழைப்பா ஞான சாதக சகாயம, மகா வாக்கிய ரசுசியமும்‌ 
இவர்‌ படைத்தவை. வேதாந்தப்‌ பாக்களைத்‌ தொகுத்து 
'வேதாந்த மனை சிந்தாமணி' என வெளியிட்டார்‌. சாதி 
பேதம்‌ பாராமை, தீணடாமை தவிர்ப்பு மேற்கொண்டவர்‌ 
பகைவர்‌ தந்த தஞ்சுணவு உணடும்‌ ஏதும செய்யவிலலை, 
வீரியன்‌ பாம்பு கடித்தும்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை அத்தகு 
உடற்கட்டு உடையவர்‌. 


476 தமிழ்‌ இலக்‌ வரலாறு: 
பூன்வ கலியாணசுந்தர முதலியார்‌. 1854-1918; சென்னை 
-யையடுத்த பறங்கிமலை அண்ணாசாமி முதலியார்‌? உண்ணா 
மலை பூவிருந்‌ தவல்லியில்‌ வதிந்த தால்‌ பூவை. தந்தை தாண்டவ 
ராய முதலியாரிடம்‌ கற்றுச்‌. சிறந்த நல்லறிஞர்‌. ஆதலின்‌. 
அவர்வழி நிகண்டு சிற்றிலக்கியம்‌ கற்றுத்தேர்ந்து கவிபாடும்‌ 
திறம்‌ பெற்றார்‌. நாளும்‌ முருகாற்றுப்‌ , படை பாராயணம்‌ 
பண்ணுவார்‌. ' கலியாணசுந்தரம்‌ பாடசாலையில்‌ பயிலும்‌ 
போது பூங்காவனகவிராயர்‌ குறும்பு செய்யாத “இவரை 
அடித்தது கண்டு உடனே பாடிய பாட்டு இது - 


எவ்வித குற்றம்யான்‌ இன்று செய்யாதிருக்க, 
எந்தன்‌ தொடையதனில்‌ ஏன்சூடு--வந்ததெனப்‌ 
பூரணமாய்க்‌ கல்விகற்ற பூங்காவனக்‌ கவியைக்‌ 
காரணநீ கேட்டிடுக்‌ கண்டு. 


கவிதை கண்ட தந்த அவ்வாசிரியரைத்‌ தெருட்டி தி தம்‌ 
மகனை வேறு பள்ளியிற்‌ சேர்த்தார்‌. இதுபோல்‌ ஒரு ஈரமற்ற 
சூரன்‌ எனும்‌ வீரன்‌ தோட்டவழி சென்றபோது அடித்திடவே 
வசைக்கவி பாடினார்‌. அவனும்‌ மறுநாளே ஏற்றத்திலிருந்து 
வீழ்ந்து கால்‌ ஒடிந்தான்‌. 


தோட்டக்கா ரச்சூரன்‌ தோன்றி வளாரடியைப்‌ 

போட்டான்‌ முதுகிற்‌,  பொறுக்கேன்நான்‌-—தோட்‌ 
டி.தழ்சோர்‌ 

தாராருங்‌ காளியே! தாரணியில்‌ அன்னவனைப்‌ 

பாராம லேயிருக்கப்‌ பண்‌. 


சென்னைப்‌ பச்சையப்பன்‌ பாடசாலையில்‌ பயின்றபோது 
தனியே சொர்க்கபுரம்‌ இராமலிங்க தம்பிரானிடம்‌ சென்று 
சமயப்‌ பெருநூல்கள்‌ பாடம்‌ கேட்டார்‌. காஞ்சிபுரத்தில சிவ 
தீக்கை பெற்றார்‌. வடலூர்‌ சென்று வள்ளலபரையும்‌, மயிலை 
யில்‌ தங்கியிருந்த மகாவித்வான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 
யையும்‌ தரிசித்து ஆசி பெற்றார்‌. 


கலியாண சுந்தரவென்‌ கண்மணியே! நின்பால்‌ 

மலிவாகக்‌ கல்வி வளரும்‌--பொலிவாகப்‌ 

பொற்புவியிற்‌ கற்றோர்‌ புகழ்ச்‌ சிவஞான 

விற்பனனாய்‌ வாழ்ந்திருக்க வே. (மகாவித்வான்‌) 
செங்கற்பட்டு சென்று தசாவதானம்‌ பேறை செகந்நாதப்‌ ப 
பிள்ளையிடம்‌ இலக்கிய இலக்கணம்‌ கற்றுச்‌ சிறந்தார்‌. அவ 
தானமும்‌ பயின்றார்‌; 1878 திருக்கழுக்குன்‌ றத்தில்‌ தம்‌ குருதலை 


மது. ௪. விமவானந்தம்‌ 477 


மையில்‌ .“அட்டாவதானம்‌' எனும்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 1878ல்‌ 
திருமணம்‌ சித்தாந்த சரபம்‌ எனப்பட்டார்‌. ஓரிரு ஆண்டு 
அலுவலில்‌ அமர்ந்தாலும்‌ அதில்‌ மனம்‌ செல்லாது பாடம்‌ 
சொல்வதும்‌ சமயச்‌ சொற்பொழிவாற்றுவதுமே தொழிலாகக்‌ 
கொண்டார்‌. 1918ல்‌ 'சித்தாந்தம்‌' ஆசிரியராக அமர்ந்தார்‌. 


ஓர்‌ அண்டு இரு பெண்‌ மக்கள்‌ பின்‌ மனைவி அனைவரும்‌ 
ஒருவர்‌ பின்‌ ஒருவராக மாளவே இவ்வுலக வாழ்வினை 
வெறுத்து காஞ்சி ஞானப்‌ பிரகாச சுவாமிகளிடம்‌ துறவு மேற்‌ 
கொண்டு யதந்தார்‌. ஆனால்‌ மார்கழி விசாக நாளில்‌ மறை 
யவே திருவெற்றியூரிலே அடக்கஞ்‌ செய்யப்பட்டடார்‌. படைப்‌ 
புகள்‌: கற்பகவிநாயகர்‌ . பதிகம்‌, காமாட்சியம்மன்‌ பதிகம்‌, 
மாசிலாமணியீசா்‌ பதிகம்‌, சுந்தரவிநாயகர்‌ பதிகம்‌, சித்தாந்த 
சா£னக்‌ கட்டளை, சித்தாந்த சகாரியக்கட்டளை, திருவான்‌ 
மியூர்‌ புராணம்‌, திருக்கழுக்குன்‌ றத்திரிபுரசுந்தரி மாலை. உரை 
நடை கள்‌ ; சேக்கிழார்‌ வரலாறு, செய்யுளிலக்கண ம்‌, ' காளத்தி 
திருபபாசூர்‌, திருவலிதாய, திருவேற்காட்டு, திருவொற்றியூர்ப்‌ 


புராண வசனங்கள்‌ ஆக 15 நூற்கள்‌. 


சடகோப சாமானுஜா சாரியார்‌ ; /871--1910 திருவல்லிக்‌ 
கேணி அப்பனை ஐயங்கார்‌ ; ஆண்டாளம்மாள்‌, தமிழ்‌ கற்பித்‌ 
தோர்‌ : காரப்பஙகாடு சோபாலாசாரீயர்‌ (கிருத்துவக்‌ கல்‌ 
லூரித தமிழ்‌ வரிவுரையாளர்‌)பு. மா. ஸ்ரீநிவாசாச்சாரியர்‌ 
(செனனை அரசினர்‌ கல்லூரித்‌ தமிழ்‌' விரிவுரையாளர்‌) வட 
மொழ்யும வைணவமும வழங்கியவர்‌ : தந்தையும சுதரிசனா 
'சாரியரும்‌, தமிழ்‌ உரையாசிரியர்களை ஊன்றிப்‌ பயின்று. 
பிற்காலத்தே உரையாசிரியரானவர்‌. பணியாற்றிய இடங்கள்‌. 
சென்னை Chபாch of scotland மிஷன்‌ கல்லூரியில்‌ 14 யாண்டு 
கள்‌ . குடந்தை. அரசினர்‌ கல்லூரியில்‌ 6 ஆண்டுகள்‌. 


தல்ல உரையாசிரியர்‌; 1858 மதல்‌ பல்கலைக்‌ கழகப்‌ 
பாடப பகுதிகடகு உரை வரைநது வத்தார்‌, சிலப்பதிகாரம்‌ 
சில்‌ காதைக்‌, சீவகசிநதாமணி சில இலம்பகங்கள்‌, கம்ப 
ராமாயணம்‌ சில பாடங்கள்‌; பாரதம்‌, சூளாமணி, கந்த-திரு. 
விளையாடற்‌ புராணப்‌ பகுதிகள்‌. நாலடியார்‌ முழுதும்‌. 
தண்டியலங்காரம்‌ குறிப்புரை, திருக்குறள்‌ அற--யொருட்‌ 
பால்கள்‌ பரிமமலழகர்‌ உரை விளக்கம்‌. இவை ஆசிரியர்‌ 
துணையின்‌ றிய எளிதே உணரும்‌ வகையின. எத்த மத 
நூலாயினும அந்த மதததவராகஃவ' மாறி அமத மதத்தவார்‌ 


478 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


எழுதியது போன்றே இருக்கும்‌. முதல்‌ நூல்களை அன்றி 
ஒன்றிப்‌ பாராது வழி நூல்கட்கு உரை வரைய மாட்டார்‌. 
உறுதுணையாக இருந்தவர்‌ சே. கிருஷ்ணமாச்சாரியாரும்‌ 
இவர்‌ மாணவர்‌ வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார்‌. 


ஆறுமுக நாவலரின்‌ அரிய நன்னூற்‌ 'காண்டிகை யுரை 
யினை எளிதாக்கி ஆங்கில இணையும்‌ தந்து வெளியிட்டார்‌. 
-மாணவர்க்கும்‌ பண்டிதர்க்கும்‌ ஒரு சேரப்பயன்‌ தரும்‌ பான்‌ 
.மையது. உரைநடை நூல்கள்‌ : ஆழ்வார்‌ சரித்திரம்‌, பட்டர்‌ 
வைபவம்‌. 


சிற்றுரைகள்‌: அஷ்டப்‌ பிரபந்தம்‌, காசிக்கலம்பகம்‌, 
புலியூர்‌ வெண்பா, சரசுவதியந்தாதி, அழகர்‌--மதுரை--இரு 
வேங்சுட்க்‌ கலம்பகங்கள்‌; திருக்கருவை வெண்பா---கலித்துறை 
பதிற்றுப்பத்தந்தாதிகள்‌ ; திருவிருத்தம்‌. 

அழகிய சொக்கநாதப்‌ பிள்ளை : 1885,நெல்லையையடுத்த 
தச்சநலலூர்‌. தந்தை பன்னியப்ப பிள்ளையிடமே தமிழ்‌ 
கற்றார்‌, நெல்லை முன்சீபு கோர்ட்டில்‌ எழுத்தராக இயங்‌ 
கினார்‌. படைத்தவை: அனவரதான நாதர்‌ பதிகம்‌, காந்தி 
யம்மை பதிகம்‌--பிள்ளைத்‌ தமிழ்க்‌ கலித்துறை யந்தாதி; 
சங்கரநயினார்‌ கோயில்‌ அந்தாதி, சிங்காரப்பதம்‌, நெல்லை 
நாயசு மாலை, பதசாகித்யங்கள்‌, (பெருஞ்‌ செல்வர்‌) முத்து 
சாமிப்‌ பிள்ளை காதல்‌, ஸ்ரீவல்லிபுத்தூர்‌ கோதையந்தாதி, 


இராம.நுசு கவிராயர்‌-1852 இலக்கணக்‌ கடல்‌ “இயற்‌ 
மிழ்‌ ஆசிரியர்‌' என்பர்‌, இராமநாதபுர முகவை, வடுகமர॥] 
வைணவசமயி. பட்டாளத்தில்‌ சிப்பாயாக இருந்தவர்‌. 
மாதவச்‌ சிவஞான முனிவரின்‌ மாணவர்‌-—சேதுபதி அவை 
களப்‌ புலவர்‌ சோமசுந்தரம்‌ பிள்ளையிடம்‌. இலக்கண இலக்‌ 
கியம்‌ பயின்றவர்‌. இறந்த உரையாசிரியர்‌, பதிப்பாசிரியர்‌ 
சென்னையில்‌ வதிந்து அச்சகம்‌ வைத்து. பார்த்தசாரதி 
மாலை, வரதராசப்‌ பெருமான்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி, திரு 
வேங்கட அனுபூதி, இலக்கண விவேக விபூதிகை முதலியன 
யாத்தார்‌. ஆததிச்சூடி, கொன்றை வேந்தன்‌, வெற்றிவேற்கை 
உரைகள்‌, நன்னூற்‌ காண்டிகை யுரை (1847), திருக்குறட்‌ 
புத்துரை (1840) வெளியிட்டார்‌. குறள்‌ 63 அதிகாரங்கட்குப்‌ 
பரிமேலழகர்‌ உரையோடு தமது விளக்கவுரையும்‌, துரு ஐயரின்‌ 
ஆங்கிலப்‌ பெயர்ப்புடன்‌ அமைவது. வின்சுலோ அஆங்கிலத்‌ 
தமிழ்‌ அகராதிக்கு அருந்துணை புரிந்தார்‌. சங்கராச்சாரியார்‌, 
பச்சையப்ப முதலியார்‌ (ப்ஞ்சரத்தின மாலை), நார்டன்‌ துரை 
போன்றோர்‌ மீது பாக்கள்‌ புனைந்துளார்‌. 


மது. விமலானந்தம்‌ 479 


மாணவர்கள்‌.: அட்டாவதானம்‌ வீராசாமி செட்டியார்‌ | 
களத்தூர்‌ வேதகிரி முதலியார்‌, திருத்தணிகை விசாக-சரவணப்‌ 
பெருமாள்‌ ஐயர்கள்‌. 


இரேனியஸ்‌ ஐயர்‌, துரு ஐயர்‌, போப்‌ ஐயர்‌, காம்சன்‌ 
கிளார்க்‌, போதகர்‌ ரோஜாஸ்‌ வின்சுலோ போன்ற அயலவர்க்‌ 
கும்‌ அருந்தமிழ்‌ கற்பித்துள்ளார்‌. இவர்கட்காகவே இலக்கணச்‌ 
சுருக்கமும்‌, நன்னூல்‌ விருத்தி யுரையும்‌ வரைந்தார்‌! இவர்‌ 
“குடியிருந்த தெரு வழியே வண்டி பளுக்கல்லில்‌ அனுமன்‌ ௨ரு 
இருக்கக்‌ கண்டு அதனைப்‌ பெற்றுத்‌ தெரு பிள்ளையார்‌ 
கோவிலில்‌ வைத்து சஞ்சீவி ராயன்‌ எனப்‌ பெயரிட்டார்‌. அது 
முதல்‌ அந்தத்‌ தெரு சஞ்சீவிராயன்‌ தெரு ; பேட்டை சஞ்சீவி 
ராயன்‌ பேட்டை என வழங்கலாயிற்று / 


இரசமச்சந்திர கவிராயர்‌ : பிறந்தது தொண்டை நாட்டு 
இராசநல்லூர்‌ ; வடிந்தது சென்னை. சென்னைக்‌ கலவச்‌ 
சங்கப்‌ புலவர்‌. சத-நவபங்கி ஆகிய சித்திரக்‌ கவிகள்‌ பாடுவதில்‌ 
சிறந்தவர்‌. எவருக்கும்‌ விளங்குமாறு எளிய சொற்களான்‌ 
நகைச்சுவை ததும்பப்‌ பாடவும்‌ செய்வார்‌. இவர்‌ ராசு குலத்‌ 
தைச்‌ சேர்ந்தவர்‌ என்ப. 


இயற்றின : இரங்கூன்‌ சண்டை நாடகம்‌, இரணிய 
வாசகப்பா, சகுந்தலை வ்லாசம்‌, தாருக விலாசம்‌. மகாபாரத 
விலாசம்‌, கல்விச்சங்கச்‌ சார்பில்‌ தாண்டவராய முதலியாருடன்‌ 
இணைந்து சதுரகரா தியை (1824) முதன்‌ முதல்‌ அச்சேறறி 
னார்‌. இன்னல்கள்‌ ஒருங்கு திரண்டு வந்து வருத்தும்‌ எனப 
தனை எப்படி ஓர்‌ அவல ஓவியமாகத்‌ தீடடியுளளார்‌ பாருங்‌ 
கள்‌ : 


ஆவீன மழையொழிய, இல்லம்‌ வீழ, 
அகத்தடியாள்‌ மெய்ந்நோவ, அடிமை சாவ, 
மாவீரம்‌ போகுதென்று வதைகொண்்‌ டோட்‌, 
வழியிலே கடன்காரர்‌ மறித்துக்‌ கொள்ளச்‌ 
சாவோலை மிகாண்டொருவ ரெதிரே செல்லத்‌, 
தள்ளவொண்ணா விருந்துவரச்‌, சர்ப்பந்‌ தீண்டக்‌, 
கோவேந்த ருழுதுண்ட கடமை கேட்கக்‌ 
குருக்களோ தட்சணைகள்‌ கொடுவென்‌ றாரே ! 


சந்திரசேகர கவிராச பண்டிதர்‌ - ௨883. தஞ்சை மாவட்ட 
வலங்கைமானை அடுத்த தில்லையம்பூர்‌; இவர்‌ பெமர மலே 
விளங்குவது சந்திரசேகர புரம்‌. கவிராயர்‌ என்றும்‌ அன அப்பர்‌, 


480. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


திருத்தணிகை விசாக -- சரவணப்‌ பெருமாளையர்களிடம்‌ 
பயின்‌ றவர்‌. நல்ல படிப்பாளி, செய்யுள்‌ உரைநடை. இரண்டும்‌ 
வல்லார்‌. ' அமைதியானவர்‌. இத்தூர்‌ 'உயர்நிலைப்‌ பள்ளித்‌ 
தமிழாசிரியர்‌. வித்துவான்‌ தியாகராச செட்டியார்‌ மருத்துவ 
விடுபபு எடுத்தபோது தமக்குப்‌ பதில்‌ கவிராச பண்டிதரை 
வருவித்து 1876 ஆகஸ்டு முதல்‌ 6 திங்கள்‌ வரை ப்ணியாற்று 
மாறு நியமித்தார்‌. 


திருவாவடுதுறை சுப்பிரமணிய தேசிகர்‌ மீது மும்மணிக்‌ 
கோவை பாடியுள்ளார்‌. பொன்னுகாமித்‌ தேவர்‌ வேண்டி 
யாங்கு கனீப்‌ பாடல்களைத்‌ திரட்டித்‌ தொகுத்தார்‌ ; இதுவே 
முதல்‌ தனிப்‌ பாடல்‌ திரட்டு. கம்‌ ஆசிரியர்கள்‌ ஆணைப்படி 
அவர்கள்‌ முன்னிலையிலேயே நன்னூல்‌ விருத்தியுரை, தண்டி 
யலங்காரவுரை (1858), காரிகையுரை, வெண்பாப்‌ பாட்டியல்‌ 
உரை, பழமொழித்‌ திரட்டு, செய்யுட்‌ கோவை, அரபத்த 
நாவலரின்‌ பரத சாத்திரம்‌, விஷப்‌ பிரதி விஷ்த்‌ திரட்டு, விவேக 
சூடாமணி, வச்சணந்தி மாலை போன்றவற்றை: * வருஷாதி 
நூற சித்தாந்த விளக்கமும்‌ அறுபது பலனும்‌ * (1875) ஏட்டிலி 
ருந்து பதிப்பித்தார்‌. ஆசிரியர்களின்‌ பால போத இலக்கணம்‌ 
ஐந்திலக்கன வினா விடை, நன்னூற்‌ காண்டிகையுரையும்‌ 
அச்சிட்டார்‌. 


மாணவர்‌ : கருவூர்‌ கந்தசாமி முதலியார்‌. (சிவக்கவிமணி 
C.K சுபபிரமணிய முதலியாரின்‌ தந்தை.) 


மாம்பழக்‌ கவிச்சிங்க நாவலர்‌: 1836-84. கவிராயர்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌. கமமாளர்‌. பழநி. முத்தைய ஆச்சாரி ; அம்மணி 
அம்ம ள்‌. சைவர்‌. மூன்றாம்‌ அகவையில்‌ அம்மை கண்டு 
ஊலக்‌ கண்‌ இழந்தார்‌; ஞானக்‌ கண்‌ எய்தினார்‌. பிறர்‌ 
படிக்கக்‌ கேட்டும்‌, முதுகில்‌ எழுத அறிந்தும்‌ தமிழ்ப்‌ புலமை. 
'பெறறார்‌. மாரிமுத்துக்‌ கவிராயரிடம்‌ இலக்கண இலக்கியம்‌ 


கற்று கவிபாடும்‌ திறமுற்றார்‌; விரைந்து சிலேடை யமகம்‌ 
பாடலானார்‌. 


பாமாலை பாடிப்‌ பரிசில்‌ பெற்று வாழ்ந்தார்‌. குமரனையே 
குருவாகக்‌ கொண்டு பாடிப்‌ பரவினார்‌. பாப்பமபட்டி 
வேங்கடசாமி நாயகர்‌ மீது கீர்த்தனை. குறவஞ்சி, புலிப்பவனி, 
வேட்டைப்‌ புகழ்ச்சி போன்றன. பாடி நெல்‌ வயல்கள்‌: நிரம்பப்‌ 
பெற்றார்‌. ஆய்குடி ஜமீன்‌ ஓபளக்‌ கொண்டம நாயக்கர்‌, 
பொள்ளாச்சி நந்தகோபால துரை ஜமீன்‌, தென்கட வூர்‌. ஜமீன்‌ 


அருணகிரி முத்தைய துரை போன்‌ றாரின்‌ போற்றுதவுக்குரியவ 
ரானார்‌; 


மது. சீ. விமலானந்தம்‌ 481. 


பொன்னுசாமித்‌ தேவரும்‌ முத்துராமலிங்க சேதுபதியும்‌ 
மாம்பழத்தின்‌ மாண்புணர்ந்து அழைத்துப்‌ போற்றினர்‌ ;. 
ஆஸ்தான கவிஞர்‌ ஆக்கினர்‌ ; * மாம்பழக்‌ கவிச்சிங்க நாவலர்‌ ”்‌ 
என்‌.ற்‌ பட்டம்‌ சூட்டிப்‌ பெருமைப்படுத்தினர்‌. சமஸ்திகள்‌ பல 
தந்து சோதித்தனர்‌. “கிரியிற்‌ கிரியுருகுங்‌ தேட்டு' என்ற: 
ஈற்றடி கொடுத்ததும்‌ எப்படி எடுத்தார்‌ முதலடி பாருங்கள்‌ : 


மாலாம்பொன்‌ னுச்சாமி மன்னர்பிரான்‌ தன்னாட்டில்‌ 
சேலாம்கண்‌ மங்கையர்வா சிக்கும்நல்யாழ்‌ - நீலாம்‌ 
பரியில்‌ பெரிய கொடும்‌ பாலைகுளி ரும்மா 

கிரியில்‌ கிரியுருகுங்‌ கேட்டு. 


கால்‌ கொம்பு ஒற்று நீக்கி, உதடு ஒட்டாமல்‌ ஒரு பாட்டு: 
பாடியுள்ளார்‌. ன சி 


* அலகு கசட தடர ளகட 
கலக சயச ௧தட - சலச 


தபள சரத்‌ தரதத்தல 
கரள சரள கள ' 


நீரோட்டகம்‌ பாடுவதில்‌ நிபுணர்‌: ஒரு முறை தங்கத்‌ தட்டில்‌ 
பொற்‌ காசுகள்‌ குவித்துக்‌ கொடுத்தபோது : தட்டு இங்கோ ? 
அங்கோ ?' என்றார்‌ தேவர்‌. என்றைக்கும்‌ தட்டு இங்கு 
வேண்டா என்ற தங்கத்‌ தாம்பாளத்தையும்‌ தந்து விட்டார்‌. 
மற்றொரு சமயம்‌ மபங்காய்ப்‌ புட்டா போட்ட பொன்னாடை 
தந்தார்‌. தடவிப்‌ பார்த்தார்‌ கவிராயர்‌. ஓரத்தில்‌ மாங்காய்‌ 
உளது என்றார்‌. உடனே மாங்காய்‌ மட்டுமல்ல பிஞ்சியும்‌ 
இருக்கிறது என்றாரே பார்க்கலாம்‌. திடுக்கிட்ட தேவர்‌ அருகு. 
சென்று நோக்கினார்‌, கிழிந்தருந்தது கண்டு வேறுடை 
தருவித்துத்‌ தந்தார்‌ அவதானி முத்துசாமிப்‌ பிள்ளை வேண்ட 
ஒரே வெண்பாவில்‌ 14 முறை “காசி வரப்‌ பாடினார்‌; 


று நூல்கள்‌ : குமரகுரு, சிவகிரி, பழநி, இருச்செந்தில்‌,. 
விநாயகமூர்த்தி பதிகங்கள்‌; பழநி நான்மணிமாலை, பழனா 
புரிமாலை, திருப்பழநி வெண்பா, குமரனந்தாத, சிவகிரி: 
யமகவந்தாதி; ஆனந்த கீதரசம்‌. இந்த நூற்களும்‌ தனிப்‌ 
பாடல்களும்‌ (மாம்பழக்‌ கவிச்சிங்க நாவலர்‌ பிரபந்தத்திரட்டு" 
என வெளியாகியுள்ளது. தேவாங்கு: புராணம்‌, பழறித்‌ திரு. 
வாயிரம்‌. 

த இ--31 


482 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஏக சந்தக்‌ கிராஹி (பிறர்‌ பாடுவதைக்‌ கேட்டுத்‌ தான்‌ 
பாடியதாக ஞாபக சக்தியோடு சொல்லும்‌ ஆற்றல்‌); தமிழ்ச்‌ 
சக்கரவர்த்தி, கலைஞான பீடம்‌, அருட்புலவர்‌ எனப்‌ 
புலவர்‌ போற்றும்‌. பெருமையர்‌. அநாயசமாகப்‌ பாடும்‌ 
அபூர்வ அற்புத சக்தி மிக்கவர்‌. பாமாரிபொழியும்‌ பாவலர்‌, 
சிலேடைவல்லார்‌. ராகங்கள்‌, ஆயுதங்கள்‌, வாத்தியங்களை 
வைத்தே பாடியுள்ளார்‌. வடமொழி “சிங்கார ரசமஞ்சரி' 
மொழிபெயர்த்துள்ளார்‌. மாம்பழக்குடி.யினர்‌. 


தண்டபாணி சுவாமிகள்‌ : 1839-98. . திருநெல்வேலி சைவ 
வேளாளர்‌. செந்தில்‌ நாயகம்‌: பேய்ச்சிமுத்து அம்மாள்‌. 
ஆறெழுத்‌ தோதி வேலவழிபாடு வகுத்துக்‌ காட்டியவர்‌. சீதா 
ராம நாயகர்‌. எட்டு வயதிலேயே கவி பாடியவர்‌ முருகபக்தி 
காரணமாக எட்டு வயதிலேயே *முருகதாச சுவாமிகள்‌' 
என்றழைக்கப்‌ பெற்றவர்‌. முருகன்‌ மேல்‌ அந்தாதி, கலம்பகம்‌, 
சதகம்‌ போன்றன. பாடியுள்ளார்‌. திருப்புகழ்‌ போலே சந்தப்‌ 
பாக்கள்‌ பல பாடித்‌ திருப்புகழ்‌ சுவாமிகள்‌ என்றேத்தப்‌ 
பெற்றவர்‌; அருணகிரியார்‌ வரலாற்றைப்‌. புராணமாக வடித்‌ 
துள்ளார்‌. புலவர்‌ புராணம்‌ பாடியுள்ளார்‌; கற்பனைக்‌ கதை 
களும்‌ கலந்துள. இதுவே இலக்கிய வரலாற்றின்‌ முதற்‌ 
படியாக அமைவது. வண்ணங்கள்‌ பாடும்‌ வளமைஅவல்லமை 
யால்‌ “வண்ணச்சரபம்‌' எனப்படுவர்‌. அபர அருணகிரிநாதர்‌, 
சரபகலி வித்துவான்‌ எனவும்‌ பெறுவார்‌, 


நடராசர்‌ மீது தில்லைத்‌ திருவாயிரமும்‌, அரங்கர்மேல்‌ 
திருவரங்கத்‌ திருவாயிரமும்‌ பாடியுள்ளார்‌. பழநி, சென்னைக்‌ 
கந்த கோட்டம்‌ பற்றிச்‌ சிற்றிலக்யெங்கள்‌ செய்துள்ளார்‌. 
பிற: அறுவகை இலக்கணம்‌, ஏழாயிரப்‌ பிரபந்தம்‌, ஏக 
பாதத்‌ திதழகலந்தாதி, திருமகளந்தாதி, தெய்வத்திருவாயிரம்‌; 
திருச்செந்தார்த்‌ திருப்புகழ்‌ -- கோவை; திருவாமாத்தூர்‌ 
தலபுராணம்‌, திருமயிலைக்‌ கலம்பகம்‌, சென்னைக்‌ கலம்பகம்‌ 
தமிழ்‌ த்திருப்பதுகம்‌, திருவையற்றந்தா தி, பழநித்‌ திருவாயிரம்‌, 
சதகபதிகம்‌ , பதிகச்சதகம்‌, சிதம்பரபாண்டி.ய நாயகப்பிள்ளை த்‌ 
தமிழ்‌, திருவாமாத்தூரில்‌ மடம்‌ அமைத்தார்‌;. சமாதியானார்‌. 
நெய்தற்‌ தொழிலின்‌ நலம்‌ பாராட்டுகிறார்‌. பாருங்கள்‌ : 


செய்யும்‌ தொழிலனை த்தும்‌ சீர்‌ தூக்கிப்‌ பார்க்குங்கால்‌, 
நெய்யும்‌ தொழிற்கு நிகரில்லை வையத்தில்‌ 

தெள்ளு. தமிழ்வேதம்‌ செப்பியந்‌ நாள்‌ சீர்படுத்தும்‌ 
வள்ளுவனார்‌ கொண்டதல்ல வா? 


மது. ச: விமலானந்தம்‌ 483 
இவருக்கும்‌. சுந்தரத்தம்மையாருக்கும்‌ பிறந்தவரே செந்தில்‌ 
காயக அடிகள்‌ (1884-1942). நூற்கள்‌ ஆமாத்தூர்‌ முருகன்‌ 
வண்ணமஞ்சரி, மயிலம்‌ முருகக்‌ கடவுள்‌ நவரத்தினத்‌ திருப்‌ 
புகழ்‌, தண்டபாணி அடிசள்‌ புராணம்‌, கெளமாரபுராணம்‌, 
திருவந்தாதி; முருகன்‌ கட்டளைக்‌ கலித்துறை அந்தாதி, 


அச்சுதானந்த சுவாமிகள்‌: 1850-1902 இயற்பெயர்‌ 
அப்பாய்‌: நாயுடு. வட ஆற்காடு மாவட்ட போளூர்‌. கணக்‌ 
காயர்‌... வேலூர்‌ வெங்கடகிருட்டிண. தாசர்‌ அச்சுததாசர்‌ 
எனப்‌. பெயரிட்டார்‌. கடாமூர்‌ நிஷாநந்தர்‌ அச்சுதானநதர்‌ 
எனமாற்றினார்‌; குருமீது *நிஷானந்தர்‌ பதிகம்‌' பாடினார்‌. 
அருளியவை; அத்வைத கீர்த்தனாதந்தலகிரி, சன்மார்க்கதர்ப்‌ 
பணம்‌; சக்குபாய்‌--துருவ-- பிரகலாத சரித்திரங்கள்‌. தத்துவ 
தோத்திர இசைப்பாக்கள்‌. 

வி. கோ. சூரியகாராயண சாத்திரியார்‌ : 1870-1903. 
மதுரையை அடுத்த விளாச்சேரி, கோவிந்த சிவனார்‌ : தந்தை 
யிடம்‌ வடமொழியும்‌ ' : மதுரைச்‌ சபாபதி முதலியாரிடம்‌ 
தமிழும்‌ கற்றவர்‌. இருத்துவக்கல்லூரியில்‌ - தத்துவத்தில்‌ பி. ஏ. 
பட்டம்‌. இவர்‌ திறம்‌ கண்ட. முதல்வர்‌ மில்லர்‌ தத்துவப்‌ 
பேராசிரியராகப்‌ பணி புரிய வேண்டினார்‌. தமிழ்ப்பற்று 
காரணமாகத்‌ *தமிழாசிரியப்‌ பணியே மேற்‌ கொண்டார்‌. 
இவருக்கிருந்த தமிழார்வம்‌ போல்‌ வேறெவருக்கும்‌ இருந்‌ 
திருகக முடியாது என்றே மொழியலாம்‌. “பரிதிமாற்‌ கலைஞர்‌" 
எனத்‌ தம்‌ பெயரினைத்‌ தமிழ்ப்‌ படுத்திக்‌ கொண்டார்‌. 
.மழைமலையடிகளார்‌ - போனறார்‌ இவர்‌ மாணவர்கள்‌. 
கற்பிக்கும்‌ பாங்கால்‌. மாணவர்க்கெல்லாம்‌ தமிழ்ப்பற்று மூளச்‌ 
செய்தவர்‌: ' வீட்டிலும்‌ கற்பித்தார்‌. சி.வை. தாமோதரம்‌ 
பிள்ளை "திராவிட சாஸ்திரி” எனப்பட்டம்‌ நல்கினார்‌. 

பழந்தமிழ்‌ பாங்கிலே செய்யுளும்‌ உரை நடையும்‌ எழுதும்‌ 
திறத்தர்‌. இவர்‌ யாத்த தனிப்பாடல்கள்‌ “தனிப்பாசுரத்‌ 
தொகை... ஆங்கிலத்தில்‌ போப்‌ ஐயர்‌ பெயர்த்துள்ளார்‌. 
பாவலர்‌ விருந்து பல்‌ பொருள்‌ ,ப ற்றிய பாடற்றொகை. 
இத்திரக்‌ கவிகள்‌ சில புனைந்துள்ளார்‌. சீரிய கட்டுரையாளர்‌; 
விவேகசிந்தாமணி இதழில்‌ தொடர்ந்து எழுதியுள்ளார்‌. ஞான 
போதினி (1897-98) இகழாசிரியர்‌. மணிய சிவனார்‌ சரித்‌ 
திரம்‌, மாலாபஞ்சகம்‌, முத்திரா ராட்சசம்‌ எழுதியுள்ளார்‌. 


தமிழ்‌ மொழி வரலாறு. மொழிப்‌ புலமையும்‌ வர 
லாற்றறிவும்‌ உணர்த்தும்‌; அத்துறையில்‌ வ ழிகாட்டி--முன்‌ 


484 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


னோடி: தமிழ்ப்புலவர்‌ சரித்திரம்‌, தமிழ்‌ வியாசங்கள்‌ குறிப்‌ 
பிட்த்‌ தக்கன. மதிவாணன்‌ சிறந்த: நடையில்‌ இயன்ற 
நாவலாகும்‌. ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம்‌ நாட கங்கள்‌; 
பின்னது களவழி. நாற்பது கதையினை அசுவலில்‌ தருவது. 
மேலைநாட்டு வடமொழி தமிழ்‌ நாடகப்‌ .பாங்கினையெல்லாம்‌ 
உள்ளடக்கி நாடகவியல்‌ (1897) யாத்தார்‌; தமிழில்‌ நாடக 
இலக்கண நூல்‌ இல்லாக்‌ குறை போக்கிய நந்தா விளக்கம்‌ 
இது. நாடகங்களில்‌ நடிக்கவும்‌ செய்தார்‌. மொழி, வரலாறு 
புதினம்‌, நாடகம்‌, உரைநடை, கவிதை, கட்டுரை எனப்‌ பல்‌ 
துறையில்‌ பணி செய்த பெரியார்‌. தமிழுக்காகவே உழைத்து 
இளமையிலேயே 33 ஆம்‌ அகவையில்‌ மறைந்தது மாத்‌. 
சுமிழுக்குப்‌ பேரிழப்பேயாகும்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌. 
தார்‌ உள்நாட்டு மொழிகளைப்‌ பாடத்திட்டத்திலிருந்து நீக்கி 
விட முற்பட்டபோது .பூர்ணலிங்கம்‌ பிள்ளையும்‌ இவரும்‌ 
தமிழர்‌ இல்லந்தோறும்‌ சென்று முயன்று அதனைத்‌ எடுத்து. 
- நிறுததினர்‌ என்பது மறக்கக்‌ கூடாத மாபெரும்‌ பணி, 


பதிப்பித்தவை: 1898 ல்‌ கலிங்கத்துப்பரணி. மகாலிங்‌ 
கையரின்‌ இலக்கணச்சுருக்கம்‌; 1899ல்‌ நளவெண்பா; 1901 ல்‌ 
உத்தரகாசமங்கை மங்கஃளசுவரி பிள்ளைததமிழ்‌. 


தாண்டவராய முதலியார்‌: 1850, சென்னை வில்லிவாக்கம்‌. 
சென்னைக்‌ கலவிச்‌ சங்கத்தின்‌ _ தலைமைப்‌ புலவர்‌. அது. 
கலைக்கப்‌ , பெற்றதும்‌, 1843ல்‌ செங்கற்பட்டு நீதிமன்‌ ற: 
நடுவராக அமர்ந்தார்‌. உழலூர்‌ வேலப்ப தேசிகர்‌; தொல்‌ 
காப்பியம்‌ வரதபபமுதலியார்‌, சீகாழி வடுகநாதத்‌ தம்பிரான்‌ 
போன்‌ றரிடம்‌ பயின்‌ றவர்‌. கன்னடம்‌, தெலுங்கு, வடமொழி: 
இந்துஸ்தானி, மராத்தி, ஆங்கிலமும்‌ கற்றுத்‌ தேர்ந்தவர்‌. 
இராமாநுச கவிராயர்‌, சரவண பெருமாள்‌ ஐயருடன்‌ 
இலக்கண இலக்கிய சர்ச்சை செய்தவர்‌. 


தந்தவை இலச்கண வினா விடை (1820) பஞ்சதந்திரக்‌. 
கதை (மரப த்தியிலிருந்து) (1826), திருத்தணிகைமாலை, திருப்‌ 
போரூர்ப்‌ பதிகம்‌. பதிட்பித்தவை:வீரமா முனிவரின்‌ சதுரகராதி 
முதல்‌ மூன்று பகுதிகள்‌ மட்டும்‌ (1824); இலக்கணப்‌ பஞ்சகம்‌ 
(1835), சூடாமணி நிகண்டு (1-10), சேந்தன்‌ திவாகரம்‌ (1-8) 
சுதாமஞ்சரி (1826) I 


பாடம்‌ கேட்டார்‌ . : 


ட அட்டாவதானம்‌ சபாபதி 
முதலியார்‌, 


மத. ச. விமலானந்தம்‌ 485 


“வேதகிரி முதலியசர்‌ : 1796-1852. கொண்டைமண்டலக்‌ 
களத்தூர்‌. இராமா நுச கவிராயரின்‌ மாணவர்‌. சிறந்த புலமை 
யாளர்‌. சென்னைத்‌ தமிழ்‌ இலக்கியச்‌ சங்கம்‌-மதுறைக்‌ கல்விச்‌ 
சங்கத்‌ தலைவர்‌; புதுவை : கத்தோலிக்கக்‌ கல்லூரி புலவர்‌. 
இறுதியில்‌ சென்னையில்‌ அச்சகம்‌ வைத்து: நடத்தினார்‌. 


... இருகண்கள்‌ போலே இலக்கிய--இலக்கணக்‌ களஞ்சி 
யங்கள்‌ வெளியிட்டார்‌. சுருங்கிய சூடாமணி நிகண்டில்‌ 11 ஆம்‌ 
தொகுதியில்‌ சொல்லப்படாத ஒரு சொற்‌ பலபொருட்‌ 
பெயர்களை யெல்லாம்‌ கூட்டிச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ 600 
(செய்யுள்‌ கொண்ட தனி நூலாக :அமைத்தார்‌. (1843) எதுகை 
வகையில்‌ விருத்தப்பாவில்‌ அமைவது, உரையும்‌ செய்துள்ளார்‌, 
காரிகை நாலடியார்‌ பகவத்கீதை போன்றவற்றை ஆய்ந்து 
அச்சிட்டார்‌. குறளுக்கும்‌ நைடதத்திற்கும்‌ உரை வரைந்து 
வெளியிட்டார்‌. இவர்தம்‌ சன்மார்க்க சாரம்‌, நீதி சிந்தா மணி, 
மனு நீதி சதகம்‌, மனுவியாக்கியான சதகம்‌ அச்சசறாமல்‌ 
யாழ்ப்பாண நண்பரிடம்‌ தங்கிவிட்டன. 


காஞ்சீபுரம்‌ சபாபதி முதலியார்‌ : 1792- 1871. மகாவித்து 
வான்‌. சென்னைப்பச்சையப்பன்‌ கல்லூரித்‌ தலைமைத்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராகத்‌ திகழ்ந்தவர்‌. சந்தமிகு செழுந்‌ தமிழ்ப்‌ 
பாக்கள்‌ பாடவல்லார்‌. சைவ சமய விளக்க வினா விடை, 
திருக்கழுக்குன்‌ றச்‌ சிலைடை வெண்பா, பிரமோத்திர காண்டப்‌ 
பொழிப்புரை. இவர்‌ மாணாக்கர்கள்‌ ; மகாவித்துவான்‌ 
மீனபட்செந்தரம்‌ பிள்ளை, புரசை அட்டாவதானம்‌ சபாபதி 
முதலியார்‌, இராமலிங்க சுவாமிகள்‌, தாண்ட வராயத்‌ 
தம்பிரான்‌. - இவர்‌ மகன்‌ நாகலிங்க முதலியார்‌. 


புரசை சபாபதி முதலியார்‌ : 1886. பெரும்‌ புலவர்‌. சந்தப்‌ 
பாக்கள்‌ செய்வதில்‌, விரைந்து வண்ணம்‌ பாடுவதில்‌ வல்லவர்‌, 
அட்டாவதானம்‌ ஆற்றுபவர்‌, தந்‌ைத இரிசப்ப முதலியார்‌. 
ஆசான்கள்‌ : புதுவை அச்சுத உபாத்தியாயர்‌, தாண்டவராய 
முதலியார்‌, காஞ்சீபுரம்‌ சபாபதி முதலியார்‌, மழவை மகாலிங்க 
ஐயர்‌, விசாகப்‌ பெருமாளையர்‌, கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து, 
தேூகர்‌,-ப்துவை நயணப்பமுதலியார்‌, காஞ்சி சரவண தேசிகர்‌. 
பலரைப்‌-புலமையாள ராக்கியுள்ளார்‌ ; வெண்பாப்‌ புலி வேலுச்‌ 
சாமி கவிராயர்‌, - மயிலை சண்முகம்‌ பிள்ளை, பள்ளிகொண் 
டான்‌ பிள்ளை. ன 


செய்தனவ:.இருப்போரூர்‌ புராணம்‌; குறவஞ்சி, கலம்பகம்‌, 
வெண்பா. மாலை, நான்மணி மாலை, -திரியந்தாதி, பதிற்றுப்‌ 


பத்தந்தாதி, சதகம்‌; புரசைப்‌- பர்ந்தம்பஷ்க்னன்‌ சிதம்பர 
சுவாமிகள்‌ சரித்திரம்‌, அருணை --பழநி.- மயிலை வெண்பா 
மாலை என 33 உரைகள்‌: இருத்தணிகையாற்றுப்படை, 
கந்தரனுபூதி, மீனாட்சியம்மைப்‌.. : பிள்ளைத்தமிழ்‌. அச்சு 
எழுத்தை * எழுதா எழுத்து” என்றார்‌ (1858). 


சு. சபாபதி முதலியார்‌: 1837 - 98. மதுரை. மதுரைக்‌ 
கல்லூரியில்‌ தமிழா சிரியராக இருந்து . 1880ல்‌ ஓய்வு. தமிழ்‌, 
ஆங்கிலம்‌, வடமொழி மூன்றும்‌ . வல்லவர்‌, நூல்கள்‌: 
திருபரங்்‌ கரிக்குமரன்‌ அந்தாதி, திருக்குளந்தை (பெரிய குளம்‌) 
வடிவேலன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, மதுரை மாலை.-' இவரது 
மாணாக்கரே டரிதிமாற்‌ கலைஞர்‌ என்பது எண்ணத்தக்கது. 


மாகறல்‌ கார்த்திகேய முதலியசர்‌ : 1857 - 1916. காஞ்சீ 
புரத்தை அடுத்துளது. கிண்டி தியாலஜி கல்லூரித்‌ தமிழாசிரி 
யர்‌. செய்தவை : கச்சி இதழகல்‌ அந்தாதி, மொழி நூல்‌. 


ஆசீரியர்கள்‌ : யாழ்ப்பாண சபாபதி நாவலர்‌, வ. கணபதிப்‌ 
பிள்ளை. 


தொழுவூர்‌ வேலாயுத முதலியார்‌ : 1833 - 89. தொண்டை 
நாட்டினர்‌. செங்கல்வராயர்‌,” ஏலவார்‌ குழலி. வள்ளலாரின்‌ 
தலை மாணாக்கர்‌ ; அவர்‌ வரலாற்றினை முதன்‌ முதல்‌ எழுதிய 
வர்‌. அருட்பாவை முதன்‌ முதல்‌ தொகுத்து வெளியிட்டுப்‌ 
பரவும்‌ வகை செய்தவர்‌. ஐயா மறைந்த. பின்‌ சென்னை 
மாநிலக்‌ கல்லூரியில்‌ தமிழாசரியராகத்‌ திகழ்ந்தவர்‌: * உபய 
கலாநிதிப்‌ பெரும்‌ புலவர்‌ ' “என்ற பட்டம்‌ பெற்றவர்‌. வட 
“மொழியும்‌ வல்லார்‌ ; எனவே பராசர ஸ்மிருதியைத்‌ தமிழ்ப்‌ 
படுத்தியுள்ளார்‌. 


வழங்கியன : செய்யுளில்‌ திருத்தணிகை இரட்டைமணி 
மாலை, மும்மணிக்‌ கோவை, நான்மணிமாலை, கலம்பகம்‌, ' 
வெண்பாவந்தா தி, பதிற்றுப்பத்தந்தா தி, நெஞ்சாற்றுப்படை., 
திருவருட்‌பிறகா சர்‌ சந்நிதித்‌ திருமுறை போன்ற 24 நூற்கள்‌. 
வசன த்தில்‌ சங்கர விஜயம்‌, பெரிய புராணம்‌, மார்க்கண்டேய 
யுராணம்‌. வரலாறுகள்‌ : திருவெண்காட்டடிகள்‌, மகாவீரர்‌, 


போசராசர்‌. பிற: யோக வித்தை; வேளாண்மரபியல்‌, 
விநாயக சதுர்த்தி விரதம்‌, 


வள்ளலாரிடம்‌: தாம்‌. ஒரு பாடல்‌. புனைந்து சென்று,“ இது 
சங்க காலப்‌ பஈடல்‌.'. என்று.காட்ட; அனர்‌ .. இது யாரோ ஒரு 


மது. ௪. விமலானந்தம்‌ 487 


கற்றுக்குட்டி பாடியது * எனக்‌ கசக்கிக்‌ ழே எறிந்தார்‌. உடன்‌. 
அவர்‌ திருவடிகளில்‌ வீழ்ந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு, அன்று 
முதல்‌ அடியவரானார்‌. அவரிடம்‌ இலக்கண அறிவு பெற்றார்‌. 
அடிகளிடம்‌ இருந்த.ஈடுபாட்டால்‌ * அருட்பிரகாச வள்ளலார்‌ 
என்னும்‌ இராமலிங்க சுவாமிகள்‌ * என்றியம்பிப்‌ போற்றிப்‌ 
பரவினார்‌. அதுகண்ட அடிகள்‌ * அருட்பிரகாச வள்ளலார்‌ 
முக்கண்‌ மூர்த்தியே யன்றி யான்‌ அல்லன்‌, நீர்‌ கூறும்‌ 
கொடர்க்கு அருள்‌ பிரகாச வள்ளல்‌ ஆர்‌ என்னும்‌ இராமலிங்கம்‌ 
எனப்‌ பொருள்‌ கொண்டு - கண்டு எவர்க்கும்‌ கூறுக? என்று 
பணித்தார்‌. அப்பணி மேற்கொண்டு அவ்வண்ணமே செய்து 
வருவாராயினார்‌. 


மருட்பா கட்சியார்‌ வெளியிட்ட * போலியருட்பா மறுப்பு” 
எனும்‌ நூலுக்கு மறுப்பாக * போலியருட்பா - மறுப்பென்னும்‌ 
குதர்க்காரண்ய நாச மகாபரசு' எனும்‌ நூல்‌ எழுதி வெளியிட்‌ 
டார்‌. 


பூண்டி அரங்ககாத முதலியார்‌: 1837 - 93. தொண்டை 
நாடு. தந்தை சுப்பராய முதலியார்‌. குடந்தைக்‌ கல்லூரி, 
பென்னை “மாநிலக்‌ கல்லூரிக்‌ கணிதப்‌ பேராசிரியர்‌. ஆங்கில 
மும்‌ அருந்த மிமும்‌ வல்லார்‌. பிற நாடுகளிலும்‌ புகழ்‌ பரவிய 
வர்‌. அறிஞர்‌,போற்றும்‌ பேரறிஞர்‌. கற்பதும்‌ கற்பிப்பதுமே: 
வாழ்வாகக்‌ கொண்டவர்‌. நுண்ணறிவினார்‌. ஒரு முறை 
கேட்டவற்றை ' மறவாமல்‌ நினைவிற்கொள்ளும்‌ : ஏகசந்தக்‌. 
கிராகி. வியத்தகு அறிவினர்‌. உலகியலறிவு மிக்க ஒபபுர 
வாளர்‌. அன்புக்கு வசப்படுபவர்‌. செல்வாக்கும்‌ சொல்வாக்‌ 
கும்‌ மிக்கவர்‌. அஞ்சாநெஞ்சர்‌. குற்றங்‌ கண்டித்து குணம்‌ 
போற்றும்‌ குணக்குன்று. மதியால்‌ வித்தகர்‌ மனதால்‌ உத்தமர்‌. 
நகைபடப்‌ பேசும்‌ நலத்தர்‌. * அவருடைய தோற்றம்‌ கம்பீர 
மாக இருக்கும்‌. நறுக்கிவிட்ட தலை மயிர்‌ பிடரிய்லே வரிசை 
யாகத்‌ தொங்குவதும்‌ முகத்‌ தோற்றமும்‌ பார்வையும்‌ ஒரு 
சிங்கத்தை நிகர்க்கும்‌ ' (௨. வே. சா.) வியத்தகு நினைவாற்றல்‌ 
மிக்கவர்‌, இலேடையாகப்‌ பேசுவதில்‌ சமர்‌ த்தர்‌. ஒரு தோல்‌ 
சென்னை உயர்நீதி மன்ற முதல்‌ இந்திய நீதிபதி ஜஸ்டிஸ்‌ 14- 
முததுசாமி ஐயர்‌ வளை த்தடி தொங்கிய தம்‌ கையை உயர்த்தி 
* அடிமீயன்‌ ' எனக்‌ கூற, உடனே இவர்‌ * அப்படியாயின்‌ 
தங்கள்‌ திருக்கையில்‌ தடி ஏன்‌ 7 ' என்‌ றார்‌. ஒரே நள்ளிரவில்‌ 
ஒரு சிக்கலான வழக்கினைப்‌ படித்துத்‌ தீர்ப்பு எழுதித்‌ தநத 
மதி நுட்பர்‌. பலகலைச்‌ செல்வர்‌. மிகச்‌ , சிறந்த மேதை. 


488 தமிழ்‌: இலக்கிய:.வரலாறு 


சென்ற :நூறாண்டுக்‌ காலத்தில்‌ இவருக்கு முன்னோ பின்னோ 
இவரைப்‌ போன்ற மேதாவிகள்‌ . இருந்ததே இல்லை (J; M 
'இவன்ஸ்‌.மன்‌ ), 


கதிர்வேல்‌ உபாத்தியாயரிடம்‌ பாடம்‌ கேட்டு, காஞ்சிபுரம்‌ 
சபாபதி முதலியார்‌, அட்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌ 
போன்றாரிடம்‌ ஐயம்‌ தெளிந்தார்‌. தொழுவூர்‌ வேலாயுத 
முதலியார்‌ தொடர்பால்‌ பா புனையும்‌ ஆற்றல்‌ பெருகியது. 
இவர்து கச்சிக்‌ கலம்பகம்‌ (1889) தமிழ்ச்சுவை மிக்கது. இருத்‌ 
துவக்‌ கல்லூரித்‌ தமிழாசான்‌ சின்னசாமி பிள்ளை உரை கூறி 
உரையாற்றினார்‌. தண்டலம்‌ பாலசுந்தர முதலியார்‌, பச்சை 
யப்பன்‌ கல்லூரி முருசேச முதலியார்‌, ௨. வே. சா; சோடசா 
வதானம்‌ சுப்பராய செட்டியார்‌, சிதம்பரம்‌. . இராமலிங்கத்‌ 
தம்பிரான்‌ அரங்கேற்றம்‌ செய்தனர்‌. 


சென்ற நூற்றாண்டிலேயே கல்வி, பெண்கள்‌ முன்னேற்‌ 
றம்‌, சமூக சீர்திருத்தம்‌ பற்றியெல்லாம்‌ எழுதியும்‌ பேசியும்‌ 
பொதுப்‌ பணியாற்றியவர்‌. அரசு * இராவ்‌ பகதூர்‌ ' பட்டம்‌ 
நல்கிற்று. 1880ல்‌ அரசு மொழி பெயர்ப்ப.ளர்‌. 1892ல்‌ 
சென்னை நகர முதல்‌ ஷெரீப்‌. இவரது. உருவச்‌ சிலை மாநிலக்‌ 
கல்லூரியில்‌ உளது. ௨. வே. சாமிநாதையருக்குப்‌ பல்வகையில்‌ 
பேருதவிகள்‌ புரிந்துளார்‌. கம்பராமாயணமும்‌, திருவிளை 
பாடற்‌ புராணமும்‌ இவர்க்குத்‌ தலைகீழ்ப்‌ பாடம்‌. பல தனிப்‌ 
பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. கவிதை மடல்‌ எழுதும்‌ இயல்பினார்‌. 
பெருமிதமும்‌ பணிவும்‌ மிக்க பெருந்தகை. எம்‌. ஏ. பட்டம்‌ 
பேற்றோரில்‌ சிறந்தொளிர்ந்தமையின்‌ ' எம்‌. ஏ. முதலியார்‌ ” 
என்றழைப்பர்‌. சென்னைப்‌ பல்சுலைக்‌ கழகத்தில்‌ 1890 இவர்‌ 


ஆற்றிய பட்டமளிப்பு விழாப்‌ பேருரை பொன்னெழுததுக்‌ 
களால்‌ பொறிக்கத்தக்கது. 


சேலம்‌ இராமசாமி முதலியார்‌ : 1852-92, தந்தை 
தாசில்தார்‌ கோபால்சாமி முதலியார்‌. ஆறு வயதிலேஃய 
சென்னை சென்று நாசலிங்கமுதலியார்‌ (காஞ்சிபுரம்‌ சபாபதி 
முதலியார்‌ மகன்‌ )வீட்டில்வதிந்து கதிர்வேல்‌ உபாத்தியாயரிடம்‌ 
கற்றார்‌. பண்டிதர்‌ பழக்கமும்‌ இல்க்கிய - அறிவும்‌ பெற்றார்‌. 
மதாரஸ்‌ ஹைஸ்கூல்‌, பச்சையப்பன்‌ உயர்தரப்‌ பாடசாலை, 
பிரசிடென்சி கல்லூரி, சட்டக்‌ கல்லூரிகளில்‌ பயின்று பி. ஏச 
பி. ஏல்‌. பட்டம்‌ பெற்றார்‌... திருச்சி தஞ்சை மாவட்‌ டங்களில்‌ 
முன்பு (1876-32) பணியாற்றி, சென்னை சென்று 


வழக்கறிஞராக விளங்கி ட Jal ஏட்டினை நடத்தினார்‌: 
தமிழ்ப்புலமையாளரானார்‌. 


தில்‌ குடந்தை முன்சீபாக இருந்தபோது குட ந்தைக்‌ 

கல்லூரியில்‌ பணியேற்றிருந்த ௨...வே,. சாமிநாதையர்‌ சென்று 
கண்டு முதன்முதல்‌ சங்க இலக்கியம்‌ பற்றி அறிந்தார்‌! 
சிந்தாமணி, மணிமேகலை சுவடிகள்‌ பெற்றார்‌. காப்பியங்‌ 
களையும்‌ சங்க: இலக்கியங்களையும்‌ ஆராய்ச்சி செய்யுமாறும்‌ 
அச்சிட்டு வெளிப்படுத்தமாறும்‌ ஊக்கியவர்‌ இவரே. 
“அவருடைய தூண்டுதல்‌ இல்லாவிடில்‌, சந்தாமணியை நான்‌ 
அச்சிடுவதெங்கே? எங்க நூல்களின்‌ பெருமையுணர்ந்து 
இன்புற்று வெளிப்படுத்தும்‌ முயற்சிக்கும்‌ எனக்கும்‌ எனன 
சம்பந்தம்‌?” (என்‌ சரித்திரம்‌). 

இவரது புலமை போற்றிப்‌ பி. ஏ. தமிழ்த்‌ தேர்வாளராகச்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ நியமித்தது. 1885 இல்‌ 
இங்கிலாந்தில்‌ நடந்த தேர்தலின்போது, ஆங்கில வாக்காளர்‌ 
கட்கு இந்திய விவரங்களை விளக்க இத்தியாவிலிருந்து 
அனுப்பப்பெற்ற மூவரில்‌ இவர்‌ ஒருவர்‌. 1888 அலக ட. த்‌ 
காங்கிரசு மாநாட்டிற்குத்‌ தலைமை ஏற்க வேண்டினர்‌; இவர்‌ 
மறுத்துவிட்டார்‌. 

இத்தகு சிறப்பினார்‌ 40ஆம்‌ அகவையில்‌ மறைந்தது 
அருந்தமிருக்குப்‌ பெரும்‌ இழப்பாகும்‌, பழந்தமிழ்‌ இலக்கியங்‌ 
களை அழியாது காத்த--முதன்முதல்‌ அறிமுகப்படுததிய - 
அச்சேற்ற ஆவன செய்த பெருந்தகை இவரின்றேல்‌ அவை 
அறியப்படாது அழிந்தே போயிருக்கும்‌. ௨. வே. சா. பதிப்‌ 
பிக்கு வாய்ப்பிலாது போயிருக்கும்‌. இந்த வகையில்‌ இவரை 
என்றும்‌ மற்க்க இயலாது. 


சி. தியாகராச செட்டியார்‌: 1826-86. திருச்சியை அடுத்த 
பூவாளுர்‌, தந்‌ைத சிதமபரஞ்‌ செட்டியார்‌. மகாவித்துவான்‌ 
"மீனாட்சி சுந்தரம்பிள்ளையிடம்‌ (1844). குருகுல முறையிற்‌ 
பாடங்கேட்டவர்‌. வரின்‌ கண்மணியனைய முதன்‌ 
மாணாக்கர்‌_ சீடர்‌. புதியவர்கட்குப பாடம்‌ கற்பித்தவர்‌. 
ஆசானிடம்‌ எல்லையில்‌ மதிப்பு பூண்டு நூறு ' செய்யுடகள்‌ 
(ஸ்ரீ மீனாட்செந்திரம்பிள்ளை அந்தா தி) ஆசிரிய வழிபாடாகச்‌ 
செய்தவர்‌. குடந்தை அரசினர்‌ கல்லூரியில்‌ (1865-80) 
புகழ்பூத்த : தமிழாசிரியர்‌. உயரிய ஒழுககமும்‌ சீரிய தமழ்ப்‌ 
பற்றும்‌ மிக்கவர்‌. சிறந்த நூல்களைச்‌, சிறபபிப்பார்‌; தர மில்‌ 
நூற்களை த்‌ தயவின்‌ றிக்‌ கண்டிக்கும்‌ தகையார்‌. 16-2-80ல்‌ 
தமக்குப்பின்‌: ' ௨. வே. சாமிநாத ஐயரை - ஆசிரியராக 
அமர்த்தினார்‌. இந்த நன்றி பாரர்ட்டித்தான்‌, தம்‌ இல்லத்‌ 
இற்கு: தியர்கராசவிலாசம்‌” என்‌ வைத்தார்‌ உ.வே.சா : 


490 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


எதுகை மோனணைக்காகக்‌ குறளைத்‌ இருத்திவந்த : ஆங்கிலப்‌ 
பாதிரியாரையும்‌, சுருக்கங்கருதி விளக்கமின்றி நன்‌ னூலைப்‌ 
பதிப்பித்த வழக்கறிஞர்‌ ஒருவரையும்‌ சாடிய பெருமை, இவரது 
சால்பும்‌ செப்பமும்‌ காட்டும்‌: ' திருவாசகத்திற்கு உரை : எழுது 
மாறு வற்புறுத்தியவர்களிடம்‌ 'நானதற்குத்‌ தகுதியிலேன்‌' 
என மறுத்த. அடக்கவுணர்வும்‌ பின்பற்ற வேண்டிய ஒன்று. 


மனைவி செல்லம்மாள்‌. பிள்ளை இல்லை. மாணக்கர்கள்‌ 
ஜட்ஜ்‌ சதாசிவஜயர்‌, தஞ்சை கே. எஸ்‌. சீனிவாசம்பிள்ளை, 
இருவாரூர்‌ சாமிநா ததேசிகர்‌, தெய்வநாயகம்பிள்ளை, அம்பல. 
வாண தேகிகர்‌, ஸ்ரீரங்கம்‌ சிங்கமையங்கார்‌. நூற்கள்‌: வீரை 
உமையம்மைபிள்ளைத்‌ தமிழ்‌, கவராயலு நாயக்கர்‌ இரட்டை 
மணிமாலை, திருச்சிற்றம்பல வெண்பா வந்தாதி, திருவாரூர்‌ 
பாதி திருவொற்றியூர்பாதி லெண்பாவந்தாதி, திருவாகூர்‌ 
மருந்து வெண்பாமாலை, வியாசக்கோவை (பிற்பகுதி) 
பதிப்பித்தவை 7. 


குடந்தைக்‌ கல்லூரியில்‌ ஆங்கிலத்திற்குக்‌ கோபால்ராவ்‌: 
அருந்தமிழுக்குச்‌ செட்டியார்‌ என இரு - சுடர்களாக 
இலங்கினர்‌. முன்னவரிடம்‌ ஆங்கிலம்‌ பயின்றமை பெருமைப்‌ 
படுமாறு; இவரிடம்‌ தமிழ்‌ அறிந்தமைக்குப்‌ பெருமிதம்‌ 
பெறுவர்‌ மாணவர்கள்‌. 


சோடசாவதானம்‌ சுப்பராய செட்டியார்‌: 1894, திருச்சி 
பாலககரை விததுவான்‌ வீரராகவசெட்டியார்‌ மகன்‌. 
மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்பிள்ளையின்‌ மாணவர்‌. 
சென்னை அரசு நார்மல்‌ பாடசாலைத்‌ தமிழ்ப்‌ பண்டிதராகத்‌ 
திகழ்ந்தார்‌. ஒருமுறை அட்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌ 
திரிசிப புரத்தில்‌ தங்கியிருந்தபோது அவரது அட்டாவதானம்‌ 
காண அவாவுவதாக மகாவித்துவானீடம்‌ திருச்சி பெருமக்கள்‌ 
இயமப, அவர்‌ முதலியாரிடம்‌ தெரிவிக்கவே - செய்து 
காட்டினார்‌. கண்டு மகிழ்த்தவர்கள்‌ , “தங்கள்‌ மாணவரையும்‌ 
அவதானம்‌ செய்யுமாறு பழக்க யெலுமா?' என 
மகாவித்துவானிடம்‌ வேண்ட, அங்கனமே சுப்பராய 
செட்டியாரை 16 அவதானம்‌ செய்துகாட்டச்‌ செய்து 
“சோடசாவதானி' என்ற பட்டம்‌ சூட்டினார்‌. 


செய்தவை; எயினனூரர்‌ (௪ந்தனபுரி) ஆதிபுர தலபுராணம்‌, 
விரிஞ்சேகர்‌ சதகம்‌, . . கம்ப_அயோ த்தியா காண்டவுழை, 
பரஞ்ச்சா.த இருவிளையாடற்‌ புராண. வுரை,..காஞ்சி புராண 


மீது. ௪. விமலானந்தம்‌ 491 


வுரை, புலியூர்‌ வெண்பா வுரை, பதிப்பித்தவை : காங்கேயன்‌ 
உரிச்சொல்‌ நிகண்டு, சிதம்பர சுவாமிகளின்‌ திருப்போரூர்‌ 
சந்நிதி மூலை ற; ஆசானின்‌ மாயூர புராணம்‌, நாகைக்‌ காரோண 
புராணம்‌, பல சுவடிகளை ஆய்ந்து 1! ஆம்‌ திருமுறையினை 
முதன்‌ முதல்‌ (1869) அச்சேற்றினார்‌. 


வீராசாமி செட்டியார்‌ : சென்னைக்‌ கலைக்‌ கல்லூரித்‌ 
தமிழாசிரியர்‌; செனனைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தலைமைப்‌ 
புலவர்‌, அகராதித்தொகுப்பில்‌ பணியாற்றியவர்‌. இராமாநுசகி 
கவிராயரின்‌ மாணவர்‌,நல்ல பதிப்பாசிரியர்‌, வித்துவ சிகாமணி” 
கவிராயர்‌ என்றும்‌ அழைப்பர்‌, அட்டாவதானம்‌ புரிந்தவர்‌. 
தினவைர்த்தமானியில்‌ கம்பர்‌, காளமேகம்‌, ஒட்டக்கூத்தர்‌, 
புகழேந்தி பற்றிக்‌ கட்டுரை வரைந்து தமிழ்‌ உரை நடை. தழைக்‌ 
கச்‌ . செய்தவர்‌. இவற்றின்‌ தொகுப்பு (1891) விநோதரச 
மஞ்சரி நூலாயிற்று. நகைச்சுவைப்‌ பெட்டகம்‌, பலரும்‌ போற்‌ 
றிப்‌ பயிலும்‌ பனுவல்‌. இவற்றின்‌ புனைந்துரை உண்மை 
யென்றே உணரப்படும்‌ அளவிற்கு விளைவினை உண்டாக்கிய 
நூல்‌. சென்ற நூற்றாண்டு உரைநடைக்குச்‌ சான்றாவது. 
இராமாயண - பாரதச்‌ சொற்பொழிவாளர்‌, நகைச்சுவை 
வல்லவர்‌. நரைத்த குடுமி உடையவர்‌. உடன பணியாற்றிய 
கனகசபைப்‌ புலவர்‌ இக்‌ தடுமியைப்‌ பாடியுள்ளார்‌. மாணவர்‌ 
கள்‌ : உடையவர்‌ பஞ்சரததினம்‌ பாடிய அப்பாவுப்‌ பிள்ளை, 


சீ 


முருகேச முதலியார்‌. 


.. சோமசுந்தர நாயகர்‌ : 1840 - 1901. சென்னை சூளையில்‌ 
வதந்தவர்‌. வைணவ மரபினர்‌; பெயர்‌ அரங்கசாமி, ஏகாம்‌ 
பர யோகியாரிடம்‌ சோமசுந்தரர்‌ என்ற தீட்ஷா நாம்‌ பெற்றுச்‌ 
சைவரானார்‌; அழுத்தமான சைவப்‌ பற்றினார்‌. சைவ சித்‌ 
தாந்த நிபுணர்‌. அச்சுதானந்த சுவாமிகளிடம்‌ தென்‌ - வட 
மொழிசள்‌ கற்றார்‌. பெரும்‌ மாயாவாதியான அவரை சைவ 
.சித்தாந்தியாக மாற்றினார்‌! முத்து வீரியம்‌ தந்த முத்து வீரிய 
உபாத்தியாரிடம்‌ இலக்கண இலக்கியம்‌ தோர்த்தார்‌. தெலுங்கு”. 
ஆநக்சிலயும்‌ அறிந்தார்‌. சொன்மாரி பொழிவதும்‌, வாதிடு 
வதம்‌, மறுப்பு விடுப்பதும்‌; கட்டுரை தீட்டுவதும்‌ - நான்கும்‌ 
கைவந்தவர்‌. சைவ சித்தாந்தத்தில்‌ சமர்த்தர்‌ என்பது கண்டு. 
£வைதிக சைவ சித்தாந்த சண்ட மாருதம்‌. எனப்‌ பட்ட 
சூட்டினார்‌ சேதுபதி. “பரசமய கோளரி” எனப்‌ ன 
னார்‌ திருவாவடுதுறை ஆதனம்‌. இவரது மாணாக்க ர 
௯ றமாலையடி. கள்‌ 


492 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இவரது உரைநடை கடும்‌ நடையது, வட சொற்கள்‌ கணக்‌ 
இன்‌ றிக்‌ கலந்திருக்கும்‌. செய்யுள்‌ நூலோ செந்தமிழ்‌ விரவியது. 
அர்ச்சாதபம்‌, ஆதிசைவ பிரபாவம்‌, சமரச ஞான்‌ தீபம்‌, 
சன்மார்க்க போத வெண்பா, சைவ சூளாமணி. சித்தாந்த 
சேகரம்‌ - பூஷணம்‌, ஞானபேதத்‌ துணிவு - தெளிவு. விளக்கம்‌, 
பாரத தத்துவப்‌ பிரகாசிகை, சித்தாந்த ரத்னாகரம்‌ போன்ற 
110 நூற்கள்‌ படைத்துள்ளார்‌. 


கோமளபுரம்‌ இராசகோபால பிள்ளை : சென்னைக்‌ கோம 
எீசுவான்‌ பேட்டை, வைணவத்தில்‌ ஊறியவர்‌. பெரும்‌ புலவர்‌. 
அடடாவதானம்‌ வீராசாமி . செட்டியாரின்‌ மாணவர்‌. 
சென்னை, சைதை நார்மல்‌ பள்ளி, மாநிலக்‌ கல்லூரி, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ போன்றவற்றில்‌ தமிழோச்சிய 
வா்‌. சாற்றுக்‌ கவி பல வழங்கியவர்‌. 


இலக்கணச்‌ சுருக்கம்‌, நன்னூல்‌ காண்‌ டிகையுரை இரண்டும்‌ 
மாணாக்கர்க்கென வெளியிட்டார்‌. உரை எழுதியன . திரு 
வாய்மொழி, நளவெண்பா, நாலடியார்‌. பதிப்புகள்‌ : தென்‌ 
திருப்பதி புராணம்‌, திருநீலகண்ட நாயனார்‌ விலாசம்‌, வில்லி 
பாரதம்‌, தொல்‌ - சொல சேன்பவரையம்‌. சேனாவரையத்தை 
(4609) முதன்‌ முதல்‌ பதிப்பித்தவர்‌ இவரே. 


மாணவர்கள்‌: மகாவித்துவான்‌ மயிலை சண்முகம்‌ 
பிள்ளை, முதன்‌ முதல்‌ நெற்றியில்‌ நீறும்‌, பெயரில்‌ சைவமும்‌ 
நிலவியதால்‌ இவர்க்குப்‌ பாடம்‌ சொல்ல மறுத்து விட்டார்‌ ? 
'நெற்றியில்‌ திருமண்ணும்‌ இரொமாநுசன்‌ எனப்‌ பெயர்‌ மாற்ற 
மும்‌ செய்யின்‌ பாடம்‌ புகட்டுவதாகக்‌ கூறவே ஒப்பிப்‌ பாடம்‌ 
முடியும்‌ வரை அப்படியே சென்று கம்பராமாயணம்‌ கேட்டா 
ராம்‌. கடும்‌ வைணவர்‌ எனக்‌ காட்டுவதோடு சென்ற நூற்‌ 
றாண்டில்‌ சைவ வைணவக்‌ கடும்‌ பகையும்‌ காழ்ப்பும்‌ 
இருந்தமை அறியலாம்‌ ! 
அிருமயிலை சண்முகம்‌ பிள்ளை : 1858 - 1905, 


அட்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌, கோமளபுரம்‌ உரை 
யாசிரியர்‌ இராசகோபால பிள்ளையிடம்‌ பயின்றவர்‌. மாண 
வர்கள்‌ : கா. நமச்சிவாய முதலியார்‌, மயிலை .சீனி கோவிந்த 
“ராசனார்‌, தொண்டைமண்டலம்‌, -.துளுவ வேளாளர்‌ பாட்‌ 
சாலை, செயின்ட்பால்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, சர்ந்தோம்‌ உயச்‌ 
நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசான்‌; இலக்கிய இலக்கணப்‌: புலமை 


மது. ௪. விமலானந்தம்‌, 493 


யாளர்‌, பழஞ்சுவடி ஆய்வதில்‌ வல்லவர்‌. சிறந்த பதிப்பாசிரி 
யர்‌; மகாவித்துவான்‌ ' எனப்‌ போற்றிப்‌ பட்டம்‌ அளித்தது 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌. 


இயற்றியன : திருமயிலை உலா, திருமுல்லைவாயிற்‌ 
புராணம்‌, இருசிராமலை மான்மிய சங்கிரகம்‌, புவனாம்பிகை 
'சோடசயாகோத்பவ மாலை, கற்பகவல்லி மாலை, கபாலீசர்‌: ' 
பஞ்சரத்தினம்‌, கந்தபுராண வசனம்‌, சிற்றிலக்கண வினா 
விடை. 


உரைகள்‌ : கம்ப அயோத்தியா காண்டம்‌, கந்தரனுபூதி, 
சிவஞான முனிவரின்‌ சதுர்‌ வேதா ற்பரிய சங்ரெகம்‌, கண்ணுடை 
வள்ளலின்‌ மாயாப்‌ பிரலாப குரு வணக்கம்‌, திருக்கயிலாய 
உலா, யொன்வண்ணத்தந்தாதி, திருவாரூர்‌ மும்மணிக்‌. 
கே! வை, பிச்சாடன நவமணி மாலை. 


பதிப்‌.பித்தவை : நன்னூல்‌ விருத்தியுரை, தஞ்சைவாணன்‌ 
கோவை, மச்ச புராணம்‌, சிவவாக்கியர்‌ பாடல்‌, மாயப்‌ 
பிரலாபம்‌; மணிமேகலை காப்பியத்தை முதன்‌ முதல்‌ (1894). 
அச்சிட்டவர்‌ இவரே. “வித்தியா விநோதினி ' இதழின்‌ (1889 
- 92) இணையா சிரியர்‌: 


மழவை மகாலிங்க ஐயர்‌: மதுரையையடுத்த மழவராய 
னேந்தல - ஆசுகவி; இசைப புலவர்‌. வீர சைவர்‌. சென்னை 
மாநிலக்‌ கல்லூரி முதலில்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளியாக இருந்து 
பின்னர்‌ கல்லூரி ஆனது. இம்‌ மாற்றத்தின்போது அப்‌ பள்ளித்‌ 
தலைமை ஆசிரியராக இருந்து முதல்வர்‌ ஆனவர்‌. இ. பி. 
பவல்‌ துரை இதன்‌ முதல்‌ தமிழ்ப பேராசிரியர்‌. அதுயோது 
தமிழாசிரியராக அமைந்தவர்‌ மழவையார்‌, திருத்தணிகை 
விசாக - சரவண பெருமாள்‌ சகோதரர்களின்‌ மாணவர்‌. தாம்‌ 
கல்லூரியினின்று விலகியபோது தம்‌ ஆசான்‌ விசாகப்‌ பெருமா 
்‌ ளையரைத்‌ தம்‌ பதவியில்‌ அமர்த்தினார்‌. படைத்தவை 2 
முதன்‌ முதல்‌ சிறுவார்கட்கென வசன நடையில்‌ ஓர்‌ இலக்கணம்‌ 
வரைந்தார்‌. * மகாலிங்கையர்‌ இலக்கணம்‌ £. என மொழியப்‌ 
பெற்றது. முதன்‌ முதல்‌ தொல்காப்பிய எழுத்ததிகார நச்சர்‌, 
உரையினை 1847ல்‌ பதிப்பித்தார்‌. இலக்கணச்‌ சுருக்கம்‌ 
(1879), அருணாசல புராண -உரை, போத வாசகம்‌, மழவைச்‌ 
சிங்கார சதகம்‌. இவர்‌ மாணாக்கரே அட்டாவதானம்‌ சபாபது 
முதலியார்‌. மகாவித்துவானாக கருதப்‌ பெற்றார்‌. 


494 தமிழ்‌ இலக்கிய -வர்லாறு 
அமிர்தம்‌ பிள்ளை : 1845-99, திருச்சி, பன்மொழிப்புலவர்‌. 
முத்து வீரிய உபாத்தியாயரின்‌ மாணவர்‌, சேலம்‌ அரசினர்‌ 
கல்லூரியிலும்‌ 1886 முதல்‌ திருச்சி எஸ்‌. பி. ஜி கல்லூரியிலும்‌ 
தமிழோ ச்சியவர்‌. “தமிழ்ச்‌ செல்வம்‌' எனும்‌ ஏட்டினை 
(1888-92) நடத்தியவர்‌. நூல்கள்‌ :- யாப்பிலக்கண வினா 
விடை, பெண்மை நெறிவிளக்கம்‌ (200. வெண்பா). தமிழ்‌ 
விடுதூது. இவரது. திருமகனாரே. அமிர்தம்‌ சுந்தரஈாதம்‌ 


பிள்ளை : ஆதிவயலூர்‌ வெண்பா வந்தாதி முதலியன 
படைத்தவர்‌. 


பின்னத்தூர்‌ ௮ நாராயணசாமி ஐயர்‌: 1862-1914. தஞ்சை 
மாவடட திருத்துறைப்பூண்டி வட்டம்‌. அப்பாசாமி ஐயர்‌ 
எனும்‌ வேங்கட கிருட்டிண அவதானிகள்‌ : சீதாலட்சுமி. 
ஆசான்கள்‌ : கிருஷ்ணாபுரம்‌ முத்துராம பாரதியார்‌, மன்னார்‌ 
குடி நாராயணசாமிப்பிள்ளை, ஆறுமுக நாவலர்‌ மருகரும்‌ 
மாணவருமான' பொன்னம்பலம்‌ பிள்ளை (திருமறைக்‌ 
காட்டில்‌) 1899 முதல்‌ மறையும்‌ அளவும்‌ குடந்தை நகர உயர்‌ 
நிலைப்‌ பள்ளித்‌ தலைமைத்‌ தமிழாசிரியராகத்‌ திகழ்ந்தார்‌. 
சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌ இவர்‌ மாணவர்‌. ஏடது கைவிடாது 
எப்போதும்‌ புத்தகமும்‌ கையுமாக இருப்பார்‌. : நெட்டுருப்‌ 
பண்ணும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌; பத்துப்பாட்டு முதலிய படிகள்‌ 
இடையாது போயினும்‌ அவற்றின்‌ அடி பிறழாது ஒப்பு 
விக்கும்‌ திறன்‌ சான்றவர்‌ என உ.வே. சா. புகழ்ந்துள்ளார்‌. 
தமிழகப்‌ பழ வரலாறும்‌ பழங்‌ கல்வெட்டறிவும மிக்கவர்‌. 
தொல்காப்பியம்‌ துறை போகக்‌ கற்றவர்‌. 


தந்தவை : மாணாக்கராற்றுப்படை, இயல்மொழி 
வாழ்த்து, தென்‌ தில்லை (விளாகம்‌) உலா, கலம்பகம்‌, 
களபபாள்‌ புராணம்‌, இராமாயண அகவல்‌; இறையனார்‌ 
ஆற்றுப்படை, இடும்பவன புராணம, சிவதை, சிவபுராணம்‌, 
தமிழ நாயக மாலை, நரி விருத்தம்‌, நீலகண்டேச்சுரக்‌ கோவை, 
பழையது விடுதூது, மருதப்பாட்டு, செருப்பு விடுதூது; 
அரதைக்‌ கோவை; வீரகாவியம்‌; பிரகசன நாடகம்‌ (காளிதா 
சர்‌) நற்றிணை உரை, சடகோபரந்தாதி, உரை, தமிழ்‌ நாயக 


மாலை. அகநானூற்றுக்கு உரை 'வரைந்துவரும்‌ காலத்து. 
நீரிழிவு நோயால்‌ மறைந்தார்‌. 


விசாகப்‌ பெருமாள்‌ ஐயர்‌ : திருத்தணிகை கந்தப்பையர்‌ 
மகன்‌ . வீரசைவர்‌. கந்தப்பையருக்கு இரு மனைவியர்‌. பிள்ளை 
கள்‌ இல்லை. தணிகை முருகனை வேண்டியும்‌ பேறுண்டாக ' 


மது. சீ. விமலானந்தம்‌ 495 


வில்லை. திருப்பதி. பெருமாளை வேண்டினார்‌. பிள்ளைகள்‌ 
பிறந்தன. : கந்தன்‌ பெயரையே வைக்க விரும்பினார்‌. கந்தப்‌ 
பையர்‌; திருமால்‌ அருளால்‌ பிறந்தமையின்‌ பெருமாள்‌ பெயரே 
இடவேண்டுமென்‌ றனர்‌ மனைவியர்‌. தம்‌ கொள்கையும்‌ 
மனைவியர்‌ விருப்பும்‌ நிறைவேறுமாறு முருகன்‌-—மாலவன்‌ . 
பெயர்‌. வருமாறு விசாகப்பெருமாள்‌, சரவணப்‌ பெருமாள்‌ 
என்றிட்டார்‌ . பெருமாள்‌ என முருகனுக்கும்‌ வழங்கப்‌ 
பெறுகிறது! 

இயற்றமிழாசிரியர்‌ இராமாநுசக்‌ கவிராயரிடம்‌ பயின்‌ 
றவர்‌. மாணவர்‌ மழவை மகாலிங்கையர்‌. மாநிலக்கல்‌ லூரியி 
னின்று விலகும்‌ போது இவரை அமர்த்தினார்‌. வழங்கியன ஈ 
இலக்கணச்‌ சுருக்க வினா விடை (1828) பாலபோத இல்க்கணம்‌ 
(1852), நன்னூற்‌ காண்டிகையுரை (1875), திருக்கோவையார்‌ 
உரை: (1897), யாப்பிலக்கண வினா விடை, அணியிலக்கண 
வினா விடை, கல்வியின்‌ பயன்‌. முதற்பதிப்பாசிரியர்களில்‌ 
ஒருவர்‌. அச்சு எழுத்தை “எழுதா எழுத்து' என்றழைத்‌ சார்‌, 
ஆங்கிலேயர்‌, நூற்களைச்‌ செய்யுளில்‌ புனைவது விடுத்து உரை 
நடையில்‌ படை தூதுச்‌ சிறுவர்கட்குக்‌ கற்பிககிறார்கள்‌. ஆனால்‌ 
தாமோ அத்தூற்களைச்‌ செய்யுளில்‌ வடித்து-௨ரை செய்து 
ஊறு பயக்கிறோம்‌. “உலக வழக்க்யெற்‌ சொற்களால்‌ உரை 
வசனமாகத்‌ கெளிவுறச்‌ செய்து கல்விச்சாலைகளில்‌ 
உபயோகமுறும்படி செய்தல்‌ நன்று' என உரைநடைக்கு 
முதன்மை தருகிறார்‌. சாற்றுக்கவிகள்‌ பல பாடியுள்ளார்‌. 
இயற்றமிழாசிரியர்‌ என்ற பட்டம்‌ பெற்றவர்‌. திருக்குறள்‌ 
தெளிப்‌அபாருள்‌ விளக்கம்‌ என்ற ஓர்‌ உரையும்‌ எழுதியுள்‌ 
ளார்‌. பின்‌ சுலோ அகராதி உருவாக: உறுதுணை புரித்தார்‌, 
மாணவர்கள்‌ : அட்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌, சந்திர 
சேகரப்‌ பண்டிதர்‌, மழவை மகாலிங்கையர்‌ யாழ்ப்‌ 
பாண ஏகாம்பரப புலவர்‌. ர 


சரவண பெருமான்‌ ஐயர்‌ : முன்னவரின்‌ இளவல்‌. பன்னூல்‌, 
கட்கு. உரை படைத்துள்ளார்‌. நன்னூல்‌ ஆத்திசசூடு, 
கொன்றைவேந்தன்‌, நறுந்தொகை, நன்ன றி, மூதுரை, தரு 
வள்ளுவ மாலை, பிரபுலிங்க லீலை (முதல்‌ மூனறு கதிகடகு)- 
நல்வழி, வாக்குண்டாம்‌ (1841), பழமலையந்தாதி (182), 
இருக்குறள்‌ (1874), நாலடி நானூறு, திருசவங்கைக்‌ கோவை, 
நைடதம்‌. பதிப்பித்தவை: திருவாசகம்‌ (1897), இருக்கு மள்‌ 
,பரிம்மலழகர்‌ உரை (1830), நைடதம்‌ (1842) முற்றுப்‌ பெறாது 
நைடத, பிரபுலிங்க லீலை உரைகளை இவர்‌ மகன்‌ கந்தசாமி 
ஐயர்‌ நிறைவு செய்தார்‌. உரை உயர்வு; ஒவ்வொரு செயயுள்‌ 


396. தமிழ்‌ இலக்கிய வர லாறு 


முடிவிலும்‌ பயனும்‌ மெய்ப்பாடும்‌ கூறுவது, குவலயானந்த 
அணிகளைக்‌ குறிப்பது, பூகோள தீபிகை, பால போத இலக்‌ 
கணம்‌ செய்துள்ளார்‌. 


இயற்றமிழாசிரியர்‌ இராமா நுச கவிராயரிடம்‌ பயின்‌ றவர்‌. 
சென்னை விவேகக்‌ கல்விச்சாலைத்‌ தலைமைப்‌ புலவர்‌. குணங்‌ 
குடிமஸ்தான்‌ நான்மணிமாலை பாடியுள்ளார்‌.. மகாவித்து 
வானாகக்‌ கருதப்‌ பெற்றவார்‌. களத்தூர்‌ புராணம்‌ இவர்‌ பாடிய 
சென்பர்‌. திருவள்ளுவமாலைக்கு இவர்‌ செய்த உரை: தான்‌ 
உளது. மாணாக்கர்கள்‌ : சச்சிதானந்த சுவாமிகள்‌, சந்திர 
சேகா பண்டிதர்‌, மழவை மகாலிங்கையர்‌. 


பெரிய. சரவண பெருமாள்‌ கவிராயர்‌ : இராமநாதபுரம்‌ 
முதுகளத்தார்‌, வேளாண்‌ மரபினர்‌. இராமநாதபுரம்‌ 
சோபசுந்தரம்‌ பிள்ளையின்‌ மாணவர்‌ . முத்துராமலிங்க 
சேதுபதி சமத்தானப்‌ . பெரும்புலவர்‌, அட்டாவதானம்‌ 
புரிந்தவர்‌. வசையும்‌ நகையும்‌ வல்லவர்‌. சீட்டுக்‌ கவிகள்‌ 
சிறப்பானவை; இவர்தம்‌ கல்வி கேள்வி சொல்லாற்றல்‌ 
தலக்கம்‌ சேது அமைச்சர்‌ முத்திருளப்பப்‌ பிள்ளைமீது காதல்‌ 
பிரபந்தம்‌ பாடியுள்ளார்‌. நடராச மூர்த்தி மீதான தனிப்‌ 
பாடல்கள்‌ சுவை மிக்கன. பாடியவை : பணவிடு தூது, தருமர்‌ 
அசுவமேதயாக புராணம்‌, விநாயகர்‌ திருமுகவிலாசம்‌; ஈயாத 
லோ பியிடம்‌ ஏகா நிலையினை அருளுமாறு ஆண்டவனிடம்‌ 
வேண்டும்‌ பாட்டு அற்புதமானது ; 


ஆரடி வீதியிலோ ரேடுகொண் டோடியே 
அவசரம தாய்‌ வருகிறார்‌ ப 

ஐயையோ புலவன்மார்‌ போலே யிருக்கின்ற து 
யாரென்று மெல்ல வெட்டிப்‌ 

பாரடி தலையறைய நின்றுகொண் ட வர்நெடும்‌ 
பாதைவழ்‌ போகதிறதுதான்‌; 

பரண்மேல்‌ எனைத்‌ தூக்கி விட்டுவிடு, தாளையடை, 
பழிகாரி! கதவுபோடு 

கூர்மொழி.கேட்ட திக சீக்கரம்‌ வந்திடுவர்‌, 
குதிருக்குள்‌ ளேயொளித்துக்‌ 

கொள்ளடி யெனப்‌ புகலும்‌ லோபியர்‌. 


சிறிய சரவணப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌ : 1886. துவாத்ரீம்‌..., 
சதாவதானம்‌...என்றும்‌ வழங்குவர்‌. அட்டாவதானம்‌ பெரிய. 
சரவணக்‌ கவிராயரின்‌ பேரர்‌; அருணாசலக்‌ கவிராயரின்‌ : 
மகன்‌. பிறப்பகம்‌ பாண்டி நாட்டுப்‌ பரம்பக்குடியை அடுத்த 


ம்து.ச. விமலானந்தம்‌ 497 


முதுகளத்தூர்‌ சேதுபதி சமத்தான வித்துவான்‌; பல்லக்கு 
மூதலிய வரிசைகள்‌ பெற்றவர்‌, சதாவதானம்‌ செய்தவர்‌. 
நூல்கள்‌ ;கந்தவருக்கச்‌ சந்த வெண்பா, கழுகுமலை ஒரெழுத்தந்‌ 
தாதி, கயற்கண்ணிமாலை, குன்றைச்‌ சிலேடை வெண்பா; 
திருச்சுழியல்‌ ஓரெழுத்தந்தாதி; பனசைத்‌ திரிபந்தாதி, 
புவனேந்திரன்‌ அம்மானை, மகரவந்தாதி, மதுரைச்‌ சிலேடை 
வெண்பா, மதுரை யமகவந்தா தி. 


வெறி மங்கை பாகக்‌ கவிராயர்‌ : பாண்டி நாட்டுப்‌ பிரான்‌ 
மலை. மருங்காபுரி ஜமீன்‌ அவைப்‌ புலவர்‌. சமீந்தார்‌ மீது உலா, 
குறவஞ்சி, கோவை பாடியுள்ளார்‌. தனிப்பாடல்கள்‌ பலவுள. 


மு. ரா. அருணாசல கவிராயர்‌; 1852-1939. பாண்டி நாட்டு 
முகவூர்‌. இராமசாமிக்‌ கவிராயரின்‌ மகன்‌; சுப்பிரமணியக்‌ 
கவிராயர்‌, கந்தசாமிக்‌ கவிராயரின்‌ ௪.டன்‌ பிறந்தவர்‌. 
திருவாவடுதுறை சின்னப்பட்டம்‌ நமச்சிவாய தேசிகரிடம்‌ 
பாடம்‌ கேட்டவர்‌. பழந்தமிழ்ப்‌ பனுவல்களை அச்சிட்டதோடு 
புது நூல்களும்‌ படைத்தார்‌. 

திருப்பரங்கிரி புராண வசனம்‌--பிள்ளை த்தமிழ்‌; திருச்‌ 
செந்தூர்‌ தலபுராண வசனம்‌, திருக்குற்றால புராண வசனம்‌, 
திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ பதிப்பு, சிவகாசிப்‌ 
புராணம்‌, கலிவிருத்த அந்தாதி, வெண்பாவந்தாதி (உரை 
யுடன்‌), பிள்ளைத்‌ தமிழ்‌, பதிகம்‌ பாடியுள்ளார்‌. குறுக்குத்‌ 
துறைச்‌ சிலேடை வெண்பா, ஆறுமுக நாவலர்‌ சரித்திரம்‌ 
(செய்யுள்‌). திருக்குறளைத்‌ தெளிவான உரைநடையில்‌ வடித்து 
உரையும்‌ செய்துளார்‌. 

மு.ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌: 1978. முகவூர்‌. இராம 
சாமிக்‌ கவிராயரின்‌ மூன்றாம்‌ மைந்தர்‌; அருணாசலக்‌ 
கவிராயரின்‌ இளவல்‌. திருவாவடுதுறை ஆதின நமச்சிவாயத்‌ 
தம்பிரானிடம்‌ தமிழும்‌ சைவமும்‌ கற்றவர்‌. உடுமலைப்பேட்டை : 
கழக உயர்நிலைப்பள்ளியில்‌ தமிழாசிரியர்‌. மதுரையில்‌, 
(விவேக பாநு' அச்சசமும்‌ இதழும்‌ நடத்தியவர்‌. தந்தவை: 
அரிமழத்‌ தலபுராணம்‌, கழுமலையாண்டவர்‌ துதி மஞ்சரி, 
குமண சரித்திரம்‌, தனிச்செய்யுட்‌ சிந்தாமணி, திருப்போரூர்‌ 
திரிபந்தாதி, பலாருவேத நாயகியம்மைப்‌ பிள்ளைத்தமிழ்‌, 
வியாசத்‌ திரட்டு, கம்ப-ஆரணிய காண்ட உரை. 

மீனாட்சி சுந்தரக்‌ கவிராயர்‌ : -1895. முகவூர்‌. கந்தசாமிக்‌ 
கவீராயரின்‌ (18.83-87) மகன்‌. தந்தையே ஆசான்‌. டத்‌ 
வித்துவானாக விளங்கினார்‌. அண்ணாமலை ரெட்டியராக்கு 

த. இ._2 


408 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 


ஆசான்‌. நூல்கள்‌: இராசவல்லிபுரம்‌ முத்துசாமிப்‌ பிள்ளை மீது 
வண்டு விடு தூது; பயோதரப்‌ பத்து பனுவல்களும்‌; எட்டைய 
புரம்‌ ஆண்டியப்ப பிள்ளை மீது பிள்ளைத்தமிழ்‌, உதார 
சோதனை மஞ்சரியும்‌ பாடியுள்ளார்‌. கழுதுமலைத்‌ திரிபந்தா இ, 
திருப்பரங்கிரிப்‌ பதிகங்கள்‌, குதிரை மலைப்பதிகம்‌, தனி நிலைச்‌ 
செய்யுட்கள்‌ பலவும்‌ பாடியுள்ளார்‌. | 


திருப்பாற்கடல்‌ நாதன்‌ கவிராயர்‌: திருநெல்வேலி. மகா : 
வித்துவான்‌; முத்து வீரியத்துக்கு உரை வரைந்துள்ளார்‌. 
உ. வே. சாமிநாதையருக்குப்‌ பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி, 
கொங்குவேள்‌ மாக்கதை முதலிய ஏட்டூச்‌ சுவடிகள்‌ அளித்‌ 
தவர்‌. முத்து வீரிய உபாத்தியார்‌, ரேனியஸ்‌ பாதிரியாரின்‌ 
நண்பர்‌. மாணவர்‌ 0, A. கருட்டிணப்பிள்ளை, 


பாம்பன்‌ சுவாமிகள்‌: 16851-1929 (60 வயது) குமர குருதாச 
சுவாமிகள்‌, பெற்றார்‌: சாத்தப்பப்‌ பிள்ளை, செங்கமலத்தம்‌ 
மாள்‌. பிள்ளைப்‌ பெயர்‌ அப்பாவு. பாடிய முதற்பாட்டு: 
“கங்கையைச்‌ சடையிற்‌ பரித்து...'1878ல்‌ திருமணம்‌.இராமநாத 
புரம்‌ காளிமுத்தம்மாள்‌. 1895ல்‌ துறவி. 1902 காசிப்‌ பயணம்‌, 
31-1-15ல்‌ இராயப்பேட்டை பாலசுப்பிரமணிய பக்த ஜன 
சபைக்குச்‌ கால்‌காள்‌ செய்தார்‌, 1918ல்‌ அருணஜிரியாருக்குக்‌ 
குரு பூசை எடுக்கச்‌ செய்தல்‌. உயில்‌ எழுதியது 17-7-26. 
அடங்கியமை 30-5-29. குரு வாரம்‌ (பிறந்தது சுக்கிரவாரம்‌). 
மறுநாள்‌ திருவான்மியூரில்‌ சமாதியாதல்‌, இவரது கையில்‌ 
சுபாலி முக்கோணக்‌ கைலாச ரேகை ஓடியது. 


மக்கள்‌ மூவர்‌: முருகையா பிள்ளை, சிவ ஞானாம்பாள்‌, 
குமரகுருதாசபிள்ளை, இவர்‌ காலத்திலேயே இரு மகன்களும்‌ 
மறைந்தனர்‌. மகள்‌ பிரப்பன்‌ வலசை தி, உடையநாயகம்‌ 
பிள்ளை மகன்‌ நாகலிங்கத்தை மணந்து பாலசுப்பிரமணியம்‌ 
எனும்‌ மகவினைப்‌ பெற்றார்‌. சீடர்கள்‌: எஸ்‌. சச்சிதானந்தம்‌ 
பிள்ளை, மா. துரைசாமி முதலியார்‌, வி, இராஜாபாதர்‌ 
முதலியார்‌, மெய்யன்பர்கள்‌: ந. வெள்ளியங்கிரி கவுண்டர்‌, 
C. 5. மதுரை முதலியார்‌, *, £7. குப்புசாமி முதலியார்‌, 
ப. சண்முகஞ்செட்டியார்‌. 


'அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சித்தாந்த ஞான 
பானு', “ஞான வள்ளல்‌', இக்கால அருணகிரி, 'அனுபூதி 
மான்‌," “முருகனையே முழுமுதல்‌ தெய்வமாக வழிபட்ட 
மூதறிஞர்‌, “முருகவேள்‌ புகழை முற்பட வளர்த்த முனைவர்‌”, 
"தெய்வக்‌ கவியரசர்‌' என்றேத்தப்‌ பெற்றார்‌, 


மது. ச்‌; விமலானந்தம்‌ 499 


அருளியன: சண்முக கவசம்‌, பஞ்சாமிர்த வண்ணம்‌, 
திருத்தொடையல்‌, பல்சந்தப்‌ பரிமளம்‌, திருவலங்கல்‌ திரட்டு, 
திருவோத்திய சடாச்சரோபசேம்‌ எனும்‌ சிவஞான தேசிகம்‌, 
பரிபூரணானந்த போதம்‌, தகராலய ரகசியம்‌, இராமசேது 
மான்மியம்‌, சுப்பிரமணிய விசாரம்‌, திருப்பா, சீவயாதனா 
வியாசம்‌, சுத்தாத்வைத நிர்ணயம்‌, குமரவேள்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி, நாலாயிரப்‌ பிரபந்த விசாரம்‌, சிறு நூற்றிரட்டு, 
சேந்தன்‌ தமிழ்‌, சைவசமய சரபம்‌, பெருமிறைக்‌ கவீயுரை, 
சிவசூரியப்‌ பிரகாசம்‌, சதானந்த சாகரம்‌, குமாரஸ்தவம்‌, 
சண்முக சகக்சி நாமார்ச்சனை, சிவஞான தீபம்‌, செக்கர்வேள்‌ 
செம்மாப்பு, செக்கர்வேள்‌ இறுமாப்பு, வேதவியாசம்‌, செவி 
யறிவுறூஉ, குமாரசாமியம்‌. இவையத்துணையும்‌ சுவாமி 
களா௩லேயே 6 மண்டலங்களாக வகுக்கப்பெற்று 6666 பாக்கள்‌ 
என  வரையறுக்கப்பெற்றவை. இவை ஞான சாத்திரக்‌ 
கருவலங்கள்‌. தெய்வத்‌ தமிழ்ப்‌ பெட்ட கங்கள்‌. 

திருசிரபுரம்‌ வீ. கோவிந்தம்‌ பிள்ளை : -1890. வைணவர்‌, 
வித்துவ ஜனசேகரர்‌ என்று அழைக்கப்பெறுவார்‌. மலைக்‌ 
கோட்டை மெளன மடத்தில்‌ வேலாயுத முனிவரிடம்‌ தமிழ்‌ 
கற்றவர்‌. இவருடன்‌ பயின்றவர்‌ மகாவித்துவான்‌ மீனாட்சி 
சுந்தரம்‌ பிள்ளை. தலைசிறந்த தமிழறிஞர்‌. மிகுத்த குரு 
பக்தியால்‌ எழுதும்‌ கடிதங்களில்‌ எல்லாம்‌ தலைப்பல்‌ 
“வேலாயுத முனிவர்‌ பாதாரவிந்தமே கதி' என்றெழுதுவார்‌, 
மகாவித்துவான்‌ என்றேத்தப்‌ பெற்றவர்‌. 

செய்தவை : இராசமன்னார்‌ கோயில்‌ தல புராணம்‌- 
அலங்காரக்‌ கோவை, கம்பராமாயண சுந்தர காண்ட உரை, 
சடகோபரந்தாதி உரை, கம்பராமாயணம்‌ முழுதும்‌ பதுப்ப த்‌ 
தவர்‌. இவர்‌ மகன்‌ மகாவித்துவான்‌ முன்ஷி தாராயணசாமிப்‌ 
பிள்ளை. 


தி. கோ. நாராயணசாமிப்‌ பிள்ளை: பெங்களூர்‌ கல்லூரித்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, நல்கியவை: இராமாயண வெணபா, 
மாமி மருகியர்‌ வாழ்க்கை. 

முத்து வீரப்ப உபாத்தியாயர்‌; உறையூர்‌. வித்துவான்‌. 
இறுதியில்‌ சென்னையில்‌ இருந்தவர்‌. இலக்கணப்‌ புலவர்‌ 
திருநெல்வேலி சுப்பிரமணிய தேசிகர்‌ வேண்டியாங்கு தம்‌ 
பெயரால்‌ முத்து வீரியம்‌ எனும்‌ இலக்கண நூல்‌ (1689) 
இயற்றினார்‌; ஐந்திலக்கணம்‌ பற்றியது; சூத்திர யாப்பினது. 
இதற்கு உரை யாத்தவர்‌ மகாவித்துவான்‌ திருப்பாற்‌ கடல்‌ 
நாதன்‌ கவிராயர்‌. 


800 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


முத்தமிழ்க்கவி வீரராகவ முதலியார்‌: கொண்டைநாட்டுப்‌ 
பொன்விளைந்த களத்தூர்‌. வைணவர்‌. திருவேங்கடக்‌ 
கலம்பகம்‌, திருவேங்கடமுடையான்‌ பஞ்சரத்தினம்‌, திருக்‌ 
கண்ணமங்கை மாலை, பெருந்தேவியார்‌ பஞ்சரத்தினம்‌, 
வரதராசர்‌ .பஞ்சரத்தினம்‌ போன்ற பக்திப்‌ பனுவல்கள்‌ 
பாடியுள்ளார்‌. 


திருச்சிற்றம்பல தேசிகர்‌: கம்பராமாயண வசனம்‌, உத்தர 
காண்ட வசனம்‌, இலக்கண வசனம்‌ 1815ல்‌ யாத்துள்ளார்‌. 


பொன்னுசாமித்‌ தேவர்‌ : 1847-70, இராமநாதபுரத்துப்‌ 
புதுமடம்‌. இவஞானத்‌ தேவர்‌: முத்து வீராயி நாச்சியார்‌: 
இளவல்‌ முத்துராமலிங்க சேதுபதிக்கு /857ல்‌ அமைச்சர்‌ 
ஆனார்‌. இலக்கியப்‌ பயிற்சியும்‌ கவிபாடும்‌ திறமும்‌ மிக்கவர்‌. 
இவரது அவை எப்போதும்‌ ஆத்தான புலவர்களால்‌ பொலித்‌ 
திருக்கும்‌; அறிவொளி வீசும்‌, அருங்கலை மேவும்‌. கடிதங்கள்‌, 
கட்டளைகள்‌, உரையாடல்கள்கூட கவிதையாகவே காட்சி 
தரும்‌, மாம்பழக்‌ கவிராயரைப்‌ போற்றிக்‌ கவிச்சிங்கம்‌' எனப்‌ 
பட்டம்‌ தந்தவர்‌. தில்லையம்பூர்‌ சந்திரசேகரக்‌ கவிராயரைக்‌ 
கொண்டு “தனிப்பாடற்றிரட்டு' வெளியிட்டார்‌. அவர்‌ பதிப்பு 
கட்குப்‌ பொருளுதவியும்‌ புரிந்தார்‌. மன்னார்குடி வடமொழி 
வாணர்‌ ராஜு சாத்திரிகளை அழைத்து வரிசை பல தந்தார்‌. 
ஆறுமுக நாவலரைக்‌ கொண்டு இலக்கிய இலக்கண தருக்க 
நூல்கள்‌ அச்சேற்ற அக்கம்‌ தந்தார்‌. இசைப்புலமை “ஸ்வர 
கர்த்தனை'களால்‌ அறியலாம்‌... விதவா சுவிகாரம்‌ செல்லும்‌ 
என முதன்முதல்‌ நிலைநாட்டியவர்‌. மூன்று மனைவியர்‌; 
மக்கள்‌ ஆண்‌ மூவர்‌. பெண்‌ மூவர்‌. மூன்றாம்‌ மகன்‌ பாண்டித்‌ 
துரைத்‌ தேவர்‌ வள்ளல்‌ பொன்னுசாமித்‌ தேவர்‌ 33 ஆம்‌ 
அகவையில்‌ மறைந்தார்‌. 


முத்துராமலிங்க சேதுபதி: 1841-73. பொன்னுசரமித்‌ 
தேவரின்‌ இளவல்‌. இயற்பெயர்‌.: துரைராஜா. இராமசாமி 
சேதுபதிக்கு வாரிசு இன்மையின்‌ அவர்‌ தேவி பர்வத 
வாத்தனி நாச்சியார்‌ தம்‌ தங்கை மகனைத்‌ தத்தெடுத்து 
அரசராக்கினார்‌ (1847). முருகனிடம்‌ ஈடுபாடு கொண்டவர்‌. 
208 வெண்பா கொண்ட (வள்ளி மணமாலை யும்‌ பல இயல்‌, 
இசைப்பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. சரசசல்லாப மாலை, முருகரனு 
பூதி, நீதி போத வெண்பா, பிரபாகரமாலை, காயகப்‌ பிரியா, 
ரஸிக ரஞ்சனம்‌. அவைப்புலவர்‌ துவாத்ரீம்‌ சரவணப்‌ பெருமாள்‌ 
கவிராயர்‌; போற்றப்‌ பெற்றவர்‌ மாம்பழக்‌ கவிராயர்‌. இவர்‌ 
தம்‌ பாடல்களில்‌ சிலேடை, விடுகதை, நடுவெழுத்தலங்கார ம்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 50] 


அமைந்துள. பாலபோதம்‌, பிரம்ம கைவல்யம்‌, மும்மொழி 
மாலை, சடாக்கர சாரப்பதிகம்‌ பாடியுள்ளார்‌. பாட்டிலே 
உரையாடும்‌ பாங்கினார்‌. 


பாண்டிதுரைத்‌ தேவர்‌: 1667 - 1911. பாலவநத்தம்‌ சமீந்தார்‌ 
(1884). உக்கிர பாண்டியன்‌ என்றும்‌ பெயர்‌. பொன்னுசாமித்‌ 
தேவர்‌ மகன்‌. இயல்‌ இசைப்புலவர்கள்‌ எப்போதும்‌ இவர்‌ புடை 
சூழ இருப்பர்‌. இவரது அவைப்புலவர்‌ சதாவதானம்‌ முத்துச்‌ 
சாமி ஐயங்கார்‌. (மு. இராகவய்யங்காரின்‌ தந்தை) முருகன்‌ 
மீது காவடிச்சிந்து, சிவஞான சுவாமிகள்‌ தோத்திரம்‌ பாடி 
யுள்ளார்‌. பன்னூல்களில்‌ பளிச்சிடும்‌ அறப்பாக்களைத்‌ 
தொகுத்துப்‌ 'பன்னூற்றிரட்டு' என வெளியிட்டார்‌. அபிதான 
சிந்தாமணி முதலிய நூல்கள்‌ வெளியாகப்‌ பொருளுதவி புரிந்‌ 
துளார்‌. ஓர்‌ ஆங்கிலோ இந்திய வழக்கறிஞர்‌ திருக்குறளை 
மனம்‌ போனபடித்‌ திருத்தி வெளியிட்டமை கண்டு வெகுண்டு 
அவை பரவிப்‌ பாழ்படுத்தாமலிருக்க அத்துணைப்‌ பிரதி 
களையும்‌ விலை கொடுத்து வாங்கிக்‌ கொளுத்திய தமிழ்ப்‌ 
பற்றாளர்‌. பெருத்தொண்டு : 14-9-1901ல்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌ நிறுவியமை. சைவசித்தாந்தத்திலும்‌ சிறந்தவர்‌. 


இவர்‌ பற்றிய பனுவல்கள்‌: சிவசம்புப்‌ புலவர்‌ பாடிய நான 
மணிமாலை. இவர்க்குச்‌ சைவ சித்தாந்தம்‌ சாற்றியவா்‌ 
திருவாவடுதுறை பழநிக்‌ குமாரத்‌ தம்பிரான்‌. 'பள்வித்‌ தோழர்‌ 
பூச்சி சீனிவாச ஐயங்கார்‌. ரா. இராகவையங்கார்‌ அவைப்‌ 
புலவராக அமர்ந்தார்‌. இசைச்கலை வளர்த்தவர்‌. உ. வே. சா 
போன்ற பெரும்‌ புலவர்களின்‌ பதிப்புப்பணிக்குப பேருதவி 
புரிந்துளார்‌. சைல மஞ்சரி வெளியிட்டார்‌. 1917ல்‌ மதுரையில்‌ 
கூடிய சென்னை மாகாண அரசியல்‌ மாநாட்டு வரவேற்புக்‌ 
குழுவின்‌ தலைவர்‌, 1910ல்‌ மதுரைச்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பத்தாம்‌ 
ஆண்டு விழாவினைத்‌ தஞ்சையில்‌ நடாத்தினார்‌. இசைப்‌ 
புலமையாளர்‌. 44 ஆம்‌ அகவையில்‌ மறைந்தார்‌. 


பரஸ்கர சேதுபதி: 13868- 1903, முத்துராமலிங்க சேதுபதி 
மகன்‌, 'பெருவள்ளல்‌, அருஞ்‌ சான்றோர்‌. பெரிய தந்தை மகன்‌ 
பாண்டித்துரைத்‌ தேவர்‌. தோற்றிய தமிழ்ச்‌ சங்கத்திற்கு 
நிறைய நன்கொடை தல்கியுள்ளார்‌. சங்க நூலகக்திற்கு 
அளித்த நூல்கள்‌ அளவில. பொன்னுசாமித்‌ தேவர்க்கு எப்படி 
முத்துராமலிங்க சேதுபதி உறுதுணை புரித்தாரோ, அப்படி 
இவர்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்க்குத்‌ துணை நின்றார்‌! 26 ஆம்‌ 
அகவையில்‌ மறைவு. 


502 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இராம பாரதி: ஆத்திச்சூடியின்‌ அத்துணை அடிகட்கும்‌ 
ஒவ்வொரு வெண்பாப்‌ பாடி, சான்றாக ஒவ்வொரு கதையும்‌ 
மிடைந்து ஆத்திச்சூடி வெண்பா” யாத்துள்ளார்‌. இறுதியடி 
யில்‌ ஆத்திச்சூடி அமையும்‌; முன்வரிகளில்‌:ககை இடம்‌ பெறும்‌. 


சைவார்‌ . 


வீரமார்த்தாண்ட தேவர்‌: செங்குந்தர்‌. பஞ்சதந்திர கதை 
களை விருத்தமாக வடித்தவர்‌. ்‌ 

சேறைக்கவிராசப்பிள்ளை: சேயூர்‌ முருசனுலா, வாட 
போக்கி நாதருலா பாடியுள்ளார்‌. கவிராயர்கள்‌ காலமல்லவா? 
இராமசாமிக்‌ கவிராயர்‌ என்ற பெயரிலையே சேற்றூர்‌, சேந்தன்‌ 
பட்டு, மதுரை, மிதிலைப்பட்டி, உடுமலைப்பேட்டை, தென்‌ 
குமந்தாபுரி, மானாமதுரை என ஊர்கள்‌ வாரியாக எத்‌ 
தனையோ பேர்‌ விளங்குகின்றனர்‌, 


அவதானம்‌ செய்யும்‌ வழக்கம்‌ மிகுந்திருந்தது. நினை 
வாற்றல்‌ மிக்கோரே செய்யக்‌ கூடுவது. விறலிவிடுதூது இது 
பற்றி விளக்குகிறது. ஓரே சமயத்தில்‌ பல்வேறு செயல்களைப்‌ 
பிழைபடாது விழிப்புடன்‌ ஆற்றும்‌ திறன்‌. மிக்க கவனமும்‌ 
மிகுந்த நினைவுத்‌ திறனும்‌ வேண்டும்‌. எத்தனைச்‌ செயல்கள்‌ 
செய்யக்‌ கூடுமோ அதற்கேற்ப இது வகைப்படும்‌. 6 எனில்‌, 
சடாவதானம்‌; 8 என்றால்‌, அட்டாவதானம்‌; 10 எனீல்‌, 
தசாவதானம்‌; 46 என்றால்‌ சோடசாவதானம்‌; 100 ஆனால்‌ 
சதாவதானம்‌. 

சடாவதானி: தஞ்சை வைரக்கண்‌ வேலாயுதப்‌ புலவர்‌ 
(சென்னைக்‌ காசிமேடு) 


அட்டாவதானி: சபாபதி முதலியார்‌, நாகலிங்கம்‌ 
பிள்ளை, சரவணப்‌ பெழமாள்‌ கவிராயர்‌, இராமசாமிப்‌ 
பிள்ளை, அரங்கநாத கவிராயர்‌, சுப்பராம ஐயர்‌, வீராசாமி 
செட்டியார்‌, பூவை கல்யாண சுந்தர முதலியார்‌, மழவை 
சுப்பிரமணிய ஐயர்‌, கிருட்டிண ஐயங்கார்‌, குன்றத்தூர்‌ 
சொக்கப்ப நாவலர்‌, ஆதி சரவண பெருமாள்‌ கவிராயர்‌, 
ஸ்ரீரங்கம்‌ அட்டாவதானி திருக்குறள்‌ அட்டாவதானி த ப. 
சுட்பிரமணியதாஸ்‌. 


சேோடசாவதானி: சுப்பராய செட்டியார்‌, முத்தழகய்யங்‌ 
கார்‌, சிறிய சரவண பெருமாட்கவிராயர்‌, உபய சோடசாவ 
தானி அருணாசல கவிராயர்‌. 


சதாவதானி: தஞ்சாவூர்‌ சுப்பிரமணிய ஐயர்‌, செங்கற்‌ 
பட்டு செகந்நாத பிள்ளை, செய்குதம்பிப்‌ பாவலர்‌, முத்துசாமி 


மது, ச. விமலானந்தம்‌ 503 


ஐயங்கார்‌ (மு. இராகவ ஐயங்காரின்‌ தந்‌ைத). மூன்சீபு வேத 
நாயகம்‌ பிள்ளையும்‌ தூத்துக்தடி அந்தோணிக்குட்டி அண்ணா 
வியாரும்‌ அவதானம்‌ புரிவர்‌ என்ப. இந்நாளில்‌ நினைவுக்‌ 
கலை ஏந்தல்‌ திநக்குறள்‌ இராமையா, இராசபாளையம்‌ 
விவேகானந்தசாமி (பாரதி), செல்வன்‌ கண்டரமாணிக்கரம்‌ 
ஈசுவரன்‌ தனி நூல்களில்‌ அவதானம்‌ ஆற்றுகின்றனர்‌. இவ்‌ 
வியத்தகு அரியகலை அருகிவிட்டமை அவலமே தருகிறது 
ஆற்றுவார்‌ இல்லை; ஆற்றுவாரைப்‌ போற்றுவாரும்‌ இல்வை. 


சாற்றுக்‌ கவிகள்‌: சாத்துக்கவி எனப்படும்‌. செய்யுள்‌ 
வடிவின. சிறப்புப்‌ பாயிரம்‌ இருந்த இடத்தை இவை 
பித்துக்‌ கொண்டன. பாயிரம்‌ இல்லது பனுவல்‌ அன்றே, 
எனவே, இந்த நூற்றாண்டு நூற்கள்‌ சாற்றுக்கவி பெற்றே 
அமைந்தன; பெறாதவை மிகச்‌ சிலவே! ஆசான்‌, உடன்‌ 
பயின்றோர்‌, மாணாக்கர்‌ அளித்துளர்‌. பெரும்பாலும்‌ 
ஆசிரியர்‌ நூலுக்கு மாணாக்கரும்‌. மாணாக்கர்‌ நூலுக்கு 
அசானும்‌ வழங்கியுளார்‌. 


இக்கவிகளால்‌ ஒரு காலப்புலவர்கள்‌, சமகாலக்‌ கவிஞர்‌ 
கள்‌; நூரலாசிரியர்‌, உரையாசிரியர்‌, பதிப்பாசிரியர்‌, சாற்றுக்‌ 
கவி நல்கியோர்‌ போன்ற அனைவர்‌ பற்றியும்‌ அறியமுடிகிறது. 
இலக்கிய வரலாறும்‌ புலவர்‌ வரலாறும்‌ எழுதுவதற்குரிய 
செய்திக்களஞ்சியமாக (Source of imformation) விளங்குகிறது? 
இவற்றை அமைக்கவும்‌ எழுதவும்‌ உறுதுணை புரிகிறது: 
ஆசிரிய மாணவப்‌ பரம்பரை, புலவர்களின்‌ நண்பர்‌ குழாம்‌ 
பற்றியும்‌ புரிந்துகொள்ள முடிகிறது. காலத்தையும்‌ கணித்‌ 
கறிய ஊன்றுகோலாகிறது. இந்த நூற்றாண்டுப்‌ பெரும்‌ 
புலவர்கள்‌ அனைவரும்‌ சாற்றுக்கவி பாடுநராக உளர்‌, பொது 
வாகக்‌ கவிபாடத்‌ தெரியாதவர்கள்‌ சிறப்பாகச்‌ சாற்றுக்கவி 
செய்ய அறியார்‌. பண்டிகராகவோ புலவோராகவோ கருதப்‌ 
பெறார்‌ என்ற நிலை இருந்தது. இவ்வழக்கு 19, 20 ஆம்‌ நூற்‌, 
கொடக்கம்‌ வரை இருந்து பின்‌ அருகிவிட்டது. இவற்றின்‌ 
போக்கு நோக்கு பாங்கு ஆகியனவற்றை 19 ஆம்‌ ஆண்டைய 
நூற்களில்‌ கண்டு தெளியலாம்‌, ப 

குரு-.மாணவப்‌ பரம்பரை: திண்ணைப்‌ பள்ளியில்‌ எழுதப்‌ 
படிக்கத்‌ தெரிந்து, கருவி நூற்கள்‌ கற்ற பின்றை இலக்கண 
இலக்கியங்கள்‌ கற்றுணர்தற்காகப்‌ புகழ்‌ பூத்த புலமையாளரை 
நாடித்‌ தேடிச்‌ சென்று, அவார்கட்குப்‌ பணிவிடை செய்து 
பாடம்‌ கேட்டனர்‌, தொடர்‌ சங்கிலி போஃல குருவை 
நாடிக்‌ கற்ற மாணவர்‌ குருவாக அவரிடம்‌ பலர்‌ சென்று 


504 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பயின்று அவர்களும்‌ ஆசான்களாகி வழிவழி இந்த குரு 
சடப்பரம்பரை செழித்து வளர்ந்துள்ளது. 20ஆம்‌ 
நூற்றாண்டு தொடக்கம்‌ வரை இக்குருகுலக்‌ கல்வி இருந்து 
அழ்றுவீட்டது. முன்பு அறிவுப்பசியால்‌ ஆசான்‌ இருந்த இடம்‌ 
தேடி மாணாக்கன்‌ சென்றான்‌; இன்றோ மாணவர்‌ உள்ள 
இடம்‌ தேடி ஆசிரியர்‌ செல்ல வேண்டியுளது, இதனாற்றான்‌ 
பண்டு ஆசான்களுக்கிருந்த பெருமை இன்று சரிந்து 
போயிற்றோ? 

1) காஞ்சிபுரம்‌ சபாபதி முதலியார்க்கு, திருரெபுரம்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, புரசை சபாபதி முதலியார்‌, 
இராமலிங்க அடிகள்‌. 2) புரசை அட்டாவதானம்‌ சபாபதி 
முதலியார்க்கு, மயிலை சண்முகம்‌ பிள்ளை, காஞ்ச இராம 
சாமி நாயுடு, கனகசபை நாயகர்‌, சின்னசாமிப்‌ பிள்ளை. 
3) மயிலை மகாவித்துவான்‌ சண்முகம்‌ பிள்ளைக்கு, கோமள 
புரம்‌ இராச கோபாலப்‌ பிள்ளை, கா. நமச்சிவாய முதலியார்‌, 
மயிலை சீனி கோவிந்தராசனார்‌. 4) மகாவித்துவான்‌ மீனாட்சி 
சுந்தரம்‌ பிள்ளைக்கு, தியாகராச செட்டியார்‌, வல்லூர்‌ தேவ 
ராசப்பிள்ளை, சோடசாவதானம்‌ சுப்பராய செட்டியார்‌, 
உ. வே, சா. 5) இராமநுசக்‌ கவிராயரிடம்‌, களத்தூர்‌ வேதகிரி 
முதலியார்‌, வீராசாமி செட்டியார்‌, விசாக - சரவண 
பெருமாள்‌ ஐயர்கள்‌, போப்‌, துரு, 6) இராமநாதபுரம்‌ சோம 
சுந்தரம்‌ பிள்ளையிடம்‌, பெரிய சரவணக்கவிராயர்‌, இராமா 
நுசக்‌ கவீராயர்‌. 7) முத்துவீரிய உபாத்தியாரிடம்‌ அமிர்தம்‌, 
பிள்ளை,நாகை நாராயணசாமி பிச்சை இபுராகம்‌. 8) ஆறுமுக 
நாவலரிடம்‌ பொன்னம்பலம்‌ பிள்ளை, ஞானசம்பந்தம்‌ 
பிள்ளை; சம்பந்த உபாத்தியாயர்‌, வைத்திலிங்கம்‌ .பிள்ளை, 
விசுவநாத பிள்ளை. அண்மைக்‌ காலத்தில்‌ டாக்டர்‌ ௨; வே. 
சாவிடம்‌ கி.வா.ஜ; கோ. வடிவேலு செட்டியாரிடம்‌ தெ, 
பொ. மீ,மொ ௮. துரையரங்கசாமி, தெ.பொ. மீ.யிடம்‌ ௮. 
ச. ஞானசம்பந்தம்‌. இந்த வழியில்‌ வந்தவர்கள்‌ கவிபாடும்‌ 
திறம்‌ சான்று விளங்கினர்‌! மனப்பாடம்‌ செய்தமையால்‌ மேற்‌ 
கோள்‌ காட்டும்‌ வளமை துலங்கியது. உற்றுழி உதவியும்‌ உறு 
பொருள்‌ கொடுத்தும்‌ பிற்றை நிலை முனியாது கற்ற இந்‌ 
நன்னிலையால்‌ புலமை ஊற்றம்‌ உண்டாயிற்று; அறிவு பெறும்‌ 
ஒருபெரும்‌ நோக்கே அமைந்திருந்தது.தேர்வு-வேலை வயிற்றுப்‌ 
பாடு என்ற இழி நிலை இல்லை. ஆழ்ந்து அகன்ற அறிவுவளம்‌ 
காணமுடிந்தது. இலக்கண அடிப்படை போடப்பட்டது. இந்‌ 
நிலையே இருந்து தொடர்த்திருந்தால்‌ புலமையின்‌ வளமை 
பொலிந்திருக்கும்‌, ஆங்கிலக்‌ கல்வி வந்து வேறு பல நன்பை 


மது. ௪. விமலானந்தம்‌ 505 
வந்தாலும்‌, பொய்மை நெஞ்சமும்‌ புலமைப்‌ பஞ்சமும்‌ புறப்‌ 
பட்டது. புலமைத்‌ தலைமை புரிந்த ஆசிரிய - மாணாக்கப்‌ 
பரம்பரை இதுபோது வரலாற்றுச்‌ செய்தியாக விளங்குகிறது. 
இப்படி ஒரு முறை இருந்தது என்று அறித்தாவது அமைதி 
கொள்வோம்‌. 

மடங்களில்‌ இவ்வகைக்‌ கல்வி மேம்பட்டிருந்தமை நினைவு 
கொளத்தக்கது. மடாதிபதிகளும்‌ ஆதீனப்‌ புலவர்களும்‌, 
தம்பிரான்களும்‌ பாடம்‌ போதித்தனர்‌. சிவஞான முனிவர்‌, 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை போன்றார்‌ சான்றாவர்‌. 


20 ஆம்‌ நூற்றாண்டு 
இயல்பும்‌ ஏற்றமும்‌ 


இந்த நூற்றாண்டினைத்‌ *தமிழ்‌ இலக்கியத்தின்‌ போற்‌ 
காலம்‌” *தமி/நின்‌ மறுமலர்ச்சிக்‌ காலம்‌' (Ranaissance Period) 
எனலாம்‌. ஐஃராப்பிய வரலாற்றிலும்‌ புதிய கண்டு பிடிப்பு 
அறிவியல்‌ வளர்ச்சி போன்றவற்றான்‌ மறுமலர்ச்சி விளைந்‌ 
தமை எண்ணவேண்டும்‌. அந்தப்‌ பேரலையே இந்திய நாட்டி 
லும்‌ தமிழகத்தும்‌ விழ்ப்பையும்‌ எழுச்சியையும்‌ ஏற்படுத்திற்று. 
மேலை நாட்டவர்‌ தொடர்பு, ஆங்கிலக்‌ கல்வி ஆகியன தம்‌ 
உள்ளத்தை விரிவு படுத்தி அறிவை அகலப்படுத்தி அறிவுல 
கினுக்கு இட்டுச்‌ சென்றன. ஆங்கிலச்‌ சாளரத்தின்‌ வழியே 
அகண்ட உலகினைப்‌ பார்த்து நம்‌ பார்வை விரிந்தது. வாழ்வு 
மாற்றமும்‌ புதுமையும்‌ மிக்கதாயிற்று. பல்துறைப்‌ பேரார்வம்‌ 
பெருக்கெடுத்தது. அரசியல்‌ சமூக விழிப்புணர்வு அரும்பிற்று. 
வாழ்வியல்‌ வளப்பத்திற்குத்தக மொழியும்‌ இலக்கியமும்‌ 
முன்னேறி நலமுற்றன. 


இதனால்‌ மடாலயங்களில்‌ தத்துவம்‌ தலபுராணம்‌ என 
முடங்கிக்‌ கிட.ந்த தமிழ்‌ முண்டி எழுந்தது; சிற்றரசர்களின்‌ 
சிநங்காரச்‌ சிறுமையில்‌ சிக்கி மக்கியிருந்த செழுந்தமிழ்‌ சிறை 
வீடு பெற்றது; பண்டிதரிடமே அண்டி மண்டியிருந்த மாத்தமிழ்‌ 
மக்களைத்‌ கேடி நாடி ஓடி வந்தது. முந்தைய மூன்று 
நூற்றாண்டுகளில்‌ கவிந்திருந்த காரிருள்‌ இந்த நூற்றாண்டில்‌ 
அகன்றது. இதற்கு விடிவெள்ளியாக விளங்கியவர்‌ பெருங்கவி 
பாரதியார்‌. இந்த நூற்றாண்டிலக்கிய தொடக்குதர்‌ இவரே! 
பாரதி பிறந்ததனால்‌ பைந்தமிழ்‌ புதுமை பெற்றது, பொலி 
வுற்றது. நாட்டு விடுதலை போலே நற்றமிழும்‌ விடுதலை 
பெற்றது. .பைந்தமிழுக்குப்‌ புத்துயிர்‌ தந்து புதுவேகம்‌ 
ஊட்டினார்‌. 

முத்நூற்றாண்டு வாழ்வு முறையினின்று இந்நூற்‌ 
றாண்டில்‌ மக்கள்‌ வாழ்வு மாறுபட்டு விளங்குகிறது. அந்தூற்‌ 


து. ௪. விமலானந்தம்‌ 507 


றாண்டிலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ வாழ்வோடு ஒட்டாத 
ஒன்‌ றாக அமைய, இந்நூற்றாண்டுப்‌ பனுவல்கள்‌ மக்கள்‌ இலக்‌ 
கெங்களாகபவே மிளிர்கின்றன. அங்கே வரண்டு இருந்தது, 
இங்கே வளம்‌ சான்ற இலக்கியங்கள்‌ விளங்குக றன. எனவே 
19-ம்‌ நூற்றாண்டினும்‌ பல வகையில்‌ மாற்றமும்‌ பன்முக 
ஏற்றமும்‌ பெற்று இலங்குகன்றது இக்காலம்‌. இதற்குப்‌ 
பாட்டை அமைத்துத்‌ தந்த பெருமக்கள்‌ பேரா. சுந்தரம்‌ 
பிள்ளை (நாடகம்‌) வேதநாயசம்‌ பிள்ளை (நாவல்‌) உ.வே.சா, 
(ஏடு கண்டமை) பவானந்தம்‌ பிள்ளை தாமோதரம்பிள்ளை 
(பதிப்பு) கல்கி (கதை), திரு. வி. சு (உரைநடை), மறைமலை 
.யடிகள்‌ (தனித்தமிழ்‌), வையாபுரிப்‌ பிள்ளை (ஆராய்ச்சி). 


முற்பகுதியில்‌ மூண்ட முதலிரு உலகப்‌ போர்கள்‌, ஆங்கிலக்‌ 
கல்வி, அறிவியலின்‌ விரைந்த வளர்ச்சி, மேலை நாட்டுத்‌ 
தொடர்பு இவையாவும்‌ இணைந்து இந்த நூற்றாண்டில்‌ 
வண்டமிழ்‌ 'வளமுற வழிவகுத்தன. அறவியல்யுசம்‌, பொது 
மக்கள்‌ காலம்‌, உரை நடை உலகம்‌, பத்திரிகைக்‌ காலம்‌ நாவல்‌ 
நூற்றாண்டு, கதைக்காலம்‌ என்றெல்லாம்‌ எண்ணுமாறு 
அமைவது இந்த நாற்றாண்டு. காலத்தின்‌ போக்கிறகிணங்க 
இலக்கியமும்‌ நோக்கம்‌ கொண்டது. 


விடுதலை இயக்கம்‌, தனித்தமிழ்‌ இயக்கம்‌, தமிழிசை 
இயக்கம்‌, தன்மான இயக்கம்‌, காந்தீயம்‌, பொதுவுடைமை 
போன்றன இலக்கியத்தை இயக்கின, விரைந்து வளர்த்தன. 
வேகமும்‌ வீறும்‌ பெறச்‌ செய்தன. ஆரிய திராவிட உணர்வு, 
வடக்கு தெற்கு வெறுப்புணர்ச்சி, வட "மொழிப்‌ புறக்கணிப்பு, 
 ஆங்லெமோகம்‌, தணியாத தமிழார்வம்‌, எதிலும்‌ தமிழ்‌ 
முதன்மை பெற வேணும்‌ என்ற புது ஆர்வம்‌, பெண்மை 
போற்றும்‌ பேரூக்கம, அரிசன முன்னேற்றம்‌, தீண்டாமை 
ஒழிப்பு, குறளுக்கு முசன்மை தரும்‌ கொள்கை போன்ற புதிய 
போக்குகள்‌ பைந்தமிழில்‌ பதிய தலைப்பட்டன. 


அரசியல்‌ கட்சிகள்‌ அருந்தமிழ்ப்‌ பணி ஆற்றிடும்‌ நிலை 
உருவானது. தமிழும்‌ தமிழரும்‌ தனி நிலை பெற்றுத்‌ தலை 
யெடுக்க திராவிடர்‌ கழகம்‌ கரணியமானது. தமிழன்‌ உயர்ந்‌ 
தால்தான்‌ தமிழ்‌ உயரும்‌ என்பதுணர்ந்து தமிழர்‌ சிறக்கத்‌ 
தந்‌ைத பெரியார்‌ பரக்கப்‌ பாழிபட்டார்‌. தமிழுக்கு ஓர்‌ 
உயர்வும்‌ மதிப்பும்‌ தோன்றச்‌ செய்தனர்‌ அறிஞர்‌ அணணாவும்‌ 
பாவேந்தரும்‌. மேடைகள்‌ மூலம்‌ முடங்கிக்‌ கிடந்த தமிழரை 
விழித்‌ தெழச்‌ செய்து வீறுபெறச்‌ செய்தனர்‌. வீறு ஏறும்‌ தமிழ்‌ 
பேசி ஒதுங்கியிருத்த தம்ழ்‌ ஓங்குமாறு முடுக்கினர்‌. இவர்களின்‌ 


508 தமிழ்‌ இலக்கிய வரல று 


றேல்‌ நாமெல்லாம்‌ இந்நிலை எய்தியிருக்க இயலாது, நற்ற 
மிழும்‌ நன்னிலை பெற்றிருக்க முடியாது. இதனை பப்லு மறத்‌ 
தற்கில்லை, யாரும்‌ மறுக்கவும்‌ முடியாது. 


சிலம்பிற்குச்‌ சீர்மை வழங்கினார்‌ சிலம்புச்‌ செல்வர்‌. 
கம்பரையும்‌ பாரதியையும்‌ இரு கண்களாகக்‌ கொண்டு பட்டி 
தொட்டியெங்கும்‌ பரவிடச்‌ செய்தார்‌ ஜீவா, அழகுப்‌ பேச்சால்‌ 
பழகுதமிமுக்குப்‌ பெருமை தேடித்‌ தந்தார்‌ அண்ணா. திரை 
மூலம்‌ தெள்ளு தமிழை அள்ளித்‌ தந்தார்‌ கலைஞர்‌ கருணாநிதி. 
திரை கவிகள்‌ தட்டித்‌ தமிழ்க்‌ கவிதைக்கு எழுச்சி வளர்ச்சி 
ஊட்டினார்‌ சவியரசு கண்ணதாசர்‌. 


உரைகள்‌ ஓங்கின; குறளுக்குப்‌ புத்துரைகள்‌ பிறந்தன, 
எளிய வுரைகள்‌ எழுந்தன. மொழிபெயர்ப்புகள்‌ முகிழ்த்தன . 
இதழியியல்‌ உதயமானது. கல்வி சிறந்தது; களைகள்‌ கருக, 
கலைகள்‌ கிலர்ந்தன. புதுமையும்‌ பொதுமையும்‌ பொலிந்தன . 
நாட்டுப்‌ - பற்றும்‌ மொழிப்‌ பற்றும்‌ ஊற்றம்‌ பெற்றன. 
மன்றங்கள்‌ மண்டின மாத்தமிழ்‌ காக்க-வளர்க்க! அறிவியல்‌ 
கண்ணோட்டம்‌ பரவியது. நயன்‌ இலக்கியங்களும்‌ பயன்‌ இலக்‌ 
கியங்களும்‌ பல்னெ, மொழியியல்‌ முனைந்து முன்னேறியது. 
பெருங்காயம்‌ இருந்த பாண்டம்‌ போல்‌ முன்னை இலக்கியங்கள்‌ 
முற்ற முடிந்திடாது முளைக்கவே செய்தன அடிவாழைபோல! 


இப்‌ போக்குகளையெல்லாம்‌ நோக்க, சங்க காலப்‌ பொற்‌ 
காலப்பாங்கு இங்கு பொலிவுற்று நிற்றல்‌ காணலாம்‌. பட்டி 
தொட்டியெங்கும்‌, தோட்டி முதல்‌ தொண்டைமான்‌ வரை 
அனைவர்க்கும்‌ போதிய தமிழ்ப்‌ பற்றும்‌ போற்றத்‌ தக்க 
பயிற்சியும்‌ புலமையும்‌ அமைந்துள. இந்த நூற்றாண்டு 
இளைஞர்‌ நூற்றாண்டு, இன்றைய மாபெரும்‌ சக்தி மாணவ 
சக்தி, அன்னவரின்‌ அருந்தமிழ்ப்‌ பற்றும்‌ பெருந்தமிழ்ப்‌ 
பயிற்சியும்‌ அன்னை தமிழை அன்று போல்‌ இன்று அரியணை 
யேற்றிக்‌ கொலுவிருக்கச்‌ செய்யும்‌. 


கவிதை உலகில்‌ பாரதி-பாரதிதாசன்‌ இருசுடர்கள்‌; கதை 
யுலகில்‌ கல்கி, புதுமைப்பித்தன்‌; நாடகவுலகில்‌ சங்கரதாசர்‌, 
சம்பந்த முதலியார்‌; இசையுலகில்‌ அண்ணாமலையரசர்‌. 
திறனாய்வுலகில்‌ வையாபுரிப்‌ பிள்ளை, உரைநடை யுலகில்‌ 
மறைமலை, திருவிக, மேடைத்‌ தமிழில்‌ ஞானியார்‌, அண்ணா 
பட்டொளி வீசுகின்‌ றனர்‌. 


இந்த நூற்றாண்டில்‌ முத்தமிழும்‌ மூண்டெழுந்தது. இயல்‌ 
தமிழ்‌ கவிதை உரைநடை எனும்‌ இருநெறியில்‌ நீண்டது, 


மது. ௪. விமலானந்தம 209 


கவிதை, மரபிலிருந்து புதுமைக்கு மாறியது. உரைநடை, சிறு 
கதை நாவல்‌ கட்டுரை திறனாய்வு என நால்வகை நலமுற்றது. 
இசைத்‌ தமிழும்‌ நாடகத்‌ தமிழும்‌ ஏற்றம்‌ பெற்றன, குழந்தை 
இலக்கியம்‌ கோலோச்சத்‌ தொடங்கிற்று. நாட்டுப்புற இலக்கி 
யம்‌ நலம்‌ பெற்றது இந்த நூற்றாண்டில்‌ இன்றமிழ்‌ ஏற்றம்‌ 
பெற்றது. இவ்வாறு! இனி எவ்வாறு என ஒருவாறு 
நோக்குவோம்‌. 


கவிதை 


பொதுவாக நம்மிடையே ஒரு தவறான கருத்து நிலவு 
கிறது-- ஒரு பக்கத்தின்‌ நடுவில்‌ சிறிய அளவில்‌ இடம்பெறுவது 
கவிதை; பக்கம்‌ முழுதும்‌ பெருகியது போன்று பத்தி பத்தியாக 
எழுதப்‌ பெற்றிருப்பின்‌ அது உரைநடை என்று. அஃதாவது 
வெண்பா அகவல்‌ போன்ற வடிவினவே கவிதை, அப்படி 
யில்லாது பக்கம்‌ முழுதும்‌ அமைவது கவிதை அன்று என்று 
எண்ணி வருகிமறாம்‌. இது அடிப்படையிலேயே தப்பான 
எண்ணமாகும்‌. 


கவிதை என்பது தனி; அது ஒரு பண்பு, பருப்பொருள்‌ 
அன்று. மலரின்‌ மணம்‌ போன்றது. எந்த மலரில்‌ மணம்‌ இருப்‌ 
பினும்‌ அது நறுமலர்‌, அல்லாதவை வெறு மலர்‌. அதுபோன்ற 
கவிதை உரைநடையிலும்‌ வந்து உட்காரும்‌; செய்யுள்‌ அஃதா 
வது யாப்பிலும்‌ வந்து அமரும்‌. அதனாற்றான்‌ மேலை 
நாட்ட றிஞன்‌ கூறினான்‌ There is poetry even in prose too 
என்று. 


இதுவரை உரை நடைக்கு எதிரானது கவிதை, கவிதைக்கு 
எதிரானது உரைநடை என இயம்பி வந்தோம்‌. இது தவறு. 
இனி உரைநடைக்கு வடிவால்‌ மாறானது செய்யுள்‌, செய்யு 
ளுக்கு அமைப்பால்‌ மறுதலையானது உரைநடை என்றியம்ப 
வேண்டும்‌, அதுவே முறைமை, உரைநடை ௪ ழா௦86, செய்‌ 
யுள்‌ றoem or verse. உரைநடை, செய்யுள்‌ என்பன உடல்‌ 
போல, கருவி கலன்‌ போன்றன. உடலே உயிராகிவிட முடி 
யாது. கருவியே கருத்தா ஆகிவிடாது. 

காபியில்‌ மணம்‌ (F॥கaY௦யா), சமையலில்‌ ருசி (18516) போலா 
வது கவிதை. அது செய்யுளிலும்‌ இருக்கும்‌, உரைநடையிலும்‌ 
இருக்கும்‌. பண்டத்தை ஏந்துவது பாத்திரம்‌; பாத்திரமே 
வாகனங்களே (Vehicle of thought), எனவே உரைநடை 


510 ்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


005௦) வேறு, செய்யுள்‌ (1௦156) வேறு; கவிதை (poetry) வேறு, 
முன்னவை இரண்டும்‌ பாண்டம்‌, பின்னது பண்டம்‌. 
(கவிதை தமிழ்ச்‌ சொல்லா என்ற ஆராய்ச்சி இங்கு வேண்டா, 
இங்கு இப்போது அந்நோக்கு இல்லை). 

காய்கறி பருப்பு எல்லாம்‌ கொண்டதுதான்‌ குழம்பு; 
ஆனால்‌ இவையே குழம்பு ஆகிவிடாது.சமைக்கும்‌ பக்குவத்தல்‌ 
உள்ளது அது. அதனால்தான்‌ இவை கொண்டு சிலர்‌ சமைக்கும்‌ 
போது குழம்பு குழம்பாக இருக்கிறது, மணக்கிறது; பலர்‌ 
சமைக்கும்‌ போழ்து குழம்பாக இல்லை, வாயில்வைக்குமாறு 
இல்லை. காபிபொடி சர்க்கரை பால்‌ மூன்றும்‌ காபி மணந்து 
விடாது, அதைத்‌ தயாரிக்கும்‌ பாங்கிஃல காபி ஆகிறது. பலர்‌ 
கலக்கும்‌ பாது வயிற்றைக்‌ கலக்குகிறது கழுநீராகக்‌ காட்சி 
யளிக்கிறது. சிலர்‌ போடும்‌ பாது கமகம என மணக்கிறது. 
உப்புமா என்றால்‌, உப்பு/மா என நிறுவுகின்றனர்‌, களிபோல்‌ 
களிம்புபோல்‌ வாயைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறது, புளிக்குழம்பு 
எனின்‌ புளிமயமாக இளிக்கிறது. சகலர்‌ புளிக்குழம்பு வைத்‌ 
தாலும்‌; தேன்‌ குழம்பாகிறது. பலர்‌ மீன்‌ குழம்பு வைத்‌ 
தாலும்‌ புளிக்குழம்பாகவே முடிகிறது. பிராமணாள்‌ காபி, 
முஸ்லீம்‌ பிரியாணி, நாயர்‌ டீ இப்படிச்‌ சிறப்பதற்குக்‌ கரணி 
யம்‌ என்னை? அவற்றின்‌ உபகரணங்களா? அல்ல அல்ல! 
அதன்‌ பாகம்‌, பக்குவம்‌! அதனால்தான்‌ சில தக்சுவர்‌ 
செய்யின்‌, மைசூர்‌ பாகு ஆகிறது. வாயில்‌ போட்டதம்‌ கரை 
கறத. பலர்‌ பண்ணும்‌ போது, பல்லை உடைக்கும்‌ பாக்கு 
ஆகறது! இதனால்‌ அறிவது மணம்‌, ருசி என்பன உபகரணங் 
களில்‌ இல்லை, உருவாக்குவதில்‌ உளது-விளைவது. 

பெல்‌, மட்காட்‌, சக்கரம்‌, சீட்‌ எல்லாம்‌ தனித்தனி௰௰ 
டமடெக்கும்‌ போது தனிப்பெயர்‌; இவற்றைப்‌ பூட்டிய பின்‌ ஓர்‌ 
உருவம்‌ வருகிறதே; அது தான்‌ சைக்கிள்‌, கழற்றிப்‌ போட்டு 
விட்டால்‌ அவ்வுருவம்‌ மறைகிறது. சைக்கிள்‌ என்கிறோம்‌ 
இல்லை! தண்ணீர்‌ தாமரை இலையில்‌ பட்டதும்‌; பாதரசம்‌ 
போல்‌ மணிகளாக அருள்கிறது; புல்‌ துனியில்‌ உட்காரும்‌ பனித்‌ 
துளி தனிவடிவம்‌ பெறுகிறது; அண்ட சராசரங்களையும்‌ 
தன்னுள்‌ அடக்கிக்‌ காட்டும்‌ அற்புதம்‌ செய்கிறது, அந்த 
நீரைத்‌ தரையில்‌ விட்டாலோ, கையால்‌ தொட்டாலோ, 
அதன்‌ உருவம்‌ உடைகிறது. அதுபோன்றே சொற்கள்‌ வழி 
கருத்து வெளிப்படும்‌ வகையே சுவிதை, அது செய்யுள்‌ எனலும்‌ 
கருவியிலும்‌ அமையும்‌, உரைநடை எனும்‌ உருவிலும்‌ அமரும்‌. 
செய்யுளீல்‌ (யாப்பில்‌) தான்‌ வரும்‌, உரைநடையில்‌ வாராது 
எனல்‌ ஒல்லாது. வேண்டுமாயின்‌ செய்யுளின்‌ கட்டுக்‌ கோப்பு 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 811 


காரணமாக அங்கே கவிதை சிறக்கலாம்‌-- கூடலாமே தவிர, 
செய்யுளில்‌ மட்டும்‌ தான்‌ கவித்துவம்‌ இருக்கும்‌; உரைநடை 
யில்‌ இராது எனல்‌ அறியாமையாகும்‌. 


செய்யுளும்‌ சொற்களால்‌ ஆனது. உரை நடையும்‌ சொற்‌ 
சளால்‌ ஆவது. சொல்லில்‌ கருத்தை உணர்வை ஆள்வதிலே 
தான்‌, கவிதை உளது. கவித்துவத்தின்‌ கூறுகளாவன? கருத்து 
(Thought), வடிவம்‌ (1“மா௱), உணர்ச்சி (௦1100), கற்பனை 
(Imagination) எதகைமோனை (Rhyழ।e), ஒலிநயம்‌ (Rythm) 
போன்றனவாம்‌. சில புறக்கூறுகள்‌, சில அகக்கூறுகள்‌. இத்‌ 
தன்மைகள்‌ எங்குளவோ அங்கே - அதில்‌ கவிதை உளது; 
இன்றேல்‌ இலது. செய்யுளில்‌ (யாப்பில்‌) இருப்பின்‌ அது 
கவீதையாக உயர்றெது; இல்லாவிடில்‌ கூடாகவே- செங்கல்‌ 
அடுக்காகவே நின்று விடுகிறது. உரைநடையில்‌ உட்காரின்‌, 
அங்கே கவித்துவம்‌ கொப்பளிக்கிறது. இன்றேல்‌ கருத்‌ 
துணர்த்தும்‌ கருவியாக மட்டும்‌ அமைந்து விடுகிறது. 


இதனால்‌ உணர்த்துமுறை (Meo) கிளத்துவகை 
(Manner) தான்‌ கவித்துவமே தவிர, உணர்த்த உதவும்‌ வேறும்‌ 
கூடுகளாகிய செய்யுளும்‌ உரைநடையுமே கவிதை ஆகிவிட 
முடியாது, இரண்டில்‌ எதில்‌ கவித்துவம்‌ கவ்கிறமதா- எது 
உள்ளத்தைக்‌ சவ்வுகிறதோ அது கவிதையாகி வீடுகிறது. 
கல்லே சிலையாகி விடாது; அல்லது வடிப்பதெல்லாம்‌ கலை 
யாகிவிட முடியாது. அழகிருப்பின்‌ கலை; சிலை; இன்றேல்‌ 
அது கொலை; கல்‌ கருவி! சிலையாவதும்‌ கலையாவதும்‌ 
சற்பியைப்‌ பொறுத்தது. அதுபோல்‌ செய்யுளிலும்‌ கவித்துவம்‌ 
செறிக்கலாம்‌; உரை நடையி டம்‌ ஊட்டலாம்‌, எதில்‌ 
சொல்கிறோம்‌ எழுதுகிறோம்‌ என்பதல்‌ இல்லை, எதை 
எப்படிச்‌ செப்புகிறோம்‌ என்பதில்தான்‌ கவித்துவம்‌ கவிகிறது; 
கவிதை கொலுவிருக்கிறது. 

இந்த உண்மையை வேறு விதமாகவும்‌ உணரலாம்‌. 
கவிஞன்‌ புனை வதெல்லாம்‌ கவிதையாகி விடுகிறதா?-- அவன்‌ 
செய்யுளில்‌ வடித்தாலும்‌! அப்படியானால்‌ கவீஞர்கள்‌ பாடித்‌ 
தள்ளியதெல்லாவற்றையும்‌ நாம்‌ பயிலவேணு3ம! பயல்‌ 
கிறோமா! இல்லையே, ஏன்‌? அவன்‌ பாடியல சில கவிதை, 
பல செய்யுளாகமவ நின்று வ்டுகின்‌ றன. சேக்சுபியர்‌ 36 
நாடகங்கள்‌ புனைத்திருப்பினும்‌, ஒரு பத்து நரடகங்களே 
போர்‌ சொல்கின்றன, பற பேருக்கே? பாடத்தட்டத்திலும்‌ 
கம்பராமாயணம்‌, சிலம்பு, மில்டன்‌, கீட்ஸ்‌, பாரதி, பாரதி 
தாசன்‌ என வைக்கும்‌ போது, சில பகுதிகளை அதிலும்‌ இல 


நர தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பாடல்களையே திரும்பத்திரும்ப வைக்கிறோம்‌; ஏன்‌ அவர்கள்‌ 
எழுதியதை வரிசையாக ஓஒவ்வாராண்டாக வைத்துக்‌ 
கொண்டே போக வேண்டியது தானே. ஏன்‌ வைத்ததையே 
மீண்டும்‌ மீண்டும்‌ வைக்கிறோம்‌? இதிலிருந்து என்ன தெரி 
கிறது. ஒரு கவிஞன்‌ பாடியதெல்லாமே கவிதை ஆகிவிட 
முடியாது. சிலகவிதை, பல செய்யுளே! மண்ணில்‌ எல்லாமே 
தங்கமும்‌ வைரமுமாகவா கிடக்கின்றன. சலித்துப்‌ பிரித்து 
எடுத்தால்‌ சில தானே கிடைக்கின்றன. விளைவதெெல்லாம்‌- 
நெல்மணிசுளா? பதர்களும்‌ உள.' தூத்திப்‌ புடைத்தன்றோ 
பிரிக்க்ிறோம்‌. அண்ணா, கருணாநிதி, நாவலர்‌ பாரதியார்‌, 
சேதுப்பிள்ளை, ஜெகவீரப்பாண்டியனார்‌ போன்றார்‌ உரை 
நடை செய்யுளிலும்‌ சிறந்து கவிதைக்‌ கனிகளாக இலங்கு 
கின்றன! எனவே உரைநடையிலும்‌ கவிதை உளது. செய்‌ 
யுளில்‌ சிறவாதும்‌ போகலாம்‌. 


அதுபோன்றே எத்தகு சிறந்த கவிஞராயினும்‌ அவர்‌ 
எழுதுவதெல்லாமே கவிதையாக இருக்கும்‌ என்றியம்புதற்‌ 
கில்லை. உள்ளம்‌ மேகமெனத்‌ திரண்டு கருவுயிர்க்கும்‌ 
(pregnant periods) காலகட்டத்தில்‌ பிறப்பனவே கவிதை. 
(எப்போதும்‌ பிறப்பதல்ல கவிதை, எப்போதோ பிறப்பது 
கவிதை- வலம்புரியார்‌). 

இதனால்‌ கவிதை என்பது தனி, அதைச்‌ செய்யுளுடன்‌ 
பாட்டுக்‌ குழப்பக்‌ கூடாது. 


சுவிதை (Poetry) 


ன்‌ ~ 
ன Ne 


க்‌ ்‌ 
/ இரு 
செய்யுள்‌ உரைநடை. 
(Verse Poem) (Prose) 


செய்யுள்‌ யாப்பே கவிதை எனக்‌ கண்ணை மூடிக்கொண்டு 
முழங்குதல்‌ முரட்டுத்தனம்‌. காண்பவர்‌ கண்டாலே காதல்‌, 
கவிஞன்‌ படைப்பதே கவிதை கண்ணதாசன்‌, கவித்துவம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 518 


கொண்டது கவிதை, அது செய்யுளிலும்‌ சிறக்கும்‌, உரைநடை 
யிலும்‌ உலவும்‌. 19 நூற்றாண்டுகளாக எல்லாமே செய்யுள்‌ 
மயமாக இருந்த நம்‌ தமிழகத்தில்‌ செய்யுளிலே-யாப்பிலே 
(மரபிலே) செங்கோலோச்சியது கவிதை. இப்போது உரை 
நடைக்‌ காலம்‌. எல்லாமே உரைநடையில்‌ உருவாகிவரும்‌ 
கடடம்‌. எனவே செய்யுளிடமிருந்து இடம்‌ பெயர்ந்து 
உரை நடையிற்‌ குடியேறியுளது கவிகை. அதை ஏற்றுக்‌ 
கொண்ட நாம்‌, இதையும்‌ ஏற்கத்தான்‌ வேண்டும்‌! 

19 நூற்றாண்டுகளாக மரபில்‌ (யாப்பில்‌) உறைந்து 
ஊறிப்போன நம்‌ குருதி, திடுமென உரைநடையில்‌ வீச்சாகக்‌ 
கோலங்‌ கொள்ளும்‌ கவிதையை-புதுக்கவிதையாகப்‌ பொலியும்‌ 
கவிதையை ஏற்க மறுக்கிறது; மனம்‌ இடம்தர மறுக்கிறது. 
“காலம்‌ என்பது கறங்கு போல்‌ சுழன்று மேலது கீழாய்‌, &ழது 
மேலாய்‌ மாறும்‌ இயல்பது' போலவே, இத்துணை தாள்‌ 
செய்யுள்‌ சிறந்தது, இப்போது உரைநடை ஓங்கியது. எனவே 
செய்யுளில்‌ யாப்பில்‌ சவாரி செய்த கவிதை, காலத்திற்கேற்ப 
உரை நடையில்‌ ஒய்யார பவனி வருகிறது. ஒவ்வொன்றுக்கும்‌ 
ஒவ்வொரு காலம்‌- வேளை! 


. எண்ணெய்‌ காண்டா விளக்குமாறி மின்விளக்கு வந்து 
விட்டது; சாணி மெழுகும்‌ மண்‌ தரை போய்‌ மொசெய்க்‌ தளம்‌ 
வந்தது; நாமும்‌ அதற்குத்‌ தக மாறினோம்‌. குடுமிவிடுத்து 
கிராப்‌ வைத்துக்கொண்டோம்‌. இன்னும்‌ அப்படியேவா 
இருக்கிறோம்‌. கரி பிடிக்கும்‌ மண்பாண்டம்‌ விட்டு எவர்சில்வர்‌ 
ஏற்றோமே! அதுபோல்‌ முன்பு யாப்பில்‌ கவிதை, இப்போது 
உரைநடையில்‌, காப்பியம்‌ இருந்த இடத்தில்‌ நாவல்‌; சிறு 
கவிதை இருத்த இடத்தில்‌ சிறுகதை. இரண்டும்‌ என்னமாய்‌ 
வளர்கிறது, அதைச்‌ சீரணிக்க முமட.ந்த நாம்‌; செய்யுள்‌ விட்டு 
இடம்‌ பெயர்ந்து உரைநடையில்‌ புது வீடு குடி புகுந்த 
கவிதையைக்‌ கண்டு ஏனோ மருளுகிறோம்‌/ 


கவிதை என்னமோ நம்‌ வீட்டுச்‌ சொத்து போலவும்‌, 
நம்‌ கையில்‌ உள்ளது போன்றும்‌ கருதி விடுகிறோம்‌. மரபை 
மீறிவிட்டதே என அலமற வேண்டியதில்லை. யாப்புக்‌ கட்டு 
விடுத்து, உரைநடைக்கு வந்து விட்டதே எனக்‌ கவல 
வேண்டியதில்லை. நீர்‌ வழிப்படும்‌ புனைபோல ஆருயிர்‌ 
முறைவழிப்படுவது போல, வளர்ச்சி நிலையில்‌ இவை இயல்பு. 
நம்‌ கருத்துக்கு ஏலாதனவற்றைத்‌ தவறெனக்‌ கூறல்‌ தவறு, 
புதுக்கவிதைப்‌ புறப்பாட்டையும்‌ சமன்‌ நின்று ஏற்றுப்‌ 
போற்றுவோம்‌. ஏனெனில்‌ உரைநடையும்‌ கவிதை உறையும்‌ 
ஊடகமே, 

௧5.௫.3833 


514 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தமிழ்‌ நம்‌ கையில்‌ இல்லை; அதன்‌ காலடியில்‌ நாம்‌! அது 
தானே வளரும்‌ வாழும்‌, இது 8000 ஆண்டு வரலாறு 
காட்டுவது; நாம்‌ வளர்க்க வில்லை. நம்மை வளர்ப்பது அது, 
தமிழ்க்‌ கடலில்‌ நாம்‌ ஒரு துளியே- தூசியே. தூசியே அதையும்‌ 
இதையும்‌ எதையும்‌ தடுத்திட முடியுமா? எடுப்பதும்‌ தடுப்பதும்‌ 
எல்லாம்‌ தமிழே; நாம்‌ ஒரு தக்கையே. நாம்‌ தமிழ்க்‌ 
கோபுரத்துப்‌ பொம்மைகள்‌; தாங்கும்‌ தூண்கள்‌ அல்‌௮. இந்த 
உணர்வு வந்தால்‌, உண்மைக்‌ கவிதை' நிலை உணர்வோம்‌; 
அதன்‌ கதை தெளிவோம்‌. அதனோடு நம்மை ஐக்கியப்படுத்திக்‌ 
கொள்வோம்‌. அதற்குப்‌ பணிந்து அணி செய்தல்‌ தவிர, 
வேறொன்றறியேம்‌ பராபரமே! 


இனி இத்தெளிவ கொண்டு கவிதைப்‌ பணிச்‌ செய்த 
கவிஞர்‌ பெருமக்களைக்‌ கண்ணுறுவோம்‌. இவர்கள்‌ பழந்‌ 
தமிழ்ப்‌ பாவலர்‌ (புலவர்‌), பாரதி பரம்பரை, பாவேந்தர்‌ 
பரம்பரை என முந்நெறியில்‌ முன்‌ நிற்கின்றனர்‌. இந்த 
முப்பெரும்‌ கால்களாகக்‌ கவிதையாறு பாய்ந்து முத்தமிழ்ப்‌ 
பயிரைச்‌ செழிக்கச்‌ செய்கிறது. மரபிலே நிற்போர்‌, புதுக்‌ 
கவிதையில்‌ புகழ்‌ வீசுவோர்‌, முன்னதிலிருந்து பின்னதற்கு 
லந்து இரண்டிலும்‌ ஊன்றுவோர்‌ என முத்திறக்‌ காட்சி 
உளது. இலக்கிய உலகில்‌ மட்டும்‌ நிற்போர்‌, திரையுலகிலும்‌ 
வாயப்பு பெற்றோர்‌, இரண்டிலும்‌ ஏற்றமுறுவோர்‌ என 
மூன்று வகையும்‌ இருக்கிறது. இவர்கள்‌ திறம்‌ எண்ணுவோம்‌. 


கவிஞர்‌ பெருமக்கள்‌ 


பாரதியார்‌ (சுப்ரமண்யம்‌) 11-12-1882 - 77.9.1921 
நெல்லை மாவட்ட எட்டையபுரம்‌ சின்னசாமி ஐயர்‌: லக்ஷ்மி. 
சுப்பையா என்றழைக்கப்‌ பெற்றார்‌. 5 வயதில்‌ அன்னையை 
இழந்தார்‌. பாட்டி பாரதியம்மாள்‌ வளர்த்தல்‌, 49ல்‌ 
உபநயனம்‌: சிற்றன்னை வளர்ப்புத்தாய்‌ ஆதல்‌. தந்தையிடம்‌ 
தமிழ்‌ ஆங்கிலம்‌ கணிதம்‌ பயிலல்‌. தந்தையுடன்‌ எட்டையபுரம்‌ 
சமத்தானம்‌ சென்று பழகல்‌. 7 ஆம்‌ வயது முதல்‌ இனிய கவி 
புனை தல்‌. 11 ஆம்‌ வயதில்‌ (பாரதி பட்டம்‌ பெறுதல்‌. 94-97 
இந்து கல்லூரி உயர்நிலைப்பள்ளியில்‌ ஐந்தாம்‌ பாரம்‌ வறை 
படித்தல்‌, 97ல்‌ கடையம்‌. செல்லப்பா ஐயரின்‌ மகள்‌ (செல்லப்‌ 
மாள்‌) 7 வயது சிறுமியை மணத்தல்‌. 98ல்‌ தந்தை மறைவு: 
அத்தை குப்பம்மாள்‌ அழைக்க காசிக்கு ஏகல்‌. இந்து கயா 


ம்து.ச. விமலான ந்தம்‌ 515 


சாலையில்‌ இந்தி வடமொழி பயின்றார்‌. மீசை, பஞ்சகச்சம்‌, 
தலைப்பாகை தேசியம்‌-சுதேசியம்‌ காசிவாசம்‌ தந்தவை. 
1902ல்‌ எட்டையபுரம்‌ சமீத்தார்‌ அழைத்து அருகே வைத்துக்‌ 
கொள்ளல்‌, 1904ல்‌ அந்தக்‌ கட்டிலிருந்து விடுபட்டு சேதுபதி 
உயர்நிலைய்பள்ளித்‌ தமிழாசிரியராக மூன்றே திங்கள்‌ அமரல்‌. 
இதனை விடுத்துச்‌ சுதேசமித்திரன்‌ ஆசிரியர்‌ குழுவில்‌ சேர்தல்‌. 
பணியாற்றிக்‌ கொண்டே. 1905-ல்‌ *சக்கரவர்த்தினி' இதழ்‌ 
தொடங்கல்‌; இதில்தான்‌ பக்கம்‌ சந்திரரின்‌ 'வந்தேமாதரம்‌” 
கீதத்தைப்‌ பெயர்த்து விளக்கி எழுதினார்‌. 1906 கல்கத்தா 
மாநாடு செல்லல்‌; அரசியல்‌ வாழ்வில்‌ திருப்பம்‌ ஏற்படல்‌. நிவ 
திதாவை தரிசித்து ஆசிபெறல்‌.மண்டயம்‌ திருமலாச்சாரியாரின்‌ 
'இந்தியா' இதழின்‌ ஆசிரியர்‌ ஆகி சுதத்திர தாகத்திற்த வேக 
முட்டல்‌; உடன்‌ *பால பாரத்‌ ஆங்கில வார ஏட்டையும்‌ 
நடாத்தினார்‌. 1907ல்‌ சூரத்‌ காங்கிரசுக்குச்‌ சென்று திரும்பி 
தீவிரவாதிகட்கென சென்னை ஐனசங்கம்‌' தோற்றுவித்தார்‌. 
எரிமலையென வெடித்து நெருப்பு மழையன எழுதினார்‌. 
இதனால்‌ இந்தியா ஏடு நெருக்சுடிக்காளாகி நிறுத்தப்பட்டது ; 
பிடிவாரண்டில்‌ பிடிபட நேர்தல்‌. 


புதுவையில்‌ இருந்து எழுத்துப்‌ பணியாற்ற 1908 செப்டம்‌ 
பரில்‌ சென்றார்‌. சிட்டி குப்புசாமி ஐயங்கார்‌ வீட்டில்‌ தங்கல்‌. 
அக்டோபரில்‌ *இந்தியா' தொடங்கப்பெற்று அசுர சாதனை 
ஆற்றி 1910 மார்ச்சில்‌ நின்றது. அரவிந்தர்‌ புதுவை வந்தார்‌. 
இவர்‌ தொடர்பால்‌ வேதாந்த ஈடுபாடு பாரதிக்த வந்தது. 
பரலி ௬. நெல்லையப்பர்‌, வ.ரா., பாரதிதாசன்‌ சீடராதல்‌. 
வேலைக்கார அம்மாக்கண்ணு உறுதுணையாதல்‌. 1912 பாரதி 
யின்‌ அலக்கயப்‌ பொற்காலம்‌--அற்புதப்‌ படைப்புகள்‌ 
அரும்பின. 20-11-18ல்‌ புதுச்சேரி விட்டுப்‌ புறப்பட்டு கட லூரில்‌ 
சிறையாக இசம்பர்‌ 14ல்‌ விடுதலையாகிக்‌ கடை யம்‌ சென்றார்‌, 
15-11-20 தொடங்கி சுதேசமித்திரன்‌ துணை ஆசிரியராதல்‌, 
இக்கால கட்டத்தில்‌ கடவுள்‌ வழிபாட்டில்‌ கருத்துச்‌ செலுத்‌ 
தினார்‌. 192: ஜூலையில்‌ ஒரு நாள்‌ பார்த்தசாரதி கோயில்‌ 
யானைக்குத்‌ தின்பண்டம்‌ தந்த பாது துதிக்கையால்‌ தூச்கிப்‌ 
போட்டது; குவளைக்கண்ணரே காப்பாற்றினார்‌. குணமடைத்‌ 
காலும்‌ உடல்‌ நலிவுற்றது. செப்ட ம்பரில்‌ வயிற்றுக்கடுப்பால்‌ 
கெம்பிழந்தார்‌. 11 ஆம்‌ நாள்‌ நள்ளிரவு மறைந்தார்‌. 
12-1]-2ரல்‌ கிருஷ்ணாம்‌ பேட்டையில்‌ எரியூட்டபபட்டார்‌, 
இறுதிச்‌ சடங்கில்‌: கலந்து கொண்டே ரர்‌ 21 பேரே! 
39 ஆண்டுகளே வாழ்ந்தவர்‌ (ஆதிசங்கரர்‌, விவேகானந்தர்‌ 
போன்று) ,இக்குறுயெ எல்லையில்‌ பெருஞ்சா தனை புரிந்துளார்‌. 


576 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மன்னர்களிடத்தும்‌ மடங்களிலும்‌ மடங்கிக்‌ கிடந்த தமிழை, 
பண்டிதர்களிடம்‌ முடங்கியிருந்த தமிழை சிறைவீடு செய்தவர்‌; 
பண்டிதர்‌ தமிழைப்‌ பாமரர்‌ தமிழாக்கியவரா்‌; பைந்தமிழுக்குப்‌ 
புதுமையும்‌ பொதுமையும்‌ தந்தவர்‌. தமிழ்ப்‌ பற்றும்‌ நாட்டுப்‌ 
பற்றும்‌ ஊட்டியவர்‌. தமிழின்‌ அருமையும்‌ தமிழ்‌ நாட்டின்‌ 
பெருமையும்‌ உணர்த்தியவர்‌. தேசபக்தியும்‌ தெய்வ பக்தியும்‌ 
இருகண்களாகக்‌ கருதச்‌ செய்தவர்‌; தேசியத்தில்‌ தெய்வீகத்‌ 
தையும்‌ தெய்வீகத்தில்‌ தேசியத்தையும்‌ பிணைத்தவர்‌: மாதர்‌ 
தம்மை இழிவு செய்யும்‌ மடமை கொளுத்தி, ஆண்களோடு 
பெண்களும்‌ சரிநிகர்‌ சமானமாக்கி, பெண்மைதான்‌ தெய்‌ 
வீகம்‌ பெருங்‌ காட்‌ சியடா என அறிவு கொளுத்தியவர்‌. காளி, 
கண்ணன்‌ புகழ்‌ பாடியவர்‌. 


அச்சத்தை வீழ்த்தி அறிவு ஆண்மை விதைத்தவர்‌. 
பார்ப்பானை ஐயன்‌ என்ற காலமும்‌ போச்சே, வழையென்றும்‌ 
அடிமை என்றும்‌ எவருமில்லை, சாதியில்‌ எனச்‌ சாதி பேதம்‌ 
சாடிப்பாடியவர்‌. வாழிய செந்தமிழ்‌ வாழ்க நற்றமிழர்‌ 
வாழிய பாரத மணித்திரு நாட எனத்‌ தமிழ்‌-தமிழர்‌-பாரதம்‌ 
எனப்‌ படிப்படியே தேசியத்திற்கு இட்டுச்‌ சென்‌ றவர்‌. நமக்குத்‌ 
தொழில்‌ கவிதை, நாட்டிற்குழைத்தல்‌, இமைப்பொழுதும்‌ 
சோரா திருத்தல்‌ எனச்சுட்டியவர்‌. பாரத பூமி பழம்பெரும்‌ பூமி 
நீரதன்‌ புதல்வர்‌ இந்நினைவகற்றா தீர்‌ என. அறிவுறுத்தியவர்‌. 
பூமியில்‌ எவர்க்கும்‌ இனி அடிமை செய்யோம்‌ பரிபூரணனுக்கே 
அடிமை செய்து வாழ்வோம்‌ என உண்மைச்‌ சுதந்திரம்‌ 
உணர்த்தியவர்‌. ஒன்று பரம்பொருள்‌ நாமதன்‌ மக்கள்‌, உடன்‌ 
பிறந்தார்களைப்‌ போல இவ்வுலகில்‌ மனிதர்‌ எல்லாரும்‌ என 
உலக ஒருமைப்பாட்டி ற்கு உந்தியவர்‌. பகைவனுக்கருள்‌ வாய்‌ 
நன்னெஞ்சே என்ற பண்பு போதித்தவர்‌. பாட்டுத்‌ திறத்தாலே 
இவ்வையத்தைப்‌ பாலித்திட வேணும்‌ எனப்‌ பாட்டுப்‌ 
பணியை நாட்டு நற்பணிக்காக்கெவர்‌. 


மகாகவி : தமிழ்க்கவி, தேசியகவி, சர்வ தேசியகவி, 
உலக மகாகவி, புதுமைக்கவி, பொதுமைக்கவி, 'வீரக்கவி, 
விந்தைக்கவி, வரகவி, உயர்கவி, உயிர்க்கவி, உணர்ச்சிக்கவி, 
உண்மைக்கவி, உத்தமக்கவி, . மந்திரக்கவி, சுந்தரக்கவி, 
இலட்சியக்கவி, இன்கவி, எழுச்சிக்கவி, யுகக்கவி, மக்கள்‌ கவி, 
தெய்வீகக்கவி, நேசக்கவி, தற்கவி, ' தீர்க்க தரிசனச்சுவி 
என்றெல்லாம்‌ எத்தனையோ அடை. , தந்து அழைக்கலாம்‌ 
அத்தனைக்கும்‌ பொருந்தும்‌ அற்புதக்‌ கவிஞர்‌... 


இத்தனைக்கும்‌ மேலாக இவர்‌ ஒரு மா கவிஞராக மிளிர்சி 
மார்‌. .நாடு மொழி கடந்து நின்று உய்ர்க்குலத்தின்‌ : உயர்வும்‌ 


மது.ச. விமலானந்தம்‌ . 517 


மானுடத்தின்‌ மேம்பாடும்‌ பேசுபவனே, மலர்‌ போன்ற 
மென்மையும்‌ மலை போன்ற வன்மையும்‌ கொண்டவனே, 
சிறியன சிந்தியாத சிறுமை கண்டு எள்ளும்‌ பெருமை கண்டு 
துள்ளும்‌ பெரும்‌ போக்கும்‌ தோக்கும்‌ உடையவனே, நிலத்‌ 
தினும்‌ விரித்து வானினும்‌ உயர்ந்து கடலினும்‌ பரந்து பட்ட 
சிந்தனை வளம்‌ சான்றவனே, மண்ணில்‌ விண்ணை காண்‌ 
போனே, அறிவும்‌ உணர்வும்‌ ஒருங்குடையோனே, ஓரறிவயி 
ரிடத்தும்‌ உள்ளம்‌ கொண்டோனே மகாகவி-உலக மகாகவி. 
சுருங்கச்‌ சொல்லின்‌ மகாகவி என்ற இலக்கணத்திற்கு இலக்‌ 
இயம்‌ பாரதியே எனலாம்‌. 


பாரதி பெருமை: இவர்‌ மகாகவி, இந்த நாட்டின்‌ செல்வம்‌, 
இவரைப்‌ பத்திரமாகப்‌ போற்ற வேண்டும்‌ (காந்தி). இந்திய 
தேசியக்‌ கவிஞர்கட்‌ கிடையே திலகம்‌ போன்றவர்‌ (வினோபா), 
இந்திய தத்துவங்களை அனுபவத்தால்‌ உணர்ந்த அதி2மதை 
(அரவிந்தர்‌), மாகாண மொழிகளில்‌ அதாவது வங்காளி 
தெலுங்கு குஜராத்தி மராத்தி போன்றவற்றில்‌ சென்ற முந்‌ 
நூறு அண்டுகளிலே பாரதி போன்ற கவி பிறக்க வில்லை; 
தமிழ்‌ நாட்டில்‌ இவர்‌ திருவவதாரம்‌ செய்தது தமிழர்களுக்குக்‌ 
கிடைத்த பாக்கியம்‌ (ராஜாஜி). என்‌ உள்ளத்தில்‌ மின்மினி 
போல்‌ மின்னிக்‌ கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு, 
பாரதியின்‌ சதாழமையினால்‌ விளக்குப்‌ போல ஒளி விட்டுப்‌ 
பிரகாசித்தது (வ. ௨.௪.) பாரதி மாபெரும்‌ மக்கள்‌ கவிஞர்‌ 
(அண்ணா), பாரதியார்‌ உலகக்‌ கவிஞர்‌. உலக மக்கள்‌ 
யாவரும்‌ ஒன்றுபட்டு வாழத்‌ தகுந்த உயரிய எண்ணங்களையும்‌ 
கருத்துக்களையும்‌ அவர்‌ பாடல்களில்‌ காணலாம்‌. அச்சில்‌ 
படிப்பதை விட உணர்ச்சியோடு பாடக்‌ கேட்பதால்‌ பெரும்‌ 
பயன்‌ உண்டு (காமராஜ. 


தேசிய ஒருமைப்பாடு என்ற தொடர்‌ வழக்கில்‌ வருமுன்பே. 
இக்கோட்பாடு சுப்பிரமணிய பாரதியாரால்‌ தெளிவாகவும்‌ 
விளக்கமாகவும்‌ எடுத்துக்‌ கூறப்பட்டுளது (மோஹன்லால்‌ 
சுகாதியா). நான்‌ ஓர்‌ இந்தியன்‌ என்ற முறையில்‌ தீர்க்க 
கரிசனத்துடன்‌ இந்திய விடுதலைக்காகக்‌ குரல்‌ கொடுத்த 
பாரதியை எங்கள்‌ இந்திய நாட்டின்‌ தேசியக்‌ சுவிஞர்‌ என்று 
சொல்வதில்‌ பெருமை அடைகி:ன்‌ (சர்தார்‌ உஜஜல்‌ சிங்‌), 
இனம்‌ மொழி நாடு எனும்‌ வேறுபாடுகளைக்‌ கடத்து உலக 
நன்மைக்காக அவதாரம்‌ செய்த மகான்களின்‌ வரிசையைச்‌ 
சேர்ந்தவர்‌ (கவிக்குயில்‌ சரோஜினிநாயுடு). கால எல்லைகளைத்‌ 
தாண்டிப்‌ புதிய புதிய பொருளைத்‌ தரும்‌ உன்னுடைய ஜீவ 


518 தமிழ்‌ இலக்கிய வரல று 


கீதம்‌ எங்களிடையே இன்னும்‌ ஒலித்துக்‌ கொண்டே இருக்‌ 
கிறது. பாரத! நீ இன்னும்‌ இறக்க வில்லை, நீ வாழ்ந்து 
கொண்டிருக்கிறாய்‌- மக்களோடு, மக்களாக தமிழோடு தமிழாக 
ஹாீந்திரநாத்‌ சட்டோபாத்யாயா), 


பாரதியாரை நினைத்தால்‌ எனக்குப்‌ பயமாக இருக்கிறது. 
ஏன்‌? நேற்றைக்குப்‌ படித்த கவிதையை இன்றைக்குப்‌ படித்தால்‌ 
புதிது புதிதாக அழகும்‌ பொருளும்‌ சுவையும்‌ புலப்படுகின்‌ றன. 
நாம்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு வளர்ந்து கொண்டு பேசி 
"ஹோமோ அதற்குத்‌ தகுந்தாற்போல, பாரதியாரின்‌ கவிகைச்‌ 
சங்கப்‌ பலகை நீண்டு கொண்டே போய்‌ நமக்குத்‌ தங்கு 
மிடம்‌ கொடுக்கிறது. இது என்ன விசித்திரமான கவிதை 
(வ. ரா). நவீன உலகத்துக்குத்‌ தேவையான புரட்சி மாறுதல்‌ 
களைத்‌ தமிழ்‌ இலக்கியத்திலும்‌ தமிழர்களின்‌ இதயத்திலும்‌ 
செய்தவர்‌. தற்போது நடக்கும்‌ காலத்தை, தமிழ்நாடு 
சம்பந்தப்பட்ட வரையில்‌ பாரதி சகாப்தம்‌ என்றழைக்க 
வேண்டும்‌. பாரதி தன்‌ சில கவிதைகளின்‌ மூலம்‌ தோபல்‌ 
பரிசும்‌ உலகப்‌ புகழும்‌ பெற்ற கவிஞர்‌ தாகூரையும்‌ விட 
உயர்ந்து நிற்கிறார்‌ (இரு, வி. க.), பாரதியார்‌ தந்நிகரில்லாத 
தமிழ்ப்புலவர்‌, வியக்கத்தக்க கவிஞர்‌ (நாவலர்‌ பாரதியார்‌). . 
இயற்கையாகவே கவிதை நிரம்பிய பிரதிபையோடு கூடிய 
பாரதிக்குப்‌ பழைய காவியங்களின்‌ பழக்கமும்‌ ப திய கல்வியின்‌ 
வேகமும்‌ பாரத தேசத்தின்‌ புதிய ஜீவோதயமம்‌ சேர்ந்து 
புதிய நடையையும்‌ புதிய வழியையும்‌ கற்பித்தன. தாள்‌ 
செல்லச்‌ செல்ல அவர்‌ கவியின்‌ நயம்‌ உயர்ந்து கொண்டே 
வந்து, அவர்‌ தற்காலத்திலுள்ள தமிழ்க்‌ கவிஞர்களுக்குள 
இணையும்‌ ஏற்றமும்‌ இன்றித்‌ தனிய விளங்குகிறார்‌; 
(வ. வே. சு. ஐயர்‌), இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ பிறந்த பாரதி, 
தனக்குமுன்‌ ஆயிரமாயிரம்‌ ஆண்டுக்கு முன்னர்‌ உலகிற்‌ பிறந்த 
அத்தனைக்‌ கவிமன்னர்களின்‌ ஆற்றலையும்‌ ஒருங்கே சேர்த்த 
கொரு பேராற்றலைப்‌ பெற்றவர்‌ (எஸ்‌ டி. சுந்தரம்‌). 


பாரதியார்‌ ஓர்‌ அவதார புருஷர்‌, இவர்‌ நூலைத்‌ தமிழர்‌ 
வேதமெனக்‌ கொள்வார்களாக (பரலி சு. நெல்லையப்பர்‌]. 
கம்பனுக்குப்‌ பிறகு தோன்றிய தமிழ்ப்‌ புலவர்களில்‌ சிரேஷ்ட 
மானவர்‌ என்பதிலோ, வடநாட்டிலும்‌ மேல்‌ நாட்டிலும்‌ 
உதித்துள்ள சில கவிதாரத்தினங்களுக்கு ஒப்பானவர்‌ 
என்பதிலோ பிசகொன்றுமில்லை (ஆக்கூர்‌ அனந்தாச்சாரி). 
தாகூர்‌ மைதிலி சரண்குப்தா முதலான முக்கியக்‌ கவிஞர்களில்‌ 
முன்னிடம்‌ பெற்று விளங்குகிறார்‌ (கேஸ்கர்‌). உலக 


மது. ௪. விமலானந்தம்‌ 519 


இலக்கியத்தில்‌ யாரும்‌ பாரதியை அசட்டை செய்துவிட 
முடியாது. அவர்‌ ஒரு யுகக்‌ கவிஞர்‌ (ஜி, சங்கரகுருப்‌).ஒவ்வொரு 
சமயமும்‌ அவர்‌ பாடல்களைப்‌ புரட்டும்‌ போது அந்தக்‌ காவிய 
நடை யிலுள்ள கருத்தின்‌ உயர்வும்‌ சொல்லின்‌ தெளிவும்‌ தேன்‌ 
சுவையும்‌ எனக்குத்‌ திகட்டுவதில்லை. ஒவ்வொரு பக்கத்திலும்‌ 
தவறாத கற்பனைகள்‌ உவமைகள்‌ ஓவியம்‌ போன்ற சொற்‌ 
சித்திரம்‌ எல்லாவற்றுக்கும்‌ மேல்‌ சண்டமாருதம்‌ போன்ற 
வேகம்‌ மின்னல்‌ போன்ற சொல்‌-உணர்ச்சி-சக்தி (கு. ப. ரா... 
பாரதியார்‌ தீவிர தேசியவாதி, கூர்த்த சிந்தனையாளர்‌, மனங்‌ 
கவரும்‌ பேச்சாளர்‌, வலிமையான எழுத்தாளர்‌, பிறவிக்‌ 


கவீஞர்‌ (ஜி. சுப்பிரமணிய ஜயர்‌). 


தமிழை உயிர்ப்பித்தவர்‌, ஊட்டம்‌ அளித்தவர்‌, பாஷை 
யின்‌ லாவகத்தை மெய்ப்பித்தவர்‌. பாஷைக்கு மேனிஅளித்தவர்‌. 
வர்‌ எழுதிய தமிழ்‌ சித்திரவடிவம்‌ பெற்றது. எந்த தேசக்‌ 
கவியுடனும்‌ எந்த முறையில்‌ சோதித்தாலும்‌ பாரதி சளைக்க 
மாட்டார்‌ என்பது உறுதி (சி. ஆர்‌ சீனிவாசன்‌). தீர்க்க 
கரிசனத்துடன்‌ சுதந்திர பாரதத்தை அகக்‌ கண்ணால்‌ கண்டு 
வரவேற்புக்‌ கூறிய மகான்‌ (கல்கி). பாரதியின்‌ சொற்கள்‌ சக்தி 
வாய்ந்தவை. வைரக்கற்களுக்கு ஒப்பானவை (மணிக்கொடி 
சீனிவாசன்‌). வருங்காலத்‌ தமிழிலக்கிய வானிமல துருவ 
நட்சத்திரம்‌ போல்‌ விளங்கப்‌ போகிறவர்‌ நமது பாரதியே 
(தி. ஐ. ர.). வில்லியின்‌ வில்முறிப்‌ பாட்டிலும்‌ அருணகிரியின்‌ 
தெய்வீக செம்மாப்பிலும்‌ காணும்‌ வீரத்தமிழ்க்‌ கனல்‌ பாரதி 
யிடம்‌ மிகமிக அதிகமாக நெருக்கமாக அநந்யமாக அமைந்‌ 
திருக்கிறது. (ச. து. சு. யோகி). ஸ்ரீபாரதியார்‌ தோசோப 
நிஷத்‌ தனக்‌ கருதப்படும்‌ தம்முடைய வீறுடை.ய பாடல்களால்‌ 
தமிழகத்தில்‌ புதுயுகத்தைப்‌ படைத்திருக்கிறார்‌ (ஹரி ஹர 
சர்மா). பாரதிக்கு நிகர்‌ பாரதியே (பட்டுக்கோட்டை 
கல்யாணசுந்தரம்‌). 


பாரதியின்‌ சுவிதையிலே வஹெல்லியின்‌ கற்பனையும்‌, 
வோர்ட்ஸ்‌ வொர்த்தின்‌ கடவுட்‌ கொள்கையும்‌, பி9ரளனிங்கின்‌ 
வாழ்வு நோக்கும்‌, டெனிசனின்‌ கவிதை எளிமையும்‌ நிழலாடு 
கின்றன (இலககியத்‌ திறனாய்வாளர்‌]. அழகின்‌ தூய வாய்மை 
யான வடிவத்தை பாரதி கவிதையிலே காண இயலும்‌ 
(Dr. H. Cousins). 


பாரதியாரின்‌ பாட்டைக்‌ கேட்டால்‌ செத்த பிணமும்‌ 
உயிர்த்தெழும்‌, அடிமைப்பட்ட தேசம்‌ ஐந்தே நிமிடங்களில்‌ 
விடுதலை பெறும்‌ (நீதிபதி பின்ஹே). ஒரு தேசீயகவி மட்டு 


920 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மல்ல, உலககவி (வெ. சாமிநாத சர்மா), அவருடைய 
திருமுகத்தை என்‌ கண்கள்‌ மறக்கவில்லை, கம்பீரமும்‌ 
ஆண்மையும்‌ அன்பும்‌ நிரம்பிய அவருடைய குரலை 
என்‌ செவிகள்‌ மறக்கவில்லை, அவருடைய பாடல்‌ 
களை என்‌ மனம்‌ என்றேனும்‌ மறக்குமா? (வையாபுரிப்‌ 
பிள்ளை), பாரதியென்றால்‌ அவரே என்று குறிப்பிடும்‌ 
பெருமை வந்தவர்‌ (உ.வே. சா.). இந்த நாட்டில்‌ எதுவரை 
தமிழ்மொழி வாழ்கின்றதோ எதுவரை ஒரு தமிழனாவது 
வாழ்கின்றானோ அதுவரை மகாகவி பாரதியாரின்‌ விலை 
மதிக்க முடியாத தேசபக்திப்‌ பாடல்களும்‌ இச்செந்தமிழ்‌ 
மொழியில்‌ நிலைத்து நிற்கும்‌ (எஸ்‌. சத்தியமூர்த்தி). பாரதி 
நமக்கெல்லாம்‌ ஒரு சிறந்த வழிகாட்டி, பாரதி 'கான்ஷியன்ஸ்‌' 
நமக்கு ஏற்பட வேண்டும்‌. நமக்கு எவ்வித சந்தேகம்‌ 
வந்தாலும்‌ பாரதியிடம்‌ செல்லுங்கள்‌. அவன்‌ அவற்றிற்குத்‌ 
தெளிவு தருவான்‌, உறுதி தருவான்‌. பாரதியின்‌ நூல்களை 
நாம்‌ நாள்தோறும்‌ படித்தால்‌, அவன்‌ நம்முடைய எந்தப்‌ 
பிரச்னைக்கும்‌ நம்பிக்கை தருவான்‌, தெதம்பூடடுவான்‌; 
முன்னேற வழியும்‌ செய்வான்‌. மேலும்‌ நமது சமுதாயம 
வளரும்‌ (ஜீவானந்தம்‌). 


சிறப்புச்‌ செய்திகள்‌ : பாரதியின்‌ ஞானகுரு நிவேதிதா 
தேவி; அரசியல்‌ குரு திலகர்‌. எழுதிய ஆங்கில நூல்‌ Agூ and 
other poems. The fox with the Golden Tail ஆங்கிலக்‌ கவிஞன்‌ 
ஷெல்லியிட ம்‌ ஈடுபாடு கொண்டு ஷெல்லிதாசன்‌ என்‌ றழைத்துக்‌ 
கொண்டதோடு 56118௩ பேரி அமைத்துக்‌ கவித்திறம்‌ 
ஆய்ந்து வந்தார்‌. இவரைக்‌ கவர்ந்த இன்னொரு கவிஞர்‌ 
பைரன்‌. புனை பெயர்கள்‌: காளிதாசன்‌, சக்திதாசன்‌, 
சாவித்திரி என்ற நிருபநேயர்‌, ஓர்‌ உத்தம தேசாபிமானி, 
நித்தியதரர்‌. 


பூணூல்‌ அணிவதை விட்ட இவர்‌ 1913ல்‌ கனகலிங்கம்‌ 
என்ற ஆதிதிராவிட அன்பருக்குப்‌ பூணூல்‌ அணிவித்தார்‌. அச்சு 
வடிவில்‌ வந்த பாரதியின்‌ முதற்‌ பாடல்‌ தனிமை இரக்கம்‌, 
மதுரையில்‌ புலவர்‌ கந்தசாமி நடாத்திய விவேகபாநு 1904 
சூலை இதழில்‌. இவர்‌ வெளியிட முற்பட்ட இதழ்கள்‌: 
சித்ராவளி, சூர்யோதயம்‌, கர்மயோகி, தர்மா. காந்தியடி 
களைக்கண்டது 1918 மார்ச்‌, சென்னை கதீட்ரல்‌ சாலை 
2ம்‌ எண்‌ ராஜாஜி வீட்டில்‌, 'ஊழிக்கூத்து' போன்ற உணர்ச்சிப்‌ 
பாட்டும்‌ “கண்ணம்மா என்‌ குழந்தை” என்று கொஞ்சு தமிழ்ப்‌ 
பாட்டும்‌ உலக இலக்கியங்களில்‌ இல்லை. தமிழிலே சுயசரிதை 


லது. ச. விமலானந்தம்‌ , 527 


பாடிய முதற்‌ பாவலன்‌. முதல்‌ உரைநடைக்‌ காவியம்‌ ஞான 
ரதம்‌ (1908). மொழிபெயர்த்ததுபகவத்ததை. உரை வரைந்தது 
பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு, 


பாரதியாரை முதன்முதல்‌ தமிழ்‌ மக்களுக்கு அறிமுகப்‌ 
படுத்தியவர்‌ பரலி சு. நெல்லையப்பர்‌. பாரதியால்‌ தம்பி என்ற 
ழைக்கப்‌ பெற்றவர்‌. 1917 ல்‌ கண்ணன்‌ பாட்டையும்‌ 18ல்‌ 
சுதேச தங்களை நாட்டுப்‌ பாட்டு என்ற பெயரில்‌ வெளியிட்ட 
வரும்‌ இவரே. பாரதியின்‌ பொன்னுடைலைச்சுமந்து சென்றவர்‌ 
களில்‌ இவரும்‌ ஒருவர்‌. பாரதிக்காகவே வாழ்ந்து அவர்‌ புகழ்‌ 
பரவும்‌ வகை செய்த உலக மகாகவி என உணர்த்திய முதல்‌ 
எழுத்தாளர்‌ வ. ரா, எட்டையபுரத்தில்‌ பாரதி நினைவு 
மண்டபம்‌ எழுப்பியவர்‌ கல்கி. எட்டையாபுர தீதில்‌ 
பாரதிக்குப்‌ பெருவிழா எடுத்த நடிகர்கள்‌ சிவாசி கணேசனும்‌ 
செமினி கணேசனும்‌, 1903ல்‌ ஆங்கில அரசு போட்ட தடையை 
1046 காங்கிரசு அரசு கல்வி அமைச்சர்‌ அவிநாசிலீங்கம்‌ செட்டி 
யார்‌ நீக்கினார்‌. பாரதி பாடல்‌ உரிமை ஒரு மார்வாடியிடம்‌ 
இருந்தது. பல்லாயிரம்‌ தந்து வாங்கியவர்‌ ஏ. வி, மெய்யப்பச்‌ 
செட்டியார்‌. இவர்‌ இலவசமாகத்தர பாரதிபாக்களை தேச 
வுடமையாக்கெவர்‌ ஓமந்தூர்‌ பி. ராமசாமி ரெட்டியார்‌, இது 
போது காணும்‌ பாரதி உருவினை வரைந்து தந்தவர்‌ ஆர்யா 
எனும்‌ பாஷ்யம்‌, தஞ்சை மாவட்ட மன்னார்குடி வட்ட சேரல்‌ 
குளத்தவர்‌. பாரதி பொருட்காட்சி நடத்துபவர்‌ பாரதி களஞ்‌ 
சியம்‌ ரா. அ. பத்ம நாபன்‌ (விழுப்புரம்‌). 


நாட்டினைத்‌ தாயாக தந்தையாக உருவகித்து தெய்வமாக 
மக்கள்‌ உள்ளத்தில்‌ பதிந்திடச்‌ செய்த முசுற்கவிஞர்‌. தேசியத்‌ 
தைப்‌ புதியதொரு சமயமாக நாட்டியவர்‌. பாரதி பெருமை 
போற்றும்‌ வகையில்‌ வங்கத்தின்‌ தலைநகர்‌ கல்கத்தாவில்‌ ஒரு 
தெருவிற்கு “பாரதி சாரணி' என்று பெயர்‌ வைக்கப்‌ பெற்‌ 
றுளது. சோவியத்‌ நாடும்‌ பாரிசும்‌ பாரதி நூற்றாண்டு விழா 
வினைக்‌ கொண்டாடின. கல்கி, டி. சதாசிவம்‌, எஸ்‌. எஸ்‌. ' 
வாசன்‌ மூவரும்‌ தொடக்கத்தில்‌ பாரதி பாக்கள்‌ பரப்பினர்‌. 

பாரதயம்‌ பரப்ப சென்னையில்‌ 1949ல்‌ பாரதியார்‌ சங்கம்‌ 
தோற்றியவர்‌ கல்கி. பாரதியின்‌ பாடல்களை முதன்முதல்‌ 
வெளியிட்டவர்‌ மிதவாதியான வி. கிருஷ்ணசாமி ஐயர்‌; வந்தே 
மாதரம்‌, நாட்டு வணக்கம்‌, எங்கள்‌ நாடு மூன்றும்‌ கொண்ட 
சுதேச தங்கள்‌ என்ற சிறு பிரசுரத்தை 15000 படிகள்‌ போட்டு 
இலவசமாக வழங்கினார்‌. இதற்குக்‌ காரணர்‌ ஜி. ஏ. நடேசன்‌. 
இதுவே முதன்‌ முதல்‌ வெளியான பாரதி நூல்‌! பாரதி அறிந்த 


522 தமிழ்‌ அலக்கிய வரலாறு 


பிற மொழிகள்‌ : ஆங்லைம்‌, இந்தி, வடமொழி, பிரெஞ்சு, 
வங்காளி, ஜெர்மன்‌, லத்தீன்‌. 


“தமிழைவிட மற்றொரு பாஷை சுகமாக இநப்பதைப்‌ 
பார்க்கும்போது எனக்கு வருத்தம்‌ உண்டாகிறது; தமிழனை 
வி:. மற்றொரு ஜாதியான்‌ அறிவிலும்‌ வலிமையிலும்‌ உயர்ந்‌ 
திருப்பது எனக்குச்‌ சம்மதமில்லை' (நெல்லையப்ப.நக்கு எழு 
திப மடல்‌; சூலை, 1915). யாமறிந்த மொழிகளிலே தமிழ்‌ 
மொழி போல்‌ இனிதாவது எங்கும்‌ காணோம்‌. தெள்ளுற்ற 
தமிழ்‌ அமுதின்‌ சுவை கண்டார்‌ இங்கு அமரர்‌ இறப்புக்‌ 
கண்டார்‌. சொல்லில்‌ உயர்வு தமிழ்ச்‌ சொல்லே அதைத்‌ 
தொழுது படித்திடடி பாப்பா என இன்றமிழை ஏற்றினார்‌. 
பிறநாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ தமிழ்‌ மொழியில்‌ பெயர்த்‌ 
தல்‌ வேண்டும்‌, இறவாத புகழுடைய புதுநூல்கள்‌ இயற்றல்‌ 
வேண்டும்‌, தேமதுரத்‌ தமிழோசை உலகமெலாம்‌ பரவும்‌ வகை 
செய்யவேண்டும்‌, சென்றிடுவீர்‌ எட்டுத்‌ திக்கும்‌ கலைச்‌ செல்வங்‌ 
கள்‌ யாவும்‌ கொணர்ந்திங்கு சேர்ப்பீர்‌ எனச்‌ செந்தமிழ்‌ சிறக்க 
ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ அளிக்கிறார்‌. 

ஒன்றுபட்டால்‌ உண்டு வாழ்வு, எல்லாரும்‌ ஓர்குலம்‌ எல்‌ 
லாரும்‌ ஒர்‌ இனம்‌, எல்லாரும்‌ இந்நாட்டு மன்னர்‌, பள்ளித்‌ தல 
மனைத்தும்‌ கோயில்‌ செய்தவோம்‌, உள்ளத்தில்‌ உண்மை ஒளி 
உண்டாயின்‌ வாக்கினிலே ஒளியுண்டாகும்‌, உச்சி மீது வானி 
டிந்து வீழுகின்ற போதிலும்‌ அச்சமில்லை, அச்சமில்லை அச்ச 
மென்‌ பதில்லையே, மனதிலுறுதி வேண்டும்‌ வாக்கினிலே 
இனிமை வேண்டும்‌ நினைவு நல்லது வேண்டும்‌. பக்தி செய்வீர்‌ 
செகத்தீர, பயனுண்டு பக்தியினாலே காதல்‌ காதல்‌ காதல்‌, 
காதல்‌ போயின்‌ சாதல்‌ சாதல்‌ சாதல்‌, தனியொருவனுக்‌ குண 
வில்லையெனில்‌ ஏகத்தினை அழித்திடுவோம்‌, காக்கை குருவி 
எங்கள்‌ ஜாதி நீள்‌ கடலும்‌ மலையும்‌ எங்கள்‌ கூட்டம்‌, சிந்து 
நதியின்மிசை நிலவினிலை சேரநன்னாட்டிளம்‌ பெண்களுடனே 
சுந்தரத்‌ தெலுங்கினில்‌ பாட்டிசைத்‌ த தோணிகளோட்டு 
விளையாடி வரு வாம்‌, சுவிதைக்‌ கனிபிழிந்த சாற்றினிலே பண்‌ 
கூத்தெனுமிவற்றின்‌ சாரமெலாம்‌ ஏற்றி யதனோடே யின்‌ 
னமுதைத்‌ தான்‌ கலந்து சாதல்‌ வெயிலிலே காயவைத்த கட்டி 


யினால்‌ மாதவனின்‌ மனி வகுத்தான்‌ பிரமன்‌' போன்றன 
வைர மணி வாசகங்கள்‌. 


தம்‌ பாடல்கட்குத்‌ தாமே மெட்டமைத்துள்ளார்‌. பா 
புனை வதோடு உணர்ச்சி எழுச்சியுடன்‌ உருக்கமாகப்‌ பாடவும்‌ 
வல்லவர்‌. முறையாக சங்கீதம்‌ கற்றவராயிற்றே. தாயு 


மது. ச. விமலானந்தம்‌ 523 


மானாரின்‌ ஆனந்தக்‌ களிப்பு, காவடிச்‌ சிந்து. கிளிக்‌ கண்ணி 
நொண்டிச்‌ சிந்து என மக்கள்‌ மனங்கவரும்‌ இசை வடிவங்‌ 
களைத்‌ தந்தவர்‌. சித்தர்‌ மரபில்‌ வந்த சித்தராகத்‌ தம்மை 
வரித்துக்‌ கொள்ளும்‌ இவர்‌ சித்தர்‌ பாடல்‌ மெட்டுக்களையும்‌ 
பின்பற்றியுள்ளார்‌. நாட்டுப்‌ பாடல்‌ களின்‌ நலங்களும்‌ நிலவப்‌ 
பாடியுள்ளார்‌. ஒரு சாகித்ய கர்த்தா என்றே சாற்றலாம்‌. 


பாரதி பாம்பரை என்றொரு மரபினையே படைத்திட்ட 
பெருமை பாரதிக்கு உண்டு. தேசபக்த சமாஜம்‌ என்ற பெயரில்‌ 
பாரதி தொண்டர்‌ பரம்பரையை உருவாக்கியவர்‌ சுப்பிர 
மணிய சிவா. குறிப்பிடத்‌ தக்கவர்கள்‌ கல்கி, சதாசிவம்‌, மதுரை 
சிதம்பர பாரதி, நெல்லை சோமயாஜுலு, வத்தலகுண்டு 
சினிவாச வரதன்‌, தியாகராஜ சிவம்‌ போன்றோர்‌. இன்னுயிர்‌ 
துறக்கும்போது என்று தணியும்‌ இந்த சுதந்திர தாகம்‌ 
என்ற பாடலைப்‌ பாடும்படிக்‌ கேட்டுக்‌ கொண்டே உயிர்‌ 
நீத்திருக்கிறார்‌ வ. ௨. சி. ! 


மக்களைப்‌ பற்றி மக்களுக்காகவே பாட்டெழுதிய மக்கட்‌ 
கவிஞர்‌ பாரதியார்‌ என்றால்‌ மிகையாகாது. பாரதியை 
நினை த்திட்டாலும்‌ சு தந்திரத்தின்‌ ஆவேசம்‌ சுருக்கென்மறறும்‌; 
இந்தியன்‌ நான்‌ என்றிடும்‌ நல்‌ இறுமாப்பு உண்டாம்‌; 
எப்பெரிய காரியமும்‌ எளிதாய்த்‌ தோன்றும்‌; எல்லையற்ற 
உற்சாகம்‌ எழுந்து பொங்கும்‌' என்கிறார்‌ நாமக்கல்‌ கவிஞர்‌, 
“பைந்தமிழ்த்‌ தேர்ப்பாகள்‌, அவனொரு செந்தமிழ்த்‌ தேனீ 
சிந்துக்குத்‌ தந்த, குவிக்கும்‌ கவிதைக்‌ குயில்‌, இத்நாட்டினைக்‌ 
கவிழ்க்கும்‌ பகையைக்‌ கவிழ்க்கும்‌ கவிமுரசு, நீடு தயில்‌ நீக்கப்‌ 
பாடி வந்த நிலா, காடு கமழும்‌ கற்பூரச்‌ சொற்கோ, 
கற்பனை ஊற்றாம்‌ கவிதையின்‌ புதையல்‌, திறம்‌ 
பாடவந்த மறவன்‌, புதிய அறம்‌ பாட வந்த அறிஞன்‌, என்‌ 
னென்று சொல்வேன்‌! தமிழால்‌ பாரதி தகுதி பெற்றதும்‌, 
தமிழ்‌ பாரதயால்‌ தகுதி பெேற்றதும்‌' எனப்‌ பாராட்டி 
மகிழ்கிறார்‌ பாவேந்தர்‌. 

கவிமணி : (தேசிகவிநாயகம்பிள்ளை )- 8-1876-26-9-1954 
நாகர்‌ கோவிலை யடுத்த தேரூர்‌; வதிந்தது புத்தேரி சிவதாணு 
பிள்ளை: ஆதி லட்சுமி அம்மாள்‌. தேரூர்‌ தொட க்கப்‌ பள்ளி, 
கோட்டாறு ஆங்கிலப்‌ பள்ளி, நாகர்‌ கோவில்‌ கிறித்தவக்‌ 
கல்லூரியில்‌ ஈ. A. வரை பயின்றார்‌; கோட்டாறு தொடக்கப்‌ 
பள்ளி, ஆசிரியா்‌ பயிற்சிப்‌ பள்ளி, மகாராஜா பெண்கள்‌ 
உயர்நிலைப்பள்ளி, கல்லூரியில்‌ தமிழாசானாகத்‌ திகழ்ந்து 


524 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


1929ல்‌ ஓய்வுப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. இளமையில்‌ வாணத்‌ 
திட்டு மடத்‌ தலைவர்‌ சாந்தலிங்கத்‌ தம்பிரானிட ம்‌ இலக்கிய 
இலக்கண சமய அறிவு பெற்றார்‌. 1901ல்‌ திருமணம்‌. துணைவி 
உமையம்மையார்‌. 


“துரும்பென மெலிந்த தேகம்‌, துலங்கிடும்‌ குளிர்ந்த 


பார்வை, 
இரும்பினும்‌ வலிய உள்ளம்‌, இனியவே செய்யும்‌ 

எண்ணம்‌, 
பரம்பொருள்‌ நினைவை காட்டும்‌ பாரெலாம்‌ பரந்த 

நோக்கம்‌, 


கரும்பினும்‌ இனிய சொற்கள்‌, கவிமணி வடிவம்‌ ஆகும்‌; 


என்கிறார்‌ நாமக்கல்லார்‌. இவரது கவிதை பற்றி ழூ; கே. ச: 
“தமிழ்‌ மக்களுக்குக்‌ கிடை த்த பெருஞ்‌ செல்வம்‌ அரிய செல்வம்‌' 
தெவிட்டாத அமிர்தம்‌, ஆயுள்‌ நாள்‌ முழுதுமே தமிழ்‌ மகன்‌ 
தன்னுடன்‌ வைத்துக்‌ கொண்டு அனுபவிக்க வேண்டிய வாடாத 
கற்பகப்‌ பூஞ்செண்டு.” நாமக்கல்லார்‌ நவில்வது: ‘தேசி கவி 
நாயகத்தின்‌ கவிப்பெருமை, இனமும்‌ கேட்பதென்‌ செவிப்‌ 
பெருமை 


எளிமை, இனிமை, இசைநயம்‌ மிக்கவை இவர்‌ பாக்கள்‌. 
சிறுவர்‌ முதல்‌ முதியவர்‌ வரை அனைவரும்‌ படித்து இன்புறும்‌ 
பாங்கில்‌ பழகு தமிழில்‌ பாடியுள்ளார்‌. அரிய உண்மைகளை 
யும்‌ சிறார்கட்கு எளிதில்‌ உணர்த்தும்‌ அற்றலர்‌. சகல்லார்க்‌ 
கும்‌ கற்றவர்க்கும்‌ களிப்பருள்வது; நாட்டுப்‌ புறத்தார்க்கும்‌ 
நகரத்தார்க்கும்‌ ஒப்ப இனிக்கும்‌ ஒண்மையது. - டென்னிசன்‌ 
பிளேக்‌ போன்றாரின்‌ ஆங்லைக்‌ கவிதைகளைத்‌ தமிழின்‌ தகவு 
குறையாது தழுவிப்‌ பாடும்‌ இறத்தர்‌. இவ்வண்ணம்‌ கவிமணி 
ஒரு தமிழ்‌ மணியாகவும்‌ -- தலைமணியாகவம்‌ திகழ்கிறார்‌. 
. கவிதைக்கு இலக்கணம்‌ வகுக்கிறார்‌ பாருங்கள்‌: 


உள்ளத்‌ துள்ளது கவிதை- இன்ப. உருவெ டுப்பது கவிதை 
தெள்ளத்‌ தெளிந்த தமிழில்‌-உண்மை தெரிந்து ரைப்பது 
கவிதை. 


“ஆசிய ஜோதி எட்வின்‌ அர்னால்டு ஆங்கிலத்தில்‌ வடித்த 
ட்டார்‌ ௦f Asia என்பதன்‌ தமிழாக்கம்‌. அழகு தமிழில்‌ அமையும்‌ 
அற்புதப்‌ படைப்பு, புதுமையும்‌ சுவையும்‌ பொதுளியது. 
பிறப்பில்‌ உயர்வு தாழ்வு இல்லையென புத்தர்‌ புகல்வது 
பாருங்கள்‌; ்‌ த 


ம்து. ச. விமலானந்தம்‌ ந்தத்‌ 


ஓடும்‌ உதிரத்தில்‌-வடிந்து ஒழுகும்‌ கண்ணீரில்‌ 

தேடிப்‌ பார்த்தாலும்‌--சாதி தெரிவதுண்டே அப்பா? 
எவர்‌ உடம்பினிலும்‌--சிவப்பே இரத்த: நிறமப்பா, 

எவர்‌ விழி நீர்க்கும்‌--உவார்ப்பே இயற்கைக்‌ குணமப்பா, 
பிறப்பினால்‌ எவர்க்கும்‌--உலகில்‌ பெருமை வாராதப்பா! 
சிறப்பு வேண்டுமெனில்‌ நல்ல செய்சை வேண்மெப்பா. 


மகனை இழந்து குவிக்கும்‌ தாயின்‌ மொழியில்‌ அவலம்‌ ததும்பி 
வழிகிறது: 

பின்னி முழிச்டெம்மா பிச்சிப்பூ சூட்டிடம்மா 

' என்னும்‌ மொழிகளினை எக்காலம்‌ கேட்பேனையா! 
உமர்கய்யாம்‌ பாரசீக மொழியில்‌ பாடியதை (ருபாயத்‌) 
ஆங்கிலத்தில்‌ எட்வர்ட்‌ பிட்ஸ்‌ ஜெரால்ட்‌ அக்கியதை அடி 
யொற்றி *உமர்கய்யாம்‌ பாடல்கள்‌' பாடியுள்ளார்‌. அதில்‌ 
வரும்‌, 

Here with a loaf of bread beneath the bough 

A flask of wine, a book of verse - and thou 

Besides me singing in the wilderness 

And wilderness is paradise now என்பதை 

வெய்யிற்‌ கேற்ற நிழலுண்டு, வீசும்‌ தென்றல்‌ காற்றுண்டு, 

கையிற்‌ கம்பன்‌ கவியுண்டு, கலசம்‌ நிறைய மதுவுண்டு, 

தெய்வ கீதம்‌ பலவுண்டு, தெரித்து பாட நீயுண்டு 

வையத்‌ தருமிவ்‌ வளமன்றி வாழும்‌ சொர்க்கம்‌ 

வேறுண்டோ? 


என வார்த்துள்ளார்‌. இதனைப்‌ பயிலும்‌ போது பாரசீகப்‌ 
பாடலின்‌ பெயர்ப்‌ பாகவா தோன்றுகின்றது? கவிமணியின்‌ 
கனிந்த உள்ளத்தில்‌ கதித்து வந்த கவிதையாகவன்றோ காட்சி 
யளிக்கிறது. உயர வழி உணர்த்துகின்றார்‌ பாருங்கள்‌: 
ஆழிசூமழும்‌ உலகாளும்‌ அரசனாக வேண்டுமெனில்‌ 
வாழும்வாழ்வில்‌ உன்னையும்‌ நீ மறந்து வாழ 
வேண்டுமடா, 
ஏழையாக எளியவரின்‌ எளியனாக வேண்டுமடா, 
கோழனாகி யாவர்க்கும்‌ தொண்டனாக வேண்டுமடா. 


பெண்ணின்‌ பெருமை பேசுகிறார்‌ பாருங்கள்‌; வைர மணி 
வாசகம்‌ இது. 


மங்கைய ராகப்‌ பிறப்பதற்கே--நல்ல 
மாதவஞ்‌ செய்திட. வண்டு மம்மா. 


520 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


“நாஞ்சில்‌ நாட்டு மருமக்கள்‌ வழி மான்மியம்‌' நகைச்‌ சுவைப்‌ 
பெட்டகம்‌; புதுமை இலக்கியம்‌; சமுதாயப்‌ பழக்கங்களைச்‌ 
சாடும்‌ அங்கதம்‌. மாமியார்‌ கொடுமையை அடுக்குகிறார்‌ 
பாருங்கள்‌: 


அரிசியை நிதமூம்‌ அளந்து வைப்பாள்‌, 

நல்ல மிளகை நறுக்கி வைப்பாள்‌, 

கொல்ல மிளகைக்‌ குறுக்கி வைப்பாள்‌, 

உப்பில்‌ புளியை உருட்டி வைப்பாள்‌, 
கடுகையும்‌ எண்ணிக்‌ கணக்கிட்டு வைப்பாள்‌. 


கவிமணி குழந்தை யுள்ளம்‌ கொண்டவர்‌; குழந்தைக்‌ கவிஞர்‌ 
என்று கூட இவரைக்‌ குறிப்பிடலாம்‌. “தோட்டத்தில்‌ மேயுது 
வெள்ளைப்‌ பசு--அங்கே துள்ளிக்‌ குதிக்குது கன்றுகுட்டி.” 
முற்போக்குக்‌ கருத்துக்களை நெஞ்சில்‌ நேரே பாயுமாறு 
தெளிவாகத்‌ தருகிறார்‌ பாருங்கள்‌: 


கோவில்‌ முழுதும்‌ கண்டேன்‌-உயர்‌ கோபுரம்‌ ஏறிக்‌ 
கண்டேன்‌; 

தேவாதி தேவனையான்‌—தோழி! தேடியும்‌ கண்டிலனே” 

'உள்ளத்தில்‌ உள்ளான டீ அது நீ உணர வேண்டுமடி!' 


பாரதி பாடல்களில்‌ பெருமதிப்பு கொண்டு, அவரது எல்லாப்‌ 
பாடல்களுக்குமே நல்ல பாராட்டுச்‌ சான்றிதழ்‌ பகர்ந்‌ 
துள்ளார்‌. 
பாட்டுக்‌ கொருபுலவன்‌ பாரதியடா--அவன்‌ 
பாட்டைப்‌ பண்ணோ டொருவன்‌ பாடினானடா, 
கட்டுக்‌ கிறு கறுத்துப்‌ ய னை 
கிறுக்கல்‌ உளறுமொழி பொறுப்பாயடா. 
உள்ளம்‌ தெளியும்‌ ஒரு பாட்டிலே அடாஃ-மிக்க 
ஊக்கம்‌ பிறக்கும்‌ ஒரு பாட்டிலே அடா, 
கள்ளின்‌ வெறி கொள்ளும்‌ ஓர்‌ பாட்டிலே அடா 
ஊற்றாய்க்‌ 
கண்ணீர்‌ சொரிந்திடும்‌ ஓர்‌ பாட்டிலே அடா. 
வரலாறு கல்வெட்டு ஆராய்ச்சி வல்லவர்‌; இதற்குக்‌ காந்த 
ளூர்ச்‌ சாலை. சான்று, இசைத்‌ தமிழுக்கு இவர்‌ கொடை 
குறிப்பிடத்‌ தக்கது; தேவியின்‌ இ&ர்த்தனங்கள்‌ தேற்றம்‌, 
தமிழாக்கப்‌ பணிக்குக்‌ கட்டியம்‌ கூறுவது கவிமணியின்‌ உரை 
மணிகள்‌. மலரும்‌ மாலையும்‌ ஒரு கவிக்களஞ்சியம்‌, கற்கண்டுப்‌ 
பெட்டகம்‌, ண்பன்‌ கருவூலம்‌. தேவியின்‌ கவிதைகள்‌ 


மது. ச்‌. விமலான்ந்தம்‌ 527 


தேனாறு. தென்றலின்‌ மென்‌ காற்று; பூப்‌ போல்‌ மெல்லியது” 
பெண்மை போல்‌ மென்மையது, ஒல்லென ஒலித்து 
மெல்லைனப்‌ பாயும்‌ அருவி போல்வது. 


நாட்டுப்‌ பாடல்‌ பாங்கில்‌ நற்‌ கவிதைகள்‌ தந்துள்ளார்‌; 
“தீண்டாதார்‌ விண்ணப்பம்‌' அந்த மெட்டில்‌ - ஆனந்தக்‌ 
களிப்பில்‌ அமைவது. பண்டை மரபில்‌ அமைவது அழகம்மை 
விருத்தம்‌ இவர்‌ பாடல்களில்‌ கவிதை நலம்‌--கற்பனை வளம்‌ 
சற்றுக்‌ குறைவு எனச்‌ சிலர்‌ குறை கூறுவர்‌! 


24-12-40ல்‌ சென்னைப்‌ பச்சையப்பக்‌ கல்லூரியில்‌ சென்னை 
மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ தலைவர்‌ உமா மகேசுவரனார்‌ 
தலைமையில்‌ கவிமணி என்ற பட்டம்‌ வலழங்கெது. 25-10-50ல்‌ 
சர்‌. ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டியார்‌ புத்தேரிக்கே போந்து 
பொன்னாடை போர்த்தி வெள்ளித்‌ தட்டு வழங்கி, “கவிமணி 
ஒரு பிறவிக்‌ கவிஞர்‌' எனப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்‌, 'கவிமணி 
யின்‌ கவிதைகளைப்‌ புரிந்து கொள்வதற்குப்‌ பண்டிதராக 
வேண்டியதில்லை; படிக்கத்‌ தெரிந்த எவரும்‌ பொருள்‌ 
கொள்ளத்‌ தக்க எளிய நடை' (டி. கே. சண்முகம்‌), 


திராவிடக்‌ கவிமணி வே. முத்துசாமி ஐயர்‌; 2-11-1884 
11-8-1957 தஞ்ச திருக்காட்டுப்‌ பள்ளியை அடுத்த அரங்க 
நாதபுரம்‌. வேங்கடராம ஐயர்‌; சிவகாமி அம்மாள்‌. பால்ய 
விவாகம்‌, பார்வதி, பின்‌ மெட்ரிக்‌ மதுரையில்‌ தேறி, திருச்சி 
எஸ்‌ பி. ஜி. கல்லூரியில்‌ எப்‌ ஏ. சென்னை ராஜதானிக்‌ கல்லூரி 
பி. ஏ. (உ. வே சா. மாணவர்‌). தனியாகத்‌ தமிழ்‌ எம்‌. ஏ. 
எழுதி வெற்றி பெறல்‌. எல்‌. டி பட்டம்‌ பெற்று 25 ஆண்டு 
கள்‌ பள்ளிக்‌ கண்காணிப்பாளராக இருந்து 39 ல்‌ ஓய்வு. 10000 
செய்யுட்கள்‌ பாடியுள்ளார்‌; திருவள்ளுவர்‌ ஒரு துறைக்‌ 
கோவை, மாயூர நாதரந்தாதி, அன்பு விடுதூது, ஸ்ரீ காசி 
கங்கை காட்சிப்‌ பதிகம்‌. தொல்‌, பொருள்‌ ஆராய்ச்சி, காஞ்சி 
காமகோடி பீடா திபதி இவரது பக்தி புலமை கண்‌ டு“கஜா ரண்ய 
திராவிடக்‌ கவிமணி என்ற பட்டம்‌ தந்தார்‌. 


இவர்‌ பேர்‌ சொல்பவர்‌ மூன்றாம்‌ மகன்‌ மு. கோ. ராமன்‌ 
(15-21-27) காட்டுப்‌ பள்ளி சர்‌ சிவசாமி ஐயர்‌ உயர்‌ நிலைப்‌ 
பள்ளியில்‌ பயின்றார்‌. தந்தையிடம்‌ பாடம்‌ கேட்டுளார்‌. 
67ல்‌ முதல்‌ ஞானபீட விருது பெற்ற மலையாள மகாகவி சங்கர 
குரூப்‌ சென்னை வந்தபோது 2 நிமிடத்தில்‌ சுவிதை எழுதி 
மலையாள எழுத்தில்‌ தர, இவரை அழைத்துப்பாராட்டி “தமிழ்‌ 
இன்பமானமொழி, நாராயணீயத்தை பெயர்த்தால்‌ நன்‌ 


5௨8 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


றென்றார்‌! வேண்டியவாறு 6 திங்களில்‌ 1034 பாக்களில்‌ வட 
மொழி மூலத்தினின்று பெயர்த்தல்‌, குருவாயூரப்பன்‌ அறக்‌ 
கட்டளை 1000ரூ அளித்துப்போற்றியது. பிற: குருவாயூரப்பன்‌ 
வெண்பா அந்தாதி, கலித்துறை அந்தாதி, அலங்காரம்‌, 
பிள்ளைத்தமிழ்‌, துதி, தசாங்கம்‌, இருதுறைக்‌ கோவை, எழு 
கூற்றிருக்கை: தஞ்சைப்‌ பெருவுடையார்மாலை காந்தியடிகள்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌, நால்வர்‌ பிள்ளைத்‌ குமிழ்‌, ராஜாஜி பிள்ளைத்‌ 
தமிழ்‌ சுவடியில்‌ அறிழகம்‌ 70-80 உ. வே. சா. நூலகக்‌ காப்‌ 


பாளர்‌ 81 முதல்‌ உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவன ஓலைச்‌ 
சுவடிப்‌ பொறுப்பாளர்‌ “‘பாலகவலி பட்டம்‌ பெற்றவர்‌, 


நாமக்கல்‌ கவிஞர்‌ (இராமலிங்கம்‌ பிள்ளை) 19-10-1888 
24-8-1972. வேங்கடராம்பிள்ளை: அம்மணி அம்மாள்‌ எழுத்தறி 
வித்தவர்‌. “பழனி வாத்தியார்‌” சண்முகம்‌ பிள்ளை பின்‌ 
நம்மாழ்வார்‌ பள்ளிக்கூடம்‌. உயர்‌ நிலைப்‌ பள்ளி கோவையில்‌. 
திருச்சி எஸ்‌. பி. ஜி. கல்லூரியில்‌ எப்‌. ஏ, படிப்பு காது வலி 
காரணமாக நின்றது. (அதனாற்சிறிது காதுகேளாது). 1909ல்‌- 
திருமணமும்‌ ஆனது. நாமக்கல்‌ தாசில்தார்‌ அலுவலக குமாஸ்‌ 
தாவாக 3 திங்கள்‌, தொடக்கப்‌ பள்ளி ஆசிரியராக 3 திங்கள்‌, 
பின்‌ ஒவியக்‌ கலையில்‌ ஊன்‌ றல்‌. போற்றி ஊக்கியவர்‌ இளமை 
நண்பர்‌ வக்கீல்‌ நாகராஜஜயங்கார்‌. முதன்முதல்‌ வரைந்தபடம்‌ 
இராமகிருஷ்ண பரமஹம்சர்‌. 1910ல்‌ பா. வே. மாணிக்க 
நாயகருடன்‌ தில்லி தர்பாருக்குச்‌ சென்று 5ம்‌ ஜார்ஜ்‌ மன்ன 
ரிடம்‌ தங்கப்பதக்கம்‌ பெற்றுள்ளார்‌. 


பாடல்கள்‌ புனையும்‌ ஆர்வம்‌ பிறந்தது தெருக்‌ னது 
பொம்பலாட்டங்களால்‌. நாடகப்‌ பாடல்கள்‌ பல யாத்‌ 
துள்ளார்‌. 1906 வங்கப்‌ பிரிவினையும்‌, அரவிந்தரின்‌ அரசியல்‌ 
கட்டுரைகளும்‌ இவருள்‌ சுதந்திரக்‌ கனலை மூட்டியது. அரசியல்‌ 
சொற்பொழிவாளர்‌ ஆனார்‌. முதலில்‌ திலகர்பக்கம்‌ இருந்தார்‌. 
1920 கல்கத்தா காங்கிரசுக்குச்‌ சென்று காந்தியடிகளைக்‌ கண்டு 
அவரது ஆன்ம ஞானம்‌, சமரசசன்மரர்க்கத்தால்‌ சகுவரப்பட்டு 
அடிமை ஆனார்‌. அது முதல்‌ காந்திய சேவை புரியலானாரா்‌. 
மாமனார்‌ ஊர்‌ கருவூரில்‌ காங்கிரஸ்‌ இயக்கத்தை முதல்‌ முதல்‌ 
தொடங்கியவர்‌ இவரே; பத்தாண்டுகள்‌ அந்த வட்டாரத்தில்‌ 
தனித்தலைவராகத்‌ திகழ்ந்தார்‌. 


ஓவியராக ஒளிர்ந்த இவர்‌ கவிஞராகக்‌ கதிர்‌ த்தெழுந்தது 
காந்தியடிகளின்‌ தண்டி வழி நடையின்‌ போது; “கத்தியின்றி 
ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது” என்ற புகழ்‌ மிகு பாட்டே. 
வேதாரண்ய உப்பு சத்தியாக்கரகத்தின்போது இதுவே வழி 


மது. ச. விமலானத்தம்‌ 529 


நடைப்பாட்டு. இந்தச்‌ சமயத்தில்‌ பாரதியார்‌ இல்லையே 
என்று ஏங்கினேன்‌; அந்தக்‌ குறையை நீங்கள்‌ நீக்கி விட்டீர்கள்‌" 
என ராஜாஜி எழுதினார்‌. இப்பாடலை லட்சக்‌ கணக்கில்‌ 
அச்சிட்டு வழங்கினார்‌ “சுதந்திரச்‌ சங்கு' கணேசன்‌! சங்கு 
சுப்பீரமணியம்‌ தம்‌ கம்பீரமான குரலில்‌ பாடி முழங்கினார்‌. 
லட்சக்கணக்கான தொண்டர்கள்‌ பாடினர்‌. அது முதல்‌ இவர்‌ 
தமிழ்‌ நாட்டுத்‌ தேசீயக்‌ கவிஞர்‌ ஆனார்‌. 19.84 சென்னை 
காங்கிரஸ்‌ மகா சபையின்போது தங்கப்‌ பதக்கம்‌ பெற்று 'காங்‌ 
கரஸ்‌ புலவன்‌” என்றழைக்கப்‌ பெற்றார்‌. முதன்‌ முதல்‌ புலவர்‌ 
எனப்‌ போற்றியவர்‌ சேலம்‌ விஜயராகவாச்சாரியார்‌. 

பாரதியாரை தரிசித்தது 1918ல்‌ கானாகொத்தான்‌ கிராம 
தேவதை கோயிலில்‌. இவர்‌ ஓவியக்‌ கலைஞரோடு காவியக்‌ 
கவிஞரும்‌ எஸக்கேட்டுப்‌ பாடுமாறு கேட்டார்‌ பாரதியார்‌; 
இவரது “தம்மரசைப்‌ பிறர்‌ ஆள விட்டுவிட்டுத்‌ தாள்‌ வணங்கிக்‌ 
கைகட்டி நின்றபேரும்‌' என்ற இராமன்‌ அவலம்‌ பற்றிய 
பாடல்‌ கேட்டுப்‌ ' பலே பாண்டியா! பிள்ளை, நீர்‌ ஒரு புலவர்‌, 
ஐயமில்லை' எனத்‌ தட்டிக்‌ கொடுத்தார்‌. பாரதியாரும்‌ மூச்சு 
விடாமல்‌ மூன்று மணிதேரம்‌ தம்‌ பாடல்களைப்‌ பாடக்‌ 
- கேட்டுப்‌ பரவசமுற்றார்‌. 

(திலகர்‌ விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது; காத்தி 
தூவின விதை நாமக்கல்‌ கவிஞராகத்‌ தோன்‌ றியது” (ராஜாஜி). 
பாரதி தேசியக்கவிஞர்‌ என்றால்‌, கவிமணி குழந்தைக்‌ கவிஞர்‌ 
எனின்‌, நாமக்கல்லார்‌ 'காந்தீயக்‌ கவிஞர்‌” எனலாம்‌. தமிழின்‌ 
அருமையை--தமிழன்‌ பெருமையைத்‌ தமிழன்‌ என்றொரு இன 
மண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு, அமிழ்தம்‌ அவனது 
மொழியாகும்‌ அன்பே அவனது வழியாகும்‌, * தமிழனென்று 
சொல்லட. தலைநிமிர்ந்து நில்லடா” என்ற பாட்டும்‌ இவரதே. 
இவருக்கு நிலைத்த புகழை நல்கியது “அவனும்‌ அவளும்‌' என்ற 
அழகிய காவியமே. அதில்‌ ஓர்‌ அழகியபகுதி-தலைவி எழில்‌ 
பற்றியது. 

்‌ மானென அவளைச்‌ சொன்னால்‌, மருளுதல்‌ அவளுக் 
கில்லை, 

மீன்விழி உடையாள்‌ என்றால்‌ மீனிலே கருமை இல்லை; 
தேன்மொழிக்‌ குவமை சொன்னால்‌; தெவிட்டுதல்‌ தேனுக்‌ 
குண்டு; 

கூன்பிறை நெற்றி என்றால்‌, குழைமுசும்‌ இருண்டுபோகும்‌. 
இவரது நவீனம்‌ *£மலைக்கள்ளன்‌' தமிழ்‌, தெலுங்கு, மலை 
யாளம்‌, கன்னடம்‌, இந்தி. சிங்களம்‌ ஆகிய 6 மொழிகளில்‌ 


த. இக்க 


530 தமிழ்‌. இலக்கிய வரலர்று 


திரைப்‌ பட மாகியது. இந்திய அரசின்‌.மு.தல்‌ வெள்ளிப்‌ பதக்கம்‌ 
பெற்ற தமிழ்ப்‌ படம்‌. மக்கள்‌ திலகம்‌ எம்‌. ஜி. ஆரும்‌, நடிகர்‌ 
திலகம்‌ சிவாஜி கணேசனும்‌ ஒருங்கு நடித்த ஒரே படம்‌ 

கம்பன்‌ கவிநயம்‌ கூறுவது. 'இலக்கிய இன்பம்‌; விடுதலை 
உணர்வும்‌ தமிழின உணர்ச்சியும்‌ ஊட்டுவது “தமிழன்‌ இதயம்‌ 
என்‌ ககை' தன்‌ வரலாறு; சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ்த்‌ 
தேர்‌, பிரார்த்தனை, தாயார்‌ கொடுத்த தனம்‌, தேமதுரத்‌ 
தமிழோசை, இசைத்தமிழ்‌ போன்றன இவர்‌ படைத்தவையய. 
ஓவர்‌ பாடல்கள்‌ பெரும்பாலன தேசீயம்பற்றியனவே. இசை 
இன்பம்‌ கனிந்த-சந்த நலம்‌ சான்ற செய்யுட்கள்‌; எளிய இனிய 
நடையின; பொதுமக்களை மகிழ்விக்கும்‌ பான்மையன. 
ஆயினும்‌ உயர்ந்த கவித்துவமோ ஆழ்ந்த உணர்வோ காண்‌ 
டலரிது; கவிதை என்பதை விடச்‌ செய்யுள்‌ என்பதே சாலும்‌ 
என்பது சிலரது கணிப்பு. 


காந்தீயச்சுடரைக்‌ கவிதையில்‌ தந்தவர்‌ என்ற கனிவு 
மறக்க முடியாது. ‘காந்தியை மறக்காதே என்றும்‌ சாந்தியை, 
இழக்காதே; காந்தீயம்‌ நம்‌ உடமை, அதனைக்‌ காப்பது நம்‌ 
கடமை. இந்துளின்‌ மூலம்‌ சிந்தனைப்‌ பூக்சள்‌ சூட்டிய மக்கள்‌ 
கவிஞர்‌ இவர்‌. 1949 முதல்‌ அரசவைக்‌ கவிஞராக விளங்கியவர்‌. 
பத்மபூஷன்‌ விருது பெற்றவர்‌. பாரதிக்குப்பின்‌ பாட்டுத்‌ தோட்‌ 
டாக்களால்‌ படையெழுச்சிப்‌ பாக்கள்‌ தந்த ஓவியக்‌ கவிஞர்‌ நம்‌ 
உள்ளத்தில்‌ உறைகிறார்‌. 


பரலி ௬. நெல்லையப்பர்‌; 18--9_—1889-—28-—3-—1971. 
நெல்லையை அடுத்த பரலிக கோட்டை. சுப்பிரமணியபிள்ளை : 
முத்துவடிவு . மூத்த சகோதரர்‌ வ ௨. சிக்கு சுதேசி கப்பல்‌ 
கம்பெனி பிரதிநிதியாக சோணாட்டில்‌ பல லட்சங்கள்‌ திரட்டித்‌ 
தந்த வந்தே மாதரம்‌ பிள்ளை சண்முக சுந்தரம்‌. பாரதியின்‌ 
தம்பியாக பாவிக்கப்‌ பெற்றவர்‌; இவரும்‌ பாரதியும்‌ இலக்கிய 
இரட்டையர்‌ ஆவர்‌. இருவரும்‌ இணைந்தது 2908ல்‌ தூத்துக்‌ 
குடி சதப்பரனார்‌ இல்லத்தில்‌. பாரதியின்‌ பெருமையைப்‌ 
புரிந்து வெளிப்படுத்திய முதல்வர்‌. 1910ல்‌ புதுவை சென்று 
பாரதியாரை ஆசிரியராகக்‌ கொண்ட சூரியோதயத்தில்‌' 
துணை ஆசிரியரானார்‌. பாரதியுடனேயே உறைந்தார்‌: 
பாரதி நட த்திய *கர்மயோகியில்‌' துணை ஆசிரியராக அமர்ந்‌ 
தார்‌. 


கோவை வெஞ்சிறையில்‌ வாடிய வ. ௨.சிக்கு வெளியே 
உற்ற துணைவர்‌ நெல்லையப்பரே. இவர்‌ வேண்டுதலாலேயே 


ம்து. ச. விமலானந்தம்‌ 521 


சுய சரிதம்‌ எழுதினார்‌; இவர்‌ உதவியுடன்‌ தான்‌ மனம்‌ போல்‌. 
வாழ்வு போன்ற நூல்களை எழுதி முடித்தார்‌. 

வந்தே மாதரப்‌ பாடல்களைத்‌ தொகுத்து மலிவு விலையில்‌ 
பரப்பியவர்‌ இவரே. கண்ணன்‌ பாட்டு, நாட்டுப்‌ பாட்டு, முரசு 
பாட்டு, பாப்பா பாட்டு என வெளியிட்டார்‌ 1917 - 19ல்‌ 
பாரதி உயிர்‌ பிரியும்‌ போது உடனிருந்தார்‌. பாரதி, நாரதர்‌ 
திராவிடப்‌ பத்திரிகை, தேசபக்தன்‌ போன்ற இதழ்களில்‌ 
துணை ஆசிரியராக இருந்து 1922ல்‌ லோகோபகாரி இதழை 
வாங்கி ஏறத்தாழ 20 ஆண்டுகள்‌ நடத்தினார்‌. பத்திரிகை 
உலகில்‌ ஐயர்வாள்‌ என்றால்‌, ஜி. சுப்பிரமணிய ஜயர்‌; முதலி 
யார்‌ என்றால்‌, திரு. வி. க; பிள்ளைவாள்‌ என்றால்‌, நெல்லை 
யப்ப பிள்ளையே! பாரியின்‌ திருநாளை முதன்முதல்‌ கொண் 
டாடியவர்‌. திருவாசகம்‌, திருப்பாவை, திருவெம்பாவை நூல்‌ 
களை இலவசமாக வெளியிட்டுப்‌ பரப்பியவர்‌. படைத்தன 
பெயர்‌ த்தன; உய்யும்‌ வழி, பாரதி வாழ்த்து, நெல்லைத்‌ 
தென்‌ றல்‌ போன்றன கவிதைசள்‌. வ. ௨ சிதம்பரம்‌ பிள்ளை 
யின்‌ வாழ்க்கை வரலாறு. காந்தியடிகளின்‌ இந்திய சுயராஜ்யம்‌ 
சுகவழி; பக்கிம்‌ சந்திரரின்‌ ராதா ராணி, கோடி மோதிரம்‌; 
வங்க நாவல்‌ சுவர்ணலதா. தொகுப்புகள்‌; பூலோகத்து சப்த 
அதிசயங்கள்‌, தமிழ்த்‌ திருமண முறை, நளன்தூது, திருப்‌ 
பள்ளி எழுச்சி, 

1941ல்‌ இறை சென்றார்‌. முன்பு வ. ௨. சியுடனும்‌ சிறை 
சென்றுள்ளார்‌. 1918ல்‌ பத்திராதிபார்கள்‌ சங்கம்‌ முதலில்‌ 
தொடங்கியவர்‌, பிறவிக்கவிஞர்‌; குழந்தைபோலப்‌ பாடி 
ஆடுவார்‌. மூவர்‌ தமிழை முறையாசச்‌ சொல்வதில்‌ முனைவர்‌; 
தேவாரம்‌ தேர்ந்தவர்‌. தாய்த்‌ திருநாட்டிற்காகக்‌ தம்மையே 
அர்ப்பணித்தவர்‌. பிரம்மச்சாரி. 

பாரதிதாசன்‌: 29-4-1891-21-4-64. புதுச்சேரி கனக 
சபை முதலியார்‌? பெயர்‌ சுப்புரத்தினம்‌, புதுவை அரசினர்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக விளங்கியவர்‌. சிறுவயது 
முதல்‌ சிறுசிறு பாக்கள்‌ எழுதிவந்தார்‌. நண்பர்‌ ஒருவர்‌ 
வீட்டுத்‌ இருமணத்தில்‌ பாரதியின்‌ நாட்டுப்‌ பாடலைப்‌ பாடி 
னார்‌; அங்கு வந்திருந்த பாரதி கேட்டு மகிழ அவர்‌ தொடர்பு 
ஏற்பட்டது. அவர்‌ வேண்டவே. 

எங்கெங்குக்‌ காணினும்‌ சக்தியடா -தகும்பீ! 

ஏழுகடல்‌ அவள்‌ வண்ணமடா... 
என்ற இரண்டடிகளை எடுத்துவிட்டார்‌. பதினாறு வரி 
கொண்ட அப்பாட்டே அவரைப்‌ பாரதிதாசனாகத்‌ தமிழ்‌ கூறு 


532 தமிழ்‌ இலக்கிய வர்லாறு 
நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தியது. அதன்‌ அழகும்‌ ஆழமும்‌ 
கண்டு பாரதியே (ஸ்ரீசுப்பிரமணிய பாரதியின்‌ கவிதா மண்ட 
லத்தைச்‌ சேர்ந்த கனசசுப்புரத்தினம்‌ எழுதியது” எனச்‌ சுதேச 
மித்திரனுக்கு அனுப்பினார்‌. இப்படிப்‌ பத்தாண்டுகள்‌ பாரதி 
யுடன்‌ பழகி உணர்வும்‌ ஊற்றமும்‌ பெற்றார்‌. 


தொடக்கத்தில்‌ முருக ஈடுபாடு கொண்டு பாடிப்‌ பின்‌ 
சார்‌ திருத்த நெறிபற்றிச்‌ சிறந்த கவிதைகள்‌ செய்தார்‌. “குயில்‌” 
எனும்‌ ஏடு நடத்தினார்‌ படைத்தவை: பாரதிதாசன்‌ கவிதை 
1, 11, 11; பாண்டியன்‌ பரிசு, எதிர்பாராத முத்தம்‌, சேரதாண்ட 
வம்‌, அழகின்சிரிப்பு, குடும்பவிளக்கு, குறிஞ்சித்‌ திட்டு, 
கண்ண புரட்சிக்‌ காப்பியம்‌, மணிமேகலை வெண்பா, காதல்‌ 
நினைவுகள்‌, கழைக்கூத்தியின்‌ காதல்‌, அமைதி, இளைஞர்‌ 
இலக்கியம்‌, செளமியன்‌, இசையமுது 1, ||, நல்ல தீர்ப்பு, 
தமிழியக்கம்‌, பாரதிதாசன்‌ நாடகங்கள்‌, இருண்ட:வீடு, குறள்‌ 
உரை. 


சஞ்சீவிபர்வதத்தின்‌ சாரல்‌, கனிவமிகு காதற்‌ பெட்டகம்‌, 
கழைக்கவிதை, கவிதைச்‌ சிறுகதை, கவர்ச்சியும்‌ கட்டுக்‌ 
கோப்பும்‌ மிக்க குறுங்காவியம்‌. “குயில்‌ கூவிக்‌ கொண்‌ டிருக்கும்‌, 
வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும்‌, கண்ணாடி பொன்ற 
நீர்‌ ஊற்றுக்கள்‌ உண்டு, கனிமரங்கள்‌ மிக்க உண்டு, சாரல்‌ 
சித்திரம்‌ இது. வைரவாசகம்‌; 'கண்ணின்‌ கடைப்பார்வை 
காதலியர்‌ காட்டிவிட்டால்‌, மண்ணின்‌ குமரர்க்கு மாமலையும்‌ 
ஓர்‌ கடுகாம்‌' புரட்சிக்கவி, பில்ஹணீயத்தின்‌ வைரவார்ப்ப; 
காதல்‌ உரிமை பேசுங்‌ குறுங்காவியம்‌. நிலவினை நெஞ்சில்‌ 
உலவவிடுகிறார்‌ பாருங்கள்‌. 


நீலவான்‌ ஆடைக்குள்‌ உடல்ம றைத்து 
நிலாவென்று காட்டுகின்‌ றாய்‌ ஒளிமுகத்தை, 
கோலமுழு தும்காட்டி விட்டால்‌, காதற்‌ 
கொள்ளையிலே இவ்வுலகம்‌ சாமோ? வானச்‌ 
சோலையிலே பூத்ததனிப்‌ பூவோ? நீதான்‌ 
.. சொக்கவெள்ளிப்‌ பாற்குடமோ? அமுத ஊற்றோ? 
காலை வந்த செம்பரிதி கடலில்‌ மூழ்கிக்‌ 
கனல்மாறிக்‌ குளிரடைந்த ஒளிப்பி ழம்போ! 


புரட்சி புரட்சி புரட்சி, எங்கு நோக்கினும்‌ புரட்சி; 
புரட்சி என எக்காளமிட்ட தாசனார்க்கு இக்காவியமே 
புரட்சிக்கவி” என்ற போற்றுதலைத்‌ தந்தது. பாண்டியன்‌ 
பரிசு நேர்த்தியான. கதை, நயமான கவிதை, நலமான காவி 


மது. ச. விமலானந்தம்‌ 533 


மம்‌; நிரம்பிய காப்பியச்‌ சுவை கொண்ட து, அதில்‌ இவர்‌ 
படைத்திடும்‌ இலட்சிய நாடு இதா! 
எல்லார்க்கும்‌ எல்லாம்‌என்‌ றிருப்ப தான 
இட ம்ரேநக்கி நடக்கின்ற திந்த வையம்‌; 
சல்லாரைக்‌ காணுங்கால்‌ கல்லீ நல்காக்‌ 
கசடர்க்குத்‌ தூக்குமரம்‌ அங்கே உண்டாம்‌. 
இல்லாரும்‌ அங்கில்லை, பிறன்ந லத்தை 
எனதென்னும்‌ தனியொருவன்‌ அங்கே இல்லை, 
. நல்லாரே எல்லாரும்‌ அவ்வை மத்தில்‌! 


இதில்‌ காட்சிகள்‌ உண்டு, கருத்துக்களும்‌ உண்டு. காட்சி 
சாவு கொற்றவர்கள்‌ இ:நவர்பால்‌ மாறிமாறி நொடிக்கு நொடி 
நெருங்கிற்று; வெற்றிமங்கை நூறுமுறை ஏமாந்தான்‌ ஆளைத்‌ 
தேடி”. கருத்து. 'பொருளாளி திருடர்களை விளைவிக்‌ 
கின்றான்‌, பொதுவுடைமையோன்‌ திருட்டைக்‌ களைவிக்‌ 
கின்‌ றான்‌'. அழகின்‌ சிரிப்பு, அகம்‌ அள்ளும்‌ அற்புதப்‌ 
படைப்பு. பாவேந்தர்‌ இய ற்கையழகில்‌ இதயம்‌ பறிகொடுக்‌ 
கும்‌ எழிற்சுவீஞன்‌ என்பது நிலை நாட்டும்‌ எழிலோவியம்‌, 16 
தலைப்புகளில்‌ அமையும்‌ பெட்டகம்‌. அழகின்‌ வசப்பட்டு 
அதனை ஆராதித்து வாழ்வதே பேரின்பப்‌ பெருவாழ்வு, 
'நல்லழகு வசப்பட்டால்‌ துனபமில்லை' என்பது இவர்‌ தத்து 
வம்‌. அற்புதச்‌ சொல்லாட்சி சுற்பனையின்‌ கொடுமுடிக்கே 
கொண்டு போகிறது. 
அருவிகள்‌, வயிரத்‌ தொங்கல்‌! அடர்கொடி, பச்சைப்‌ 
| பட்டே! 
குருவிகள்‌, தங்கக்‌ கட்டி! குளிர்மலர்‌, மணியின்‌ குப்பை! 
எருதின்மேற்‌ பாயும்‌ வேங்கை, நிலவுமேல்‌ எழுந்த மின்னல்‌! 
சருகெலாம்‌, ஒளிசேர்‌ தங்கத்‌ தகடுகள்‌, பார டாழ்‌ 


சோலை நடுவில்‌ சொக்குப்‌ பச்சை பட்டுடைப்‌ பூண்டு 
படர்ந்து கடந்தது, குலுக்கென்று சிரித்த முல்லைக்‌ கொடி 
கண்டேன்‌, மகிழ்ச்சி கொண்டேனே' பாவேந்தர்‌ படைப்‌ 
பிலேயே மகுடமாவது குடும்பவிள க்கு; வாழ்வியல்‌ காவியம்‌, 
இல்லற எழிலோவியம்‌, நல்லறப்‌ பாவியம்‌ பாரதிக்கு ஒரு 
கண்ணன்பாட்டு என்றால்‌, பாவேந்தர்க்கு ஒரு குடும்பவின க்கு! 
பெண்மையின்‌ பெற்றி தாய்மையின்‌ தகமை பேசும்‌ பனுவல்‌, 
“கல்வி இல்லாத பெண்கள்‌ களர்நிலம்‌; அந்நிலத்தில்‌ புல்விளைந்‌ 
திடலாம்‌, நல்ல புதல்வர்கள்‌ விளைதல்‌ இல்லை; கல்வியை 
உடைய பெண்கள்‌ திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய 


534 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மக்கள்‌ வினளவது நவிலவோ நான்‌; 'அமைவிலாக்‌ குடும்பத்‌ 
துள்ளும்‌ அகத்தினில்‌ மகிழ்ச்சி வேண்டில்‌, சமையலின்‌ திறமை 
வேணடும்‌: சாக்காடும்‌ தலைக்காட்டாதே, நல்மனைவி உடை 
யார்‌, கடலுகைப்‌ பெரும்புகமும்‌ வாழ்நாளும்‌ உடையார்‌. 
“£மகளிரெலாம்‌ கல்வியறிவு ஒழுக்கமுளராயின்‌, மருத்துவமே 
வேண்டாம்‌ பிணி மூப்பு வாரா; ஒரு காதற்‌ சித்திரம்‌. 


கூடத்திலே மனப்‌ பாடத்திலே--விழி 
கூடிக்‌ கடந்திடும்‌ ஆணமழகை 

ஒடைக்‌ குளிர் மலர்ப்‌ பார்வையினால்‌—அவள்‌ 
உண்ணத்‌ தலைப்படும்‌ நேரத்திலே 

பாடம்‌ படித்து நிமிர்ந்தவிழி--கனில்‌ 
பட்டுத்‌ தெறித்தது மானின்விழி 

ஆடை திருத்தி நின்‌ றாளவள்தான்‌--இவன்‌ 
ஆயிரம்‌ ஏடு திருப்பு கின்றான்‌! 


மின்னல்‌ வேசுச்‌ சொற்களான்‌ இயன்ற அற்புத காட்சி, உலக 
இலக்கியங்களில்‌ அமையும்‌ அரிய அழகுப்‌ பகுதிகளில்‌ ஒன்று. 
வீரமும்‌ வேகமும்‌ செறிந்த பாக்களே ஆக்கினார்‌ என்றாலும்‌ 
அங்கங்கு நகைச்‌ சுவைநெளியும்‌ காட்சி ஒன்று. 


இளையினிற்‌ பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு 
விளக்கினைத்‌ தொட்ட பிள்ளை வெடுக்கெனக்‌ குதித்‌ 
ததைப்‌ போல, 
கிளைதொறும்‌ குதித்துத்‌ தாவிக்‌ கீழுள்ள விழுதை 
யெல்லாம்‌ 
ஒளிப்‌ பாம்பாய்‌ எண்ணி உச்சிபோய்த்‌ தன்வால்‌ பார்க்கும்‌ 
குழந்தை மனம்‌ கண்டு 'மண்ணாய்ப்‌ போக! மண்ணாய்ப்‌ 
போக! பனம்‌ பிபாருந்தா மனம்‌ மண்ணாய்ப்‌ போக' எனக்‌ 
குமுறுகிறார்‌. விதவை மணம்‌ வேண்டும்‌ என வேண்டுகிறார்‌; 
மனைவி மறைந்தால்‌ மறு மணத்திற்குப்‌ பெண்‌ கேட்கிறான்‌ 
ஆண்‌; பெண்‌ மட்டும்‌ மறுமணம்‌ செய்யக்‌ கூடாதா? எனக்‌ 
கேட்கிறார்‌. 


வாடாத பூப்‌ போன்ற மங்கை நல்லாள்‌ 
மணவாளன்‌ இறந்தால்‌ பின்மணத்தல்‌ ததோ? 
பாடாத தேனீக்கள்‌, உலவாத்‌ தென்றல்‌, 
பசியாத நல்வயிறு பார்த்த துண்டோ? 


'வீரத்தாய்‌' விறுவிறுப்பான தொரு பாவியம்‌; அதில்‌ பெண்‌ 
டிரும்‌ பகுத்தறிவு மிக்கோரே என்கிறார்‌, “அரிவையர்‌ கூட்ட. 


மது. ச. விமலானந்தம்‌ ததத 


மெல்லாம்‌ அறிவிலாக்‌ கூட்டம்‌ என்பாய்‌, புரிவரோ விசய 
ராணி புரிந்த இச்‌ செயல்கள்‌ மற்றோர்‌? கற்ற பெண்ணின்‌ 
பெற்றி பேசுவது குடும்ப விளக்கு என்றால்‌, கல்லாப்‌ 
பெண்டின்‌ இடும்பை கூறுவது “இருண்டவீடு்‌ காதல்‌ 
மணத்தை ஏத்துகிறார்‌. 
“காதல்‌ அடைதல்‌ உயீரியற்கை—அது 
கட்டில்‌ அகப்படும்‌ தன்மையதோ?' 
“காதல்‌ இருவர்களும்‌ தம்‌ கருத்தொரு மித்தபின்‌, 
வாதுகள்‌ வம்புகள்‌ ஏன்‌?-—இதில்‌ மற்றவர்க்‌ கென்ன 
உண்டு? 
கலப்பு மணம்‌ ஒன்றே, நல்வழிக்குக்‌ கைகாட்டி” என்கி 
றார்‌. ஏற்றத்தாழ்வு கூடாதென்கிறார்‌: பிறவியில்‌ உயர்வும்‌ 
தாழ்வும்‌ சொல்லல்‌ மடமை; இந்தப்‌ பிழை நீங்குவதே உயிர்‌ 
உள்ளாரின்‌ கடமை” பாவேத்தர்‌ பாட்டுக்‌ கெல்லாம்‌ ஊற்றம்‌ 
உயிரோட்டம்‌ தமிழே. தமிழ்த்‌ தேசியமே இவர்‌ உயிர்த்‌ 
துடிப்பு இவர்‌ போல்‌ நந்தமிழை நவின்றோர்‌ யாருமில்லை. 
இவர்‌ வழியினர்க்கும்‌ இவரே ஊற்று--வழி காட்டி. 
கமிமுக்கு அமுதென்று பேர்‌ -- இன்பத்‌ 
தமிசிழங்கள்‌ உயிருக்கு நேர்‌, 
'வெங்குருதி தனிற்‌ கமழ்ந்து வீரஞ்‌ செய்கின்ற தமிழ்‌ எங்கள்‌ 
மூச்சாம்‌.” “தமிழென்று தோள்‌ கொட்டி ஆடு - நல்லதமிழ்‌ 
வெல்க வெல்கவென்றே தினம்பாடு' 
தன்னைப்‌ பழித்தவனை தாய்த்‌ தடுத்தால்‌ விட்டுவிடு 
தமிழைப்‌ பழித்தவனை தாயத்‌ தடுத்தாலும்‌ விடாதே' 
உயிரை உணர்வை வளர்க்கும்‌ தாய மொழிக்குப்‌ பழி 
வந்தால்‌ சகிப்பதுண்டோ? எனக்‌ கேட்கிறார்‌. 


சாவில்‌ தமிழ்‌ படித்துச்‌ சாக வேண்டும்‌--என்றன்‌ 

சாம்பல்‌ தமிழ்‌ மணந்து வேக வேண்டும்‌! 
“எங்கள்‌ வாழ்வும்‌ எங்கள்‌ வளமும்‌ மங்காத தமிழென்று 
சங்கே முழங்கு' எனப்‌ பைந்தமிழ்‌ மீது பெருமிதம்‌ கொள்‌ 
கிறார்‌ *உணர்ந்திடுக. தமிழ்த்‌ தாய்க்கு வருந்தமை, உனக்கு 
வரும்‌ இமையன்றோ? ஒண்‌ தமிழ்த்‌ தாய்‌ சிலம்படியின்‌ முன்‌ 
னேற்றம்‌ ஒவ்வொன்றும்‌, உன்‌ முன்னேற்றம்‌' என்கிறார்‌. 
இத்தோடு நின்றாரா? மகுட மிடுவது போல்‌ மொ ழிகிறார்‌ 
பாருங்கள்‌: “தமிழாய்ந்த தமிழன்‌ தான்‌ 3 மிழ்‌ நாட்டின்‌ 


536 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


முதலமைச்சாய்‌ வருதல்‌ வேண்டும்‌. தமிழறியான்‌ தமிழர்‌ 
நிலை, தமிழர்‌ நெறி, தமிழர்களின்‌ தேவை வாழ்வு 
தமை யறிதல்‌ உண்டோ? எந்‌ நாளும்‌ இல்லை” என அறுதி 
யிட்டு உறுதி கூறுகின்றார்‌. 


தமிழ்‌ ஒரு கண்‌ என்றால்‌, மற்றொரு கண்‌ தொழிலாளர்‌ 
நலன்‌, இந்த உலகினில்‌ யாரும்‌ நல்‌ இன்பமெனும்‌ கரை ஏறல்‌ 
சந்ததமும்‌ தொழிலாளர்‌ புயம்‌ தரும்‌ துணை யன்றி வேற 
எந்த விதத்திலும்‌ இல்லை' ஆனால்‌ இதில்‌ வருந்தத்‌ தக்கது 
யாதென்றால்‌ “காண்பதெல்லாம்‌ தொழிலாளி செய்தான்‌; 
அவன்‌ காணத்‌ தகுந்தது வறுமையாம்‌'. பாட்டாளி நலம்பெற 
வேண்டுமெனில்‌, புரட்சி ஒன்றே உரிய வழி என்கிறார்‌ 
உலகப்பன்‌ பாட்டில்‌! 


உடப்ப ராயிருக்கும்‌ ஏழையப்பர்‌ 

உசையப்ப ராகி விட்டால்‌, ஓர்நொடிக்குள்‌ 
ஓட ப்பர்‌ உயரப்பர்‌ எல்லாம்‌ மாறி 

ஒப்பப்பர்‌ அய்விடுவர்‌ உணரப்‌ பா நீ! 


பொதுவுடைமை பேசுகின்றார்‌ பாருங்கள்‌: ஒரு மனிதன்‌ 
தேவைக்கே இந்த தேசம்‌ உண்டென்றால்‌, அத்தேசம்‌ ஒழிதல்‌ 


நன்றாம்‌; (பொதுவுடைமைக்‌ கொள்கை திசையெட்டும்‌ 
சேர்ப்போம்‌” 

“நல்ல குடும்பம்‌ ஒரு பல்சுலைக்‌ கழகம்‌,” “இருட்டறை 
யில்‌ உள்ளதடா உலகம்‌,” “புதியதோர்‌ உலகம்‌ செய 


வோம்‌” (தமிழுக்குத்‌ தொண்டு செய்வோன்‌ சாலதில்லை, 
£கொலை வாளினை எடடா மிகு கொடியோர்‌ செய 
லறவே' பெண்ணடிமை தீருமட்டும்‌ பேசுந்‌ திருநாட்டு 
பண்ணடிமை தீர்ந்து வருதல்‌ முயற்‌ கொம்பே' “இலக்க 
ணமும்‌ இலக்யெமும்‌ தெரியாதான்‌ ஏடெழுதல்‌ கேடு 
நல்கும்‌” மாண்புடைய கல்வியினால்‌ அறிவும்‌ அன்பும்‌ மனை 
நலங்கள்‌ உண்டாகும்‌; வாழ்க்கை நன்றாம்‌.” நெஞ்சத்தில்‌ 
இளை த்தவரே வயதின்‌ மூத்தார்‌', முத்தமிழ்‌ நாட்டுக்கு 
மானம்‌ பெரிதன்றி மூச்சுப்‌ பெரிதில்லை காண்‌”. மங்கை 
ஒருத்தி தருஞ்‌ சுகமும்‌ எங்கள்‌ மாத்‌ தமிழ்க்‌ இடில்லை'. 
'மாங்குயில்‌ கூவிடும்‌ பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும்‌ 
சிமைச்சாலை'. அகலுலக மக்களெல்லாம்‌ ஒன்றே என்னும்‌ 
தாயுள்ளம்‌ தனிலன்றோ இன்பம்‌? அங்கே சண்டையில்லை 
தன்னளந்தான்‌ தவிர்த்ததாலே!' “துன்பம்‌ பிறர்க்கு, நல்இன்பம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 537 


தமக்கெனும்‌ துட்டமனோ பாவம்‌ அன்பினை மாய்க்கும்‌, 
அறங்குலைக்கும்‌, புவி ஆக்கந்தனைக்‌ கெடுக்கும்‌” போன்றன 
போற்றத்‌ தக்க மேற்கோள்கள்‌. 

கதர்பாட்டு; கீர்த்தனங்கள்‌, இசையமுது குறிப்பிடத்‌ 
தக்கன. வாழ்க வாழ்கவே! வளமார்‌ எமது திராவிட நாடு”, 
'துன்பம்‌ நோர்சையிள்‌, லெண்ணீலாவும்‌ வானும்‌...; சித்திரச்‌ 
சோலைகளே--போன்றன புத்தின்பம்‌ பயக்கும்‌ புகழ்‌ பூத்த 
பாக்கள்‌. 

பாவேந்தர்‌ கவி நலமும்‌ வளமும்‌ பற்றி; எனக்குக்‌ குயிலின்‌ 
பாடலும்‌ மயிலின்‌ ஆடலும்‌. வண்டின்‌ யாழும்‌, அருவியின்‌ 
முழவும்‌ இனிக்கும்‌: பாரதிதாசன்‌ பாட்டும்‌ இனிச்சும்‌' (இரு, 
வி. ச). அவேசத்தையும்‌ உணர்ச்சியையும்‌ வெள்ளமாகக்‌ 
கொட்டும்‌ உயர்கவி (வ. ரா.) பாரதிக்குப்‌ பிறகு தமிழ்‌ 
நாட்டில்‌ ஓர்‌ உண்மையான கவி' (கு. ப. ரா). அறிவுக்‌ 
கோயிலைக்‌ கட்டி அதில்‌ நம்மைக்‌ குடியேற்ற விரும்புகின்ற 
பேரறிஞர்‌ (புதுமைப்‌ பித்தன்‌). உலகெங்கும்‌ உள்ள நவயுகக்‌ 
கவிஞார்சளிலே ஒருவர்‌ (தி. ஐ. ர). விடுதலை வேட்கை வெறி 
கொண்ட வீரன்‌ (நாமக்கல்‌ கவிஞர்‌), பாரதிதாசன்‌ கவிதை 
யில்‌ வேகம்‌ உண்டு, விடுதலை தாகம்‌ உண்டு; பண்பு உண்டு; 
்‌ பயனும்‌ உண்டு (ரா. பி, சேதுப்பிள்ளை). அவர்தம்‌ 
பாடல்களைப்‌ படிக்கின்ற அந்நியனும்‌ தமிழனாகி விடுவான 
(அ. சி. செட்டியார்‌). கவிக்காக ஒரு முறை, கருத்திற்காக 
ஒரு முறை, கொள்கைக்காக ஒரு முறை, உணர்ச்சிக்காக 
ஒரு முறை, இனிமைக்சாக ஒரு முறை, எழிலுக்காக ஒரு முறை, 
படித்சேன்‌ (முத்தமிழ்க்‌ காவலர்‌), பெருக்கெடுத்தோடும்‌. மவல 
யருவியின்‌ வேகம்‌, மின்னலினும்‌ விரைந்து தாக்கும்‌ கூர்மை, 
உண்டதும்‌ உயிர்ப்பிக்கும்‌ உயிர்ப்பண்பு, பனி நீரின்‌ தூய்மை, 
கொம்புத்‌ தேனின்‌ இனிமை, மயக்கும்‌ மலர்‌ மணம்‌, தாழாத 
நகைச்‌ சுவை இவற்றின்‌ இன்பச்‌ சேர்கை (நெ. து.சு.) 
Both in the fresh modernity of his outlook and the pulsing life 
of his style, he is worthy disciple, indeed the only true 
disciple of the greatest of recent Tamil poets/Prop K. Swami- 
nathan] 

“இவருடைய காதற்‌ பாக்கள்‌ காமத்தைத்‌ தூண்டவேன; 
பிற்காலத்துப்‌ பாடியன கவித்திறம்‌ குறைந்தவை; மன 
எரிவையே பாட்டாகக்‌ கொட்டுவதால்‌ மாக்‌ கவிஞன்‌ என்ற 
நம்பிக்கை தகர்கின்றன, பெண்மைப்‌ பாக்கள்‌ உடல்‌ பற்றிய 
தாகவும்‌ அமைந்துள, போன்ற குறைகளும்‌ கூறப்படுகின்றன, 


538 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


முருகேச பாகவதர்‌ ; 21-10-1897_—19 செங்கை வில்லிப்‌ 
பாக்கம்‌.கொன்னூர்‌வேலாயுதனார்‌ தெய்வயானை. அகத்தியர்‌ 
மரபு. எல்லப்பதாசரிடம்‌ பாடம்‌ கேட்டவர்‌. பெரம்பூர்‌ ரயில்‌ 
பெட்டித்‌ தொழிற்சாலையில்‌ பணியாற்றியபோது தீண்டத்‌ 
கதுகாதவர்கட்கெனத்‌ தகரக்‌ குவளையில்‌ கண்ணீர்‌ ஊற்றப்‌ 
படுவதை எதிர்த்து உடைத்தெறிந்து வெளியேறினவர்‌. பின்‌ 
தொழிற்சங்கம்‌, பொதுப்பணி, அரசின்‌ மதுவிலக்கு, அரிசன 
நலத்துறைச்‌ சொற்பொழிவாளர்‌. தீண்டாமை ஒழிப்பு பணிக்‌ 
காக 58ல்‌ தமிழக அரசின்‌ தங்கப்‌ பதக்கம்‌ பெற்றார்‌. அங்கிலம்‌ 
வடமொழி, பிராணாயாமம்‌, யோகாசனம்‌ அறிந்தவர்‌. 
இன்னிசைச்‌ சொற்பொழிவு மூலம்‌ சீர்திருத்தக்‌ கருத்துக்களைப்‌ 
பரப்‌.பியவர்‌, மனைவி லட்சுமி.மக்கள்‌ இருமகன்கள்‌ இருமகளிர்‌. 


காந்திய நெறியார்‌ 18 முதல்‌ பல்கவிதை எழுதியவர்‌. புதிய 
மெட்டுக்களில்‌ பாடும்‌ மரபுக்‌ சுவிஞர்‌,.&ர்த்கனைகளும்‌ செய்துள்‌ 
ளார்‌. தண்டாமைப்பேய இனிய தேசத்தில்‌ உனக்கு இடம்‌ 
இல்லை. ஒழிவாயே எனும்‌ பாட்டும்‌ நாட்டுப்‌ புற்ங்களிலே 
பாட்டும்‌ நினைக்கத்‌ தக்கன. சென்னை அனைத்திந்திய 
தாழ்த்தப்பட்டோர்‌ மாநாட்டில்‌(29)' மகா மதுரக்கவி பட்டம்‌ 
அளிக்கப்‌ பெற்றது. நூல்கள்‌ சமதருமம்‌, சன்மார்க்கம்‌, சுயமரி 
யாதை, மதுவிலக்கு, மாதர்‌ உரிமை, சென்னை சிங்காரம்‌ காந்தி 
யடிகள்‌, கர்மவீரர்‌ காமராசர்‌. வெள்ளப்பாடல்‌, தமிழமுதம்‌, 
ஞானரசம்‌ முதலிய 15 தொடர்புக்கு சுந்தரேசன்‌ கவிஞர்‌ எழில்‌ 
இறைவன்‌) 114 இருவள்ளுவர்‌ நெடுஞ்சாலை. வில்லிப்பாக்கம்‌ 
சென்னை 49. 


அ. கு. ஆதித்தர்‌: 21-12-1901-—84 திருச்செந்துரை 
யடுத்த காயாமொழி அழகானந்த ஆதித்த நாடார்‌ வடிவம்‌ 
மாள்‌. ஆதித்தர்‌ குடும்பப்‌ பெயர்‌; இவர்‌ பெயர்‌ குமர குருபர 
அதித்தர்‌-உள்ளுர்‌ இளம்‌ பள்ளி, மெய்ஞ்‌ ஞானப்ரம்‌ பெரும்‌ 
பள்ளி நெல்லை ௭. எம்‌. கல்லூரியில்‌ பயின்‌ றவர்‌. காந்தி பக்தி 
யால்‌ ஒத்துழையாமை இயத்கத்தில்‌ ஈடுபட்டுப்‌ படிப்பை நிறுத்‌ 
தினார்‌ ஒப்பற்ற தேசீய கீதங்கள்‌ 150 மேல்‌ இயற்றிப்‌ பாடி 
விடுதலைப்‌ பிரசாரம்‌ செய்தவர்‌. ஆசிரியப்‌ பணியை விரும்பி 
ஏற்று அருப்புக்‌ கோட்டை செங்கற்‌ பட்டு இறுதியாக 
சென்னைக்‌ கிருத்துவக்‌ கல்லூரி உயர்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ (45) 
பணியாற்றி ஓய்வு பெற்றார்‌. இவரது மாணவரே தலைமைச்‌ 
செயலர்‌ கா.திரவியம்‌ பேராசிரியர்‌ சற்குணரிடம்‌ ஏகலைவ பக்தி 
பூண்ட வர்‌.மயிலை முத்த ஞானியாரிடம மெய்யறிவு பெற்றவர்‌ 
குறள்‌ கம்பராமாயணம்‌, சிந்தாமணி மூன்றும்‌ இவர்‌ மூச்சாம்‌ 
மக்கட்குக்‌ கடவுள்‌ நம்பிக்கை வேண்டும்‌; ஒரே தெய்வமாகத்‌ 


ம்‌). ச. விமலானந்தம 539 


தவறாது வழிபடல்‌ வேண்டும்‌ என்ற கொள்கையர்‌. தனித்துப்‌ 
பலருக்குப்‌ பாடம்‌ சொல்லியுள்ளார்‌; எவரிடமும்‌ பணம்‌ 
பெற்றது கிடையாது. *கல்வி விற்பனைச்‌ சரக்கன்று' என்ற 
கோட்பாட்டினர்‌ “மகாகவி” பட்டம்‌ பெற்றவர்‌. 


கம்பன்‌ தவிர யார்‌ பற்றியும்‌ பேசார்‌; கம்பனிடம்‌ யாரும்‌ 
கிட்ட நிற்க முடியாது என்ற முடிவினர்‌. கம்பன்‌ கவிநயம்‌, 
கவித்திறன்‌, கவிவளம்‌, கம்பரும்‌ நாடகக்‌ கலையும்‌ - நான்கும்‌ 
நனிசிறந்தன. கம்பர்‌ ஆயிரம்‌ (திரட்டு) கம்பனை 100 
முறைக்குமேல்‌ படித்தவர்‌ நாளும்‌ 100 - 200 பாடல்வரை படிக்‌ 
காமல்‌ உறங்கார்‌. படிக்காவிடில்‌ சோர்வு தட்டும்‌; படித்து 
உள்ளுள்‌ உவப்பார்‌அஉருகுவார்‌. *கம்பரப்பர்‌' எனப்‌ புனை 
பெயர்‌ கொண்டார்‌. இல்லத்திற்குக்‌ ‘கம்பர்‌ வளாகம்‌' எனப்‌ 
பெயரிட்டார்‌. 


இலக்கண நுண்மான்‌ நுழைபுலம்‌ மிக்கவர்‌. இலக்கண த்தை 
எனிமைப்படுத்தித்‌ தம்பாணியிலேயே அரைத்த மாவையே 
அரைக்காது வழங்கும்‌ தமிழ்‌ தொண்டர்‌. மாணவர்‌ இலக்கண 
குழு (உயர்நிலைப்‌ பள்ளிக்கு) இளைஞர்‌ இலக்கணகுழு (நடு 
நிலைப்‌ பள்ளிக்கு), இலக்கணச்‌ செப்பம்‌--இயற்றியுள்ளார்‌. 
தொல்‌-சொல்லதிகார ஆதித்யம்‌ (உரை) 2000 ஆண்டுகளாக 
யாரும்‌ செய்யாத உரிச்சொல்‌ விளக்கம்‌' சிறந்தவை. 


30 குறளின்‌ மெய்ப்பொருள்‌ விளக்கம்‌; திருக்குறள்‌ 
&ர்த்தனை--குறட்‌ கொடைகள்‌ சிற்றிலக்யெங்கள்‌; காமராசர்‌ 
உலா, அண்ணாத்துரைக்‌ கோவை, காந்தி அம்மானை, ஆத்ம 
விளக்கு. அருணாசல சுவாமி அம்மானை. 


சேக்சுபியர்‌ நாடகங்களைத்‌ தமிழ்க்கவிதைப்‌ படுத்தி 
யுள்ளார்‌. உத்தமன்‌ (016110), வீரசிம்மன்‌ (Jபlius caesar), 
காமவல்லி (venus Adonais); அமன்‌ (Hamlet) மன்‌ னன்‌ மாறன்‌ 
(Kink deer) மகபதி (Macbeth), நாடகத்‌ திருமணம்‌ (Twelth 
Night), உற்சாக மன்னன்‌ (Ricard |); கற்புக்கலை (Rape of 
Lucrecea) நான்கு நாடகங்கள்‌ (ஒரு மணிநேர நாடகங்கள்‌) 
சகுந்தலா நாடகம்‌. 

காவியங்களாக துறையச்‌ செல்வம்‌ (Helen of Troy), 
எல்லியம்‌ (11188) அகமன்‌ (Agamemmon by Aeschylus) கடவுள்‌ 
அனுபூதி, பள்ளி எழுச்சி, பாரமரகசிய மாலை. கடவுள்‌ வணக்கம்‌) 
மாணவர்‌ கடவுள்‌ வணக்கம்‌, தொழுகைமுறை, பிணிதீர்த்த 
பத்து கற்பகவல்லி வாரப்பதிகம்‌ போன்ற இறை பற்றியன, 
பிற பத்து சுவைகள்‌, நவரசக்‌ கம்ப நாடகம்‌, நாடன்குல 


540 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வரலாறு, கபீர்தாசர்‌ பாடல்கள்‌, பத்துச்‌ சுவைகள்‌, தமிழ்ப்‌ 
பெரு விருந்து, ஆண்டாள்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, இரணியன்‌ வதைப்‌ 
பரணி காளிதாசன்‌ உவமைகள்‌. 


என்றும்‌ நிலையான இன்பம்‌ எய்துதற்கு 
நன்றான மார்க்கம்‌ யாதா? அம்மானை 
செல்வம்நற்‌ சுகத்துடன்‌ சிறந்த பெரும்‌ புலவர்‌ 
காவியங்‌ களைக்கற்றக்‌ களிப்பதால்‌ அம்மானை 
நல்லோர்‌ உறவுடன்‌ 

வல்ல பரம்பொருளை வாழ்த்தியிரு அம்மானை! 


மனைவி; பாபுசுந்தரம்‌ அம்மையார்‌, மூன்றே மக்கள்‌ 
டாக்டர்‌ அவ்வை, கோதை, புனிதவதி (ஆசிரியை) தொடர்புக்கு 
நடன சபாபதி M.A.B.L., 32 சினிவாசராவ்‌ சாலை, ஹமில்டன்‌ 
வாராவதி. மயிலை, சென்னை-க்‌, 


௪.து,௬, யோகியார்‌ : சுப்ரமண்ய யோகி 480--1(...1004 
247-63. சேலம்‌ மாவட்ட சங்ககிரி. துரைசாமி, ஜயர்‌; 
மீனாட்சி அம்மாள்‌ சங்கரி ஆரம்பப்‌ பள்ளி, ஈரோடு மகா ஜன 
உயர்நிலைப்‌ பள்ளி 5.5.ட 0. 1921-ல்‌ நீலகிரி காவல்‌ துறையில்‌ 
“8 திங்கள்‌ குமாஸ்தா. காந்தியடிகள்‌ கட்டளைப்படி காங்‌ 
கிரசில்‌ சேர்ந்து, வைக்கம்‌ போராட்டத்தில்‌ பங்து கொண்டு 
கோவைச்‌ சிறையில்‌ 8 திங்கள்‌. 9 வயது முதலே கவிபாட 
லானார்‌. இவரின்‌ கவிதாகுரு சிறிய தந்தை பாலபாரதி 
வெங்கடேச ஐயர்‌; இவரே யோகியாரை அம்பிகையின்‌ 
மகனாக்கி “பாலபாரதி பட்டம்‌ சூட்டி பயிற்சி தந்தவர்‌: 
மாணவராய்‌ இருக்கும்போதே (1924) தேசபக்த இதம்‌” 
என்ற சிறு சவிலைத்‌ தொகுப்பு வெளியிட்டார்‌. சாதி வேறு 
பாடு அறவே வெறுத்தவர்‌; பெரியார்‌ ஈ.வே ரா அவர்களைப்‌ 
புரிந்து போற்றி வலது கையாக விளங்கியவர்‌. நாடுமொழி 
சமயப்‌ பற்றினைப்‌ போற்றும்‌ முறையில்‌ “ஸ்ரீ பாரதி நிலையம்‌' 
என்ற வாலிபர்‌ சங்கம்‌ வைத்துச்‌ செயல்‌ புரிந்தார்‌. பூணூலை 
அறுத்து எறிந் தவர்‌. 


இவர்‌ ஒரு காளி உபாசகர்‌, காணும்‌ காட்சி அனைத்திலும்‌ 
தேவியின்‌ திருவடி ய கண்டவர்‌. பள்ளியில்‌ பக்திப்‌ பைத்திய 
மாகக்‌ கருதப்‌ பெற்றவர்‌; அந்த பக்தி வெள்ளமே பாட்டாகப்‌ 
பரிணமித்தது! “யான்‌ என்றும்‌ உன்‌ குழ்ந்தை, உன்னடிக்கீழ்‌ 
ஒடுங்கும்‌ அடிமைச்‌; என்னைப்‌ படைத்தவள்‌ நீ என்னுள்‌ 


இருப்பவள்‌ நீ, என்‌ ஆசைப்‌ பம்பரத்தை ஆட்டுவதும்‌ 
நீயன்றோ?" 1 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 541 


“அப்படியும்‌ இப்படியும்‌ ஆம்படியும்‌ போம்படியும்‌ 
எப்படியும்‌ ஆட்டிவைப்பாள்‌ என்னம்மை: என்னுயிரில்‌ 
கற்பனையும்‌ தேவக்‌ கனவுகளும்‌ காட்சிகளும்‌ 
ஒப்பனையும்‌ காட்டி உயர்ந்தவனாய்ச்‌ செய்துவிட்டாள்‌ 


'நீ அருள்‌ செய்தாய்‌ - நெஞ்சுள்‌ புகுந்தாய்‌ 
கவிதை மலர்ந்தது—கனவுகள்‌ பூத்தன. 
என்னைப்‌ பாடென்பார்‌ இதனை யறியார்‌' 


இவர்‌ ஒரு பல்துறை வல்லுநர்‌. தமிழ்‌ வடமொழி ஆங்கில 
அறிஞர்‌. சோதிடம்‌ எண்குறி, இசை, இசஃரகை சாத்திரம்‌, 
சாமுத்திரிகாலட்சணம்‌, மந்திரம்‌ தந்திரம்‌, பரதம்‌, கூத்து: 
உரையாடல்‌, இதழியல்‌. சினிமா. நட்பு, அறிவியல்‌ தத்துவம்‌ 
அனைத்தும்‌ அமைந்த அற்புதக்‌ கவிஞர்‌, ஒவ்வொன்றிலும்‌ 
சுவிஞராக--கலைஞராசு ஒஓளிர்ந்தார்‌. தொட்டதுறை ஒவ்‌ 
வொன்றிலும்‌ தன்‌ தனிமுகத்திரை பதித்த மேதை. 

எப்போதும்‌ மலர்ந்த முகம்‌, அதில்‌ அன்பும்‌ பணிவும்‌ 
தவழும்‌ புன்சிரிப்பு, கருணையும்‌ பாசமும்‌ தவழும்‌ கம்பீரக்‌ 
கண்கள்‌; சிந்தனை விளக்கிடும்‌ சீரிய நெற்றி; ஆஜானுபாகு 
வான தோற்றம்‌.பாரத நாட்டுப்‌ பழங்கால ேதமுனிவர்களின்‌ 
புதிய அவதாரம்‌ போன்று அவர்‌ திருமேனி தோன்றும்‌” பத்மஸ்ரீ 
அம்புஜம்மாள்‌) நல்ல சரிகை வேட்டி, உயர்ந்த சில்க்‌ ஜிப்பா, 
எப்போதும்‌ வாசனை திரவியங்களளோடு, வெற்றிலைப்‌ பாக்கு” 
(டாக்டர்‌. பா நடராஜன்‌) குழந்தை உள்ளம்‌ கொண்டவர்‌, 
அதே சமயம்‌ உறுதி கொண்ட நெஞ்சினார்‌. 


பாரதி பரம்பரையில்‌ வந்தவராயினும்‌ கம்டரின்‌ ஆதிக்கத்‌ 
துக்கே ஆட்பட்டவர்‌. கம்பர்‌ வழிக்‌ கவீனர்‌ என அறுயிட்டு 
உறுதி கூறலாம்‌. எனவேதான்‌ சாவிய நடையில்‌ கம்பீரக்‌ கவி 
பாடுகின்றார்‌. தற்காலக்‌ கவிஞர்களில்‌ காவிய நடையின்‌ 
சிறந்த பிரதிநிதி யோகியார்‌ ஒருவரே' (த. பிச்ச மூர்த்தி) 
யோகியாரின்‌ எந்தக்‌ காவியத்திலும்‌ இந்தக்‌ கம்பீரம்‌ களி நடம்‌ 
புரியக்‌ காணலாம்‌. இவா்‌ கவிதை உட்பொருள்‌ கொண்ட து; 
அமைதி தவழ்வது; வேகம்‌, வேதாந்தத்‌ தெளிவு, வீரம்‌ மிக்கது. 


படைப்புகள்‌; தமிழ்ச்குமரி(42), அகல்யா, மேரிமக்கவேனா 
காமினி (46) காதல்‌ மலர்கள்‌, முருக காவியம்‌, கவி உலகில்‌ 
கம்பன்‌, சங்கம்‌ வளர்த்த தமிழ்‌, மரண தாண்டவம்‌ சிறு 
கதைகள்‌, சுதந்திரச்‌ சுடர்‌; கதையைக்‌ கேளடா (நாட்டுப்‌ 
பாடல்‌), முதல்தேவி. Sita Kalyan, Yama & Yami Rubiyan, 
Golden Net, Dew drops. Stray Thoughts, Hindu Atom, A day 


542 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 
with my Master, The Puranas. அருந்தமிழில்‌ எப்படிச்‌ சரள 
மாகக்‌ கவிதை கட்டுரை யாத்தாரோ, அப்படியே அனாயாச , 
அழகு ஆங்கிலத்திலும்‌ ஆங்கிலேயர்‌ போல எழுதவும்‌ பேசவும்‌ 
ஆற்றல்‌ பெற்றிருந்த ஆங்கில மேதை. மனிதனைப்‌: பாடுமவன்‌ 
“Walt Whitmans’ Leaves of Grass. கடலும்‌ கிழவனும்‌ Heming 
way's Oldman &the Sea, This is Russia,Life story of Woodrow 
Wilson, Yearling Dostoviskys Brothers Karamazor போன்ற 
வற்றைச்‌ சுவை குன்றா* வகையில்‌ தமிழில்‌ தந்துள்ளார்‌. புது 
வாழ்வு, பவானி (குறவஞ்சி நாடகம்‌-ஐந்தாண்டுத்‌ திட்டம்‌ 
பற்றியது), நவ பாரதக்‌ குறவஞ்சி கொங்கர்‌ குறவஞ்சி 
(நாட்டிய நாடகம்‌) போன்ற 20 நாடகங்கள்‌. 2ம்‌ நூற்றாண்‌ 
டைய மறைந்த சாத்தனாரின்‌ கூத்த நூல்‌” என்ற நாட்டிய சாத்‌ 
திரம்‌ நூலுக்கு விரிவுரை வரைந்துள்ளார்‌. நாடி ஜோஸ்யம்‌ 
பற்றிய'தறிக்கால்‌' என்ற பழைய ரந்த நூலுக்கு விளக்கவுரை 
எழுதியுள்ளார்‌, ஒருவரின்‌ கழுத்து நெற்றிப்‌ பகுதியில்‌ உள்ள 
கோடுகள்‌ கொண்டு ஒருவருடைய பலாபலன்களைக்‌ கூறும்‌ 
நந்தி நூல்‌ என்ற பழம்பெரும்‌ சுவடி வைத்திருந்தார்‌. சிலப்பதி 
காரம்‌ ஓத்த-ஒட்டிய நீண்ட நெடும்‌ பாட்டு இயற்றினார்‌; 


ஆனால்‌ எதிர்பார்த்த அளவு இல்லை எனக்‌ கருதிக்‌ கழித்‌ 
தெறிந்து விட்டார்‌. 


திரைத்‌ துறையிலும்‌ தம்‌ சுவடு பதித்துள்ளார்‌; இரு சகோ 
தரர்கள்‌ (கதை, வசனம்‌, பாடல்‌) 1936; பக்த அருணகிரி கதை 
வசனம்‌, பாடல்‌, சீனரி3யா, இயக்கம்‌ 1937; அதிருஷ்டம்‌, 
கிருஷ்ணகுமார்‌, ஆனந்தன்‌ எழுதி இயக்கினார்‌. யோகிபில்ம்ஸ்‌ 
என்‌ ற நிறுவனமும்‌ வைத்திருந்தார்‌. 


ஈரோடு குடியரசு உதவியடசிரியராக 
சென்னையில்‌ சுதந்திரச்‌ சங்கு, ஆனந்த போதினி, பித்தன்‌: 
புதுமை, குடிநூல்‌, குமாரவிகடன்‌ ஆகிய ஏடுகளின்‌ துணை 
ஆசிரியராகவும்‌ திகழ்ந்துளார்‌. இனி இவர்‌ கவித்துவம்‌ காண்‌ 
போம்‌; சப்த ஜாலங்களில்‌ வல்லவர்‌; துடி துடிக்குது வானம்‌, 
அதில்‌ இடியிடிக்குது மேகம்‌' “தலைகள்‌ உடைபட, உடல்கள்‌ 
கிழிபடச்‌ சதைகள்‌ அறுபட நடக்குது--நிலைகள்‌ அவை கெட 
நடிய படைபட, நெறுநெறு என்று போர்‌ தொடுக்குது: 
திக்குகள்‌ எட்டும்‌ சிதறித்‌ திடுக்டைக்‌, கெக்கலி கொட்டிடுவாள்‌. 
பொக்கென ஓர்‌ கணத்தே அண்டம்‌ யாவையும்‌ பொட்டென 
வெட்டிடுவாள்‌' மகதலேனாவின்‌ மேனியழகினை வருணிக்‌ 
கிறார்‌; “மேகம்‌ தவழ்‌ அலைமேவிய அளகந்‌ தவம்‌ முகமும்‌, 
வேகம்‌ தவழ்‌ அலைமேவிய கடல்போல்‌ உருள்விழியும்‌, பாகு 


இருந்து- 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 543 


தெளிதேனும்‌ தவழ்‌ பவளக்கனி இதமும்‌, மோகம்‌ தரு தரளக்‌ 
கனி இளமூரலின்‌ முதிர்வும்‌' காலம்பற்றிய கலி, 'கால2ம, அழி 
விலாக்ககனமே, அன்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ ஆவாய்‌; 'அழு&க்‌ 
கீழ்விமும்‌ பழங்கனிக்காய்‌, மரம்‌ அழுவதுண்டேோ? விழுந்தி 
டாது எஞ்சிய புதுக்கனி காக்க விரும்பிடல்‌ போல, போனவை 
போக. நீ புதுமைகள்‌ ஏகாணராய்‌, காலமே! நின்னை வாழ்த்தி 
னோம்‌, காப்பாய்‌! வேதாந்தத்தின்‌ தத்துவத்தை விளம்பு 
கிறார்‌ பாருங்கள்‌; கடவுள்‌ ஒளி, நாமதன்‌ நிழல்கள்‌; ஒளியே 
நிழலாம்‌ உண்மை யறிந்தேன்‌' அகலிகைக்காக வக்கீல்‌ போல 
வாதிடுகிறார்‌ பாருங்கள்‌; முக்காலம்‌ கானுணரும்‌ முனிவன்‌ நீ 
ஏமாந்தால்‌, அக்கால்‌ உன்‌ அன்பால்‌ ஏமாந்ததும்‌ ஓர்‌ அற்பு 
. தமோ? கம்பனின்‌ வண்ணம்‌ எனும்‌ முச்சொல்லை வைத்திழைத்‌ 
துக்‌ கவிதை வார்க்கிறார்‌ நோக்குங்கள்‌; (இவ்வண்ணம்‌ பல்‌ 
லாண்டாய்‌, இழிந்த வண்ணமாய்க்‌ கிடந்தாள்‌. மைவண்ணம்‌ 
தீர்ப்பதற்கோர்‌ மழை வண்ணமாய்‌ வந்தான்‌” 


சில ஆங்கிலக்‌ கவிகள்‌ : Mighty deeds pass, but Mighty 
words live: Deed is local and timely, but word is all for ever’ 
Death is life asleep, life is death awakened’ ‘Relgion begins 
with Killing oneself And ends with Killing God’ ‘Sorrow is the 
Joy of Saints, And Joy is the Sorow Sinners’ Fat is what 
The gods have given, freedom is what man has to make; 
Every man is a devine fake. Every god is a foolish human. 


புலவர்‌ குழந்தை : 1-7-19006-25-ஏ-—72 பெரியார்‌ மாவட்ட 
ஓலவலசு முத்துசாமி கவுண்டர்‌: சின்னம்மை, உயர்நிலைப்‌ 
பள்ளித்‌ தமிழாசிரியர்‌ பண்டைக்‌ சா.விய மரபுகளை அப்படியே 
அடியொற்றி (1946) இராவண காவியம்‌” யாத்துள்ளார்‌; அரசு 
தடைவிதிததது, அறிஞர்‌ அண்ணா முதலமைச்சர்‌ ஆனதும்‌ 
4:-5-71ல்‌ தடை நீக்கினார்‌. கம்பனை மறுபிறவி எடுத்து வந்து 
தொடுத்தனனோ என வியக்கும்‌ அளவுக்கு அறபுதமாய்ப்‌ 
படைத்துள்ளார்‌. பிற கவிதையாக்கம்‌ அரசரியலரங்கம்‌, 
நெருஞ்சிப்‌ பழம்‌, திருநணாச்‌ சிலேடை வெண்பா, புலவர்‌ 
குழந்தைப்‌ பாடல்‌, உலகப்‌ பெரியோன்‌ கென்னடி, காமஞ்சரி 
(சோரப்‌ ருஸ்தம்‌ பற்றிய நாடகம்‌), 


இலக்கணம்‌, (யாப்பதிகாரம்‌. தொடையதிகாரம்‌); வர 
லாறு (கொங்கு நாடு. தமிழக வரலாறு, தீரன்‌ சின்னமலை): 
உரை (குறள்‌, தொல்‌ பொருளதிகாரம்‌, நீதிக்‌ களஞ்சிய 
குழ்ந்தை உரை), ஆராயச்சி (திருக்குறளும்‌ பரிமேலழகரும்‌, 


த்க்‌ தமிழ்‌- இலக்கிய வரலாறு 


பூவாமுல்லை) தமிழெழுத்துச்‌ சீர்திருத்தம்‌, நாடகம்‌ (தமிழ்‌ 
வாழ்க) போன்ற துறையிலும்‌ வல்லவர்‌. 


இடியெனச்‌ சங்கு தழங்கின--கார்‌ 
என்ன முரசு முழங்கின, 

வெடியெனக்‌ காலடி முன்னின--வாளும்‌ 
வேலும்‌ பளீரென மின்ன. 


புரட்சிப்புலவர்‌ “திராவிட காப்பியம்‌” என்ற வரலாறறப 
பெருங்காப்பியம்‌ எழுதினார்‌. முடியுமுன்பே மறைந்தார்‌. அரிய 
பெரியர்‌ பவல்‌. சுயமரியாதை இயக்கத்தர்‌. பெரியார்‌ சீடர்‌, 
கருப்புச்‌ சட்டைக்காரர்‌ 33, 404 இந்திப்‌ போரில்‌ பங்கு பற்றி 
யவர்‌. தமிழ்‌ தமிழினம்‌ தமிழ்‌ நாடு முந்நாடியர்‌. மனைவி 
முத்தம்மாள்‌. மக்கள்‌ மகளிரே சமத்துவம்‌, சமரசம்‌ (பவானி 
அரசினர்‌ மகளிர்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ தலைமை ஆசிரியர்‌. 


தூரன்‌ (பெரியசாமி): 26-9-1908_30-3-34 கோவை 
மாவட்ட மஞ்சக்‌ காட்டு வலசு. தமிழ்க்‌ கவிதை யுலகில்‌ அதிக 
மான வடிவுச்‌ சோதனை செய்து புதிது புதிதாக யாப்புகளை 
அமைத்தவர்‌ இவரே! சானெட்‌' வகைப்‌ பாடல்களைச்‌ சமைத்‌ 
தவர்‌. வசன கவிதைகள்‌ -வார்த்துள்ளார்‌. பிரெஞ்சு கவிதை 
யாப்பினையும்‌ தமிழில்‌ கொணர்ந்தவர்‌. இவர்‌ கவிதையில்‌ 
தனித்‌ தன்மையும்‌ ஆளுமையும்‌ எவ்வளவோ உண்டு; ஆனால்‌ 
கலை நலம்‌ அவ்வளவாக இல்லை. மூவகையில்‌ முதன்மை 
பெறுகிறார்‌. இத்தியாவிலேயே முதன்‌ முதல்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ 
ிவெனிக்கொணர்ந்தது, குழந்தைக்‌ கலைக்‌ களஞ்சியமும்‌. பாரதி 
எழுத்துக்களைத்‌ தமிழுலகிற்குத்‌ தந்தவர்‌. பாரதி பற்றிப்‌ 
பத்துக்கும்‌ மேலான நூற்கள்‌ தந்தவர்‌.பண்‌ தாளக்‌ குறிப்புடன்‌ 
இசைப்பாடல்கள்‌ (6 தொகுதி) இயற்றியளித்தது. 


நூற்கள்‌: இளந்‌ தமிழா, தூரன்‌ கவிதைகல்‌, மனோ 
தத்துவத்தை மையமாகக்‌ கொண்டவை; தாகூரின்‌ தாக்கம்‌ 
இவரிடம்‌ நிரம்ப உண்டு. இந்திய அரசரின்‌ பத்மபூசன்‌, 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ “தமிழ்ப்‌ பேரவைச்‌ செம்மல்‌ 
ச நாடு இயலிசை நாடக மன்றின்‌ ' கலைமாமணி” விருதும்‌ 
பறநவா. தன்‌ தாயின்‌ இதயத்தை தின்ன விழைந்த 
காதலியைத்‌ திருப்திப்படுத்தத்‌ தாயைக்‌ கொன்று இதயத்தை 
எடுத்துக்‌ கொண்டு காதலியிடம்‌ ஓடினான்‌ ஒரு கிராதகன்‌: 
வேகத்தில்‌ தடுமாறி விழுந்தான்‌. இப்போதும்‌ அவன்‌ கையில்‌ 
இருந்த தாயின்‌ இதயம்‌, மகனே! அடிப்பட்டு விட்டதா 


ம்து, ச்‌. விமலானந்தம்‌ த்த்க்‌ 


உனக்கு” எனக்‌ கேட்டுக்‌ கலங்கியதாம்‌. பெற்ற மனத்துன்‌.கதை 
இது. இதைத்‌ தமிழுலகினுக்கு அறிமுகம்‌ செய்தவர்‌ தூரன்‌ 
அவர்கள்‌.காதலும்‌, கடமையும்‌ (நாட கம்‌)மாவிளக்கு(சிறுகதை), 
பாரதி தமிழ்‌, இசைமணிமாலை, அடிமனம்‌, , போன்ற 60 
நூற்கள்‌. கோவை இராமகிருஷ்ணா வித்தியாலயா ஆசிரியர்‌, 
சென்னை கலைக்‌ களஞ்சியத்‌ தலைமை பதிப்பாளராசத்‌ 
திகழ்ந்தவர்‌. தொடர்புக்கு: 4/1, 2வது பிரதான சாலை, 
கஸ்தூரிபா நகர்‌, சென்னை-20. 


கொத்த மங்கலம்‌ சுப்பு : 9-11-1910-74. இராமநாதபுரம்‌ 
'சுன்னாரி யேந்தல்‌, புனையெயர்‌ கலைறணி,. பழகு தமிழில்‌ 
நாட்டுப்புற மெட்டில்‌ பாட்டிசைக்கும்‌ பாங்கனர்‌.சராமியமும்‌ 
காந்தீயமும்‌ கனிந்துவரும்‌. இவர்கவிதையில்‌, சிந்தை யள்ளும்‌ 
சந்தம்‌ துள்ளும்‌.செந்த மிழ்‌ இவர்‌ கையில்கொஞ்சி விளையாடும்‌. 
சமகால வாழ்வினை எப்படிச்‌ சாடுகிறார்‌ பாருங்கள்‌, 


பெரிய மனுஷன்‌ புளுகனொக்க, பேப்பரிலே போடுறான்‌, 
சின்ன மனுஷன்‌ புளுகினாக்க,செயிலுக்குள்ளே போடுறான்‌ 
கன்னக்‌ கோலு களவடிச்சா. கட்டி வச்சு வாங்குறான்‌, 
கள்ள சந்தை காரங்கிட்ட, கையாள்‌ பிச்சை வாங்குறான்‌. 


இவரது “காந்தி மகான்‌ கதை, கவி பாரதியின்‌ கதை' போன்றன 
கவிதை பொழிவுகள்‌. கலைமாமணி விருது கவிகோமான்‌; 
வழங்கியது: கம்பராமாயணச்‌ சிந்து, நாடக உலகம்‌, நாட்டுப்‌ 
பாடல்கள்‌, மஞ்சு விரட்டு - இவர்‌ அருளியவை. கிராமியப்‌ 
பாடல்களை முதன்‌ முதலில்‌ தற்காலத்துக்கேற்ப யாத்த 
பெருமையர்‌. நாட்டுணர்வு ஊட்டுறொர்‌ நோக்குங்கள்‌ : 


ஊடும்‌ பாவும்‌ ஒட்டி நெய்த கோடி வேட்டி ஒன்றிலே, 

உள்ள நூல்‌ பல்லாயிரங்கள்‌ ஒன்று போல இருக்குது, 

தொன்று தொட்டு பக்தியாலே ஒன்று பட்ட நாடிது, 

துறவு கொண்ட காந்தியாலே உறவு கொண்ட நாடிது, 

இன்று நாங்கள்‌ ஓரினம்‌, இருப்பதோ கொடி நிழல்‌, 

இந்தியாவில்‌ உள்ளார்‌ எல்லோரும்‌ அண்ணன்‌, தம்பிகள்‌. 
திரைக்கதை வசன பாடலாசிரியர்‌, ஜெ.மினி ஸ்டியோவில்‌ 
பணியாற்றி, நடித்தும்‌ உள்ளார்‌. தில்லானா மோகனாம்பாள்‌. 
ராவ்‌ பகதூர்‌ சிங்காரம்‌, மிஸ்‌ ராதா போன்ற புதினங்களும்‌ 
படைத்துள்ளார்‌. இவர்‌ பணியினைத்தொட.ர்பவர்‌ இவர்‌ மகன்‌ 
விசுவநாதன்‌, தத்தை போன்றே கவிஞர்‌, கதைப்‌ பொழிவும்‌ 
கச்சிதமாகச்‌ செய்துவருகிறார்‌; முகவரி: 101, லாயிட்ஸ்‌ சாலை 
சென்னை-74. 


க. இ-35 


8406 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வாணிதாசன்‌: (எத்திராஜ்‌, அரங்கசாமி) 22-2-15-—7-8-74 
புதுவையைச்‌ சார்ந்த வில்லியனூர்‌. தமிழாசிரியர்‌. பாவேந்தர்‌ 
பரம்பரையில்‌ மூத்தவர்‌. ஆழ்ந்த உணர்வு, புரட்சிக்‌ ' கருத்து 
வேகங்கொன்டு' வரும்‌ இவர்‌ கவிதையில்‌; வழங்கியன; தமிழச்சி, 
கொடிமுல்லை, எழிலோவியம்‌, தீர்த்தயாத்திரை, இன்ப 
இலக்கியம்‌, பொங்கல்‌ பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா 
வாணிதாசன்‌ கவிதைகள்‌, பாட்டரங்கப்‌ பாடல்கள்‌ (தமிழக 
அரசன்‌ பரிசு), இனிக்கும்‌ பாட்டு, எழில்‌ விருத்தம்‌ (விருத்தபா 
விற்கு இலக்கணமாகும்‌ இலக்கியம்‌)தொடுவானம்‌,பாட்டு பிறக்‌ 
குமடா (இரண்டும்‌ இசைப்பாக்கள்‌) ஆக.12, ஆங்கில, உருசிய, 
பிரெஞ்சு மொழிகளில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள, சமதர்ம 
நோக்கும்‌ சீர்த்திருத்தப்‌ போக்கும்‌ மிக்க பாக்கள்‌ ஆக்கி 
யுள்ளார்‌. 


'உப்பிய வயிற்றைத்‌ தூக்கி ஒரு பையன்‌ ஓடி வந்தான்‌ 
சப்பிய மாங்கொட்‌ மையோ, தலையோ என்றையங் 
கொண்டேன்‌' 


“இடுவெயில்‌ போல்‌ உழைக்கும்‌ சேரிவாழ்‌ ஏழை மக்கள்‌ 
கொடு வயில்‌ குளிர்ம மைக்குக்‌ குந்திடக்‌ குடிசை 
யுண்டே 72” 


இயற்கையில்‌ தோய்ந்து திளைத்து அதன்‌ அந்தரங்கங்களை 
அறிந்து இன்புற்று இனிக்க மணக்கப்‌ பாடுவது இவருக்கு 
விளையாட்டுப்‌ போல. ஈடு இணையற்ற இயற்கையைப்‌ பாடுங்‌ 
கவிஞராக விளங்குகிறார்‌. தமிழ்‌ நாட்டு வோர்டஸ்‌ வொர்த்‌ 
எனத்‌ தயங்காது இயம்பலாம்‌. நம்‌ வாழ்வுக்குப்‌ பயன்‌ படும்‌ 
இயற்கையைச்‌ சமுதாய பிரக்கினையோடு நன்றி பாராட்டு 
கின்றார்‌. இயற்கையின்‌ ரகசியங்களைக்‌ கண்டறிந்து கவிதை 
யில்‌ தேக்குகன்‌ றார்‌. 


மக்கட்கே வானை என்றும்‌ மடக்கி நீ அனுப்பி வைத்தாய்‌! 
மக்கட்கே ஓடை ஆறு வற்றாத அருவி தந்தாய்‌! 
இக்காலத்‌ தமிழர்‌ பண்டை இயல்பினை மறந்தார்‌ என்ற 
துக்கத்தால்‌, மலையே! ஒன்றும்‌ சொல்லாமல்‌ இருக்‌ 
கின்றாயோ? 


சாதாரண நிகழ்ச்சியையும்‌ ', கலை நலத்‌ தாடு தீட்டிக்‌ காட்டும்‌ 
திறம்‌ ரிது, 


ம்து. ௪. விமலானந்தம்‌ ந்தர்‌ 


கட்டைச்‌ சிறுதிண்ணை மீதமர்நது-—என்‌ 
கருத்‌ தெல்லாம்‌ உன்பாற்‌ செலுத்தி விட்டே, 
பட்டெற்‌ பூனையின்‌ மெய்வருடிக்‌--கூரை 
பாய்ந்து வரும்‌ அணில்‌ பார்த்திருப்பேன்‌! 


இவர்‌ பாடல்களில்‌ சிலேடை சிலிர்க்கும்‌, செந்தமிழ்‌ செழிக்கும்‌, 
உவமை ஒளிரும்‌, உண்மை மிளிரும்‌. குற்றியலுகரத்தின்‌ 
ஒலியையே உவமையாக எடுத்தாண்ட முதற்‌ கவிஞர்‌. சங்கப்‌ 
பாட்டின்‌ மணமும்‌ சாயலும்‌ காணலாம்‌.சொல்ல விழைந்ததை 
நேரே அப்பட்டமாகக்‌ கூறாது, இடக்கரடக்கலாக இனிமை 
பட இயம்புவார்‌: “நொந்த இடையைச்‌ சாய்ந்து தந்தங்கள்‌ 
பார்க்க, நூறு முறை பாயும்‌ வேல்விழி உயிர்‌ போக்க”. இவர்‌ 
கவிகள்‌ கனிச்‌ சாறென இனிக்கும்‌. தம்‌ குரு பற்றி கூறுவது 
காண்க: “பாரதிதாசன்‌ பெயரை உரைத்திடப்‌ பாட்டுப்‌ 
பிறக்குமடா!' 79ல்‌ பாவேந்தர்‌ விருது 10,000 இவர்‌ குடும்பத்‌ 
துக்குக்‌ கொடுக்கப்‌ பெற்றது. 'வானிடை ஒளிப்பிழம்பின்‌ 
வட்டமோ? வெள்ளித்‌ தட்டோ?' “தட்டார்‌ இவர்‌ தட்டார்‌- 
நாளும்‌ தட்டா விட்டாற்‌ கெட்டார்‌.' நிலவில்‌ 'பாரி' அடிப்‌ 
பதுவும்‌, நீரில்‌ 'ஒரி' அடிப்பதுவும்‌, அலைக்கடல்‌ மூழ்கிக்‌ குளிப்‌ 
பதுவும்‌ அறிவுடற்‌ காக்கம்‌ அளிப்பனவாம்‌' 


புதுமைக்‌ கவிஞர்‌, பாவலரேறு, பாவலர்மணி, தமிழ்‌ 
நாட்டுத்‌ தாகூர்‌ என்றெல்லாம்‌ ஏத்தப்‌ பெறுபவர்‌, 


கம்பதாசன்‌: (சி. சு. ராஜப்பா) 45-9-/0--24-09-74. தந்‌ைத 
சுப்பராய பக்தர்‌, புதுவை வில்லியனூர்‌. தாய்‌ கோகிலாம்பாள்‌. 
திண்டிவனம்‌ வட்டம்‌ உலகாபுரம்‌. படிப்பு ஏழாம்‌ வகுப்பே. 
எல்லாம்‌ அனுபவ அறிவே, 40 வயதிலேயே “சுதந்தர கீத.ம்‌” 
கவிதை நூல்‌ வெளியிட்டவர்‌! 


அன்றும்‌ சரி என்றும்‌ சரி இவரைப்‌ போல்‌ அழகர்‌ கவிஞ்ரில்‌ 
காண முடியாது. நல்ல சிகப்பு, எடுப்பான மூக்கு, அடுக்கான 
அழகுப்‌ பல்வரிசை, ஒல்லியான நெடியமேனி;சந்தனக்கலர்‌ சில்க்‌ 
ஜிப்பா, கழுத்திலே தங்கச்‌ சங்கிலி, விரலிலே பெரிய மோதிரம்‌. 
இந்த அழகே இவருக்கு அழிவைத்‌ தந்தது! சிறு வய திலயே 
சங்கரலிங்கக்‌ கவிராயரின்‌ நாடகக்‌ குழுவில்‌ தடூகரானவா. 
பின்னர்‌ பாரதிதாசன்‌ நாடகக்‌ குழுவில்‌ இன்ப இரவுகள்‌ 
தாடக நடிகரானார்‌. கள்ளபார்ட்‌ வேடத்தில்‌ வல்லவர்‌. 
நடிகராக இருந்து கவிஞராகப்‌ போத்தவார்‌. நிறைய நாடகப்‌ 
பாக்கள்‌ புனைந்துள்ளார்‌. மதுரை மாரியப்ப சுவாமிகள்‌ 
உறவினர்‌. அவரிடம்‌ இசை அறிந்தவர்‌. 


௬48 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 


படைய்பு: (41) கனவு முகல்‌ முத்தம்‌ (45), துக்குரல்‌ (45) 
அவளும்‌ நானும்‌ (50, பாட்டு முடியுமுன்னே,தொழிலாளி (52); 
கல்லாத கலை (0௦2) புதிய பாதை (66) கம்பதாசன்‌ கவிதைகள்‌ 
(60)இந்துஇதயம்‌(69), மொழி முத்தம்‌, அருணோதயம்‌, புத்தன்‌ 
புனர்‌ ஜன்மம்‌, ஆதிகவி, வெகுமதி, விதியின்‌ விழிப்பு, கவிதை 
களோடு சிறு கதைகள்‌ புனைந்துள்ளார்‌; படுக்கை அறை, 
கபடபதாசன்‌ கதைகள்‌-சிறந்த கட்டமைப்பு உடைய கதைகள்‌, 
நாடகங்கள்‌ யாத்துள்ளார்‌; சிற்பி, ஜீவநாடகம்‌; அருணகிரி 
(பாட்டிசை நாட்டிய நாடகம்‌) ஸ்ரீராம சித்திரம்‌, ஐந்தாக 
நான்கு நிமிடங்கள்‌, நிர்வாணம்‌, மீட்டு, குடியரசுக்‌ 
கொள்கை ஆதரவு, தாயும்‌ சேயும்‌, அகமும்‌ புறமும்‌ (இந்த 
ஏழும்‌ கையெழுத்துப்‌ படிகள்‌) கட்டுரைகளும்‌ வரைந்துள்ளார்‌, 
சிந்தனைக்‌ கட்டுரைகள்‌, கம்பனும்‌ குலாலனே. மறுப்புக்‌ 
கட்டுரைகள்‌ நிறைய எழுதுவார்‌. 


முழுக்க முழுக்க சொல்லிலும்‌ செயலிலும்‌ சோசியலிசக்‌ 
கவிஞர்‌. ஜெய ஓனதர ஐண்டா' என்ற இவர்‌ பாட்டு அக்‌ 
கட்சியின்‌ பாடல்‌ ராம்‌ மனோகர்‌ லேகியா, ஜெயபிரகாஷ்‌ 
நாராயணன்‌ போன்றார்‌ நெருக்கமானோர்‌. இவரின்றி இவர்‌ 
பாட்டின்றி சோசலிஸ்ட்‌ கட்சிக்‌ கூட்டம்‌ நடவாது! பர்மா 
சென்று கட்சி முழக்கம்‌ செய்தவர்‌. 


கற்பனை நயமும்‌, உவமை நலமும்‌ கொஞ்சும்‌ இவர்‌ 
கவிதையில்‌ அடித்தல்‌ திருத்தல்‌ இன்றி கட. கட வென விரைந்து 
கவிபாட வல்லவர்‌. புதுமை பொலியும்‌ புதிய சிந்தனை 
நெலயும்‌. தமிழ்க்‌ கவிஞர்களில்‌ நோபல்‌ பரிசுக்கு துணிந்து 
தம்‌ கவிதைகளை அனுப்பிய திராணியர்‌. பிறவிக்‌ கவிஞர்‌. 
மகாகவி என மொழிலாம்‌, முதல்‌ பாட்டு “குரியன்‌ வருவது 
யாராலே...” பா வடிவச்‌ சோதனை புரிந்தவர்‌. புதுக்‌ 
கவிதைக்கு வழி காட்டி. தத்துவ முத்துக்கள்‌, கவிதை கதிர்கள்‌ 
இவர்‌ கவிதைகள்‌. அற்புதமாக இனிய குரலில்‌ பாடுபவர்‌. 


சுண்இளைப்‌ பாறிட தூக்கமுண்டு- அற்பக்‌ 
கழுதை இளைபாறத்‌ துறையுமுண்டு, 
பண்‌ இளைப்‌ பாறிடத்‌ தாளமுண்டு- எங்கள்‌ 
பசி இளைப்‌ பாறிட “எங்கே இடம்‌? 
கதிரிளைப்‌ பாற இரவுமுண்டு-— பங்கள்‌ 
கவலை இளைப்பாற உண்டோ இடம்‌? 
எனக்‌ கேட்ட பாட்டாளிக்‌'கவிஞர்‌, சூரியனும்‌ ஒரு தொழி 
வாளி' எனப்பாடிய பெருங்‌ கவிஞன்‌ . 'சாவின்‌ முத்தம்‌” சிறந்த. 
கவிை த. ப 


மது. ச. விமலானந்தம்‌ ந்த 


திரைத்துறையில்‌ கொடிகட்டிப்‌ பறந்தவர்‌.ஆணை செலுத்‌ 
தியவார்‌. குயவர்‌ ஆதலாலே “சாலிவாகனன்‌' படத்திற்குக்‌ 
கதை, வசனம்‌, பாடல்‌ புனைந்தகோடு நடித்தும்‌ உள்ளார்‌. 
மங்கையர்க்கரசியில்‌ கவிஞனாகவே நடித்தவர்‌. கிட்டத்‌ 
தட்ட 25 படங்களுக்குப்‌ பாட்டு எழுதியவர்‌. இந்தி டப்பிங்‌ 
படங்களுக்கு உதட்டசைப்‌ பிற்கேற்ப உடனே வசனம்‌ எழுதிடும்‌ 
வளமையர்‌, அப்பொபதே விமானத்தில்‌ பறந்து சென்று பம்பாய்‌ 
தாஜ்‌ ஓட்டலில்‌ தங்கிப்‌ பாட்டு எழுதிவிட்டு பறந்து வந்தவர்‌, 
பாட்டுச்கு 4000/- என வாங்கியவர்‌ அந்நாளிலேயே! 


“கல்யாண ஊர்வலம்‌ வரும்‌, உல்லாசமம தரும்‌, மகிழ்ந்து 
நான்‌ ஆடிடுவேன்‌' (அவன்‌) 'கண்டு கொண்டேன்‌ நானே 
காதல்‌ என்ன வென்று தானே!' (கண்கள்‌) “அருள்‌ தாரும்‌ 
தேவ மாதாவே- ஆதியே இன்ப ஜோதியே! இருள்‌ நீந்த வ 
இக மீதிலே-ஈடிலா நிதியே” (சட்டாடல்‌ ஞான செளந்தரி), 
“ஏகாந்தமாம்‌ இம்‌ மாலையில்‌ எனை வாட்டுது உன்‌ நினைவே; 
மின்னல்‌ போலாகுமிந்த வாழ்க்கையே (அவன்‌) காதல்‌ கனி 
ரசமே; பார்த்தால்‌ பசி தீ;நம்‌ (மங்கையர்க்‌ கரசி) வாழ்க வாழ்க 
பாட்டாளியே (பாட்டாளியின்‌ சபதம்‌) தேனுலாவும்‌ உதய 
ராகம்‌ இதயகீதமே; ஆசைக்‌ கிளியை அழைத்து வாராய்‌ 
தென்றலை தென்றலே (இதய கீதம்‌) சுனவு சுண்ட. காதல்‌ 
கதைக்‌ கண்ணீராச்சே (அக்பர்‌) வருவேன்‌ நான்‌ உனது 
மாளிகையின்‌ வாசலுக்கே (மல்லிகா) விதியின்‌ விளையாடல்‌ 
(நவஜீவன்‌). பேரின்ப வாழ்வி3ல (தேவகி) போன்றன யாவரும்‌ 
அறிந்த எவர்‌ மனதிலும்‌ நின்ற அற்புதப்‌ பாக்கள்‌. கலை 
மாமணி விருது பெற்றார்‌. 


இவ்வளவு ஏற்றம்‌ சான்ற சகல கலாவாணர்‌ சுவிச்சக்கர 
வாத்தியின்‌ அக வாழ்வு குடும்ப வாழ்வு நன்கு அமையாமை 
பின்‌, வாழ்வே குலைந்தது. பற்றும்‌ பிடிப்பும்‌ இன்மையால்‌ 
பாழானவர்‌. கட்டுப்‌ பாடில்லா வாழ்வு குட்டிச்‌ சுவராக்கியது. 
மது மங்கை என வாழ்ந்தவர்‌. எட்டுக்கும்‌ மேற்பட்ட பெண்‌ 
களுடன்‌ வாழ்ந்து 26 பிள்ளைகள்‌; ஒரே ஒரு ஆண்‌; பிற 
பெண்கள்‌. வள்ளத்‌ தோளின்‌ மகள்‌ பேரழகி சித்திரலேகா 
காதலி. பிள்ளை பிறந்து மின்சாரம்‌ தாக்கி மறைதல்‌. இதனை 
ஒட்டிப்‌ பிறந்ததே “பாட்டு முடியு முன்னே என்ற. பாட்டு. 
வந்து சேர்ந்த பெண்கள்‌ சுருட்டிக்‌ கொண்டு நழுவல்‌. 15,000 
ரூபா பெறுமான நூல்கள்‌ கடைசியாகச்‌ சேர்ந்த பெண 
ணிடம்‌ தேனாம்பேட்டையில்‌ சிக்கல்‌. இளவரசன்‌ போல்‌ 
ஓகோ என வாழ்ந்தவர்‌, எல்லாம்‌ இழந்து வறுமையில்‌ வாடி 


550 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


அனாதையாக இராயப்‌ பேட்டை மருத்துவ மனையில்‌ இறந்‌ 
தார்‌. எஸ்‌, டி. சுந்தரம்‌ முன்னின்று கிருஷ்ணாம்‌ பேட்டையில்‌ 
அடக்கம்‌ செய்தார்‌. தொடர்புக்கு KM. ஜோதி, ' வரதன்‌, 
பஞ்சாட்சரம்‌ (அக்கா மகன்கள்‌) 48 தரங்கம்பாடி சாலை 
(கொத்தன்‌ தெரு) மயிலாடுதுறை, 


திருலோக சீதாராம்‌: 1-4-1917_23-8-72. சொந்த ஊர்‌ 
திருவையாறு. பிறந்தது திருச்சி மாவட்ட பெரம்பலூர்‌ வட ட 
தொண்ட மாந்துறை (தாய்வீடு). படிப்பு: 1-5 திருவையாறு 
நொண்டி வாத்தியார்‌ திண்ணப்‌ பள்ளி; 6-8 தொண்டமாந்‌ 
துறை தாலுகா போர்டு உயர்‌ தொடக்கப்‌ பள்ளி; 3,4 
பாரங்கள்‌ திருவையாறு சீனிவாசராவ்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளி, 
அந்நியத்‌ துணி எதிர்ப்பு இயக்கத்தில்‌ ஈடுபட்டு வெளியேறல்‌. 
தொண்ட. மாந்‌ துறையில்‌ இருந்த போது பிறலிக்குருடர்‌ புலவர்‌ 
ராமசாமி வன்னியரிடம்‌ முறையாக ஈராண்டுகள்‌ தமிழ்‌ 
கற்றார்‌. பணி 32-74ல்‌ நன்னிலம்‌ வட்ட மருவத்தூர்‌ மாநந்த 
குடியில்‌ கிராமப்‌ புரோகிதம்‌. 35ல்‌ முசிறி வட்டம்‌ திருமா 
னூரில்‌ ஆரம்பப்‌ பள்ளித்‌ தலைமை ஆசிரியா்‌--ரூ 6 ஊதியத்தில்‌ 
“இந்திய ஊழியன்‌' மாத இதழ்‌ ஓராண்டு நடத்தல்‌. பொருள்‌ 
முட்டுப்‌ பாட்டால்‌, திருக்‌ கோயிலூர்‌ வட்ட பரிக்கல்‌ சிற்றூரில்‌ 
காந்தியக்‌ கொள்கையில்‌ வடுவூர்‌ இராம சடகோபன்‌ நட த்திய 
“தியாகி” வார ஏட்டுடன்‌ இணைத்துவிட்டு அதன்‌ துணை 
ஆசரியராக ஓராண்டு. விழுப்புரத்தில்‌ மாமனார்‌ உதவியுடன்‌ 
“பாலபாரதி அச்சகம்‌, மாத இதழ்‌ சில திங்கள்‌ நட த்தித்‌ 
தோல்வி, ஆற்காடு காதல்‌ வார வெளியீடு (காலணா) இரண்டு 
நடாத்தி நட்டம்‌. 

துறையூர்‌ “கிராம ஊழியன்‌” ஆசிரியர்‌ பூர்ணம்‌ பிள்ளை 
மறையவே, அதன்‌ ஆசிரியராக அதனை இலக்கிய ஏடாக 
உயர்த்தி “சிறுகதை மன்னன்‌” கு.ப. ராவை இறப்பாசிரியராக்கி 
தமிழகத்தின்‌ தலை சிறந்த இலக்கிய இதழ்‌ என நிலை நாட்டி 
வல்லிக்‌ கண்ணன்‌ அவர்களை ஆசிரியப்‌ பொறுப்பில்‌ வைத்து, 
திருச்சி “சிவாஜி' வார ஏட்டின்‌ துணை ஆசிரியரானார்‌, 1946ல்‌ 
10 000க்கு அதனை மா. ரா; சுப்பிரமணியம்‌ போன்றார்‌ 
கூட்டுடன்‌ விலைக்கு வாங்கி நடத்து வரலானார்‌. 1957ல்‌ 
காங்‌சிரசிலிருந்து விலகி திருவரங்கம்‌ துறையூர்‌ உப்பிலியபுரம்‌ 
தோகுதிகளில்‌ சட்ட மன்ற தேர்தலுக்கு நின்று தோல்வி, 


- உருவில்‌ அகத்தியர்‌, உளத்தில்‌ அசகாய சூரர்‌. பீடும்‌ பெரு 
மிதமும்‌. மிகுந்தவர்‌. பாரதி பாரதிதாசன்‌ பாடல்களைக்‌ 
சுவிதைப்‌ பொழிவு செய்து மகிழ்வித்தவர்‌-முறுக்கேற்றியவர்‌ு 


மது, -ச, விமாலானந்தம்‌ த்த] 


கவிஞர்‌ பலரின்‌ பாடல்களைப்‌ (புதுக்‌ கவி மலர்கள்‌' என வெளி 
யிட்டவார்‌. படைப்பு. உதயம்‌, கந்தர்வ கானம்‌, பாமாலை 
இவை கவிதை, இலக்கியப்‌ படகு (கட்டுரை) சித்தார்த்தா 
(பெயர்ப்பு) எடுப்பும்‌ துடுப்பும்‌, .மிடுக்கும்‌ சொல்லடுக்கும்‌ 
கொண்டவை இவர்‌ பாக்கள்‌ இயற்கைக்‌ காதல்‌, இதய 
நெகிழ்ச்சி, கலையுள்ளம்‌ களிநடம்‌ புரியும்‌, உணர்வுகளை 
உயரக்‌ கிளப்பிப்‌ பரவசத்தில்‌ ஆழ்த்தும்‌. ஒரு சில வீச்சுகளில்‌ 
மந்திர சக்தி வாய்ந்த வர்ண ஜாலங்களைக்‌ காட்டி விடுகிறார்‌. 
இந்தக்‌ கோமளமானக்‌ காட்சிகள்‌, உயிர்த்துடிப்புடன்‌ தாளகதி 
யின்‌? நா த*ஓவியோடு ஆன்ம பிரகாசத்துடன்‌ மிளிரக்காணலாம்‌, 
(கலைஞன்‌ பதிப்பக மாசிலாமணி) சொற்களில்‌ சிக்காப்‌ 
பொருள்களை சொற்களில்‌ சிமிழ்ப்புற வைத்திடும்‌ சாகஸம்‌ 
மிக்கவை (1...) இவர்‌ ஒரு my$tic poet. கணீர்‌ என்ற 
குரலில்‌ பாடிக்‌ கிறுகிறுக்கச்‌ செய்யும்‌ சமர்த்தர்‌, நாடு விடுதலை 
பெற்றதும்‌ “சிறந்த தேசிய கவிஞர்‌' என்ற பாரத அரசின்‌ 
விருது பெற்ற இரண்டாவது தமிழ்க்‌ கவிஞர்‌. 


முன்பொரு பாடல்‌ எழுதினேன்‌ -- அந்த 
மூலப்‌ பிரதி கைவச மில்லை! 

எழுதிய பாடல்‌ ஒன்றினை வீட்டில்‌ 
எரவா ணத்தில்‌ செருகி யிருந்தேன்‌; 
பழுது வந்து பார்த்தி ருற்தவா்‌ 

பாடலை எடுத்துப்‌ பதுக்கிக்‌ கொண்டார்‌. 


படைப்புத்‌ தொழிலின்‌ பேராற்றலையும்‌ அதன்‌ அந்தரங்கத்‌ 
இகைப்பின்‌ வேதனையையும்‌ ஒருங்கே காடடுகிறது பாட்டு. 


பாரதியின்‌ பாஞ்சாலி சபதத்தைக்‌ கவிப்பொழிவு செய்‌ 
துள்ளார்‌, 6 திங்கள்‌ செல்லம்மாள்‌ பாரதிக்கு நோயின்போது 
உதவி, அவர்‌ இவர்‌ மடியில்‌ இறத்தல்‌; மகளிர்‌ வற மையில்‌ 
வாடியபோது திருச்சிக்கு அழைத்து வந்து போற்றிப்‌ புரத்தல்‌. 
விந்தை மனிதர்‌ ஜி.டி: நாயுடு அவர்களின்‌ அருமை பெருமை 
அரசும்‌, மக்களும்‌ அறிய “அதிசய மனிதர்‌' என சிவா ஜியில்‌ 
தொடர்ந்து வெளியிட்டு நூலாக்கி பள்ளிகளீல்‌ பாட புத்தக 
மாக்கினார்‌. தாய்மெர்ஜி தெலுங்கு. 

தொடர்புக்கு: சிவாஜி, கவிஞர்‌ அச்சகம்‌, 2A, 014 Station 
Road, Thiruchy-2 

எஸ்‌. டி. சுந்தரம்‌; 22-7-1924-10-3-79. சேலம்‌ மாவட்ட 


ஆத்தூர்‌. துரைசாமிஜயர்‌; பூங்கோதை. தந்‌ைத வைத்த பெயர்‌ 
கோவிந்தராஜ்‌. தாய்‌ அழைத்த பெயர்‌ சுந்தரம்‌. இதுவ 


‘E52 தமிழ்‌ இஎக்கிய வரலாறு 


நிலைத்தது. ஜயாற்று அரசர்‌ கல்லூரியில்‌ பயிலும்‌ போதே 43 
ஆசஸ்‌) போராட்டத்தில்‌- வெள்ளையனே வெளியேறு இயக்‌ 
கத்தில்‌ குதித்து, இங்கிலாந்து மன்னர்‌ படத்தை ஆற்றில்‌ 
மிதக்க விட்டு, அந்த இடத்தில்‌ காந்தி படத்தை மாட்டிய 
மாலீரர்‌:றைசென்‌ ற கவிஞர்‌. பாரதியிடம்‌ பித்தகொண்ட வர்‌ 
பாரதி திரைப்படம்‌ எடுக்க தன்‌ வீட்டையே விற்க முற்பட்ட 
உண்மைக்‌ கவிஞர்‌. உணர்ச்சி கொப்பளிக்கும்‌ உயிரோட்டம்‌ 
மிக்க உயர்கவிஞர்‌. காந்தியத்தில்‌ பற்றும்‌, சமதர்மத்தில்‌ 
பிடிப்பும்‌: உண்மை ஒழுக்கம்‌ உழைப்பு மூன்றில்‌ நம்பிக்கையும்‌ 
அடைய நல்லவர்‌ தூயவர்‌. நடத்திய ஏடுகள்‌ நடிகன்‌ குரல்‌, 
உலக நாடகம்‌. 


சீனப்‌ படையெடுப்பின்‌ போழ்து “சிங்க நாதம்‌ கேட்குது, 
சீன நாகம்‌ ஓது” என்ற இவரது வீரமுழக்கம்‌ எவரே மறப்பர்‌? 
கவிதை எழுதாதே, கடன்பட்டுச்‌ சாகாதே, என்றெழுதியவர்‌. 
தந்தவை: வருகின்‌ றார்‌ நேதாஜி, வானமுதம்‌, கவியின்‌ குரல்‌, 
காந்திபுகழ்‌, இவரது “கவியின்‌ கனவு' மிக்க பரபரப்பையும்‌ 
மிகுபுகழையும்‌ தந்தது. புதுமைப்‌ புரட்சி நாடகம்‌ நம்தாய, 
திரைப்பட வசனம்‌ பாடல்‌ யாத்துள்ளார்‌ (கப்பலோட்டிய 
தமிழன்‌, சாரங்க நாரா, கன்னியின்காதலி, கள்வனின்‌ காதலி) 
கால மென்னும்‌ சிற்பி செய்யும்‌ சுவிதைத்தாய்‌ கோயிலடா 
திரைப்பாடல்‌ புகழ்பெற்றது. 


பெற்ற பட்டம்‌: விடுதலைக்‌ கவிஞர்‌. தேசியகவிஞர்‌. சுதந்‌ 
திரக்கலைச்‌ செல்வன்‌, கவிதா மணி, விருது கலைமாமணி, தமிழ்‌ 
நாடு இயலிசை நாடகமன்றின்‌ செயலராகப்‌ பல்லாண்டுகள்‌ 
(65-77) இருந்து அருஞ்சாதனை புரிந்த செம்மல்‌. பா3வந்தா்‌ 
பாரதிதாசன்‌ விருது 10,000 ரூபா இவர்‌ குடுபத்திற்கு அளிக்‌ 
கப்பெற்றது. 


'சென்றபேய்‌ நிறம்மாறித்‌ திரும்பிவந்த வினையபோல்‌ 
வெள்ளையர்க்குப்‌ பதிலிங்கே உள்ளவரால்‌ கொடுமை 


'பத்தடுக்கு ஓட்டலில்‌ பல டின்னர்‌ உண்டாலும்‌ 
வத்தல்‌ குழம்யைப்‌ போல்‌ வருமோ பராபரமே?” 
'ஏர்தனில்‌ கையை வைத்தால்‌ 

எல்லோர்க்கும்‌ நெல்‌ கிடைக்கும்‌, 

தேர்தலில்‌ காலை விட்டால்‌ 

தலைக்கொரு கல்‌ கிடைக்கும்‌” 


மனைலி” ஜெயலட்சுமி, 5 மகன்கள்‌. ஒரு மகன்‌ இல்ரது 
மருமகன்‌: “தமிழ்ப்‌ பேரா சிரியர்‌ - சுண்ண்ணன்‌' அவர்கள்‌. தி 


மது; ௪. விமலானந்தம்‌ 553 


தமிழ்‌ஒளி:(விஜயரங்கம்‌ )21-9-24-29-3-65. பாரதிதாசன்‌ 
பரம்பரை. நெஞ்சுரம்‌ மிக்கவர்‌, பழுத்தபுலமையர்‌. கவிதைத்‌ 
தொழிலுக்கே தம்மை ஈடுபடுத்திக்‌ கொண்டவர்‌. “46ல்‌ தீவிர 
சுயமரியாதைக்காரராக இருந்து, பின்‌ கம்யூனிஉத்தில்‌ நிலை 
நின்றவர்‌. ஜெயகாந்தன்‌ போன்ற பலருக்கு ஆசானாக விளங்‌ 
யெவர்‌, எனது கலையுலகப்‌ பிரவேச த்துக்கு அதிலும்‌ விசேஷ 
மாம்‌ இலக்கிய உலகப்‌ பிரவேசத்துக்குத்‌ துணையாகவும்‌ 
வழி காட்டியாகவும்‌ இருந்து உசுவியலர்‌. தனிப்‌ பட்ட 
முறையில்‌ எனது தோழராயும்‌ என்னோடு வீவாதித்துக்‌ 
கருத்துக்களை உருவாக்குகிற ஆசானாகவும்‌ திகழ்ந்தவர்‌. தமிழ்‌ 
மொழியில்‌ அவர்‌ அறியாத துறை இல்லை. கவிஞ்ர்‌ தமிழ்‌ 
ஒளியே” ஜெயகாந்தன்‌) “சுதந்திரம்‌, சோஷியலிஸம்‌, ஜனநாய 
கம்‌, சமாதானம்‌ ஆகிய உலகு தழுவிய மாபெரும்‌ இலட்சியங்‌ 
களை வீறுடன்‌ ஏற்றிப்‌ போற்றியவா்‌'(3.க. சிவசங்கரன்‌). 
முன்னணி வாரஏட்டின்‌ துணையாசிரியர்‌, ஜனயுகம்‌ ஆசிரியர்‌. 
உரிமையாளர்‌. 


இவர்‌ ஒரு வரகவி.கதை,நாட ௧ ஆசிரியர்‌. சிறந்த திறனாய்‌ 
வாளர்‌. அருணகிரி நாதருக்குப்‌ பிறகு சந்தத்தமிழ்க்‌ கவிதை 
நடையை வெற்றிகரமாகக்‌ கையாண்டவர்கவில்‌ தமிழ்‌ஒளி 
குறிப்பிட த்தக்கவர்‌' தமக்கெனத்‌ தனிப்பாதை வகுத்து முன்‌ 
னணியில்‌ நின்றவர்‌. தந்தவை: நிலைபெற்ற சிலை, வீராயி 
(காவியம்‌), கவிஞனின்‌ காதல்‌, நீ எந்தக்‌ கட்சியில்‌; மே தினமே 
வருக. விதியோ வீணையோ(சிலப்பதிகாரக்கதை-இனைநாட கம்‌) 
கோசலைக்குமரி, கண்ணப்பன்‌ கிளிசள்‌ (உருவகக்‌ கவினத), 
தமிழ்‌ஒளியின்‌ கவிதைகள்‌, பாடுபா ப்பா(குழந்தைப்பாடல்கள்‌ ) 
இவை கவிதைநூல்கள்‌ . வருவன உரைநடையின: கவிஞர்விழா 
(ஒரங்கநாடகங்கள்‌) திருக்குறளும்‌ கடவுளும்‌, சிலப்பதிகாரம்‌ 
காவியமா? நாடகமா? தமிழும்‌ சமஸ்கிருமும்‌, தமிழர்‌ 
சமுதாயம்‌, அறிவூட்டும்‌ 100 அற்புதக்‌ கதைகள்‌, குருவிப்‌ 
பட்டி(சிறுகதை), சிற்பியின்‌ காதல்‌ (நாட கம்‌) என 20 நூல்கள்‌. 
ஓட ப்பரை ஒப்பப்பர்‌ ஆக்கும்‌ துடிப்பினர்‌: உண்மை உணர்ச்சி 
எளிமை எழில்‌ இவர்‌ படைப்பில்‌ நடைபோடும்‌. “மக்கட்‌ 
சந்தையில்‌ இலக்யெம்‌ நடமாட வேண்டுமானால்‌, இலக்கியம்‌ 
கோபுர உச்சியிலிருந்து குப்பை மேட்டிற்கு இறங்கி வர 
வேண்டும்‌' என்ற கொள்கையர்‌. மக்களுக்காக-மக்கள்‌ உயரப்‌ 
பாடியவர்‌ --சுரீர்‌ எனத்‌ தைக்கும்படி! பிரம்மச்சாரி, வறுமை 
வாட்ட என்புருக்கி தோயால்‌ இறந்தவர்‌. 

கண்ணதாசன்‌: 21-6-27. 17-10-81 (அழகா. முத்தையா) 
இராமதாதபுரம்‌ சிறு கூடற்பட்டி. 


554 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


புனைபெயர்கள்‌: காரைமுத்துப்‌ புலவர்‌, வணங்காமுடி, 
கமகப்பிரியா, துப்பாக்கி, முதற்கவிதை திருமகள்‌ 44 ஏபரல்‌ 


இதழில்‌. 


காலைக்‌ குளித்தெழுந்து கருஞ்சாந்துப்‌ பொட்டுமிட்டு 
கருநாகப்‌ பாம்பெனவே கார்கூந்தல்‌ பின்னலிட்டு 
காத்திருந்தேன்‌ உம்வரவைக்‌ கடைக்கண்ணால்‌ பார்த்‌ 
“திருந்தேன்‌ 
எனும்‌ பாட்டு. ஐந்தே கவிதைகள்‌ யாத்திருந்த இவரை முதன்‌ 
முதல்‌ கவிஞர்‌ என்ற அடையிட்டு மேடையேற்றியவர்‌ 
கலைஞர்‌ கருணாநிதி 49ல்‌- பொள்ளாச்சியில்‌. கொள்கை: 


போற்றுபவர்‌ போற்றட்டும்‌, புழுதிவாரித்‌ 
தூற்றுபவர்‌ தூற்றட்டும்‌: தொடர்ந்து செல்வேன்‌ 
ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம்‌ என்றால்‌ 
எடுத்தரைப்பேன்‌ எவர்வரினும்‌ நில்லேன்‌, அஞ்சேன்‌. 


காரைக்குடியில்‌ 8ஆம்‌ வகுப்பு வரை மட்டுமே பயின்ற 
இவருக்குப்‌ பிடித்தவை கலித்தொகை, வள்ளுவார்‌, மல்லிகை, 
மஞ்சள்‌ நிறம்‌, இவரை ஊத்கி உருவாக்கியவர்‌ கா. அப்பா 
துரையார்‌. இவரை “அப்பா' என்றே அழைத்து மகிழ்வார்‌ 
கவிஞர்‌, 


கவித்துவம்‌: புத்துணர்ச்சி ஊட்டுவன, மாற்றாரும்‌ வேற்‌ 
றாரும்‌ தூற்றுபவரும்‌ போற்றி மகிழும்‌ திறத்தன-தரத்தன. 
ஒவ்வொரு கவிதையும்‌ ஓர்‌ உயிரோவியம்‌ உணர்வுக்‌ காவியம்‌, 
கவித்தேன்‌, தேன்மழை; எண்ணச்‌ சுரங்கம்‌, வண்ணக்களஞ்‌ 
சியம்‌, செவிக்கு இனியன, சிந்தைக்கும்‌ இனியன, கற்பனைக்‌ 
கனிகள்‌, கருத்துமணிகள்‌. மென்மை மிக்கவை, புதுநலப்‌ 
பொலிவின. தத்துவ முத்துக்கள்‌ தித்திக்கும்‌ இங்களனிகள்‌. 
அனைத்தும்‌ வைரமணிகள்‌, நவரத்தினங்கள்‌, சொல்லழகு 
பொருளழகு, பொ௫ந்தவை- பொற்குவை . 


தனித்திறம்‌: சொற்கள்‌ இவர்‌ கட்டளைக்குக்‌ காத்துக்கிடக்‌ 
கின்றன, குற்றேவல்‌ புரிகின்றன. மொழி இவரிடம்‌ குழைந்து 
வருகிறது, இனிமை ததும்பும்‌. இன்சொற்கள்‌, எதையும்‌ 
எளிதே இனித உணர்த்தும்‌ இயல்பு ஏற்றம்‌. அரிய கருத்‌ 
தையும்‌ மிக எளிதாக அழகு தமிழிலே ஆக்கிறும்‌ அற்புதம்‌ 
தங்கப்பாளமென சொல்லாட்சி, தங்கு தடையற்ற தீந்தமிழ்‌ 
ஓட்டம்‌. முக்கனிச்‌ சாற்றின்‌ சுவை. சுண்டச்காய்ச்சிய ஆவின்‌ 
பாலின்‌ அமைதி. புரியாப்‌ புலவர்‌ கருத்தையும்‌ பாமரரும்‌ 


மது. ச. விமலானத்தம்‌ தத்த 


சரியாகப்‌ புரிந்து போ ற்றும்‌ பான்மையில்‌ இனிதே யாக்கும்‌ 
லாவகம்‌. சரடு முரடான பட்டினத்தார்‌ பாட்டினை, 


வீடுவரை உறவு, வீதிவரை மனைவி, 
காடுவரை பிள்ளை, கடைசிவரை யாரோ? 


எவ்வளவு எளிதாக இனிதாக வடித்து விடுகிறார்‌. முன்‌ 
னோர்‌ சொல்‌ சொற்றொடர்‌ கருத்துக்களைப்‌ பொன்னே 
போல்‌ பொருந்த ஆளும்‌ போக்கினர்‌; இவர்‌ கையில்‌ அவை 
மெருதேரு கின்‌ றன. பழங்கருத்துக்கள்‌ புத்தழத பெரும்‌ 
விந்தை கண்டு வியக்கிறோம்‌. 

மழை கூட ஒரு தாளில்‌ தேனாசலாம்‌, 

மணல்‌ ௯டச்‌ சில நாளில்‌ போன்னாகலாம்‌, 

ஆனாலும்‌ அவையாவும்‌ நீயாகுமா? 

அம்மாவென்‌ றழைக்கின்ற சேயாகுமா? 

. எத்தனை அழகு? எத்துணைக்‌ குழைவு. எண்ணத்தின்‌ 

வண்ணந்தான்‌ என்னே. 

பூஜ்ஜியத்துக்‌ குள்ளே ஒரு 

ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு, 

புரியாமலே இருப்பான்‌ ஓருவன்‌ - அவனைப்‌ 

புரிந்துக்‌ கொண்டால்‌, அவன்தான்‌ இறைவன்‌. 
தத்துவ ஞானிகளும்‌ விளக்க மூடியாது திணரிய அரிய 
கருத்கை எத்துணைத்‌ தெளிவுடன்‌ 4 ாவகமாகத்‌ துலக்கி 
விடுகிறார்‌! கையளவு உள்ளம்‌ வைத்து, கடல்‌ போல்‌ ஆசை 
வைத்துத்‌ தோல்வி கலக்கும்‌, வெற்றி மயக்கும்‌, சுண்ணீர்‌ 
ஒன்றே சவலையைத்‌ தீர்க்கும்‌. சவலை முடிவில்‌ அனுபவம்‌ 
சேர்க்கும்‌. கள்ளமின்றி வாழ்பவனே, கடவுளினும்‌ பெரிய 
வனாம்‌. சாலையில்‌ போவ?த தனி வழிப்‌ பயணம்‌, சாலையின்‌ 
முடிவில்‌ சந்திப்பு மரணம. வானம அழுவது மழையெனும்‌ 
போது, வையம்‌ அழுவது பனியெனும்‌ போது, கானம்‌ அழுவது 
கலையெனும்‌ போது, கவிஞன்‌ அழுவது கவிதையா காஃதா? 
சாவே உனக்குச்‌ சாவு வரதா? என்பன போன்ற பகுதிகள்‌ 
இதயத்தில்‌ உறைவ, 
கண்ணதாசன்‌ கவிதைகள்‌ (7 தொகுதிகள்‌], 
திரை இசைப்‌ பாடல்கள்‌ (2 பகுதி), மாங்கனி, ஆட்டனத்தி, 
ஆதிமந்தி, தைப்‌ பாவை, கவிதாஞ்சலி, ஞான-ராகாபுஷ்ப்‌ 
மாலிகா, பொன்‌ மழை, அம்பிகை அழகு தரிசனம்‌, பகவதி 
தை விளக்கவுரை, ஸ்ரீ கிருஷ்ண கவசம்‌, அர்தீத முன்ன இத்து 
மதம்‌ (5 பகுதிகள்‌); சேரமான்‌ காதலி (சாகித்ய அகாதமி 


படைப்பு : 


556 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


விருது), பரிமலைக்‌ கொடி, ஊமையன்‌ கோட்டை; வேலங்‌ 
குடித்‌ திருவிழா, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால்‌ 
மண்டபம்‌, சிங்காரி பார்த்த சென்னை, சந்தித்தேன்‌ சிந்‌ 
தித்தேன்‌; ராஜ தண்டனை, சிவகங்கைச்‌ சீமை, அனார்கலி; 
செய்வ தரிசனம்‌, இஃயசு காவியம்‌, வனவாசம்‌, மனவாசம்‌ 
போன்று 60. 


தமிழ்க்‌ கவிதையுலகில்‌ பாரதி-பாயவேந்தர்‌ பின்‌ இவரே 
. புகழ்க்‌ கவிஞர்‌; தனியிடம்‌ பெற்றவர்‌. திரைப்‌ பாடல்களுக்கு 
மதிப்பும்‌, இலக்கிய நிலையும்‌ பெற்றுத்‌ தந்த பெருங்கவி, 
‘தென்றல்‌ *கண்ணதாசன்‌' ஏடுகள்‌ நடத்தியலர்‌ மிழக 
அரசின்‌ ஆத்தான கவிஞராக அமர்ந்தவர்‌. இவரு பாக்களைத்‌ 
தெரியாத முணு முணுக்காதவர்‌ எவரும்‌ இரார்‌. அத்துணை 
எளிமை இனிமை, உளம்‌ தொடும்‌ உணர்ச்9, கவ்வும்‌ கற்பனை, 
படிப்போர்‌ மனத்தில்‌ படியும்‌ பதியும்‌ பாங்கு போன்றன 
இவரைக்‌ கொடு முடியில்‌ கொண்டு போய்‌ வைத்தன. 
சித்திரத்தால்‌ அடிச்சுவட்டைத்‌ தேடிப்‌ பார்த்தான்‌, 
தென்றலது சென்றதற்குச்‌ சுவடு ஏது? 
கைத்‌ திறத்தால்‌ தரை கடலிப்‌ பார்த்து அன்னார்‌ 
கால்பட்ட இடத்திலிளஞ்‌ சூடு கண்டான்‌! 
(மாங்கனியில்‌) 
இரங்கற்பாக்கள்‌, தன்னுணர்சசிப்‌ பாடல்கள்‌, தாலாட்டுப்‌ 
போன்ற வற்றில்‌ தலை சிறந்து நிற்கிறார்‌ புது யாப்பும்‌ புதிய 
வடிவும்‌ கண்டவர்‌. கவித்துவ சிந்தனையோடு கவியாத்தவர்‌. 
காதலும்‌ சோகமும்‌ இவர்பாக்களில்‌ களிநடம்‌ புரியும்‌. பெயருக்‌ 
கேற்ப கண்ணனிடம்‌ பக்தி மிக்கவர்‌. கவியரசு, கவிச்சக்கர 
வர்த்தி போன்ற பட்டங்கள்‌ பெற்றவர்‌. மனைவிப்‌ பேறும்‌ 
மக்கட்‌ பேறும்‌ மிக்கவர்‌. “அற்புதமான தோற்றம்‌ அவருக்கு. 
தங்கம்‌, மஞ்சள்‌ குளித்து வத்த மாதிரி நிறம்‌; தெற்றியில்‌ 
பொட்டென்ற பெயரில்‌ ஒரு சின்னச்‌ சிவப்பு நிலா; சூரிய 
வெளிச்சம்‌ பட்டுத்‌ திரவப்‌ பரப்பு பள பளப்பது மாதிரி 
வெளிச்சம்‌ மிதக்கும்‌ விழிகள்‌; சந்தனச்‌ சட்டை, அவடித்த 
பருத்தி போல்‌ வேட்டி” (வைரமுத்த.] தொடர்புக்கு 
16. ஹென்ஸ்மென்‌ சாலை, சென்னை-17 
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்‌ : 13-4-30-8-10-59 
தஞ்சை மாவட்ட செங்கப்‌ படுத்தான்‌ காடு பெ பதுவடமைத்‌ 
தத்துவத்தல்‌ பூத்த பாட்டாளிக்‌ கவிஞன்‌. கருத்து வளம்‌, 
கவிதை நலம்‌; சிந்தனைச்‌ செறிவு. சமதர்ம சமத்துவ நெறி 


சான்ற பாடல்கள்‌. நாட்டுப்‌ பாடல்‌ மெட்டில்‌ நாட்டங்‌ 
கொண்டவர்‌. | ்‌ 


ம்து; ச. விமலானந்தம்‌: 587 


ஏரெப்‌ புடிச்ச்வனும்‌, இங்கிலீசு படி சீசவனும்‌ 
ஏழைப்‌ பணக்காரன்‌ இப்ப ஒண்ணுங்க.- நாம்‌ 
எல்லோரும்‌ சமத்துவ மென்று எண்ணுங்க. 


வர்க்க எழுசசி மானுட வீறு இரண்டும்‌ இரு கண்கள்‌. 
பாட்டுத்‌ திறத்தால்‌ விடு விடு என புகழ்‌ ஏணியில்‌ ஏறி, மட 
மடவெனப்‌ புகழின்‌ கொடுமுடிக்கே சென்றவர்‌. பாடிய 
அத்தனையும்‌ முத்துக்கள்‌-- வைரங்கள்‌. 
மாடா ஒழைச்சவன்‌ வாழ்க்கையிலே--பசி 
வந்திடக்‌ காரணம்‌ என்ன மச்சான்‌? 
தேடிய செல்வங்கள்‌ வேறே இடத்திலே 
சேர்வதி னால்வரும்‌ தொல்லையடி 


'வசதி இருக்கிறவன்‌ தரமாட்டான்‌-— அவனை 
வயிறு பசிக்கிறவன்‌ விடமாட்டான்‌” 


திரையுலகில்‌ கொடி கட்டிப்‌ பறந்த இம்‌ மக்கள்‌ கவிஞனின்‌ 
பாடல்களை நியு செஞ்சுரி புத்தக நிலையத்தார்‌ தொகுத்து 
வெளியிட்டுள்ளனர்‌. மிகு ஆற்றல்‌ மிக்கவர்கள்‌. தகுதி மிகுதி 
வாய்ந்த தக்கோர்‌ இம்‌ மண்ணுலகில்‌ நீண்ட நாட்கள்‌ வாழ்‌ 
வதில்லை! 30 வயதுக்‌ குள்ளேயே முழுமை பெற்று புகழ்‌ 
பூத்துப்‌ பொன்‌ றினார்‌-—நம்‌ மனங்களில்‌ ஒன்‌ றினார்‌. மண்ணில்‌ 
மறைந்தார்‌-—தம்‌ மன த்தில்‌ மறையாதார்‌. 

சுத்தானந்த பாரதியார்‌ :—11-5-1897 சவ கங்கை. கவி 
யோகி, மகரிஷி 'என்றேத்தப்‌ படுபவர்‌. தவமுனிவர்‌, உலகம்‌ 
முழுவதும்‌ பன்முறை சுற்றியவர்‌; உலகப்‌ பெரும்‌ ஞானிகளை 
யும்‌ சிந்தனையாளர்களையும்‌ கண்டவர்‌. ஞால சித்தார்‌, 
சாய்பாபா: மெஹர்‌ பாபா, ரமணமகரிஷி, மகான்‌ அரவித்தார்‌ 
போன்றாருடன்‌ வதிந்தவர்‌. சென்னை அடையாறு ராம்‌ 
நகரில்‌ யோக சமாஜம்‌ நிறுவி ஆன்மீகமும்‌ பண்பாடும்‌ 
வளர்த்தவர்‌; சுத்தானந்தர்‌ அச்சகமும்‌ நூலகமும்‌ அமைத்தவர்‌. 
பன்மொழிப்‌ புலமையாளர்‌. 

இவர்‌ பாடாத பொருளில்லை, தொடாத துறையில்லை: 
கவிதை, கட்டுரை,' நாவல்‌, மொழி யாக்கம்‌, நாடகம்‌, தத்துவம்‌ 
தெய்வீகம்‌, கடிதம்‌, இசை, வரலாறு, என நீளும்‌. அருட்‌ 
செல்வம்‌, சுவிக்‌ கனவுகள்‌ புதுயுகப்‌ பாட்டு, கீர்‌த்தனாஞ்சலி, 
பாரதக8தம்‌, வளையாபதி அகவல்‌; கவிக்குயில்‌ பாரதியார்‌, 
சிலம்புச்‌ செல்வம்‌, திருக்கு றளின்பம்‌ . என எத்தனையோ 
நூல்கள்‌, நூற்றுக்குமேல்‌ இயற்றியிருப்பினும்‌, ஏனோ எதுவும்‌ 
இன்‌ றமிழர்‌ இதயத்தில்‌ இடம்‌ பெறவில்லை: எடுபடவில்லை! 


558 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தத்துவத்தோடு தன்‌ வழியில்‌ தன்‌ கவித்துவத்தைப்‌ 
பயன்‌ படுத்தாது பலரைப்‌ பின்பற்றியும்‌ போலச்‌ செய்தும்‌ 
தனிப்‌ பாணி இன்றிப்‌ போனதாலோ? அல்லது இந்த நூற்‌ 
றாண்டில்‌ இருந்து கொண்டு கடந்த நூற்றாண்டு நினைவில்‌ 
உலவியதாலா? புதிய கருவோ புதுமைக்‌ கருத்தோ, படை ப்புத்‌ 
திறமோ இன்றிப்‌ பாடித்‌ தள்ளியதனாலோ? எல்லாவற்றையும்‌ 
தொட்டு ஒன்றிலும்‌ ஊற்றம்‌ பெறாது சாதனை புரியாது 
போனதாலா? 

இவரது “பாரத சக்தி மகா காவியம்‌” 1015 பக்கம்‌ 
கொண்ட பார காவியம்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ ௧கழக--மா மன்னன்‌ 
ராச ராசன்‌ படைப்பிலக்கியப்‌ பெரும்‌ பரிசாக ஒரு லட்சத்து 
ஒரு ரூபாய்‌ முதன்‌ முதல்‌ 2984ல்‌ பெற்றது. சோவியத்‌ 
கீதாஞ்சலி” சோவியத்‌ நாடு நேரு நினைவுப்‌ பரிசு பெற்றவர்‌; 


'உள்ளம்‌ ஒன்றி வாழுவோம்‌! உலக நன்மை சகுழுவோம்‌!' 
என்‌ ற உலக ஒருமையையும்‌, “எண்ணுறும்‌ போது தமிழையே 
எண்ணீர்‌! இசைத்துழி தமிழையே இசைப்பீர்‌!' என்ற தமிழ்‌ 
அருமையும்‌ மிக்க பெரியார்‌. முகவரி, சிவகங்கை, 


ஐமதக்னி: 12-4.1903-19. கடப்பேரி (வ. ஆ), இராகவன்‌: 
முனியம்மாள்‌. இளமை முதலே விடுதலை வெறியும்‌ காந்திய 
நெறியும்‌ தலைக்கேறியவர்‌. காத்தீய இயக்கம்‌ அனைத்திலும்‌ 
கலந்து கொண்டு வட... ஆற்காடு மாவட்டத்தில்‌ முன்னணியில்‌ 
நின்று 9 ஆண்டுகள்‌ சிறை சென்றவர்‌. ₹. A, பயின்று 6 மாதம்‌ 
பள்ளி ஆசிரியராக இருந்து காங்கிரசில்‌ சேர்ந்து பொதுத்‌ 
தொண்டில்‌ தன்னை அர்ப்பணித்தவர்‌. சனல்‌ தெறிக்க ஆவேச 
மாகப்பேசும்‌ ஆற்றலர்‌. வாழ்க்கைத்‌ துணைவியா நம்‌ தியாகக்‌ 
குடும்பத்தல்‌. அஞ்சலையம்மாளின்மகள்‌ லீலாவதி; நீலன்‌ லை 
அகற்றுப்‌ போராட்ட த்தில்‌ 4 ஆண்டு சிறை சென்றவர்‌. 


தேசபக்தர்‌ மட்டுமல்லர்‌. சிறந்த இலக்கிய அறிஞர்‌. தமிழ்‌ 
வடமொழி இத்தி ஆங்கில இலக்கியம வல்லவர்‌. கம்பனில்‌ 
ஊறியவர்‌, உயிரெனக்‌ கொண்டவர்‌, கடவுள்‌ எனக்‌ கருது 
பவர்‌. நூற்கள்‌ : கனிந்த காதல்‌, தேசிய கீதம்‌, சோசலிஸ்ட்‌ 
சதங்கள்‌, பக்த விஜயம்‌, மரர்க்ஸீயம்‌, வீரிவுரை வரைத்தவை.: 
திருமுருகா ற்றுப்படை, சுத்தரலங்காரம்‌, கந்தரனுபூதி, குமரேச 
சதகம, பிற: பூமி வரலாறு, உயிர்களின்‌ தோற்றம்‌, லெனின்‌. 
இந்திமொழி மாகாவியமான ஜெய சங்கர்‌ பிரசாத்தின்‌ 
'காமாயனி'யைச்‌ செந்தமிழ்க்‌ கவிதையில்‌ காமன்‌ மகள்‌” என 
_ வடித்துள்ளார்‌. இவர்‌ ஒரு மகாகவி, பாரதி பக்தர்‌, தமிழை 
உயிரினும்‌ இனியதாகக்‌ கொண்டவர்‌. 


மது. சீ. விமலனாலந்தம்‌ த்து 


நாரணதுரைக்கண்ணன்‌; 24.8-1906, சென்னை மயிலாப்‌ 
பூர்‌. நாராயணசாமி: அலர்மேலு மங்கை. புனையெயர்கள்‌: 
திருமயிலைக்கவிராயர்‌, ஜீவா, களந்தைக்‌ கிழார்‌, வேள்‌. மை 
வண்ணன்‌, லியோதுலாம்‌, முதற்கவிதை “கள்வனோந்தான்‌”. 
தாமும்‌ கவிதை யாத்த?தாடு அமையாது தாம்‌ ஆசிரியராக 
நடாத்திய பிரசண்டவிகடன்‌ அனந்த போதினி இதழ்கள்‌ 
மூலம்‌ இளங்கவிஞர்‌ பலரை அன்‌'$ற இனங்கண்டு போற்றி 
அறிமுகப்படுத்தி ஊக்கி உருவாக்கிய பெருமையர்‌, 


இருமயிலைக்கவிராயர்‌ கவிதைகள்‌, இதயகதம்‌, அருட்கவி 
அமுது போன்ற கவிதைப்‌ டடைப்புகள்‌. வாழ்க்கை வரலாறு, 
சிறுகதை நாவல்‌, நாடகம்‌ போன்றவற்றிலும்‌ சிறந்த முது 
பெரும்‌ எழுத்துவேந்தர்‌. 
உலகம்‌ அனைத்தும்‌ ஒளிபரப்பி 
உயிர்கள்‌ எல்லாம்‌ வாழ்விக்கும்‌ 
அலகில்‌ சோதியாம்‌ சூரியனில்‌, 
அமுத நிலவைப்‌ பொழிந்திட்டு 
ஆணையும்‌ பெண்ணையும்‌ மகிழ்விக்கும்‌ 
குமுத மணாளன்‌ சந்திரனில்‌, 
இறைவன்‌ அழகைக்‌ காண்கின்றேன்‌, 
இதயம்‌ நெகிழ்ந்தே நிற்கின்றேன்‌. 
இவரது ஆசிரியர்கள்‌ திருக்குறள்‌ விளக்கம்‌ குப்புசாமி 
முதலியார்‌, மறைமலையடிகள்‌. முகவரி 'ஜீவோதயம்‌, 2. 
கங்கையம்மன்‌ கோவில்‌ தெரு. சூளைமேடு, சென்னை 94, 


தஞ்சைவாணன்‌ (துரை சீனிவாசன்‌) : 7-41-12, மன்னார்‌ 
குடியை அடுத்த மேலநத்தம்‌, துரையப்பா, பூ வரையார்‌? 
நாகம்மாள்‌. பாட்டனார்‌ கிருட்டிண சாமி மூவரையரும்‌ தந்‌ைத 
யும்‌ கவிபாடும்‌ ஆற்றலர்‌. இதன்‌ தொடர்பால்‌ இவரும்‌ 
இளமைமுதல்‌ கவியாக்கும்‌ திறம்பெற்றார்‌. 1936ல்‌ விடுதலை 
நாளிதழ்‌ துணை ஆசிரியர்‌. 37ல்‌ திருமணம்‌; இலங்கையில்‌ 
வதிதல்‌. 38ல்‌ இந்தி எதிர்ப்புப்‌ போராட்டத்திற்காகத்‌ 
“தாயகம்‌” திரும்பல்‌, பெரியார்‌ தலைமை; ௫. ஆ. பெ: லி. 
பொதுச்‌ செயலர்‌, அறிஞர்‌ அண்ணா சர்வாதிகாரி. இவர்‌ 
்‌ 42ல்‌ இரண்டாம்‌ உலகப்‌ 


மன்னை வட்டச்‌ செயலர்‌. 
பர்மா எல்லையில்‌ பணி 


போரில்‌ ராணுவத்தில்‌ சேர்ந்து அசாம்‌ 
புரிந்தார்‌ 46 வரை, கீல்‌ கூட்டுறவுத்துறையில்‌ சேர்ந்து 64ல்‌ 
விலினார்‌. டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை, முத்து. 
சு. மாணிக்கவாசக முதலியார்‌, மகாவித்துவான்‌ தண்டபாணி 
தேசிகர்‌ மூவரும்‌ இவர்‌ சுவித்துவத்தைப்‌ போற்றி வளர்த்‌ 
தவர்கள்‌. 


550 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


குந்தவை; “கூட்டுறவுக்‌ குறுவஞ்சி” மக்கள்‌ அரசினை த்‌ தலை 
வனாகவும்‌, கூட்டுறவு இயக்கத்தைத்‌ தலைவியாகவும்‌ 
கொண்டது. நல்ல கற்பனை, நயமான சொல்லாட்சி, பழகு 
தமிழ்‌, அழகு நடை, தமிழில்‌ புதுமையான முயற்சி. கூட்டுறவு 
அதிவ கூர்த்த தமிழ்ப்பயிற்சி, கூரிய பாவியம்‌-மூன்றும்‌ ஒருங்கு 
அமைந்த்தால்தான்‌ இச்சிற்றிலக்கிய வகையினை இக்காலத்துக்‌ 
கேற்ப இயற்ற இயலும்‌! கூட்டுறவுத்‌ தத்துவங்களை 
மக்களிடையே பரவிப்‌ பதிய-பயன்படப்‌ பெரிதும்‌ உதவும்‌ 
நாட்டிய இசை நாடகம்‌. தமிழினைத்‌ தொழில்‌ துறைக்குப்‌ 
பயன்படுத்திய திறம்‌ பாராட்டுதற்குரியது. The golden way 
of Corporation, கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ (பெயர்ப்பு). 


தமிழ்த்தாயின்‌ ஆணை : 33 ஆண்டுக்கால (38-71) 5 
இந்தி எதிர்ப்புப்‌ போராட்ட வரலாற்றினை முதலிலிதுந்து 
முறையாக வரலாறாக - வீர காவியமாக, இனிய எளிய தமிழில்‌ 
கருத்தாழத்துடன்‌ படம்‌ பிடித்துக்காட்டும்‌ அரியபடைப்பு. 
அறிந்தோர்கள்‌ நினைவுப்படுத்திக்‌ கொள்ளவும்‌ அறியாதோர்‌ 
தெரிந்து கொள்ளவும்‌ உதவும்‌ ஒப்பற்ற கருவிநூல்‌. தமிழ்‌ 
காக்கும்‌. தன்மானவுணர்வைத்‌ தோற்றச்‌ செய்யும்‌; தமிழினத்‌ 
தின்‌ உரிமை காக்கும்‌ படைக்கலம்‌, 


இன்பம்‌ தமிழர்‌ வாழ்வதனில்‌ இருக்கும்‌, இந்திஒழிந்தாலே! 
துன்பம்‌ துன்பம்‌ துறைதோறும்‌ தோன்றும்‌, இந்தி 
நுழைந்தாலே!' 
பொல்லாத சூழ்நிலையில்‌ இந்தி இங்கே 
புகுகலுறு வதைத்தட்டி மடக்காவிட்டால்‌, 
செல்லாத காசாகும்‌ தமிழர்‌ வீரம்‌, 
செத்தவரே போலாவார்‌ தமிழரெல்லாம்‌.' 


“சேலம்‌ நிகழ்ச்சி - மக்கள்‌ தீர்ப்பு; தந்‌ைத பெரியார்‌ 
சேலத்தில்‌ செய்த இராமர்‌ படக்களெர்ச்ச பற்றிய நாடகம்‌. 
“மூச்சனி'; காதல்‌ ஆணை, பாட்டாளியன்‌.மகள்‌ , தமிழர்வீறால்‌ " 
மூன்று குறுங்காவியங்கள்‌ கொண்டது. . *வள்ள்லார்‌. தரும்‌ 
மரணமிலாப்‌ பெருவாழ்வு, கஞ்சை வாணன்‌ கவிதைகள்‌,,தமிழ்‌ 
தந்த பரிசு (நாடகம்‌), இன்குறள்‌ எழுபது, ,காவேரிகங்கை, 
(சமூக.நாடசும்‌) காதற்‌ கொள்ளைக்காரன்‌ ( Alfred Noyes,-High 
way ஈக தமிழாக்கம்‌). எழுத்துச்‌சீர்‌ திருத்தம்‌, ஈழ்ம்பிரச்சனை, ' 
ஆயிரக்கணக்கான தனிப்பாக்கள்‌ யாத்துள்ளரர்‌. ; * அழிய 
இனிய சொற்கள்‌, விறுவிறுப்பாகக்‌ கவிதையாற்றில்‌ . துள்ளி 
ஓடச்‌ செய்யும்‌ தனித்திறன்‌ படைத்தவர்‌” (நாவலர்‌ தெடுஞ்‌ 
செழியன்‌) நீரன்ன தமிழ்‌ நடை, நெருப்பன்ன கருத்துக்கள்‌... 


மது. ௪. விமலானந்தம்‌ 561 


வீரத்தின்‌ தாய்வீடு வெற்றியின்‌ உறைவிடம்‌, 
வீசுசொற்கள்‌ 
பாரதத்தின்‌ பெருந்த, பகைவரும்‌ மெச்சுநற்‌ பண்பாம்‌ மேரு 
தரத்தின்‌ விளைநிலம்‌, செம்மையின்‌ கைவணம்‌ சேர்ந்த 
பேச்சுச்‌ 
சாரத்தின்‌ பேராறு, சால்பின்‌ பெருங்கடல தமிம்‌எம்‌ 
அண்ணா! 
காயினுக்குள்ளே கவிதை வைத்து நம்‌ மூளைக்கு வேலை 
தருகிறார்‌ ; முடிந்தால்‌ பொருள்‌ தேடி மகிழுங்கள்‌ - விடிந்து 
விடும்‌! 
அவரைக்காய்‌ என்றொருத்தி ஆணவமாய்க்‌ கூற, 
எவரைக்காய்‌ என்பறெதிர்ந்து வந்தாள்‌-— துவரை 
அவரையும்‌ மொச்சையும்‌ அங்காடி யென்ன 
அவரையும்‌ எண்ணினாள்‌ ஆய்ந்து ! 


12-ஆம்‌ அகவையிலிருந்து பாடு க்சிகாண மே இருக்கும்‌ பேராறு 
இவர்‌, அடையாறு ஆ 007 ரக்கிய அச்ச ராமம்‌ “வித தியா ரத்தினம்‌ 
எனப்பட்டம்‌ தந்து பாராட்டிறுறு “விரைந்து கவிபாடும்‌ 
பவந்து” என வாயார வாழ்த்தினார்‌ உலகவூழியனார்‌. வள்ள 
லாரில்‌ தோய்ந்த வல்லாளர்‌; அவர்‌ நெறியில்‌ வாழ்பவர்‌, 
முகவரி: மேல நத்தம்‌, மன்னார்குடி, வழி தஞ்சாவூர்‌ 

கு. சா. கிருஜ்ணமூர்த்தி : 19-9-14 குமபர்காணம்‌ சாமி 
நாத பிள்ளை; மீனரட்சியம்மாள்‌. மேலகக) வேரியில்‌ 3ஆம்‌ 
வகுப்புகூட முடிக்கவிலலை! 9 வயதில்‌ நாடகத்தில்‌ சேரல்‌, 
நடிகராக இ.ர்நத் போதே “43 முதல்‌ கவிதை புனைகல்‌; ஆயிரக்‌ 
கணக்கான அருங்கவிதை ப. டியுளளார்‌. கொடைகள்‌, “இசை 
யின்பம்‌' (1946). இசைப்பாக்களின்‌ மிதாகுப்பு; 103 சுரதாளக்‌ 
குறிப்புக்களுடன்‌. பருவ மலை (1970) பலலவியை மட்டும்‌ 
தாளத்தோடு பாடுவது, பிறவற்றைத்‌ ஜொசையறாவாக-வசன 
மாசுக்‌ றும்‌ முறையது. “அமுதத்‌ தமிழிசை' 101 ராக தாள 
சாக்‌ குறிபபுகளுடன்‌ குருவாயூர்‌ பொன்னம்மாள்‌ இசைக்‌ 
குறிப்புகள கொணடது. 


மக்கள சழமுதபயத்தில உள்ள வறுமை, ஏற்றக்‌ தாழவு நீங்க 
வேணும்‌. அதற்குக கவிதை பயன்பட வேணடும்‌. இந்திய 
ஒருமைப்பாடு எவ்வளவு தேவையோ, அவ்வளவு மாநில உரிமை 
தன்னிறைவு தேவை. ஒர்த்தனங்களும்‌ செயதுள்ளார்‌. புதுக்‌ 
பேட்டை சமத்தான காங்கிரசு அமைப்பாளர்‌ -சசயலாளர்‌; 
மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரக்‌ காரணர்‌ பின்‌ 
தமிழரசுக்‌ கழகம்‌: ம.பொலிக்கு உற்ற துணைவர்‌, 


த. இ. 6 


562 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கவிதையென்‌ றால்‌ உணர்ச்சிதன்னைக்‌ கவ்வ வேண்டும்‌ 
கனல்பறக்கும்‌ சொற்களங்கே தவ்வ வேண்டும்‌ 
நவநவமாய்க்‌ கருத்தணிகள்‌ துள்ள வேண்டும்‌ 

நலிவகற்றும்‌ வழிமுறைகள்‌ விள்ள வேண்டும்‌ 

1942ல்‌ திருமணம்‌. மனைவி யோகாம்பாள்‌. 4 மகன்கள்‌ 
5 மகள்கள்‌. சங்கீத நாடச சங்கத்தின்‌ 'கலைமாமணி' விருது 
1966ல்‌ நாடகப்பணி 'அந்தமான்கைதி' முதன்முதல்‌ எம்‌.ஜி.ஆர்‌ 
ஹீரோவாக நடித்தது. ''கலைவாணன்‌”' புகழேந்திப்‌ புலவர்‌ 
பற்றியது, என்‌.எஸ்‌.கே நடிப்பதற்காக எழுதப்பட்டது. 
தூக்குமேடை, தமிழ்‌ நாடக வரலாறு, இப்படி முத்தமிழுக்கும்‌ 
முறையான தொண்டு புரிந்த இவரது 72வது பிறந்தநாள்‌ விழா 


42, 23-0-80ல்‌ நடந்தது. முகவரி : 5, சாரதாபுரம்‌, 2வதுதெரு 
மயிலை, சென்னை-4, (75572) 


கா. மு. ஷெரிப்‌: 1/--9- 14 தஞ்சை மாவட்ட அபிவிருத்‌ 
தீஸ்வரம்‌ . காதர்‌ ஷா ராவுத்தர்‌ : முகமது பாத்து அம்மாள்‌. 
ஒரே பிள்ளை. இளம்‌ வயதில்‌ சுயமரியாதை இயக்கத்‌ 
தொண்டர்‌ ; பின்‌ காங்கிரசு விடுதலைப்‌ போராட்ட வீரர்‌ ; 
அடுத்துத்‌ தமிழரசுக்‌ கழகம்‌ எல்லைப்‌ போராட்டம்‌, தமிழ்நாடு 
பெயர்‌ மாற்றப்‌ போராட்டங்களில்‌ பன்முறை சிறை சென்ற 


செம்மல்‌. இதுபோது தமிழரசுக்‌ கழகத்தினின்று ஒதுங்கி 
வாழ்கிறார்‌. 


முதற்கவிதை “பெரியார்‌ வாழ்த்து' குடியரசில்‌. “சாவைத்‌ 
தடுப்பது கவிதை; சாகாதிருப்பது கவிதை' (கருத்து மொழி 
இசை மூன்றும்‌ சேரக்‌ கவிதை பிறக்கிறது என்ற குடுத்தார்‌. 
நூல்கள்‌: ஒளி, இன்றைய சமுதாயம்‌, அமுத கலசம்‌, நபியே 
எங்கள்‌ நாயகமே, இறையருள்‌ வேட்டல்‌, ஆயிஷா நாச்சியார்‌ 
பிள்ளைத்தமிழ்‌, மச்சகந்தி பலகிஸ்‌ நாச்சியார்‌ இருமணம்‌, 
கலைஞர்‌ காவியம்‌. சிறுகதை ; காதலும்‌: கடமையும்‌, காதல்‌ 
வேண்டாம்‌, கனகாம்பரம்‌, நாவல்‌; தஞ்சை இளவரசி, நல்ல 
மனைவி, விதியை வெல்வோம்‌. ;நாடகம்‌ : புதுயுகம்‌, பெண்‌ 


தெய்வம்‌, மன்னவன்‌ காதலி, தாயுமானவர்‌ வரலாறு கடித 
இலக்கியம்‌ : மகளே கேள்‌. 


இவர்‌ இலக்கிய-அரஇயல்‌ சொற்பெருக்காளர்‌, 
ஆசிரியர்‌ : சிவாஜி துணையாிரியர்‌, ஒளி, தமிழ்‌ முழக்கம்‌ 
சாட்டை போன்றன நடத்தியவர்‌. மூனறு மனைவியர்‌ முகமது 
பீவி, ஜமீலா, ரவியா கனி ; 12 பிள்ளைகள்‌. பெற்ற விருத கள்‌, 
கலைமாமனி, கவிஞர்‌ திலகம்‌, கவிரத்னம்‌. பாவிசைக்கோ , கவித்‌ 
தெனறல்‌, அருட்கவி, செந்தமிழ்ச்‌ செல்வர்‌, வி.ஜி.பி. 1000 


இதழ்‌ 


ம்து. ௪. விமலான்ந்தம்‌ 563 


வெண்பொற்காசு பரிசில்‌. சீறாப்புராண உரை வகுத்துள்ளார்‌- 
சாதனை கட்டுரையாளரும்‌ கூட; புனை பெயர்‌ ஓளி, 
தமிழடிய ன்‌. 


மேகத்‌ தொழிலாளி மீதினிலே 
மின்னலெனும்‌ துளிர்ச்சாட்டை கொண்டு 
தோக அடித்திட்டான்‌, இயற்கையெனும்‌ 
நெஞ்சீர மற்றதோர்‌ முதலாளிதான்‌ ; 
ஏக வசனத்தில்‌ இடிக்குரலில்‌ 
எழுந்து சப்தித்து உடல்‌ துடிக்க 
சோகமுற்‌ றேமேகப்‌ பாட்டாளிதான்‌ 
சொரிந்த கண்ணீராம்‌ நன்‌ மழையே ! 


முகவரி : 21, பச்சையப்ப செட்டித்தெரு, எல்லீஸ்‌ சாலை, 
சென்னை -2. 


முகவை இராஜமாணிக்கம்‌ : 25--7_'15 இராமநாதபுரம்‌ . 
காரணப்‌ பெயரான முகவை வழக்கில்‌ வரக்‌ காரணர்‌, (வைகை 
நதியின்‌ முகமாக விளங்குவதால்‌ முகவை எனப்பட்டது). 
இலெக்குமணப்பிள்ளை (சித்த வைத்தியர்‌): வெள்ளையம்மாள்‌. 
மதுரை அமெரிக்கன்‌ கல்லூரி பி.ஏ; மிருதங்க வித்துவான்‌ 6. 5. 
முருக பூபதியின்‌ ஒருசாலை மாணாக்கர்‌. சுதந்திரப்‌ போராட்ட 
தியாகி. 1941-43 மதுரையில்‌ 'புதுமலா்‌' வார ஏடு நடத்தினார்‌. 
ஆதித்தனாரின்‌ ‘மதுரை முரசு” “தமிழன்‌”, சென்னை ஜனசக்தி 
"தாமரை" இதழ்களில்‌ பணிபுரிந்துள்ளார்‌. குறிக்கோள்‌: தமிழ்‌, 
தமிழர்‌, தமிழகம்‌ உயர ; பாரதம்‌ பெருமை கொண்ட நாடாக 
மிளிர, மானிடவுணர்வு மலரப்‌ பணிபுரிவது. வேட்கை? 
சோசியலிசத்‌ தமிழகம்‌ அமைதல்‌ வேண்டும்‌. விழைவு: தமிழ்‌ 
மறுமலர்ச்சி; தமிழர்‌ அகப்புற வாழ்வு துலங்கவேண்டும்‌. 

வழங்கியன : கலையும்‌ இலக்கியமும்‌ (மாசேதுங்‌ புரட்சிக்‌ 
கருத்துக்களின்‌ தழுவல்‌), பாலியமும்‌ வாலிபமும்‌ (மாசேதுங்‌ , 
புரட்சி வாழ்க்கை வரலாறு), மதம்‌ பற்றி லெனின்‌, சீனத்துப்‌ 
பொற்கிளி (நவீனம்‌) நான்கு மங்கையர்‌ (சோவியத்‌ நாட்டுக்‌ 
கதைகள்‌); உக்ரேனியச்‌ சிறுகதைகள்‌, பல்கேரியக்‌ கவிதைகள்‌ 
(மொழி பெயர்ப்பு) காதில்‌ விழுந்த கவிதைகள்‌ (100பக்கும்‌ 
மேற்பட்ட இதுவரை வெளிவராத நாட்டுப்‌ பாடல்களின்‌ 
தொகுப்பு), கவிதைப்‌ பூங்கா, புதிய சந்ததி (நாடகம்‌), நினை 
- வில்‌ இருப்பவை-நிகழ்த்தனவ (50 ஆண்டுக்காலம்‌ பொது வாழ்‌ 
வின்‌ பெட்டகம்‌), தமிழக நாடோடிக்‌ கதைகள்‌. 


நாட்டு தற்பணிக்காகத்தம்மை அற்பணித்த அருங்கவிஞர்‌ : 
82ல்‌ . சுதந்திரப்‌ பிரகடனத்தைப்‌ படித்துச்‌ சுதந்திர நாள்‌ 


264 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கொண்டாடியவர்‌; அதற்காக 6 திங்கள்‌ சிறை சென்றார்‌. 
பின்னர்‌ தடை செய்யப்பட்ட பொதுவுடைமைக்‌ கட்சியில்‌ முழு 
நேரத்‌ தொண்டாக பணியாற்றி 49ல்‌ சிறை சென்றார்‌. 15 


வயது தொட்டு எழுதுவதும்‌ கவிபுனைவதும்‌ தொழிலாகக்‌ 
கொண்டவர்‌. 


M.K. தியாகராஜ பாகவதர்‌ நடித்த *சத்திய சீலன்‌” திரைப்‌ 
படக்‌ கதை, வசனம்‌, பாடல்‌ எழுதி நடித்தும்‌ உள்ளார்‌ (1934), 
100 நாட்கள்‌ ஓடின. 'காலம்‌ மாறிப்‌ போச்சு' திரைப்பட த்தின்‌ 
கதை, வசனம்‌, பாடல்‌ புனைந்தார்‌. பாண்டித்‌ தேவன்‌, 
தாமரைக்‌ குளம்‌, பெண்குலத்தின்‌ பெண்விளக்க திரைப்படக்‌ 
கதை, வசனம்‌, பாடல்‌ யாத்துளார்‌. வானொலி தொலைக்‌ 
காட்சி நாடகங்கள்‌ எழுதியுள்ளார்‌. 


சாதனை : ..988ல்‌ கிராமிய சலாமுற்றம்‌ அமைத்தார்‌. 
கிராமிய பாரம்பரியம்‌ காக்க கிராமிய இசைக்‌ கருவிகளே 
கொண்டு இயங்குவது. 3-4 மணிநேரம்‌ 10 பேர்‌ கொண்ட குழு. 
“மண்ணில்‌ மலர்ந்த இசை' பேணும்‌ மனத்தர்‌. “சாத்திரங்களும்‌ 
தோத்திரங்களும்‌ வாத்தியங்களும்‌ ஒலிக்கும்‌ உன்‌ சன்ன இயிலே 
அம்மா” என்ற கொள்கையர்‌. கிராமியக்‌ கவிஞரை உணர : 


மண்ணிலே உழைப்பெதற்கு 2-மனிதகுலம்‌ தழைப்பதற்கு ! 
விண்ணிலே சுடர்‌ எதற்கு ? -விஞ்ஞானம்‌ பயில்வதற்கு ! 
அன்பெனும்‌ பொருள்‌ எதற்கு?-அருந்தொண்டு புரிவதற்கு! 
கையிலே விரல்‌ எதற்கு?-கருணையினால்‌ ஈவதற்கு ! 
சொல்லொடு செயலெதற்கு ?-சுதத்திரத்தை காப்பதற்கு!” 
“காலில்‌ சிலம்பு ஒலிக்க-வள்ளைக்‌ கதினில்‌ குண்டலம்‌ 

்‌ சொலிக்க, 
மேலதில்‌ மேகலை துலங்க-தளிர்மென்‌ கரமதில்‌ விளையாடி 


குலுங்கும்‌ 
பால்வாய்ப்‌ பசுந்தமிழ்த்‌ தாயே !' 


முகவரி : 14 கரீம்‌ சுபேதார்‌ தெரு, ஐஸ்‌ ஹவுஸ்‌, சென்னை-்‌ 


தே. ப. பெருமாள்‌: குமரி மாவடட கோட்டாறு. தேெப்ப 
பிள்ளை; நீலாப்‌ பிள்ளை அம்மையார்‌. 


ஏழாம்‌ வகுப்பே 
பயின்‌ றவர்‌. 


மகா வித்துவான்‌ ஆறுமுக நாவலரின்‌ மாணவர்‌. 
முதுபெரும்‌ புலவர்‌ சாத்தாங்குட்டி பிள்ளையிடம்‌ இலக்கண 
இலக்கியமும்‌, கவிமணியிடம்கவிபுளையும்‌'க்லையம்‌' பயின்‌ றார்‌. 
கவிமணி மறையும்‌ வரை நெருக்கம்‌ கொண்டிருந்தவர்‌. அவரது 
70ம்‌ ஆண்டு விழா மலர்‌, உமர்க்காலம்‌ நூலை வெளியிட்டவர்‌. 
கலைவாணவரின்‌ . தனிச்‌ செயலராகவும்‌,  .. .அவ்லை 


மது. ச. விமலானதந்தம்‌ 2065 


டி. கே. சண்முகம்‌ உற்ற நண்பராகவும்‌, வையாபுரிப்‌ பிள்ளை 
தொடர்பும்‌ கொண்டிருந்தார்‌. 


கவிபாடுதல்‌ பிறவியிலேயே இயற்கையாக அமைந்திருந்தது. 
காந்தீயக்‌ கொள்கைகள்‌ சொண்டவை தமிழ்‌ நலம்‌ பேணி 
தமிழகத்துக்கும்‌ பாரதத்துகிகும்‌ பணி புரியத்‌ தூண்டுவன. 
“அளங்கவி” என்ற பட்டம்‌ பெற்றவர்‌, முழு நேரத்‌ தமிழ்ப்‌ 
பணியாளர்‌. சவிதை நூல்கள்‌ : தமிழ்ச்‌ சுளை, இயற்கையின்‌ 
நடனம்‌. குழந்தையரங்கு, சிறுவர்‌ அமுது, வாசவதத்தை, 
கவிமணியின்‌ வாழ்வும்‌ கவிதை வளமும்‌, நவீனம்‌ 8, கதைகள்‌ 4, 
வரலாறு 6, நாடகம்‌ 1, சிறுவர்‌ இலக்கியம்‌ 4, என ஐம்பதுக்கும்‌ 
மேற்பட்ட நூல்கள்‌ யாத்துள்ளார்‌. முகவரி: 19,சைவமுத்தையா 
முதலி 6வது தெரு, சென்னை- 14. 


கலைவாணன்‌ (௪. ௮ப்புலிங்கம்‌): 3-8-17 திருவானைக்கா 
(திருச்சி) கணப் தியா பிள்ளை; மதுரம்‌. பள்ளி இறுதி வருப்பு. 
கலாமோகினியில்‌ “காசுக்காக” என்ற கவிதை கண்டு, கு.ப. 
ராவும்‌, ந. பிச்சமூர்த்திபும்‌ வீடு தேடி வந்து பாராட்டல்‌. 
(பெரிய மிராசுதார்‌ எமுதுகிறா3ர என்று எல்லோரும்‌ கிண்டல்‌ 
செய்வது சுண்டு) புனை பெயா்‌ தேடி அலையும்‌ வேளையில்‌ 
இவர்களே இப்பெயர்‌ வைத்துக்‌ கொள்ளுமாறு கூறினர்‌, 
ச.து.சு யோகியை ஆதர்சமாகக்‌ கொண்டவர்‌. பழுத்த சைவக்‌ 
குடும்பத்‌ தினர்‌. அதலின்‌ சேக்கிழார்‌, அப்பர்‌ பயின்ற தாக்கம்‌ 
காணலாம்‌. அரசியல்‌ ஈடுபாட்டால்‌ ஏற்பட்ட மன பாதிப்பும்‌ 
பாரதி-பாவேந்தர்‌ பாக்களைப்‌ பயின்றதால்‌ பிறந்த துணிவும்‌ 
19 வயதிலேயே பா புனையத்‌ தூண்டியது. தனக்கென ஒரு 
தனி வழி வகுத்துக்‌ கொண்டார்‌. இந்த நூற்றாண்டின்‌ இடைப்‌ 
பகுதியில்‌ இணையற்ற கவிஞர்‌, தமிழுக்குப்‌ புத்துயிரும்‌ புது 
வாழ்வும்‌ தந்தவர்‌. மரபு குன்றாது பொதுமை வலிவோடும்‌ 
புதமை எழிலோடும்‌ பாடும்‌ பெரும்பாவலர்‌. பாட்டரங்கம்‌ 
பலவற்றில்‌ தலைமை ஏற்றும்‌ பாடியும்‌ வருபவர்‌. 63 தில்லிபன்‌ 
மொழிக்‌ கவியரங்கில்‌ பங்கு பெற்ற பெருமையர்‌. தொழிலால்‌ 
உழவர்‌, தொண்டால்‌ கலிஞர்‌, பா புனைவது தொழில்‌ அல்ல, 
பொழுது போக்கே! “கவிஞர்‌ திலகம்‌' படடம்‌ பெற்றவர்‌. 
இக்கால வெள்ளைக்குடி தானார்‌! 


அளித்தவை : *“ஜீவானம்தம்‌' வாழ்வின்பத்தின்‌ மெய்ப்‌ 
பொருள்‌ விளக்கும்‌ தத்த வப்பனுவல்‌, மார்க்சின்‌ Das Capital 
தாமஸ்‌ மூரின்‌ (1௦48 பயின்று எவ்விதக்‌ கட்டுபாடுமிலாது 
சுதந்திரமாக இருக்க வேணும்‌ என்ற கருவின்‌ ௨௬. Anarchism 
பற்றிய 800 பாடல்கள்‌, காந்தியின்‌ அகிம்சையைக்‌ கூடகிண்டல்‌ 


566 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


பண்ணியுள்ளார்‌. இன்று பொதுவுடை மைக்கு மாற்று அமைக்க 
வேணும்‌ என்ற நிலையில்‌, இதனைப்‌ பதிப்பித்தால்‌ சிறப்பாக 
இருக்கும்‌. *மனச்சிமிழ்‌' பல தலைப்புகளில்‌ அவியல்‌ போலே 
கவிஞர்கள்‌ எழுதி வருவதை வெறுத்து தாகூரின்‌ படைப்பே 
போல ஒருதலைப்பில்‌ சோவையாக வெளியிடுவதே நன்று என்ற 
நினைப்பின்‌ கனைப்பு, 'நிவேதனம்‌' பெண்ணுள்ளத்துக்கு 
இவரெடுத்த பெருங்கோயில்‌. ஓர்‌ ஒழுங்கு முறையுடன்‌ 
உணர்வினை வெளிப்படுத்தும்‌ வளமையது. “விட்டில்‌' மக்களுக்‌ 
குப்‌ பிடித்த வண்ணம்‌ இருக்க வேணும்‌ என்று அ.வெ.ரா. கி. 
ரெட்டியார்‌ வெளியிட்ட 30 கவிதைகள்‌. 


அழியா அழகி: காளிதாசனின்‌ ரிது சம்ஹாரத்தில்‌ (பெண்‌ 
களின்‌) கவர்ச்சி வருணனையே மிகுதி, காலத்தின்‌ பாதிப்பு 
இல்லை. எனவே களமும்‌ காலமும்‌ கை கோர்த்துக்‌ களி நடம்‌ 
புரியும்‌ பேரழகைப்‌ பிரதிபலிக்கும்‌ நோக்குடன்‌, பூமி 
புவனேசுவரியாக; நாற்பருவமும்‌ தோழிகள க உலசு நாயகியை 
நால்வரும்‌ அணிசெய்வதாக உருவகித்து, ஒருவகையில்‌ 
காளிதாசனையும்‌ விஞ்சும்‌ வகையில்‌ வரையப்பட்ட காவியம்‌. 
காவிரி முதலியன பல்சுவை பிலிற்றும்‌ 3 குறுங்காவியங்கள்‌. 
பித்தன்‌ உலகின்‌ சாதாரண போக்கிலிருந்து கவிஞன்‌ எப்படி 
மாறுபடுகிறான்‌, தங்கள்‌ நாக்கிற்கு ஒவ்வாத உதவாக்கரை 
என உலகம்‌ எவ்வாறு அவனை ஏளனம்‌ செய்கிறது என்ற 
மையக்கருத்தின்‌ வெளிப்பாடு. உதயம்‌ உருவகக்‌ காப்பியம்‌. 
நிகழ்ச்சிகளின்‌ குவியல்‌, அரசியல்‌ உணர்வுகளின்‌ அவியல்‌; 
ஒப்பரிய சுலைக்‌ காவியம்‌. காந்தியின்‌ வரலாற்றையும்‌ இத்திய 
வரலாற்றையும்‌ பின்னிய பெருங்காவியம்‌. பாரதிதாசன்‌ 
அறுபானாண்டு விழா திருச்சியில்‌ நடந்தபோது “கடவுள்‌ 
பறறிப்‌ பாடாமல்‌ எவனால்‌ கவிதை பாடமுடியும்‌, ஒரு 
பயலாலும்‌ முடியாது” என முழங்கினார்‌. அதனை ஓரு 
சவாலாக ஏற்று அரசியல்‌ புரட்சியையே நிலைபெறக்‌ கொண்டு, 
20 பருவங்களில்‌ பாடப்ப!:.ட அருங்காப்பியம்‌. இது காவிய 
உலகின்‌ கலங்கரை விளக்கம்‌, இவரது சுவிதைக்‌ கோயிலின்‌ 
இராச கோபுரம்‌! சாகித்யஅகாடிமி, ஞானபீட விருது பெற்றி 
ருக்க வேண்டிய ஒன்று! பொள்ளாச்சி மகாலிங்கம்‌ சென்னை 
யில்‌ மு. வ. தலைமையில்‌, ம. பொ. ச பொன்னாடை போத்த 


பெருவிழா எடுத்தார்‌. இதன்‌ பாட்டுடைத்தலைவர்‌ உண்மை 
யில்‌ நேதாஜியோ? 


ஞான தீபம்‌: ஞானத்தைக்‌ கருப்பொருளாகக்‌ கொண்டது; 
தருமையா தனம்‌ தோற்றிய குருஞான சம்பந்தரை நாயகராகக்‌ 
கொண்டு 4 காண்டங்களில்‌ அமைந்த காவியம்‌, தேசியம்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ . 567 


தழைக்க உதயம்‌ உதவினார்‌ என்றால்‌, தெய்வீகம்‌ செழிக்க 
ஞானத்பம்‌ ஏற்றினார்‌ எனலாம்‌. குன்றக்குடி அடிகளார்‌ 
தலைமையில்‌ திருச்சியில்‌ தருமையாதனம்‌ சிறப்பு செய்தது. 
பிற; காவை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌, அம்பாள்‌ அனுபூதி, 
ஆன்ம ஆராதனம்‌, தெய்வஜனனம்‌. 

. சுவிக்‌ கோமான்‌ கலைவாணரின்‌ கவிகள்‌ குன்றா அழகும்‌ 
கன்‌ றா உண்மையும்‌ உடையவை. வனப்பின்‌ வடிவம்‌, உணர்‌ 
வின்‌ வெள்ளம்‌: ‘உயிரோட்டம்‌, உணர்ச்சித்துள்ளல்‌, கற்பனை 
நயம்‌, கருத்தாழம்‌, தனி அழகும்‌ மிடுக்கும்‌ கொண்டவை” 
(வல்லிக்கண்ணன்‌). மாபெரும்‌ கவிஞரின்‌ முகவரி “சேக்கிழார்‌ 
இல்லம்‌” திருவானைக்கா. திருச்சி-5. (85432) 


அ. வெ ர. கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌: 15-7-18. திருச்சி 
மாவட்டம்‌ துறையூர்‌ ரெங்கநாதபுரம்‌. ரெங்கசாமி 
ரெட்டியார்‌: சுப்பம்மாள்‌. 18 வயது முதல தேச சேவகர்‌, 
காந்தீய நெறி நிற்பவர்‌. கிராம ஊழியன்‌ ஆசிரியர்‌ பதிப்‌ 
பாளராக இருந்து, சிவாஜி துணை அஆசிரியராகத்திகழ்ந்து, இது 
போது “எழுத்தாளன்‌ ஆசிரியராக இலங்குபவர்‌. கண்ணன்‌ 
அச்சக (19. லாலாசந்து, தேரடிக்‌ கடைத்கெரு: திருச்சி-2, 
புதுப்புனல்‌ திருவடி ப்பதிப்பக உரிமையர்‌) 


எழுதியவை: பெடரல்‌ அரசியல்‌, அவதூது விஜயம்‌, 
சிறப்புடன்‌ வாழ்க, வாழ்க்கைக்‌ கலை, வாழ்க்கை நடத்துவது 
எப்பட்‌? சித்தசாகரம்‌; அஞ்சலி, தாயுமானார்‌ அந்தாதி; 
அவத தர்‌ மூவரும்‌ அதிஷ்டானமும்‌, வயலூர்கோயில்‌ வரலாறு, 
தாயுமானவர்‌ கோயில்‌ வரலாறு, எங்கிருந்தோ வந்தான்‌, 
கவியழித்த கவிஞன்‌, பாரதியும்‌ பாருலகமும்‌, ஆதிசங்கரரின்‌ 
அருளமுது தமிழில்‌ திருமணம்‌, உயிரூட்டும்‌ வாசகம்‌, உள்ளது 
உள்ளபடி; பெயர்ப்புகள்‌: அழகுவெள்ளம்‌ (செளந்தர்ய 
லஹரி), சிவானந்த வெள்ளம்‌, சுப்ரமண்ய புஜங்கம்‌, திருமகள்‌ 
திருநோக்கு (கனகதாரா), பரமனின்‌ வடிவம்‌ (புருஷசூக்தம்‌) 
லக்ஷிமி நரசிம்மதுதி (ஸ்ரீருத்ரம்‌), யஜுர்வேதம்‌, அதித்ய 
ஹ்ருதயம்‌, நவக்ரஹ தோத்திரம்‌, பகவத்‌ கீதை, உள்ளம்‌ 
திருத்த ஒரு மருந்து, கணபதி உபநிஷத்‌. 


பொறுப்புகள்‌: திருச்சி தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, தமிழக 
ஆலய பாதுகாப்புக்குழு, இந்து சமயமன்றம்‌, திருச்சிராப்‌ 
பள்ளி தமிழ்ச்சங்கம்‌, சாகித்ய அகாடமி, தமிழக அரசு மக 
ராஜன்‌ கமிஷன்‌, அறநிலைய உயர்மட்ட ஆலோசனைக்குழு 
போன்றன. பெற்றவிருதுகள்‌; கவிதாமணி (காஞ்சி காமகோடி 
பீடம்‌) உபயபாஷா ப்ரவீண (சிருங்கேரிசாரதாபீடம்‌); செந்‌ 


568 தமிழ்‌: இலக்கிய வரலாறு 


தமிழ்க்‌ கவிதைச்‌ செம்மல்‌ (தருயைமதனம்‌); .அருட்பணிச்‌ . 
செல்வர்‌ (வாரியார்‌), தர்மரக்ஷாமணி (புதுக்கோட்டை 
சாந்தானந்தர்‌). 

80 வயதுக்குமேல்‌ வடமொழி பயின்று தமிழை வளப்‌ 
படுத்தியவர்‌. பாரதியில்‌ தோய்ந்து திளைத்து அவரது அடிச்‌ 
சுவட்டில்‌ நிற்பவர்‌. இறை திருப்பணி, தமிழ்ப்‌ பொற்பணி, 
நாட்டு நற்பணி மூன்றையும்‌ மூச்சாகக்‌ கொண்ட அருட்‌ 
கவிஞர்‌. முகவரி: 11, தேவதானம்‌, கீழ்‌ அரண்சாலை. திருச்சி-£, 


பெருஞ்சித்திரனார்‌: (துரை. மாணிக்கம்‌) 1920. துரை 
சாமி, குஞ்சம்மாள்‌, சேலம்‌. பெரியார்‌, பாவேந்தர்‌, 
பாவாணர்‌ கொள்கைவழிப்‌ - பீடுநடைப்‌ போடும்‌ பெரும்‌ 
பாவலர்‌. தமிழகம்‌ தனி நாட ரகவேண்டும்‌ என்ற அழுத்த 
மான கொள்கையர்‌. தற்கால நக்கீரர்‌ எனல்‌ தகும்‌ தனித்‌ 
தமிழ்‌ மறவர்‌. தமிழின்‌ தனித்தன்மையில்‌ சுணியா ஆர்வ ர்‌, 
பாவலரேறு. தென்‌ மொழி ('59) எனும்‌ தனித்தமிழ்‌ இலக்கிய 
ஏடும்‌, தமிழ்ச்சிட்டு என்ற தூய தமிழ்‌ சிறுவர்‌ இதமும்‌, 
“தமிழ்‌ நிலம்‌' 'இதமும்‌ செம்மையும்‌ செறிவும்‌ மிக நடாத்தி 
வருபவர்‌. 

கொய்யாக்கனி, ஐயை, பாவியக்கொத்து, எண்‌ சுவை 
எண்பது, மகபுகு வஞ்சி, அறுபநவத்‌ திருக்கூத்து, கனிச்சாறு. 
(3 தொகுதி) தூறாசிரியம்‌, கற்பனை ஊற்று, உலகயெல்‌ நூறு, 
பள்ளிப்‌ பறவைகள்‌ போன்ற புதுமுறை இலக்கியங்கள்‌ படைத்‌ ' 
துள்ளார்‌. கழக இலக்கிய நடையின. படிக்கும்போது 
புல்லரிப்பும்‌ புத்துணர்வும்‌ பொங்கும்‌, ஒரு சத்திரம்‌; 


வாயுண்ணல்‌ நற்றமிழே! வாழ்ந்துபடல்‌ செந்தமிழ்க்கே! 
ஏயு மளம்‌ அற்றை இளந்‌ தமிழ்க்க என்பான்மேல்‌ 
மேயுமிவள்‌ கண்ணென்னு மீன்‌! 


உலக நாடுகள்‌ பலவற்றில்‌ தமிழ்‌ இ.பக்கம்‌ செய்தவர்‌. இவர்‌ 
படைப்புகளைப்‌ பலர்‌ எம்‌. பில்‌, டாக்டர்‌ பட்டங்கட்கு ஆய்வு 
செய்து வருகின்றனர்‌. 'உலகத்தமிழின முன்னேற்றக்கழகத்‌ தின்‌ 
முதல்வர்‌.” அரிய தமிழ்ப்‌ பெரியார்‌; அன்ற சான்றோர்‌. 
உரிய வகையில்‌ இவரைப்‌ போற்றல்‌, பேணல்‌, பயன்படுத்தல்‌ 
தமிழர்‌ கடன்‌. எளிமையாகி வரும்‌ இந்த நூற்றாண்டில்‌ 
தமிழைக்‌ கடுமை ஆக்கி வருவதாலோ, முன்னோக்கிப்‌ 
போகாமல்‌ பின்னோக்கிப்‌ போகும்‌ பாங்காலோ இவர்‌ படைப்‌ 
புகள்‌ ஏற்றம்‌ பெறாத போகின்றன. தேவையில்லா அளவு 
கடுத்தம்‌ காட்டுவதால்‌ - இன்‌ தமிழை வன்தமிழ்‌ ஆக்குதலால்‌ 
போற்றுமாறு இல்லை என்பர்‌. என்றாலும்‌ சிறிய அளவிலா 


யினும்‌ உறுதியும்‌ ஊற்றமும்‌ மிக்க வகையில்‌ இவரைப்‌ பின்‌ 
பற்றுவேரர்‌ தமிழ்‌ கூறு நல்லுலகில்‌ இநுந்து கழகத்‌ தமிழைக்‌ 
காத்தே வருன்‌ றனர்‌. முகவரி: அருணாசல ஆசாரி தெரு, 
சேப்பாக்கம்‌, சென்னைஃ5, 

கு. மா, பாலசுப்பிரமணியம்‌ : 13-520, திருவாரூரை 
யடுத்த வேளுக்குடி. மாரிமுத்து: கோவிந்தம்மாள்‌. ஐந்தாம்‌ 
வதப்பே பயின்றவர்‌! கவி. கா. மு. ஷெரீப்‌, மேதாவியின்‌ 
இளமைத்‌ தோழர்‌. தாய்‌ தேவார திருவாசக திருவருட்பா 
பயிற்சி தந்தார்‌; அந்த ஊற்றமே இவரைக்‌ கவிஞர்‌ ஆக்கியது. 
942-43 அடுத்தனாரின்‌ வார ஏடு தமிழன்‌” 1944-ல்‌ கோவை 
வீரசக்தி, 45-46 ஈழம்‌ சென்று வீர கேசரியில்‌ துணையாசிரியர்‌. 
1947ல்‌ புதுக்கோட்டை ராயவரத்தில்‌ 'தமிழ்க்குரல்‌” சொத்த 
மாக நடாத்தினார்‌. 1948-49 ம. பொ. சியின்‌ தமிழரசுக்‌ 
கழகத்தில்‌ சேர்ந்து தமிழ்‌ முரசு துணை ஆசிரியா்‌: 49-50ல்‌ 
ஏ. வி, எம்‌. கதை இலாகா, துணை இயக்குநர்‌. அப்போது 
அண்ணாவின்‌ ஓர்‌ இரவுக்கு முதன்முதல்‌ சினிமா பாட்டு 
எழுதினார்‌. 51-52 பம்பாய்‌ சென்று இந்தி-தமிழ்‌ டப்பிங்‌ 
படங்களுக்கு (நாஸ்தீகன்‌, காம்ராட்‌) வசனம்‌ பாடல்‌ எழுதல்‌. 
தமிழகம்‌ போந்து இன்ஸ்பெக்டர்‌, கணவன கண்கண்ட 
தெய்வம்‌, தங்கமலை ரகசியம்‌. ச பாஷ்‌ மீனா, கட்டபெரம்மன்‌ 
படங்களுக்குப்‌ பாடல்‌ புனைதல்‌ மகாகவி காளிதாஸ்‌ கதை 
வசனம்‌ பாட்டு. சினிமாவில்‌ யாப்புமுறைப்‌ பாடலைப்‌ 


புகுத்திய பெருமையர்‌. 

முதலில்‌ சிறுகதை எழுதிப்‌ பின்‌ கவிதைக்கு வந்தவர்‌. 
படைத்தவை; முதற்துரல்‌ (கவிதை), பச்சைமலை (சிறுகதை), 
தணிகைவேள்‌ சதகம்‌, அதிஷ்டக்‌ குழந்தை (குறு நாவல்‌) மேடை 
நாடகங்கள்‌; நாகரிகப்பெண்‌, அதிஷ்டக்‌ குழந்தை, நாட்டிய 
நாடகங்கள்‌ சாகுந்தலம்‌ (பத்மினி), உஷா கல்யாணம்‌ (இந்திரா 
தேவி), சிலப்பதிகாரம்‌ (சாயி சுப்புலட்சுமி), அல்லித்‌ திருமணம்‌, 
மணமகள்‌ தியாகம்‌. காவிய நாடகம்‌; வ. ௨. சி, உளிக்குப்‌ 
பதிலளிக்க. குறுங்காவியம்‌, இறவாவரம்‌ புதுமையான 


படைப்பு). 

மொழி நலம்‌, மக்கள்‌ நலம்‌--இனவுணர்வு,. நாட்டுணர்ச்சி 
அரும்ப- தூண்டக்‌ கவிதை பயன்படவேண்டும்‌ என்ற கருத்‌ 
துடையவர்‌. முதலில்‌ 1940 தன்மான இயக்கம்‌, பின்‌ தமிழரசுக்‌ 
கழகம்‌, இப்போது தி. மு. க. (77 முதல்‌]. 74-80 மேலைைய 
உறுப்பினர்‌. கலைமாமணி, கவிக்குயில்‌ பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. 
தமிழக தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கெல்லைப்‌ போராட்டத்‌ 
தில்‌ முனைந்து சிறை சென்‌ றவர்‌. 


570 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மணம்‌: 43-ல்‌, மரகதவல்லி-மறைதல்‌; 46-ல்‌ ஜெயலட்சுமி. 
மக்கள்‌ எழுவர்‌. புகழேந்தி (கவிஞன்‌-மறைந்தார்‌)), இளங்‌ 
கோவன்‌, திருநாவுக்கரசு (கவிஞர்‌), கபிலன்‌ (ஓவியர்‌) காள 
மேகம்‌; மங்கையர்க்கரசி, அங்கயற்கண்ணி. மக்கட்கு இட்ட 
பெயரே இவரது மாத்‌ தமிழ்ப்‌ பற்று காட்டும்‌. பெண்‌ 
ணாகப்‌ பிறந்தாலே, இன்பம்‌ பொங்கும்‌ வெண்ணிலா, சிங்கார 
வேலனே தேவா, போன்றன எல்லோரும்‌ அறிந்த இனிய 
பாடல்கள்‌. சந்தம்‌ கொஞ்ச சரளமாகப்‌ பாடும்‌ சமர்த்தர்‌. 
மணி விழா 79-ல்‌ நடந்தது. முகவரி : 40, மாதவப்‌ பெருமாள்‌ 
தெரு, சென்னைக்‌, 


அரங்க சீனிவாசன்‌: 29-9-20, நெல்லை மாவட்ட சங்கரன்‌ 
கோவில்‌ வட்ட ஆலவ நாயக்கர்‌ பட்டி. பிறந்தது பர்மா, 
மணமாகி வந்த ஊர்‌ திண்டுக்கல்‌ வட்ட கோவிலூர்‌. அரங்க 
சாமி நாயுடு: மங்கம்மாள்‌. படிப்பு நடுநிலைப்‌ பள்ளியோடு 
சரி. பாடம்‌ கேட்ட து மாம்பழக்கவிச்சிங்க நாவலரின்‌ மாணவர்‌ 
பர்மா பக்கிரிசாமிப்‌ பிள்ளை என்ற பரிபூரணானந்த 
சுவாமிகள்‌. இரண்டாவது உலகப்‌ போரின்போது கால்‌ நடை 
யாகவே இந்தியாவுக்கு வரல்‌. சங்கரன்‌ கோவில்‌ தேவத்‌ 
தானத்தில்‌ தங்கிய காலை இ. மு. சுப்பிரமணிய பிள்ளையிடம்‌ 
படித்து வித்துவான்‌ முதனிலை எழுதுதல்‌. இந்தி விசாரத்‌ 
வரை படித்தல்‌. பின்‌ கல்கத்தா *ஜோதி' மாத இதழ்‌ உதவி 
ஆசிரியராகவும்‌, தேசிய உயர்‌ நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியராக 
48-52 வரையும்‌ இருத்தல்‌. கல்கத்தா தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்க 
நிறுவனர்களில்‌ ஒருவர்‌. கோயிலூரில்‌ வீடு கட்டித்‌ தங்கல்‌. 
55-62 யொன்மலை ‘தொழில்‌ அரசு” உதவி ஆசிரியர்‌. 63-70 
கோயிலூர்‌. 70-71! பம்பாய்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ பாடம்‌ 
சொல்லும்‌ பணி. மீண்டும்‌ கோயிலூர்‌. 74-78 காந்தி காதை 
எழுதுதல்‌. 80ல்‌ மணிவிழா திருச்சி திருக்குறட்கழகம்‌ நடாத்‌ 
தியது. 


மறைந்த பேராசிரியர்‌ . இரா. இராதாகிருட்டிணன்‌ இன்‌ 
றேல்‌ இவரில்லை; கோயிலூரிலையே முடங்கிக்‌ டெந்திருப்பார்‌. 
இவரை வெளிச்சத்துக்குக்‌ கொணர்ந்து பிரபலப்படுத்தியவரும்‌ , 
காந்தி காதை உருவாக்க ஆற்றுப்படுத்தியவரும்‌ 8 8. தான்‌ என 
நன்‌ றிஃயாடு நவில்கிறார்‌. காந்தி வதிந்த இடங்கட்கெல்லாம்‌ 
அழைத்துச்‌ சென்று ரூ 11000) வரை தண்ணீர்‌ போல்‌ செல 
வழித்துச்‌ சுற்றிவரச்‌ செய்து பின்‌ காந்தி காவியம்‌ '- எழுதச்‌ 
செய்து வெளியிட்ட பெருந்தகை பனாமா டையமன்ட்ஸ்‌. 
திருச்சி சுப்பராயலு செட்டியார்‌. இருவரையும்‌ இரு கண்‌ ' 


மது. ச. விமலானந்தம்‌ த்ர] 


களாகப்‌ பாவிக்கிறார்‌. செட்டியார்தான்‌ மணிவிழா நடத்தி 
வைத்தவர்‌. 

பெற்ற பட்டங்கள்‌: பாலபாரதி (48) அருட்கவி (60) கவிக்‌ 
கடல்‌ (76) கவிதைச்‌ செம்மல்‌ (82), கவித்தென்றல்‌ (83), 
அமெரிக்க டாக்டர்‌ பட்டம்‌ [88]. பர்மாவில்‌ படைத்தவை: 
தேசிய கீதம்‌, சுப்பிரமணியர்‌ தோத்திரம்‌, நாமகள்‌ மாலை, 
இந்தியர்‌ திண்டாட்டமும்‌ பர்மியர்‌ கொண்டாட்டமும்‌, 
மற்றும்‌ பல சிறு நூல்கள்‌. இந்தியா போந்தபின்‌. கோமதி நான்‌ 
மணி மலை, 2. மாரியம்மன்‌ கீர்த்தனைகள்‌ 2. தாகூர்‌ அஞ்சலி 
(கீதாஞ்சலி பெயர்ப்பு-மிக அற்புதமானது) 4. வள்ளல்‌ சண்முக 
னார்‌ 5. வங்கத்துப்‌ பரணி 6. கடவள்‌ வரலாறு 7. தியாகதீபம்‌ 
2. அகமும்‌ புறமும்‌ 9. சங்க நூல்களில்‌ தேசீயம்‌ 10. காதல்‌ 
அருவி 11. கம்பன்‌ திருப்புகழ்‌ 72. திருவரங்கத்‌ திருநூல்‌ 
13. பொன்மலைப்பொன்னேசுவரர்‌ சந்நிதிமுறை 14. தென்றல்‌ 
விடுதூது உரை 15. வானரவீர மதுரைப்‌ புராணம்‌ (பதிப்பு) 
146. திருவரங்கச்‌ சிலேடை வெண்பா !7. அன்னை கருமாரி 
அந்தாதி 18. காவடிச்சிந்தும்‌ கவிஞன்‌ வரலாறும்‌ 19. விநாயகர்‌ 
மாலை 20. கச்சிக்‌ கோவை 21. அண்ணாமலை ரெட்டியார்‌ 
தனிப்பாடல்‌ உரை 22. இலக்கியம்‌ கூறும்‌ இனிய கதைகள்‌. 
அச்சேற இருப்பன: சிறுகதைகள்‌, நாடகங்கள்‌, இலக்கியக்‌ 
கட்டுரைகள்‌, சிந்தனைத்‌ தேன்‌ துளிகள்‌, வைணவ சித்தாந்தப்‌ 
தின்‌ அடிப்படைகள்‌; வைணவத்‌ திருத்தேவியர்‌, வழிநடைத்‌ 
பயணம்‌ (பர்மா அனுபவம்‌). இப்போது ஜாலியன்‌ வாலாப்‌ 
படுகொலை பற்றிப்‌ பெருநூல்‌ படை த்துவருகிறார்‌. 

கடை சியாக 82-83ல்‌ எழும்பூர்‌ தமிழ்‌ வடமொழி மற்றும்‌ 
பிற இந்திய மொழிகள்‌ ஆராய்ச்சி நிறுவனத்தில்‌ ஆய்வு முனை 
வராக அமர்ந்தார்‌. முகவரி: கோவிலூர்‌. வேடசந்தூ! 
வட்டம்‌. திண்டுக்கல்‌ மாவட்டம்‌ 624706. 


முடியரசன்‌: (துரைராஜ்‌) 7-10-20. பெரியகுளம்‌. சுப்பரா 
யலு: சீதாலட்சுமி. மேலைச்சிவபுரி செந்தமிழ்க்‌ கல்லூரி மாண 
வர்‌. காரைக்குடி மீ. ௬. உயர்நிலைப்பள்ளித்‌ தலைமைத்தமிழா 
சிரியராய்த்‌ திகழ்ந்து ஓய்வு பெற்றுள்ளார்‌. கருத்தில்‌ தெளிவு, 
கவிதையில்‌ கனிவு, உவமையில்‌ புதுமை, உணர்வில்‌ ஆழம்‌, முற்‌ 
போக்கில்‌ முனைப்பு, சீர்திருத்தத்தில்‌ சீர்மை, காதற்‌ குழைவு, 
அறநெறி ஆர்வம்‌, தத்துவத்துடிப்பு அத்துணையும்‌ மிக்க 
சத்தான கவிதை வடித்திடும்‌ கவிதைச்‌ சிற்பி, கனல்‌ தெறிக்கும்‌ 
கவித்துவம்‌, கொடுத்தவை: முடியரசன்‌ கவினதைகள்‌' தமிழக 
- அரசின்‌ பரிசுபெற்றது.சாகித்ய அகாதமி ஆங்கிலத்திலும்‌ இந்தி 
யிலும்‌ பெயர்த்துளது. காவியப்பாவை; “பூங்கொடி” தமிழியக்‌ 

ன்‌ / , 


572 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கப்போராட்ட வரலாற்றினைப்‌ பீடு நடையில்‌ பாடும்‌ தமிழ்த்‌ 
தேசியக்‌ காப்பியம்‌ மணிமேகலை அமைப்பின து. “வீரகாவியம்‌' 
தமிழ்வளர்ச்சிக்‌ கழகப்‌ பரிசினது, “கவியரங்கில்‌ முடியரசன்‌", 
“பாடும்‌ குயில்‌', தமிழ்‌, இயற்கை, ட்ப மூன்றும்‌ இவர்‌ 
பாடு பொருள்கள்‌. 


“இன்பம்‌ ஒரு கரை, துன்பம்‌ ஒருகரை 
இரண்டும்‌ கொண்ட ஆறடா-- வாழ்வு 
இரண்டும்‌ கொணட ஆறடா! 
இரண்டு கரையும்‌ இல்லை யென்‌ றால்‌, 
வரண்டு போகும்‌ பாரடா--- இதைத்‌ 
தெரிந்து நெஞ்சம்‌ தேறடா!' 


'அவளோர்‌ அழகி-என்‌ ஆவி கலந்தனள்‌ பல நாள்‌ பழகி”; 
காய்ச்சும்‌ இரும்பு கவர்ந்திட்ட நீர்‌ போல, அச்சுதடி என்‌ 
மனம்‌ அன்பர்‌ அவரிடத்தே' (கவியரசப்‌' பட்டம்‌ பறம்புமலை 
பாரிவிழாவில்‌ பெற்ற இவர்‌ கலப்பு மணம்‌ புரிந்தவர்‌. முகவரி 
19, காந்திபுரம்‌ 3 அம்‌ தெரு. கரைக்குடி-1. 


திருவேங்கடனார்‌ : 15-7-21. வந்தவாசி (வ. ஆ). 
பச்சையப்பா : பாப்பாத்தி. சென்னைப்‌ பச்சையப்பனில்‌ 
“இன்டர்‌ மிடியட்‌' பயின்றவர்‌. தென்னக ரயில்வேயில்‌ (42-79) 
பணியாற்றி ஒய்வு பெற்றவர்‌, பெரியார்‌ தலைமையில்‌ சுய 
மரியாதை மணம்‌ செய்து கொண்டவர்‌, மானைவி அனுசுயா; 
ஒரே மகள்‌ பொற்சிலை, 1000க்கும்‌ மேலான கவிதைகள்‌ 
படைத்துள்ளார்‌. பகுத்தறிவு, நாத்திகம்‌, சமதர்மம்‌, சமுதாயச்‌ 
சச்‌ இருத்தம்‌, மக்கள்‌ முன்னேற்றம்‌ பற்றியன. 73-79 “இளங்‌ 
கநிர்‌' எனும்‌ கவிதைத்‌ திங்களிதழ்‌ நடாத்தினார்‌. நூல்கள்‌: 
எதிர்கால இந்திபா (பெயர்ப்பு), மழலைச்‌ சொல்‌ கேளீர்‌ 
(8 தொகுதி). இறைமறுப்புக்‌ கவிதைகள்‌ (3 பகுதி) அறிவியக்க 
மேடைப்‌ பேச்சாளி, சமூகத்‌ தொண்டரான இவர்‌ பெற்ற 
விருதுகள்‌: பொன்மலைப்‌ பெரியார்‌, பகுத்தறிவுப்‌ பாவலர்‌, 
இந்தனைச்‌ செம்மல்‌, கவிச்சிங்கம்‌, 'கவிக்கனல்‌, பாட்ட. றிஞர்‌, 
நாத்திகப்‌ பெருங்கவிக்கோ, முகவரி, 45. சாந்திவீதி, பொன்‌ 
மலைப்‌ பட்டி, திருச்சி 4 


கே. சி. எஸ்‌. அருணாசலம்‌: 192). பொதுவுடைமைவாதி. 
வர்க்க எழுச்சியும்‌ இருட்பவன்‌ இல்லாதவன்‌ என்ற பேதமற்ற 
சமதர்ம வாழ்வும்‌ பாடவந்த மறவர்‌. கவியரங்கக்‌ கவிஞர்‌. 
இவரது “கவிதை என்‌ கைவாள்‌” சோவியத்‌ நாடு. நேரு 


நினைவுப்‌ பரிசு பெற்ற பெருமையது. முழங்குகிறார்‌ 
பாருங்கள்‌: 


ம்து. ச. விமலர்னந்தம்‌ 373 


கவிதை எனக்‌ ரசிகொரு கைவாள்‌- மார்பில்‌ கவசம்‌ 
எனக்கொரு வாய்மை, 
புவியில்‌ தமைகள்‌ வீழ--தான்‌ போர்செய்யும்‌ ஓர்படை 
வீரன்‌. 


காதல்‌ ஓர்‌ ஆயிரங்காலத்துப்‌ பயிரல்லவா? அதை நாட்டுப்புறப்‌ 
பாங்கில்‌ நவில்வது நோக்குங்கள்‌: 
பாத்திப்‌ பிடிக்கிற நாளையிலே-— என்னைப்‌ ' 
பார்த்துச்‌ சிரிச்சிட்ட வேளையிலே, 
அன்பெனும்‌ நாற்றைதன்‌ நெஞ்சில்நட்டு --அதில்‌ 
ஆசைத்கண்‌ ணீரையும்‌ ஊற்றிவிட்டாய்‌, 
தோழமைக்‌ துடிப்பும்‌ ஏழ்மைக்‌ கனிவும்‌ வெடித்து வருதல்‌ 
பாரீர்‌! 
உச்சி மீது வானும்மீனும்‌ ஒடிந்துவீழ்ந்த போதிலும்‌, 
அச்சமின்‌ றித்‌ தடைகள்யாவும்‌ துச்சமென்று களம்புவோம்சீ 
நாய்க்குமிங்கு சோற்றுப்பஞ்சம்‌ இல்லையிந்த நாட்டிலே 
நமக்குமட்டும்‌ ஏன்‌ எனுமோர்‌ ஞாடங்கேட்க நாதிபார்‌? 


தியாகராயநகர்‌ சோவித்‌ நாடு அலுவலகத்தில்‌ பணி. முகவரி: 
75. குமரப்‌ முதலி தெரு. சசென்னை-3க, 


சோமு (மீ. ப. சோம சுந்தரம்‌), 17. 8.21. நெல்லை 
மீனாட்சிபுரம்‌. டி. கே. சியின்‌ வட்டத்தொட்டியில்‌ வளர்ந்த 
வளமையர்‌. தமிழில்‌ வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றவர்‌, 
வானொலி ' நிலைய நிகழ்ச்சி அலபப்பாளர்‌, தென்னகத்‌ 
தலைமை அமைப்பளாராக இருந்து ஒய்வு பெற்றவர்‌. பண்வள 
மும்‌ பண்பட்ட சொன்னலமும்‌ பமுநிய உயிரோட்ட முடைய 
உயர்கவிதைப்‌ படைப்பாளர்‌. கவிதை சுவிதைக்காகவே 
எனும்‌ தாய கவிதைக்காரர்‌ (பா(51) மரபில்‌ நின்று கொண்டே 
புதிய வடிவங்களைத்‌ தமிழுக்குத்‌ தந்தவர்‌ (கனவு). இது 
தமிழில்‌ புது முயற்சி, கவிதையிஃல ஒரு புதிய துறையை 
இயற்றுகின்றார்‌ (புதுமைப்பித்தன்‌), “இவர்‌ கவிதைகள்‌ தமிழ்‌ 
மகளுக்கு ஒரு சீதனம்‌ (ரசிகமணி), பழைய யாப்புக்‌ கட்டுக்குள்‌ 
முடங்காது. மெல்லிய ஓசை கொண்ட பாக்கள்‌ பல யாத்துள்‌ 
ளார்‌. கவிதையைப்‌ பெண்ணாக- தெய்வமாக உருவகித்துப்‌ 
புதுமை புரிகிறார்‌: 
கவிதை எனு?மார்‌ பெண்தெய்வம்‌- அவள்‌ 
கவிஞர்‌ பரவும்‌ அருந்தெய்வம்‌; 
புவியை இயக்கும்‌ புகழ்த்தெய்வம்‌-- அவள்‌ 
புலவர்‌ தமக்குக்‌ குலதெய்வம்‌' 


974 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ புரியாப்‌ புதிரினைச்‌ சந்த அழகொழுகத்‌ 
தந்து சிந்திக்கத்‌ கரண்டுகின்றார்‌: 'எத்தனை மலர்கள்‌ 
இத்தரை மீதினில்‌, நித்தம்‌ மலர்ந்திடுமோ2? பின்‌ நித்தம்‌ 
ஊர்ந்திடுமோ?' தன்னுணர்ச்சிப்‌ பாக்களில்‌ (பரா) தலை 
சிறந்து ஈடு இணையற்றுத தனித்துத்‌ திகழ்ந்தார்‌. இதயக்‌ 
கூண்டில்‌ ஒரு பறவை, இரறரைதா என்று கூப்பிடு2த!', 
இயற்கைப்‌ புனைவில்‌ ஏற்றமும்‌ கற்பனையில்‌ எழிலும்‌ பெற்‌ 
றொளிர்கிறார்‌: பக்தியும்‌ தத்துவமும்‌ பரிணமிக்கும்‌ இவர்‌ 
பாவில்‌. 


செங்கதிர்ச்‌ செல்வனின்‌ பென்ொளியில்‌ _— அந்தச்‌ 
செம்மலர்‌ பொன்மலர்‌ அனதம்மா! 

தங்கக்‌ கதிரவன்‌ பெ ற்கரமும்‌ -செயய 
தாமரை தொட்டுச்‌ சிவந்ததம்மா! 


இப்படிப்‌ புதிய வடிவும்‌ தன்னுணர்ச்சயும்‌ பாங்காக அமையும்‌ 
பாபுலைந்த நற்‌ கவிஞர்‌ பிற்காலத்தில்‌ கடிதை புனைவதை 
விட்டதும்‌ ஏனோ? நூற்கள்‌: இளவேனில்‌ (அரசின்‌ பரிசு), 
தாரகை, பொருழைக்‌ கரையில, வெண்ணிலா. 


ரவிசசந்திர்கா (நாவல்‌); கேளாத கானம்‌ (அரசின்‌ பரிசு), 
கலலறை மோகினி (இரண்டும்‌ சிறுகதைகள்‌), அக்கரைச்‌ 
சமையிலல (பயணம) போன்ற 15 நரற்கள படைததுள்ளார்‌. 
வரலாற்றுக்‌ கலைகள்‌ வடிப்பதல்‌ வலலவர்‌. நல்ல ரசிகர்‌, 
சிறந்த பேச்சாளர்‌. தமிழச அரசின்‌ பண்பாட்டு மைய இயக்கு 
நராக இருந்துள்ளார்‌. இவரது இசைப புலமை கணட 
தபமிழிசைச சங்கம 80ல்‌ அசைய பெரறுஞர்‌' டட்டம்‌ தநதது. 
முகவரி 327 8வது பிரதான சாலை. செனனை 40. (6! .90ப) 


சுரதாஃ (ராஜகோபால) 20.11. 21. தனுசை மாவட்ட 
நாகை வடட பனழையனுரா , முதற கவிதை *சிரிபபின்‌ நிழல' 
47ல்‌ சிவாஜியில்‌, கஞுசையில்‌ அழகப்பன்‌ தன்‌ ம்க்கடைககு 
வருவோரிடகதுலைல்லாம பாவேந்தர்‌ பாடல்களைப்‌ பாடிக்‌ 
காட்டுவராம்‌. அவற்றின்‌ சொல நயமும்‌ கருத்து வளமும்‌ 
கேட்டத தாமும்‌ அவரைப்‌ போல கவிதை எழுத சவண்டும்‌ 
கவிஞராக வெண்டும்‌ என்ற ஆர்வம்‌ பிறதததாம்‌. இதுதான்‌ 
கவிஞராக நேர்ந்த கதை. 5000க்சம பீமமான அருங்கவிகள்‌ 
பாடிய பெருங்கவிஞன. இவர ஓர்‌ Ramantic Poet. 


நடாத்திய வடுகன்‌. காவியம்‌ (பமிழகதுதில மூதன்முதல்‌ 
தல வெளிவத்த கவிரை வார ஏடி), இலக்கியம்‌, ஊர்வலம்‌, 
சுரதா (தங்கள இதழ்கள்‌). படைப்புகள்‌. சாவின்‌ முத்தம்‌, 
உதட்டில்‌ உதடு, பட்டத்தரசி, தேன்மழை (தமிழரசுப்‌ பரிசு), 


ம்து. ௪. விமலானந்தம்‌ த்ர்த்‌ 


சுவரும்‌ சுண்ணாம்பும்‌, துறைமுகம்‌, வார்த்தை வாசல்‌ 
எச்சில்‌ இரவு (கட்டுரை) முன்னும்‌ பின்னும்‌. 

பெற்ற பட்டமும்‌ விருதும்‌: உவமைக்‌ கவிஞர்‌ 
(நாவலாசிரியர்‌ ஜெகசிற்பியன்‌), கவிமாமன்னர்‌ (கலைஞர்‌ 
கருணாநிதி), கவிஞர்‌ திலகம்‌ (சேலம்‌ கவிஞர்‌ மன்றம்‌), தன்‌ 
மானக்‌ கவிஞர்‌ (மூ3வந்தர்‌ முத்தமிழ்‌ மன்றம்‌, சென்னை), 
13ல்‌ 'கலைமாமணி'; 78ல்‌ பாவேந்தர்‌ விருது முதன்முதல்‌ 
(10000 வெண்பொற்காசு) பெற்றவர்‌. ஆங்கிலம்‌, தெலுங்கு, 
மலையாளம்‌, உருது, குஜராத்தி, மலாய்‌ மொழிகளில்‌ சிலபல 
கவிதைகள்‌ பெயர்க்கப்பட்டுள; தனித்துவம்‌: அடிக்கொரு 
அழகுமிகு உவமை தொடுத்திடும்‌ அருமை; தக்க சொல்லைத்‌ 
தகுந்த இடத்தில்‌ வைத்திழைக்கும்‌ வளமை; புதிய சொற்‌ 
பிணைப்பும்‌ (இணைப்பும்‌ சொல்லழகில்‌ சொக்கவைக்கும்‌ 
சுந்தரக்‌ கவிஞர்‌. உவமையே இல்லாத உயர்‌ கவிஞர்‌. 


இவரது குரு பாவேந்தர்‌; அதனாற்றான்‌ சுப்பு ரத்தின 
தாசன்‌ எனப்‌ புனைபெயர்‌ பெற்றார்‌. பாவேந்தராம்‌ ஆல 
மர.த்தின்‌ முதல்‌ --மூத்த விழுது சுரதா; அவரின்‌ அணுக்கத்‌ 
கொண்டராய்ச்‌ சில்லாண்டுகள்‌ வதிந்துள்ளார்‌. பாரதிதாசன்‌ 
பரம்பரையில்‌ பேரும்‌ புகழும்‌ சான்ற பெருங்‌ கவிஞர்‌. தமிழ்க்‌ 
கவிஞர்களில்‌ எழிற்கவிஞர்‌. 

வேகம்‌ விஃவகம்‌ திட்ப நுட்பச்‌ செறிவு சிந்தனை நிறைவு, 
புதுமை நயம்‌ பொதுமை நலம்‌, முருகியல முனைப்பு பாலியல்‌ 
பாங்கு, கற்பனை வளம்‌ கழுத்து நலம்‌ மிக்க சொக்கபாக்கள்‌, 
பொடி போடுவார்‌, பொடியும்‌ வைப்பார்‌. “புதுமையின்றிப்‌ 
பாடல்‌ புனைந்திடல்‌, உயிரில்லாத பதுமையின்‌ மீது சுற்றும்‌ 
பட்டுடை போன்றதாகும்‌' எனும்‌ கொள்கையர்‌. மயில்‌” 
பற்றிய கவிதை ஓயிலும்‌ ஓய்யாரமும்‌ நிறைந்தது. வீரத்தாய்‌. 
நாடே! உன்னைக்‌ காக்க சாகவும்‌ அஞ்சமாட்டேன்‌”, 
“தமிழென்‌ றால்‌ தவிட்டையும்‌ உண்பேன்‌' என்றவர்‌. 


சுரதாவின்‌ ' சொற்றொடர்‌ உவமைகள்‌ என்றே தனி 
ஆய்வு செய்யலாம்‌. “பாதி நிலா வடிவமுள்ள படிகள்‌, தொங்கு 
கின்ற மேகம்‌, வார்த்தை வீடு, பூவின்‌ ஆவி என்கிற நயூமணம்‌, 
வேற்றுமையை வினைச்சொற்கள்‌ ஏற்பதில்லை வெறும்‌ 
பாட்டை து தமிழ்ச்‌ சங்கம்‌ சேர்ப்பதில்லை, 
சுனை ஒன்றில்‌ பூத்தபல மலர்கள்‌ போன்று 
சூழ்ந்துள்ள புலவர்களே! .நீங்கள்‌ எல்லாம்‌ 
'பனி' யென்பீர்‌, 'நிலாவழிக்கும்‌ வியர்வை' என்பேன்‌; 
படை” யென்பீர்‌, “கால்கழித்த கட்டில்‌, என்பேன்‌; 


576 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


'கனி' யென்பீர்‌, “விதைக்‌ குடும்பம்‌” என்பேன்‌; நீலக்‌ 
கடலென்பீர்‌, 'மண்மகளின்‌ ஆடை யென்பேன்‌; 

தனிநின்று புதுமைபல செய்யும்‌ என்னைத்‌ 
தக்கையென நினைக்காதீர்‌! 


காதலைப்‌ பாடாத கவிஞர்‌ இல்லை; இவரும்‌ பாடுகிறார்‌ 
கேளுங்கள்‌ : ்‌ 


மருந்தாலே நோய்தீரும்‌, வானம்‌ சிந்தும்‌ 
மழையாலே வறண்ட வயல்‌ ஏக்கம்தீரும்‌, 
விருந்தாலே பசிதீரும்‌; அனால்‌ காதல்‌ 
வெப்பத்தில்‌ கொப்பளிக்கும்‌ நோயோ, எந்த 
மருந்தாலும்‌ தீர்வதில்லை; காதல்‌ நோயை 
மந்திரங்கள்‌ தீர்ப்பீதில்லை, மங்கை தீர்ப்பாள்‌. 
மிரட்டிக்‌ கொண்டிருந்த காளை மாட்டினை விரைந்து நான்‌ 
போய்‌ விரட்டிக்‌ கொண்டிருந்தேன்‌; வந்தாள்‌, விழிகளால்‌ 
பிடித்தேள்‌. காதல்‌ திருட்டுக்குத்‌ தேத தந்தாள்‌, சேல்விழி பாதி 
தந்தாள்‌; இருட்டுக்குச்‌ சேலை தந்தாள்‌, இளமைக்கு வேலை 
தந்தாள்‌.” எப்பட சொற்படி இப்படியே கற்பனையும்‌; 
நங்கையின்‌ நடைகண்டு நாணிற்றாம்‌ அன்னம்‌! . 
கட்டழகு மங்கையின்‌ கன்னத்தைக்‌ கண்டு, 
தேமாங்‌ கனிகள்‌ திரும்பிக்‌ கொண்டனவாம்‌! 


வருணனை வளம்‌: பெண்களின்‌ கண்கள்‌ இட்ட பிச்சையே, 
கட லின்‌ நீலம்‌! | 


சுருங்கச்‌ சொன்னால்‌ சுரதா ஒரு கவிதைச்‌ சுரங்கம்‌, 
சுரந்திடும்‌ செந்தமிழ்‌ ஊற்று; கவித்‌ தென்றல்‌, கவிதைக்‌ 
காவிரி, கவிஞர்‌ கோமான்‌. கரவறியா குழந்தை உள்ளம்‌: 
கொண்டவர்‌. பீடும்‌ பெருமிதமும்‌ மிக்கவர்‌. நல்லவர்‌ வல்லவர்‌. 
ஒப்புரவு நெஞ்சமும்‌ ஊக்கும்‌ உளமும்‌ உடையவர்‌. தலைப்பு 
களைத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ போட்டிகள்‌ வைத்து பரிசில்‌ . தந்து 
உந்தும்‌ உயர்‌ பேராளர்‌. பெருமைக்குரிய இப்‌ பெருங்கவிஞர்‌ 
இப்போதெல்லாம்‌ பாடாதிருப்பது நமக்கெல்லாம்‌ இழப்பே. 
துணைவியார்‌ சுலோசனா அம்மையார்‌; ஒர்‌ . மகன்‌ 
கல்லாடனும்‌ சொல்லாடும்‌ நல்ல கவிஞர்‌, 50 பாட்டரங்கு 
களுக்கு மேல்‌ பங்கேற்று அருங்கவி பல வடித்துள்ளார்‌, ' 
மணி விழாக்‌ கண்ட மணிக்‌ கவிஞர்‌ காவிரி , மணலினும்‌ 
பன்னாள்‌ வாழ்ந்து சிறக்க வாழ்த்துவோம்‌. முகவரி 56 ௮ 
டாகடர்‌ ஏ. எல்‌. முதலியார்‌ சாலை. கலைஞர்‌ கருணாநிதி 
தகர்‌, சென்னை, 16 ..' 


மது, ச; விமலானத்தம்‌ : நர 


சக்திசரணன்‌: (கே. கே. நரசிம்மன்‌) 18-7-1922, கும்ப. 
கோணம்‌. கஸ்தூரி ரெங்காச்சாரியார்‌; ரெங்கநாயகி. பாண 
துரை உயர்‌ நிலைப்பள்ளியில்‌ பண்டாரத்தார்‌ மாணவர்‌; 
யாற்று அரசர்‌ கல்லூரி வித்துவான்‌. 1938 முதல்‌ கவிதைப்‌ 
பைத்தியம்‌. குரு: கு ப. ரா; ஊக்கியவர்‌ ந, பிச்சமூர்த்தி. ' 
படைப்புகள்‌: 1, ‘சந்திரிகை குயிற்பாட்டு போன்ற சிறு 
காவியம்‌; ஒரே இரவில்‌ எழுதியது. 2. ஜீவானந்தகாரிகை, 
ரூபயத்கின்‌ வார்ப்பு, 3. மதுவனம்‌, 4, கவிபரங்கம்‌, 5. பஜ 
கோவிந்தம்‌, 6, இந்திரஜித்‌ காவிரம்‌- சம்‌ பன்‌ கவிபோல்வது. 
7. பனிமத்தம்‌, 3. வெங்கடேச சுப்ரபாதம்‌, 9. புதுவாழ்வு, 
(விடுதலைக்குப்‌ பின்னைய இந்தியா பற்றிய பாவியம்‌) 10. 
மாளவிகா அக்னி மித்திரம்‌ 11. தாகூரின்‌ சித்ரா, 12. ஓதிமத்‌ 
தூது, (ஹம்ச சந்தேசத்தின்‌ பெயர்ப்பு), 13. அகிலாண்ட 
வல்லி ஆரம்‌ (செளந்தர்ய லஹரியின்‌ வடிப்பு,) 14. சீராரும்‌ 
பேராயிரம்‌, (விஷ்ணு சகஸ்ரநாமத்தின்‌ வார்ப்பு,) 15. தேசிகர்‌ 
துதிகள்‌. 16, மலைமகள்‌ திருமணம்‌, (குமார சம்பவத்தின்‌ 
தமிழாச்கம்‌.) 

குமிழ்‌ வளர்ச்‌, தேசியம்‌ (காந்தியம்‌), தெய்வீகம்‌ மூன்றை. 
யும்‌ முழு மூச்சாகக்‌ கொண்டவர்‌. வேதாந்த தேசிகரிடம்‌ 
விடுதலறியா 'விருப்பினர்‌, சக்தி உபாசகர்‌, சீரிய புலவர்‌, 
சிறந்த நாவலர்‌, செஞ்சொற்‌ கவிஞர்‌, சந்த த்தோடும்‌ 
உணர்ச்‌சி3யாடும்‌ பாடும்‌ பாங்கர்‌, திருவரங்கம்‌ உயர்நிலைப்‌ 
பள்ளித்‌ தமிழாசிரியராகத்‌ இகழ்ந்து ஒய்வு பெற்ற ' இவரது 
மணிவிழா ஜூலை 82ல்‌ நிகழ்ந்தது. இவரது இரு கண்கள்‌ என 
இலங்தம்‌ மகன்கள்‌ ஸ்ரீதரன்‌. சுநர்சனம்‌ இருவரும்‌ திருச்‌ ' 
தேசிய கல்லூரி கணிதத்‌ துறைப்‌ பேரோ சிரியர்எள்‌; டாக்டர்‌ 
பட்டம்‌ பெற்றவர்கள்‌! பின்னவரும்‌ கவிஞரே, 'உறவாடும்‌. 
மேகங்கள்‌” என்ற கவிதை நூல்‌ வெளியிட்டுள்ளார்‌. புலிக்குப்‌ 
பிறந்தது பூனையாகுமா? முகவரி: வடக்கு அடையவளைந்‌ 
தான்‌, ஸ்ரீரங்கம்‌, திருச்சி-0. 

புத்தனேரி சுப்பிரமணீயம்‌. 8-10-22. நெல்லை மாவட்டம்‌. 
ராமையா முதலியார்‌: தாயம்மாள்‌. அமெரிக்கன்‌ கல்லூரி 
மாணவர்‌. முதற்கவிதை காலை மலர்ச்சி மதுரை எக்ஸ்பர்ட்‌ 
இதழ்‌ 1939ல்‌. பொதுப்பணித்துறையில்‌ முதல்நிலல்‌ ஆசிட்‌ 
அலுவலராக இருந்தவர்‌. பொன்னி. இதழில்‌ 1947ல்‌ பாரதி 
தாசன்‌ பரம்பரை” என அறிமுகம்‌, படைப்பு: பொங்கல்‌ விருந்து, ' 
அம்புலிப்பாட்டுப்‌ பாடாதே, பண்ணரசி மெய்யம்மை 
பர்மாலை, பெரியார்‌ அண்ணா பெருமை, என்றும்‌ இளமை, 
அரை மணிக்குள்‌ இராமாயணம்‌. 


த. இ. 37 


578 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


முத்தமிழ்த்‌ துறையில்‌ முறையாகத்‌ -தொண்டாற்றும்‌ 
முன்னணிக்‌ கலைஞர்‌ - கவிஞர்‌. கலை இலக்கிய வளர்ச்சியே 
குறிக்கோளாகக்‌ கொண்டவர்‌. இசைப்‌ பாக்கள்‌ பல இயற்றி 
யுள்ளார்‌. கட்டுரை, நடனம்‌, நாடகம்‌ போன்றவற்றிலும்‌ 
வல்லவர்‌. பெற்ற விருதுகள்‌: தமிழ்‌ நற்பெருந்‌ தொண்டர்‌, 
கவிஞர்‌ கோ, கலைமாமணி, செஞ்சொற்‌ கவிஞர்‌, முத்தமிழ்‌ 
வித்தகர்‌. எண்ணற்ற கலை இலக்கிய அமைப்புகளில்‌ உறுப்‌ 
பினராக இருப்பவர்‌, புத்தனேரியாரின்‌ பா முத்துக்கள்‌ : 
“சிறிய வயதில்‌ இதய வயலில்‌ படிப்பை விதைக்கணும்‌ 
பெரியவயதில்‌ மேதை என்னும்‌ பெருமை கிடைக்கணும்‌' 
தயினை அணைப்பது தீயல்ல. ஒரு தீமைக்குத்‌ இமை 
மருந்தல்ல, 
தீயினைத்‌ தண்ணீர்‌ அணைத்து விடும்‌-செய்த இமையை 
நன்மை திருத்தி வீடும்‌. 
சிரித்துப்‌ பேசப்‌ பழகு--அதுதான்‌ சிறந்த முகத்தின்‌ 
APE 
முகவரி :-— “தமிழ்க்‌ குடில்‌' 14. சென்டாப்‌ முதல்‌ தெரு, 
சீத்தம்மாள்‌ காலனி வரிவு, சென்னை-18, 
கோவை இளஞ்சேரன்‌ (மெய்கண்ட சிவன்‌): 4-1-23. இராம 
நாதபுர மாவட்ட கல்லல்‌, ஆத்திச்சூடி உரைகாரர்‌, வைத்திலிங்‌ 
கனார்‌ ॥ மீனாட்சியம்மாள்‌. ஐயாறு அரசர்‌ கல்லூரி மாணவர்‌. 
நாகை தென்னிந்திய திருச்சபை உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தமி 
ழாசிரியராக ஓய்வு பெற்று, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பதிப்புத்‌ 
துறைத்‌ துணை இயக்குதராக இயங்கி வருகிறார்‌. நாகையில்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌ தோற்றுவத்ததும்‌ மறைமலையடிகளுக்கு வெங்‌ 
கலச்‌ சிலை எடுத்ததும்‌ சாதனை, தமிழையே முச்சாகக்‌ 
கொண்டவர்‌. சமுக-௩மொழிச்‌ சீர்திருத்தக்‌ கொள்கையர்‌, 
தமிழ்ப்‌ புலவர்‌ வரிசையில்‌ தனிச்‌ சிறப்பினார்‌. மரபுக்‌ கவிஞர்‌. 
இயற்றியன: கோலை1இளஞ்சேரன்‌ கவிதைகள்‌, வள்ளுவர்‌ 
வாழ்த்து, நகைச்சுவை நாடகங்கள்‌, குறள்‌ நானூறு, முல்லை 
மணக்கிறது, தடம்‌ புரண்ட தமிழ்‌ மரபுகள்‌, அண்ணாவின்‌ 
வாழ்த்து, பாரதியின்‌ இலக்கியப்‌ பார்வை, புதையலும்‌ பேழை 
யும்‌, இலக்கியம்‌ ஒரு பூக்காடு (அருமையான நூல்‌). பெற்ற 
பாராட்டு? கவிஞர்‌ கோ (பாரி விழா), நல்லாசிரியர்‌ (தமிழ்‌ 
நாடு அரசு), சிலம்புச்‌ சேரனார்‌ (யாழ்ப்பாணம்‌) 


9 


பாவின்‌ பெற்றி : கவிதைகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு : 
வாழ்வியல்‌ அடிப்படை கொண்ட்வை, முத்தும்‌ வித்தும்‌ 
போன்று கருத்துக்கள்‌ ; பாலும்‌ பாகும்‌ போலும்‌ எளிமை, 


மது. ௪. விமலானந்தம்‌ 579 


சுளையும்‌ நுங்கும்போல சுவை, பா ஒவ்வொன்றும்‌ பலாச்‌ 
சுளை, மதுவின்‌ சுவையும்‌, பழச்‌ சுவையும்‌ மலியச்‌ சொல்லும்‌ 
நனியமைப்‌ புதிய படைப்பு (கி.வா. ஐ). அமுதத்‌ தமிழிற்‌ 
குழைத்த நற்கவிதை (கவியோகி சுத்தானந்த பாரதி) தமிழ்ச்‌ 
சுவையுடன்‌ கற்பனைச்‌ செறிவு கலந்து நல்ல கவிதை வடிவ 
மெடுத்து மகிழ்விக்கிறது (அண்ணா). ஆற்றொழுக்கான அழகு 
நடை, அருமையான உவமை, நகை நலம்‌, இனிமை எளிமை, 
நல்லோவியம்‌ தீட்டும்‌ நறுக்குச்‌ சொற்கள்‌, தித்திக்கும்‌ தீம்பாக்‌ 
கள்‌, திகட்டாத படிப்பினைகள்‌ கொண்டவை, 
“கன்னியவள்‌ பேசவில்லை, அன்னாள்‌ கொண்ட காதல்‌ 
பேசிற்று' 
“பால்‌ வடியும்‌ என்‌ வதனம்‌,,..பால்‌ பண்ணை வைக்கச்‌ 
சொல்‌: 
'கண்ணன்று காதற்‌ கூடம்‌, காதலின்‌ வேர்‌, காந்தக்கல்‌” 
'சண்ணோட்டம்‌' செய்து நின்றான்‌, அன்றன்று 
காதலோட்டம்‌” 
'தன்மானம்‌ இல்லையெனில்‌, தமிழரெனத்‌ தகுவரோ?” 
கன்னியில்லாச்‌ சோலையிலே, தென்றலுமோர்‌ குளிரோ? 
கன்னியவள்‌ அணைத்திருந்தால்‌, தென்றலுமோர்‌ குளிரோ? 
கம்பராமன்‌ (எஸ்‌. கே. இராமராசன்‌). 10-4-20, நாமக்‌ 
கல்லை அடுத்த வரகூர்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ புலவர்‌ 
கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌: பாப்பம்மாள்‌. கம்பனிடத்துக்‌ 
கொண்ட விடுதலறியா விருப்பால்‌ கம்பரா மன்‌” என்னும்புனை 
பெயர்‌ பெற்றார்‌. வேலூர்‌ கண்டர்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளித்‌ 
தலைமைத்‌ தமிழாசிரியராய்த்‌ திகழ்ந்து (நல்லாசிரியர்‌) ஓயவு 
பெற்று, இது போது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பேரகராதித்‌ 
துறையில்‌ பணியாற்றுகிறார்‌. விரைந்து கவிபாடும்‌ கவி, 
வேந்தர்‌. வடமொழி வல்லவர்‌. தலை சிறந்த நினைவாற்றல்‌ 
மிக்கவர்‌. பல்லாயிரம்‌ பாடல்கள்‌ மனப்பாடம்‌. ஒரு நட மாடும்‌ 
கலைக்‌ களஞ்சியம்‌. புலமையில்‌ தலைமையாளர்‌. நயம்பட 
உரைத்திடும்‌ நா நலத்தர்‌. (பழுத்த ஞானத்தர்‌. தமிழ்க்கடல்‌” 
எனப்படுவார்‌). அருளியன; மேகநாதம்‌, குமார சம்பவம்‌, 
வரதோதயம்‌, நாககுமார காவியம்‌, பிரம்மேந்திர கீதம்‌, சந்திர 
விநாயகர்‌ சந்நிதிமுறை. 
கலைஞர்‌ கருணாநிதி : 3-06-23, திருவாரூரையடுத்கத்‌ திருக்‌ : 
குவளை. முத்துவேலர்‌: அஞ்சுகம்‌. தமிழக முதல்வராகத்திகழ்ந்‌ 
தவர்‌. கவிஞராகவும்‌ கதிரொளி வீசுகிறார்‌. கற்பனை, 
கருத்தாழம்‌, எளிமையெழில்‌, இனிமைப்‌ பொழில்‌; உணர்வு 


580 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஊற்று, ஓவியக்‌ கீற்று, வருணனை வளம்‌, வளமார்‌ உவமை, 
நலமார்‌ தமிழ்‌ -இவார்‌ கவிதையில்‌ இழையோடி இதயங் கவர்‌ 
கின்‌ றன. 


“காற்றின்‌ பெருக்கல்‌ புயலாகும்‌ நாற்றின்‌ பெருக்கல்‌ 
பயிர கும்‌ இனிய 
சாற்றின்‌ பெருக்கல்‌ சுவையாகும்‌ ஆற்றின்‌ பெருக்கல்‌ 
புனல்‌. மும்‌ 
£கண்ணடக்கம்‌ இமைக்‌ கதவில்‌, நாவ. கம்‌ வாய்ச்‌ 
சிறையில்‌, 
மூச்சடக்கம்‌ காற்றினிலே, மெய்யடக்கம்கல்லறையில்‌- நல்ல 
மன அடக்கம்‌ அறிவொளியில்‌!' 
இரவு உமிழும்‌ எச்சில என்பேபேன்‌ பனிததுனியை என்‌ 
இறைவனது இதழ்‌ முத்தம அமுதம்‌ என்பேன்‌!' 
பிறையொன்று பொறுத்திருந்து நிலவாகும்‌ 
பொறைகொண்டாா பொறுத்திருந்து நிலமாள்வபர்‌' 
இடி இடிக்கும்‌ பேச்சில்‌ -இளெமைஞல்‌ விழி துடிக்கும்‌ 
எழுத்தல தன ஒரு 
படி இனிக்கும்‌ பண்‌ பில்‌- அதிர்‌ வெடிமுழங்கும செயலி 
ஸ்டாப்‌ 
படியிருக்கும்‌ குணத்தில்‌--விடுதகலைக்‌ கொடியிருக்கும 
கையால்‌ - கொஞ்சம்‌ 
முடி யிருக்கும்‌ கலையில/ 
இது தேரு பற்ற, இதயம நெகிழத்தும்‌ எற்பனை: இத்தல 
ஆள்‌ காட்டி விரல்‌ மட்டும்‌ காட்டி நின்றார்‌- 
ஆணையிடுகின்றார்‌ எம அண்ணா என்றிரநத்‌ தாம; 
அய்யகோ! இன்னும்‌ 
ஒராண்டட வாழப்‌ பேட பெறன்‌ என்று அவப்‌ 
ஓர்‌ விரல்‌ காட்டியது இன்றன பே ப்ர்ரிகிழது! 
' இதயத்தைத்‌ தந்திடு அண்ண. வில்‌ ஓர்‌ அுமபகுதி/“கனஃ ஞா 
எழுத்தில்‌ இரண்டு உணர்வுகள நெறி..வ்றன. ஒன்று வ்தை 
மூலமாகப்‌ புதிய தததுவ விளக்கங்களைத தருகிறார்‌. மற்‌ 
மொன்று, அவரது எழுத்தைப்‌ படிக்கும்‌ ஒவ்வொருவனும்‌ 
தன்னம்பிக்கை ஏற்பட்டு எழுச்சி பெறுகிறான்‌”, (மாலகம 
ஆது! சேஷையா) தமிழர்களான நலங்கிள்ளிக்கும்‌ நெடுங்‌ 
களளிக்கும்‌ பின்‌ புலவனாகவும்‌ அரசனாகவும வாழபவர்‌ 
கலைஞர்‌ ஒருவர்‌ தான்‌. தமிழறிஞர்களை - புலவர்களை 
வாழ்லிக்கும்‌ புரவலனாக இருந்து பாதுகாத்து வருகிறார்‌ 
கலைஞர்‌". (மூ, வ.) 'உலக மகா கவிஞர்‌ என்று பட்ட ததை 


மது: ௪! விட்ல்ரினந்தம்‌" 25] 


உலக மகா சுவிஞார்கள்‌ சங்கம்‌ உவந்தளித்தது. முகவரி : 
2. நான்காவது தெரு, கோபாலபுரம்‌, சென்னை-86 (85225) 


வி, துரைசாமி 15-7-1933 திருச்சி மாவட்ட சோபனபுரம்‌. 
தாய்மொழி _. தெலுங்கு. திருவையாற்று அரசர்‌ கல்லூரி 
மாணவர்‌. திருச்சி இ. ஆர்‌. உயர்‌ நிலைப்‌ பள்ளி. மதுரைக்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பணியாற்றி ஒய்வு பெற்றுள்ளார்‌. கவிதை 
களும்‌ கவிதை நாடகங்களும்‌ நிரம்ப யாத்துள்ளார்‌. முதற்‌ 
காதல்‌, அமுத கலசம்‌ கவிதைத்‌ தொகுப்புக்கள்‌. பிற படைப்பு 
கள்‌ : கண்ணகி விருத்தம்‌, சம்பந்தர்‌ வெண்பா, முருகன்‌ 
ஆறுபடை வீட்டு வெண்பா மாலை, ஸ்ரீ சந்திர சேகரேந்திரர்‌ 
நெஞ்சு விடு தூது, ஹீ சோம சுந்தர தேசிகர்‌ மும்மணிக்‌ 
கோவை. முகவரி: Plot5, Canara Bank officer's colony, 
0.5. Nagar, Madurai 14. 


கிருச்சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ (தொ.மு. சிதம்பர ரகுநாதன்‌ 
20-10-23, நெல்லை. பொதுவுடைமை இயக்கத்தில்‌ நிலைபெற 
நிற்பவர்‌. கவியரங்கக்‌ கவிஞர்‌, தனிவழி படைத்தவர்‌. புரை 
யோடிய சமுதாயப்‌ புண்களை மருந்திடும்‌ மாண்பின இவர்‌ 
கவிதைகள்‌: வீறும்‌ வேகமும்‌ வாய்ந்தவை. கனமான பொருள்‌ 
பற்றி அழுத்தமாகப்‌ பாடும்‌. பாங்கினர்‌. புதுமைப்‌ பித்தனை 
அடியொற்றுபவர்‌. அவருக்கு அமைந்த பாஸ்‌ வல்‌; அவர்‌ 
மேற்கொண்ட புதிய பா வடிவினைப்‌ பண்படுத்திப்பாடியவர்‌. 
“காந்தியெனும்‌ சூரியனின்‌ கதிர்பட்டுக்‌ கண்‌ விழித்தோம்‌” 
என்றவர்‌ உழைக்கும்‌ மக்களின்‌ உயர்வினை ஊற்றத்தோடு 
ஒதுகிறார்‌: 

வையம்‌ தழைத்திடச்‌ செய்தவர்‌ நாம்‌, புவி 

வாழ்வை. ஒளி பெறச்‌ செய்தவர்‌ நாம்‌; 
ஐயம்‌ இநிபுசந்‌ தேசுமின்றி உல 
காளப்‌ - பிறந்தவர்‌ நாம்‌, அவர்‌ நாம்‌! 

நிகரமைக்‌ கொள்கையை—பாட்டாளிகள்‌ ஆர்த்தெழும்‌ 
அழகினை 

மருண்டு நிற்க மாப்டேோம்‌- கண்கள்‌ 

இருண்டு நிற்க மாட்டோம்‌! 

திரண்ட தோளின்‌ வலியால்‌--பல 

தினம்‌ பலிக்கும்‌: பயனைச்‌ 

சுரண்டி வாழும்‌ சில்லோர்‌--தன்று 

சொர்க்க வாழ்வு வாழும்‌ 

இரண்டு பட்ட தன்மை--மாறி 

இன்பம்‌ காணும்‌ மட்டும்‌ (மருண்டு நிற்க...) 


582 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சமுதாயக்‌ கேடுபாடுகளைச்‌ சாடி இக்கால நிலையினை 
நையாண்டி செய்கிறார்‌. 


ஈசன்‌ படியளக்கும்‌ இதிகாச காலமல்ல, 
“ரேசன்‌ படியளக்கும்‌ ரெண்டுங்‌ கெட்ட காலமையா!' 
இப்படியெல்லாம்‌ கனல்‌ கக்கும்‌ இவர்‌, காதல்‌ என்றதும்‌ 
எப்படிக்‌ கனிந்து குழைந்து கொஞ்சி விளையாடுகிறார்‌. 


“மீண்டும்‌ ஒருமுறை நீவா ரா யோ?.--அந்தப்‌ 
பாட்டை மறு முறையும்‌ பா டாயோ!--தெஞ்சை 
வாட்டும்‌ தனிமை இருள்‌ மூட்டம்‌ கலைந்து இதய 
தாட்டம்‌ தனக்கு ஒளியைக்‌ காட்டும்‌ அமுதமயக்‌ 
கீதம்‌ தனைத்‌ திரும்பக்‌ கே ளே னேோ2-.மீணடும்‌ 
பாதை முனையிலுனைப்‌ பா ரே னோ! 


புயல்‌ தென்றல்‌ இரண்டின்‌ திறமுணரலாம்‌ இவர்‌ கவிதையில்‌. 
இதுபோது சென்னை தியாகராய நகர்‌ சோவியத்‌ செய்தித்‌ 
துறையில்‌ பணியாற்றுகிறார்‌. இருமுறை சோவியத்‌ நாடு 
நேரு நினைவுப்‌ பரிசு பெற்றுளார்‌. 


பிறதுறை * ஆணித்தரமாகப்‌ பேசும்‌ ஆற்றலர்‌. இந்தனை 
ஊற்றம்‌ மிக்கவர்‌. அழுத்தமானவர்‌, ஆழமானவர்‌, பாரதி 
புகழ்‌ பரப்புநர்‌. “பாரதியும்‌ ஷெல்லியும்‌” பாரதி புதிய பார்வை, 
கதை, கட்டுரை, திறனாய வல்லவர்‌. ரகுநாதன்‌ கதைகள்‌) 
புயல்‌, பஞ்சும்‌ பசியும்‌ (நாவல்கள்‌), சிலை பேற்று (நாடகம்‌), 
இலக்கிய விமர்சனம்‌, இளங்கோவடிகள்‌ யாரா? மொழி 
பெயர்ப்பு முனைவர்‌: நான்‌ இருவர்‌ (ஸ்டீவன்சன்‌), தாய்‌ 
(கார்க்கி) துரோகி (சுவீடிஷ்‌) முதலிய 9. பஞ்சும்‌ பரியும்‌ செக்‌ 
மொழியில்‌ பெயர்க்கப்‌ பட்டுளது, பரபரப்பை ஏற்படுத்திய 
பேர்‌ சொல்லும்‌ புதினம்‌, கவிதைகள்‌, ரகுநாதன்‌ கவிதைகள்‌, 
கவியரங்கக்‌ கவிதைகள்‌. கலைஞர்‌ பாஸ்கரத்‌ தொண்டமானின்‌ 


சோதரர்‌, முகவசி 210 பி.டி. ராஜன்‌ சாலை. கருணாநிதி நகர்‌, 
சென்னை. 78 


வானம்பாடி (சுந்தரேச துரை) ; 8-11 
அருகே குலமாணிக்சும்‌. துரைசாமி ; 6 
நாடு சரபோஜி உயர்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ 
விபூதி வீரமுத்து போன்றோரின்‌ பள்‌ 
கல்யாண சுந்தரம்‌ 


௪1923: மன்னார்குடி 
லாகாம்பாள்‌. ஒரத்த 
சுரதா, ஆறுமுசுசாமி, 
ளித்‌ தோழர்‌-தஞ்சை 
உயர்‌ நிலைப்‌ பள்ளி 5.5 1.C. உமா 
மகேசுவரனார்‌, கரந்தைக்‌ கவியரக நீ. கத்தசாமிப்‌ பிள்ளை 
வீட்டுக்‌ குழந்தையாக விளையாடி அறிவு பெறல்‌. நாட்டார்‌ 
ஐயாவிடம்‌ சிலம்பு, மனோன்மணியம்‌ பாடம்‌ கேட்டவர்‌; 


மது. ச. விமலானந்தம்‌ 583 


விபுலானந்தர்‌ பழைய நூல்‌ படி எடுத்தவர்‌. முதற்‌ கவிதை 
'கூவி அழைக்குது யாழ்‌' 1940ல்‌. அரசியலுக்கு பகத்சிங்‌, சீர்த்‌ 
திருத்தத்திற்கு பெரியார்‌ ஆதர்ச புருடர்களாகக்‌ கொண்டவர்‌. 
தஞ்சை லெனின்‌ எனப்படும்‌ மணி, எம்‌, என்‌. ராய்‌ போன்றா 
ரிடம்‌ மார்க்சீய தத்துவங்களைக்‌ கற்றவர்‌. கவிதைகளில்‌ இழை 
யோடச்‌ செய்தவர்‌. 


தமிழரசுக்‌ கழகக்‌ கலைஞர்‌. தமிழ்‌ முரசு, செங்கோல்‌, 
தமிழ்‌ முழக்கம்‌, சாட்டை இதழ்களில்‌ பணியாற்றியவர்‌. 48 
முதல்‌ *வானம்பாடி' வார ஏடும்‌, 73 முதல்‌ ‘கவிதா மண்டலம்‌: 
திங்கள்‌ இதழும்‌ நடத்தியவர்‌, 49ல்‌ ஜி, டி. நாயுடுவின்‌ கோபால்‌ 
பாகில்‌ 3 நாள்‌ பாரதி விழா நடத்தியவர்‌ 50,000 செலவில்‌! 
தமிழரசுக்‌ கழக முதல்‌ சத்தியாகிரக; எல்லைப்‌ போராட்ட த்தில்‌ 
இறை சென்றவர்‌, இசை நாட்டியம்‌ சித்த மருத்துவம்‌ சோதிடம்‌ 
போன்ற பல்கலை வாணர்‌. பன்மொழி வல்லுநர்‌. வழிகாட்டி ; 
ஞானியார்‌ சுவாமிகள்‌, ம. பொ. சி. 


வந்தவை: அரசியல்‌ புரியாத அண்ணாதுரை, தொழி 
லாளர்‌ வர்க்கத்தின்‌ துரோக சக்தி திராவிட இயக்கம்‌, தமிழ்‌ 
முழக்கம்‌ (தமிழரசுக்‌ கழகக்‌ கொள்கை விளக்க இதழ்‌ முழக்கம்‌) 
வீரன்‌ செண்பக ராமன்‌. சாதனை : “ஜெய்‌ ஹிந்த்‌” மந்திரத்தின்‌ 
தந்தை புரட்சி வீரர்‌ செண்பகராமன்‌ பிள்ளையின்‌ அஸ்‌ 
தியைத்‌ தனி ஒருவராகவே நின்று அரும்‌ பாடுபட்டுக்‌ 
கொணர்ந்து குமரியில்‌ கரைத்து அவர்‌ பெயரினை நிலை : 
நாட்டியவர்‌. தோழர்‌ ஜீவானந்தம்‌ தலை மறைவாகி பாதாளத்‌ 
தில்‌ பதுங்கி வாழ்ந்த போது ஆதிச்ச புரத்தில்‌ உதவிக்‌ 
காத்தல்‌, 5 வது தமிழ்‌ விழாவினை தில்லி தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ 
நடத்தியவர்‌; உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டுக்கு முன்‌ னாடியாகும்‌: 
தஞ்சையில்‌ தமிழர்‌ மறு மலர்ச்சி மன்றம்‌ தோற்றி தமிழைப்‌ 


பரப்பியவர்‌. 


6000க்கு மேற்பட்ட 
பாக்களும்‌ யாத்துள்ளார்‌; 
பாடியுள்ளனர்‌. அரிய ஆற்‌ 
விட்டன! தாகூரின்‌ சித்ராவை 
நாட்டியமாக அமைத்துள்ளார்‌. 
மேடை ஏற்றினர்‌. 

'வெற்றி வெற்றியென வெற்றி முழக்கமுடன்‌ 

வேலெடுத்து உடைவா ளெடுத்து 

சுற்றி நின்ற பகை பற்றி எரிந்திடவே 

சூளெடுத்துப்‌ படை ' தானெடுத்து 


பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. இசைப்‌ 
ஏ. எஸ்‌. ராஜா, திருச்சி லோகநாதன்‌ 
றல்‌ பலவும்‌ அரசியலில்‌ கருகி 
மன்மத விஜயம்‌' என்ற அற்புத 
உதய சந்திரிகா குழுவினர்‌ 


984 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஜெயமே என சுகமே பெற 
ஜெயக்கொடி நாட்டிய சித்ரா தேவி! 
வாழ்க எமது ராணியே! - இவ்‌ 
வையம்‌ போற்றவே! 


்‌ புதைந்திடும்‌ நினைவில்‌ அழுந்திடும்‌ மன்மே! 
புறப்படு என்றேன்‌. கேட்டாயே - இங்கு 

சிதைந்திடும்‌ உணர்வை சேர்‌ த்தினி ஒன்றாய்‌ 
ஜீவியப்‌ பொருளைக்‌ கா.ட்டாயோ” 


கற்கண்டு சொற்கொண்டு கவிதை யுருக்‌ கொண்ட 
காவியம்‌ சிலப்பதிகாரமன்றோ?--தமிழ்க்‌ 
காப்பியம்‌ சிலப்பதிகார.மன்‌ மீரா ?' 


இதுபோது பாம்பன்‌ சுவாமிகள்‌ புகழ்‌ பரப்பி வருகிறார்‌. 


கலைமாமணி (85) விருது பெற்றார்‌. கானம்பாடிக்‌ 
களிக்க வைக்கம்‌ வானம்பாடி அவர்கள்‌, தமிழகத்தின்‌ தலை 
யாய கவிஞர்‌, சிந்தனைச்‌ செல்வர்‌, செயல்‌ வீரர்‌, A man of 
two generation. இவர்‌ 'ஆத்மாவில்‌ இடம்‌ பெற்ற இருவர்‌: 
எஸ்‌. டி. சுந்தரம்‌, இசை மேதை பி. இராமநாதன்‌, அரசும்‌ மக்‌ 
களும்‌ போற்றிப்‌ பரவ வேண்டிய கலைமன்னன்‌, வியத்தகு 
கவிஞர்‌. முகவரி 7, கிழக்கு மாட வீதி, மயிலாப்பூர்‌, 
சென்னை-:. 


பாவலர்‌ பாலசுந்தரம்‌: 181-24, தஞ்சாவூர்‌ கருத்திட்‌ 
டைக்குடி. சந்திரசேகரம்‌ பிள்ளை: விசயாம்பாள்‌: பயின்றது 
தூயபேதுரு உயர்‌ நிலைப்பள்ளி, கரந்தைப்புலவர்‌ கல்லூரி. 
புலவர்‌ பட்டம்‌ பெற்று “50 முதல்‌ புலவர்‌ கல்லூரியில்‌ 
துணைப்பேராசிரியர்‌' £70 முதல்‌ பேராசிரியர்‌; £73 முதல்‌ துணை 
முதல்வர்‌. £82 ல்‌ ஓய்வு; இவர்‌-தம்மாணவர்கள்‌:, பொன்னி 
வளவன்‌, ஈரோடு தமிழன்பன்‌, ௮. அறிவொளி போன்றார்‌. 
மாணவராய்‌ இருந்தபோதே (௪. கே. வேலன்‌) “எரிமலை” 
இதழில்‌ இந்தி எதிர்ப்புப்‌ பாடல்கள்‌ எழுதினார்‌. அவரது 
'சூறாவளி” நாடக்த்திற்குப்‌ பாடல்கள்‌ . தட்டினார்‌. தமிழ்ப்‌ 
பொழிலில்‌ கவிதை நாடசுங்கள்‌ பல வெளியாயின. பள்ளி 
களிலும்‌ கல்லூரிகளிலும்‌ நடிக்கப்‌ பெற்றன. வானொலியும்‌ 
அதா கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, நாட்டார்‌ 
பேரவை வாயிலாக 1950 - 80 : ஆண்டுகளில்‌ இவரது 
க்க து பெறாதோர்‌ இல்லை என்றே இயம்பலாம்‌,. 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட கவியரங்குக்ளில்‌ ' பாடியும்‌ தலைமை 
ஏற்றும்‌ புகழ்‌ நாட்டியுள்ளார்‌. மரபுக்கவிஞர்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ த 


படைத்தவை: கரந்தைக்‌ கோவை; புலவர்‌ உள்ளம்‌; 
புரவலார்‌ உள்ளம்‌ (கவிதை நாடகம்‌); மழலைத்தேன்‌(4 தொகுதி 
கள்‌); ஆதிமந்தி, யான்‌ கண்ட அண்ணா, கலைஞர்‌ வாழ்க, 
சிவமும்‌ செந்தமிமும்‌ (நாடகம்‌) “செய்யுள்‌, இலக்கணம்‌ பதிப்‌ 
பித்தவை; சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்திற்காகத்‌ தனிப்‌ 
பாடல்‌ திரட்டு |, ||. திருவாதபூர்ப்‌ புராணம்‌, திருநல்லூர்ப்‌ 
புராணம்‌. எழுத்தில்‌: உரையாசிரியர்களின்‌ ஒரு வழிப்பற்றிய 
உரை விளக்கங்களால்‌ தொல்காப்பியத்தின்‌ ஆறிவியள்‌ சான்ற 
மொழிக்‌ கோட்பாடும்‌ இலக்கண நெநறியும்‌ மறைந்து - மறைக்‌ 
கப்பட்டு கிடக்கின்றன; அதன்‌ செம்மையான எழுத்துக்களை 
நடுவநிலையே படு விளக்கும்‌ நல்லுரை மூன்று இயல்கடகும்‌ 
வடித்துளார்‌. வெளிவரின்‌ பெரும்‌ பரபரப்பும்‌ புத்தொளியும்‌ 
உண்டாக்கும்‌ புதையலாக அமையும்‌. 


சிறப்புகள்‌: திருப்பனந்தாள்‌ புரவலர்‌ மன்‌ றம்‌ “பாவலரேறு” 
என்றும்‌, திருப்புத்தூர்‌ தமிழ்ச்சங்கம்‌ (குன்றக்குடி அடிகளார்‌) 
'கவிஞர்‌ கோ' எனவும்‌, நாட்டார்‌ பேரவை செட்டிதாட்‌ 
டரசர்‌ முத்தைய வேள்‌ திருக்கையால்‌ ‘செஞ்சொற்கவிவலவன்‌' 
என்றும்‌ பட்டம்‌ தந்து போற்றின. இவர்‌ திருமகனார்‌ 
மதிவாணன்‌ கரந்தைப்புலவர்‌ கல்லூரியில்‌ தமிமீழாச்சுகின்‌ றார்‌. 
முகவரி 367, மேல வீதி, தஞ்சாவூர்‌-9. 


சி. அரசப்பனார்‌: 4-10-24. தஞ்சை மாவட்ட சாத்த 
லூர்‌. சிங்கார வேலு: தனத்தம்மாள்‌; ஐயாறு அரசர்‌ 
கல்லூரி மாணவர்‌, உறையூர்‌ சேஷையா்‌ உயர்நிலைப்பள்ளித்‌ 
தமிழாசிரியர்‌. ஓய்வு. கவிதை நூல்கள்‌: தமிழ்‌ விருந்து, நேரு 
நினைவு மலர்‌, காமராஜ்‌ வாழி, கனியமுதம்‌. உரைநடை: 
கலைவேற்தன்‌ சரபோஜி, நாயன்மார்‌ நால்வர்‌, இலக்கியக்‌ 
காட்சிகள்‌. கட்டுரை: வள்ளுவர்‌ போற்றும்‌ அறம்‌, அருள 
தமிழ்‌, திருமுருகா ற்றுப்படை, பாடல்‌ நூல்கள்‌ பல, 74-ல்‌ 
தமிழக அரசு நல்லாசிரியர்‌ விருதும்‌, 9:-ல்‌ மைய அரசின்‌ 
'நேஷன்‌ அவாடு'ம்‌ பெற்றவர்‌, 6-10-73ல்‌ பொன்‌ விழாவும்‌ 
10-10-83 ல்‌ மணி விழாவும்‌ நிகழ்ந்தன. காஞ்சி காமகோடி 
பீடம்‌ “நாவலர்‌” என்ற பட்டமும்‌, சிவா ஸ்டேஜ்‌ நாடக 
மன்றத்தார்‌ முத்தமிழ்‌ வித்தகர்‌' பட்டமும்‌ வழங்கின. உளங 
கவர்‌ வசையில்‌ உரையாற்றும்‌ ஒண்மையர்‌. முகவரி: 
இருக்காட்டுப்பள்ளி, தஞ்சை மாவட்டம்‌. 

துறைவன்‌ (எஸ்‌. கந்தசாமி): 8-1-1925. தென்காசி நெல்லை 
இந்து கல்லூரி பி, ௪, வானொலி நிலைய இயக்குதராக இருந்து 
சனிப்‌ பாடல்கள்‌, சங்க இலக்கியம்‌ தென்‌ 


ஓய்வ பெற்றவர்‌. தெ 
ர்‌ கழக ஆண்டு விழாப்‌ பொழிவுகள்‌ உந்து: 


தாசித்‌ திருவள்ளுவ 


586 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சத்தியாக, அருணாசலக்கவுண்டர்‌, சீனிவாசராகவன்‌, ம..கே.௫. 
ஊக்கு சக்தியாக அமையக்‌ கவிஞரானவர்‌. 2000க்கும்‌ மேலான 
கவிதைகள்‌, 100 கணக்கான கவிதை உரைநடை நாடகங்கள்‌ 
யாத்துள்ளார்‌. பொற்‌ சுடர்‌', ஒன்பது செண்பகம்பூ, 
வள்ளத்தோள்‌ பாடல்கள்‌ (பெயர்ப்பு) இருளில்‌ ஒளி (சாந்தி 
சரிதம்‌); மீராபாய்‌ (பெயர்ப்பு) உரைநடை. இசைப்பாக்கள்‌ 
மிக்க கவிதை நாடகம்கூத்தன்‌ வேள்வி, உரைநடை நாடகங்கள்‌: 
மறுவாழ்வு, புல்லுருவி, திருமலர்‌, தேவகானம்‌, வாடா 
மல்லிகை, அன்புவலை, ஒரு மலரின்‌ கவிதை, நாடகக்காரி 
(நாவல்‌). இளைஞர்கள்‌ கையில்‌ எதிர்காலம்‌. 

“மண்ணில்‌ பதிந்த உன்கால்‌ சுவட்டில்‌ -- நான்‌ 

. மந்திர பூசைகள்‌ செய்யவேணும்‌” 
'ஒன்பது செண்பகப்பூ -- இவள்‌ நிறை 
ஒன்பது செண்பகப்பூ -- ஒன்பதே 
ஒன்பது செண்பகப்பூ” 
 தனக்கென்றே வையத்தை 
தாலிகட்டிக்‌ கொண்டதுபோல்‌ 
மனக்கோட்டை கட்டுகிறான்‌ 
மானுடன்‌ இம்மாநிலத்தே” 

கருணானந்தம்‌: . 15-10-1925. தஞ்சை-சுங்கந்தவிர்த்த 
சோழன்திடல்‌. சுந்தரமூர்த்தி; சோதி அம்மாள்‌, தஞ்சை 
பீட்டர்ஸ்‌ உயர்நிலைப்பள்ளி, 43ல்‌ குடந்தைக்‌. கல்லூரி 
மாணவர்‌. பார்ப்பனடிக்‌ கெனத்தனியே தண்ணீர்‌ பானை 
வைத்ததைப்‌ போராடித்‌ தகர்த்தவர்‌. பயிலும்‌ போதே முதன்‌ 
முதலாக *திராவிட மாணவர்‌ கழக'த்தைத்‌ தொடங்கி முதல்‌ 
மாநாடும்‌ நடத்தியவர்‌. குடியரசில்‌ பணியாற்றியபோது 
'கருஞ்சட்டைப்‌ படையின்‌ முதல்‌ அமைப்பாளர்‌, பகுத்தறிவுக்‌ 
கொள்கைவழி ஒழுகும்‌ முற்போக்குக்‌ கவிஞர்‌. இவருக்குப்‌ 
பெரியார்‌ தலைவர்‌, வழிகாட்டி; அண்ணாஅண்ணன்‌ ; கலைஞர்‌ 
தோழர்‌. தமிழ்வளர்ச்சி குறிக்கோள்‌; மக்களுக்குத்‌ தேவையான 
சீர்திருத்தப்‌ பகுத்தறிவுக்‌ கருத்துக்களை எளிய கவிதை 
வாயிலாக ஊட்டுவது கவிதைக்‌ கோட்பாடு, இன்றைய 
வாழ்வுப்‌ பிரச்னைகளை நகை நலனும்‌ அங்கதச்‌ சுவையும்‌ 
ததும்பக்‌ கதை பொதிக்கவிதை எழுதும்‌ பாணி இவருக்குக்‌ 
கைவந்த கலை, சொல்வளமும்‌ விரைவும்‌ தனிச்‌ சிறப்பு. 
கொள்கைக்‌ கவிஞர்‌, சுயமரியாதைக்‌ கவிஞர்‌, . எனப்பகரலாம்‌. 

பு. பெ: ஆனந்தம்‌, கரி மெலழகர்‌, கருணா, வெங்காயம்‌. 
படைப்பு; பூக்காடு (தமிழக அரசின்‌ பரிசு); . கனியமுது, . 
அண்ணா காவியம்‌ (அரசியல்‌ இலக்கியம்‌, தமிழகச்‌ காவியம்‌) 


மது. ச. விமலானந்தம்‌ 587 


சுமை தாங்கி; தந்‌ைத பெரியார்‌, இரண்டாந்‌ தலைமுறை 
(தொடர்‌ கட்டுரை), அஞ்சலகத்துறையில்‌ இருந்தவரைத்‌ 
தமிழக அரசு செய்தித்‌ துறைக்குக்‌ கொணர்ந்தவர்‌ கலைஞர்‌. 
துணை இயக்குநராக இருந்து ஓய்வு, மணிவிழா அக்டோபர்‌ 
85ல்‌, 
பட்டான பவளஇதம்‌ ஒட்டா வண்ணம்‌ 
பளிச்சென நீ சிரிக்கையிலே வெளிச்சம்‌ காட்டும்‌ 
கட்டாத முத்தாரம்‌ கண்டும்‌ உண்டும்‌ 
கவலையெல்லாம்‌ மறந்து விட்டுக்‌ களிக்கின்றேன்‌--நான்‌ 
கிட்டாத வவம்புரியின்‌ சங்கு போன்ற 
கிளிக்கழுத்தில்‌ முத்து நகை எதற்குக்‌ கண்ணே! 
எட்டாக கொம்புத்தேன்‌ வேண்டாம்‌ என்றான்‌ 
இருவிழியில்‌ முத்து முத்தாய்‌ நீர்சுரக்க! 
முகவரி: 38.4வது முதன்மைச்‌ “சாலை, பெசன்ட்‌ நகர்‌. 
சென்னை-20 


கோமுகிவேலன்‌ (மு. ௧. தங்க வேலனார்‌): 25-முடியனூர்‌. 
சிறந்த தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, முதல்வராக இரந்து ஓய்வு 
பெற்றுள்ளார்‌. தாயுமானர்‌ பற்றிய ஆய்வில்‌ டாக்டர்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. பழமையும்‌ புதுமையும்‌ பரிமளிக்கும்‌ இவர்‌ 
பாவில்‌. இயற்கையில்‌ திளைத்து இனிய பாக்கள்‌ புனைந்‌ 
துள்ளார்‌. பொங்கல்‌ கவி பாருங்கள்‌ : 


செஞ்சாலி தலை சாய்க்கும்‌, மஞ்சள்‌ இஞ்சிச 
செழுங்‌ கிழங்கு நிலம்‌ பிளக்கும்‌, கமுகம்‌ சாலை 
அஞ்சாறு செம்பவளம்‌ உதிர்க்கும்‌, தென்னை 
அணிஅணியாய்ச்‌ செவ்விளநீர்‌ அழகு காட்டும்‌, 
பைஞ்சோலைப்‌ பாட்டிசைக்கும்‌, வாழைப்‌ பந்திப்‌ 
பசுங்‌ குலைகள்‌ செம்பொன்னாயப்‌ பழுத்துக்‌ தூங்கும்‌, 
எஞ்சாது தைப்பொங்கல்‌ வருக என்றே 
இன்புறும்‌ செங்‌ கரும்பைப்‌ பாராய்ப்‌ பெண்ணே! 
முகவரி : கோட்டூர்‌ புரம்‌. சென்னை-83 


சாமி பழநியப்பன்‌ : 25-1-88. புதுக்கோட்டை மாவட்ட 
பொன்னமராவதி புதுப்பட்டி. சாமிநாதன்‌: இலக்குமி, முதற்‌ 
கவிதை பத்தாம்‌ வகுப்பு படிக்கும்‌ போதே “ஆட்சி பெறு 
வதெப்போ?” திராவிட நாடு முன்பக்கக்‌ கவிதை. கொழும்பு 
வீரகேசரி, பொன்னி, கிவாஜி, வாரச்செய்தி, தமிழகம்‌, 
பனைச்‌ செல்வம்‌ ஏடுகளில்‌ தணை ஆசிரியர்‌. இரண்டாண்டு 
கள்‌ பாவேந்தரிடம்‌ பணியாற்றியவர்‌. அவர்‌ பாக்களைப்‌ 
ப்டித்து ஊக்கம்‌ பெற்று நாமும்‌ ஏன்‌ எழுதக்‌ கூடாது என்ற 


௮88 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உத்‌ வேகத்தால்‌, மொழி சீர்திருத்தம்‌ காதல்‌ இயற்கை பற்றிப்‌ 
பாடியவர்‌. 


படைப்பு: புகழ்க்‌ கன்னி, சாமிபழதியப்பன்‌ கவிதைகள்‌; 
வள்ளுவர்‌ சந்த காதல்‌ இன்பம்‌, மலரும்‌ தமிழகம்‌, சிரிக்கும்‌ 
வையம்‌, பாரதியும்‌ பாரதிதாசனும்‌, காதல்‌ உள்ளம்‌, புரட்சி 
இலக்கியம்‌, சிறுவர்‌ பூங்கா. பெர்னாட்ஷா, குழந்தை இன்பம்‌, 
தமிழரசு: துணை ஆசிரியர்‌ இவர்‌ மகனும்‌ இனிய கவிஞரே. 
கடவுள்‌ வேண்டாம்‌ என்ற பாட்டு பாட்சியானது. 


தான்தேய்ந்து மணமளிக்கும்‌ சந்த னம்போல்‌ 
தனை யழித்துப்‌ பயனளிக்கும்‌ வித்தினைப்போல்‌ 
தான்‌ என்னும்‌ நிலைமறந்து பொதுப்ப ணிக்குத்‌ 
தனை ஈவோர்‌ தக்கவராம்‌...... | 
அன்பொன்ற உலகத்தை ஆக்கும்‌ காக்கும்‌ 
அவனியினை இயக்குவதும்‌ அதுவே யாகும்‌. 
அன்பககுதில்‌ இல்லாமல்‌ இயங்கும்‌ வாழ்க்கை 
அச்சாணி இல்லாக.அழகுத்‌ தேரே! 
இவரையும்‌ முடியரசனையும்‌ இரட்டையர்‌ என்பர்‌. பாரதி 
தாசன்‌ பரம்பரையின்‌ மூத்ச முதலிடம்‌ பெறத்‌ தக்க இவரின்‌ 
முகவரி A?. பூபதி நகர்‌. சென்னை- 24. 


மா. வரதராசன்‌: 11-2-'28 புதுக்கோட்டை அரிமளம்‌. 
மாணிக்க ராஜா? சீதாமணி அம்மாள்‌. சுவி திலகம்‌ கலை 
வாணன்‌ அவர்களிடம்‌ பயிற்சி பெற்றவர்‌. நாடகப்‌ பாட 
லாசிரியரும்‌. கூட டி. கே. எஸ்‌. நாடகக்‌ குழுவின்‌ “வாழ்வில்‌ 
இன்பம்‌” நாடகத்திற்குப்‌ பாடல்‌ புனைந்தவர்‌. வார்த்தவை : 
கவிச்சொல்‌ கேளீர்‌, சைமலர்‌, திர்க்கண்ணமங்கை தல வர 
லாறு, தமிழக நாட்டுப்‌ பாடல்கள்‌. விருதுகள்‌ : கவித்தகென்றல்‌, 
இன்னிசைப்‌ பாவலர்‌, (அமெரிக்க? டாக்டர்‌ பட்டம்‌. கலை 
மாமணி (81ல்‌). மெல்லிசைப்‌ பாக்களும்‌ புனைந்துளளார்‌. 
திருவாரூர்‌ கே. டி. ஆர்‌. நிறுவன மேலாளர்‌ (மருமகன்‌), 
இதுபோது சென்னையில்‌ உறைகிறார்‌. 


தங்கவயல்‌ லோகிதாசன்‌ (லோகநாதன்‌): 26-2-28. 
தொண்டை நாட்டுச்‌ செங்காட்டூர்‌. சின்னப்ப முதலியார்‌ : 
ஜெகதாம்பாள்‌. கோலாரில்‌ தந்‌ பணிபுரிந்தபோது தங்கிய 
தால்‌ தங்கவயல்‌ தொற்றிக்‌ கொண்டது. பெரும்பாலும்‌ 
முதலில்‌ கவிதையைத்‌ மொட்டுப்‌ பின்‌ கதை கட்டுரை என 
வருவர்‌ ; இவ?ரர்‌ பிற துறைகளையெல்லாம்‌. தொட்டுத்‌ 
தொடர்ந்து 50 ஆம்‌ அகவையில்‌ கவிதைக்கு வந்துள்ளார்‌ [ 


ம்து. ச. விமலானந்தம்‌ 589 


அதன்‌ விளைவு “மேகம்‌”. . £யாப்புக்கு ஒத்து வருகிறதோ 
இல்லையோ, நிச்சயமாக இசையின்‌ கோப்புக்குள்‌ அடங்கும்‌" 
என்கிறார்‌. 'புதுமுயற்சி செய்திருக்கும்‌ பூமேகத்தில்‌ புதுமை 
பல இருப்பதனால்‌ பூரிக்கிறேன்‌” என்கிறார்‌ சுரதா. பல்துறை 
பற்றிய க்கும்‌ மேற்பட்ட நூல்கள்‌ எழுதி இலக்கிய உலகில்‌ 
புதியதோர்‌ திருப்பம்‌ உருவாக்கிய சகலகலா வல்லுநர்‌ அவர்‌. 
திரையுலகம்‌ நன்சுறித்த நல்லவர்‌-வல்லவர்‌. 


பழந்தமிழ்ப்‌ பாடல்கள்‌ புத்துயிர்‌ பெற்று நடமாடும்‌ வண்‌ 
ணம்‌ சிந்தாமணியில்‌ சிந்திய மணிகள்‌, தேனும்‌ தென்றலும்‌, 
தமிழ்ச்‌ சோலை, பபாரும்‌ பூவையரும்‌, குறளில்‌ கோதையார்‌, 
மூவேந்தர்‌ உலா என விளக்க நூல்களும்‌, இன்னா-இனியவை, 
கார்‌- களவழி நாற்பது, நறுந்தொகை, நந்திக்‌ கலம்பகம்‌, நீதி 
வெண்பா விளக்கவுரைகள்‌ வரைந்துளார்‌. 


சிறு உதை நூல்கள்‌ : தியாக முத்திரை, அன்புக்‌ கோயில்‌, 
சரித்திரத்தின்‌ ' சண்ணீர்‌, முக்கனி, அன்னையின்‌ கட்டளை, 
மரணத்தின்‌ மடியில்‌. நாடகம்‌ : நந்திக்‌ கொடி நாயகன்‌, பேசும்‌ 
சிலை, அதிகமான்‌, சவிச்சக்கரவர்த்தி ஒட்ட க்‌ கூத்தர்‌, சரித்தி 
ரத்தின்‌ புன்னகை--வரல:-ற்று வகையின. அத்திப்‌ பூ, கிளிஞ்‌ 
சல்‌, முத்துச்‌ சரம்‌, தங்க ரதம்‌--௪முக வகையின, கட்டுரை : 
மனிதருள்‌ மாணிக்கம்‌, சர்வாதிகாரி சரித்திரத்திமல, சொல்‌ 
லம்பு, சொல்விளக்கம்‌, சமூதாய சிந்தனைகள்‌. தொகுப்பு , 
அண்ணாவின்‌ உவமை தயம்‌, அறிய நூறு, நகைச்‌ சுவை 
நானூறு, உலக விந்தைகள்‌, சித்தர்‌ மோழி நானூறு, உமர்‌ 
கய்யாமின்‌ தேன்‌ துளிகள்‌. முத்தமிழ்க்‌ கலை “தமிழ்‌ மாமணி. 
(இலக்கியச்‌ சித்தர்‌' எனப போற்றப்‌ பெறுபலர்‌. தனிம 
மஞ்சரி' றப்பா சிரியர்‌. 26-2-78ல்‌ பொன்‌ விழாக்‌ கொண்டா 
டிய இவர்‌ முகவரி : 3/37, சத்தியமூர்த்தி நகா்‌. சென்னை-பி0. 


மு. அண்ணாமலை : 20-10-1928. செட்டிநாடு கொத்த 
மங்கலம்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்பேராசிரி ' 
யராகத்‌ திகழ்ந்தவர்‌. கற்பனைத்‌ திறமும்‌ கனிந்த சொல்லாட்சி 
யும்‌ மிகு கற்கண்டு நிகர்‌ கவிதை வார்த்திடும்‌ அருமையான 
கவிஞர்‌. புனைபெயர்‌ அலை, “இபயவா்மன்‌', பொன்னி 
எழுத்தாளர்‌. படைப்பு: மலரும்‌ புனலும்‌, தாமரைக்குமரி, 
அதிசயக்‌ காதலி; இலக்கிய மேடை , நச்சினார்க்கினியர்‌. 


சின்னப்‌ பிள்ளை ஓவ்‌ வொன்றும்‌ 
்‌. இறந்த குட்டிக்‌ கவிஞர்களாம்‌, 
இன்னும்‌ அவற்றின்‌ கேள்விகளோ 
எழுதத்‌ இராக்‌ கவிதைகளாம்‌ (குழந்தை உலகம்‌) 


590 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வற்றிய ஓடை காதற்‌ 'சிறுகாவியம்‌, காதல்‌ களிநடம்‌ புரியும்‌, 
கன்னித்தமிழ்‌ கொஞ்சும்‌. மொழிப்பற்று முழங்கி வருகிறது 
பாருங்கள்‌? 


“அழகின்‌ திருவெனல்‌ தமிழே! -- இன்ப 
ஆற்றின்‌ ஊற்றெனல்‌ தமிழே! 

பழத்தின்‌ சுவையிலும்‌ தமிழே! - நாடும்‌ 
பண்பின்‌ திறத்திலும்‌ தமிழே!” 

வெய்யதோர்‌ சூழ்ச்சிக்‌ கிடையில்‌ - என்றும்‌ 
விழாது நிற்பது தமிழே! 

இலக்கியம்‌ மிக்கது தமிழே! எண்ணில்‌ 
எம்மொழிக்‌ கெம்மொழி ஈடே.” 


பைந்தமிழ்க்‌ கவிதைப்‌ பயிரினைச்‌ செழிக்கச்‌ செய்யக்கூடிய 
நனிசிறந்த நறுங்கவிஞர்‌, கூர்த்தமதி மிகு பேராசிரியர்‌ பயன்‌ 
படாது போனது நம்‌ தீவினையே/! முகவரி: 107. கனகசபை 
நகர்‌, சிதம்பரம்‌. 


புதுமை வாணன்‌ (அருச்சுனன்‌): 21-1-29:; ஓமலூர்‌ வட்ட 
ஒண்டி வீரனூர்‌. முனியப்‌ பின்ளை : குப்பாயம்மாள்‌. சேலம்‌ 
நகராட்சி மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. மனைவி கோமதி 
யம்மாளும்‌ புலவரே. 'புதுமை வாணன்‌ தன்னிடத்தில்‌ என்‌ 
திறமை சரிபாதி உண்டென்பேன்‌' என்ற சுரதாவின்‌ சான்றிதழ்‌ 
கொண்டு இவர்‌ கவித்துவம்‌ உணரலாம்‌. “பகுத்தறிவுக்‌ 
கொள்கையில வேரூன்றி இன எழுச்சி உணர்வுகளில்‌ தழைத்து 
நின்று வண்ண வண்ண கலைச்‌ செல்வங்களைப்‌ புதுமைப்‌ 
பூரிப்புடன்‌ வழங்கும்‌ திறன்‌ மிக்கவர்‌. எளிமை இனிமை கை 
கோத்து நடக்க, கற்பனையும்‌ உவமையும்‌ களி நடமாட, 
கருத்தும்‌ குறிக்கோளும்‌ முடி சூடி அமர கதையும்‌ கவிதையு 
மாகத்‌ தமிழைக்‌ கொஞ்ச வைக்கும்‌ கவிஞர்‌' (பேரா. 
அன்பழகன்‌). 


இவருக்குக்‌ கவியாசான்‌ சுரதா, வள்ளுவரும்‌ இளங்கோவும்‌ 
வழி காட்டிகள்‌. பேரா. க. அன்பழகனின்‌ உயிர்‌ நண்பர்‌, 
பல டத்தவை : கட்டில்‌ வீணை; பேசும்‌ ஏடுகள்‌, திருக்குறள்‌ 
திறனாய்வு, சிலம்பில்‌ சில முரண்பாடுகள்‌, கம்பராமாயணத்‌ 
திறனாய்வு. கட்டில்‌ வீணை குற்றாலக்‌ கவிதைகளின்‌ கூட்டம்‌ 
(அவ்வை நடராசர்‌), சமுதாய நனவோடு வெளிப்படும்‌ இவர்‌ 
பாடல்கள்‌ கசப்பான உண்மைகளையே சொல்கின்றன 
என்றாலும்‌, படிப்போர்க்கு இனிப்பாகத்தான்‌ இருக்கன்‌ றன 
(எழில்‌ முதல்வன்‌) 


ம்து. ச்‌; விமலானந்தம்‌ 591 


திராவிட இயக்கப்‌ பாசறையில்‌ உருவான இவர்‌ கவிஞராய்‌ 
இருப்பதோடு நல்ல சிந்தனைச்‌ செல்வராகவும்‌ ஆய்வு அறிஞ 
ராகவும்‌ பிறங்குகிறார்‌. தமிழகம்‌ போற்றிப்‌ பயன்‌ பெற 
வேண்டிய பெருமகனாரின்‌ முகவரி 8, மேட்டுப்‌ பிள்ளையார்‌ 
கோவில்‌ கெரு. சேலம்‌ 1. 


தமிழழகன்‌ (வே. சண்முகசுந்தரம்‌); 24-4-29, தூத்துக்குடி 
சந்தமும்‌ சுந்தரத்‌ தமிழில்‌ சந்தவீந்தை விரவச்‌ செந்தமிழ்ச்‌ 
சிந்துக்கவிதை வடிக்கும்‌ சிந்தையர்‌. இவர்‌ கவிதையில்‌ இன்பம்‌ 
கொப்பளிக்கும்‌, எழில்‌ கொஞ்சும்‌; உணர்ச்சி உந்தும்‌, ஓசை 
நயம்‌ முந்தும்‌; கற்பனைச்‌ சிறகடிக்கும்‌, கவித்துவம்‌ சிறந்‌ 
தொளிரும்‌: மதியையும்‌ மின்னலையும்‌ முறையே எப்படி 
மொழ்கிறார்‌ பாருங்கள்‌. 

பூம்பாளை சீவியபின்‌ பூச்‌ சொரிய வைத்திருந்த 

தாம்பாளச்‌ சித்திரப்‌ பொன்‌ தட்டேதான்‌ விண்மதயோ! 

ஏகப்‌ பெரு வெளியில்‌ ஏகாந்த வானரசி 

மேகப்‌ புழுக்கத்தால்‌ மமய்விசிறும்‌ மின்விசிறி 
காதல்‌ இவருக்குக்‌ கைவந்த கலை; சிலேடையில்‌ சமர்த்தர்‌, 
உணர்வுக்கேற்றஒலிவடிவம்‌ வந்து உட்காருகிறது ஒரு கவியில்‌: 

கங்குல்‌ இருளின்‌ கதவைத்‌ திறத்தொரு 

கன்னி யெழுந்தாச்சு காலைப்‌ பொன்னி வளர்த்தாச்சு! 


கடைக்‌ சண்பணி, கண்ணின்‌ கடைமணி என்றனர்‌ பாரதியும்‌ 
தாசரும்‌; இவரோ 

இங்கிதப்‌ புன்னகை போது மடி! 

விண்ணையும்‌ மண்ணையும்‌ வென்றுவந்தே --இங்குன்‌ 

வெற்றிக்‌ கழல்களில்‌ வைப்‌ போமடி! 
என்கிறார்‌. பென்னம்‌ பெரிய சிந்தனைகளையும்‌ சின்னஞ்‌ 
சிறிய வரிகளில்‌ வடித்திடும்‌ விந்தை வியக்கத்‌ தக்கது; 
தமிழழகன்‌ கவிதைகள்‌, மழலை அமுதம்‌, ஸ்ரீகாமாட்சி 
அந்தா இ, பூமத்தாப்பு, வெண்பா திரட்டு--இவார்‌ தந்தவை. 
வடிவச்‌ சோதனை செய்துள்ளார்‌. சந்தக்‌ சுவிமணி, தீந்தமிழ்ப்‌ 
பாவலர்‌, கவிமாமணி பட்டங்கள்‌. 


குலோத்துங்கன்‌ (வா. செ. குழந்தைசாமி) : 44-7-29, 
கருவூரையடுத்த வாங்கலாம்‌ பாளையம்‌. கருவூர்‌ நகராட்சி 
உயாதிலைப்பள்ளி மாணவர்‌. ஆத்திரப்பல்கலைக்‌ கழகப்‌ 
பெர்றியியல்‌ பட்டதாரி, 57-78" வரை கிண்டி பொறியியற்‌ . 
கல்லூரிப்‌ பேராசிரியர்‌, 74-78 பொறியியற்‌ கல்வி இயக்குநர்‌. 


592 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


78-79 மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை வேத்தர்‌., 
79 81 யுனைஸ்கோ நீரியல்‌ விற்பன்னர்‌ (இலங்கை), 81 
தொடங்கி இரண்டாம்‌ முறையாக, அறிஞர்‌ அண்ணாப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌, 1964ல்‌ இல்லியனாஸ்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ Ph.) பட்டம்‌: 1980ல்‌ ஜாப்னா பல்கலைக்‌ 
கழக மதிப்பியல்‌ ௮. பட்டம்‌ பெற்றவர்‌, உலகுபுகழ்‌ நீரியல்‌ 
நிபுணர்கள்‌ எழுவரில்‌ ஒருவர்‌, தமிழக, இந்திய, உலக அளவில்‌ 
பல்‌ 2வறு குழுக்களில்‌ பெரும்‌ பங்கு வைக்கும்‌ பொறியியல்‌ 
மேதை, அருந்தமிழிலும்‌ அழகு ஆங்கிலத்திலும்‌ ஆற்றல்‌ சான்ற 
பேச்சாளர்‌, அறிவியல்‌ வல்லுநராக--சிந்தனைச்‌ செம்மலாகத்‌ 
திகழும்‌ இவர்‌ உணர்வு மிக்க உயர்‌ கவிஞராகவும்‌ அமையும்‌ 
அருமையர்‌, சிறந்த கட்டுரையாளர்‌. செழுமையான: இலக்கிய 
வாதி, எழுத்துச்‌ சீர்திகத்த ஏந்தல்‌, அறிவியல்‌ எழுத்தாளர்‌, 
சால்புடைச்‌ செம்மல்‌, 

அறிவியல்‌ பரவும்‌ உயிர்ப்போடு உலகளாவிய பரிவோடு 
செறிவு மிகு கவிதைகள்‌ வடிப்பது கண்டு வியச்கத்தான்‌ 
வேண்டும்‌; அந்த வகையில்‌ வழக்கமான தமிழ்க்‌ கவிதை 
யினின்றும்‌ '£2வறுபட்டு விளங்குவது. தமிழில்‌ தொடாத 
தேலையான புதிய சிந்தனைகளைப்‌ பதிய வைக்கிறார்‌. 
மானுடம்‌ பாடுவதில்‌ மனநிறைவு கொள்பவர்‌. ச ழதாயத்தன்‌ 
குறைகளும்‌ நிறைகளும்‌ இவர்‌ சிந்தனைக்கு வற்றாத 
ஊற்றுக்கள்‌': வளர்தமிழ்‌ இனி தடைபோட வேண்டிய 
அறிவியல்‌ வீழியினைக்‌ காட்டும்‌ “அறிவியல்‌ கவிஞர்‌”. இலக்‌ 
கியங்கள்‌ இன்றைய தேவைகளைத்‌ தர்க்தமா? அணுயுகத்தை 
அருந்தமிழில்‌ உருவாக்க வேண்டாமோ? அதற்க என்ன 
வேண்டும்‌ ? 


ஊசி செய்யும்‌ சிறு தொழிலின்‌ நுட்பம்‌ கூற 
ஒரு கோடி நூல்‌ வேண்டும்‌, தமிழில்‌ ; இந்தக்‌ 
காசினியில்‌ இன்று வரை அறிவின்‌ மன்னர்‌ 
கண்டுள்ள கலைகளெலாம்‌ தமிழில்‌ எண்ணிப்‌ 
பேசி மகிழ்‌ நிலை வேண்டும்‌, 
விஞ்ஞானத்‌ துறையில்‌ உயர்‌ ஆங்கிலத்துக்கு நிகர்‌ எனும்‌ 
ஏற்றம்‌ பெற வேண்டுமாம்‌. அறிவுலக ஆக்கங்களின்‌ ஏக்கங்‌ 
களும்‌ மானுட வீறின்‌ தாக்கங்களும்‌ இவர்‌ கவிதைகளின்‌ 
தேக்கங்களாம்‌. தந்தவை : குலோத்துங்கன்‌ கவிதைகள்‌, ளர்க 
தமிழ்‌, வாயில்‌ திறக்கட்டும்‌; பாரதியின்‌ அறிவியல்‌ பார்வை. 


'வயிற்றால்‌ ஊர்பவர்‌ என்றும்‌ உயர்‌ நிலை காணார்‌, 
"நின்னடி வளர்ந்தால்‌ நீள்‌ நிலம்‌ வளரும்‌, உன்னடி தளர்ந்தால்‌. 


மந்து. ச்‌. விமலானந்தம்‌ 92 


உலகம்‌ தேங்கும்‌', “மனித வாழ்வு முடிவில்லாத முன்னேற்றப்‌ 
பயணம்‌', “பண்பட்ட நெஞ்சில்‌ பகைமை இல்லை”, “கவிதை 
யுள்ளம்‌ காண்பதெல்லாம்‌ கலையாய்‌ மாறும்‌', “உறக்க மிலான்‌ 
கண்களுக்கு இரவு நீளும்‌, உடல்‌ நலிந்தான்‌ கால்களுக்குப்‌ 
பாதை நீளும்‌', “பட்டமரம்‌ விறகாகும்‌, பணிபுரியான்‌ 
என்னாவான்‌ பராமன்றோ!” (மாற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 
மண்ணின்‌ விதி' போன்ற வைரமணி வாசகங்கள்‌ 

47ல்‌ கவிதைத்‌ துறையில்‌ காலை வைத்தார்‌. 50ல்‌ 
“மபான்னி' பாரதிதாசன்‌ பரம்பரை என அறிமுகப்‌ படுத்திற்று 
. . 88 ஆண்டுகளாக ஓய்வில்‌ றிப்‌ பணியா ற்றுவதனூடே கவிபுனை 
வதனை விடாது ஆற்றும்‌ விந்தை போற்றுதற்குரியது. 
உலகியல்‌ அறிவு, உலகளாவிய அறிவியல்‌ வளர்ச்சி, எதனையும்‌ 
அளவையியல்‌ தெறியில்‌ அணுகும்‌ பாங்கு, பகுத்தறிவுப்‌ 
பெற்று, உறுதிப்பாடு, உயர்‌ எணணம்‌, முற்போக்குச்‌ சிந்தனை 
போன்றன பிற கவிஞரின்றும்‌ தனித்துத்‌ திகழச்‌ செய்‌ 
கின்றன, இவரும்‌ தமிழ்‌, தமிழினம்‌, காதல்‌, இயற்கைப்‌ 
பற்றிப்‌ பாடுகிறார்‌, என்றாலும்‌, இவற்றை அறிவியல்‌ 
ஆக்க நோக்கில்‌ பாடுவதே இவர்‌ தனிச்‌ சிறப்பாம்‌. பத்தாம்‌ 
பசலிப்‌ பழமை நாட்டம்‌, அறிவுபூர்வ அணுகாமை, வையகப்‌ 
பரிவின்மை மனிதத்துவம்‌ இல்லாமை இவரால்‌ சினமுடன்‌ 
சாடப்படுனெ றன. 


இன்று விதியை விடுத்த தமிழரர்‌ யாரடா? 
வேதியர்‌ சாதியை விடுப்பினும்‌, அரசியல்‌ 
வாதியார்‌ சாதியை வரமெனத்‌ தாங்குவர்‌ 
-சா தியை வைத்துத்‌ தலைவர்‌ வாழுவர்‌. 
குலோத்துங்கன்‌ கவிதைக்‌ குளுமை--முழுமைக்கு இவரது 
பல்துறைப்‌ பேரறிவு, அறிவியல்‌ அணுகுமுறை கரணியம்‌ 
இத்த வகையில்‌ இவர்‌ பாவேந்தறையும்‌ : விஞ்சி நிற்கக்‌ 
காணலாம்‌, மனித சக்திய மாபெரும்‌ சக்தி, அதும்‌ 
உலஇனை வெல்லும்‌, மண்ணிலே சொர்க்கத்தை ஆக்கும்‌ 
என்கிறொர்‌. 
பனிமலர்த்‌ தண்மை யோடுபாரதியின்‌ கனலும்‌ கொண்ட 
புனிதனு மவனே! சக்திப்‌ புதையலு மவனே யன்றோ? 
மனித சக்தியே மகேசன்‌ சச்தியினும்‌ மேலானது. இவர்‌ 
கவிதை சிந்தனைக்கு விருந்து, உணர்வுக்கு மருந்து. இப்படி 
அறிவு உணர்வு இரண்டையும்‌ அள்ளுவது. மனிதத்துவம்‌ 
(humanism), வையகப்‌ பரிவு (பnivesalism) இவர்‌ கவிதை 


த. இ. 38 


504 தமிழ்‌ இலக்கிய வர்லாறு 


யின்‌ இரு கால்கள்‌. மொத்தத்தில்‌ இவரை “மனித நேய மாண்‌ 
கவிஞர்‌” . “அறிவு உணர்வியல்‌ அருங்‌. கவிஞர்‌' எனலாம்‌: 
்‌.. முகவரி: எம்‌ ஜி.ஆர்‌.[தெரு, சலாசேத்திராசாலனி, அருண்டேல்‌ 
நகர்‌, சென்னை 90. (413 200) 


மா. வெங்கடேசன்‌: 1 - 7 - 30, செங்கை மாலட்ட மானாம்‌ 
பதி, மாணிக்கமுதலியார்‌; பார்வதி அம்மாள்‌. தொண்டை 
மண்டல ஆதீன குரு முதல்வர்‌ முத்து. சு. மாணிக்கவாசக 
முதலியாரிடம்‌ தமிழ்ப்‌ பயிற்சி பெற்றார்‌. காஞ்சிபுரம்‌ 
பச்சையப்பன்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. இந்து 
தமிழ்க்‌ கவிஞர்‌ தலைமை மன்ற அமைப்பாளர்‌. வழங்கியன : 
வாழும்முறை, சீதாகல்யாணம்‌ (வில்லுப்பாட்டு), திருவே 
கம்பன்‌ தருப்புகழ்‌; திருக்கோயில்‌ வழிபாடு, காமாட்சி, கனக 
துர்க்கை. பட்டங்கள்‌. செஞ்சசாற்‌ கவிமணி ' (காஞ்சி 
காமகோடி), பைந்தமிழ்ப்‌ பாவலர்‌ (தொண்டைமண்டல 
ஆதனம்‌). முகவரி: 3. ௮, கற்பகப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ 
தரு, காஞ்சிபுரம்‌ --8. 


சரலை இளந்திரையன்‌ . (மகாலிங்கம்‌): 6-9-30. நெல்லை 
மாவட்ட எஸ்‌. என்‌. பள்ளிவாசல்‌. 54ல்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்று, 58ல்‌ எம்‌. லிட்‌, 
70ல்‌ டாக்டர்‌ பட்டம்‌ (தமிழ்ப்பழமொழிகளும்‌ சமுதாயமும்‌) 
பெற்று; மாநிலக்கல்லூரித்‌ துணைப்‌ பேராசிரியராக இருந்து 
தில்லி பல்கலைக்‌ கழகத்தில்‌ விரிவுரையாளர்‌, பேருரையாளர்‌, 
பேராசரியர்‌ எனப்‌ பிறங்கி ஓய்வு தாமே பெற்றுத்‌ தமிழகம்‌ 
திரும்பியுள்ளார்‌, உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சிக்கழகம்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, அறிவியக்கப்பேரவை, 
தில்லித்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, உலகத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டு 
இயக்கம்‌ போன்றவற்றின்‌ தோற்றுநர்‌ *அறிவியக்கம்‌' இங்களி 
தழின்‌ சிறப்பாசிரியர்‌. தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வல்லுநர்‌ குழு 
உறுப்பினர்‌. 


79ல்‌ சென்னையில்‌ தமிழ்‌ எழுத்துச்‌ சீர்திருத்த மாநாடு; 
80ல்‌ அறிவியக்க மாநாடு, 82ல்‌ குடந்தையில்‌ விழிப்புணர்ச்சி 
மாநாடு, 84ல்‌ திருப்பூரில்‌ எழுச்சி நடைமாநாடு நடத்திய 
செயல்மறவர்‌. கவிகை கட்டுரை திறனாய்வு என 50 நூற்கள்‌ 
படைத்த பெருமையர்‌, சிலோன்‌, மலேயா, சிங்கப்பூர்‌ 
இலக்கியப்‌ பயணம்‌ செய்தவர்‌, 66 தொடங்கி ஆண்டுதோறும்‌ 
கோடை, விடுமுறை சொற்பொழிவுப்பயணம்‌ செய்து தென்னக 
மெங்கணும்‌ புரட்சிகரமான சமுதாய இலக்கியச்‌ சிந்தனை 
செழிக்கச்செய்பவர்‌. 


ம்து. ச, விமலானந்தம்‌ 295 


மானுட வீறுபாடும்‌ ஏறு நடைக்‌ கவிஞர்‌, பாவேந்தரைப்‌ 
போற்றிப்பரவினும்‌, அரசியல்‌ போக்கு, இலக்கிய நோக்கில்‌ 
கருத்து மாறுபாடு கொண்டவர்‌. புதிய பல உள்ளீடுகளையும்‌ 
வடிவச்‌ சேரதனைகளையும்‌ புரிந்து கவிதை வானில்‌ தனித்துவம்‌ 
திகழ திம்‌ தவழ ஓங்கி ஒளிர்பவர்‌, இளந்திரையன்‌ கவிதைகள்‌, 
சிலம்பின்‌ சிறுநகை, பூத்தது மானுடம்‌, வீறுகள்‌ ஆயிரம்‌, 
அன்னை நீ ஆடவேண்டும்‌, காலநதி தீரத்திலே, கொட்டியும்‌ 
ஆம்பலும்‌, நஞ்சருக்குப்பஞ்சணை யோ?, நடைகொண்ட படை. 
வேழம்‌, காக்கை விடுதூது போன்றன பாடற்‌ பனுவல்கள்‌. 
உரைவீச்சு (Prose Flashes) என்பது புதுவதாக இவர்‌ படைத்‌ 
துள்ள இலக்கிய வடிவம்‌, உரைவீச்சு, உள்ளது உள்ளபடி, 
காவல்‌ துப்பாக்கி, ஏழாயிரம்‌ எரிமலைகள்‌ நான்கும்‌ இப்புதிய 
வடிவின்‌ படிவங்கள்‌. 

பல்சுவை பாதுளப்‌ பல்துறை பற்றிப்‌ புதுமைப்போக்கும்‌ 
புரட்சி நோக்கும்‌, தத்துவப்‌ பாங்கும்‌ சீர்திருத்தப்‌ பண்பும்‌ 
சிறப்பாகப்‌ டாடும்‌ சால்பினார்‌. அழுமையான வார்ப்புகள்‌, 
அற்புத௫ சொற்பிணைப்புகள்‌. 'காசைப்‌ பணத்தைப்‌ பணி 
யாதே அதன்‌ கட்டளை ஏற்றுக்‌ குனியாதே, வாக்குரிமை 
பெற்றுப்‌ பலர்திரண்டு நல்லவற்றைத்‌ தேக்குவதும்‌, தீய 
வற்றை நீக்கவதும்‌ இற்றை நெறி, உலகளாவிய மானுட தேய 
ஒருமை முழுமை பெற்றொளிர்கிறது இவரிடம்‌: 

மண்வெட்டிச்‌ சுப்பனும்‌ மாளிகை யப்பனும்‌, 

வணட முக்க வந்தார்‌ --இந்த மாநில வண்டியை 

மாண்புத்‌ திசையிலே கொண்டு நடக்க வந்தார்‌. 
இயற்கையின்‌ எழிலை எடுத்துத்‌ கொடுக்கிறார்‌. 

எங்கும்‌ புரட்சி எழுந்த பொழுது அதற்கு 

ஏற்ற வழிமுறை கண்டிட.வே 

பொங்கும்‌ அருமைத்‌ தலைவன்‌ என ஒன்‌ 

பூண்டு பிறந்தது வெள்ளை நிலா! 
கம்‌ கவித்துவம்‌ சிந்தனை செயலாறறலால அளைஞார்‌ 
அணியையே தமபக்கல்‌ வைத்திருக்கும்‌ தமிழத்‌ தளபதி, 
இத்துணைக்கும இவருக்குத்‌ தோன்றாத்‌ துணையாகத்‌ தோள்‌ 
கொடுத்துத்‌ துணைநிற்பவர்‌ துணைவியார்‌ டாக்டர்‌ சாலினி 
இளந்திரையன்‌ (22-12-33. விருதுநகர்‌) அவர்கள்‌. சாதல்‌ 
கலப்புத்‌ திருமணம்‌ கண்டவர்கள்‌. தில்லி இரு வெங்கட வன்‌ 
கல்லூரித்‌ தமிழ விரிவுரையாளர்‌, முதல்வராக இருந்து ஒய்வு 
பெற்றுக்‌ கெணடவர்‌ வாழ்க்சை வரலா ற்று இலக்கியம்‌ என 
அயந்து முனைவர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. சிறந்த பேச்சாளர்‌, 
சழுத்தாளர்‌. பன்னூல்‌ படைத்துளார்‌, இப்பகுத்தறிவுத்தமிழ்த்‌ 


த்த தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தம்பதிகள்‌ புரிந்த சாதனைகள்‌ பலப்பல, : தில்லியில்‌ : தமிழ்‌ 
சிறக்கச்‌ செய்த இலக்கிய இணைகள்‌. 


“அறிவுவளம்‌-—பொதுமை நலம்‌, அடம்பின்‌ -கொடியும்‌ 
திரண்டால்‌ மிடுக்கு-அல்லல்‌ படுவோர்‌ இணைந்தால்‌ நெருப்பு, 
சேதாரம்‌ இல்லாமல்‌ நகை செய்ய இயலாது, சிலரேனும்‌ 
மடியாமல்‌ பகைவெல்ல முடியாது” போன்ற முழக்கங்களை 
முன்வைத்தத்‌ தமிழக அறிவு இயக்கத்துக்கே புதிய எழுச்சி 
தந்துளர்‌. சிந்தனை பேச்சு செயல்‌ அனைத்திலுமே புதுமைத்‌ 
. தீவீரம்‌ கொண்டு புரட்சிப்‌ பணிகள்‌ பல புரிந்து வருகின்றனர்‌, 


முகவரி: பேரவை இல்லம்‌, 11, இருவீதியான்‌ செரு. 
கோபாலபுரம்‌, சென்னை-86. (87820). 


முருகு சுந்தரம்‌ : 20-12-30. திருச்செங்காடு. இற்றைக்‌ கவி 

யுலகில்‌ ஏற்றமும்‌ தோற்றமும்‌, இறப்பும்‌ செல்வாக்கும்‌ 
மிக்கவர்‌. பீடும்‌ பெருமிதமும்‌ கொண்டவர்‌. தொடக்கத்தில்‌ 
பாவேந்தர்‌ பாணி, பின்‌ சுரதா பாங்கு--வளர்ச்சிக்‌ காலத்தில்‌! 
இப்போது தனக்கென ஒரு தனி பாணி உருவாக்கிக்‌ கொண் 
டுளார்‌. மரபு-புது . இரண்டுமே இவருக்குப்‌ பிடிக்கும்‌; இவர்‌ 
பிடியுள்‌ அகப்படும்‌. முருகின்‌ முருகு : “கடைத்‌ திறப்பு' 69. 
(உலகின்‌ தலை சிறந்த பேச்சு - கடிதங்களின்‌ கவி வடிவம்‌) 
நீர்த்துப்‌ போன கற்பூரங்களுக்‌ கிடையே, நிமிர்ந்து எரியும்‌ 
சுடர்‌ விளக்கு. , இங்கும்‌ அங்கும்‌ இறைந்து கிடக்கும்‌ சொல்‌ 
நட்சத்திரங்களுக்‌ கிடையே, குளிர்ச்சியான ஒளிக்‌ கற்றை 
களால்‌ வானத்தை வளைத்துக்‌ கொண்டு ஒளி மழையைப்‌ 
பொழிகின்றது இந்தக்கவிதைக்‌ காப்பியம்‌'(அவ்வை நடராசர்‌) 
இதுவே இவர்‌ படைப்பில்‌ சிறந்தது என்கிறார்‌ முருகு. 
சந்தனப்‌ பேழை (75), கவியரங்க முத்துக்களின்‌-கழக இதழ்‌ 
களில்‌ அணி செய்த மணிகளின்‌ தொகுப்பு; அண்ணாந்த புகழ்‌ 
கொண்ட அண்ணா பற்றிய கவிதையை மகுடமாகக்‌ 
கொண்டது. பிற: பனித்‌ துளிகள்‌” (74) தமிழ்‌ வளர்ச்சித்‌ 
துறையின்‌ பரிசு பெற்றது. “அரும்புகள்‌ மொட்டுகள்‌ மலர்கள்‌ 
தீர்த்தக்‌ கரையினிலே, தமிழகத்தில்‌ குறிஞ்சி வளம்‌ (கட்டுரை 
கள்‌); தமிழகமெங்கும்‌ சுழன்று பாவேந்தரின்‌ வாழ்க்கைக்‌ 
குறிப்புகளைத்‌ திரட்டி நூலாக்கியுள்ளார்‌-அருந்தொண்டு. 

- இவர்‌ இளவலே மதுரைப்‌ பல்கலைக்‌ கழக . டாக்டர்‌ 
முருகர த்தினம்‌ அவர்கள்‌. “எழுத்துக்கள்‌ அணிவகுக்கும்‌ வாக்கி 
யத்தின்‌ எல்லையிலே நிற்கும்‌ வினாக்‌ குறியைப்‌ போலக்‌ கிழத்‌ 
தன்மையால்‌ முதுகு வளைந்து' அருமையான முருகுவமை. 
“அலை அண்ணா, உலை பெரியார்‌ அற்புதம்‌ பெருகும்‌ உவமம்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ . தீறர்‌ 


பருகி உருடெவே முருகுதரும்‌ அருங்கனிகள்‌ சில 2 பட்டங்கள்‌ 
பெற்றாலும்‌ பதவியிலே இருந்தாலும்‌, கட்டில்‌ பதவியன்றோ 
'கன்னியர்க்கு மேல்‌ பதவி, *எண்ணெயில்லாமல்‌ இயந்திரம்‌ 
்‌. சென்றாலும்‌, கன்னியர்‌ வண்டி காதலின்றி ஓடாது”. சேலம்‌ 
நகராட்சி மேனிலைப்‌ $பள்ளித்‌ தமிழாசானாய்த்‌ திகழ்ந்தார்‌. 
முகவரி: தலைமை ஆசிரியர்‌: நகரவை மேனிலைப்‌ பள்ளி, 
சரோ டுஃி. 

கோவேந்தன்‌ (கோவிந்தசாமி): 21. 6. 82, ராயவேலூர்‌. 
மும்மொழிப்‌ புலவர்‌ வே.மு. தங்கவேல்‌; குயிலம்மாள்‌. 
நகராட்சி உயர்‌ நிலைப்பள்ளி 5. 5. ட. 0. ஆங்கிலத்திலேயே 
மாவட்டத்தில்‌ முதன்மை, புனை பெயர்கள்‌: காவேரித்‌ 
கவிராயர்‌ (மனைவி பெயர்‌ காவேரி!) , வல்வில்‌ ஓரி (கண்டமை 
எழுத), சொல்லேநழவர்‌ (விமர்சனம்‌ வரைய), வானம்பாடி” 
என்ற பாட்டேடு 56- 58 நடத்துதல்‌; தமிழ்‌ ஆங்கிலம்‌, 
ஆங்கிலம்‌ அதமிழ்‌ ஆக்கங்கள்‌, சிறப்புக்‌ கூறு: மாணவராய்‌ 
இருந்தபோதே தீப்பொறி (ச. பி, சிற்றரசு), தோழன்‌ 
(டார்பிடோ. ஏ. பி. சனார்த்தனன்‌) துணை ஆசிரியராக 
 இருந்துளார்‌. ஆசிரியப்‌ பணியும்‌ ஆற்றியுளார்‌. 

கொடுத்தவை: அமிழ்தின்‌ ஊற்று, இருண்ட வீட்டில்‌, 
பேசும்‌ ஓவியங்கள்‌, ஒன்றே உலகம்‌ (டாக்டர்‌ இராதா 
கிருட்டிணன்‌ இயம்பியவை). காந்திமொழிக்‌ குறள்‌; 
தோழனைப்‌ பாடுவேன்‌, வைகையும்‌ வால்காவும்‌ (சோவியத்‌ 
பரிச), புதியதோர்‌ உலகு செய்வோம்‌, சிவப்புக்‌ குயில்கள்‌ 
(சோவியத்‌ யெண்பாற்‌ புலவர்கள்‌ பற்றியது), இக்பால்‌ 
இலக்கியமும்‌ வாழ்வும்‌, நூறு சோவியத்‌ கவிஞர்கள்‌ (தமிழக 
அரசு வெளியீடு), அண்ணா “வனப்பியல்‌, சுறுதிதீ மக்களின்‌ 
உரத்த குரல்கள்‌, நெஞ்சில்‌ கனல்‌ மணக்கும்‌ பூக்கள்‌, இவர்‌ 
கைவண்ணத்தால்‌ எண்ணற்றோர்‌ 14. Phil, M. Litt, Ph. ட 
பட்டம்‌ பெற்று உலவுகின்‌ றனர்‌! 

அன்பு, உண்மை இரண்டும்‌ கருவியாக எண்ணுபவர்‌; 
அன்பில்‌ இணைவதும்‌ உண்மையில்‌ ஒன்றுவதும்‌ இவரியவ்பு, 
பொதுவுடைமை போற்றுபவர்‌: முற்போக்குவாதி. சிந்தனை 
யாளர்‌, ஆய்வாளர்‌, பாவலர்‌ மன்றம்‌ *தமிழ்ப்பா நிலவு" 
என்றும்‌, இராமலிங்கர்‌ பணிமன்றம்‌ “செந்தமிழ்ச்‌ செல்வன்‌” 
என்ற பட்டமும்‌ தந்தன. சோவியத்‌ தாடு நேரு இலக்கிய 
3000 உருபா, - தங்கபதக்கமும்‌ சான்றிதழும்‌ பெற்றவர்‌. 
கோவேந்தன்‌ பாடிக்‌ குவிக்கின்‌ றார்‌, பாவேற்த னாய்விடுவான்‌ 
பார்‌ .(யாரதிதாசன்‌). மனிதன்‌ உயர உயர இலக்கியமும்‌ 


598 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஆண்டவர்‌ நகர்‌. சென்னை 34. 


உளுந்தூர்ப்பேட்டை சண்முகம்‌: 6-9-32. சர்காமி கோவிந்த 
ராசனின்‌ சகலை. அண்ணாமலையிலும்‌ கெளரிவாக்கம்‌ கல்லூரி 
யிலும்‌ (போராட்டம்‌ நிகழ்ந்தது) தமிழ்ப்‌ பேராசிரியராகப்‌ 
பிறங்கி, தமிழக அரசின்‌ தமிழப பண்பாட்டியல்‌ துறை தோற்ற 
இயக்குநராக இருந்தவர்‌, டாகடர்‌ பட்டம்பெற்றவர்‌. 100க்கும்‌ 
மேற்பட கவியரங்‌ கேறியவர்‌. 2000க்கும்‌ மேல்‌ பாடல்கள்‌, 
1000க்கும்‌ மேலான இசைபபாக்கள்‌. 


“உலகம்‌ என்னைப்‌ பார்க்கும்போது, வாய்விட்டே நான்‌ 
சிரிச்பெறன்‌, 
ஒருவ:ரம்‌ இல்லாத்‌ தனிமையிலே, என்‌ உள்ளம்‌ பொங்கி 
அமுகிறேன்‌. 
நீ இல்லாத உலகம்‌, வெள்ளி நிலவில்லாத வானம்‌; 
நெஞ்சின்‌ துன்ப அலைகள்தானே, நான்‌ பாடும்‌ சங்கீதம்‌ 
ஊரார்முன்‌ நான்போடும்‌ வேடம்‌, பேரும்‌ புசமும்‌ தருமே! 
உன்னை எண்ணி உருகும்‌ உள்ளம்‌, ஒவ்வொரு தாளும்‌ 


அழுமே, 


சாரல்‌,எங்கே சென்றாய்‌ (கன்னுணர்ச்சிப்பாக்கள்‌]; பொங்கும்‌ 
புனல்‌ (சமுதாயம்‌ பறறியது) இசைமாலை (அறிஞர்கள்‌ பற்றி); 
பாதமலர்கள்‌ (கடவுளை வழுத்துவன) கங்குல்வெள்ளம்‌ (குறி 
மீட்டுக்‌ கவிதைகள்‌) ' போன்ற 15 பனுவல்கள்‌ படை. த்துள்ளார்‌. 
அன்னையடா அன்னை கவிதை நாட்டிய நாடகம்‌. மரபுமின்‌ றி 
பு துக்கவிதையும்‌ அல்லாத இடைபபட்ட-இசைக்கும்‌ ஓத்த மூத்‌ 
தான கவிதைகள்‌, இளமையில்‌ தன்னுணர்ச்சியும்‌ இதுபோது 
பக்திப்‌ பாங்கலும்‌ எழுதுபவர்‌. “பக்த சிகாமணி, இசைக்‌ 
கவியரசு', “கலைமாமணி விருதுகள்‌ பெற்ற உயர்ந்த எழுச்சி 
மிக்க கனவான கன்ிஞர்‌. முகவரி: 5 முதல்‌ பிரதான சாலை, 
சி.ஐ.டி. நகர்‌, சென்னை-35, (௧45006). 


தமிழ்முடி (அப ஜுன சுப்பிரமணியன்‌ ): 19-10-32, 
சென்னை இராமகிருஷ்ணா மேல்‌ நிலைப்பள்ளித்‌ தமிமாசான்‌. 
ஐயாற்று அரசர்‌ கல்லூரி மாணவர்‌, காலனையும்‌ காலத்தை 
யும்‌ வெல்ல. எழுது கோலெடுத்து எழுதுபவர்‌--தமிழ்‌ 
மொழியால்‌ வெல்ள, இசைப்‌ பாக்களும்‌ இயற்றியுள்ளார்‌. 
டி.கே.சி, பாவேந்தர்‌, மு. வ. பாரட்டினைப்‌ பெற்றவர்‌. 
அடையாறு ஆலமரத்தை 


மது. ச. விமலானந்தம்‌ 599... 


“தாடி வளர்க்கும்‌ முனிவர்‌ போல, தாடி வளர்க்கும்‌ 
ப ப மர முமுண்டு. 
ஆடி அசைந்து விழுது தொங்கும்‌, ஆல மரமே தாடியாம்‌! 
கோலச்‌ சிறுமி சடை பின்னி, கொஞ்சம்‌ நுனியில்‌ விட்டது 
போல்‌, 
ஆல மரமும்‌ சடைபின்னி அழகு விழுதாய்‌ ஆட்டுதடி. 


என்கிறார்‌. கவிதை நாடகங்களும்‌ உரைக்‌ கவிதையும்‌ யாத்‌ 
துள்ளார்‌. தமிழுக்கு என்னைத்‌ கெரியும்‌, தமிழ்‌ முடி கவிதை 
கள்‌, கீர்த்தனைகள்‌, கற்பனைப்‌ பெண்கள்‌ என 50 நூற்கள்‌. 
2000 கவிதைகள்‌ தட்டியுள்ளார்‌. முகவரி: ஏபி 332 7வது 
செக்டர்‌, 43வது தெரு, கே.கே. நகர்‌, சென்னை-78. 


பழஙி. இளங்கம்பன்‌: 17-8-23. திருவாரூரை அடுத்த குளப்‌ 
பாடு. முருகையன்‌ : தனபாக்கியம்‌, நல்ல மரபுக்‌ கவிஞர்‌, வல்ல 
இசைக்‌ கவிஞர்‌. கவி பாடுவதும்‌ சொற்பொழிவாற்றுவதுமே 
இரு கண்களாகக்‌ கொண்டு வாழ்பவர்‌. எங்குண்டு கவியரங்‌ 
கம்‌ அங்குண்டு இளங்கம்பன்‌ பங்கு எனுமாறு இவர்‌ இடம்‌ 
பெறாத பாட்டரங்கமே இல்லை எனலாம்‌. வடக்கே வரை 
சென்று கவிப்‌ பொழிவு ஆற்றுபவர்‌.. 'கெளமாரம்‌', "பாரத 
முழக்கம்‌, “புதுக்‌ குரல்‌' என்ற இதழ்‌ பல நடாத்தியவர்‌. 
வானொலியில்‌ நிரம்பக்‌ கவிதை நாடகங்கள்‌ எழுதுபவர்‌. பலர்‌ 
பேர்‌ நரலாசிரியராய்‌ இருப்பது இவர்‌ கொடையால்‌ ! 


இயற்றியவை : புதுக்காட்சி, பூச்சரம்‌, பொதுமை அறப்‌ 
புரட்சி, சிந்தனை மலர்கள்‌, பா மலர்கள்‌, அநள்‌ வேட்டை, 
அழகின்‌ அழைப்பு, ஆறுபடை வீட்டு அழகன்‌, குமராதயம்‌, 
பழனிமலை வெண்பா, அழகன்‌ அந்தாதி, சங்கராச்சாரியார்‌ 
நான்மணி மாலை, வள்ளுவர்‌ வாழ்த்து மாலை போன்ற அற 
நூல்கள்‌. இசைப்‌ பாக்கள்‌ பல ஆக்கியுள்ளார்‌ ; மனயாழ்‌, 
இசை மாலை, கானாஞ்சலி, £தாஞ்சலி கீர்த்தனைகள்‌. 20 
இசைத்‌ தட்டுக்கள்‌ வெளி வந்துள. வீழ்ந்த மலர்‌ (மலையாளக்‌ 
கவி குமரன்‌ ஆசானின்‌ வீண்‌ பூ). 

கவித்துவம்‌: நினைத்ததும்‌ பாடும்‌ நிகரில்‌ கவிஞர்‌. “எத்தப்‌ 
பாவும்‌ எழுதுவார்‌ எனினும்‌ சந்தப்‌ பாடல்களைச்‌ சமர்த்தாய்ப 
பாடுவார்‌” (சுரதா). நல்ல ஓட்டமும்‌ தெய்வச்‌ செறிவும்‌ 
மிக்கவை” (ராய, சொ). சிந்தையில்‌ இளமை - சொல்லில்‌ 
மிடுக்கு உணர்வில்‌ உறுதி ஆவேசக்‌ குரல்‌, தேசியச்‌ சிந்தனை 
சமதர்மம்‌ சமத்துவம்‌ சாற்றும்‌” (குன்றக்குடி அடிகளார்‌). 
'பக்‌தி.மணக்கும்‌ பதம்‌ மணக்கும்‌ செந்தமிழின்‌ உத்தி மணக்கும்‌, 
உணர்ச்சியொடு சத்திருக்கும்‌' (சி. வா_ஜ./ - மொத்தத்தில்‌ 


600 தமிழ்‌ இலக்கிய “வரலாறு 
இவர்‌ பாக்கள்‌ அற்புத எண்ணங்களின்‌ அழகிய வண்ணங்கள்‌; 
சந்தத்தமிழ்‌ கொழிக்கும்‌ சுந்தரப்‌ பாக்கள்‌. பட்டங்கள்‌: 
இன்னிசைக்‌ கவிமணி, இரண்டாம்‌ வண்ணச்‌. சரபம்‌, இன்‌ 
மொழியரசு, கவிதா வல்லபர்‌, வித்யா ரத்னம்‌, கவியரசு, 
அமெரிக்க டாக்டர்‌ பட்டம்‌. இவரது பொன்‌ விழா 20-12-83ல்‌ 
சென்னையில்‌ நடந்தது. முகவரி: சித்திரக்‌ கூடம்‌, சிவகுரு 
நாடார்‌ தெரு, பழநி-624 601. 


காவிரி காடன்‌ (செ. சோ. ராஜன்‌) : 23-10-33, திருச்சி. 
மாவட்ட சீனிவாச நல்லூர்‌ பெற்றோர்‌: செல்லப்‌ பெருமாள்‌ 
முத்தரையர்‌: முத்துக்கண்ணு அம்மாள்‌. திருச்சி வளவர்‌ 
கல்லூரி, சென்னைப்‌ பச்சையப்பனில்‌ பயின்று, தமிழ்‌ நாடு 
நாளிதழ்‌ துணையாசிரியராக இருந்து இதுபோழ்து புத்தனாம்‌ 
பட்டி நேரு நினைவுக்கல்லூரியில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராகத்‌ 
திகழ்கிறார்‌. படைப்புகள்‌: தேனிலவு (62)-4000 அடிகொண்ட 
உருவக்‌ காப்பியமும்‌ 83 கருத்துக்‌ கவிதைகளும்‌ கொண்டது; 
ஐம்பெருங்‌ காப்பியங்களுக்கு நிகரானது; கற்பனைக்‌ களஞ்சி 
யம்‌ என ஏடுகள்‌ போற்றியது. புதுயுகம்‌ மாபெரும்‌ புரட்சிக்‌ 
காப்பியம்‌; ஒரு லட்சம்‌ அடிகள்‌ உடையது. நியுயார்க்‌ Th 
American Poets Corporation இவர்தம்‌ ஆங்கலக்‌ கவிதைகளுக் 
காக ௨1௦/௫ ஆகத்‌ தேர்ந்தெடுத்தது; பிறதுறையாற்றல்‌: 
தேர்ந்த சொற்பொழிவாளர்‌. நாவல்கள்‌? எதிர்‌ நீச்சல்‌, இறுதி 
மூச்சு, யாழின்‌ விதி, வைகறை, அரியணையில்‌ ஒரு பெண்புலி. 
பேராசிரியர்‌ பரந்தாமன்‌. நாடகங்கள்‌: கடவுளின்‌ எதிரிகள்‌, 
(57), நெருப்பின்‌ சிரிப்பு (67), பகைக்காதே, அனிச்சமலர்‌, 
ஒரே உலகம்‌, குத்து விளக்கு, அருவிகள்‌, தெய்வங்கள்‌ சபிப்ப 
தில்லை, துப்பாக்கிகள்‌ அழுவதில்லை, பெண்களோ பெண்கள்‌, 
ஒரு சங்கத்தின்‌ பாதை, பல ஓரங்க நாடகங்கள்‌. பதிப்பகங்‌ : 
கள்‌ இவரை ஏற்றுப்‌ போற்றுமாயின்‌ படைப்பிலக்கியம்‌ வளம்‌ 


பெரம்‌. முகவரி: 3/A, 4 ஆம்‌ தெரு, சீனிவாச நகர்‌, திருவா 
னைக்கா, திருச்‌சி-5. 


தமிழ்ப்பித்தன்‌ (சண்முக சுந்தரம்‌): 21-1-384, மதுரை. 
சரவணமுத்துப்‌ பிள்ளை : அருணாசல வடிவு. கண்ணதாசரி 
டம்‌ பல்லாண்டுகள்‌ உதவியாளராக ஒளிர்ந்தவர்‌. கன்னிப்‌ பூ 
(காவியம்‌), நனைந்த தாமரை (தொகுப்பு), இசைப்பாக்கள்‌ 
பலவும்‌ இயற்றியுள்ளார்‌, கண்ணதாசன்‌ கவிதை பற்றியும்‌ 
ஆய்வு நூல்‌ வெளியிட்டுள்ளார்‌. கதை, நவீனம்‌, கட்டுரை 
போன்‌ ற துறையிலும்‌ வல்லவர்‌. “70 முதல்‌ தமிழரசு' உதவி 
யூாதிரியர்‌. * சில முத்துக்கள்‌ ; ்‌ 


மது. ச; விமலானந்தம்‌ 601 
'கடமையைக்‌ கொன்றால்‌, மாந்தர்‌ சுதிகெட வீழ்வர்‌” 


£தன்னுடைத்‌ தகுதிமீறித்‌ தாவிடும்‌ எண்ணம்‌ சேர்ந்தால்‌, 
. மண்ணில்‌ வாழும்‌ மாந்தர்‌ வாடிட நேரும்‌ ? 


'விரலினுக்‌ கேற்றாற்‌ போலும்‌ வீக்கமும்‌ இருத்தல்‌ 


வேண்டும்‌ 
சில்வினுக்‌ கேற்றாற்‌ போலும்‌ செய்திடு செயலும்‌ 

வேண்டும்‌ 
நிலையினுக்‌ கேற்றாற்‌ போலும்‌, நெஞ்சுறை நினைவும்‌ 

வேண்டும்‌” 


பிற நூல்கள்‌ : நண்பன்‌ தரும்‌ பரிசு (நவீனம்‌), முதற்‌ பரிசு 
(சிறு கதை), தென்னாட்டின்‌ காந்தி (தமிழரசின்‌ பரிசு). 
முகவரி: ௪-9, 3-வது சர்க்குலர்‌, ஜவகர்‌ நகர்‌, அகரம்‌, 
சென்னை-82. 


தொல்காப்பியன்‌ (சிங்கப்‌ பெருமாள்‌]: 12-10-34, தஞ்சை 
மாவட்ட (பூதலூர்‌) அசுரப்பேடடை. இராமச்சந்திரன்‌ : 
வாலாம்பாள்‌. கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரி மாணவர்‌, எம்‌. ஏ: 
பட்டம்‌ பெற்றவர்‌, வீரராகவ மேனிலைப்‌ பள்ளித்‌ தமி 
மாசிரியர்‌. படைப்புகள்‌ : பாரதி யார்‌? (62), இந்தி எதிர்ப்புப்‌ 
பாடல்கள்‌ (6.'), தொல்காப்பியன்‌ கவிதைகள்‌; அன்னை காவிரி 
(இசை நாடகம்‌), வன்னியத்‌ தேவன்‌ (கவிதை நாடகம்‌), கவி 
யரங்கக்‌ கவிதைகள்‌, குழந்தைப்‌ பாட ல்கள்‌, இசைப்‌ பாடல்கள்‌, 
அண்ணா-கவிதைகள்‌. முகவரி; 84, இராசராச சோழ நகர்‌, 
சீனிவாசபுரம்‌. தஞ்சாவூர்‌-9 


தெசிணி (தெய்வசிகா மணி) : -- 35. செங்கை மாவட்ட 
திருப்பாசூர்‌. ஊற்றமான உரமான உயர்‌ கவிஞர்‌, '46 முதல்‌ 
1000க்கும்‌ மேற்பட்ட கவிதைகள்‌ யாத்து வரும்‌ பண்புக்‌ 
கவிஞர்‌: தமிழ்க்‌ கவிதைகள்‌ பலவற்றை ஆங்கிலத்தில்‌ பெயர்த்‌ 
துள்ளார்‌. காந்தியவாதி, முற்போக்கு எண்ணத்தா்‌. தந்தவை. 
நெருப்பாய்க்‌ கொதிக்கிறது நெஞ்சு, தெசிணியின்‌ 23 கவிதை 
கள்‌, வைகறைக்‌ கனவுகள்‌, தலையங்சுப்‌ பாடல்கள்‌, தொட்ட 
தும்‌ சுட்டதும்‌, க௱மர௦5ia போன்றன. 02 அதல்‌ “கவிதை' 
எனும்‌ கவிதை ஏட்டினை நடத்தி வருகி றார்‌. பலரை ஊக்கிக்‌ 
கவிஞராக்கி வரும்‌ செயல்‌ வீரர்‌. இத்தனைக்கும்‌ இவர்‌ பயின்‌ 
றது 8. Com. (Hons), 8. L., பணியாற்றுவது தலைமைச்‌ செய 
லக மொழி யெயர்ப்புத்‌ துறை. ஆரவாரமின்‌றி ஆணித்தரமாக 
அருந்தமிழ்த்‌ தொண்டாற்றும்‌ அன்புக்‌ கவிஞர்‌, 


602 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உண்ண மறப்பதில்லை, உடுக்க மறப்பதில்லை, 
ஒவ்வாப்‌ புனைவாழ்வில்‌ ஒட்டி விரைந்துயர 
எண்ண மறப்பதில்லை-எதிலும்‌ துணித்தவிட்டாய்‌ ! 
எங்கோ போகிறாய்‌ தமிழா! என்‌ இனத்தோரய்‌ ! 
மண்ணை: மறந்துவிட்டாய்‌, மொழியைத்‌ தாழ்த்தி 
விட்டாய்‌, 
மரத்துப்‌ போனாய்‌ நீ! அஸ்மத்‌ எண்ணாய்‌ நீ! 
கண்ணை இமைப்பதற்குள்‌ உலகம்‌ ஓங்குதடா ! 
கவலைய இல்லாமல்‌ கல்லாய்க்‌ கிடப்பாயோ ! 


முகவரி : 4/2, மல்லீஸ்வரர்‌ கோயில்‌ தெரு, சென்னைக்‌, 


அடியார்‌ : 1935, திருப்பூர்‌. வெங்கடாசலம்‌ ; அம்மணியம்‌ 
மாள்‌.  நீட்டோலை, முரசொலியில்‌ பணியாற்றியவர்‌ 
(முரசொலி அடியார்‌). படைப்புகள்‌ : அண்ணா ஒரு காவியம்‌, 
தங்க வங்கம்‌, தலைவா! உன்னை யாசிக்கிறேன்‌, அண்‌ 
னானுக்குப்‌ பின்‌ ஒரு மன்னன்‌. அன்னை பற்றிய அரும்‌ 
படைப்பு ஒன்று படைத்துளார்‌. நீரோட்டம்‌ இதழ்‌: நடத்தி 
னார்‌. இலக்கிய உலகிலும்‌ அரசியல்‌ களத்திலும்‌ அஞ்சா 
நெஞ்சர்‌. உருக்கமாக மேடையிற்‌ பேசி: அத்தனை .போர்‌ 
உள்ளத்தையும்‌ சூடேற்றும்‌-குளிரூட்டும்‌ பேச்சாளர்‌, இலக்‌ 
கியத்‌ தென்றல்‌' எனப்‌ போற்றப்‌ பெறுகிறார்‌. முகவரி: 12. 
சீனிவாசப்‌ பெருமாள்‌ சன்னதி 3 வது தெரு இராயப்பேட்டை. 
சென்னை- [14 (810838) 


... வா.மு, சேதுராமன்‌ : 9-2-35. முதுகளத்தூர்‌ வட்டம்‌ 
ஆண்ட நாயகபுரம்‌. முத்துக்கோனார்‌ : ராமாயி தனித்துப்‌ 
பயின்று முதுகலைவரை உயர்ந்தவர்‌. திருவல்லிக்கேணி 
முஸ்லீம்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. முதற்‌ கவிதை 
“பொங்கல்‌ வந்தனளே' 62 தினமணி. முதல்‌ நரல்‌ நெஞ்சத்‌ 
தோட்டம்‌. பிற: தாயுமானவர்‌ அந்தாதி, திருச்சிற்றம்பலத்‌ 
திருவந்தாதி, ஐயப்பன்‌ ஆற்றுப்படை, கோலாலம்பூர்‌ மகா 
மாரியம்மன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, தமிழ்‌ முழக்கம்‌, வாழ்க நீ 
எம்மான்‌ (காந்தி பற்றிய பன்மொழிக்‌ கவிதை), எண்ணச்‌ 
சுடர்‌ (கவியரங்கக்‌ கவிதைகள்‌), தாய்மண்‌ (காவியம்‌) 20 கட்ட 
ளைகள்‌ (இந்திரா காந்தி), உலகை உயர்த்திய ஒருவன்‌ 
(லெனின்‌), பற்றிலான்‌ பற்று, மலைநாட்டின்‌ மீதினிலே 
(பயணக்‌ காவியம்‌), காலக்கனி (நாடகக்‌. காப்பியம்‌), உலக 
உலா (பயணக்‌ கட்டுரை), அழகின்‌ வெள்ளம்‌, பண்தேதடும்‌ 
பாடல்கள்‌, கெளதமரின்‌ கண்ணீர்‌, விடிந்தால்‌ விடுதலை, 
காலம்‌ சொல்லும்‌ கவிதை, மண்ணில்‌ விழுந்த மழைத்‌ துளிகள்‌, 


மது. ச; விமலானந்தம்‌ 603 


தேவியின்‌ திருவருள்‌, மங்கலமாய்‌ வாழவேண்டும்‌, வர்‌ அருவி 
யின்‌ பயணம்‌, உள்ளத்தின்‌ ஓசை, சிந்தனைச்‌ சுடர்‌ என 35 
நூற்கள்‌. 8186 of Thought, Tamil Poets Today இரண்டும்‌ 
டாக்டர்‌ கிருஷ்ணா சீனிவாஸ்‌ ஆங்கிலத்தில்‌ பெயர்‌ த்தவை. 
Buddha's Tears, Rays of Thoughts. 


“தமிழ்ப்பணி” திங்கள்‌ இதழினைக்‌ கடந்த 16 ஆண்டுகளாக 
நடாத்திப்‌ பலரை ஊக்கி உருவாக்கி வருகிறார்‌. கொள்கை? 
உலக உயர்வு தமிழ்‌ உயர்வு சமுதாய உயர்வு, பொதுவுடைமைக்‌ 
கருத்து பரப்புதல்‌. பொய்‌ புரட்டு பித்தலாட்டங்களைச்‌ 
சாடுதல்‌, பெற்ற பட்டங்கள்‌? பெருங்கவிக்கோ (இராமேசுவரம்‌ 
மிதய்வநெறிக்‌ கழகம்‌), செந்தமிழ்க்‌ கவிமணி (மலேசிய செந்‌ 
தமிழ்க்‌ கலா : நிலையம்‌), ஐயப்பன்‌ அருட்கவி அரசு (சென்னை 
தெய்வ நெறிச்‌ சங்கம்‌), கவிஞர்குலத்‌ திலகம்‌ (பாரதி இளைஞர்‌ : 
சங்கம்‌), செந்தமிழ்க்‌ கொண்டல்‌ (நஃவழி நிலையம்‌) உலகப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ 'டாக்டர்‌' பட்டம்‌ பெற்ற இவர்‌, 
டாக்டர்‌ ந. சஞ்சீவி அவர்களிடம்‌ ஆய்வு செய்து டாக்டா்‌ 
பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. | 

இவரது பொன்விழா 9, 10-2-85ல்‌ சென்னை பெரியார்‌ 
திடலில்‌ நடந்தது. ஐம்பது கவிஞர்கட்குப்‌ பட்டாடை 
போர்த்திப்‌ பெருமைப்‌ படுத்தியது புதுமை. எளிய ஆசிரியராக 
வாழ்வினை த்‌ தொடங்கி சென்னையில்‌ செந்தமிழ்‌ ஓச்சி உலகம்‌ 
போற்றும்‌ பெருங்கவிஞராகவும்‌, ஒப்பற்ற தமிழ்‌ தொண்ட 
ராகவும்‌, ஓயாமல்‌ தேனிபோல உழைப்பதே ஓமழுகலா றாகக்‌ 
கொண்ட உண்மைத்‌ தமிழ்ப்‌ பெரும்‌ பணியாளர்‌. கவிதை 
ஆலமரம்‌, சுறுசுறுப்பில்‌ சிற்றெறும்பு, பீடுநடையில்‌ பெரு 
வேழம்‌. விரைந்து பாடும்‌ வேந்தர்‌. மூச்சும்‌ பேச்சும்‌ கவிதையே. 
விடாமுயற்சியும்‌ துணிவும்‌ மிக்கவர்‌. தெய்வபக்தியும்‌ குரு 
பக்தியும்‌ இரு கண்களாகக்‌ கொண்டவர்‌. அருங்குணங்களின்‌ 
அழி. பொன்மனங்கொண்ட பாவலன்‌. கருணை மறவர்‌. ஒப்புர 
வாளர்‌, நல்லவர்‌ வல்லவர்‌ இவர்கவிதையில்‌_ச£ற்றம்‌ தோற்றக்‌ 
காணலாம்‌. இவர்‌ அடர்‌ மீசையும்‌ அருங்கவிபாடும்‌. இத்‌ 
நாளைய மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை இவர்‌. 
அன்பால்‌ வசப்படுத்தும்‌ பண்பாளர்‌. எல்லார்க்கும்‌ இனியர்‌. 
து காங்கிரசுக்குச்‌ சென்று. தமிழ்க்‌ 
கவிதையின்‌ தகவினை நாட்டியவர்‌. பன்முறை மலேசியா 
சிங்கப்பூர்‌ சென்று தமிழ்‌ மாண்பினைப்‌ பரப்பியவர்‌ மேனாடு 
கட்கும்‌ சென்று சுற்றிவந்துள்ளார்‌. உண்மையிலேயேபெருமைப்‌ 
படக்கூடிய பெருமகன்‌. பன்னாட்டுத்‌ தமிழுறவு மன்றத்‌ 


உலகக்கவிஞர்‌ 5,6,8வ 


604 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தோற்றுநர்‌. தமிழா-தமிழால்‌- தமிழுக்காக ஒன்றுபடு என்ற 
மூலமந்திரம்‌ கொண்ட., பன்னாட்டுத்‌ தமிழரை இணைக்கும்‌ 
பாலம்‌. பன்னாட்டுத்தமிமுறவு (முதல்‌) மாநாடு 2, 3ீ-2-80ல்‌ 
திருச்சி தேவர்‌ மன்றத்தில்‌ நடாத்தினார்‌. காலணி அணியாது 
பம்பரம்போல்‌ சுழலும்‌ இவர்‌ ஒர்‌ செயற்படு சிந்தையர்‌, பார்‌ 
வையில்‌ முரடர்‌, பண்பிஃல குழந்தை, பேரன்பும்‌ பபருள்ளமும்‌ 
மிக்க இவர்‌ முகவரி: 12, சாயி நகர்‌ இணைப்பு, ஐயப்பா நகர்‌ 
சென்னை-111 (423375) 


புலமைப்பித்தன்‌ (ரொமசாமி); 6-10-85. கோவை பள்ளப்‌ 
பாளையம்‌. கருப்பண்ணத்‌ தேவர்‌ : தெய்வானையாம்மாள்‌. 
இரவெல்லாம்‌ பஞ்சாலையில்‌ .பணியாற்றிக்கொண்டே பக 
லெல்லாம்‌ பேரூர்‌ சாந்தலிங்க அடிகள்‌ தமிழ்க்‌ கல்லூரியில்‌ 
பயின்று 61ல்‌ புலவர்‌ ஆனவர்‌, கோவையிலும்‌ சைதையிலும்‌ 
ன ர 1000 கவியரங்கேறியவர்‌. . படைப்பு: புரட்சித்‌ 

த (இந்தி எதிர்ப்புப்‌ பாக்கள்‌), பாவேந்தர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, 
புரட்சிப்‌ பூக்கள்‌, எது கவிதை ? 


குமரகுருபரர்‌ பாடல்களில்‌ வளமான தமிழ்‌ ்சத்‌ மிக்க 
ஈடுபாடு கொண்டார்‌ ; பாவேந்தரிடம்‌ வழிபாடு கொள்பவர்‌, 
எதற்குச்‌ கவிபாட வேண்டுமோ அதற்குப்‌ பாடியவர்‌- சமுதாய 
பாதிப்புகளை அறிந்து நோய்களைப்‌ போக்கப்‌ பாடியவர்‌. 
இயற்கையைப்‌ பாடும்போதும்‌ பசித்த மக்களை-அடக்கி ஒடுக்‌ 
கப்பட்டவர்களையே பாடினார்‌: பாவேந்தர்‌ ;- அவ்வழிச்‌ 
சென்று சிறப்பவர்‌ இவர்‌. 

கொள்கை: மொழி சமுதாயத்தைப்‌ பாதுகாக்கவே, 
எனவே சமுதாயத்துக்கு நன்மை உண்டாக்குவதற்கே பாடுதல்‌ 
வேண்டும்‌. கடவுளைப்‌ பாடுவதில்‌ பயனில்லை. கவிதை ஒரு 
Mass media. பெரியார்‌ இயக்கத்தின்‌ தேவையை நிறைவேற்ற 
சமுதாய ஈடேற்றத்துக்காகவே--சமுதாயத்திற்கு நற்பயனை 
உருவாக்கவே பாடுகிறார்‌. கடவுள்‌ ஒழிப்பு என்பது தமிழ்‌ 
இனப்‌ பாதுகாப்புக்காகவே. கடவுளைக்காட்டித்‌ திசை திருப்பி 
விட்டு மக்களைப்‌ பாழ்படுத்துகின்றனர்‌, சுரண்டிப்‌ பிழைக்‌ 
கின்றனர்‌ ; இல்லாத கடவுள்‌ நம்பிக்கை எனும்‌ திரை 
கிழிக்கப்படுமானால்‌, உண்மை தெரியும்‌; உணர்வு பெபரு 
கும்‌; வர்க்கப்‌ புரட்சி வழிகோலும்‌, ஏற்றத்‌ தாழ்வு 
மறையும்‌, ஏழை ஏழையாக இருக்க, இந்த வேண்டாத மூட 
நம்பிக்கையே-நோயே காரணம்‌. அதனைக்‌ களைவதே முதற்‌ 
பணி. சத்துணவு மட்டும்‌ போதா, மருந்தும்‌ தர வேண்டும்‌. 
அடிப்படை மூடநம்பிக்கைத்‌ திரை விலகிளால்தான்‌, 
துவம்‌ உருவாகும்‌, 


சமத்‌ 


"இதற்காகவே இவர்‌ பாடி வருகிறார்‌. 


ம்து. ௪. விமலானந்தம்‌ த்க்‌ 


கற்பனையழகு கவிதை நயம்‌ என வெற்றுக்குப்‌ பாடாதவர்‌; 
மக்கள்‌ வேதனை போக்கவே துயர்‌ துடைக்கவே பாடும்‌ 
சமுதாயக்‌ கவிஞர்‌. - 


்‌ பெரியார்‌, அண்ணா, எம்‌. ஜி. ஆர்‌. மூவரையும்‌ மூச்சாகக்‌ 
கொண்டவர்‌. கன்மானக்‌ கவிஞா்‌. புகழுக்காகவோ பட்டங்‌ 
களுக்காக வோ பாடாத பீடுடை ஏருநடைக்‌ சுவிஞர்‌. 
இவருடைய ௮. தி.மு.க தேர்தல்‌ பிரசார பாடல்கள்‌, பெரும்‌ 
பயன்‌ விளைத்தன? வாசல்கோறும்‌ இரட்டை இலைக்‌ கோல 
மிடச்‌ செய்யுமளவிற்குப்‌ பெரும்‌ பரபரப்பை உண்டாக்கின? 


. கவியரங்கினில்‌ பாடும்‌ பாணியே தனி, கட்டுக்‌ கோப்பும்‌ 
சுவிதைச்‌ சிறப்பும்‌ அணி நயமும்‌ வளமான கருத்தும்‌ நயமான 
கற்பனையும்‌ மற்ற எவரிடமும்‌ காணப்‌ பெறாத வியப்புக்குரிய 
வெளிப்பாடுகளாம்‌. பாட்டுக்குள்‌ ஈரோட்டுப்‌ பாதை காட்டிப்‌ 
பகுத்தறிவூட்டும்‌ பயன்மிகு சிலதுளிகள்‌ : 


ஏர்‌ திருத்தம்‌ இல்லாமல்‌, எங்கே நிலஞ்‌ செழிக்கும்‌ ? 
சீர்திருத்தம்‌ இன்றிச்‌ செழிக்குமா இத்தாடு?' 
எங்கெங்கு நின்பாதம்‌ பட்டதோ, அங்கெல்லாம்‌ 
எங்களின்‌ ஆலயங்கள்‌ (அண்ணா பற்றி) 


78 மார்ச்சுத்‌ தங்கள்‌ மேலவை உறுப்பினராகி, அடுத்துத்‌ 
துணைத்‌ தலைவராகவும்‌ திகழ்ந்தார்‌. கண்ணதாசன்‌ மறைந்த 
பின்‌ அரசவைக்‌ கவிஞராய்‌ அமர்ந்துள்ளார்‌. கலைமாமணி 
விருதும்‌ பெற்றுள்ளார்‌. துணைவி தமிழரசி; செல்வங்கள்‌ 
புகழேந்தி, கண்ணகி. 200க்கும்‌ மேற்பட்ட திரைப்படங்களில்‌, 
400க்கும்‌ மேலான பாடல்கள்‌ புனைந்துளார்‌. நான்‌ யார்‌ நீ 
யார்‌, நீங்கள்‌ நல்லாயிருக்கணும்‌ நாடு முன்னேற, ஆயிரம்‌ 
நிலவே வா, பூமழை தூவி, பொன்னத்தி மாலைப்‌ பொழுதில்‌, 
தாளை உலகை ஆள வேண்டும்‌... போன்றன புகழ்‌ சான்றன. 
முகவரி : 88, அப்பு முதலித்‌ தெரு. சென்னை-4. (76964) 


மு. உலகநாதன்‌: 15-12-30. மதுரை மாவட்ட காமய 
கவுண்டன்பட்டி. முத்துச்‌ சிதம்பர முதலியார்‌; மீனாட்சியம்‌ 
மாள்‌. பாரதிதாசன்‌ பரம்பரை. கவிதையைத்‌ தம்‌ உயிராகக்‌ 
கருதுபவர்‌. சமுதாயக்கவிஞர்‌, அங்கதப்‌ பாவலர்‌; கலித்துவத்‌ 
தில்‌ தனித்துவம்‌ காட்டுபவர்‌. தன்னுணர்ச்சிக்‌ கவிதையில்‌ 
தலைசிறந்தும்‌. புரட்சிப்பாக்களில்‌ தலை நிமிர்ந்தும்‌ நிற்பவர்‌. 
படைத்தவை: நீ சிரித்தால்‌, விடுதலை முழக்கம்‌ (இந்தி 
எதிர்ப்பு), உலகநாதன்‌ கவிதைகள்‌, அமுதக்கலயம்‌, உதிரிப்‌ 
்‌ பூக்கள்‌; அன்னி மிஞிலி, வாள்‌ விழி (வரலாற்றுப்‌ பாவிய 


606 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 


நாடகங்கள்‌) தெற்கில்‌ கதிரவன்‌. உதிக்ன்றான்‌ (புரட்சிக்‌ 
்‌ காவியம்‌); “கருத்துப்‌ பெட்டகமாகவும்‌, உணர்ச்சிப்‌ பேழை 
யாகவும்‌, புலமை நலம்‌ பெருக்கும்‌ அறிவுச்‌ சுனையாகவும்‌ 
விளங்குகிறது' (வளன்‌ அரசு) கண்ணகி கதை, தமிழ்நாட்டின்‌ 
தவப்புதல்வர்கள்‌ (சிறுவர்‌ நூல்கள்‌), தமிழ்‌ எழுத்துச்‌ 
சீர்திருத்தம்‌, குறளுக்கு ஏன்‌ இத்தப்பெருமை (கட்டுரைசன்‌), 
நக்கண்ணை (நாடகம்‌). 


'மூல்லை சிரித்கால்‌ மணமிருக்கும்‌ 

அல்லி சிரித்தால்‌ அழகிருக்கும்‌ 

பிள்ளை சிரித்தால்‌ தேன்‌ சிந்தும்‌-குயிற்‌ 

பிள்ளை சிரித்தால்‌ இசையிருக்கும்‌-குமரிப்‌ 
பெண்கள்‌ சிரித்தால்‌! - ஆமாம்‌ நீ சிரித்தால்‌, 
ஒன்று உலகம்‌ வாழும்‌, அன்றேல்‌ உலகம்‌ வீழும்‌. 


உவமை ஒண்மை: நெஞ்சுக்குள்ளே நீந்துமொரு மீனைப்‌ 
போன்று'; 'உரசுகின்ற தீக்குச்சி எரிவதுபோல்‌' நயம்‌: “சிற்பி 
காணாக்‌ கலை! -—அவள்‌ ௪ற்பி அறியாச்‌ சிலை; சிரிக்கும்‌ 
சிரிப்போ மோக வலை!-அதில்‌ சிக்கின்‌, எவரும்‌ மீளல்‌ இலை]? 
மதுரை செந்தமிழ்க்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகச்‌ 
சிறப்பவர்‌. முகவரி: 234, அண்ணாநகர்‌, மதுரை-20. 


தமிழ்த்திரு இ.சு. முத்துசாமி: 23-12-35.நெல்லைமாவட்ட 
டோனாவூர்‌. பெரும்புலவர்‌ இ. மு. சுப்பிரமணிய பிள்ளை: 
ஈசுரவடிவாம்பாள்‌. நெல்லை இந்து, விருதுநகர்‌ நாடார்‌ கல்‌ 
லூரிகளில்‌ தமிழ்‌ பி.ஏ. பயின்று, தூத்துக்குடி வ. ௨. சி.யில்‌ 
ஆசிரியா்‌ பயிற்சி பெற்றுப்‌ பள்ளி அய்வாளரானார்‌. தனித்த 
முறையில்‌ கற்றுத்‌ தமிழ்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றுக்‌ கல்லூரிப்‌ 
பணிக்கு வந்தார்‌. *குறளிடை. மிளிரும்‌ தமிழ்ப்‌ பண்பு" என 
ஆய்ந்து முனைவர்‌ பட்டம்‌ பெற்றுளார்‌. பொன்னேரிக்‌ கல்லூ 
ரிப்‌ பேராசிரியர்‌. புனைந்தவை!: காதல்‌ காவியம்‌, காதலின்‌ 
பல்வகை வண்ணங்கள்‌ பல்வகை யாப்புகளில்‌ வடிக்கப்பட்டுள. 
“காதலின்‌ கனிவுக்கு ஏற்ற உருக்கமான மெல்லிய நடை பாட 
லுக்கு அணி செய்கின்றது” (மு. வ.), 'காதல்‌ பித்தும்‌ தமிழ்ப்‌ 
பித்தும்‌ சேர்ந்து கவிதை வண்ணத்துடன்‌ இறக்கை கட்டிப்‌ 
பறந்தோடுகிறது' (கா. அப்பாத்துரையார்‌), கவிக்‌ கடல்‌. 
“கற்பனை ஒட்டம்‌ தெளிவாகக்‌ கவிதைகளோடு சேர்ந்து ஒடு 
கின்றது ; உவமைகளும்‌ சலனமில்லாமல்‌ வந்து விழுகின்‌ றன” 
(கண்ணதாசன்‌). புன்னைப்‌ பாட்டு. பழமையும்‌ புதுமையும்‌ 
தழுவும்‌ மாட்சி மனத்தை ஈர்க்கின்றது” (தமிழண்ணல்‌). சந்த 
தில்‌ சிந்திப்‌: பன்‌. “உவமை, படிமம்‌; உணர்வு, கற்பனை பின்‌ 


ம்து. ௪, விமலானந்தம்‌ 607 


னிப்‌ பிணைந்து வருகின்‌ றன' (மெ. சுந்தரம்‌). ஆங்கிலத்திலும்‌ 
அருங்கவி ஆக்கும்‌ ஆற்றல்‌ சான்ற இ.சு. மு. அவர்கள்‌ இயல்‌ 
புக்‌ கவிஞர்‌, புதுமைக்‌ கவிஞர்‌, சுவிதைத்‌ துடிப்பு, கற்பனைத்‌ 
திறம்‌, வருணனை வளமை, வடிவப்‌ புதுமை, உருவக அழகு, 
உவமை நலம்‌ எல்லாம்‌ மின்னி மிளிரப்‌ பாடும்‌ மேன்மைக்‌ கவி. 
நயம்‌ ஒன்று: ‘பாலைவனம்‌ என்கிறார்‌ அறிவியலார்‌; பால்‌ 
அமுதம்‌ என்பேன்‌ நான்‌. நிலையான முகவரி: 36, ஆதி சங்கர 
விநாயகர்‌ தெரு, சங்கரநயினார்‌ கோவில்‌. 

கேரவூர்‌ இசைதாசன்‌ /[பக்தவத்சலன்‌): 9-5-56, செங்கற்‌ 
பட்டு: மாவட்டம்‌. கந்தசாமி முதலியார்‌? தாட்சாயணி 
அம்மாள்‌. பள்ளியிற்‌ பயிலும்‌ போதிருந்தே பள்ளி நாடகங 
கட்குப்‌ பாடல்‌ இயற்றியுள்ளார்‌ நூல்கள்‌: இதயக்‌ கோயில்‌, 
(பள்ளிச்‌ சிறார்‌ பாடுதற்கென்றே திரைப்‌ பாடல்‌ இசையில்‌ 
அமைவது). பூக்கூடை (குழந்தைப்‌ பாக்கள்‌). பேதை நெஞ்சம்‌ 
(குறுங்காவியம்‌), அருள்மிகு செளந்தாம்‌.பிகை அந்தாதி, அருள்‌ 
மிகு சாலை விநாயகர்‌ அந்தாதி. கவியரங்கக்‌ கவீதைகள்‌, 
வானொலிக்‌ கவிதைகள்‌, கோவூர்‌ இசைதாசன்‌ கவிதைகள்‌, கவி 
மடல்‌. ஆற்றொழுக்கான நடையும்‌, இயல்பாக இனிய பொருள்‌ 
விளங்கு சொல்லமைப்பும்‌, கருத்துமணமும்‌ கொண்டவை இவர்‌ 
கவிதை. பெற்ற பட்டங்கள்‌: கவிஞர்‌ திலகம்‌, இன்தமிழ்‌ 
மாமணி, அருள்மொழிச்‌ செல்வர்‌. அரசு உயர்‌ நிலைப்‌ 
பள்ளியில்‌ எழுத்தராக இருக்கிறார்‌. முகவரி: 'கவிதாலயம்‌' 
82, சன்னதி வீதி, கோவூர்‌, செங்கை மாவட்டம்‌, 602101, 

வல்லம்‌ வேங்கடபதி: 6-7-36. வடஆர்க்காடு மாஉட்டம்‌, 
புனை பெயர்‌: ஊழி முதல்வன்‌, கொல்லி மலைக்‌ கவிராயர்‌. 
வார்த்தவை: வல்லம்‌ வேங்கடபதி கவிதைகள்‌ (64), அறிஞர்‌ 
அண்ணா அணிந்துரை கெ:ண்டது, ஒரு சொர்க்கம்‌ காத்தி 
ருக்கிறது '(78), ஒவ்வொரு கவிதைக்குப்‌ பின்னும்‌ அறிஞர்‌ 
ஒருவரின்‌ ஆய்வுரையோடு அமையும்‌ புதுமையது. சாதி மத 
இன பேதமற்ற, பொருளாதார சமத்துவம்‌ பூண்ட உலக 
மானுட்ம்‌ போற்றும்‌ உயர்தனிச்‌ சமுதாயத்தை உருவாக்கப்‌ 
பாடுவதே இவர்‌ கொள்கை, கவிதைக்‌ கதிர்கள்‌: 'கவலை 
யெனும்‌ சுடுகாட்டில்‌ உலக மக்கள்‌, கணந்தோறும்‌ வேகிறார்‌ 
கள்‌ சாகின்றார்கள்‌; கவலையினால்‌ ஆவதிங்கே ஒன்று மில்லை, 
கவலையினை வீட்டொழிக்கக்‌ கற்றுக்‌ கொள்வோம்‌". 'நாளை 
நாளை என்று நாட்களினைச்‌ சாகடித்தேன்‌. நாளை ஒரு 
நாளில்‌ நான்‌ சாவேன்‌, நாள்‌ வெல்லும்‌”. 

“அன்னமென்‌ றிளித்தான்‌; வேண்டின்‌ 

அடுக்களைக்‌(கு) ஏகு என்றேன்‌; 


ச்ம்க த்மிழ்‌ இலக்கிய வர்லர்று 
'இன்னிதம்‌" கேட்டான்‌ சோலை, 
இருக்குதே யென்று சொன்னேன்‌; 
'உன்‌ தனம்‌” என்றான்‌, சீச்சீ 
உன்தனம்‌ சிறிய தென்றேன்‌' (அவனும்‌ நானும்‌) 
“மாதர்‌ முகத்து நெடுங்கண்கள்‌ மர்மப்‌ பேச்சில்‌ கிளர்ந்தட்ட 
காதல்‌ ஊட்டும்‌ போதையிலே உலகே மயங்கி ஆடுதுபார்‌ * 


தமிழ்‌ நாடு, சுதேசமித்திரன்‌ இதழ்களில்‌ துணையாரியராகத்‌ 
துவங்கி, காஞ்சிபுரம்‌ பச்சையப்பனில்‌ தொடர்ந்து, இது 
போது சென்னைப்‌ பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராகத்‌ திகழும்‌ இவர்‌ முகவரி: 26. அய்யாவுநாயுடு 
தெரு, செனாய்‌ நகர்‌, சென்னை-20 


ஐ. உலகநாதன்‌: 12-09-30. திருத்தணி வட்ட வேங்கடபுரம்‌, 
பிறந்தது மலேசியா ஈப்போ. புனை யெயர்கள்‌ : உலகு, 
வையக்கோன்‌ , கலைஞன்‌,£விந்தியன்‌ , நீலா மணாளன்‌, கடவுள்‌, 
கண்டவன்‌, பொடிக்‌ .கவிஞன்‌, முருகதாசன்‌, சித்தார்த்தன்‌. 
கவிதைக்‌ கோட்பாடு : “ஆயிரம்‌ காலத்து அடிமைகளாக ௦ விட்ட 
செந்தமிழர்‌ மன்பதையைச்‌ சீர்‌ படுத்துவது; மேடு பள்ள மற்ற I 
புதிய சமுதாய வர்க்கத்தை உருவாக்கும்‌ பணிக்கு. உதவுவது. 
பாரதியாகவும்‌ பாரதிதாச னாகவும்‌ கம்பனாகவும்‌;” மட்டு 
மன்றி, நான்‌ நானாகவே எழுந்து நிற்கும்‌ பாணி ஒன்றை: என்‌ 
எழுத்துக்கள்‌ தழுவி வருவது” (சென்றாய்‌ கொன்றாய்‌” “தவிதை 
யில்‌ தமிழ்‌ துள்ளி விளையாடுறெது- அள்ளு சுவையுடன்‌ :: -:. 


வாழ்வில்லை வளமில்லை வலிவில்லை ' செழிப்பில்லை ஓ. 
சூழ்தொல்லை இறிதில்லை சுகமில்லை நலமில்லை 
என்றால்‌, 
மரமுண்டு கயிறுண்டு மரணத்தில்‌ சுகமுண்டு! : 
பிறகென்ன துயருண்டு? 
உள்ளக்‌ குமுறலும்‌ உணர்ச்சிக்‌ கொப்பளிப்பும்‌ எந்த வத்த 
இந்தக்‌ கொடிய ஒலி வடிவிலும்‌ வரி வடிவிலும்‌ பொங்கிப்‌ 
பீறிடுசன்‌றதென்பதைப்‌ "பாருங்கள்‌; தமிழுக்குப்‌- புதுமை 
வடிவம்‌ இது! 
மூடும்‌ கதவுக்குள்‌ மூடாத நெஞ்சிரண்டும்‌ . 
பாடும்‌ புதுப்‌ பாட்டு ப்பழம்‌ பாட்டாய்ப்‌ போனதடா” 
*மறப்பண்பில்‌ அறப்பண்பும்‌ இருந்த தன்று 
மறட்பண்பு மரப்‌ பண்பாய்‌ போனதின்று! 
இவரிடம்‌ தமிழ்‌ விளையாடுகிறது; சொற்கள்‌ கெஞ்சிக்‌ 
கொஞ்சிக்‌ குழைந்து கழலாடுகின்‌ றன . உண்மைகளை உணர்ச்சி 


ம்து; ௪. விமலானந்தம்‌ 609 


யோடும்‌, உயர்‌ கருத்துக்களை உறுதியோடும்‌ தோதாக ஓதி 
விடுகின்றார்‌ இச்‌ சமுதாயக்‌ கவிஞர்‌. 

படைத்தவை; சந்தனக்‌ கண்ணங்கள்‌; திருப்பு முனைகள்‌, 
மகரயாழ்‌, கண்ணம்மா. பட்டங்கள்‌ : கவிஞர்‌ திலகம்‌, 
கவிதாசண்ட மாருதம்‌, கவிவாணர்‌, சிங்கைக்‌ கவிஞர்‌, மலேசிய 
பாரதிதாசன்‌. பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ விருது 40,000 பெற்ற 
வர்‌. முதற்‌ கவிதை 195கீல்‌ தமிழர்‌ திருநாள்‌. முகவரி: 5பா£ா!56 
Printers. 29. 5 th Main Rd, Sri Ramapuram, Bangalore 560 021, 


நீலமணி: 29-12-36, சொந்த ஊர்‌ செங்கற்பட்டு; பிறந்த 
ஊர்‌ தஞ்சைமாவட்ட ஆவூர்‌. விளம்பரப்‌ போட்டி உலகில்‌ 
இலை மறைத்த கனியாக இருந்துவரும்‌ அருமையான கவிஞர்‌. 
சுரதாவை ஆதர்சமாகக்‌ கொண்டவர்‌. என்‌ கவிதைகள்‌ 
வாழ்க்கையிலிருந்தே தோன்றுகின்றன; “மனித மேம்பாடு, 
தளைகளை அறுத்தல்‌ என்‌ கோட்பாடு” என்கிறார்‌. இவரைப்‌ 
பரவும்‌ வகை செய்த பண்பாளர்‌ 0. அன்பரசன்‌. “தமிழ்‌ 
ஷெல்லி' எனத்‌ தயங்காது ஏத்தலாம்‌. 

சூரதாவுக்குப்‌ பிறகு வார்த்தை வாள்களைச்‌ சுகமாகச்‌ 
சுழற்றத்‌ தெரிந்த கவிஞர்‌; மகரந்தம்‌ பதிந்த சுகந்த வரிகள்‌; 
கற்பனை மினுக்கும்‌ சொற்சித்திரங்கள்‌; சந்தம்‌ மணக்கும்‌ 
சந்தனப்‌ பாக்கள்‌; சுகமான சிந்தனைகள்‌, நயமான 
சொல்லோட்டம்‌; வரிகளை உச்சரிக்கும்‌ போதே உள்ளம்‌ 
இனிக்கும்‌. படிக்கும்‌ போதே பாடமாகிவிடும்‌' (அவ்வை 
நடராசர்‌). *கவிக்கதிரோன்‌ (சுரதா) ஒளிகாட்டும்‌ கவின்‌ 
நிலவு” (அன்பரசன்‌), “நீலமணியின்‌ கவிதைகள்‌' -சிலமணித்‌ 
துளிகள்‌, தேன்‌ சொட்டுகள்‌. 

'நெருப்புக்குப்‌ புகை, தோகை; மயிற்கிறக்கை 

நீள்தோகை பெண்ணுக்கே, கூந்தல்தோகை,' 

' முடிவுக்கு முகவுரையும்‌, மடக்கு கின்ற 

மூப்புக்கு மறுவுருவும்‌ இந்த நோய்தான்‌” 

“இனிக்கின்ற தெனுக்குப்‌ பூதான்‌ சேலை 

ஏமுவண்ண வானவில்லோ மழையின்‌ சேலை” 
கவிஞனே கவிதைபற்றிக்‌ கருத்துரைப்பது பொருத்தம்தானே, 
விதை, மொழியின்‌ ஆடம்பரம்‌; பார்வையின்‌ ஒரு தன்மை, 
சிந்தனையின்‌ ஒரு பக்குவம்‌; ஒரு மணம்‌ துயிலும்‌ மொக்கு, 
மொழி அதற்குப்‌ பல்லக்கு --சிறகு.' எண்ணியதை எண்ணி 
யாங்கு எழுதிவரும்‌ இவர்‌ கவிதையில்‌ பாலுணர்வு உலவுகறது- 
_விரசமாக அல்ல, ரசமாக! Enotic Peetry எனலாமோ/ 


த. இ. 39 


610 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பொறுத்திருந்து பார்ப்போம்‌. போற்றுதற்குரிய பெருங்‌ 
கவிஞராகப்‌ பாட்டுலகம்‌ புரந்து பேணவேணும்‌. முகவரி: 7. 
சுண்ணாம்புக்காரத்‌ தெரு, செங்கற்பட்டு. 

தஞ்சைவாணன்‌ (கோவிந்த ராமானுஜம்‌): 23-4-'37. தஞ்‌ 
சையை அடுத்த மாரியம்மன்‌ கோவில்‌. கலியபெருமாள்‌ : ஆண்‌ 
டாள்‌. காரைக்குடி அழகப்பா கல்லூரி மாணவர்‌. பெரியார்‌ 
ஞான குரு; காமராசர்‌ அரசியல்‌ குரு; மு.வ. தமிழ்‌ குரு. 
பச்சையப்பன்‌ தமிழ்‌ எம்‌. ஏ., பாடலாசிரியரோடு நாடகாசிரி 
யரும்‌ ஆவார்‌. சிவாஜி நாடக மன்றத்திற்காக “களம்‌ கண்ட 
கவிஞன்‌” (46ல்‌); உலகத்தமிழ்‌ மாநாட்டில்‌ “கரிகாற்‌ பெரு 
வளத்தான்‌' ஹெரான்‌ இராமசாமியால்‌ அரங்கேற்றம்‌. சென்‌ 
னைக்‌ சுல்லூரிகட்கிடையிலான நாடகப்‌ போட்டியில்‌ 
எம்‌. ஜி, ஆர்‌. சுழற்கோப்பை பெற்ற முதற்‌ கவிஞர்‌. சென்னை 
வானொலியில்‌ அறிவிப்பாளராக இருந்து இதுபோதுதொலைக்‌ 
காட்சியில்‌ தயாரிப்பாளர்‌-துணை இயக்குநராக இலங்குகிறார்‌. 
கலைமாமணி விருது 82ல்‌ பெற்றவர்‌, 

இளங்கவிமணி (மணிமாறன்‌): 14-7-'37. வெங்கட்ராமன்‌: 
சென்னம்மையார்‌. தாய்மொழி கன்னடம்‌. மேலைச்‌ சிவபுரி 
யில்‌ வித்துவான்‌; அண்ணாமலையில்‌ பி.ஓ.எல்‌., சேரளத்தில்‌ 
எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றுத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகத்‌ திகழ்கி 
றார்‌. மரபும்‌ புதுக்கவிதையும எழுதுபவர்‌. கட்டுரைகள்‌ 
நாடகங்கள்‌ எழுதியுள்ளார்‌. புதுக்கவிதை வெளியீடு “விடியல்‌ 
கதம்‌ (81), பொதுவுடைமை புரட்சிப்‌ பாக்கள்‌'. “ஒரு புதிய 
தட த்தில்‌ வாழ்வின்‌ நிஜமான பிரச்சனைகளைத்‌ தீர்வின்‌ குரல்‌ 
களோடு இனங்‌ காட்டியுளார்‌' (நா. காமராசன்‌). (பேத 
இருட்டை ஓட்டுவதற்‌ கான உத்வேகம்‌ கவிதை நெடுகிலும்‌ 
காணக்‌ இடைக்கிறது' (வைரமுத்து). முகவரி: 12, மடிப்‌ 
பாக்கம்‌ கூட்டுச்சாலை, கருணா நிதிபுரம்‌, சென்னை-91. 

அர. சிங்காரவடிவேலன்‌ : 22-10-87, கண்டனூரர்‌. அரங்க 
நாதன்‌ செட்டியார்‌. அழகப்பா கல்லூரியில்‌ : பொரு 
ளாதார பி.ஏ., தமிழ்‌ எம்‌.ஏ., சங்க இலக்கிய உவமைகள்‌ எனும்‌ 
தலைப்பில்‌ டாக்டர்‌ படடம்‌ பெற்றுள்ளார்‌. அழகப்பா 
: ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரி, அழகப்பா. கல்லூரிகளில்‌ பணி 
யாற்றி இதுபோது தேவகோட்டை சேவுகன்‌. அண்ணாமலை 
கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌- துணை முதல்வராக உள்ளார்‌, 
- நூல்கள்‌ : முருகன்‌, மீனாட்சி, முத்துக்குவியல்‌, நகரத்தார்‌ 
(கவிதைகள்‌) பிற: திருந்திய பேச்சு, கருத்தரங்கக்‌ கருத்துக்கள்‌, 
பன்னிரு ஜோதிலிங்கத்‌ திருத்தலங்கள்‌, பழநி முருகன்‌ வழிநடை 
வரலாறு, அபிராமி அந்தாதி உரை, கட்டுரை மாலை 


மது. ௪: விமலானந்தம்‌ 611 


(திறதனா ய்வு) 600க்கும்‌ மேற்பட்ட கவியரங்குகளில்‌ கலந்து 
கொண்டுளார்‌; ௮9-1-80 புது தில்லி பதசிய கவி சம்மேளனத்‌ 
தில்‌ பங்குபெற்ற பெருமையர்‌, முகவரி: 9/32 திலகர்‌ தெரு, 
சுண்ட னூரார்‌-6,231 04, 


மனசை ப. கீரன்‌ (கிருஷ்ணசாமி): 24-4-38. வ.ஆ.மாவட்ட 
மன்சுராபாது. கிறித்துவக்‌ கல்லூரியில்‌ பயிலும்போதே கவிதை 
யாத்தவர்‌. கடைதிறக்கலாம்‌. தேன்‌ தமிழமதமாக '. இனிக்‌ 
கின்றன; சொல்லழகும்‌ கற்பனைத்திறனும்‌ உவமை நயமும்‌ 
சிறந்தொலிக்கின்றன” (மயிலை சிவமுத்து) மணமாலை 
(திருமணக்‌ காப்பியம்‌). கவிதைப்பாலம்‌ (ஆன்றோர்‌ சொற்‌ 
பொழிவுகளின்‌ கவிதை வடிவம்‌). காற்றிலே மிதந்த 
கவிகைகள்‌. நாடகம்‌: உயிர்ப்பொம்மை, தேர்க்கூட்டம்‌ (தமிழ்‌ 
வளர்ச்சித்துறையின்‌ பரிசுபெற்றது). சிறுகதை: பொன்னி, 
மஞ்சள்‌ மாளிகை, பங்காளி பாரதக்கதை. கட்டுரை: நாடும்‌ 
ஏடும்‌, இ, உலகச்‌ சந்தை, உரையாடல்கள்‌: அத்தையும்‌ 
அண்ணனும்‌, உழைப்பாளியும்‌ தொண்டனும்‌. 1965, 79ல்‌ இரு 
முறை மலேசியா சிங்கப்பூர்‌ சென்று வந்தார்‌. அலைகடலில்‌ 
ஆறு தாட்கள்‌ எனப்பயணக்‌ கட்டுரைகளும்‌ நூலாக வந்த்து. 
விருதுகள்‌: செயல்செம்மல்‌, கவிதைக்களஞ்சியம்‌, தமிழ்க்குயில்‌, 
தொண்டாற்றும்‌ பாவலர்‌ என்ற பட்டங்கள்‌. சென்னை 
வானொலி கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகப்‌ பணியாற்று 
கிறார்‌ முகவரி: 'தணிகை' 145, சாந்தி தகர்‌, குரோம்பேட்டை 
சென்னை-ச்த்‌ (49343) 


க. பொ. இளம்வழுதி (பாலசுப்ரமணியம்‌): 25-4-24, 
புதுவை மாநில கலிதீர்த்தாள்‌ குப்பம்‌, பொன்னுசாமி: 
தனபாக்கியம்‌. 5. 5.1. C. மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகத்தில்‌ 
உதவியாளர்‌. கவிதைக்‌ கோட்பாடு: உயர்ந்த பண்பாட்டை 
வளர்ப்பதும்‌, உண்மை உழைப்பு ஆற்றல்‌ உடையவர்களை 
மக்கள்‌ மதிக்கும்படிச்‌ செய்வதும்‌. இயற்றியவை: ஆண்டவன்‌ 
அறுபது, பொள்ளாச்சி தந்தபுனல்‌, இசைக்‌ கோவன்கள்‌, 
குறு நூறு, சிவப்புச்‌ சிந்தனைகள்‌, கவிச்சித்தரின்‌ சிவப்பு நிலா 
(காவியம்‌, தமிழ்வளர்ச்சிக்‌ கழகப்‌ பரிசு). தெ. ஆ. மாவட்ட 
கவிஞர்‌ மன்றச்‌ செயலர்‌, பெற்றபட்டம்‌ “கவிச்சித்தர்‌'. முகவரி 
38. அண்ணா நகர்‌, சுடலூர்‌-1. 


பூங்குன்றன்‌ (டாக்டர்‌ இரா. குமாரவேலன்‌) ॥ 19-10-38, 
இராஜபூபதி : (சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக : நூரலகர்‌]): 
பாலகுஜாம்மாள்‌. பச்சையப்பன்‌ கல்லூரி மாணவர்‌, தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌... அறிஞர்‌ : அவ்வை துரைசாமிப்‌ பிள்ளையின்‌ 


612 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மருகர்‌; தமிழரசியின்‌ கணவர்‌. பூங்குன்றன்‌ கவிதைகள்‌ (73) 
பொன்னி (79) கவிதை நாடகம்‌. ஏழு எட்டு பேர்‌ இப்‌ புனை 
பெயரில்‌ இருத்தலால்‌, கைவிட்டு, இயற்பெயரிலேயே எழுதி 
வருகிறார்‌. “பூங்குன்றன்‌ கவிதைகள்‌ கருத்தூட்டமும்‌ கவிதை 
யோட்டமும்‌ கொண்ட இனியபடைப்பு' என்கிறார்‌ கலைஞர்‌. 
முகவரி: இளங்கோ நகர்‌, விருகம்பாக்கம்‌. சென்னை-99. 


தி.கு. நடராசன்‌: 8-3-'39. திருச்சி திருவானைக்கா, தூய 
வளனார்‌ உயர்நிலைப்பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. தி. ௪. குழந்தை 
வேலனார்‌ : பாக்கியலட்சுமி. வளனார்‌ கல்லூரி, தியாகராசர்‌ 
கல்லூரி மாணவர்‌. முதற்‌ கவிதை “கனவுத்‌ தெய்வம்‌'. 
தந்தையே இவர்‌ வழிகாட்டி. கவிஞர்‌, சொல்லின்‌ செல்வர்‌ 
எனப்‌ பாராட்டுப்‌ பெற்றவர்‌. கவியரங்கக்‌ கவிஞர்‌. துடிப்‌ 
பான கவிதைகளைத்‌ துள்ளு நடையில்‌ படைத்திடும்‌ஃ அள்ளும்‌ 
வகையில்‌ படித்திடும்‌ பாங்னெொர்‌ கவியரங்கில்‌ கூர்த்த குர 
லால்‌-படித்திடும்‌ முறையில்‌ களை கட்டும்‌. சேலம்‌ கண்டர்‌ 
கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. நல்ல சொற்பொழிவாளர்‌. 
ராஜம்‌ கிருஷ்ணன்‌ நாவல்கள்பற்றி டாக்டர்‌ பட்டம்‌, முகவரி: 
53/02, கல்லூரிச்‌ சாலை, வேலூர்‌-638 182. 

செங்கமலப்‌ பூவினிலே வண்டு கொஞ்சும்‌, 

சிவந்தோடும்‌ வெள்ளத்தில்‌ மீன்கள்‌ கொஞ்சும்‌ 
தங்கமலர்க்‌ காவினீலே கிளிகள்‌ கொஞ்சும்‌ 
தரைமூடும்‌ கட லினிலே அலைகள்‌ கொஞ்சும்‌ 

இவரிடம்‌ தமிழ்‌ கொஞ்சும்‌, கெஞ்சும்‌. 

இப்படியும்‌ அப்படியும்‌ எப்படியும்‌ வாய்த்தபடி 

செப்படி வித்தைப்படி சிறந்தபடி தரைமீதில்‌ 

தரமுடியா தபடி தந்தபடி குறளாகும்‌ ! 
எப்படி நடை? இனி எண்களை அடுக்கிப்‌ பால்‌ தருகிறார்‌ 
பாருங்கள்‌ : 

ஒரு நூலில்‌ இரண்டடி உருவாக்கி, மூன்று 

கருப்பொருளால்‌ நான்காம்‌ வீட்டைக்‌ காட்டி 

ஐந்தால்‌ ஆன அகலத்‌ தினாறே அறமென்று 

எந்தமதமும்‌ சம்மதிக்கும்‌ ஏழுசீர்ப்‌ பாடலுக்குள்‌ 

வாய்ப்பால்‌ ஊட்டவரும்‌ வளர்ப்பால்‌ உரம்தரும்‌ 

தாய்ப்பால்‌. (வாழ்க்கைக்கு வள்ளுவர்‌--கா தலி) 

மின்னூர்‌ சீனிவாசன்‌: 1939. வட ஆர்க்காடு மாவட்டம்‌: 
.குப்புசாமி2 சின்னம்மாள்‌. பச்சையப்பன்‌ கல்லூரி, 
மு.வ. மாணவர்‌. கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. ‘இருபதாம்‌ 


மது. சீ; விமலானந்தம்‌ 613 


நூற்றாண்டில்‌ கவிதை இயல்புகள்‌” எம்‌. லிட்‌. பட்ட ஆய்வு; 
டாக்டர்‌ பட்டத்துக்கு “பாரதியாரின்‌ முப்பெரும்‌ பனுவல்கள்‌ 
ஆய்வு. குழந்தைகட்கு நிறைய பாடல்‌ புனைந்துள்ளார்‌. 
பத்துக்கு ஒன்பது குற்றவாளிகளையேனும்‌ குற்றம்‌ தவிர்க்கக்‌ 
கவிதை பயன்படும்‌, அறிவியல்‌ கருத்துக்களையும்‌ இணைத்தே 
பாடும்‌ இயல்பினார்‌. முதற்‌ கவிதை 1952ல்‌ *பேரிகையில்‌”. 
மெல்லிசைப்‌ பாக்கள்‌ பல யாத்துள்ளார்‌. சீர்காழி, 
சூலமங்கலம்‌ சகோதரிகள்‌, எம்‌. எஸ்‌., ராஜேஸ்வரி, ஜிக்கி பாடி 
யுள்ளனர்‌. வானொலியே இவரை ஆளாக்கியது என்று நன்றி 
பாராட்டுகின்றார்‌. “மேகப்‌ புதரினில்‌ மல்லாந்த பாம்பென 
மின்னல்‌ புரண்டிடுதே சுடர்‌ மின்னல்‌ புரண்டிடுதே” எனும்‌ 
பாட்டு உலகக்‌ கவிதைக்‌ கழகத்தின்‌ பாராட்டு பெற்றது. 


கனிந்த கலையுள்ளம்‌ கொண்ட இனிய கவிஞர்‌. முற்‌ 
போக்கு உள்ளமும்‌ முருயெல்‌ மனமும்‌ அமைத்த அருமையான 
கவிஞர்‌. வருங்காலக்‌ கவிமணி! மின்னூரார்‌ மீட்டியன: 
மழலைக்‌ கனவுகள்‌, மின்னூர்‌ சீனிவாசன்‌ கவிதைகள்‌, வண்ண 
வண்ண மீன்கள்‌; [கவிதைக்‌ கனல்‌ கம்பதாசன்‌, மறுமலர்ச்சிக்‌ 
கவிதை, நானகண்ட மு. வ., பாரதியின்‌ குயில்பாட்டு விளக்கம்‌. 
இவர்‌ கவிதைகள்‌ இந்தியிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ வந்துள. 
பழமை வலிவு புதுமைப்‌ பொலிவு, புத்துணர்ச்சி 
புதிய கற்பனைகள்‌, மென்மையின்‌ மினுமினுப்பு, காதற்‌ 
கனிவு, இயற்கை வனப்பு இவை இழைந்து குழைந்‌ 
தோடும்‌ குற்றால அருவி. உள்ளம்‌ அள்ளும்‌, உணர்வினைக்‌ 
கிள்ளும்‌ வண்ணக்‌ களஞ்சியம்‌. தேன்துளிகள்‌ சில. காதலால்‌ 


அன்னியர்‌ ஒருவர்‌ உறவினர்‌ ஆனார்‌, 
உறவினர்‌ எல்லாம்‌ அன்னியர்‌ ஆனார்‌; 

அவர்‌ வருமுன்னே தோழியர்‌ கூட்டம்‌, 
இன்பம்‌ இன்பம்‌ இனிமையடி --இன்று 

அவர்‌ இல்லாமல்‌ தோழியர்‌ கூட்டம்‌ 
துன்பம்‌ துன்பம்‌ தனிமையடி! 


உளங்கவர்‌ உவமைகள்‌? விதவைப்‌ பெண்‌ ஆசைகள்போல்‌, 
“அலை மேல்‌ புது நுரைபோல்‌ உன்‌ அலைக்‌ கூந்தலில்‌! 
மல்லிகை மேகமும்‌ மின்னலும்‌ கற்பனையால்‌ வேகமுடன்‌ 
பின்னிவருவது காணீர்‌: 

“மேகக்‌ குவியல்‌ எருமைகளை, அந்த 

விண்ணில்‌ வரக்‌ கண்டே அடித்தார்‌, 

மின்னல்‌ மிலாறு கொண்டே!” 


514 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


'ூ இல்லாமல்‌ நார்‌. இல்லாமல்‌ புனைந்தமாலை இதோ 

| இரு 

.பா இல்லாமல்‌ தறி இல்லாமல்‌ படர்ந்த சேலை இதோ 
(வானவில்‌) 

'புதுக்கோலப்‌ பெண்களெல்லாம்‌ புறமுதுகு காட்டி 
உடை புதிர்க்கோலம்‌ செய்கின்றார்‌; புதுமையிதே இந்‌ 
நாளில்‌!” “கிருத யுகம்‌ எழுக என்றான்‌ கர்த்திமிகும்‌ பாரதியே! 
கிருதா யுகம்‌ இன்றே கிளர்ந்தெழுந்ததே மாயம்‌”, புதுவானம்‌ 
ஆசையில்லாத்‌ துறவி நெஞ்சோ? புதுவானம்‌ நெய்யாத 


தங்கப்பட்டோ?' முகவசி: 17/11. தத்தாரப்பன்‌ தெரு, 
சென்னை 45. 


காவிரி நாடன்‌ (மொ. ஆறுமுகம்‌): 6-6-3839. கருவரை 
யடுத்த தவிட்டுப்‌ பாளையம்‌. எட்டாம்‌ வகுப்பு பயிலும்‌ 
போதிருந்தே எழுதத்‌ தொடங்கியவர்‌. கல்லூரிக்‌ கல்வி 
இயக்ககத்தில்‌ கண்காணிப்பாளராகப்‌ பணிபுரிகிறார்‌. *பூ 
மழை' எனும்‌ கவிதைநூல்‌ 1976 தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறையின்‌ 
முதற்‌ பரிசு பெற்றது. சிறுகதை, நாவல்‌, நாடகம்‌, கட்டுரை 
என 20க்கும்‌ மேற்பட்ட. நூல்கள்‌ யாத்துளார்‌. “அக்னி 
சாட்சியாக' எனும்‌ நாடக நூல்‌ 1981 தமிழக அரசரின்‌ 
இரண்டாம்‌ பரிசு பெற்றது. நடிகரும்‌ நாடக இயக்குநரு 


மாவார்‌. மூகவரி: 38, கலைமகள்‌ நகர்‌. ஈக்காட்டுத்‌ தாங்கல்‌, 
சென்னை -97. 


தாரமங்கலம்‌ வேலு: 15-10-39. சேலம்‌ மாவட்டம்‌. 
பெருமாள்‌ : சம்பூர்ணம்‌, தருமையாதனத்‌ தமிழ்க்‌ கல்லூரிப்‌ 
புலவர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக எம்‌. ஏ., அண்ணாமலை 
பி, எட்‌, தாரமங்கலம்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசான்‌. 
தாரமங்கலம்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ தோற்றி நன்கு நடத்தி வருகிறார்‌. 
சிறந்த சொற்பொழிவாளர்‌, சரிய சிந்தனையாளர்‌; தல்ல 
மனிதர்‌, வல்ல கவிஞர்‌, திறமான பட்டி மன்ற-வழக்காடு 
மன்ற தீரர்‌. செயல்‌ வீரர்‌. புதுக்கவிதை மரபுக்‌ கவிதை இரண்‌ 
டிலும்‌ நிற்கின்றார்‌; முறையே “உணர்ச்சிப்‌ பூக்கள்‌” “அவள்‌, 
அவன்‌ அவர்கள்‌” (குறுங்காவியம்‌) ப்டைத்துளார்‌. வெளிவர 
இருப்பன : உதிரிப்‌ பூக்கள்‌, நகைச்சுவை, கர்ணன்‌, உயர்ந்த 
வர்கள்‌ (சேலம்‌ மாவட்ட மலை மக்கள்‌ பற்றியது). கதை 
கட்டுரையும்‌ வரைகிறார்‌. நாடு பொதுமைச்‌ சமுதாயம்‌ காண 
எழுத்துத்துறையினைப்பயன்படுத்தல்‌ இவர்‌. குறிக்கோள்‌. கூரிய 
நுணுக்கமான அனுபவங்களும்‌, எளிய இனிய தமிழும்‌, நளின்‌ 
மான நகைச்‌ சுவையும்‌ இவர்‌, கவிதைகளில்‌ நிறைந்‌ திருக 


மது. ச. விமலானந்தம்‌ 615 


கின்றன” (மேத்தா). “வரப்புக்‌ கவிதையை மறியல்‌ செய்தே, 
சிறப்புக்‌ கவிதைகள்‌ தீட்டி வரும்‌” (சுரதா), இவர்தம்‌ கற்பனைச்‌ 
சிறகுகளைக்‌ தடவி விட்டுக்‌ கவிதை வானம்‌ காட்டியவர்‌ 
கவிஞர்‌ முருகு சுந்தரம்‌; மேடை மண்டபங்கள்‌ தோறும்‌ 
பாராட்டுப்‌ பன்னீர்‌ தெளித்தவர்‌ கவிஞர்‌ சுரதா. மன்றங்கள்‌ 
'புலவரேறு”, “சொல்லின்‌ செல்வர்‌' எனப்‌ பட்டம்‌ தந்து 
பாராட்டியுள. “ஈட்டி எழுபது குறிப்புரையுடன்‌ வெளியிட்‌ 
டுள்ளார்‌! முகவரி : புலவர்‌. பெ. வேலு மருத்துவமனை 
அருகில்‌. தாரமங்கலம்‌ 636 502. 


ஞானச்‌ செல்வன்‌ (கோ. திருஞான சம்பந்தம்‌): 28-11-39. 
தஞ்சை மாவட்ட மதுக்கூர்‌. திருப்பனந்தாளில்‌ புலவர்‌ பட்டம்‌ 
பெற்றுக்‌ தனியே முதுகலைப்‌ பட்டமும்‌ பெற்று; திருவாரூர்‌ 
வ. சோ. ஆண்கள்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியராகத்‌ 
திகழ்நறொர்‌. கவிதைகள்‌ : பாடி வந்த நிலா, வேரில்‌ பழுத்த 
பலா, கவியரங்கில்‌ ஞானச்‌ செல்வன்‌, மணக்கும்‌ மங்கலம்‌. 
பிற : கவிதைக்‌ கலை (திறனாய்வு). உலக்த்‌ தமிழ்‌ மாநாடு 
புகாரில்‌ ஒருநாள்‌ கவிப்‌ போட்டியில்‌ இரண்டாம்‌ பரிசு; 
அண்ணாவின்‌ பொற்‌ பதக்கம்‌ பெற்றவர்‌. திருப்பனந்தாள்‌ 
பாவலர்‌ மன்றம்‌ *நற்றமிழ்ப்‌ பாவலர்‌, மதுக்கூர்‌ நவராத்திரி 
உரமான உண்மைச்‌ கவிஞர்‌. | 


டகா. வேழவேந்தன்‌: 21-3-40. செங்கற்பட்டு மாவட்ட 
காரணி. சின்னசாமி: ராசம்மாள்‌; லயோலா, பச்சையப்பன்‌ , 
சட்டக்‌ கல்லூரி மாணவர்‌. தி. மு: க மாணவர்‌ அணிச்செயலர்‌, 
இந்து எதிர்ப்புப்‌ போரில்‌ பங்கு பெற்றார்‌. சட்டமன்ற 
உறுப்பினர்‌ 67-76. தொழிலாளர்‌ அமைச்சர்‌ 69-71. தமிழ்த்‌ 
கேன்‌ ஆசிரியர்‌ 68-71. 
தனித்‌ தமிழ்‌ வளர்ச்சி, தமிழர்‌, தமிழ்‌ நாடு மேம்பாடு 
அடைய இவர்‌ சுவிதையாக்குகின்‌ றார்‌. தொகுப்புகள்‌” வேழ 
வேந்தன்‌ , கவிதைகள்‌. வண்ணத்‌ தோகை (தமிழரசின்‌ பரிசு 
பெற்றது) தமிழேறு(குறுங்காவியம்‌), பிற. தமிழா அமிழ்தா 
(19 பாடல்களின்‌ விளக்கக்‌ கட்டுரைகள்‌) நெஞ்சிலே பூத்த திலா 
(சிறு கதைகள்‌), கழகமா? காங்ரெசா? (வாக்காளர்கட்குக்‌ 
கடிதம்‌ போல, ஒரே இரவில்‌ எழுதியது.) 
“இவர்‌ சுவிதைகளில்‌ அரிய அழகிய இனிய எளிய தமிழ்ச்‌ 
மியழுப்பிப்‌ பாய்ந்து வீழ்ந்து பட்டுத்‌ தெறித்து வீரைந்து ஓடு 
இன்‌ றன ' (நாவலர்‌). *கலாப்‌ மயிலின்‌ வண்ணத்‌ தோகை 


616 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கண்ணுக்கு விருந்தாவது போலக்‌ கவிஞரின்‌ இந்தத்‌ தோகை 
ன விருந்தாகிறது. சொற்கள்‌ பொருட்செறிவோடு 
நின்று புதிய வண்ணங்களைத்‌ தோற்றுவிக்கின்‌ றன (கலைஞர்‌), 
எழுச்சி பெற்ற திராவிட த்தின்‌ சிறப்பினை விளக்கிடத்தக்க 
ஆற்றல்‌ மிகுந்த எழுத்தாளர்‌ (அண்ணா). 


நெற்றியில்‌ அறிவைத்‌ தேக்கி, நெஞ்சத்தில்‌ வீரம்‌ தேக்கி, 
வற்றாத நாவில்‌ நாளும்‌ வளமுறும்‌ கருத்தைத்‌ தேக்கி, 
சுற்றாமல்‌ சுற்றும்‌ கண்ணில்‌ துடிப்பினை த்‌ தேக்கி, 
| மண்ணில்‌ 
கற்றவர்‌ திகைக்கும்‌ வண்ணம்‌ காண்பவர்‌ ஒருவர்‌ 
அண்ணா! 


அண்ணாவை அப்படியே எப்படிக்‌ கண்முன்‌ நிறுத்துகிறார்‌ 
தம்‌ துடிப்புமிகு கவிதையில்‌, 'பிய்த்த வடை போன்று நில 
வோன்‌, குலையறுத்த வாழையைப்‌ போல்‌ நீர்‌ பெருக்கி, 
உரித்த ஆரஞ்சு போல்‌ உலகம்‌ முகிழ்த்தது, பெண்‌ வாயின்‌ 
ஈரம்‌ போல்‌ பேனாவின்‌ கழுத்தினிக்கும்‌”--உவமைகள்‌ ஓவியம்‌ 
தட்டுகின்றன. இவர்‌ கருத்தில்‌ ஒன்று ; (காவியச்‌ சோலையில்‌ 
கவிதை ஒரு பூஞ்செடி என்றால்‌, சிந்தனையே அடி வேர்‌, 
சொல்லமைப்பே செடி, அடிகளே இலைகள்‌, . கருத்துக்களே 
பூக்கள்‌, நயமே மணம்‌, இலக்கணமே வடிவம்‌, உவமையே 
வண்ணம்‌, பயனே தேன்‌, சுவைஞர்களே தும்பிகள்‌ எனலாம்‌ 
இதிலே ஒன்று.குறைந்தாலும்‌ மலர்‌ மலராக இராது.” 


நலமான சொல்‌, நயமான உவமை, வளமான கருத்து, 
வகையான கற்பனை, அழகான சித்திரம்‌, அருமையான வரு 
ணனை வத்து உட்கார்கின்றன இவர்‌ கவிதையில்‌. ஊரிலே 
வேளாண்மை, குரோம்பேட்டையில்‌ வேழவேந்தன்‌ திரையரங்‌ 
கம்‌, வீட்டிலே Honest Travel, முகவரி, 103, டாக்டர்‌ இராதா 
கிருட்டிணன்‌ சாலை, சென்னை-5. 


பொன்னத்யான்‌(ஜோசப்ரா மாணிக்கம்‌ )ஃ.5-6-40. கோவை 
கண்ணம்பாளையம்‌. நாதன்‌: அன்னம்மை. முதற்‌ கவிதை: 
'வையம்போ ற்றும்‌ வள்ளுவன்‌” 57ல்‌ தமிழ்நாடு. பாவேந்தரின்‌ 
கடைசி டர்‌, பொன்னடி பொன்னடி என்றழைத்து மகிழ்‌ 
வாராம்‌. 60 முதல்‌ இறுதி மூச்சுவரை ்‌ உதவியாளராக: 
நிர்வாகியாக அமைந்து ஊதியமும்‌ பெற்ற பேற்றினார்‌. 
இன்று வரை நன்றியோடும்‌, அவர்‌ பெயருக்கு ஒரு - குறை 
என்றால்‌ குமுறி எழுந்து நிறைசெய்து அமையும்‌ அன்போடும்‌ 
ஒழுகும்‌ உண்மைக்கவிஞர்‌. 66 முதல்‌ “முல்லைச்சரம்‌” எனும்‌ . 
கலிதை இலக்யெ ஏட்டினை 20 ஆண்டுகளாக உயிர்ப்படன்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 617 


நடாத்தி, நூற்றுக்கணக்கான 'இளங்கவிஞ்ர்களை உருவாக்‌ 
கிடும்‌ செயல்‌ வீரர்‌. தமிழகக்கவிஞர்‌ மன்றத்தின்‌ காப்பாளராக 
-பொதுச்செயலராசு இயங்கி கட ற்கரைக்‌ கவியரங்கினை த்‌ 
திங்கள்‌ தோறும்‌ நடாத்திப்‌ பலரைப்‌ பாவலராக்கி வருகிறார்‌; 
ஞாயிறு தோறும்‌ கவிதை இலக்கிய வகுப்பும்‌ நட த்துகிறார்‌. 


மனிதகுல மாண்புகளை உரிமைகளைப்‌ பேணிக்காக்க, 
அறியாமைத்‌ தனங்களுக்கு ஆட்படாத தாழ்வுகளற்ற 
சமுதாயம்‌ காண பாட்டுத்‌ துறை வாயிலாகப்‌ பாடுபடும்‌ 
பாட்டாளர்‌. நலன்‌ பாடும்‌ பண்புக்கவிஞர்‌. ஐ.நா.பண்பாட்டுக்‌ 
கழகம்‌, “அழுத்தப்பட்ட மஃகளுக்காகப்‌ பாடும்‌ எழுச்சிக்‌ 
கவிஞர்‌” என்றும்‌, தமிழ்வாணன்‌ *பெருங்கவிஞர்‌' எனவும்‌, 
கோவை இலக்கிய அமைப்பு “புரட்சிக்‌ குயில்‌' என்றும்‌ பட்டம்‌ 
அளித்துள. 

படைப்பு: பனிமலர்‌, ஓர்‌ இதயத்தின்‌ ஏக்கம்‌ (புதுப்‌ 
டரட்சிக்காலியம்‌), ஒரு எகதியின்‌ பாடல்‌ (இசைப்பாக்கள்‌), 
பொன்னடியான்‌ கவிதைகள்‌, நெஞ்சில்‌ நிலைத்த நினைவுகள்‌ 
(பாரதிதாசன்‌ பற்றி) புன்னகைப்‌ பூக்கள்‌. 

“பாடல்தோறும்‌ அடிதோறும்‌ முத்துமணிக்‌ குப்பையாக 
மலர்க்கூளங்களாக உவம உருவக அணி நலன்‌ போன்ற மின்‌ 
வெட்டு நயங்கள்‌ கொட்டிக்‌ கெக்கின்றன. அணிப்‌ புதுமை, 
சந்தப்புதுமை, சொற்புதுமை ஆகியவை சதிராடுகின்றன' 
(கா. அப்பாதுரையார்‌). ஒருநல்ல கவிஞர்‌, இந்த அரும்பணிக்கு . 
அதாரமாக அவரிடம்‌ இலக்கண அறிவும்‌ இலக்கிய அறிவும்‌ 
அமைந்திருக்கன்றன' (பாவேந்தர்‌), என்னைப்‌ போன்றவர்‌ 
களுக்குத்‌ தமிழ்‌ உணர்ச்சியை கவிதை இலக்கிய உணர்ச்சியை 
ஊட்டியவர்‌” (டாக்டர்‌ கா. காளிமுத்து) தமிழ்க்கவிஞர்களை 
ஒரு தாய்‌ வயிற்றுப்‌ பிள்ளைகளாக இணைத்து அவர்களின்‌ 
௬௧. துக்கங்களில்‌ தன்னைப்‌ பிணைத்துக்‌ கொள்ளும்‌ இவர்‌ ஒரு 
தனி மனிதனல்ல; ஓர்‌ இயக்கம்‌ அதவும்‌ தமிழியக்கம்‌ 
(கண்ணதாசன்‌) பாவேந்தரை இன்றும்‌ தினைவு படுத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ இந்த அரிமாத்‌ தமிழனை நான்‌ வணங்கு 
கிறேன்‌. கவிஞர்களின்‌ சுகதுக்கங்களில்‌ பங்குபெறும்‌ ஓர்‌ 
அபூர்வ மனிதனை, இவர்‌ ட்டம்‌ காணுகின்‌ றன்‌ 
(வலம்புரிஜான்‌) 


அரைத்த. மாவையே. அரைக்காது புதுக்‌ கருத்துக்களைப்‌ 
புதிய: போக்இல்‌'தனி' நோக்கில்‌ ஊற்றத்தோடு பாடப்பெற்ற 
நயனும்‌ ய்யும்‌: “மிக்க! கவிதைகள்‌. சிலபோது தென்றலும்‌ 
தவமும்‌,” வங்கோதும்்ம்லே வீசும்‌. யொன்னடி யின்‌ பொன்‌ மணி 


618 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கள்‌ சில: “அன்பின்‌ வழியே இடக்கவேண்டும்‌, அறிவின்‌ வழியே 
நடக்க வேண்டும்‌. புன்னகையை முகத்தில்‌ தேக்கு, நெஞ்சில்‌ 
புகையும்‌ பகையை நீக்கு, இனிமை கொஞ்சும்‌ பொதுமை 
வாழ்‌ வ இனி நமக்கு வேண்டும்‌. உன்னை நீ நம்பு, உண்‌ 
மையை நம்பு." 


உலகமென்னும்‌ சிறையினிலே உலவுகின்ற 
பைத்தியங்கள்‌ தாம்‌; 

விலங்கடாாத கைதிகள்‌ நாம்‌ விளங்டொத 
கைதிகள்‌ நாம்‌ 


இந்தப்‌ பூவையர்‌ பூக்கரங்கள்‌ அந்தப்‌ புத்தகக்‌ கட்டுகளை 
நொந்து சுமந்து நடந்து ஒடிகையில்‌, நுங்குப்பூ மேனி படும்‌ 
பாடு...பெரும்பாடு! கருத்துரைகள்‌ : *கவிதையிலா உலகில்‌ 
நாம்‌ களிமண்ணாவோம்‌. இது ஏமாறும்‌ உலகம்‌, ஏமாற்று 
உலகம்‌. உழைப்பை அறிவை நம்புவோம்‌. ஒவ்வொரு சிரித்த 
முகத்தின்‌ உள்ளும்‌ ஒடிந்து தொங்கும்‌ இதயப்‌ பிசுக்கு. பிறரின்‌ 
தயவைத்‌ தேடாதே, அவரின்‌ உதவியை நாடாதே- போராடித்‌ 
தான்‌ வாழ்வில்‌ முன்னேற வேண்டும்‌. மோதல்‌ வரும்போது நீ 
மோதவும்‌ துணிந்திடு; என்றும்‌ விழிப்போடிரு, இளைஞா 
முனைப்போடிரு. உறுதி நெஞ்சமே பாசறையாகும, உயர்ந்த 
கொள்கையே படை க்கலனாகும்‌. 


இவரது இலக்கியப்பணி வெள்ளிவிழா 24-2-85, சென்னை 
பாரதிய வித்யாபவனில்‌ முத்தமிழ்க்‌ காவலர்‌ கி, அ. பெ. விசுவ 
நாதம்‌ தலைமையில்‌ நடந்தது. ஆங்லெ பெர்சியன்‌ பெயர்ப்பு 
கனை அமைச்சர்கள்‌ ௧. இராசாராம்‌, ஓய்‌. எஸ்‌. எம்‌. யூசுப்‌ 
வெளியிட, வலம்புரியார்‌ தலைமையில்‌ ஆய்வரங்கமும்‌, அரசு 
மணிமேசுலை தலைமையில்‌ கருத்தரங்கமும்‌ நிகழ்ந்தது. விழா 
மலர்‌ வெளியிடப்‌ பெற்றது. 50,000 பணமுடிப்பு இவருக்கு 
அளிக்கப்‌ பெற்றது. முகவரி: 43, துரைசாமி சாலை, வட... 
பழநி, சென்னை-26. 


பொற்கோ (டாக்டர்‌. பொன்‌ கோதண்டராமன்‌): 9-6-4]. 
அரியலூர்‌ வட்ட இரும்புலிக்குறிச்சி. பொன்னுசாமி: பழனி 
யம்மாள்‌. திருப்பனந்தாள்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரி, அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்கழக மாணவர்‌. அண்ணாமலை, லண்டன்‌ 
பல்கலைக்‌ கழகங்களில்‌ பணியாற்றி உலகத்தமிழாராய்சசி 
நிறுவனத்தில்‌ பணி செய்து இதுபோது சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழக இலக்கியத்துறைப்‌ பேராஜிரியராகப்‌ பிறங்குகிறார்‌. 
தனித்தமிழ்‌ உணர்வும்‌, தமிழின வுணர்ச்சியும்‌ மித்கலர்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 670 


18 வயதிலேயே “கவிஞர்‌” பட்டம்‌ பெற்ற பாவலர்‌. மரபு 
வழிக்‌ கவிஞர்‌. மரபுக்‌ கலிதைகளில்‌ புதிய ஒஃ.சகளும்‌ புதிய 
உத்திகளும்‌ வளரவேண்டும்‌; புதுக்கவிதைகளும்‌ வாவேற்கப்‌ 
படவேண்டும்‌ என்ற கவிதையியல்‌ கருத்தினர்‌. படைப்பு: 
“வாழ்க்கைப்‌ பூங்கா', கோதை வளவன்‌” (பாவியக்‌ காவியம்‌). 
தமிழ்‌ தமிழர்‌ ஏற்றமே உள்ளடக்கம்‌, ஒன்பான்‌ சுவையும்‌ 
ஒருங்கமைந்த, கற்பாரைக்‌ களிப்பூட்டி உயர்வூட்டும்‌ ஒண்மை 
யது. 
தமிழ்மணமே எங்கெங்கும்‌ வீசச்‌ செய்வோம்‌ 
தலைநிமிர்ந்து தோளுயர்த்தி உளங்க ளித்துத்‌ 
தமிழ்வளர்க்கத்‌ தமிழ்காக்க வாரீர்‌! வாரீர்‌! 
தமிழன்னை. அருள்தருவாள்‌ வாரீர்‌! வாரீர்‌! 
விழியாலே அல்லாமல்‌ அறியாள்‌ கள்ளம்‌ 
வேலாமவ்‌ விழியால்செய்‌ கொலையே அன்றிப்‌ 
பழியான கொலைவேறே அறியாள்‌ பாரில்‌ 
பார்வையிலே யே கொள்வாள்‌ அமுதும்‌ நஞ்சும்‌/ 


புலமை” எனும்‌ வருட இரு முறை ஏடு 74 முதல்‌ நடத்தி 
வருகிறார்‌; லண்டன்‌ முரசு, மக்கள்‌ நோக்கு சிறப்பாசிரியராக 
இருந்துளார்‌. இலக்கணத்தில்‌ ஊற்றம்‌ மிக்க இவர்‌ மொழியி 
யலில்‌ முனைந்து தமிழ்‌ மொழியியலாளருள்‌ முதன்மை பெற்று 
தமிழிலும்‌ ஆங்லெத்திலும்‌ சிறந்த கட்டுரைகளும்‌; 15 சீரிய 
நூற்களும்‌ : படைத்துள்ளார்‌. மிகவும்‌ கண்ணியமான 
உண்மைத்‌ தமிழ்த்‌ தொண்டர்‌. 

செங்கை அழகன்‌: 28- 1- 42. செங்கற்பட்டு மாவட்ட 
திம்மாவரம்‌. நெஞ்சப்‌ பூக்கள்‌, செங்கை அழகன்‌ கவிதைகள்‌ 
(தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறை 1977 இரண்டாம்‌ பரிசு பெற்றது): 
பிற: பாசறைச்‌ கவிதை, ஆயிரம்‌ மலர்கள்‌ [தொகுப்புகள்‌]. 
'சங்கத்‌ தமிழ்‌ நிகர்‌ செங்கை அழகன்‌ தந்த பாட்டுகள்‌, சந்த 
மார்‌ காவில்‌ வாடா மலர்கள்‌ -தேடாத்‌ திரவியம்‌” 
(கோவேந்தன்‌) முகவரி: பாவலர்‌ பாசறை, சின்ன தெரு, 
திம்மாவரம்‌, செங்கற்பட்டு மாவட்டம்‌. ப 

முத்துலிங்கம்‌ / 20-3-48. சிவகங்கையை அடுத்த கடம்பங்‌ 
குடி. சுப்பையா சேர்வை : குஞ்சரம்‌ அம்மாள்‌. சிவகங்கை 
அரசர்‌ உயர்நிலைப்பள்ளி 8.5.ட.0. முதற்கவிதை சுரதாவின்‌ 
'இலக்கியம்‌' ஏட்டில்‌ வந்தது 57ல்‌. இவர்‌ கவிஞராகக்‌ க. ரணம்‌ 
சிந்தாமணியும்‌ கம்பராமாயணமும்தான்‌. 60-72 முரசொலி, 
72-74 அலை ஒசை துணை அசிரியர்‌. படை ப்பு: வெண்ணிலா, 
எம்‌. ஜி. ஆர்‌. பிள்ளைத்தமிழ்‌-உலா-அந்தா இ. 


040 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


திரைப்படங்கட்கு எழுதுவதே தொழிலாசக்‌ கொண்டுள்ள 
இவரது முதற்‌ பாடல்‌ பொன்னுக்குத்‌ தங்க மனசு 73ல்‌. “கஞ்‌ 
சாவூருச்‌ சமையிலே-சண்ணு-தாவி வந்தேன்‌ பொன்னியம்‌.மா”. 
இரைத்துறையில்‌ வளர்ச்சிக்கு எம்‌. ஜி. ஆர்‌. ஆணி வேராக 
அமைந்துள்ளார்‌. 100 பாடல்களுக்குமேல்‌ எழுதியுள்ளார்‌. 
கிழக்கே போகும்‌ ரயிலில்‌ 'மாஞ்சோலைக்‌ கிளிதானோ மான்‌ 
தானோ வேப்பந்தோப்புக்‌ குயிலும்‌ நீதானோ', வயசுப்‌ 
பொண்ணு படத்தில்‌ காஞ்சிப்‌ பட்டுடுத்து கஸ்தூரிப்‌ பொட்டு 
வைத்து...', இன்றுபோல்‌ என்றும்‌ வாழ்க படத்தில்‌ “அன்புக்கு 
நானடிமை, தமிழ்ப்‌ பண்புக்கு நானடிமை...' போன்றன புகழ்‌ 
சான்றவை. 78-79 ஆண்டுக்கான சிறந்த திரைப்படப்‌ பாட 
லாசிரியர்‌ விருது தங்கப்பதக்கம்‌ ; முருகாலயா, பேசும்‌: படம்‌ 
விருதுகளும்‌ பெற்றுள்ளார்‌. பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ விருது 
10,000மும்‌ பெற்றுள்ளார்‌. 81ல்‌ கலைமாமணி, 84 முதல்‌ 
மேலவை உறுப்பினர்‌, நூற்றுக்கணக்கான கவியரங்குகளிலும்‌ 
பங்கு பெற்றிருக்கும்‌ இவரது முகவரி : 8. ராஜா கிருஷணராவ்‌ 
தெரு, எல்டாம்ஸ்‌ சாலை, சென்னை.-18, 


ஆலந்தூர்‌ கோ. மோகனரங்கன்‌ : 1-6-42, செங்கற்பட்டு 
மாவட்டம்‌. அமைதியாகக்‌ கவிதைப்‌ பணி ஆற்றும்‌ 
அருமையான இனிமைக்‌ கவிஞர்‌. கவிதைப்‌ போட்டி நடாத்தி 
இளங்கவிஞர்களை ஊக்கி உருவாக்கும்‌ பாட்டரங்கப்‌ பாவலர்‌. 
நலிந்தவர்‌ நல்வாழ்வும்‌ அறத்தின்‌ ஆட்சியும்‌ ஒழுக்கத்தின்‌ 
உறவும்‌ நேர்மையின்‌ நிழலும்‌ சமுதாயத்தில்‌ நிறைந்து மனித 
குலம்‌ முன்னைற்றம்‌ காணவேண்டும்‌ என்ற துடிப்பே இவர்‌ 
படைப்புகளில்‌ ஓங்கி ஊடுருவி நிற்கும்‌. கவிதைகள்‌ : மோகன 
ரங்கன்‌ கவிதைகள்‌, சித்திரப்பந்தல்‌, காலக்கிளி, இமயம்‌ 
எங்கள்‌ காலடியில்‌ (தமிழக அரசின்‌ பரிசு பெற்றது), கவிதை 
நாடகங்கள்‌ : வைரமூக்குத்தி, புதுமனிதன்‌, யாருக்குப்‌ 
பொங்கல்‌, கயமையைக்‌ களைவோம்‌, மனிதனே புனித 
னாவாய்‌. காப்பியம்‌: கனவுப்‌ பூக்கள்‌. வாழ்க்கை வரலாறு: 
வணக்கத்துக்குரிய வரதராசனார்‌, (தமிழக அரசின்‌ பரிசு]. 
சிறுவர்‌ கலிதை : பளளிப்‌ பறவைகள்‌, நாவல்‌: நினைத்தால்‌ 
இனிப்பவளே, உரைநடை. நாடகம்‌ : சவால்‌ சம்பந்தம்‌. 

சிறுவர்‌ கதை : கடமை செய்தால்‌ களிப்பு வரும்‌, தன்னம்‌ 
பிக்கை தலைவன்‌ அக்கும்‌, கல்வி உன்னைக்‌ காப்பாற்றும்‌, 
அன்பு செய்வதே அழகு, முயன்றால்‌ முன்னேறலாம்‌, 
கள்ளனுக்குப்‌ பாதி குள்ளனுக்குப்‌ பாதி, கொய்யாத்‌ தோப்பு 
ஐயாசாமி போன்ற 18. சிறுவர்‌ நாடகம்‌: பொய்யே நீ போய்‌ 
வீடு, வெற்றி எங்கள்‌ கைகளிலே, நாங்கள்‌ நல்லவர்கள்‌, 


மத்‌. ச. விமலானந்தம்‌ 621 


பொன்னம்மா புதுமைப்‌ பெண்‌ (குழந்தை எழுத்தாளர்‌ சங்க 
ஏ. வி. எம்‌. தங்கப்பதக்கம்‌). பாட நூல்களில்‌ இவர்‌ 
கவிதைகள்‌ இடம்‌ பெற்றுள. இத்துணைக்கும்‌ இவர்‌ தொழில்‌ 
நூலகர்‌. “கவிவேந்தர்‌” என்ற பட்டம்‌ கவிக்கப்‌ பெற்றவர்‌. 

கொள்கை: தமிழ்மொழி உயர்ந்து நிற்க உழைப்பதும்‌, 
ஏற்றத்‌ தாழ்வற்ற புதிய சமுதாயம்‌ காண்பதும்‌, துறை 
தோறும்‌ அறம்‌ ஓங்கவும்‌ அல்லவை நீங்கவும்‌ எண்ணத்தால்‌ 
எழுத்தால்‌ செயலால்‌ பாடுபடுவது. கவித்துவம்‌: எளிமை 
இனிமை, ஓசைப்‌ பாங்கு, இசைப்‌ பண்பு இணைந்து இழை 
யோடும்‌, எதுகைமோனை இலாவகமாக ஏவல்‌ புரிகின்றன. 
சொற்கள்‌ சொன்னபடி கட்கின்றன. உவமைப்‌ புதுமை, 
ஓவியத்திறன்‌, கருத்து மின்னல்‌ காவியப்பின்னல்‌, பழமைப்‌ 
பண்பு புதுமைப்‌ பாங்கு, உணர்ச்சி யோட்டம்‌ உருவக 
நாட்டம்‌, சந்த இனிமை சிந்தனைக்‌ கனிவு அத்துணையும்‌ 
மெத்த அமையும்‌. முகவரி: 21. தருமராசா கோயில்‌ தெரு, 
சென்னை- 16. 

சொ. சொ. மீ.சுந்தரம்‌: 3-8-42. தேவகோட்டை. சொர்ண 
லிங்கம்‌ செட்டியார்‌: மீனாட்‌ ஆச்சி. அழகப்பா, பச்சையப்‌ 
பன்‌ மாணவர்‌. வணிக முதுகலை பட்ட.தாரி. கவியரங்கக்‌ 
கவிஞர்‌. *சொல்லோவியர்‌' என்ற பட்‌. த்துக்‌ குரியவர்‌. 
மதுரை செளராட்டிரா கல்லூரிப்‌ பேராசிரியர்‌. 

கல்லை ஆ. துரை (துரைசாமி): 15-8-42. கல்லக்‌ குறிச்சி 
(தெ. ஆ). ஆதிமூலம்‌ : ராஜம்மாள்‌. திருப்பன்ந்தாள்‌ கல்லூரி 
யில்‌ பயின்று இந்தி எதிர்ப்புப்‌ போரில்‌ சிறை சென்று பின்‌ 
மேலைச்‌ சிவபுரி கல்லூரியில்‌ பயின்று புலவர்‌ ஆனவர்‌. 100க்கும்‌ 
மேற்பட்ட கவியரங்கம்‌ கண்டவர்‌. ஏடெடுத்துப்‌ படிக்காமல்‌ 
பாராமல்‌ உணர்வு மயமாகச்‌ சொல்லும்‌ தனித்துவம்‌ 
சான்றவர்‌, 1,000 கவிதைகள்‌ வரைந்துளார்‌. வானொலியில்‌ 
15 ஆண்டுகளாகப்‌ பாடி வருகிறார்‌. படைப்பு: இதய மலர்‌, 
நிலா நானூறு (தொகுப்புகள்‌). அமர நிலை (துன்பியல்‌ 
காவியம்‌), இதய நிலா (பெண்மை போற்றும்‌ பாவியம்‌)... 
மலர்கள்‌ (சிறுகதை) 

கவிதைக்‌ கோட்பாடு : மரபு வழுவா நிலையினைத்‌ தமிழ்க்‌ 
கவிதையுலகில்‌ பின்‌ பற்றுவது; வசன கவிதையைப்‌ பின்‌ தள்ளி, 
யாப்பின்‌ அழகு-திறன்‌ -கட்டுக்‌ கோப்பை எளிமைப்‌ படுத்தல்‌, 
சமூகப்‌ பார்வையில்‌ மட்டுமே கவிதையாத்தல்‌, காசுக்‌ கென்று 
பாடி மாசு தேடாதிருத்தல்‌. இயன்றவரை காலண்டர்‌ சவிதை 
எழுதா திருத்தல்‌-புராணம்‌ தத்த இடைக்கால இழிவினைத்‌ 
தகர்‌ த்தல்‌. 


622 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 
மோனத்‌ திருக்கும்‌ இறைவன்‌ எழுதும்‌ 
முடியா சுவிதை வாழ்க்கை; 
ஈட்டி முனைவந்தே என்னைக்‌ கழித்தாலும்‌ 
பூட்டிச்‌ சிறையிலே போட்டாலும்‌-காட்டுமொழி 
இந்தியை வீழ்த்தா இருப்பேனோ! என்‌ மூச்சே 
' செந்தமிழைக்‌ காக்கும்‌ செயல்‌! 
முகவரி: தமிழாசிரியர்‌. கெல்லட்‌ மேனிலைப்பள்ளி, சென்னன-5 


மா, வே. பசுபதி: 21-8-'42. செங்கற்பட்டு மாவட்ட சூலை 
மேனி. திருப்பனந்தாள்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரி முன்னாள்‌ முதல்‌ 
வர்‌ கா. மா. வேங்கட ராமையா : அன்னபூரணி. கவிதை : இது 
தான்‌ உலகம்‌, போர்ப்‌ பரணி, சங்கரர்‌ இரட்டை மணி மாலை, 
ஆறுகள்‌ - எண்கள்‌ - மாதங்கள்‌ (தொகுப்பு), வானொலியில்‌ 
தேனொலி, எனக்குப்‌ பிடித்தவன்‌ (கம்பன்‌ விழாக்‌ கவிதைகள்‌) 
உரைநடை : நீதித்‌ தெளிவு (வரலாற்றுக்‌ கவிதைகள்‌ ). பாவேத்‌ 
தர்‌ பாநயம்‌, கவிஞனும்‌ சுவைஞனும்‌, டாக்டர்‌ ௨. வே. சா. 
வாழ்வும்‌ தொண்டும்‌, மணிமேகலை செல்வம்‌, காரிகை-புத்‌ 
துரை, கானகத்தில்‌ காதலி (நளவெண்பா பற்றியது). சொற்‌ 
பொழிலாளர்‌, பட்டிமன்றாளர்‌, ஸ்ரீ குமரகுருபரர்‌ இதழ்‌ 
ஆசிரியர்‌. பாவலர்‌ மன்றம்‌ நடத்திக்‌ கவிஞர்களைப்‌ போற்றி 
வருகிறார்‌ திருப்பனந்தாள்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரிப்‌ பேராசிரி 
யர்‌. அரிசோனாப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ டாக்டர்‌ பட்டம்‌ வழங்கி 
யுளது. | 

வான்முகில்‌ (5. 5 குமார்‌): 5- 1- 44, சென்னை. சண்முக 
சுந்தரம்‌! விசாலாட்சி. இளங்கலை விலங்கியல்‌, முதுகலை 
இலக்கியம்‌. யாப்பறிவித்தவர்‌ மா. தேவராசன்‌; வெளியிட்டு 
ஊக்யெவா கோவேந்தன்‌; ஆளாக்கியவர்‌ பொன்னடியான்‌- 
முல்லைச்சரம்‌, தமிழ்க்‌ கவிஞர்‌ மன்றின்‌ கடற்கரைக்‌ 
கவியரங்கம்‌. நகைச்சுவைக்‌ கவிதைகளில்‌ சிறந்தொளிர்கிறார்‌; 
ஆங்கிலக்‌ கவிதைகளை அழகுபட மொழியாக்கம்‌ செய்கிறார்‌. 
வார்ப்பு: கடற்கரைக்‌ கவிதைகள்‌ (74) தற்காலச்‌ சிந்தனையில்‌ 
சிலிர்த்தவை. சொற்பிணைப்பு அற்புதம்‌, சொல்லு முறையோ 
சுவைப்‌ பெட்டகம்‌. முகிலின்‌ முறுவல்கள்‌: “இந்தச்‌ 
சுவரொட்டிச்‌ சுந்தரிகளை, நம்‌ வீட்டு இராமன்கள்‌ வீதிக்‌ 
கோவலன்கள்‌ காணும்‌ பொழுதெலாம்‌, கனவுலகத்தில்‌ கலப்பு 
மணம்‌ செய்து களிக்கின்றாரோ -இவர்களுக்கெல்லாம்‌ இந்த 
அரசு தங்கப்பதக்கம்‌ தந்தால்‌ என்னவோ?” தமிழ்ப்படம்‌ 
பார்க்கத்‌ தயங்கித்‌ தயங்கிப்‌ போனால்‌ மேனியில்‌ புழுக்கத்‌ 
தாலே வியர்வை ஓடும்‌! வெள்ளித்‌ தரையிலோ பல்லிகள்‌ ஓடும்‌! 
படமும்‌ ஓடும்‌: ஊட்டி மலைச்சாரல்‌ கவியரங்குகளில்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 644 


ஊடாடும்‌ இவர்‌, ஊட்டி அரசு கலைக்‌ கல்லூரியில்‌ ஆங்கிலப்‌ 
பேரா சிரியர்‌! 


காவேந்தன்‌ (முருகேசன்‌) : 30-11-45, விழுப்புரம்‌ வட்ட 
இராதாபுரம்‌. நாராயணசாமி : தையல்‌ நாயகி; காஞ்சிபுரம்‌ 
பச்சையப்பன்‌ கல்லூரி பி. எச. அங்கேயே “கல்லூரிக்‌ கவிஞர்‌ 
எனக்‌ கொண்டாடப்‌ பட்டவர்‌. எழும்பூர்‌ நல்வாழ்வு-குடும்ப 
நலப்‌ பயிற்சி நிலையத்தில்‌ பணி புரிகிறார்‌. வழங்கியன 2 
வீணை மலர்கள்‌. 60 கவிதைகட்கும்‌ 60 சவிஞர்‌, சான்றோர்‌ 
ஆய்வுரைசள்‌ கொண்டது. “இவர்‌ நாளைய தமிழகத்து நற்‌ 
புகழ்க்‌ சவிஞராகத்‌. திகழ்வார்‌ என்பதில்‌ எனக்கு அசைக்க 
முடியாத நம்பிக்கையுண்டு (பொன்னடியான்‌). ‘கோவேந்தர்‌ 
கண்டக்கால்‌ பரிசு நல்கும்‌ குற்றமிலாத்‌ தமிழ்ப்‌ பாடல்‌! 
சொல்லின்‌ ஆட்சி' (சண்ணதாசன்‌]. , பிற : சரித்திரமாகும்‌ 
நிமிடங்களை...! (சோவியத்‌ கவிதைகளின்‌ மொழியாக்கம்‌), 
புதிய விடியல்கள்‌, ஞானசேகரி (கவிதை நாடகம்‌). மலேசியா 
செந்தமிழ்க்‌ கலா நிலையம்‌ சுவாமி ராமதாசர்‌ அளித்த பட்டம்‌ 
£செக்‌- தமிழ்க்‌ கவிமணி' தமிழ்க்‌ கவிஞர்‌ மன்றத்தின்‌ துணைச்‌ 
செயலர்‌. முகவரி:. 32 புது பங்களா தெரு. சிந்காதிரிப்பேட்டை, 
சென்னை-2 


இளந்தேவன்‌ (இரா. முத்துராமலிங்கம்‌].  25- 6- 46, 
மதுரைமாவட்ட கம்பம்‌: இராமநாதன்‌; அழகுபாய்‌.' உலகத்‌ 
தமிழ்‌ மாநாடு புகாரில்‌ ஒரு நாள்‌ கவிதைப்‌ போட்டியில்‌ 4 ஆம்‌ 
பரிசு பெற்றவர்‌. படைப்புகள்‌: இந்திப்‌ பரணி, கனவு மலர்‌ 
கள்‌ (தமிழ்‌ வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது), இளந்தேவன்‌ 
(சுவியரங்கக்‌) கவிதைகள்‌, வெளிச்ச விரல்கள்‌. கவிதை 
நோக்கம்‌. இயற்சையிலும்‌ மனிதனிலும்‌ உள்ள தெய்வத்தை 
ஒன்றுபடுத்தல்‌. கோட்பாடு: மண்ணில்‌ விண்‌ சமைக்க 
எழுத்தைப்‌ பயன்படுத்தல்‌. தனித்துவம்‌: கவியரங்குகளை 
வெறும்‌ துக்கடாக்‌ கச்சேரியாக்காமல்‌, கவித்துவம்‌ மிளிர 
அவையினை வசப்படுத்தும்‌ ஆற்றல்‌, உணர்ச்சிகளைத்‌ தட்டி 
எழுப்பும்‌ உன்னதக்‌ கவி எழுதும்‌ ஆற்றல்‌. உள்ளவர்‌" 
(குருவிக்கரம்பை). “படைப்பால்‌ உயர்ந்து நிற்கும்‌ பாவலன்‌” 
(புலமைப்பித்தன்‌) “கவிதை மறவராகிய இளந்தேவன்‌, பாடல்‌ 
உலகப்‌ பாணனாக உலாவருவதைக்‌ கண்டு மகிழ்ந்து பாராட்டு 
கிறேன்‌” (அவ்வை நடராசர்‌). எழுச்சிக்‌ கவிஞரின்‌ சக்திமிக்க 
படைப்புக்கள்‌, மருந்துச்‌ செடி போன்று பயன்தரும்‌ காலப்‌ 
பெட்டகம்‌” (பெருங்கவிக்கோ). கோபாலபுரம்‌ 0. A, V. 
இள நிலைக்‌ கல்லூரியில்‌ தலைமைத்‌ தமிழாசிரியர்‌. முகவரி: 
3A, திருவீதியான்‌ தெரு, சென்னை -- 86. 


624 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நாமக்கல்‌ நாதன்‌ (வி, மூ. உலகநாதன்‌) : 13-12-46. 
நாமக்கல்‌ வட்ட வெள்ளாலபட்டி, வி. ஆர்‌. முத்து: சுப்பம்‌ 
மாள்‌. படைப்புகள்‌: விவரம்‌ தெரிஞ்சாச்‌ சொல்லுங்க (81); 
கிராமிய நடையில்‌ பாமர மக்களுடைய உள்ளக்‌ டெக்கையின்‌ 
வெளிப்பாடாக சமூகப்‌ பிரச்சனைகளைத்‌ தொட்டுள்ளார்‌, 
இந்த வகையில்‌ இவர்‌ முன்னோடி, ‘அழகிய சொல்லாட்‌9, 
அழுத்தமான உணர்வோட்டம்‌, இனிய சந்தம்‌ இவர்‌ 
கவிதைகளில்‌ ஊடாடுகன்‌ றன. துடிப்பான சந்தங்கள்‌, தொய்‌ 
வில்லாக்‌ கருத்தோட்டம்‌, நெருப்புத்‌ துண்டமெனத்‌ 
தீமைகளைச்‌ சுடும்‌ சொல்லம்பு-- இவை இக்கவிஞர்க்குக்‌ கை 
வந்த கலை' (கவிஞர்‌ வைத்திலிங்கம்‌), முகவரி: சிவசாமித்‌ 
தெரு. சேலம்‌ 7. 


ஏர்வாடி இராதாகிருஷ்ணன்‌: 18-5-47. நெல்லைமாவ்ட்டம்‌. 
சுப்பையா ; தங்கம்மாள்‌, அறிவியல்‌ பட்டதாரி. சென்னை 
பாரத ஸ்டேட்‌ வங்கியின்‌ தலைமையகத்‌ தமிழ்த்‌ துறையில்‌ 
பணியாற்றுபவர்‌, 1000 கவிதைக்கு மேல்‌ யாத்துளார்‌. 100க்கு 
மேல்‌ மெல்லிசைப்‌ பாக்கள்‌ 75க்கு மேல்‌ வானொலி நாட கங்கள்‌. 
50க்கு மேல்‌ சிறுகதைகள்‌, 10க்கு மேல்‌ மேடை நாடகங்கள்‌, 
க்கு மேல்‌ திரைப்பாடல்கள்‌. (ஆனந்த பைரவி, திருப்பம்‌, 
விடாதேபிடி). மெரிடைம்‌ பைன்‌ ஆர்ட்ஸ்‌ என்ற நாடகக்குழு 
அமைத்து தொலைக்காட்சியில்‌ நாடகம்‌ பல அளித்துளார்‌, 
சிலவற்றில்‌ நடித்தும்‌ உள்ளார்‌. “கவிதை உறவு' என்ற 
இலக்கிய அமைப்பின்‌ செயலர்‌. தந்தவை: உனக்காக ஒரு 
பாடல்‌ (77) அனைத்தும்‌ மெல்லிசைப்‌ பாக்கள்‌, வண்ணங்கள்‌ 
(78) பன்னிரு கவிஞர்களின்‌ கவி எண்ணங்களின்‌ இனிய 
தொகுப்பு, நிர்மலா நீ ஏன்‌ சிரித்தாய்‌ (79) நாடகத்‌ 
தொகுப்பு. - எளிமையான தமிழில்‌ எல்லோர்க்கும்‌ புரியும்‌ 
வண்ணம்‌ பாடும்‌ சமர்த்தர்‌. முகவரி: 4, முத்து முதலித்‌ 
தெரு, புரசைப்பாக்கம்‌, சென்னை-57, 


எழிலரசு (மோகனராசு) : 12-8-47. சென்னை ராயபுரம்‌. 
குப்புசாமி / தேசம்மாள்‌. சர்‌ தியாகராயர்‌, மாநிலக்‌ கல்லூரி 
மாணவர்‌. தொல்காப்பியமும்‌ திருக்குறளும்‌ ஓர்‌ ஒப்பாயவு- 
டாக்டர்‌ பட்ட ஆய்வு. சமுதாய மறுமலர்ச்சி, புதிய சிந்தனை 
களைப்‌ பழைய மரபில்‌ படை ப்பது- இவரது கவி நோக்கு. 
£ஓர்‌ எரிமலையின்‌ எதிரொலி'--மரபிலும்‌ புதிய சிந்தனை 
களைக்‌ கொணர முடியும்‌ என்னும்‌ முயற்சியது. தெளிவான 


கருத்து, திறமான கற்பனை, தேர்ந்த சொல்லாட்சி, திட்பமான 
சிந்தனைகள்‌. 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ த்தம்‌ 


மறு பதிப்பே இல்லாதே மனித வாழ்வின்‌ 
மன வெடிப்பில்‌ எருவாகும்‌ அவலக்கதை; 
இறுதியிலே சருகாகி விழு முன்னர்‌ 
இதயத்தை பிழிந்து வரும்‌ குருதிச்‌ சாறு. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ திருக்குறள்‌ துறை விரிவுரை 
யாளராக இருந்து இதுபோது பேருரையாளராகப்‌ பிறங்கு 
கிறார்‌. “வள்ளுவச்‌ செல்வர்‌' (செந்தமிழ்ப்‌ பாமணிப்‌ பட்‌ 
டங்கள்‌ : யெற்றுளார்‌. 8ல்‌ திருக்குறள்‌ மர்பூகள்‌, 83ல்‌ 
திருவள்ளுவரின்‌ குறிக்கோளியலும்‌, உலகப்‌ பொதுமை 
இயலும்‌ தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறை பரிசு பெற்றவை. தொல்‌ 
காப்பிய விருந்து போன்ற பல உரமான நூலகளை ஊற்ற 
முடன்‌ படைத்துளார்‌. செயற்படு சிந்தனையும்‌ செம்மை 
யாற்றலும்‌ சிறந்தவர்‌. .15-1-559 முதல்‌ “ஒன்றே உலகம்‌” 
சிந்தனைத்‌ திங்கள்‌ இதழ்‌ நடத்தி வருகிறார்‌ முகவரி 69. 
வேங்கடரங்கம்‌ பிள்ளை தெரு, ஐஸ்ஹவுஸ்‌. சென்னைஃம்‌ 


மருத்துவர்‌ மறையரசன்‌ (த. வேதராசன்‌]) 5-6-51, தஞ்சை 
மாவட்ட திருத்துறைப்‌ பூண்டி. பூண்டி புட்பம்‌ கல்லூரி, 
தஞ்சை மருத்துவக்‌ கல்லூரி மாணவர்‌. நீடு புகழ்‌ நீடா மங்க 
லத்தில்‌ தனியார்‌ மருத்துவராக 77 முதல்‌ தொழில்‌ புரிந்து 
வருகிறார்‌; தொண்டாற்றும்‌ துறையோ தமிழ்‌. 6-12-80ல்‌ 
இலக்கிய வளர்ச்சிக்‌ கழகம்‌ தொடங்கித்‌ தலைவராகத்‌ திகழ்‌ 
கிறார்‌. 23-9-84ல்‌ எழுத்தாளர்‌ மன்றம்‌ (சுரதா தொடங்கி 
வைத்தார்‌). பாவலர்‌ மன்றம்‌, சிறுவர்‌ மன்றம்‌ எனத்‌ துணை 
மன்றங்கள்‌ நிறுவி அமைப்பாளராக அமைந்து விழாக்கள்‌ 
எடுத்து வருகிறார்‌. உலகத்‌ தமிழ்‌ கழக நீடாமங்கலம்‌ கிளையின்‌ 
தலைவர்‌. இவரை ஊக்கி வளர்ப்பவர்‌. ஆரூர்‌ இயற்றமிழ்ப்‌ 
பயிற்றக இயக்குநர்‌ சரவணத்‌ தமிழன்‌. 


இவரது குறிக்கோள்‌ சிற்றிலக்கியச்‌ சீர்திருத்தம்‌. இதனால்‌ 
திருத்தமும்‌ மாற்றமும்‌ கொள்ளலும்‌ தள்ளலும்‌ புதுமையும்‌ 
கொண்டு விளைந்தவை : பாரதி பிள்ளைத்‌ தமிழ்‌ (82), 
திரு. வி. க. கலம்பகம்‌ (83), பட்டுக்‌ கோட்டை கல்யாண 
சுந்தரம்‌ முதுமைத்‌ தமிழ்‌ (83), சரவண்த்‌ தமிழரின்‌ யாப்பு 
நூல்‌ அறிமுகப்‌ படுத்திய புத்திலக்கணத்திற்குத்‌ தோன்றிய 
புதிய முதல்‌ இலக்கியம்‌. முத மைத்‌ தமிழ்‌ முற்றிலும்‌ அமைத்‌ 
தமிழாகும்‌. வரவிருப்பன : பெரியார்‌ உலா, திருவள்ளூவர்‌ 
கோவை. உள்ளத்தில்‌ உள்ளவை : புறக்கோவை, பரணி, குறம்‌, 
தூதும்‌ மருத்துவப்‌ பள்ளும்‌. 

க: இ. 40 


626 தமிழ்‌ இலக்கிய வரல்ரறு 


மருத்துவம்‌ பற்றிய இலக்கியங்கள்‌ -- மருத்துவப்‌ பாக்கள்‌ 
நோய்‌ நானூறு', :பிணிச்சிந்து'. 'கவிதை', “குறிக்கோள்‌” 
இதழ்களிலும்‌; *உயிருணா காவடிச்‌ சிந்து' மீட்போலை இத 
மிலும்‌, தனித்‌ தமிழ்‌ போற்றிய எண்மர்‌ பற்றிய “எண்மர்‌ 
எண்மணி மாலை' செந்தமிழ்ச்‌ செல்வியிலும்‌ தொடராக 
வெளிவருகின்றன. இறு கதைகள்‌, கட்டுரைகளும்‌ எழுதிக்‌ 
குவிக்கிறார்‌. தஞ்சை மாவட்ட இலக்கிய வளர்ச்சிக்‌ கழகம்‌. 
வளர்‌ தமிழ்ட பாவலர்‌' என்ற பட்டம்‌ வழங்கெுளது, 
மருத்துவர்‌ ஒருவா்‌ மாத்தமிழ்க்‌- கவிதை மர பில்‌ 
மூழ்கி முனைந்து வளைத்து சிற்றிலக்கியப்‌ புத்திலக்கியங்கள்‌ 
படைப்பது வியப்பூட்டுகிறது. - இக்கால மருத்துவன்‌ 
தாமோதரனார்‌ ஆள்‌ இவர்‌ முகவரி : வேதா மருத்துவமனை. 
நீடாமங்கலம்‌, தஞ்சை மாவட்டம்‌ 614 404. 


அமிர்தலிங்கம்‌ : 14-1-52. சேலம்‌ குகை கருங்கல்பட்டி, 
தர்மலிங்கம்‌, குப்பம்மாள்‌. சேலம்‌ நகரவை உயர்நிலைப்பள்ளி 
(முருகு சுந்தரம்‌ மாணவர்‌), சேலம்‌ அரசினர்‌ கல்லூரி, 
சென்னை மாநிலக்‌ கல்லூரி மாணவர்‌. “தமிழ்க்‌ கவிதையில்‌ - 
வறுமைப்புனைவு' டாக்டர்‌ பட்ட ஆய்வு--அலய நிர்வாகி, 
தொல்‌ பொருள்‌ துறையில்‌ பணியாற்றி இதுபோது திருக்‌ 
கோயில்‌” ஆசிரியர்‌. சாதி ஒழிப்பு, சமத்துவத்திற்கு உழைப்பு 
இவர்‌ கோக்கு. மரபிலே மலர்ச்சி காண்பவர்‌, விழுமிய 
எண்ணங்கள்‌ வண்ண வடிவம்‌ பெற்றுள. பூச்‌ செண்டு 
(இசைப்பாக்கள்‌) எல்லார்க்கும்‌ எல்லாம்‌ (பொருளியல்‌ புதுச்‌ 
சிந்தனைகள்‌), கற்கண்டுக்‌ கந்த புராணம்‌, பழநிப்பாமலர்‌; 
ப. பொ. சி. பிள்ளைத்‌ தமிழ்‌--ஆற்றுப்படை, அமைச்சர்‌ ஆர்‌. 
எம்‌. வி. சொற்பொழிகள்‌ (தொகுப்பு) பெற்ற பட்டம்‌ 'காவிய 
விரிவுரைச்‌ செல்வன்‌. 


உயர்வும்‌ தாழ்வும்‌ தலையில்‌ எழுதி வைத்ததில்‌ வருவது 

அன்று; 

விழிப்புடன்‌ இருந்து செயல்‌ பட்டாலே விளைவது 

எல்லாம்‌ நன்று. 

வானொலியில்‌ பல பாடல்கள்‌ மெல்லிசையாக மிதந்து 

வந்துள்‌. 

முகவரி: 9. வெங்கடாசல நாயக்கன்‌ 3ஆம்‌ தெரு 
திருவல்லிக்கேணி சென்னைத்‌. . 


பொன்‌, செல்வகணபதி ச சிதம்பரத்தை அடுத்த புவன ரி, 


பொன்னம்பல முதலியார்‌: கண்ணம்மாள்‌. அண்ணாமலை 


ப்‌. ஓ. எல்‌; மாதிலக்கல்‌ லூரி எம்‌, ஏ. “பள்ளிப்பருவத்திலேயே 


மது. ச்‌. விமலானந்தம்‌ B27 


எழுதத்‌ தொடங்கிய இவரை ஊக்கி உருவாக்கியவர்‌ உளுந்‌ 
தூர்ப்பேட்டை சண்முகம்‌. தன்மேல்‌ தான்‌ காட்டும்‌ அனுதா 
பங்களும்‌, உலகின்‌ மீது இவர்‌ காட்டும்‌ அனுதாபங்களுமே 
இவர்‌ கவிதைகள்‌. இவர்‌ ஓர்‌ உண்மைக்‌ கவிஞர்‌, உணர்ச்சிக்‌ 
கவிஞர்‌, மறுமலர்ச்சிக்‌ கவிஞர்‌. பாட்டாளியைப்‌ பாடும்‌ 
பாட்டாளி. | 

படைத்தன : செல்வகணபதி கவிதைகள்‌. பழந்தமிழ்‌ 
மரபும்‌ புதுத்தமிழ்ப்‌ போக்கும்‌ மின்னிக்‌ கொண்டும்‌ பின்னிக்‌ 
கொண்டும்‌ செல்கின்‌ றன” (மெ. சுந்தரம்‌) “புறத்தின்‌ வீரமும்‌ 
அகத்தின்‌ சோக அலைகளும்‌, கவிதை ஆற்றின்‌ இருகரைகளாய்‌ 
அமைந்து எண்ணற்ற சிந்தனைகளை, முந்தைய சங்கத்தி 
லிருந்து இன்றைய வங்கம்வரை--வெள்ளமாய்த்‌ தள்ளி வரு 
தியது' (உளுந்தரர்ப்பேட்டை சண்முகம்‌). நிழல்களை நோக்‌ 
திய போராட்டங்கள்‌ (குறுங்‌ காவியம்‌). *மாபிற்குக்‌.குரல்‌ 
கொடுத்து, புதுமுறைக்‌ கவிதை உறவுக்கும்‌ கை கொடுத்து 
விளங்கும்‌ இச்சிறு வானம்பாடி செந்தமிழ்ப்‌ பாட்டுலகில்‌ 
சிறகடித்துப்‌ பறக்கும்‌ (மெ. சுந்தரம்‌). இது அரசனின்‌ கதை 
யல்ல, தம்‌ நாட்டு அரசியலின்‌ கதை; இது கற்பனைத்‌ தூரிகை 
வரைந்த ஓவியமல்ல, கண்ணாடி. காவியத்தின்‌ உணர்ச்சி 
ஓட்டத்தில்‌ கற்பனைகள்‌ கண்‌ சிமிட்டுகின்றன; சிந்தனைகள்‌ 
சிரித்தபடி மூகம்‌ காட்டுகின்றன; புதிய எண்ணங்கள்‌ 
புல்லரிக்கச்‌ செய்கின்றன” (அப்துல்‌ ரகுமான்‌). மன்னனும்‌ 
மருத்துவனும்‌ (காவியம்‌) உவமைக்‌ களஞ்சியம்‌, உணர்ச்சிப்‌ 
பேழை, பிற: கைது செய்யப்பட்ட நியாயங்கள்‌. 

சில்துளிகள்‌: “உச்சி மலைமீது உலவுகிற இன்பங்கள்‌, 
குச்சி வீடுகளில்‌ குடிவருவதெப்போதோ?' “பூக்கள்‌--சொர்க்கத்‌ 
இன்‌ பிள்ளைகள்‌, காலையின்‌ கண்கள்‌'. 'சமாதி--வாழ்க்கைக்‌ 
கடலில்‌ பயணம்‌ செய்து கவிழ்ந்த தோணி, கவிதை 
நாடகங்கள்‌ சில: கவரிமான்‌, கவிக்குயிலின்‌ காதல்‌, இதுபோது 
சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ பணிபுரிகிறார்‌. முகவரி: 
R. 6/2, பெசன்ட்‌ நகர்‌ விரிவு, சென்னை -90. 

மா. செல்வராசன்‌ : பச்சையப்பன்‌ கல்லூரி மாணவர்‌; 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேருரையாளர்‌, “சங்க 
. மலி செந்தமிழினிட த்தில்‌ நீங்காப்‌ பற்றும்‌ தணியா ஆர்வமும்‌ 
கொண்டு விறுவிறுப்போடும்‌ சுறுசுறுப்போடும்‌ செயலாற்றும்‌ 
திறம்படைத்தவர்‌' (நாவலர்‌). படைப்பு: “வைகறை மலர்கள்‌”. 
கவிஞரின்‌ இதயப்‌ பெருங்கடலின்‌ அலைகளை, உணர்ச்சிப்‌ 
பெரும்புயலின்‌ விளைவுகளை இத்‌ தொகுப்பில்‌ காணலாம்‌” 
(மூ. வ). அவருக்கே இயல்பான மிடுக்கும்‌ துடிப்பும்‌ தமிழ்‌ 


ச்‌ 


628 தமிழ்‌ இலக்யெ வர்லாறு 


வளமும்‌ ஒருங்கே இணைந்த "நூல்‌. இளந்தலைமுறையின்‌ 
நம்பிக்கை நட்சத்திரங்களில்‌ ஒருவர்‌ (கலைஞர்‌). 


*உலகெதிர்த்து வந்தாலும்‌ வாளுருவிச்‌ செல்வேன்‌ 
உண்மையினைச்‌ சொல்லிநான்‌ ஊருலகை வெல்லுவேன்‌ 


“பகுத்தறிவைப்‌ பாடுவதில்‌ பரமஇன்பம்‌ காணுவோம்‌ 
வகுத்தகொள்கை வழிநடக்க வாழ்வுமொத்தம்‌ 
பேணுவோம்‌” 


அண்ணா, கலைஞர்‌, நாவலர்‌ மூவரிடத்து விடுதலறியா 
வீருப்பு கொண்ட இவர்‌ முகவரி. 17/20, பீட்டர்ஸ்‌ காலனி. 
சென்னை-14: 


மருதூர்‌ அரங்கராசன்‌: 19) உடையார்‌ பாளையம்‌ 
வட்டம்‌, சர்‌ மு. சித, முத்தையா செட்டியார்‌ சமனிலைப்‌ 
பள்ளி முதுநிலை மொழியாசிரியர்‌. “சங்க இலக்கியத்தில்‌ 
ஊடல்‌' எனும்‌ தலைப்பில்‌ டாக்டர்‌ பட்ட ஆய்வு செய்கிறார்‌. 
கவிதை நூல்‌ : “ஓர்‌ அழுகை ஆதரவு தேடுகிறது”. இவருடைய 
கவிதை வரிகளில்‌ கனலும்‌ கண்ணீரும்‌ இரண்டறக்‌ கலந்து நிற்‌ 
கின்றன. (டாக்டர்‌. கா. காளிமுத்து). இவர்‌ ஒரு சமுதாய 
மருத்துவர்‌ ; (அவ்வை நடராசர்‌). பிறதுறை ஆற்றல்‌: சிறு 
கதை, ஓரங்க நாடகம்‌; மரபு புது இரண்டிலும்‌ வல்லார்‌. 
இலக்கண ஆய்வில்‌ ஈட ற்று இலங்குகிறார்‌ : பொருள்‌ கோள்‌, 
இலக்கண வரலாறு-பட்டியல்‌ நூல்கள்‌, பொருத்தம்‌, 


ஜோதி (க. வா. ஜகந்நாதன்‌) : வளமார்‌ கவிதைகள்‌ பாடு 
வதில்‌ வல்லவர்‌. வரகவி, ஆதகவி; கவியரங்கத்‌ தலைமைக்‌ 
கவிஞர்‌ பெரிதும்‌ இறைப்பாக்களே புனைந்து மகிழ்ந்து 
வருபவர்‌. “மேகமண்டலம்‌' தொகுப்பு. 


கற்பனை யாம்ப ரிக்கே --ஒரு கடிவாளம்‌ என்பதிலை; 

வெற்பினில்‌ ஏறிவரும்‌ -- அந்த விண்ணி லும்பறக்கும்‌. 
எனக்‌ “கவிஞர்‌ கர்வம்‌' இளத்துகிறது, முகவரி! 'காந்த மலை” 
2, நார்டன்‌ முதல்‌ தெரு. சென்னை-28, (728756). 


ஜீவா (ப. ஜீவானந்தம்‌): இவர்‌ கவிதையும்‌ எழுதியுள்ளார்‌ 
எனப்‌ பலருக்குத்‌ தெரியாது. 35ல்‌ பாடல்‌ புனைந்து 
பாட்டாளிகளைக்‌ கூட்டாளிகளாகக்‌. குதித்தெழச்‌ செய்தவர்‌... 
இவர்‌ பாட்டில்‌ சமதார்மமே உயிர்நாடி, மனிதமே மையம்‌, 
புதியதோர்‌ உலகம்‌ செய்வதே நாட்டம்‌, சமதர்ம சமுதாயமே 
நோக்கம்‌. பாட்டாளிகளின்‌ அவலம்‌ பேசுகிறார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ | 629 ' 


காலுக்குச்‌ செருப்பு மில்லை, கால்‌ வயிற்றுக்‌ கூழுமில்லை 
பாமுக்‌ குழைத்தோ மடா --என்தோழனே! பசையற்றுப்‌ 
போனோ மடா! 


பாலின்றிப்‌ பிள்ளை அழும்‌, பட்டினியால்‌ தாய முவாள்‌, 
வேலையின்றி நாம முவோம்‌ --என்தோழனே! வீடுமூச்‌ 
| சூடும்‌ அழும்‌! 

மானோர்‌ தொழிலாளி -- ஒரு 
நாய்க்‌ குறும்‌ சுகமேனும்‌ வாய்க்கும்‌ வழியில்லை 
(நானோர்‌ ...) 


விடுதலைப்‌ பாக்கள்‌ பல பாடியுள்ளார்‌. விடுதலையே சமத்து 
வத்தை விளைவிக்கும்‌ என்பது இவர்‌ எண்ணம்‌. எனவேதான்‌ 
'என்றைக்குச்‌ சுதந்திரம்‌ வருமோ?--ஏழை இந்தியர்‌ துயரங்கள்‌ 
அறுமோ?” *தேசம்‌ சுதந்திரம்‌ பெறலபகாதா--எங்கள்‌ இந்திய 
தேசம்‌ சுதந்திரம்‌ பெறலாகாதா? எனப்பாடுகின்றார்‌. நாம்‌ 
அடிமைப்பட்டதற்கு அந்நியர்‌ மட்டும்‌ காரணமில்லை; சமயச்‌ 
சழக்குகளும்‌ சாத்திர வழக்குகளும்‌ காரணமாம்‌ எனச்‌ சாடு 
கின்றார்‌. மூடநம்பிக்கை மத மடமைகள்‌ நீக்கினாலே மன 
அடிமை மாறும்‌ என்கிறார்‌. பொதுவுடைமை பேசும்‌ மறு 
மலர்ச்சிக்‌ கவிஞராக மிளிர்கிறார்‌. மக்கள்‌ மனங்கவர்ந்த 
பழம்‌ பாடல்‌ மெட்டுக்களைக்‌ கொண்டே புதுமைக்‌ கருத்துக்‌ 
களை மிடைந்து பாட்டிசைத்தார்‌! ஜீவானந்தம்‌ பாடல்கள்‌. 
நூல்‌ 


நாணல்‌ (அ. சீனிவாச 'ராசுவன்‌ )2 ஆங்கிலப்‌ பேராசிரியர்‌ 
அருந்தமிழ்க்‌ கவிப்பாடும்‌ பெருங்‌ கவிஞராகப்‌ பிறங்கினார்‌. 
நாட்டுப்‌ புற பாங்கில்‌ நயமாகவும்‌, தத்துவம்‌ மிக்க சத்தான 
பாக்கள்‌ பாடும்‌ முத்தானக்‌ கவிஞர்‌, சான்று பாம்பும்‌ 
பிடாரனும்‌'. 
சித்தாத்‌ தங்கரைத்‌ தோப்பில்‌ அந்தச்‌ 
சிறுக்கி வந்து சிலுக்குறா, 
சின்ன முல்லைச்‌ சிரிப்பில்‌ என்றன்‌ 
சிந்தை தூக்கிக்‌ குலுக்குறா (குற்றாலத்திலே) ' 
வடிவச்‌ சோதனை வகையாகச்‌ செய்த வித்தகர்‌. வைகறையின்‌ 
அழகினை  வலிவோடும்‌ பொலிவோடும்‌ வடித்துள்ளார்‌. 
'பொமுதெப்போ விடியும்‌ பாட்டில்‌! தன்னுணர்ச்சி ததும்பித்‌ 
துளும்புகிறது இவர்‌ பாடல்களில்‌. சீனப்‌ போரின்‌ போது இவர்‌ 
சினந்தெழுதிய எீற்றக்‌ கவிகள்‌ நாற்றுப்‌ பற்றூட்டும்‌ நாத 
றங்கால்கள்‌, சாகித்ய அகாதமி (68ல்‌) பரிசு பெற்றது: 


620 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
“வெள்ளைப்‌ பறவை'. கவிதைத்‌ தொகுப்பு, கவியரங்கில்‌ 
தலைமை ஏற்று கவிபாடும்‌ போது சன்னக்‌ குரலில்‌ மின்னல்‌ 
போல்‌ கவிக்‌ கதிர்கள்‌ கதிரொளி வீசும்‌ 


கன்னங்‌ கரிய முகக்‌ குள த்தில்‌ நீண்ட 
- கார்விழி வாளை கறங்கிட வே, 
மன்னப்‌ பெரிய முலைக்கு வட்டில்‌ சேலை 
மாட்டி வளைத்துச்‌ சரித்திடவே 
நீல வளையல்‌ கிலு கிலுக்கக்‌ ௧௫ ' 
நீள விழிகள்‌ சிலு சிலுக்க, 
ஆல மரத்து விழுதினிலே அதோ 
ஆடும்கொடி என்றன்‌ கண்ணாத்தா. 


இராசிபுரம்‌ கவிஞர்கள்‌ : மூவர்‌ முத்தமிழில்‌ வல்லோராக 
முனைந்து தொண்டாற்றியுளர்‌; கலியரசு கண்ணதாச 
ரால்‌ “உமையம்பட்டிக்‌ கவிராயர்‌” என உவந்தேத்தப்‌ 
பெற்றவர்‌. கவிஞர்‌ ௩. கந்தசாமி 1912 மல்ல சமுத்திரம்‌ 
பள்ளியிற்‌ பயிலாது தாமே தமிழறிவு பெருக்கிக்‌ கொண்டவர்‌. 
காந்தயடிகளால்‌ கவரப்‌ பெற்று காங்ரெசில்‌ தொண்டாற்றி 
விடுதலைப்‌ போரில்‌ பன்முறை சிறை சென்றவர்‌. பின்‌ ஜெயப்‌ 
பிரகாசரின்‌ சோசியலிச இயக்கத்தில்‌ ஈடுபட்டார்‌. கதர்‌, மது 
விலக்கு, தீண்டாமை, விடுதலை, தொழிலாளர்‌ துயர்‌ 
போன்றன பற்றிப்‌ பல்லாயிரம்‌ பா புனைந்தார்‌. பாரதியாரை 
மானசீக குருவாகக்‌ கொண்டார்‌. தொழில்‌, நெசவு. தொண்டு, 
பா புனைவு. | 
நமக்குத்‌ தொழில்‌ கவிதை, நாடா எறிதல்‌, 
இமைப்‌ பொழுதும்‌ நாட்டினிடை எண்ணம்‌, 


என்பார்‌. தந்தவை: திருக்குறள்‌ சிதம்பர வெண்பா, திருப்பூர்‌ 
குமரன்‌ தியாகம்‌, பாரதி பராக்கிரமம்‌, புரட்சிக்‌ குரல்‌, காந்தி 
மகான்‌ காவடிச்‌ சிந்து, காந்தி நான்‌ மணிமாலை, தமிழா கேள்‌, 
உழைப்பவர்‌ உள்ளம்‌, விடுதலை வேட்கை, ' சோஷலிஸம்‌ 
காண்போம்‌, கந்தசாமியின்‌ கவிதைகள்‌. எழுபதைத்‌ தாண்டிய 
இவர்‌ மிகமிக இனியவர்‌.. செய்திச்‌ சுரங்கமாக நிலவுகிறார்‌. 
அரிய நூல்களைப்‌ பேணிக்‌ காத்து வருகிறார்‌. 


' நாட்டுப்புற மெட்டில்‌ பாடிக்‌ காட்டும்‌ பண்பினர்‌. பக்திப்‌ ' 
்‌: பாடல்கள்‌, சீவகாருண்யப்‌ பாடல்கள்‌, தேசிய இருப்பாடல்கள்‌, 
. வழிநடைப்‌ பாடல்கள்‌, “சத்தியாகிரகப்‌ பாடல்கள்‌, யுத்தப்‌ 
பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. விடுதலைக்கு முன்னைய வரலாறு 
களையும்‌, தமிழின்‌ முன்னைய செய்திகள்‌ நிகழ்ச்சிகளையும்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 631 


நன்கறிந்த செய்தி நிலையம்‌ இவர்‌ எனலாம்‌. முகவரி: 
வெங்கடே சநாயக்கன்‌ தெரு. 


கவிஞர்‌ கி. அரங்கசாமி: பழம்பெரும்புலவர்‌. திராவிடத்துப்‌ 
பரணி, திராவிட ஆட்சிமுறை, தமிழன்‌ உலா, புலவர்‌ விடுதூது; 
திருக்குறள்‌ அத்தாதி, படிப்பதெப்படி? தமிழின்‌ உயிர்நாடி, 
அறநெறித்திருப்புகழ்‌, மறைமலை அடிகள்‌ பிள்ளைத்தமிழ்‌, 
அன்புக்கலம்பகம்‌, வாழ்வியல்‌ அருட்பா எனப்பன்னூல்‌ 
படைத்த பெரும்புலமையாளர்‌. தமிழின உணர்வுமிக்க இவரை . 
போற்றாது பயன்‌ பெறாது போனது தமிழகம்‌ -இது அதன்‌ 
வாடிக்கை! . 


வித்துவான்‌ கி. சாமிக்கண்ணு முதலியார்‌: ஆழ்வார்கள்‌ 
அருளிச்செய்துள்ள நாலாயிரம்‌ பாட்டும்‌ உரையும்‌ என்ற பெரு 
நால்‌ படைத்தவர்‌. ஊக்குவரரின்மையின்‌ ஓய்ந்தார்‌. தமிழ்க்‌ 
கயவர்‌ சிலர்‌ இவர்‌ உழைத்துப்‌ படை த்தவைகளை வஞ்சித்துக்‌ 
கவர்ந்தனர்‌! 

க. மல்லிகார்ச்சுனன்‌ கைத்தறி வளர்ச்சிக்காகவும்‌ சுதந்‌ 
திரத்திற்காகவும்‌ தடியடிப்பட்டுச்‌ சிறை சென்றவர்‌. தமிழ்‌, 
சமயத்தொண்டு-இரு கண்கள்‌. மூதறிஞர்‌ ராஜாஜிபால்‌ 
'இராசைக்கவி' எனப்பட்ட ம்‌ வழங்கப்‌ பெற்றவர்‌. மென்மை 
யான கவிஞர்‌. நூல்‌ கதம்பம்‌. 

மேற்கலலை வாய்மலை, மேலாம்‌ கிழக்கதனில்‌ 

போற்றுமுயர்‌ கொல்லிமலை, போதமலை நேர்வடக்காம்‌, 

தெற்கு நயி னாமலை, செந்தமிழ்‌ ராசை நகர்‌ 

உற்ற மதிலெனவே ஒது. 
வெண்ணந்தாரில்‌ வாகான புலவர்‌ வதிந்துளர்‌. ஓலைச்சுவடி 
களும்‌ உள. அணுகி வெளிக்கொணரல்‌ உருவாய உடனடிப்‌ 
பணியாம்‌! ட 


அருளரசி ஹா. சி. வரலம்‌ (வரலாம்பாள்‌): 24.8-1922- 
12-8-76. திருச்சி, வழக்கறிஞர்‌ தேசபக்தர்‌ தியாகஜோதி 
ஹாலாஸ்யம்‌ அவர்களின்‌ மகள்‌; இராணுவப்‌ பொறியாளர்‌ 
கர்மயோகி டாக்டர்‌ எஸ்‌. கிருஷ்ணசாமி அவர்களின்‌ மனைவி, 

, இலக்கெயணியே உயிர்‌ மூச்சு, கவிதையே வழிபடு கடவுள்‌ என 
வாழ்ந்து 2 லட்சம்‌ வரிகட்கு மேல்‌ யாத்தவர்‌. பன்மொழி 
வித்தகி. ஒரே தடவையில்‌ அடித்தலோ திருத்தலோ இல்லாது . 
செய்யுள்‌ செய்யும்‌ சக்தி வாய்ந்தவர்‌. கவிதைப்‌ பணிக்காகவே 
தம்‌ உடல்‌ பொருள்‌ ஆவி அனைத்தையும்‌ அர்ப்பணித்த 
அற்புதக்‌ கவியரசி, *மோகனா' திங்களிதழை ஆறு ஆண்டுகள்‌ 


023 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நடத்தினார்‌. மலைபோல்‌ எழுதிக்‌ குவித்தவற்றுள்‌ மோகன்‌-- 
மூறுவல்‌, முரளி, வாணி, அமுதம்‌, லீலை, அலை; விஷ்ணு 
லலிதா சகஸ்ரநாமம்‌; சிவானந்த செளந்தர்ய லஹரி ஆதி 
சங்கரர்‌ புஜங்கங்கள்‌ பெயர்ப்புகள்‌. அத்தை கதை சொல்‌ 
கிறாள்‌, கற்புக்கரசிகளின்‌ சிறப்பு வரம்தரும்‌, பிரார்த்தனைகள்‌ 
என 30 நூற்கள்‌ வந்துள. வரவேண்டியன மும்‌ மடங்கு உள. 
கவிதா ரத்னம்‌ போன்ற, 80 பட்டங்கள்‌ பெற்றவர்‌. 


இவரது வரலாற்றினை “இலக்கிய ஜோதி' (600 பக்‌) என 
வடித்தும்‌; கவிதைகளை 'வரலம்‌ ஆயிரம்‌' எனத்‌ தொகுத்தும்‌, 
மணி விழாவினை 24-8-82ல்‌ அமைப்பாளராக இருந்து நடாத்‌ 
தியும்‌ நற்பணி ஆற்றியவர்‌ மது. சா. விமலானந்தம்‌. வரலம்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌ பாடியவர்‌ கவிமாமணி புது வயல்‌ 
செல்லப்பன்‌. 


கணவர்‌ பி. எஸ்‌. கேயும்‌ இருமொழிக்‌ கவிஞர்‌. 568 drops, 
கடல்துமி என்ற கவிதை நால்களும்‌; வெற்றிக்கு வழிகள்‌, சுய 
முன்னேற்றம்‌, பயன்‌ தரும்‌ வாழ்க்கை வழிகள்‌ Ten Ten Tenets, 
Success in life. துணை வியாரின்‌ கவித்திறம்‌ போற்றிப்‌ பேணி 
உறுதுணையாக இருந்தவர்‌-—இருப்பவர்‌, மனைவிக்காகவே 
வாழ்ந்த மீமாந்தர்‌. மக்கள்‌ இல்லை. மனைவி மறைந்தும்‌ 
அவர்தம்‌ படைப்புகளைக்‌ கண்‌ போற்‌ காத்து வெளியிட்டு 
வருவதில்‌ தனியின்பம்‌ காணும்‌ தகையோர்‌, மோகன 
இல்லத்தில்‌ அவற்றைக்‌ காண்பதே தனி உவகை தரும்‌. 


ஆறாம்‌ வகுப்பே பயின்ற ஒரு பெண்‌ திருமணத்தின்‌ பின்‌ 
தாமே முயன்று பயின்று பி. ஏ. இந்தியில்‌ விசாரத்‌ பட்டங்கள்‌ 
பெற்று வடமொழி பக்திப்‌ பனுவல்கள்‌ பலவற்றை முதன்‌ 
முதலில்‌ பைந்தமிழைத்‌ தந்த, கதையைப்‌ பெயர்த்த, பாஞ்சாலி 
சபதத்தை ஆங்கிலத்திலும்‌ இந்தியிலும்‌ முன்பே ஆக்கிய பெரு 
மாட்டியின்‌ அருமை அறியாது. -பெருமை போற்றாது. தமி 
மூலகம்‌ மறந்திருப்பது பெருங்குறையே; இனியேனும்‌ புரிந்து 
போற்றுமாக. முகவரி: 7, கல்வி வாரு தரு, மயிலாப்பூர்‌. 
சென்னை-4. (77495) 


செளந்தரம்‌ கைலாசம்‌ : 28- 2- 27. கரூர்‌ வட்டம்‌ செட்டிப்‌ 
பாளையம்‌. சுந்தர கவுண்டர்‌, 


காளியம்மாள்‌. படிப்பு IV: 
Form. மணம 194]; 


. கணவர்‌ இந்தியத்‌ தலைமை நீதிமன்ற 
நடூவா்‌. பி, எஸ்‌. கைலாசம்‌. வாழ்வு- கவிதை நோக்கம்‌? 
மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இயங்கும்‌ அந்த மாபெரும்‌ 
சக்தியை நினைவு கூர்வதுடன்‌ புரிந்து கொண்டு: அனுபவிப்‌ ' 
பதும்‌. நாமக்கல்லில்‌ பெற்ற பட்டம்‌. *தவித்குயில்‌'.. : அருவிப்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 633 


பேச்சாளர்‌ மக்கட்‌ செல்வம்‌: விமலா ராமலிங்கம்‌, நளினி 
சிதம்பரம்‌, பத்மினி சிவசுப்பிரமணியம்‌; டாக்டர்‌ சடையவேல்‌. 
கொஞ்சு தமிழ்‌ குலவி வரக்‌ குற்றால அருவி போல்‌. அழ 
கொழுகப்‌ பேசும்‌ அற்புதப்‌ பேச்சாளர்‌, 


புண்பட்டு மெத்தப்‌ புலம்பியமும்‌ நெஞ்சமெலாம்‌ 
பண்பட்டு வாழப்‌ பணிபுரிந்த (ஈர்‌) ஏசுபிரான்‌! 
தீராத துன்பமதும்‌ தீர மனமுருகி 

மாறாத அன்பு மருத்தளித்த (ஈர்‌) ஏசுபிரான்‌! ' 


'ஊக்கவே வந்தார்‌; இந்த உலகினை அன்பு கொண்டு 
காக்கவே வந்தார்‌; தெய்வக்‌ கருணை. யினாலே துன்பம்‌ 
போக்கவே வந்தார்‌” 


தாயின்‌ ஊர்‌ திருச்செங்கோடு புதுப்பாளையம்‌, காந்தி 
ஆசிரமம்‌ அமைந்த இடத்தை: இராசாசிக்கு வழங்கியவார்‌ தாய்‌ 
வழிப்பாட்டனரே. 25 8- 85ல்‌ தருமையாதனம்‌ “செந்தமிழ்க்‌ 
கவியரசி” எனும்‌ பட்டம்‌ தந்து பொற்பதக்கம்‌ அணிவித்துப்‌ 
பொன்னாடை போர்த்திப்‌ பெருமை செய்தது. முகவரி : 'முரு 
கனடி' 24, கஸ்தூரிரங்க ஐயங்கார்‌ சாலை, சென்னை--18, 


சரளா இராசகோபாலன்‌: 23-1-42, சென்னை தந்தை இராச 
வடிவேலு (பொதுமை மலர்‌ பூக்க-சமதர்ம மணம்‌ கமழப்‌ பாடு 
பட்டவர்‌). ராணிமேரிக்‌ கல்லுரி மாணவி, தமிழ்ப்பேராசிரியை. 
டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. கடற்கரைக்‌ கவியரங்களின்‌ வாய 
லாக வெளியுலகிற்கு அறிமுகமாக்கி, முல்லைச்சரம்‌ மூலம்‌ 
தமிமுலகிற்குக்‌ காட்டியவர்‌ பெருங்கவிஞா பொன்னடியான்‌ 
அவாகள்‌. 

“கன்‌ கையிலிருந்த வெள்ளை மாத்திரையைக்‌ சாட்டி இத்த 
கிலா மாத்திசையைச்‌ சாப்பிட வேண்டுமா?'' என்று கேட்ட 
என்‌ மகன்‌ தமிழொளியின்‌ சொற்களே, என்‌ கற்பனையின்‌ புன்‌ 
னகை ஊற்றுகள்‌; வாணலியில்‌ துள்ளும்‌ சிறிய அப்பளங்களை க 
காட்டி “அம்மா! அம்மா! இது டான்ஸ்‌ ஆடுது! என்று சொன்ன 
என்‌. மகன்‌ அன்பொளியின்‌ சொற்களே, என்‌ சிந்தனையின்‌ 
புதுமை ஊற்றுகள்‌”' என்கிறார்‌ இவர்‌. தம்‌ கவிதைப்‌ பின்னணி 
யைப்படைப்பு மேகத்தின்‌ தாகம்‌' வேதநாயகமும்‌ பெண்மை 
யும்‌ உழைப்பாளர்‌ பற்றிய உருக்கம்‌, துடிப்புபோடு வெடித்து 
வருகிறது பாருங்கள்‌. 

அடுத்தவரை மேலேற்றித்‌ தாம்‌ஏறா ஏணிகள்‌, 

சார்ந்தவரைக்‌ கரைஏற்றும்‌ கரைஏறாத்‌ தோணிகள்‌, 


634 I தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சுரங்கப்‌ புழுக்கள்‌ -- ஆலை எறும்புகள்‌, 
வயலின்‌ நண்டுகள்‌; மாற வழு பிரக 
பிள்ளைப்‌ பூச்சிகள்‌. 


அற்புதக்‌ கற்பனைகள்‌ பொற்புறப்‌ பொலிந்து கல்லுல 

காண்க: மெழுகுவர்த்தி, மல்லிகையில்‌! 
நெருப்புக்‌ கணவனின்‌ 
கொமுந்தச்‌ சொற்களைப்‌ 
பொறுக்க முடியாமல்‌, 
வெள்ளை மகளிவள்‌ 
மெளனமாய்‌ அழுகிறாள்‌ 
நீலவானத்‌ தரையில்‌ 
பூத்த மல்லிகை 
கொட்டிக்‌ டெக்குதே! 
மின்னல்‌ நாரெரடுத்துக்‌ 
கட்ட எனக்கு 
நேரம்‌ கிடைக்கலையே! 


இவரைக்கவிஞராக உருவாக்கி ஊக்கிவருபவர்‌ கணவர்‌. அவரும்‌ 
கவிஞரே (மலையமான்‌ புனைபெயரில்‌) கரத்தைப்‌ புலவர்‌ கல்‌ 
லூரி மாணவர்‌. திருவண்ணாமலையில்‌ தோன்றியவர்‌. அறி 
வியல்‌ ஆர்வம்‌ மிக்கவர்‌; கதை, கட்டுரை வல்லவார்‌. தலைமைச்‌ 


செயலகத்தில்‌ நூலகராய்த்‌ பவர்‌ நூல்கள்‌ - அறிவியல்‌ 
பெருமணிகள்‌ - சிறுகதைகள்‌. 


இவ்விலக்கியத்‌ தம்பதிகள்‌ இனியவர்கள்‌. ' மென்மையும்‌ 
மேன்மையும்‌ மிக்கவர்கள்‌ வாஞ்சையும்‌ விருந்தோம்பும்‌ வளமை 
யும்‌ மிகுந்தவர்கள்‌. இவர்களின்‌ இன்‌ றமிழத்‌ தொண்டு வெல்க. 
முகவரி: 63. டாக்டர்‌ ரங்காச்சாரி சாலை, சென்னை- 14. 


அரசு மணிமேகலை: 6-9-45, காஞ்சிபுரம்‌. மூடிசூடாமன்னர்‌ 
“இசை ஞாயிறு” நாயனாப்‌ பிள்ளையின்‌ பேத்தி; சங்கீத 
வித்துவான்‌ இரத்தினசாமிப்‌ பிள்ளையின்‌ மகள்‌; வளர்ப்புத்‌ 
தந்‌ைத சென்னை மாவட்ட திராவிடக்கழகத்‌ தலைவர்‌ 6, ம. 1. 
அரசு; புதுமைப்‌ பெண்ணாகவே போற்றி வளர்த்தார்‌. 
அந்நன்றியின்‌ நினைவே “அரசு” எனும்‌ முதலெழுத்து 5. |, 8.7, 
ராணி மேரிக்‌ கல்லூரி மாணவி. 17-1-71ல்‌ மணம்‌. கணவர்‌ 
சிவானந்தம்‌, கூட்டுறவு சார்பதிவாளர்‌. துணைவியின்‌ தமிழ்ப்‌ 
பணிக்கு உறுதுணையாக ஊக்கு சக்தியாக அமையும்‌ செம்மல்‌. 

அருளியன: ஒரு வானம்பாடி வாய்‌ திறக்கிறது (சுவிதை). 
ட பெரியார்‌ சிந்தனைகளில்‌ பெண்கள்‌ (எம்‌.பில்‌ ஆய்வு), 


மது, ௪. விமலானந்தம்‌ 635 


வரவிருப்பன : மழலைக்‌ கவிதைகள்‌, நகைச்சுவை நாடகங்கள்‌, 
கட்டுரைத்‌ தொகுப்பு, சமூக நாடகங்கள்‌ (வானொலி, 
தொலைக்‌ காட்சியில்‌ நடிக்கப்‌ பெற்றவை) பெரியார்‌, பாரதி 
யார்‌, திருவி.க.-புதிய பார்வை, காஞ்சிபுரம்‌ நாயனாப்‌ 
பிள்ளை. 

கவிதைக்‌ கொள்கை; “பொழுது போக அல்ல என்‌ 
எழுத்துக்கள்‌! புதிய பொழுதுக்கு அவை பூபாளமாக இருக்கும்‌, 
இருக்க வேண்டும்‌. படிக்கிற போது ஒருவருக்காவது சுருக்‌ 
கென்று குத்த வேண்டும்‌'. கோட்பாடு: *நாடு மொழி 
இனத்துக்குத்‌ தினையளவு நலமேனும்‌ கிடைக்க நாளும்‌ உழைத்‌ 
தல்‌. எப்போதும்‌ மக்கள்‌ சிரித்துக்‌ கொண்டே இருக்க 
வேண்டும்‌-—அதற்குப்‌ பங்காற்றல்‌; வல்லவர்களுக்கு நாட்டில்‌ 
பஞ்சமில்லை, நல்லவர்களை த்‌ தான்‌ எங்குமே காணோம்‌. 
அன்பைப்‌ பரப்பி நல்லவர்களாக வாழ்வோம்‌. வாழ்க்கைப்‌ 
போராட்டங்களையும்‌ வர்க்கப்‌ போராட்டங்களையும்‌ எழுது 
வோம்‌. 

பிறதுறை ஆற்றல்‌: சிறுகதை, புதினம்‌, நாடகம்‌, 
கட்டுரை; கனிவு மிகச்‌ கன்னல்‌ பேச்சாளர்‌, பட்டிமன்றப்‌ 
பாங்காளர்‌: புதுமைத்‌ தென்றல்‌, புரட்சிப்‌ புயல்‌, பெருமைக்‌ 
குரியவர்‌. அறுசுவை மிக்க சமையலில்‌ வல்லவர்‌; மங்கையர்‌ 
மலரில்‌ எழுதி வருகிறார்‌. அன்பு பாராட்டுவதிலும்‌ விருந்‌ 
தோம்பலிலும்‌ தலை சான்றவர்‌. காயிதே மில்லத்‌ மகளிர்‌ 
கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியை. பெண்பாற்‌ கவிஞர்களில்‌ 
புகழ்‌ பூத்த வரவேற்பு மிக்க முன்னணியினர்‌. முகவரி: பிக்‌. 
அரசு குடியிருப்பு, இராமகிருஷ்ணா நகர்‌, சென்னை-28. 

இத்துணை . முன்னே.றியும்‌ இன்னும்‌ இன்றமிழ்‌ உலகில்‌ 
பெண்பாற்‌ கவிஞர்கள்‌ அருகியே உள்ளனர்‌. நிர்மலா சுரேஷ்‌ 
(மண்ணில்‌ பதியும்‌ பாதங்கள்‌), செல்வி சித்ரா (வெளுக்கப்‌ 
பார்க்கும்‌, .இழக்கு) இப்படிச்‌ சிலவே சிறந்தொளிர்கின் றனர்‌. 
தங்க அல்பு வல்லி என்பர்‌ அற்புதமாகக்‌ கவிதை வடித்து 
அழகாக மிக்‌ அழகாகப்‌ படித்துச்‌ சாதனை செய்து வருகிறார்‌. 
ஆண்‌ கவிஞர்களைக்‌ : காண பெண்பாலாற்‌ மிகவும்‌ குறைந்தே 
உளர்‌. இது நல்ல சூழல்‌ அல்ல: பெண்மை போற்றும்‌ உலகில்‌ 
இவர்கள்‌ பெருகி வர வேணும்‌. சங்க காலத்திற்கூட 30 பேர்‌ 
முன்னணியில்‌ நின்‌றனரே ! ஆர 


- வசன கவிதை (Prose Poem) 
(9ஆம்‌ நாற்றாண்டுவ்ரை எழுதவன எல்லாம்‌. செய்யுள்‌ 
வடிவம்‌; வைத்தியம்‌, வான வியல்‌, சோதிடம்‌, கணக்கு ஏன்‌ 


636 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
எங்கும்‌ எதிலும்‌ எல்லாமும்‌ செய்யுள்‌ மயமே! அச்சுப்பொறி 
எழுதுபொருள்‌ இன்மை, நெட்டுரு பண்ணி நினைவில்‌ வைக்க 
ஏற்றது என்பன கரணியங்களாம்‌. எனவே இலக்கெம்‌ மட்டு 
மன்றி எழுத்து வடிவமே செய்யுளாக ஆயிற்று, மேலைநாட்டு 
இலக்கியப்‌ புரட்சிகள்‌, உலகப்‌ பெரும்போர்களின்‌ விளைவாக 
உருவாகிய புதிய சமுதாயம்‌ போன்றவற்றால்‌ உரைநடை 
முன்னணிக்கு வந்தது. எதுவும்‌ எல்லாமும்‌ உரைநடையில்தான்‌ 
என்ற கட்டாயம்‌ தோன்றியது. சிறுகதை, கட்டுரை நாவல்‌, 
திறனாய்வு, நாடகம்‌ உரைநடை இலக்கியங்களாக உருவெடுத்‌ 
தன. அது போன்றே கவிதையும்‌, செய்யுள்‌ எனும்‌ வடிவம்‌ 
விடுத்து வசன வடிவம்‌ ஏற்கும்‌ காலக்‌ கட்டாயம்‌ நேர்ந்தது. 
வளர்ந்துவரும்‌ புதிய சிந்தனைகளை த்தாங்கும்‌ திராணி பழைய 
யாப்புக்கு இல்லாது தள்ளாடின. உளுத்துப்போன பழஞ்‌ 
சொற்கள்‌ இற்றன, இடைமுறிந்தன (01806 break) இதன்‌ 
இன்றியமையா விளைவே வசனக்கவிதை. 


அமெரிக்கக்‌ கவி வால்ட்‌ விட்மன்‌ (1819-92) பன்னிரண்டு 
பாடல்கொண்ட 'புல்லின்‌ இதழ்கள்‌' தொகுப்பை 1892ல்‌ வெளி 
யிட்டார்‌. ஆங்கில பாப்பினை அறவே விட்டுப்‌ புதிய வடிவில்‌ 
வடித்திருந்தார்‌. அதனைக்‌ கட்டற்ற (Free Verse) என்றனர்‌. 
ஹோமரையும்‌ மில்டனையும்கூட வெறுத்த அறிஞர்‌ எமர்சன்‌, 
விட்மனை வியந்து போற்றினார்‌. அமிலோவல்‌, கார்ல்‌ 
சான்ட்‌ பெர்க்‌, வாலஸ்‌ ஸ்டீவன்சன்‌, லின்ட்சே போன்ற கவி 
ஞர்கள்‌ விட்‌ மன்‌ வழி வசன கவிதை வளர்த்தனர்‌. 


இந்தியாவில்‌ தாகூர்‌ தம்‌ €தாஞ்சலியை வசன கவிதை 
யாகவே ஆங்கிலத்தில்‌ வடித்தார்‌. இதன்‌ மூலமே ஐரிஷ்‌ கவி 
ஞர்‌ யேட்ஸ்‌ தாகூரை உணர்ந்து புகழ்ந்து உலகறியச்‌ செய்‌ 
தார்‌. விட்மனினின்‌ குரல்‌ பாரதியாரைக்‌ கவர்ந்தது. தமிழில்‌ 
முதன்‌ முயற்சி செய்தார்‌. “காட்சிகள்‌” 'ஞானரதமும்‌' வசனத்‌ 
திலேயே வரைந்தார்‌. கம்பன்‌ காதலர்‌ ௪, து, ச. யோகி, 
விட்மன்‌ தாக்கத்தால்‌ அவன்‌ கவிதைகளை “மனிதனைப்‌ பாடு 
வேன்‌' எனத்‌ தமிழாக்கினார்‌. 


விட்மன்‌ உந்துதலும்‌ பாரதியின்‌ ஊக்குதலும்‌ கொண்டு 
ந. பிச்சமூர்த்தி .984ல்‌ இச்சோதனையில்‌ இறங்கினார்‌. பின்‌ 
இத்துறையில்‌ இறங்கினோர்‌ : புதுமைப்பித்தன்‌, தூரன்‌, 
நா. காமராசன்‌, மீரா, மேத்தா, மு. கு. ஜகந்நாதராஜா போன்‌ 
றார்‌. வசன கவிதையின்‌ கால கட்டம்‌ முப்பதுகள்‌ எனலாம்‌. 

விட்மனின்‌ சமகாலத்தவரான பிரெஞ்சுப்‌ பெருங்கவிஞர்‌ 
ஆர்தர்‌ ரிம்பாடு (1854-91) தனது 17ஆம்‌' வயதில்‌ “ஒளி 


ம்து, ச: விமலானந்தம்‌ 637. 


வெள்ளம்‌' எனும்‌ வியத்தது சுவிதை நூல்‌ வெளியிட்டார்‌. 
86ல்‌ இவரே விடுநிலைப்பாலின்‌ (Verse libre) முதன்‌ முயற்சி 
யாளர்‌. 89ல்‌ வியல்‌ சிரிப்பின்‌ 16 Versest libre என்று தம்‌ 
கவிதைகளைத்‌ தந்தார்‌. இங்கிலாந்தில்‌ கவிச்‌ சோதனை செய்‌ 
கவர்களில்‌ குறிப்பிட தீதக்கவர்‌ ஹாப்கின்ஸ்‌, 

இந்த வசன கவிதை நெடிது வாழவோ நிலைக்கவோ முடி 
யாது போயிற்று. செய்யுளிலிருந்து வசனத்துக்கு வந்தமை 
யால்‌ விளைந்த சிக்கல்களே கரணியம்‌. செய்யுளில்‌ இருந்த 
யாப்பு இறுக்கம்‌ வசனத்தின்‌ இளக்கத்திலே இல்லாமையால்‌ 
இயலாமையால்‌ பொருள்‌ நீர்த்துப்‌ போகத்‌ தொடங்கின. 
1. வசனத்தில்‌ சொற்கள்‌ விளக்குவதோடு சரி, செய்யுளில்‌ 
விவரிப்போடு உணர்ச்சியையும்‌ உணர்த்தும்‌. 2. வசனம்‌ அறி 
வில்‌ அமைவது, செய்யுள்‌ உணர்வில்‌ ஒங்குவது. கவிதை செய்ய 
செய்யுட்‌ கருவியைக்‌ கைவிட்டு வசனமாம்‌ கருவியை ஏற்பதால்‌ 
வந்த இடர்‌ இது. இந்த நீர்த்துப்‌ போகும்‌ நிலை தவிர்க்க 
நடைமுறை உலகினைவிட்டு இலட்சிய உலகிலே3ய உலவினர்‌ , 
அர்த்த நாரீச்சுர வடிவமாக செய்யுள்‌ பாதி, வசனம்‌ பாதி 
இணைந்த ஒன்றாக விளங்கிற்று ; வசனம்‌ -- கவிதை - வசன 
கவிதை! 


ஒரு குறிப்பு: வசன கவிகை, கவிதையாக வேண்டு 
மெனில்‌, வாக்கிய அமைதியைப்‌ பின்னே நிறுத்தி, பொருளமை 
தியை முன்னே நிறுத்தல்‌ வேண்டும்‌. இன்றேல்‌ அது வெறும்‌ 
விசனமாகிவிடும்‌, வசனகவிதை அகாது. 


வசனமே கவிதையாக வேண்டுமே, வசனத்தில்‌ கவிதை 
ஏற்ற வேண்டுமே. இந்த இன்னல்‌ களைய தீர்வு கண்டனர்‌. 
இந்த நீர்த்துப்போகும்‌ நிலை, தடப்பியலை நவில இயலாமை 
போன்ற இடர்களைய, கட்டுக்‌ கோப்பு காண இறுக்கமும்‌, 
நெருக்கமும்‌ ஏற்றினர்‌. அப்போது புதுக்கவிதை புறப்பட்டது. 
இதுவே வசனகவிதை புதுக்கவிதையாக மலர்ந்த கதை! இத 
னால்‌ புதுக்கவிதைக்கு வித்திட்டது வசன கவிதையே என 
லாம்‌ / 

வசனக்‌ சுவிதை புதுக்‌ கவிதை 4 1. வசனக்‌ கவிதையில்‌ 
நிறுத்தங்களை, வாக்கிய அமைதியே வரையறுக்கிறது ; புதுக்‌ 
கவிதையிலோ பொருளமைதியே நிறுத்தங்களைப்‌ புரிகின்றன. 
2. முன்னது கவிதையை விளக்கி விவரிப்பதோடு நின்றுவிட, 
பின்னதோ காட்சியாகவே கவிதையைத்‌ தந்து விடுகிறது. 
3. வசனம்‌ கவிதையைச்‌ சொல்லில்‌ வடிக்கும்‌ முயற்சியாகி 
வெறும்‌ சொற்கூட்டமாய்‌ அமைய, புதுசு யொருளொழுங்கா 


638 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 
கவே அமைந்து விடுகிறது. 4. வசனக்‌ கவிஞன்‌ அர்த்தத்தை 
அப்படியே திறந்து போட்டுவிடுகிறான்‌, புதுக்கவிஞனோ 
இலைமறைகாய்‌ போலே பொருளைப்‌ படிப்படியாகப்‌ புரிந்து 
கொள்ளச்‌ செய்கிறான்‌. இதனால்‌ வசனகவிதை வலுவின்றி 
'வாடிவிட்டது. வசனகவிதை எனும்‌ கப்பிச்சாலை மீது 
போடப்பட்ட கருங்கல்‌ ஐல்லிச்‌ சாலை கட்டற்ற கவிதை, 
அதன்மீது போடப்பட்ட சிமென்ட்‌ சாலையே புதுக்கவிதை 
எனலாம்‌, இதுவே புதுக்கவிதையின்‌ படிநிலை வளர்ச்சி. 

்‌ கவிதையின்‌ உயிர்நாடியான பகுதிகளை உரைநடையில்‌ 
தான்‌ அளற்றமுடன்‌ தரமுடியும்‌' - (வெர்ட்ஸஸ்வொர்த்‌). 
“கவிதையின்‌ உள்ளத்‌ தீயை ஹிம்சையின்றி வசன காவிய 
நடையில்தான்‌ பிரதஇிபலிக்கச்‌ செய்ய மடியும்‌” (அறிஞர்‌ 
வி. ஆர்‌. எம்‌. செட்டியார்‌), இந்த வசன கவிதையின்‌ எதிர்ப்‌ 
பாளராக இலங்யெவர்‌ தொ. மு. சி. ரகுநாதன்‌ என்பது 
நினைவுகொள த்தக்கது. 


புதுக்கவிதை 

புதுக்கவிதையின்‌ புறப்பாடு: தமிழில்‌ புதுக்கவிதை முன்னோ 
டியாக-முதல்வராகத்‌ திகழ்பவர்‌ ந. பிச்ச மூர்த்தி ஆவார்‌. 
“என்‌ முயற்சிக்கு விட்‌.மனின்‌ புல்லிதல்‌ வித்திட்டது. அதைப்‌ 
படித்தபோது கவிதையின்‌ ஊற்றுக்கண்‌ கெரிந்தது. 
தொடர்ந்து பாரதியின்‌ வசனகவிதை என்‌ கருத்தை வலிவடை 
யச்‌ செய்தது. இவற்றின்‌ விளைவாக. 193ச4முதல்‌ சோதனை 
ரீதியான சுவிதைகளை எழுதத்‌ தொடங்கினேன்‌ நண்பார்‌ 
கு.ப.ரா. வும்‌ பின்னர்‌ நண்பர்‌ வல்லிக்‌ கண்ணனும்‌ சேர்ந்து 
கொண்டனர்‌ (காட்டுவாத்து எதிர்நீச்சு முன்னுரை) 

இப்புதுத்‌ துறையை அயராது பேணிக்‌ காலூன்றச்‌ செய்து 
காத்தவர்‌ சி.சு.செல்லப்பா, தம்‌ “எழுத்து' ஏட்டின்‌ மூலமும்‌ 
'புதுக்குரல்கள்‌' வெளியீட்டின்‌ வாயிலாகவும்‌ ஓர்‌ இலக்கியவகை 
யாக ஆக்கினார்‌. எலியட்‌, எஸ்ரா பவுண்டு இருவரையும்‌ அடி 
யொற்றினார்‌: மோலை நாட்டில்‌ முகிழ்த்த புதுக்கவிதையினை தீ 
தமிழ்‌ மண்ணில்‌ பயிரிட்ட இவ்விருவரும்‌ இருசுடர்கள்எனலாம்‌. 
'எழுத்து' கணிசமாக பங்கு வைக்கிறது, மணிக்‌ கொடியும்‌ 
புரந்து போற்றியுளது. 

எழுத்து: ந.ட,ச கு.ப.ரா,; க.நா.சு. மூவரும்‌ முதலில்‌ ஆங்கி 
லத்தில்தான்‌ எழுதினர்‌. பாரதியைப்‌ பார்த்து தமிழிலும்‌ கூற 
முடியும்‌ எனத்‌ திரும்பினர்‌, சி.மணி, பசுவையா (சுந்தர ராம 
சாமி), தருமு சிவராமு, வைதீஸ்வரன்‌, ஷண்முக சுப்பையா, 
தகுலன்‌ (டி.கே. துரைசாமி) போன்றோர்‌ எழுத்துக்‌ கவிஞர்கள்‌ 


மீது. ௪. விம்லான்ந்தம்‌ 639 


இவர்கள்‌ வட சொற்களை அதிகம்‌ கையாண்டனர்‌; ஒரு வறட்சி 
யும்‌ உரைநடைத்‌ தன்மையும்‌ (105810) இவர்களைக்‌ கைக்‌ 
கொண்டன! மணி விமர்சகக்‌ கவிஞர்‌, வைதீஸ்வரன்‌ அழகியல்‌ 
கவிஞர்‌, பசுவையா தேடல்கவி, தருமு அனுபவக்கவி, மொத்‌ 
தத்தில்‌ எழுத்துக்‌ கவிஞர்களின்‌ ஏற்றம்‌:மாறுபட்ட உள்ளடக்க 
மும்‌, வேறுபட்ட உணர்த்து முறையுமே. 


இதற்கு முன்பே இத்துறையில்‌ சோதனை செய்து சாதனை 
புரிந்தவர்‌ பாரதியார்‌. வெற்று வார்த்தைக்‌ குப்பைகளை 
விலக்கி, நறுக்குக்‌ தெறித்தாற்போல்‌ சொற்‌ செட்டு சுருக்கம்‌ 
இறுக்கம்‌.கொண்டு சப்பானியர்‌ கவிதை செய்வதனைப்‌ பாராட்‌ 
டினார்‌. ஒரு சப்பானியக்‌ கவிஞர்‌ தம்‌ வீடு தீப்பற்றிச்‌ சாம்ப 
லானபோது சா.ம்பி மடியாது சலனமற்றிருந்த மனவுறுதியை 
'தீப்பட்டெரித்தது, விமுமலரின்‌ அமைதியென்னே!” என்ற கவி 
தையில்‌ கண்டு கனிந்துருகினார்‌. இதனால்‌ இவ்விருவருக்கும்‌ 
முன்பே பாரதி புதுக்கவிதைக்கு வரவேற்பு கூறியமையும்‌, நம்‌ 
கவனத்தை அப்பக்கம்‌ திருப்பியதும்‌ அறியலாம்‌, 1897ல்‌ பர . 
-மேசுவரன்‌ பிள்ளை (சென்னை) புதுக்கவிதை எழுதினார்‌ 
என்கிறார்‌ சுரதா. 


தொடக்கத்தில்‌ மிக எதிர்ப்புக்கும்‌ மிகுந்த கேலிக்கும்‌ உரிய 
தாக அமைந்தது ; வன்மையான கண்டனத்துக்குரியதாயிற்று. 
“குறைப்‌ பிரசவம்‌, பிண்டம்‌, தலைகால்‌ இல்லாத முண்டம்‌, 
அலி, மொழியின்‌ சைத்தான்‌' என்றெல்லாம்‌ சாட.ப்பட்டது ! 
புதியன புகுவதனை யாரால்‌ தடுத்திட முடியும்‌ ? வளரவே 
செய்தது ; அருகுபோல்‌ வேரோடி ஆல்போல்‌ தழைத்தது. 


இங்கிலாந்து அமெரிக்காவில்‌ தோன்றிய படிமவியல்‌ இயக்‌ 
கம்‌ (!magist movement) உந்து சக்தியாக ஊக்கயது. காலத்‌ 
தின்‌ இன்றியமையாத்‌ தேவை, இந்தூற்றாண்டுத்‌ தொடக்கத்‌ 
தில்‌ ஏற்பட்ட சமூகப்‌ பொருளியல்‌ “மாற்றங்கள்‌, புதிய 
பொருள்கள்‌ போக்குகளைப்‌ பழைய யாப்பில்‌ வெளியிட முடி 
யாமை போன்ற கரணியங்களால்‌ புதுக்கவிதை தடுக்க முடி 
- யாததாக-தவிர்க்க ஒண்ணாததாக மடை உடைக்க வெள்ளம்‌ 
போல வேகமாய்ப்‌ பாய்ந்து வந்தது. புதுக்கவிதை போற்றும்‌ 
வேளை பிறந்து; பின்பற்றும்‌ காலம்‌ மலர்ந்தது. தமிழ்க்‌ 
கவிதைப்‌ பெருவழியில்‌-வரலாற்றில்‌, புதுக்‌ கவிதை ஒரு பெரும்‌ 
திருப்புமுனை ஆயிற்று ! 

ஆரம்பத்தில்‌ அகவய உளைச்சல்‌ தத்துவமான பிராய்டிச 
மும்‌ - மார்க்சயமும்‌ பாடுபொருளாகவும்‌ ஊடு பாவாகவுட்‌ 


640 தமிழ்‌ இலக்கிய வர்லாறு 
அமைந்தன. Ne 0/௪ எனும்‌ முறையில்‌ பாலியல்‌ சுவிதை 
கள்‌ படர்ந்தன : 

“மேலாக்கு வானம்‌ 

இழுத்து மூட இயலாத 

இயற்கை முலைகளா, சூரிய சந்திரன்‌ ?' 

(உதய நிழல்‌: வைத்தீஸ்வரன்‌) 
சச்சிதானந்தன்‌, நகுலன்‌ கவிதைகள்‌ இத்தகையன ! நம்பிக்கை 
வறட்சியும்‌ (Frustration) நிழலாடின, 

பயம்‌ கனக்கும்‌ நெஞ்சக்‌ கூண்டில்‌ 

படபடக்குது நொண்டிச்‌ சீவன்‌, 

நேற்றைக்கும்‌ நாளைக்கும்‌ நடுவில்‌ 

நின்று நின்று தவிக்கிறாம்‌ (உதய நிழல்‌) 
வேணு கோபாலனின்‌ 'சிறை', சச்சிதானந்தத்தின்‌ “முடிவில்‌”, 
பிச்சமூர்த்தியின்‌ “ஆத்தூரான்‌ முட்டை”, சரசுவதி ராம்‌ 
நாத்தின்‌ என்‌ உயிர்‌' என்பன இப்‌ போக்னெ. வாழ்வு சோக 
மயமானது, வாழக்‌ கூடாத ஒன்று, மனிதன்‌ வாழப்‌ பிறந்தவன்‌ 
அல்லன்‌ என்ற உணர்வுகள்‌ உறுத்துன்‌ றன இக்கவிதைகளில்‌.” 
இந்த நமைச்சலுக்குக்‌ கரணியம்‌ இவர்களது 'தனி மனிதம்‌” 
(individualism) எனும்‌ துடிப்பே! கனவு நிலை உணர்வுகளும்‌, 
தன்னிலைக்‌, குழப்பமும்‌ (identity cricism), ‘மன முறிவும்‌ 
(alienation) தொடக்கக்‌ காலக்‌ சுவிதைகளில்‌ இடம்‌ பெறவே 
செய்தன நுங்கும்‌ நுரையும்‌ போல! 


புலவர்களும்‌ புதுக்கவிதையும்‌: 19 நூற்றரண்கெளொக 
இருந்துவந்த மரபினை மீறிக்‌ கொண்டு, யாப்பினை உடைத்‌ 
தெறிந்து வந்த புதுக்‌ கவிதையின்‌ வரவும்‌ வளர்ச்சியும்‌ 
புலவர்களை ஊடுருவி ஓர்‌ உலுக்கு உலுக்கவே செய்தன. 
பண்டித பீடத்தை ஆட்டங்காணச்‌ செய்தன. மரபை விடுத்து 
ஓர்‌ அலை எழுந்தது. இதன்‌ முதல்வராகத்‌ திகழ்பவர்‌ நா. காம 
ராசன்‌. பழமை புதுமை ஏற்கும்‌ பாங்கின்‌ முதற்‌ பிரதிநிதி. 
ஓரங்கட்டி இருந்த புதுக்கவிதை மரபில்‌ நின்றவர்களையும்‌ 
நெகிழ்த்தி இழுத்து வந்தது. இந்தப்‌ புதுமை வசையில்‌ நாமும்‌ 
பங்கு கொண்டாலே நன்றென உணர்ந்தனர்‌. அப்படி இழுத்‌ 
தது இந்த காந்தப்‌ பா. மரபுக்‌ கவிதையில்‌ மேம்பட்டிருந்த 
முறையாகத்‌ த.பிழ்‌ கற்ற கல்லூரியில்‌ பேராசிரியர்கள்‌ களத்‌ 
தில்‌ இறங்கினர்‌. அப்துல்‌ ரகுமான்‌, இன்குலாப்‌, சிற்பி, தமிழன்‌ 
பன்‌, மீரா, மேத்தா போன்ற மரபு மன்னர்கள்‌ வருகையால்‌, 
புதுக்கவிதை மக்கள்‌ கவிதையாக அரங்கேறியது: புதுக்‌ கவிதை 
புத்தொளி வீசியது, புதிய ராகம்‌ பாடியது, புதியன பேசியது. 


மத்‌. ச்‌. விமலானந்தம்‌ 4] 


பல்லாயிரவரை இத்தப்‌ புதிய பாட்டையில்‌ நடைபோட 
வைத்தது. 

வந்தது வானம்பாடி : சிந்தனைத்‌ தீவிரம்‌ கொண்ட சிறுத்‌ 
தைகள்‌ கோவையில்‌ கூடி, “எங்கள்‌ பொன்னிற அலகுகள்‌ 
உள்ளே செக்கச்‌ சிவந்த அக்னி நாக்குகள்‌ உள்ளன, ஓவ்‌ 
வொன்றுமோர்‌ சூரியப்‌ பிரளயம்‌) எங்கள்‌ குரலிலோ வெல்‌ 
லும்‌ மானுடத்தின்‌ பிரகடனம்‌ முழங்கி வரும்‌' என்ற ஓங்கிய 
குரலுடன்‌ 70ல்‌ வெளிப்பட்டனர்‌. கட்சி சார்பற்ற முற்போக்‌ 
குச்‌ சிந்தனையுடைய சமூக நோக்கில்‌ இலக்கியப்‌ பணியாற்றும்‌ 
கவிதை இயக்கம்‌, தமிழ்க்‌ கவிதை, உலகக்‌ கவிதையின்‌ உரம்‌ 
பெற்றுத்‌ தரம்‌ பெறச்‌ செய்வது-இவர்கள்‌ நோக்கம்‌. 

“வெட்ட. வெளியில்‌ பறந்தாலும்‌', பூமி முற்றத்தில்‌ புதுக்‌ 
கோலம்‌ போடும்‌--உலக இலக்கியத்தின்‌ ஒலிம்பிக்‌ பந்தயங்‌ 
களில்‌ தங்கப்‌ பதக்கம்‌ பெறத்‌ தமிழ்க்‌ கவிதையை உயர்த்தப்‌ 
பாசறைப்‌ பயிற்சி பெறும்‌ பருவ மேகங்கள்‌. ஜீவ மகரந்தம்‌ 
சுமந்து செந்தேன்‌ பிலிற்றும்‌ சிவப்பு ரோஜாக்கள்‌. கனைத்துக்‌ 
கறுத்த சேசிப்புறங்களுக்காக கீதாஞ்சலிகள்‌ புனையும்‌ புல்லாங்‌ 
குழல்கள்‌, சூனிய மானிட வாழ்வினைச்‌ சொர்க்கபுரி ஆக்கு 
கின்ந தேனீக்கள்‌” எனத்‌ தங்களைப்‌ பிரகடனப்படுத்திக்‌ 
கொண்டனர்‌. *வெளிச்சங்கள்‌' போன்ற விலையிலாக்‌ சுவி 
மடல்‌ வழங்கினர்‌. 

வானம்பாடிகள்‌: தத்துவப்‌ படியில்‌ அடியூன்றிய ஞானி, 
சுந்தரம்‌; பழமையின்‌ பிடியில்‌ காலூன்றிய புவியரசு, இளமுருகு 
புதுமையின்‌ பிடிப்பில்‌ கருத்தூன்‌ றிய அக்னி புத்திரன்‌, முல்லை : 
ஆதவன்‌, காதல்‌ பொதுவுடைமையில்‌ ஊடாடும்‌ முற்போக்கு 
வாதி மீரா; கம்யூனிசப்‌ புரட்சிக்கவி இன்குல.ரப்‌, சிந்தனைச்‌ சிற 
கடிக்கும்‌ சிற்பி, கதைக்‌ கவிதையில்‌ கனிந்த தமிழன்பன்‌, முற்‌ 
_ போக்குமிக்க கங்கை கொண்டான்‌, சவப்பு சிந்தனைமிகு தமிழ்‌ 
நாடன்‌, முருகியல்‌ மேத்தா, மனித வாழ்வின்‌ மறு உணர்த்தும்‌ 
கலாப்பிரியா, சமுக அவலம்‌ சித்தரிக்கும்‌ ஞானக்‌ கூத்தன்‌, 
தரமான கவிதரும்‌ தமிழவன்‌ போன்‌.றார்‌ குறிப்பிடத்தக்கோர்‌. 
மொத்தத்தில்‌ மானுடம்‌ பாடும்‌ வானம்பாடிகள்‌ இவர்கள்‌; 
புதுக்கவிதையில்‌ புதிய சகாப்தம்‌ படைத்தவர்கள்‌. 

வானத்திலே வண்ணச்‌ சிறகு விரித்த வானம்பாடிகளை தீ 
தமிழ்‌ இலக்கிய வரலாறு சிறப்பாகக்‌ கவிதை இலக்கியக்‌ கதை 
யில்‌ பொன்னெழுத்துக்களில்‌ பதிந்து வைத்துளது. 74ல்‌ இவ்வி 
யக்கத்தின்‌ கானம்‌ பாடும்‌ கேடயமாக *வானம்பாடி' எனும்‌ 
கவிதை இதழ்‌ ளெம்பியது. தனிப்‌ பெரும்‌ இயக்கமாக இயங்கி 


த. இ. 41 


643 கமிழ்‌ இலக்கிய வரலாறு 
ஆக்கமான தாக்கங்களைச்‌ செய்த இயக்கம்‌, தன்னலம்‌ 
தான்மை போன்றவற்றால்‌ தடம்புரளத்தொடங்கியது 74-79; 
சிறு குழுக்களாயின 76-77ல்‌; சிதறியது 77-78ல்‌. என்றாலும்‌ 
புதுக்கவிதை யுலகில்‌ இன்றும்‌ நின்று நிலபுபவர்கள்‌ இவர்களே! 


வானம்பாடி விரிசலுக்குப்பின்‌ அக்னி, ஞானி போன்றார்‌ 
“மவள்வி' தொடங்கினர்‌, இதனை யொட்டி, சமூக மாற்றத்தை 
விரைவுபடுத்தும்‌ உள்ளடக்கத்தோடு புதிய இலக்கிய உருவங்‌ 
களை வரவேற்கவும்‌. மக்களை நோக்கி மக்கள்‌ இலக்கியத்தை 
நகர்த்தவும்‌, வடமொழி ஆங்கிலக்கலவை நீக்கி எளிய நடையில்‌ 
இலக்கிய ஆக்கம்‌ செய்யும்‌ பிரகடனத்தோடு துளிகள்‌ 
(கோவை) தோற்றினர்‌, அற்ப ஆயுளுடன்‌ அதிகம்‌ சாதிக்காது 
நின்றது. 1978ல்‌ 'ழ' (சென்னை) தோன்றி சோதனைகளும்‌ 
சாதனைகளும்‌ புரிந்தது. 


புதுக்கவிதையின்‌ பாங்கு: 1.கரத்துக்களை அழகாக ஆழமாக 
உள்ள த்தில்‌ தைக்கும்‌ வண்ணம்‌ உலுக்கும்‌ வகையில்‌ உணர்த்து 
கின்றன 2,யாப்புச்‌ சிறையில்‌ சிக்கித்‌ தவிக்காது தங்குதடை 
யின்று நேர நெஞ்சில்‌ ஊடுருவுறெது 4.சமுதாய எதார்த்தம்‌ 
விமர்சன முறையில்‌ விளக்கப்படுகின்றது 4. கவிதை கவிதைக்‌ 
காகவே என்ற பயனில்‌ போக்கினின்று நீங்கி, கவிதை சமுதாய 
மேம்பாட்டுக்காகவே என்ற பார்வையில்‌ இல்க்கியத்தை 
வளர்க்கிறது. வளமுறச்‌ செய்கிறது. 5 சமுதாயச்‌ சிக்கல்களைக்‌ 
கணித்துத்‌ தீர்வுகளையும்‌ தருகிறது. 6. குறுகிய தனிமனித 
அனுபவத்தைப்‌ பெருகிய உலகளாவிய பரந்த மனித அனுபவ 
மாக மாற்றிக்‌ காட்டும்‌ ஆற்றலது. 


7. மக்களைப்‌ பார்த்துப்‌ 
பேசும்‌ உரையாடல்‌ வடி.வின. 


8. வாழ்வில்‌ ஊடாடி சமுக சிந்‌ 
தனைகளில்‌ தோய்ந்து எழுதப்‌ பெறுவதால்‌, மக்களில்‌ பிறந்து 
மக்களுக்காகவே எழுதப்‌ பெற்றதால்‌ மணிப்பிரவாளம்‌ புதுவீச்‌ 
சோடு பளிச்சிடுறெது, 


9: கவிதையின்‌ மையம்‌ கருத்து, அதற்கு முக்கியத்துவம்‌ தரு 
வது. 40. கண்டன எச்சரிக்கைக்‌ சுவிதைகளே மிகுதி. 1]மனித 
வரலாற்றை வளர்ச்சியைப்‌ புதிய தத்துவக்‌ கண்ணோட்டத்தில்‌ 
பதிய வைத்துக்‌ காட்டும்‌ பான்மையது. 13. மக்கள்‌ இலக்கிய 
மாக ஒளிர்கிறது மிளிர்கிறது. 13. பலவித *இசங்களை” உள்ள 
டக்கமாக்கியுளது. 14, வாய்வழிப்‌ பாடி உணர்வு பூர்வமாக 
செவிவழி மகிழத்தக்கதன்று; எழுத்தில்‌ கண்ணாற்‌ கண்டு மனத்‌ 
தில்‌ சித்திரமாகக்‌ கொண்டு கருத்தால்‌ சிந்திக்கக்‌ கூடியது. 19, 
இல்லாத ஒன்றைப்‌ பற்றி எடுத்தோதுவது இல்லை. 16. சொற்‌ 
களைக்‌ குறைத்து கருத்தை நிறைத்துக்கிளரச்‌ செய்வது. 17. 


ம்து. ச்‌. விமலான்ந்தம்‌ 643 


வாழ்வினுக்குத்‌ தேவையானவற்றை எளிய. முறையில்‌ புதிய 
வகையில்‌ அணுகி அலசி அறியச்‌ செய்யும்‌. 18. சிறிய செட்‌ 
டான சொல்லாட்சியில்‌ அரிய பெரிய கருத்துக்களைக்‌ கூரிய 
முறையில்‌ சீரிய நெெறியில்‌ கூறும்‌; சிந்திக்கும்‌ போதோ பாரிய 
நிலையில்‌ மெய்சிலிர்க்க வைக்கும்‌ மேன்மையது. 79. சமுகப்‌ 
புன்மைகளைப்‌ பட்டவர்த்தமானமாகப்‌ புட்டு வைக்கும்‌ திட்‌ 
டத்தின, 20. 'வழக்கமான கவிதைகளால்‌ தெரடமுடியாத 
உயரங்களையும்‌, அடைய முடியாத ஆழங்களையும்‌, புதுக்‌ 
கவிதை தனது விசாலமான கைகளால்‌ வீசியும்‌ தனது கனமான 
கால்களால்‌ அகழ்ந்தும்‌ துழாவியும்‌ தொட்டு விடுகிறது. (வைர 
முத்து) ்‌ 

21. போதைக்தரிய பொருளாய்‌ இருந்த கவிதையைப்‌ 
போர்வாள்‌ ஆக்குவது. 22. *போர்க்குணங்கொண்ட புதுக்‌ 
கவிதைக்காரனின்‌ கைகளில்‌ பேனா நிமிர்ந்தால்‌ வேலாதிறது. 
வளைந்தால்‌ வில்லாகிறது ? (வைரமுத்து 


புவியரசு புகலுவது போலே “ஓர்‌ அப்பளத்தின்‌ மரணம்‌ 
போல்‌” தொறுங்கிவிட்டது. 


பயன்‌ : 1. பொங்கி வரும்‌ புதுக்கவிதையின்‌ வேகத்தில்‌ 
மரபுக்‌ கவிதைகள்‌ அருகி வருகின்றன. 2. இதன்‌ தாக்கத்தால்‌ 
மரபுக்‌ கவிதையில்‌ எளிமையும்‌ அழகும்‌. தருக்கமும்‌ உள்ள 
டக்க மாற்றமும்‌ ஏற்பட்டு வருகிறது. 3. பண்டிதர்‌ கூடாரத்தி 
லிருந்து பாமரர்‌ வட்டாரத்திற்குக்‌ கவிதையைக்‌ கொணர்ந்து 
விட்டது. க்‌ தமிழ்க்‌ கவிதை மெருகும்‌ முருகும்‌ ஏறி வருகிறது. 
5 பாட்டுத்‌ திறத்தால்‌ இவ்வையம்‌ பாலிக்கப்படுகிறது. 6 மக்க 
ளுக்காக. மக்களால்‌ மக்களுக்கென ஆக்கப்பெறும்‌ நிலை 
அடைந்தது படைப்பிலக்கியம்‌, 7 காலத்தின்‌ ஆற்றலும்‌ 
தேவையும்‌ நிறைவு செய்யப்பெறுகிறது. 8. கருத்தும்‌ கலையும்‌ 
இரண்டறக்‌ கலந்து கை கோர்த்துச்‌ செல்‌ஒன்றன. 9 தன்னலம்‌ 
தவிடு பொடியாகப்‌ பொதுநலம்‌ பீடு நடைபோடச்‌ செய்தது. 
10 மனிதனை மயக்கிச்செயல்‌ மறக்கச்செய்த கவிதை, மக்களை 
இயக்கும்‌ சக்தியாக மாற்றிவருகிறது. 11. திரைப்படம்‌ எடுப்‌ 
பது பகிர தப்பிரயத்தனமாய்‌ பிரமிப்பைத்‌ தந்துவந்தது எப்படி 
பாரதிராஜா வரவால்‌ எவரும்‌ துணிந்து படம்‌ எடுக்க முடியும்‌ 
என்ற எளிய நிலை ஏற்பட்டதோ, அப்படியே யாப்பு கண்டு 
மருண்டோரும்‌ காரிகை கண்டு அரண்டு வந்த நிலை போய்‌ 
எவரும்‌ கவி பாடலாம்‌ என்ற படு எளிமையைத்‌ துணிவைத்‌ 
தந்தது. 12. புதுக்‌ கவிதையை நிராகரிப்பதால்‌ தமிழ்‌ ஒன்றை 
இழப்பது தவிர்க்க இயலாததாக விடும்‌ என்ற வருத்தம்‌ 


644 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


விளைந்தது (வைரமுத்து): 13 குறள்‌ பாரதி .பாவேந்தரை 
மேற்கோள்‌ காட்டாவிடில்‌ அது எழுத்தும்‌ அன்று, பேச்சும்‌ 
ஆகாது என்ற நிலை எழுந்தது போல, புதுக்கவிதை பாடாத 
வன்‌ கவிஞன்‌ அல்லன்‌ என்றாகும்‌ நிலை ஏற்படச்‌ செய்து 
விட்டது! 4 முதியோரின்‌ மூடு மந்திரமாக இருந்த கவிதை, 
இளையோரின்‌ பாடுதுறையானது. இளங்குறுத்துக்கள்‌ நாடும்‌ 
இளமரக்கா ஆனது. 


சில விளக்கங்கள்‌: 1 'புறபாதிப்பால்‌ அடிமன த்தில்‌ தாக்‌ 
குண்டு எழுகின்ற பல்வேறு கனவு- உணர்வுகளையும்‌' எண்ண 
ஓட்டங்களையும்‌ அவற்றின்‌ நுண்ணுணர்வுகளையும்‌ எழுச்சி 
அலைகளையும்‌ உணர்ச்சிப்‌ பாதிப்புகளையும்‌, யாப்பு முறை 
கட்டுப்படாமல்‌, இலக்கணக்‌ காரனின்‌ தன்‌ மூப்பான 
விதிகட்குச்‌ செவிசாய்க்காமல்‌ பிறந்த மேனியாகத்‌ தருவதே 
புதுக்கவிதை” (தாமரை 67 சூன்‌) 2 ஆசையால்‌ மலிவுபடுத்தப்‌ 
படாமல்‌ மன நிழல்‌ சித்திரங்களைப்‌ படிமச்‌ சிறப்போடும்‌ 
சிந்தனைக்‌ கனத்தோடும்‌ படைப்புத்‌ தஇறனோடும்‌ வெளி 
யிடுவதே புதுக்கவிதை' 4 நாளுக்கு நாள்‌ மாறி வரும்‌ வாழ்க்‌ 
கையின்‌ கனபரிமாணங்களை கலையார்ந்த சொற்களால்‌ விசா 
ரித்துச்‌ சொல்வதே புதுக்கவிதையின்‌ வேலை (வைர்முத்து) 
4 யாப்பில்‌ அடைய முடியாத எல்லைகளை அடைவதற்கு 
நாம்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ வித்தியாசமான மொழிதான்‌ 
புதுக்கவிதை (மேத்தா) 5 யாப்பின்‌ சிரமங்களைத்‌ தவிர்ப்‌ 
பதற்கல்ல புதுக்கவிதை; மரபுக்‌ கவிதை தொடாத உயரங்‌ 
களைத்‌ தொட வேண்டும்‌. பழைய வடிவங்கள்‌ தராத 
வசதிகளை அது தர வேண்டும்‌ (அப்துல்‌ ரகுமான்‌) 6 யாப்பு 
டை த்த கவிதை, அணையுடைத்த காவிரி, முகிலுடைத்த 
மாமழை, முரட்டுத்‌ தோலுரித்த பலாச்‌ சுளை' 7 முன்னோர்‌ 
செய்யுள்‌ வழி போகாத பாட்டுப்‌ பாதை (சுரதா) 8. இலக்‌ 
கணச்‌ செங்கோல்‌ யாப்புச்‌ சிம்மாசனம்‌, எதுகைப்‌ பல்லக்கு, 
மோனைத்‌ தேர்கள்‌, பண்டித பவனி, - தனி மொழிச்‌ சேனை 
இவை எதுவும்‌ இல்லாத கருத்துக்கள்‌, தம்மைத்‌ தாமே ஆளக்‌ 
கற்றுக்‌ கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை 
(மேத்தா), 


உருவும்‌ உள்ளடக்கமும்‌ ; உள்ளட்க்கத்திற்கேற்ற உருவம்‌ 
பெறும்‌ “கவிதையே கவிதை' இன்றேல்‌ அது கவிதை அன்று, 
கழுதை ! கருத்து வெளிப்பாட்டிற்கு வடிவம்தான்‌ அடிப்படை, 
என்றாலும்‌ பின்னதைவிட முன்னதே முக்கியமானது, ஏனெ 
னில்‌ கருத்தற்ற வெற்றுச்‌ சொல்‌ கலிதையாகாது. புதுக்கவி 
தைக்கு இருண்களாக இலங்குவன இவைஇரண்டுமே. சரியா ன 


மது: ச. விமலானந்தம்‌ 645 


வடிவத்தில்‌ அறிவு சிறந்த கருத்துக்கள்‌ அமையும்போது சிறந்த 
கவிதை உருவாகும்‌. கருத்த மொழி எனும்‌ இருகால்களால்‌ 
இய லுவதே கவிதை. கண்கள்‌ இரண்டாயினும்‌ பார்வை ஒன்றே 
போல இர்ண்டும்‌ தாமே இணைந்து கலந்து பின்னிப்பிணைந்து 
அருங்கவிதை உருவாகிறது. ' எனவே தான்‌ கருத்து வெளிப்‌ 
பட்டுள்ள அழகும்‌ தொனியுமே இன்றைய கவிதையின்‌ யாப்பு 
எனலாம்‌” என்கிறார்‌ மேத்தா, கவிதையின்‌ வடிவம்‌, கவிஞனின்‌ 
இயல்பு எண்ணம்‌ விழைவிற்கேற்பத்தாமே அமைந்துவிடுகிற து. 
இதனாற்றான்‌ கவிஞருக்குக்‌ கவிஞர்‌, கவித்துவம்‌ வேறுபடு 
கிறது. மாறுபடுகிறது. இந்தச்‌ சுதந்திரம்‌ ஒவ்வொரு கவிஞர்க்‌ 
கும்‌ உண்டு. பொருளும்‌ உருவும்‌ பிரித்தறியா வண்ணம்‌ கலந்து 
இறுடை வேண்டும்‌. 


மரபுக்கு மிஞ்சிய இடும்‌ (Rhythm) வாய்க்கும்‌ போதுதான்‌ 
கட்டற்ற கவிதை சகட்டமுடியும்‌. இந்த வாய்ப்பு வசனத்தில்‌ 
வாய்த்துளது. எனவேதான்‌ அரிஸ்டாடில்‌ pose is rhythmical 
without being metrical என்றார்‌, பொருளுக்கிசைந்த ஒலிநயம்‌ 
உரைநடையில்‌ எளிதே இனிதே உருவாகி விடுகிறது. இதனாற்‌ 
“றான்‌ கடல்‌ அலையிலும்‌ கால்‌ நடையிலும்‌ ஒருவகை ஒலிநயம்‌ 
உளதே, அதேபோல்‌ புதுக்கவிதையிலும்‌ ஒலிநயம்‌ இயல்பாய்‌ 
இசைந்து வரவேணும்‌ என்கிறார்‌ மீரா. டி. எஸ்‌. இலியட்டும்‌ 
உள்ளடக்கமும்‌ உருவமும்‌ தனித்‌ தனியானவை அல்ல, இதயம்‌ 
மாறிப்புக்கு கலந்து ஒன்றாகி இறுயெதே கவிதை' என்கிறார்‌. 


யாப்பினுள்‌ அடங்கி முடங்காது அதனைத்‌ தகர்த்தெறிந்து 
தள்ளி ஒதுக்கி, உணர்வின்‌ வெளிப்பாடாக அமைகிறது புதுக்‌ 
கவிதை. அதனால்‌ இசை ஓசை நயம்‌ அற்றது என்று பொருள்‌ 
அன்று. 'புதுக்கலிதைக்குச்‌ சந்தம்‌ (எதுகை மோனை) (Rhyme) . 
முக்கியமில்லை; ஒலிதயம்‌ (Rhythm) தான்‌ முக்கியம்‌” மனோ 
லயத்திற்குகந்த மென்மையான உள்ளடங்கிய ஓலிநயத்திற்குப்‌ 
புதுக்கவிதை முக்கியம்‌ தருகிறது என்கிறார்‌ சி.சு, செல்லப்பா. 
சவுக்குத்‌ தோப்பின்‌ வழியே காற்று பாய்ந்து சென்றதும்‌ 
கோன்றும்‌ ஓயுமொலி போன்றது” என்கிறார்‌ ந, பிச்சமூர்த்தி, 
உள்ளடக்கம்‌, உருவம்‌, ஓசை என்ற முப்புரிகள்‌ கொண்ட 
முறுக்குக்‌ கயிறே புதுக்கவிதை எனலாம்‌. 


புரியாமையும்‌ இருண்மையும்‌ : (ambiguity & obscurity) 
புதுக்கவிதை பற்றிக்‌ கூறப்பெறும்‌ பெருங்குறை இது. ஆனால்‌ 
இக்குறையே புதுக்கவிதையின்‌ நிறையாக நிற்கிறது, “சிக்கலும்‌ 
சிடுக்கும்‌ புதுக்கவிதையின்‌ ஜீவாதாரம்‌” (க.நா.சு) medern art 
என ஓவியத்திலும்‌ சிற்பத்திலும்‌ கலையா கக்‌ கண்டு களிக்தி 


646 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


றோம்‌. அதுபோன்றுதான்‌ “இது! நமக்குள்‌ முன்னமே கவிதை 
பற்றிய கருத்தை வைத்துக்‌ கொண்டு இதனை அணுகுவோமா 
னால்‌-வேண்டா வெறுப்புடன்‌ நெருங்கினால்‌, எப்படிப்புரியும்‌? 
மரபுயாப்‌ பெல்லாம்‌ துறந்து இயற்றப்பட்ட பாவினை அந்த 
மரபை மறந்து பார்த்தால்‌ அல்லவோ தெரியும்‌? 


உயர்ந்த சுவிதைகளை நன்கு புரிந்து கொள்வது கொஞ்சம்‌ 
கடினம்தான்‌ எனக்‌ கழறுகிறார்‌ கோல்ரிஜ்‌. பொழுது போக்திற்‌ 
காகவும்‌ மேலெழுந்தவாரியாகவும்‌ பார்ப்போர்க்கு அன்றாட 
நடப்புகளையும்‌ சமுதாய சிக்கல்களையும்‌ வார்த்திருக்கும்‌ சீரிய 
கவிதைகள்‌ புரியத்தான்‌ புரியாத. பார்த்தமாத்திரத்தில்‌ புரிந்து 
விடுமா என்ன? வெறும்‌ சொல்லடுக்கா என்ன? வாழ்வின்‌ 
வார்ப்புகள்‌ அவை! பின்னணி புரியின்‌ புதுக்சுவிதை புரியவே 
செய்யும்‌. பார்த்துப்‌ பயனில்லை, படிந்து படிக்க வேண்டும்‌, 
கண்டு பயனில்லை கற்கவேணும்‌. அப்போது எதுவும்‌ எல்லாம்‌ 
புரியவரும்‌. I 


இன்னும்‌ எலியட்‌ இயம்புமாப்‌ போலே, சில கவிதைகளைப்‌ 
புரிந்து கொள்ளவே முடியாது எனப்‌ பிறர்‌ கூறுவது கேட்டே, 
அவை படிக்க முடியாதவை என்ற முடிவுக்கு வரும்‌ இயல்பும்‌ 


பலரிடம்‌ உளது. இப்போச்கு கவிதை மதிப்பிடும்‌. முறை 
யாகாது. 


புதுக்கவிதையின்‌ நோக்கும்‌ போக்கும்‌ சிக்கலான 
அமைப்பும்‌, புரிதலைச்‌ சிரமத்திற்கு உள்ளாக்குவது இயல்பே 
இறுக்சம்‌ செறிவு, திட்பநுட்பம்‌, கேவையற்றன நீக்கம்‌, உலகப்‌ 
பொருட்‌ தொடர்பு, சுற்றுப்புற நிகழ்வு போன றன கரணியங் 
களாம்‌. பயில்வோரின்‌ இலக்கியச்‌ சுவை, தேர்திறன்‌, கற்பனை 
இல்‌ உள்ளம்‌, இலக்கிய வரலாற்றுணர்வு இன்மை, பண்பாடு 
பற்றிய பரந்த அறிவின்மை, கவிஞனை நாடித்தேடி அறியும்‌ 


துடிப்பு இல்லாமை போன்றனவும்‌ புரியாமைக்குரிய 
ஏதுக்களாம்‌. 


அத்தோடு சமூக யதார்த்தம்‌ மிகையதார்த்தம்‌, பாலியல்‌, 
குறியீட்டியல்‌, படிமவியல்‌, மார்க்சியம்‌, இருப்பியல்‌ போன்ற 
இயக்கங்களின்‌ பரிவர்‌த்தனைகளின்‌ பிரதிபலிப்பு புதுக்கவிதை 
யில்‌ பொதிந்துள. எனவே “இசங்கள்‌' பற்றிய அறிவும்‌ அவசிய 
வ்‌ வாசகருக்குப்‌ பயிற்சியும்‌ பக்குவமும்‌ தேவைப்படு 
அது. 


கவிதையில்‌. கட்டுறுதி ஏற்படுத்த புதிய உத்திகளைக்‌ 
ஈகயாள நேர்கிறது; இதனால்‌ குறியீடு, படிமம்‌, இருண்மை 


மது. ச, விமலானந்தம்‌ G47 


போன்றன கவிதையில்‌ படிந்து விடுகின்றன. இதன்‌ இயல்பு 
களை அறிந்தால்தான்‌ புதுக்கவிதை புலப்படும்‌. இடையே 
மிடைந்துவரும்‌ மேற்கோளும்‌ கதைகளும்‌ தெரியாவிட்டால்‌ 
கூட கவிகை புரிய வழியில்லை. காட்டு: “எடு ஒரு கல்‌, ஏசுவரு 
முன்‌ வீசி எறி' இங்கு மரிய மகதலேனா கதை தெரியவில்லை 
யேல்‌ ஏதும்‌ புரியாது. ராஜாராமின்‌ 'பூனைகள்‌,' சி. மணியின்‌ 
“நரகம்‌” போன்‌ றன இத்தகையனவே. 


இருண்மை : தவிர்க்க முடியாத ஒன்று; ஏனெனில்‌ 
கவிஞன்‌-வாசகன்‌ கருத்துப்‌ பரிமாற்றத்தில்‌ ஏற்படும்‌ தோல்வி, 
சிக்கல்‌ நிறைந்த சிந்தனைகளை அப்படியே வெளிப்‌ 
படுத்துவதில்‌ ஏற்படும்‌ மொழியின்‌ தோல்வி (Communication 
is never perfect) கவிஞனின்‌ முட்டி மோதி முழங்கி வரும்‌ 
மனோ வேகத்திற்கேற்ப வாசகர்‌ உயரமுடியாமை, அவன்‌ 
கருத்துக்களை ஏற்றுச்‌ சீரணிக்க இயலாமை போன்றன 
இருண்மை ஏற்படுத்துகின்றன. சிற்சிலபோது பழமையின்‌ 
எளிமையில்‌ புதுமையின்‌ அருமை இருண்மை ஆதலும்‌ உண்டு, 


சான்றுகள்‌: (சூளைச்‌ செங்கல்‌ குவியலிலே, தனிக்கல்‌ ஒன்று 
சரிகிறது” (ஞானக்‌ கூத்தன்‌), 'பூமித்‌ தோலில்‌ அழகுத்‌ தேமல்‌ 
பரிதி புணர்ந்து படரும்‌ விந்து, இருளின்‌ சிறகைத்‌ தின்னும்‌ 
கிருமி, வெளிச்சச்‌ சிறகில்‌ மிதக்கும்‌ குருவி' (தருமு), பத்துகஜ 
தூரத்தில்‌ - இரண்டு பஸ்‌ ஸ்டேஜ்‌ முதலில்‌ இறங்குகிறவன்‌ 
அட்டண்டர்‌, இரண்டாவதில்‌ ..! (ராமு) விழியுள்ள கனவான்‌ 
விழாக்‌ கொடியேற்ற வெறும்‌ கைத்தட்டலுடன்‌ வெள்ளிவிழா 
வென்று களித்தனர்‌-சுற்றி நின்ற கண்ணற்றவர்‌' (குலாப்‌ 
பிரியா), “என்‌ வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே!' (மீரா) ‘என்னைக்‌ 
கண்டதும்‌ கவிழும்‌ உன்‌ இமைகள்‌, கொசுவலையா? மீன்‌ 
வலைய (அப்துல்‌ ரகுமான்‌) 

படிமம்‌ (imagism) : ஒரு கண நேரத்தினுள்‌ உண்டாகும்‌ 
அறிவு பூர்வமான உணர்ச்சி மயமான அனுபவம்‌, அல்லது 
முடங்கிக்‌ கடக்கும்‌ அனுபவம்‌ இவற்றிடை உந்தி எழும்‌ ஒருவித 
உளநிலை வெளிப்பாடே படிமம்‌, ஓர்‌ ஓவியமோ சிற்பமோ, 
தன்னைச்‌ சொற்களின்‌ வாயிலாக வெளிப்படுத்திக்கொள்ளும்‌ 
வகையே கவிதைப்‌ படிமம்‌ என்கிறார்‌ எஸ்ரா பவுண்டு. புதுக்‌ 


1 An image is that which presents an intellectual and 
emotional complex in an instant of time - Imagism is that 
sort of poetry, which seems as if sculpture or painting werg 
just forced or forcing itself into words - Ezra Pound, 


648 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கவிதையின்‌ புதுமைப்‌ பொலிவுக்கே; உள்ளடக்கத்தின்‌ ஊடே 
படிமத்தை வைத்து உணர்த்துவதுதான்‌ அடிப்படை. 

இதில்‌ மரபாகச்கூறும்‌ உவமை உருவசுங்களோடு பிற 
வும்‌ அடங்கும்‌. 

படிமவியல்‌ கவிஞர்‌ இரு சிவராம்‌, “பூவின்‌ இதழ்ச்‌ சுவருள்‌ 
வண்டு குரல்‌ ஒலிகள்‌ மோதி படிகிறது, முத்தத்‌ திரைமறைவில்‌ 
பேச்சு புதைகிறது' எனும்‌2பாது கட்புலனாகா நுண்பொருள்‌ 
பருப்பொருளாய்ப்‌ பரிணமித்து விடுகிறது. *பூமியை நக்கிப்‌ 
பார்த்த வான்‌ நாயின்‌ கடைவாயில்‌ வழிந்தொழுகும்‌ மாலை 
ஜொள்ளு” (வைத்தீஸ்வரன்‌) இது என்னவோ? 


“வான உற்சவத்தின்‌ வாணவேடிக்கை, முகிற்புற்று கக்கும்‌ 
நெருப்புப்பாம்புகள்‌, கறுப்பு உதட்டின்‌ வெளிச்ச உளறல்‌ 
இடிச்‌ சொற்பொழிவின்‌ சுருக்கெழுத்து” (அப்துல்ரகுமான்‌) 
என்கிறார்‌ மின்னலை, அபியின்‌, “எத்த ஊரிலும்‌ இரை எடுக்‌ 
காமல்‌ இளைத்து இளைத்து எங்கோ போகிற ஒற்றையடிப்‌ 
பாதை” பாம்பை நினைவு படுத்துகிறது. “ஆண்டுக்கொரு 
முறை வெளிநாட்டுக்குப்‌ போனவள்‌ வீட்டுக்கு வருவாள்‌, 
வந்ததும வராததுமாய்‌ மரக்‌ காலண்டரின்‌ அத்தனை - தாள்‌ 
களையும்‌ மொத்தமாய்‌ கிழிப்பாள்‌' என வைரமுத்து வரைவது 
இலை உதிர்‌ காலத்தை ! 


புதுக்கவிதையின்‌ போக்கு! மொத்தத்தில்‌ புதுக்கவிதை 
யின்‌ அழகும்‌ சுவையும்‌ அறிய ஒரு சில: “இரவிலே வாங்‌ 
கனோம்‌, இன்னும்‌ விடியவேயில்லை' (அரங்கநாதன்‌). 
சத்தனைப்‌ பெரிய தத்தவம்‌? இத்தனை எளிமையும்‌ செறிவும்‌! 
அத்துணை நுட்பம்‌, கற்பனையில்‌ நெடுந்தூரம்‌ செல்ல 
வைக்கிறது. “அழகாயில்லாததால்‌ அவள்‌ என்‌ தங்கையாகி 
விட்டாள்‌” (கலாப்‌ பிரியா). அடிமன அழுக்கு, ஆபாசம்‌ அந்‌ 
தரங்கம்‌ அம்பலப்படுத்தப்படுகிறது. சுருக்கெனத்‌ தைக்கிறது. 
பளீரென விழுகிறது அடி மனத்தில்‌. அழகாயிருந்திருந்தால்‌.. 
அத்துணை ப்‌ பேருக்கும்‌ பத்தினியாகவல்லவோ அலைக ப்பாள்‌. 
ஆக்கியிருக்கும்‌ இந்த வக்கற்ற சமுதாயம்‌, 'சமூகம்‌ கெட்டுப்‌ 
போய்‌ , விட்டதடா, சரி! “சோடா புட்டிகள்‌ உடைக்கலாம்‌ 
வாடா' (ஞானக்‌ கூத்தன்‌) “இந்த சைக்கிள்‌ செயின்‌ - மட்டும்‌ 
அன்றே கிடைத்திருந்தால்‌, பதனாலே த்தல்‌ பாரதப்‌ 
போரில்‌ துரியோதனன்‌ ஜெயித்திருப்பான்‌ (ஜோ தி). இங்கே 
இறுக்கத்தில்‌ இழையோடுகிறது: அங்கதம்‌. வேலை தேடி கால்‌ 
தேய வெளியே நடக்கத்‌ தலைப்பட்டால்‌, ஈயாய்‌ கண்கள்‌.பல 
மொய்க்க என்னை உணர்ந்தேன்‌ தெரு மலமாய/' (பால 


மது. ௪. விமலானந்தம்‌ 649 


குமாரன்‌) “விழிகள்‌ நட்சத்திரங்களை வருடினாலும்‌, விரல்கள்‌ 
என்னவேர்‌ ஜன்னல்‌ கம்பிகளோடு தான்‌!' (மேத்தா). பெண்‌ 
ணின்‌ அவல நிலையின்‌ அற்புதப்‌ படப்படிப்புகள்‌. 

சுப்பிரமணியராஜு “வாயிலே அழுக்கென்று, நீரெடுத்துக்‌ 
கொப்புளித்தேன்‌; கொப்புளித்துக்‌ கொப்புளித்து வாயும்‌ 
ஓயாமல்‌ அழுக்கும்‌ போகாமல்‌ உற்றுப்‌ பார்த்தன்‌, நீரே 
அமுக்கு! என அரசியலையும்‌; அப்துல்‌ ரகுமான்‌ “புறத்திணைச்‌ 
சுயம்‌ வர மண்ட பத்தில்‌ போலி நளன்களின்‌ கூட்டம்‌. கையில்‌ . 
மாலையுடன்‌ குருட்டுத்‌ தமயந்தி” எனத்‌ தேர்தலையும்‌ சாடுவது 
மனதுக்கு இதமாக இருக்கின்றன. “என்னுடைய சம்பள 
நாளில்‌, எண்ணீ வாங்கும்‌ பளபளக்கும்‌ நோட்டுகளில்‌, 
எவரெவர்‌ முகமோ தெரியும்‌ என்‌ முகம்‌ தவிர!" (மேத்தா) 
இங்கே அவலம்‌ அழுகிறது. 

“பரமபதத்துச்‌ சோபன படம எங்கள்‌ நேசம்‌, அதில்‌ கட்‌ 
டங்கள்‌ தோறும்‌ நச்சுப்‌ பாம்புகள்‌ காத்துக்கிடக்கின்றன”. 
அற்புதமாய்ச்‌ சிற்பி வாழ்வினைச்‌ சித்திரிக்கிறார்‌ அச்சம்‌ சூழ்‌ 
திறது. மீராவின்‌ 'நவயுகக்‌ காதல்‌', வைதஸ்வரனின்‌ ' உரிமை 
சாதிச்‌ சக்திகளின்‌ சித்திரிப்பு, கற்பனைக்கு “இயற்கைத்‌ தாய்‌ 
மீன்‌ குழம்பு வைத்தாள்‌' உப்பை அதிகமாய்க்‌ கொட்டி விட்‌ 
டாள்‌” என்ற கடல்‌ பற்றிய கருத்துரை கவிஞர்‌ குருவிக்கரம்பை 
தருவது. கேலிகிண்டலுக்கு “நிலவே! உன்னிடமிருந்து வெளி 
நாட்டவர்கள்‌ கல்லெடுத்து வருகிறார்கள்‌, நாங்களோ இன்ன 
மும்‌ அரிசியில்‌ கல்லெடுத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌ (சி. மணி), 
“ராமன்‌ கல்லைத்‌ தொட்டான்‌, அகல்யை வந்தாள்‌ ; வில்லைத்‌ 
தொட்டான்‌ ஜானகி வந்தாள்‌; ஜானகியைத்‌ தொட்டு லவ குசர்‌ 
வந்தார்‌; அவள்‌ கற்பையே தொட்டான்‌, நெருப்பு வந்தது." 
“என்ன வேஷ்டியெல்லாம்‌ அழுக்காய்‌ இருக்கிறது, மாற்றிக்‌ 
கட்டினால்‌ என்ன! நண்பன்‌ கேட்டால்‌, என்‌ வேட்டிக்கு என்ன 
மூன்று பக்கமா இருக்கிறது?' (கொ.ம,தோ]. 

உவமைக்கு: “கையில்‌ கொஞ்சம்‌ நிலமுண்டு, ஸ்டேஷன்‌ 
மாஸ்டர்‌ கொடிபோல'. “இருட்டைப்‌ பிழிந்து எடுத்து வைத்‌ 
தது போல படுத்திருந்தது ஆட்டுக்குட்டி” (சிற்பி). 'என்‌ கக 
கத்துக்‌ -குடையைப்‌ போல பெரிதாகக்‌ கிழிந்து போச்சோ 
அவன்‌ வாழ்க்கை' (கல்யாண்ஜி). விரக்தி விவரிப்பு: “என்னை 
அறிந்தவர்‌ அகன்றனர்‌, அறியாதவர்‌ அணுகினர்‌ ; அகன்ற 
வரும்‌ அணுயெவரும்‌ ஒன்று கூடினர்‌. நான்‌ என்னை விட்டே 
அகன்‌ றன்‌, எனக்கே அந்நியமானன்‌ !' (நீல. பத்மனாபன்‌). 
“எனக்கு யாருமில்லை, நான்‌ கூட!' அவலத்திற்கு; “கம்பளி 
வாங்கக்‌ காசில்லை என்று ஒருடலாய்த்‌ துயின்‌ றார்கள்‌, 


650 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


பிள்ளை பிறந்ததி, இப்போது பால்‌ வாங்கக்‌ காசில்லை” 
(ரோகிணி). பூக்காரி பூக்குமுன்‌, பொட்டிழந்தாள்‌, பொலி 
விழந்தாள்‌, பூவும்‌ இழந்தாள்‌ (கொ. ௪. ப.) *சின்ன நட்சத்‌ 
திரமே! சின்ன நட்சத்திரமே ஆவதற்குள்‌, உன்னுள்‌ எத்தனை 
கால்நிலா அரைநிலா பூத்துச்‌ சிரித்தன” அரியா சனம்‌ இருக்கும்‌ 
வரை, அரியாசனம்‌ ஏய்ப்பவர்க்கே' (விநாயகமூர்த்தி), 
தொனிக்கு: ‘அவனைப்‌ பள்ளியில்‌ சேர்க்க மட்டும்‌ ஓயாமல்‌ 
கேள்வி கேட்பான்‌, பதில்தர நான்‌ தவிப்பேன்‌ அவனைப்‌ பள்ளி 
யில்‌ சேர்த்த பின்னால்‌, ஓய்ந்தால்‌ கேள்விகேட்‌ கிறேன்‌, பதில்‌ 
தர அவன்‌ தவிக்கிறான்‌”. 


இன்னும்‌ சில: ௫: அண்ணலே! இன்று உன்‌ ராட்டையில்‌, 
சிலந்திதான்‌ நூல்‌ நூற்கிறது', *அந்த பத்திரிகைகளைப்‌ 
பெட்டிக்‌ கடைக்காரன்தான்‌ சரியாய்‌ விமர்‌சிக்கிறான்‌; அவன்‌ 
தானே அவற்றைத்‌ தூக்கிலே தொங்க விட்டிருக்கிறான்‌!' 


ஐப்பானிய பாரசீக மொழிகளில்‌ செறிவு மிக்கசிறு குறுங்‌ 
கவிதைகள்‌ சிறந்துள்ளன. ஹைக்கூ 38 வரிகளிலும்‌ டான்கா 5 
வரிகளிலும்‌ அமைகின்றன. அதன்‌ தாக்கம்‌ தமிழிலும்‌ வந்து 
ளது. *முட்டி முட்டிப்‌ பால்‌ குடிக்கின்றன. 'நீலக்குழல்‌ விளக்‌ 
கில்‌ விட்டில்‌ பூச்சிகள்‌' (பாலகுமாரன்‌) 84ல்‌ முதல்‌ ஹைக்கூ 
கவிதை நூல்‌, அமுத பாரதியின்‌ “புள்ளிப்‌ பூக்கள்‌' இரண்டா 
வது கழனியுமனின்‌ “நிரந்தர மின்னல்கள்‌”. 


பதர்களும்‌ களைகளும்‌: புதுக்‌ கவிதை போகும்‌ போக்கில்‌ 
பண்டு உருவாகிய மணிப்பிரவாள நடையபோல்‌ ஒரு நடை 
மீண்டும்‌ உருவாகி விடுமோஃவிட்டதோ என்ற ஐயம்‌ தோன்றும்‌ 
நிலையில்‌, வட சொற்களும்‌ ஆங்கிலச்‌. சொற்களும்‌ கலந்து 
தனித்‌ தமிழ்‌ நிலையைக்‌ குலைத்து விடுமோ என்ற அச்சம்‌ 
சுவிந்துளது. அது போன்றே பண்டு எளிதாய்‌ இருந்த சங்கப்‌ 
பாக்களுக்கு, பின்பு உரை எழுத நேர்ந்தது போன்றே, இக்‌ 
கால்ப புதுக்‌ கவிதைக்கு எதிர்‌ வரும்‌ காலத்தில்‌ உரை 
கண்டாலே புரிந்து கொள்ள முடியும்‌ என்ற அளவில்‌ கருத்து 
ஆழமாகி அமிழ்ந்து விடுமோ என்ற அதிர்ச்சியும்‌ உளது. 
எத்துறையிலும்‌ தகுதியில்லா தவர்கள்‌ கலந்து விடுதல்‌ போல, 
புதுக்‌ கவிதையின்‌ ஜீவன்‌ புரியாதவர்கள்‌ புகுந்துள்ளார்கள்‌. 
போலிகளும்‌ நகல்களும்‌ களைகள்‌ போல்‌ மண்டி விடுவதால்‌, 
அசல்களும்‌ அசட்டை செய்யப்‌ படுகின்றன. 'பரல்களுக்‌ 
கடையே பதர்கள்‌. புனித புதுக்‌ கவிதைப்‌ பயணத்தில்‌ மிகாத்த 
னார்களும்‌ வார்த்தை வியாபாரிகளும்‌ புதர்கள்‌ போல மண்டி 
விட்டனர்‌. முன்பு மரபும்‌ யாப்பும்‌ காரணமாசச்‌' சுவிதை' 


ச்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 651 


யுலகில்‌ புகவே முடியாதவர்கள்‌, எதுவும்‌ எழுதலாம்‌-யாரும்‌ 
எழுதலாம்‌ எள வான்‌ கோழிகளாக வாகை சூடி வருகின்‌ றனர்‌. 
காலம்‌ வழங்கும்‌ தல்ல தீர்ப்பு வரை காத்திராது பதர்கள்‌ ஊதி 
களைகள்‌ அக்ற்றி புதுச்‌ கவிதையை புணருதாரணம்‌ புரி. சல்‌ 
வேண்டும்‌. 


புதுக்‌ கவிதையை “உரைப்பா' என்கிறார்‌ பெருஞ்சித்‌ 
திரனார்‌. *உரை வீச்சு' என்பார்‌ சாலை இளந்திரையன்‌ சொற்‌ 
கோலம்‌ என்கிறார்‌ கண்ணதாசன்‌. குரும்பா, பேச்சு 
நிலைப்பா, சுதந்திரப்பா, விநிதலைக்‌ கவிதை என்றும்‌ 
அழைப்பர்‌. இந்நாளில்‌ உரை நடை இலக்கியங்களாம்‌ சிறு 
கதை, நாவல்களளப்‌ 'புத' என அடைசொடாது அழைக்கும்‌ 
போது, அந்த வகைபில்‌-வரிசையில்‌ வந்த கவிதையை மட்டும்‌ 
ஏன்‌ புதுக்‌ கவிதை எனல்‌ வெண்டும்‌! புதுமைக்‌ கவிதை” 
எனலாமா? 


புதுக்‌ கவிதை இதழ்கள்‌ : வானம்பாடி, ம, துளிகள்‌, ௧௪ட 
தபற, பிரக்ஞை, நாணல்‌, தேன்‌ மழை, விடியல்‌, சதங்கை, 
புத வெள்ளம்‌, நெறிகள்‌, இளவேனில்‌, ஸ்வரம்‌, கவனம்‌, 
விழிகள்‌, பிரடஞ்சம்‌, பரிமாணம்‌, படிசள்‌, நடை, ஏன்‌, அல்க்‌, 
விழிப்பு, நீலமலை பனிமலர்‌, முழக்கம்‌, தடம்‌, கஙய, காற்று, 
கொல்லிப்‌ பாவை, யாத்ரா, புயல்‌, வைகை, மானுடம்‌, குமரி, 
வாசகன்‌, விமர்சனம்‌, கூத்து, சோதனை, மன ஓசை, நீலக்‌ 
குவியல்‌, பார்வை, இன்று, பாலம்‌, சுதந்தரப்பறவைகள்‌ , 
ஞானரதன்‌, சாதனா, தேடல்‌, ஐ, விவேக சித்தன்‌, தர்சனம்‌, 
நிர்மால்யம்‌, தொடுவானம்‌, இருளுக்குள்ளிருந்து, நவயுகா 
கலாச்சாரம்‌, வண்ணங்கள்‌, ஞானரதம்‌, எழுச்சி, தெறிகள்‌, 
, தேனலைகள்‌, புகழ்‌, முகம்‌, தென்றல்‌ வீசுகிறது, நடைபாதை, 
உதயம்‌ என 70க்கும்‌ மேலான ஏடுகள்‌. 

கவிதை மகள்‌ காலப்‌ போக்கில்‌ கோலம்‌ பல புனைவாள்‌. 
எனவே தேவையினைக்‌ கருத்தில்‌ இருத்தி அச்‌ கவிதைகளை த்‌ 
துய்த்து மகிழ வேண்டுமே தவிர அவலை நினைத்துக்‌ கொண்டு 
உரலை இழுக்கக்‌ கூடாது; ஒரு பயனுமிராது. புதுவதாகத்‌' 
கோன்றும்‌ ஒன்‌ றில்‌ ஊன்றி நின்று நன்றுணர வேண்டும 
யன்றி, நம்மனம்‌ நினைப்பது போலுளசா? சங்கக்‌ கவீ போல்‌ 
அமையுமா? என்றெல்லாம்‌ பேசுவதில்‌ பயனில்லை. காலம்‌ 
புனையும்‌ கோலம்‌ கண்டு ஞாலம்‌ போற்ற (வேணும்‌. 

காழ்ப்பின்றி திறந்த உள்ளத்துடன்‌ புது கவிதை பயிலின்‌ 
கொள்ளை இன்பம்‌ குலவும்‌. நாமறிந்த ஒன்றினை நமக்குப்‌ 
பிடித்த ஒன்றை அளவாகக்‌ கொண்டு காண்பது, கால மகளைக்‌ 


652 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


 கண்டுணராமையாகும்‌- கவிதை ரர்‌. ண்ட்‌ போற்‌ 

றாமையாகும்‌. பழக்கத்தால்‌, . பயிற்சியால்‌ - புதுக்‌ கவிதை 
புத்தின்பம்‌ நல்கும்‌. கருநாடக இசையில்‌ திளைத்த நாம்‌ 
மெல்லிசையிலும்‌ மூழ்கி மகிழ வேண்டும்‌; நாட்டுப்‌ பாடலிலும்‌ 
நனைந்து நெகிழ வேணும்‌. தூற்றிப்‌ பயனில்லை; போற்று 
வதே பண்பு. காலத்தின்‌ ஓட்டத்தை யாராலும்‌ தடுக்க 
முடியாது. மாறுவது மரபு, அதற்கேற்ப நம்மை மாற்றிக்‌ 
கொள்வது மாண்பு. மாறுவோம்‌, மாந்துவோம்‌, மகிழ்வோம்‌, 
வாழ்க புதுக்‌ கவிதை! வளர்க புதுமைப்‌ பாட்டு! 


ந. பிச்சமூர்த்தி: 15-8: 1900 - கும்பகோணம்‌: புதுக்கவிதை. 
இயக்கத்தின்‌ விடிவெள்ளி, முதல்‌ முயற்சியாளர்‌, மூத்தகவி. 
வசன கவிதை புதுக்கவிதையாக வளர்ந்த திருப்புக்‌ கட்டத்தில்‌ 
திகழ்பவர்‌. வசன கவிதையின்‌ முடிபும்‌ புதுக்கவிதையின்‌ 
தொடக்கமுமாக அமையும்‌ பெருமையர்‌. புறவுலகின்‌ புன்மை 
மனிதனைப்‌ பொன்றச்‌ செய்வது “கண்டு பொங்கி, தன்‌ 
உள்ளாற்றலை வளர்த்து அதனை வென்று மனிதன்‌ மேலோங்க 
வேண்டும்‌ என்ற வேட்கை உடையவர்‌. இயற்கை இதற்குத்‌ 
துணை செய்யும்‌ என்கிறார்‌. 

வாழ்க்கைப்‌ போர்‌! 

முண்டி மோதும்‌ துணிவே இன்பம்‌. 
உயிரின்‌ முயற்சியே வாழ்வின்‌ மலர்ச்சி 
ஜீவா! விழியை உயர்த்து . 

சூழ்வின்‌ இருள்‌ என்ன செய்யும்‌? 
கழுகு பெற்ற வெற்றி நமக்கும்‌ கூடும்‌. 


£பொங்கலிடு தன்னலத்தை, பொங்கவிடு உள்ளுணர்வை. 
உழைப்பாளியின்‌ கையில்‌ காசிருக்கும்‌ எனில்‌, வயிறு கொடியில்‌ 
உலரும்‌. தண்ணீரில்‌ மூழ்கிய தலைமயிர்‌ போல்‌ விரிந்திருக்கும்‌ 
ஏரி நடு மரத்தில்‌' தத்துவக்‌ கவிஞராசுக்‌ இகழ்கிறார்‌. ' நூல்‌: 
பிச்சமூர்த்தி கவிதைகள்‌, கிளிக்‌ குஞ்சு, பூக்காரி, வழித்துணை, 


கிளிக்கூண்டு போன்றன. சிறந்தன... , பப்லு இத 
மாக மெதுவாக இதயம்‌ தொடுவன. 


க.நா. சுப்ரமண்யம்‌ : 31-1-12, வலங்கைமான்‌. அறிவுமய 
மானவர்‌. வீரிய விமர்சகர்‌ என்பதால்‌, உணர்வுக்குரிய கவிதைக்‌ 


கலையில்‌ ஒளிரவில்லை. புதுக்கவிதை . இயக்கத்தில்‌ பங்கு 
கொண்டுள்ளார்‌. 


சி.சு. செல்லப்பா: 29-9- 12 வத்தலகுண்டு. புதுக்கவிதையை 
எழுதியும்‌ எழுதுவோரை ஊக்கியும்‌ 'எழுத்து' pe காத்துப்‌ 
போற்றியும்‌ ..கணிசமாக வளர்த்துள்ளார்‌.. *நீ.இன்று: இருந்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 654 


தால்‌?' “மாற்று இதயம்‌” இரு கொகுதிகள்‌ வந்திருப்பினும்‌ 
செல்லப்பாவை வெல்லப்பா கவிஞர்‌ எனச்‌ சொல்ல முடிய 
வில்லை. ஆனால்‌ புதுக்கவிதை புரந்தமை வணங்கி வாழ்த்தற்‌ 
குரியது. 


கு.ப, ராஜகோபாலன்‌ : -4-44, கும்பகாணம்‌. வசன 
கவிதையில்‌ புதுக்கவிதையின்‌ ஒலியும்‌ ஒளியும்‌ பாய்ச்சியவர்‌. 
ஆண்‌ பெண்‌ உணர்வுகளை, விரசமின்றி வித்தியாசமான 
முறையில்‌ உளவியல்‌ விமா்சனத்தோடு துல்லியமாகத்‌ தரும்‌ 
அருங்கவி, தாட்டுப்புறப்‌ பாடற்‌ - பாங்கில்‌ நெஞ்சை வசப்‌ 
படுத்தும்‌ புதிய அனுபவங்களைக தந்தவர்‌. சிறிது 
வெளிச்சம்‌' 21: கவிதைகள்‌ கொண்டது. மனித இயல்பை 
நுண்ணிதின்‌ நோக்குவன. 


வாழ்க்கை ஒரு வெற்றி, ஒரு அடிப்பு, 

ஒரு காதற்பர்‌, ஒரு இசை. 

மண்ணின்‌ மாய மோனையில்‌ பிறந்து 
அரைத்தூக்கத்துலும்‌ அஜிசயத்திலும்‌ அது உதிர்கிறது. 


வல்லிக்கண்ணன்‌ (கிருஷ்ண சாமி): 12-11-20. நெல்லை ராச 
வல்லிபுரம, சுப்பிரமணிய பிள்ளை : மகாமாயி அம்மாள்‌, 
ஊரின்‌ பிற்பகுதியும்‌ பெயரின்‌ முற்பகுதயின்‌ தமிழ்‌ வடிவும்‌ 
சேரப்‌ பெயர்‌ வந்குது 'நையாண்டி பாரதி எனும்‌ புனை 
பெயரில்‌ நாற்பதுகளில்‌ எழுதினார்‌. புதுச்‌ கவீதைத்‌ தொகுப்பு 
'அமரவேதனை”. இவரது புதுக்கவிதையின்‌ தோற்றமும்‌ 
வளர்ச்சியும்‌' சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அனுபவம்‌ 
புதுமை, கவிப்‌ பொருள்‌ கனமானது; என்றாலும்‌ உரைநடைத்‌ 
தன்மையும்‌, சக்தியற்ற சொற்களும்‌ சக்தற்றதாக்கி விடு 
கின்‌ றன. எனவே கவிஞராக விளங்கவில்லை. 


புதுமைப்பித்தன்‌ (விருகாசலம்‌) : சிறுகதையில்‌ எப்படிப்‌ 
புதிய பதிய உருவங்களைப்‌ படை ததுப்‌ பெருமையுடன்‌ பிறங்‌ 
இனாரோ, அப்படியே கவிதையிலும்‌ புதுப்‌ புது உருவ 
அமைப்பைத்‌ தந்துளார்‌. இவர்‌ கவிதை மரபை மீறியதும்‌ 
அன்று, வசன கவிதையும அல்ல. மரபுக்கவிதையில்‌ புதுமை 
பல புகுத்தியவர்‌. மரபில்‌ ஊன்றிப போதிய மாற்றமும்‌ 
போற்றத்தக்க ஏற்றமும்‌ விளைத்தவர்‌. இவரின்‌ உருவ மர 
பினைப்‌ பின்பற்றிப்‌ பலர்‌ தோற்றனர்‌; சிலர்‌ எழுதி வெற்றியும்‌ 
பெற்றனர்‌. இவரது முதற்பாட்டு 'ஓடாதீர்‌' நூல்‌ புதுனமப்‌ 
பித்தன்‌ சுவிதைகள்‌. இவர்‌ கவிதைகளில்‌ எள்ளல்‌ துள்ளும்‌, 
நையாண்டி நெளியும்‌, வேகம்‌ வீசிவருல்‌, 


654 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வேதம்‌ படித்தடுவோம்‌ வெறுங்கைமுழம்‌ போட்டிடுவோம்‌, 
சாதத்துக்‌ காகச்‌ சங்கரனை விற்றிடுவோம்‌! 
அத்தனைக்கும்‌ மேலல்லோ அஹிம்சைக்‌.கதைபேசி 
வித்தகனாம்‌ காந்தியினை விற்றுப்‌ பிழைக்கின்றோம்‌! 
கவிதைக்குப்‌ பல அம்சங்கள்‌ உண்டு, ஆனால்‌ அவைகளின்‌ 
“கூட்டுறவு மட்டும்‌ கவிதையை உண்டாக்கி விடாது. கவிதை 
யின்‌ முக்கிய பாகம்‌ அதன்‌ ஜீவசக்தி. அது, கவிஞனது உள்‌ 
மனத்தின்‌ உணர்ச்சி உத்வேகத்தைப்‌ பொருத்துத்தான்‌ 
இருக்கிறது”. 

புவியரசு (ஜகன்னாதன்‌): 3-11-31. ஸ்ரீ. சே. ப. ந. நினைவு 
உயர்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. வானம்பாடிக்‌ கவிஞர்‌; இதழாசி 
ரியர்‌ (70-17). இதுபோது சர்வதேச இலக்கிய இதழ்‌ “காற்று” 
அசிரியர்‌. நவ இந்தியா, வான்மதி, பூ, இளவரசி துணை 
யாசரியர்‌. “தனி' ஆசிரியர்‌, அச்சுக்‌ கலையில்‌ அகன்ற 
அனுபவம்‌ மிக்கவர்‌. கருத்து - கவி அரங்கங்கள்‌, பட்டி மன்றப்‌ 
பாங்கினர்‌, கதை, கட்டுரை, கவிதை, நாவல்‌, நாடகம்‌ 
இப்படிப்‌ பன்முக ஆற்றலா. 

படைப்பு: கவிதை - புவியரசி கவிதைகள்‌, இது தான்‌, 
மீறல்‌, இபபோமத இப்படியே, வரலாறு: உழைப்பால உயர்ந்த 
மேதை கென்னடி, இந்திரா இந்தியா. இலக்கியம்‌ 2 திருமணப்‌ 
பரிசு, வள்ளுவரும்‌ இளங்கோவும்‌, ஒளவையும்‌ மூவேந்தரும்‌. 
புலவர்‌ பெருமை, காவலரும்‌ பாவலரும்‌, நாடகம்‌: தீதிக்காக, 
சலங்கை, சத்திய சோதனை, முடிய கதவு, நம்பிக்கை, ராக 
மாலிகை, பிரரா த்தனை, ஓடம, பாலூட்டி வளர்த்த கிளி பல 
மூறை அரங்யகழியன ; பலதடவை முதற்பரிசுகள்‌ பெற்றவை. 
இவற்றில்‌ சில வேறு பெயர்களில்‌ திரைப்பட மாகியுள்ளன. ... 

இந்திரா பார்த்தசாரதியின்‌ போர்வை போர்த்திய 
உடல்கள்‌, யூஜின்‌ அயனெஸ்கோவின்‌ Th ௦௨0௦, மலையாளக்‌ 
கழுதையும்‌ "கிழவனும்‌, மற்றும நாற்காலிக்காரர்‌, வயிறு, பசு 
போன்ற புதுமை-நவின நாடகங்களை இயக்கி அரங்கேற்றி 
யுள்ளார்‌. மாறில அளவிலான கவிதை நாடகப்‌ போட்டியில்‌ 
'காவிய நாடகம்‌” முதற்பரிசும்‌ தங்கப்‌ பதக்கமும்‌ பெற்றது. 
பாரதி நூற்றாண்டு விழாவின்‌ போது குயிற்பாட்டு - கவ்தை: 
இசை நாடகம்‌ எல்லா வானொலி நிலையங்களும்‌ ஒலிபர்ப்பின 
“இந்தச்‌ சக்கரங்கள்‌ ஏன்‌ சுழல்வதில்லை! 8௧ ஆம்‌ ஆண்டின்‌. 
நாடக விழாவில்‌ சிறந்ததாகத்‌ ' தெரிந்தெடுக்கப்‌ பெற்றது: 
வவேரது நாடக நற்பணி போற்றி “நாடகக்‌ சுலாரத்னம்‌?. 
பட்டம்‌ வழங்கப்பட்ட து, த்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌- 655. 


தொலைக்‌ காட்சியின்‌ முதல்‌ திரைப்படம்‌ “என்னைப்‌ 
பாடச்‌ சொன்னால்‌' வண்ணச்‌ இத்திரத்திற்குத்‌ திரைக்கதை 
வசனம்‌ தீட்டியவர்‌. வானொலி நாடக ஆசிரியர்‌-நடிகர்‌. 
கருணை இல்லம்‌, பூங்குழலி, பொறாமை, விழிகள்‌ பேசும்‌ 
மொழி, பிரியமுடன்‌ பிரபு போன்ற திரைப்பட பாடலாசிரியர்‌; 
பிரியமுடன்‌ பிரபு வசனகர்த்தா, நடிப்புப்‌ பயிற்சியாளரும்கூட. 
பகவத்‌ கீதை தொடர்ப்‌ பேருரை ஆற்றிச்‌ சர்வோதய நிலை 
யத்தின்‌ கீதை அரசு' பட்டம்‌ ஈட்டியுள்ளார்‌. பெர்க்ஸ்‌ மக்கள்‌ 
கலைக்‌ கழகச்‌ செயலர்‌; சூர்யோதயம்‌--பொதுச்‌ செயலர்‌; 
சங்கமம்‌, அஞ்சலி ரிக்ரியேஷன்ஸ்‌ நாடக நிறுவனங்களின்‌ 
தலைவர்‌-இயக்குநர்‌. கவிதையும்‌ நாடகமும்‌ இரு கண்களாகக்‌ 
கொண்ட இப்பன்முகத்‌ தமிழ்‌ வைரத்தின்‌ முகவரி: 3, இராம 
சாமி நகர்‌, கோவை-30, 


சக்திக்கனல்‌ (பழனிசாமி): 5-12-32. பெரியார்‌ மாவட்டம்‌ 
கல்வெட்டுப்பாளையம்‌. பெரிய சாமி: சிலம்பு. மதுரைக்‌ 
கல்லூரி 8.0. ஏ.பி.டி. நிறுவனங்களின்‌ தணிக்கையாளர்‌. 
பள்ளிப்‌ பருவத்திலேயே கவிதைக்‌ கலையைக்‌ கைப்பற்றியவர்‌, 
புதுக்கவிதைத்‌ துறையில்‌ பெருஞ்சாதனை புரிந்து வரலாறு 
படைத்த வானம்பாடி இயக்கம்‌ கண்ட முன்னோடிகளில்‌ 
முக்கியமானவர்‌. கவிதை, இலக்கியம்‌, பொதுப்பணி இவற்றில்‌ 
நண்பர்‌ குழாத்துடன்‌ இணைந்து செயற்படுவது இவரது 
பொழுதுபோக்கு, 


சாதனைகள்‌ : சக்திக்‌ கனல்‌ கவிதைகள்‌, புழுதிப்புயல்‌, 
கனகாம்பரமும்‌ டிசம்பர்‌ பூக்களும்‌, நீங்கள்‌ கேட்டவை (புதுக்‌ 
கவிதை), தீரன்‌ சின்னமலை (காவியம்‌-மரபு) பசுஞ்சோலைப்‌ 
பயணம்‌ (சிறுவர்‌ நாவல்‌), ரிஸப்ஷனிஸ்ட்‌ (சிறு கதைத்‌ 
தொகுப்பு), மகரந்தச்‌ குவியல்‌, கூட்டுறவுத்‌ தணிக்கை, 
கூட்டுறவுப்‌ பயிற்சியாளர்க்கு ஒரு வழிகாட்டி. அண்ணன்மார்‌ 
சுவாமி கதை ஏட்டளவில இருந்த கதை; நாடறியச்‌ செய்த 
சிறப்புக்குரியவர்‌. முகவரி: 474, டாக்டர்‌ நஞ்சப்பா சாலை, 
கோவை- 18. 


சிற்பி (பாலசுப்பிரமணியன்‌): 29-7-'36. கோவை மாவட்ட 
பொள்ளாச்சி வட்ட ஆத்துப்‌ பொள்ளாச்சி, அண்ணாமலை 
மாணவர்‌; அதுபோது பயின்றோர்‌ க, வீரமணி, குமரி 
அனந்தன்‌.” ' 'கவிதை, இலக்கியத்தின்‌ ராணி என்றாலும்‌ 
சமூகத்தின்‌ வேலைக்காரி” என்ற கருத்துடையவர்‌: பாட்டாளி 
களுக்கு: ஒரு சொர்க்கமாக எல்லார்க்கும்‌ எல்லாம்‌ என்ற 
தத்துவம்‌. நடைமுறையாக உழைப்பது இவர்‌ குறிக்கோள்‌, 


656 தமிழ்‌ இலக்கிய வரலாற்‌ 


கவித்துவம்‌ நிரம்பிய வாழ்க்கைச்‌ சித்தரிப்பு, புதிய உருவம்‌ 
புதிய நடை, போலித்தனமில்லாத-நசாசு இல்லாத அசல்‌ 
படைப்பு - இவர்‌ கோட்பாடு, சிற்பி செதுக்கியவை : நிலவுப்‌ பூ 
(63), சிரித்த முத்துக்கள்‌ (கதைக்கவிதை) (68), ஒளிப்பறவை 
(71), சர்ப்ப யாகம்‌ (76); மெளன மயக்கங்கள்‌ (காதல்‌ சிறு 
சுதைக்‌ கவிதை நூல்‌), புன்னகை பூக்கும்‌ பூனைகள்‌, தேனீக்‌ 
களும்‌ மக்களும்‌ (மோழி பெயர்ப்பு). வானம்பாடிக்‌ கவிஞர்‌ - 
முற்போக்கு அணியில்‌ முழங்குபவர்‌. வானம்பாடி பொறுப்‌ 
பாரசிரியர்‌. படிமக்‌ கவிஞர்‌, சிற்பியின்‌ சிதறல்கள்‌ சில: 


'புல்லிதழ்‌ மீதினில்‌ பொன்னும்‌ மணிகளும்‌ 

பூத்துக்‌ குலுங்கின காண்‌ - காதல்‌ 
செவிக்கென்‌ றேயதைக்‌ தேடி எடுக்குமுன்‌ 

செங்கதிர்‌ வாரி விட்டான்‌. 
'மணியடிச்சாப்‌ பணிதுவங்கும்‌ வாத்தியாரு வேலை, 
மலிவுப்பதிப்பா ஆகிப்போச்சு வாத்தியாரு வேலை; 
அந்தநாணில்‌ ஆசானென்றால்‌ அரசரும்‌ பணிவாராம்‌, 
நாட்டி லெவர்க்கும்‌ இளை த்தஆண்டி வாத்தியாரு பாவம்‌! 
படிக்கும்போது வணக்கம்போட்டுப்‌ பல்லிளித்து நிற்பான்‌ 
பட்டதாரி ஆனவுடன்‌ மாணவனே முறைப்பான்‌! 
சந்தனமென்‌ றெழுதிவிட்டால்‌ கைமணப்ப தில்லை, 
சாகுமட்டும்‌ ஆசிரியன்‌ வாழ்க்கை பெருந்தொல்லை! 
இருமண மார்க்‌ கட்டில்‌ இவரைப்‌ பெண்களும்‌ மதிக்காது, 
மார்க்போடும்‌ சசனிலே ஏதோகொலஞ்சம்‌ கிராக்கி 
மற்றநாளில்‌ இவருவெத்து வேட்டெழும்துப பாக்கு! 


முகவரி : தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 14. ்‌. 14. கலலூரி, பொள்‌ 


னாசி. 


அப்துற்‌ ரகுமான்‌. 1937. மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரி 
மாணவர்‌. கவியரங்கக்‌ தனிக்கவிஞரர்‌; அரங்கமே களைகட்டும்‌, 
வார்த்தை விளையாட்டில்‌ நம்மைக்‌ கட்டிப்போடுவார்‌, கற்ப 
னையின்‌ அற்புதத்தால்‌ அப்படியே சொக்க வைப்பவர்‌, 
சிலேடைக்களியாட்டில்‌ சிரிக்க - சிலிர்க்க வைத்துச்‌ சிந்திக்கவும்‌ 
செய்பவர்‌. படைத்திடும்‌ பாணிரய தனி! படிமக்கவிஞர்‌. அளித்‌ 
தவை: பால்வீதி, நேயர்‌ விருப்பம்‌. 


தொடர்ச்சியாக ஜூனியர்‌ விகடனில்‌ எழுதிவருவன இதயம்‌ 
எர்ப்பன. ‘கவிக்கோ. 


மது, ச. விமலானந்தம்‌ 657 


சட்டப்‌ படிப்பிட்ட பட்டப்‌ பிடிப்புக்குள்‌ 
கட்டப்பட க்‌ குனியேன்‌ - மானம்‌ 
வெடடுபடத்‌ துணியேன்‌ - பிறர்‌ 
துட்டப்‌ பிடிப்பினில்‌ கட்டப்படுந்‌ தாயின்‌ 
துயரை ஒழிப்பேன்‌ என்றார்‌ - தமது 
உயிரை அளிப்பேன்‌ என்றார்‌ (வ.வே.சு. அய்யர்‌) 


திருவோட்டுத்‌ தலையணையிலிருந்து எரிந்து விழித்தவன்‌ 
மனகினான்‌; 
“(இரவ எறிந்த வரங்களே 
எச்சில்‌ இலையின்‌ சாபங்கள்‌ 
நட்சத்திரப்‌ பருக்கையே அகுமென்றால்‌... 
நக்கிய சூரியநாய்‌ இங்கே 
என்னையேன்‌ கடித்துத்‌ தவங்கள்‌ 
தொலைக்கிறது” எதற்காக? (திட்டங்கள்‌) 
முகவரி: தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, இசுலாமிய கல்லூரி, வாணியம்‌ 
பாடி, 


மீரா (மீ. ராசேந்திரன்‌): 1988. சிவகங்கை, மதுரைத்‌ 
தியாகராயர்‌ கல்லூரி மாணவர்‌. கவிஞர்‌ சுரதா உந்துதல்‌ 
கரணியமாக பத்தாம்‌ வகுப்பிலேயே பா புனைய முனைந்தார்‌. 
கொடக்கத்தில்‌ பாரதிதாசன்‌ பாணி; தற்போது முற்போக்கு 
அணியில்‌ முதன்மைப்பணி, அன்னம்‌ - அகரம்‌ பதிப்பகம்‌ - 
அச்சகம்‌ அமைத்துப்‌ படைப்புக்‌ கலையின்‌ பேரூற்றாகப்‌ 
பிறங்கிப்‌ 10 ஆண்டுகளில்‌ அழகிய அரிய படைப்புகள்‌ 100க்கு 
பமல்‌ வெளியிட்ட வெளியீட்டு வள்ளல்‌. 

படைப்பு! இராசேந்திரன்‌ கவிதைகள்‌ (மரபு), மூன்றும்‌ 
ஆறும்‌ (கவியரங்கக்‌ கவிதைகள்‌), கனவுகள்‌ 4 கற்பனைகள்‌ = 
காகிதங்கள்‌ (புது), மருக்கொழுந்து போன்ற மனங்கவரும்‌ 
- பருத்திவிதை போன்ற பயன்தரும்‌ - கருநெல்லிக்‌ கனியைப்‌ 
போன்ற காலத்தை வெல்லும்‌ கவிதை', அழ்ந்த கருத்துக்‌ 
கள்‌ எளிய நடையில்‌ இயன்று எழில்‌ கொஞ்சுகின்‌ றன. 

காந்தளிளம்‌ பூவிரண்டைச்‌ சூடி - வாடி, 

காட்டுமயில்‌ போல்நடனம்‌ ஆடி - உன்‌ 

கூந்தல்தரும்‌ தண்ணிழலில்‌ 
குடியிருக்க வேண்டுமடி 
வாடி! பண்பாடி!! 

'ஊக்கத்தைப்‌ பெருக்குகிற உற்பத்திசாலை உன்‌ உள்ளம்‌'. 
“தனக்காக இயற்கையிலே முகிழ்த்த ஒன்றும்‌ தழைப்பதில்லை, 
பிழைப்பதில்லை; மனிதன்‌ மட்டும்‌ தனக்காக வாழ்கிறான்‌” 


த. இ, 48 


658 | தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கண்ணோ, கூர்ந்த, கிணறு; 
கன்னமேர, ஓய்ந்த களத்துமேடு; 
உகடோ, வரண்ட வரப்பு; 
முகமோ, கோடைக்கால வயல்‌.” 


“அவனது முகவாசலிலே முதுமைச்‌ சிறுக்கி 
- புள்ளி வைக்கிறாள்‌ கோலம்‌ போட!” 


கனவுகள்‌ -- கற்பனைகள்‌ ௪ காகிதங்கள்‌ ஒரு புதுமையான 
சாதனைப்‌ படைப்பு; மிக அழகிய நளினம்‌ மிக்க அற்புத 
வார்ப்பு; ஒப்பற்ற தன்னுணர்ச்சியின்‌ உயிரோவியம்‌; காதலின்‌ 
பெருமை பாடும்‌ பாவியம்‌; ஊடுபாவாக சமுதாய உணர்வு 
ஓடும்‌ ஒண்மையது. சின்னஞ்சிறு வசனங்கள்‌, சிங்கார 
சொல்லாட்சிகள்‌, மனித இதயத்தின்‌ மாக்கவிதையாக மிளிரும்‌ 
இது, தமிழ்‌. கவிதை. வரலாற்றில்‌ ஒரு மைல்கல்‌ - திருப்பு 
முனை. , மீரா இதனால்‌ ஒரு வர்க்க கவிஞராக ஒளிர்றொர்‌ 
ஊசிகள்‌, பாரத்யம்‌ பிற. 


மன்னர்‌ துரைசிங்கம்‌ நினைவுச்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌. பேரா 
சிரியர்‌. “அன்னம்‌ விடுதூது” இதமாசரியர்‌. இன்றைய ஏற்ற 
முடைக்‌ கவிஞர்களில்‌ முன்னணியின்‌ முதல்வரிசையில்‌ இயங்கு 
ப்வர்‌. முகவசி 2. சிவன்‌ கோயில்‌ தெரு, சிவகங்கை. 

மங்களா (மங்களாராஜ்‌):, 25-32-39. ஈரோடு.” ராஜு : 
ரஞ்சிதம்‌; சிவகங்கை மன்னர்‌ கல்லூரி மாணவர்‌. இவருடன்‌ 
பயின்றோர்‌ திரைப்பட இயக்குநர்‌ மகேந்திரன்‌, மீரா, 
முருகு சுந்தரம்‌. 86 புது-13 மரபுக்‌ கவிதைகளைக்‌ கொண்டது 
“கோட்டின்‌ கழே புள்ளிகள்‌”. சில நிதர்சனமான சமுதாயக்‌ 
காட்சிகளை நிர்வாணமாகவே காட்ட முற்படுகின்றன. “கவி 
தைகளில்‌ கோபம்‌ கொப்பளிக்கிறது. கிண்டல்‌ பளிச்சிடுகிறது, 
கவித்துவம்‌ மினு மினுக்கிறது; இத்‌ நூலில்‌ கட்டிய பூக்க 
ளெல்லாம்‌ ஓர்‌ அறைக்குள்‌ சேர்க்கப்பட்ட வாசனைத்‌ திர 
வியங்களாய்‌. ஒரு புறம்‌, ஆயுதக்‌ கூடங்களாய்‌ ஒரு புறம்‌”, 
இது புதுக்‌ கவிதை பகுதி பற்றி விமர்சகர்‌ கந்தர்வனின்‌ 
கணிப்பு. 'உள்ளதைச்‌ சொல்லும்‌ உண்மைகள்‌, அனுபவ 
விதையின்‌ அர்த்தக்‌ கனிகள்‌, வாழ்க்கை மூலத்திற்கு வர்ணம்‌ 
பூசாத மாணிக்க வாசகங்கள்‌' மரபு பற்றிச்‌ சுப கதிரேசனின்‌ 
மதிப்பீடு. சாதி சமய பேதமற்ற ஒரு சமதர்ம உலகு படைக்கும்‌ 
சமத்துவ சமுதாயம்‌ காணும்‌ துணிவும்‌ துடிப்பும்‌ மிக்க முற்‌ 
போக்குக்‌ கவிஞராக ஓளிர்கிறார்‌. 


_... கவிஞர்‌ கதைஞராயும்‌ கட்டுரையாளராகவும்‌, நாடக 
சிரியராகவும்‌ எழுத்துத்‌ திறத்தோடு மேடைப்‌ பேச்சாக 


மது. ௪. விம்லானந்தம்‌ 659 


ராகவும்‌ மிளிர்கிறார்‌. தனிமரம்‌ (சிறுகதைகள்‌); “நிம்மதி” 
மண முறிவைக்‌ கருவாகக்‌ கொண்ட நாவல்‌. (ராகம்‌ தவறிய 
பாடல்கள்‌ ' சமூகப்பார்வையும்‌ உளவியல்‌ நோக்கும்‌ உணர்ச்சிப்‌ 
பின்னல்‌ உணர்வுச்‌ சிக்கல்‌ கொண்ட்து. வாழ்வு மோகனராகப்‌ 
பாடலாக இருக்க வேண்டும்‌ என எண்ணியவர்களைச்‌ சமுதரய 
அமைப்பு திசை திருப்ப, அவர்கள்‌ வாழ்வு - முகாரியாய்‌ 
ஆகுவது காட்டும்‌ அற்புத நாவல்‌. இந்தச்‌ சாதனையாளர்‌ 
மன்னர்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. முகவரி : 325. ராம்‌ 
நகர்‌. 8ஆம்‌ வீதி, புதுக்‌ கோட்டை]. 
எழில்‌ முதல்வன்‌ (இராமலிங்கம்‌) / 5-10-39. தஞ்சை 
மாவட்ட திருத்துறைப்‌ பூண்டித்‌ தகட்டூர்‌. மாணிக்கம்‌ : 
இராமாமிர்தம்‌. குடந்தைதக்‌ கல்லூரி, சென்னை மாநிலக்‌ 
கல்லூரி மாணவர்‌. பிராங்கிலின்‌, லாசரஸ்‌, கே. எஸ்‌. 
கிருஷ்ணன்‌, ஜி. யு. போப்‌-4 தங்கப்‌ பதக்கங்களுடன்‌ மாநிலத்‌ 
திலே முதல்வராகத்‌ தேர்ந்தவர்‌, சுரதாவைப்‌ பின்பற்றி 
எழுதுபவர்‌. படைப்பு: இனிக்கும்‌ நினைவுகள்‌ (மரபு) 
எங்கெங்கு.காணினும்‌ (மரபு), ஓர்‌ ஆமையின்‌ வருகை (புது) 
நினைவுப்‌ பூக்கள்‌ (புது) 
அறுகோணக்‌ காற்றினிலே நான்‌ ர்‌ சென்று நீல்‌ 
ஆகாயத்துப்‌ பரப்பினிலே உலாச்‌ செல்ல வேண்டும்‌! 
பிறைத்‌ தோணி மீதமர்ந்து தமிழ்க்‌ கீதம்‌ பாடி-காதறி 
பெண்களுடன்‌ கண்‌ கதைகள்‌ பல பேச வேண்டும்‌! 
நான்‌ அவள்‌ 
மோந்தால்‌ ஊதினால்‌ 
குழையு மா அணையுமோ 
என்று என்று 
தயங்கி அஞ்சிக்‌ 
ஏக்கற்றுப்‌ காத்திருந்து 
பார்ப்பதிலேயே மொளித்தே 
நாட்களைக்‌ நாட்களைத்‌ 
கறைத்து விட்டேன்‌. தவறவிட்டாள்‌. 
பல கல்லூரிகளில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகத்‌ திகழ்ந்து 3-6-85 
முதல்‌ பாரதிதாசன்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறை (முதல்‌) 
தலைவராகத்‌ திகழ்கிறார்‌. படைப்பாளர்‌-—திறனாய்வர்‌ என்ற 
இரு திறமும்‌... ஒரு சேரப்‌ பெற்றவர்‌. தற்காலப்‌ படைப்‌ 
:பிலக்கியத்‌ தக்கார்‌. 
a ஜெனா (ஜெனார்த்தனம்‌) 10-2-40 கும்பகோணம்‌, 
ரெங்கநாதன்‌ ; சத்தியபாமா. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 


660 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 


கழகத்தில்‌ வளர்ந்த பயிர்‌; தமிழே இவர்க்கு உயிர்‌. பொரு 
ளாதாரம்‌, ஆங்கில இலக்கியம்‌ இரண்டிலும்‌ முதுகலைப்‌ 
பட்டம்‌ பெற்றவர்‌. படைப்பு : (வாழ்வின்‌ தாகம்‌'. வாசல்‌ 1ல்‌ 
24 சொந்தக்‌ சுவிதைகளும்‌; வாசல்‌ 2ல்‌ உலகமகா (ஆன்மீகக்‌) 
கவிஞன்‌ ஜிப்ரானின்‌ கருத்துப்‌ பெட்டகம்‌ Th Prophetன்‌ 
தமிழாக்கம்‌, இரு வகையிலும்‌ ஏற்றம்‌ பெற்று நிற்கிறார்‌. 
தமிழ்க்‌ சுவிதையின்‌ பரிணாம வளர்ச்சியில்‌ இன்று தவிர்க்க 
முடியாததாகவும்‌ ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடியதாகவும்‌ உள்ள 
“புதுக்‌ கவிதை” முறையில்‌, மேலோட்டமாக மட்டுமல்லாது 
மனித மனதில்‌ ஆழ்ந்து சுனத்துக்‌ கடக்கும்‌ ௮௧ வுணர்வுகளை 
யும்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்ட முடியும்‌ என்பதனை நிலை 
நாட்டும்‌ நன்னோக்கினர்‌. கவிதை, ஆன்மாவின்‌ ஆழ அகலங்‌ 
களை அளந்து பார்க்கவும்‌, மனித மனங்களைப்‌ பண்‌ 
படுத்தவும்‌, ஆயுதமின்றி அன்பு வழியில்‌ உயிர்களை ஒன்‌ 
றிணைக்கவும்‌ வேண்டும்‌ என்பதே இவரது இலட்சியம்‌. 
முகவரி * பொருளியல்‌ பேராசிரியர்‌. அரசினர்‌ கல்லூரி, 
குட ந்தை, 


ஈரோடு தமிழன்பன்‌ (செகதீசன்‌] : 28-9-40. நடராஜா : 
வள்ளியம்மாள்‌. கோவை மாவட்ட சென்னிமலை, ஈரோட்டில்‌ 
பணியாற்றி ஈரோடு தமிழன்பன்‌ ஆதல்‌. புனைபெயார்‌ 
விடிவெள்ளி, தந்தவை? தமிழன்பன்‌ கவிதைகள்‌ (மரபு, தமிழக 
அரசின்‌ பரிசு பெற்றது), சிலிர்ப்புகள்‌ (உரையோவியங்கள்‌, 
காதலின்‌ சுவிதைத்‌ தாஜ்மகால்‌) தோணி வருகிறது (புது), 
விடியல்‌ விழுதுகள்‌ (மரபு), தீவுகள்‌ கரையேறுஇன் றன. (புதுக்‌ 
கவிதை, புரட்சிப்‌ போர்க்‌ கோலம்‌, பொதுவுடைமைப்‌ 
பூபாளம்‌), நிலா வரும்‌ நேரம்‌ ; சூரியப்‌ பிறைகள்‌ (ஜப்பானிய 
ஹைகூ பாணி), ஊமை வெயில்‌, திரும்பி வந்த தேர்வலம்‌. 


தனித்துவம்‌: மரபில்‌ மாபெரும்‌ வெற்றியும்‌ விருதும்‌ பெற்ற 
பிறகு, புதுக்கவிதையில்‌ புகுந்து சிறந்து முதன்மை பெற்று 
முன்னணியில்‌ திகழ்கிறார்‌. அனைத்துலக மனித குலத்தின்‌ 
விடுதலைக்குப்‌ பயன்படும்‌ பாக்களைக்‌ கலாபூர்வமாகப்‌ 
படைத்து வருகிறார்‌. சொல்லாட்சியிலும்‌ படிமக்‌ குறியீட்டுப்‌ 
பிரயோக மாட்சியிலும்‌ சிறந்து, மனிதாபிமானத்தைப்‌ போர்க்‌ 
குணமுடையதாக்கி ஆற்றல்‌ பெற்று எழச்‌ செய்யும்‌ ஏற்றத்தர்‌. 
“வெறும்‌ கவித்துவம்‌ அல்லது வறட்டுக்கூச்சல்‌ என்பதே கவிதை 
களாக - இரு வேறு கோணங்களில்‌ உருப்பெற்றுவரும்‌ இந்‌ 
நாளில்‌, கவித்துவமும்‌ மக்கள்‌ சார்ந்த புரட்சிக்‌ கருத்துக்களும்‌ 
ஒருசேர இணைந்து கம்பீரமாக உலாவருகின்றன/ இவரது 


மது; ௪. விமலானந்தம்‌ 661 


சுவிதைத்‌ தேடல்‌ வெகு ஜனங்களிடையே தொட்டு நிற்கின்றது; 
அடக்கி ஒடுக்கப்பட்டோரின்‌ உரிமைக்குரலை ஒலிக்கிறது. 

கவித்துவம்‌ ; ‘கவிதை இவரீடம்‌ சொல்லாயுதமாகவே 
பயன்படுகிறது; பழமையும்‌ புதுமையும்‌ பகையின்றி இணைந்து 
இயலுவதால்‌, இயற்கையாக அமைந்து இதயத்தைத்‌ தொடு 
கின்றன” (கைலாசபதி) படிமங்கள்‌, பதமான சொற்கள்‌, நடை 
நலம்‌, - உணர்ச்சிவளம்‌ மிகுந்து MESO இன்பம்‌ உமிழ்‌ 
கின்றன. படிமக்கவிஞர்‌, 


பாரதிதாசன்‌ பரம்பரையிஎர்‌; அவர்‌ போன்றே புதிய 
உலகு செய்யும்‌ செயல்படு மனத்தர்‌. ஆயிரம்‌ அரங்கங்‌ கண்ட 
கவியரங்கக்‌ கவிஞர்‌ : உருவகம்‌, கருத்து சொல்‌ முரண்கள்‌, 
கனிவான இன்குரல்‌, சுவை சொட்ட உயிர்ப்புடன்‌ படைக்கும்‌ 
படிக்கும்‌ பாங்கு போன்றவற்றால்‌, பாட்டரங்கில்‌ தனித்திறன்‌ 
காட்டும்‌, தனிப்பணி காட்டும்‌ நாயகர்‌. அனைவரும்‌ நாடித்‌ 
தேடி ஓடும்‌ இன்ப அன்பன்‌. இளங்கலிஞர்களின்‌ இனிய முன்‌ 
னோடி. கா.சு. பிள்ளை தனிப்பாடல்‌ திரட்டு ஓர்‌ ஆய்வு - 
டாக்டர்‌ பட்டத்‌ தலைப்பு. முகவரி: புதுக்கல்லூரி, 
சென்னை- 14, 


துரைப்‌ பாண்டியன்‌ / 1941. மதுரை மாவட்ட கள்ளிக்குடி. 
கருணையானந்தம்‌ : பொன்னுத்தாய்‌.. பச்சையப்பன்‌ கல்லூரி 
மு.வ. மாணவர்‌. அன்றாட வாழ்வில்‌ - சமுதாயத்தில்‌ சந்தித்த 
பிரச்சனைகளைச்‌ சிந்தித்து அவற்றிற்கு ஏதேனும்‌ விடிவு 
கிடை க்காதா என்ற ஏக்கத்தில்‌ அவர்க்கு எளிதான வசதியான 
புதுக்கவிதை மூலம்‌ நம்மோடு உரையாடவும்‌ உறவாடவும்‌ 
எண்ணியதின்‌ எதிரொலியே?'மீரைத்தேடும்‌ வேர்கள்‌.' தன்னு 
டைய தரிசனங்களை உண்மையாகக்‌ கவிதையாக்கும்‌ நேர்மை 
இருக்கிறது; இதுவே இக்கவிதைகளுக்கு ஒரு சிறப்பான 
கம்பீரத்தைக்‌ கொடுத்திருக்கிறது' (கவிஞர்‌ பாலா) பிறதுறை 
ஆற்றல்‌; நல்ல பேச்சாளர்‌, நாவலாசிரியர்‌ ‘'நொந்தசோறு' 
வெந்து சோறாக வேண்டிய கல்லூரி மாணவர்கள்‌ தொந்த 
சோறாகும்‌ அவலம்‌ பற்றிய அற்புதப்‌ படப்படிப்பு. மாணவர்‌ 
ஒவ்வொருவரும்‌ படித்துப்பண்பட வேண்டிய பெட்டகம்‌, 
மன்னர்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ முகவசி,: 78, சந்தைப்‌ 
பெட்டை, புதுக்கோட்டை-. 


குருவிக்கரம்பை சண்முகம்‌ : 31-7 - 42 தஞ்சை மாவட்ட 
பேராவூரணி பக்கம்‌. பூண்டி புட்பம்‌, சென்னை பச்சை 
்‌ யப்பன்‌ கல்லூரி மாணவர்‌; அங்கேயே பணி. டாக்டர்‌ பட்டம்‌ 
பெற்றுளார்‌. புரட்சிக்‌ கவிஞரும்‌ ந.பிச்சமூர்த்தியும்‌ இவருக்கு 


662 - தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


வழிகாட்டும்‌ ஒளிவிளக்குகள்‌; தன்‌ உணர்ச்சிகளும்‌ நியாயங்‌ 
களும்‌ இவர்‌ கவிதைக்கு வழிகாட்டும்‌ உள்ளொளிகள்‌. 2ம்‌ 
உலகத்தமிழ்‌ மாநாட்டில்‌ அனைத்துலகக்‌ கவிஞர்கட்கென 
நடத்தப்‌ பெற்ற “புகாரில்‌ ஒரு நாள்‌' கவிதைப்‌ போட்டியில்‌ 
(கலந்து கொண்டோர்‌ இருநூற்றுவர்‌), இவர்‌ கவிதை முதற்‌ 
- பரிசு பெற்றது. புனை பெயர்‌ ‘செங்குயில்‌”. பட்டங்கள்‌ 
“புதுமைக்‌ கவிக்கோ' “யுகக்‌ கவிஞன்‌'. இவருக்குக்‌ கவிதை 
தொழில்‌ அல்ல, இதயம்‌, 


“ஒரு கவிஞர்‌ என்ற முறையில்‌ ஆழமான தனித்துவத்தோடு 
கம்பீரமான கவிதைகளைப்‌ பாடித்‌ தமிழ்‌ மக்களைப்‌ பெரிதும்‌ 
கவர்ந்தவர்‌. தனக்கென ஒரு பாணி நடை ஆகியவற்றை மிகத்‌ 
தொடக்கக்‌ காலத்திலேயே ஏற்படுத்திக்‌ கொண்டு, தற்காலத்‌ 
தமிழ்க்‌ கவிஞர்களைத்‌ தனது புதிய சிந்தனைகளின்‌ மூலம்‌ 
வெகுவாக பாதித்தவர்‌. கவிதைகளின்‌ பல்வேறு பிரிவுகளிலும்‌ 
தனது பேராற்றலால்‌ மகத்தான வெற்றியைப்‌ பெற்றவர்‌. 
ஆங்கிலக்‌ கவிதை உலகில்‌ பைரனும்‌ &ட்சும்‌ பெற்றுள்ள இடத்‌ 
தினைத்‌ தமிழ்க்‌ கவிதையுலகில்‌ பெற்றுள்ள ஒரே கவிஞர்‌” 


சங்ககாலப்‌ பெண்களுக்கு இடையே இல்லை, 
எங்கள்காலப்‌ பெண்களுக்கு உடைமே இல்லை! 


வெளியீடு: கண்கள்‌, நினைவுச்‌ சனனம்‌ (சிறு காவியம்‌ போட்டும்‌ 
பறவை, ஒருகுயிலின்‌ குரல்‌ (ஏகோபித்த பாராட்டினைப்‌ 
பெற்ற ஒரே கவிதைநூல்‌ 60 - 70 களில்‌); செந்நெல்‌ வயல்கள்‌ 
(மரபு, வசன, புதுக்கவிதைகள்‌), குருவிக்கரம்பை சண்முகம்‌ 
கவிதைகள்‌ (கவியரங்க - புதுக்கவிதைகள்‌), பூத்த வெள்ளி(பு து) 
சிறுகதை, குறுநாவலும்‌ செய்துள்ளார்‌. திரைப்படத்‌ துறை 
யிலும்‌ காலூன்றிப்‌ புகழ்‌ பூத்து வருகிறார்‌. முகவரி: 17. 3வது 
குறுககுச்சாலை, கிழக்கு செனாய்‌ நகர்‌. சென்னை-20. 


தமிழ்‌ நாடன்‌ (சுப்ரமணியம்‌); -- 48, சேலம்‌. எம்‌. ஏ; 
வரலாறு. ஆசிரியர்‌. சீரிய சிந்தனையும்‌ சிறந்த உணர்வுகளும்‌ 
ஒன்றிய உயர்கவிஞர்‌. சிறுமை கண்டு எள்ளும்‌ பெருமை 
கண்டு துள்ளும்‌ பண்புக்‌ கலைஞர்‌. சிவப்பு சிந்தனையுடைய 
தற்காலக்‌ கவிதையுலகில்‌ குறிப்பிட த்தக்க-கவன த்தைக்‌ சுவர்த்த 
காந்தக்‌ கவிஞர்‌. எதிர்காலத்தே ஏற்றமும்‌ தோற்றமும்‌ 
பெற்றுப்‌ பிறங்கப்‌ போகும்‌ சாதனைப்‌ பாவலர்‌. நல்ல பதிப்‌ 
பாசிரியர்‌. வல்ல ஓவியர்‌. இதனால்‌ இவர்‌ சின்னச்‌ சின்ன 
ஓவியங்களையும்‌ வண்ண வண்ணக்‌ கவிதைகளாக வடிக்கிறார்‌: 


எண்ணக்‌ கவிதைகளையும்‌ சின்னச்‌ சித்திரங்களாகச்‌ சித்தரித்து 
விடுகிறார்‌... 


மது. .௪. விமலானந்தம்‌ 660 


இதனால்‌ பதத்திற்கு இதம்‌ சேர்க்கிறது ஓவியம்‌ ; ஓவியத்‌ 
திற்குக்‌ காவியம்‌ புனைறெது கவி, வளமான மொழிபெயர்ப்‌ : 
பாளராகவும்‌ நலம்‌ சான்ற: பேச்சாளராசவும்‌ வீளங்குகிறார்‌.. 
செயல்திறன்‌ -மிக்கவார்‌. மொத்தத்தில்‌ பல்திறம்‌ சான்ற கவி 
மறவர்‌. முற்போக்கும்‌ தனிப்போக்கும்‌ மிக்கவர்‌. . அங்கதக்கவி, 


- தந்தவை: வேள்வி (மரபு], மண்ணின்‌ மாண்பு (அஞ்சாத 
அரசியல்‌ அங்கதங்கள்‌-குமுகாயக்‌ கொப்பளிப்புகள்‌), காமரூபம்‌ 
(காமவிகாரங்களின்‌ கச்சிக்‌ கருத்தோவியங்கள்‌) - புதுக்‌ 
கவிதைகள்‌. அம்மா அம்மா (தமிழகத்தின்‌ முதல்‌ சர்வதேசீயக்‌ 
கவிதை), நட்சத்திரப்‌ பூக்கள்‌ (முதல்‌ சித்திர கவிதா 080115 
poems). பிற: வேலிகள்‌ (நாவல்‌), இந்தியா இந்திரா (அரசியல்‌ 
சமுதாய பொருளாதார வரலாறு, மூளை (அறிவியல்‌). பதிப்பித்‌ 
தவை: நீ, காற்று, வானம்பாடி; வெளிச்சங்கள்‌, நிலாமேடை/ 
பிம்பம்‌, 60 Roses, South Indian Studies. கொங்கு ஆய்வகச்‌ 
செயலர்‌; பல ஆய்வரங்கங்கள்‌ நடாத்தியுள்ளார்‌. அச்சில்‌: மனு 
தர்மம்‌, இதயம்‌, புதுக்கவிதையின்‌ வடிவங்களும்‌ வகைகளும்‌, ' 
முதல்‌ விடுதலைப்‌ போரில்‌ (1800-01) கொங்கு உழவர்களின்‌ 
பங்கு, சாரா (நாவல்‌). 


்‌ புதுக்கவிதை இயக்கத்தின்‌ முன்னோடிகளில்‌ ஒருவரான 
இவர்‌ எல்‌ சோதனைகளும்‌ செய்து சாதனை கண்டுளார்‌. 
உலசுச்கவிதை மரபுகளை மாற்றிய ஹைய்கூட டோங்கே எனும்‌ 
ஜப்பானிய குறுங்கவிதை வடிவங்களை அறிமுகப்‌ படுத்தி 
யுள்ளார்‌, *தன்னனுபவங்களை உலக நிதரிசனங்களாக 
உயர்த்திக்‌ காட்டுதல்‌; சொல்லையும்‌ வரியையும்‌ சேர்த்துப்‌ 
பின்னும்‌ இரட்டைவலிமை; புதுக்கவிதைகளோடு ஒன்றிப்‌ 
போகும்‌ புதுமை - ஒவியம்‌ வரைவது, இவரின்‌ தனித்துவம்‌" 
என்கிறார்‌ டாக்டர்‌ புஸ்நாகி ராஜண்ணன்‌. 


சிலதுளிகள்‌: “வெற்று வயிறுகளின்‌ வேதனை முனகல்‌ தான்‌ 
என்‌.நாட்டு தேசயப்பாட்டு! வெந்த இதயத்து ஏக்கப்‌ பெரு 
மூச்சே, என்நாட்டி தேசியகதம்‌'; காலம்‌ வந்தால்‌ சட்டை கழற்‌ 
றும்‌ எங்கள்‌ காட்டுப்‌ பாம்பூ, காசு வந்தால்‌, சட்டைமாற்றுவார்‌ 
எங்கள்‌ நாட்டு எம்ப்பீ!' “ஓடக்‌ காண்பது என்னவர்‌ மானம்‌, 
ஒடுங்கக்‌ காண்பது ஒருசாண்‌ வயிறு, வாடக்‌ காண்பது மூதசீய 
உணர்வு; வருந்தக்‌ காண்பது விடுதலை வீரர்‌; போடக்‌ காண்‌ 
பது ஜால்ரா குல்லாய்‌, புலம்பக்‌ காண்பது தேர்தலில்‌ -தோற் 
ஹோர்‌, தேடக்காண்பது உழைக்காத செல்வர்‌, திருடர்‌ மலிந்த 
தவபாரத நாடே!” "வானமே வானமே ஒரு நட்சத்திரம்‌ போடு: 


664 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நிலாப்‌ பூவை நிதம்‌ சுகிக்கும்‌ வானாலை அதிபன்‌, உண்ணுவது 
சூரியப்பூ, உமிழ்வது நட்சத்திரப்பூ'. இலக்கியவானம்‌ கிழிஞ்சு 
கெடக்குது, திருவள்ளுவா! கொஞ்சம்‌ உன்‌ ஊசியைத்தா'. 
இத்தகு இவரின்‌ முகவரி: 192. தாதகாபட்டி. சேலம்‌-6. 
இன்குலாப்‌ (சாகுல்‌ ஹமீது): 5.தீஃத்‌. கீழக்கரை, சீனி 
முகமது: ஆயிஷா அம்மா... எந்தப்‌ பரம்பரையிலும்‌ வராது 
ஒரு புதிய பரம்பரையின்‌ முதல்வராக முந்தும்‌ மக்கள்‌ இலக்கியக்‌ 
கவிஞர்‌. புதுக்கவிதையில்‌ புதுப்பாதை வகுத்த புதுமைக்‌ 
கவிஞர்‌. இவரது எழுதுகோல்‌ ஆளும்‌ வர்க்கத்தின்‌ ஊது குழல்‌ 
அன்று, உழைக்கும்‌ வர்க்கத்தின்‌ துப்பாக்கி; கவிதைகளோ 
மயக்கும்‌ மாத்திரைகள்‌ அல்ல, மார்பைத்‌ துளைக்கும்‌ தோட்‌ 
டாக்கள்‌, கருத்தில்‌ வேகம்‌, குரலில்‌ கடுமை, நடையில்‌ புயலின்‌ 
புதுவேகம்‌. இத்துணையும்‌ முண்டிய புரட்சிக்‌ கவிஞர்‌, வருங்‌ 
காலத்தில்‌ மாபெரும்‌ மக்கள்‌ இயக்கக்‌ கவிஞராக மிளிர்வார்‌- 
ஒளிர்வார்‌; இது உறுதி. சமுதாய மாற்றங்களுக்கான சிந்த 
னைகளை மக்களுக்குப்‌ புரியக்‌ கூடிய உன்னதக்‌ கலைவடிவில்‌ 
தருவது எனக்கருதி, அதற்கேற்ப நாட்டுப்‌ பாடல்‌ வடிவில்‌ 
புரட்சிகரமான பாக்கள்‌ இசைப்பது என உறுதி செய்து, சகல 
விதமான அடிமைத்‌ தளைகளையும்‌ தகர்த்து , எறிவதற்கான 
சிந்தனா சக்தியைக்‌ கலை இலக்கியம்‌ தருதல்‌ வேண்டும்‌ என 
அறுதியிட்டு அந்நெடுவழியில்‌ பீடுநடை போட்டுவருகிறார்‌. 
வார்ப்புகள்‌? (இன்குலாப்‌ கவிதைகள்‌' சில சிந்துகளும்‌ 
கண்ணிகளும்‌, பல புதுக்கவிதைகளும்‌ கொண்டது. “பிரமிடு 
களிலிருந்து அடிமைகள்‌ விடுதலைப்‌ பிரகடன்‌ செய்கிறார்கள்‌ 
என்ற புதுக்கவிதைக்‌ குறுங்காவியமும்‌ அடங்கியது. [வெள்ளை 
இருட்டு சர்ச்சைக்குரிய அரசியல்‌ தத்துவார்த்தங்களின்‌ 
அவசரநிலை எதிர்ப்புக்‌ குரல்களின்‌ புரட்சிப்‌ புதுக்கவிதைப்‌ 
பெட்டகம்‌:- “முரண்பாடுகள்‌ பற்றி” மாசேதுங்கின்‌ அரசியல்‌ 
தத்துவக்‌ கட்டுரைகளின்‌ தமிழாக்கம்‌. “சூரியனைச்‌ சுமப்ப 
வர்கள்‌ ' (கிழக்கும்‌ பின்தொடரும்‌' சில தோட்டாக்கள்‌ ; 
“இவர்கள்‌ எழுப்பிய இந்தப்‌ பிரமீடுகள்‌, அடிமை வர்க்கத்தின்‌ 
வேர்வை அதிசயங்கள்‌”. மருத்துவச்சி-கருவறைக்‌ கைதிகளைக்‌ 
காலமெல்லாம்‌ விடுதலை செய்து, கல்லறைக்குள்‌ ஒரு கைதி 
யாகவா கண்மூடுகிறாள்‌?: இல்லை . . . மயான இல்லத்தில்‌ 
கல்லறை மறைப்பில்‌, மரணத்துக்கும்‌ இவளொரு பிரசவம்‌ 
பார்க்கிறாள்‌!” மார்க்சிய இலக்கியவாதி, இடதுசாரிக்‌ கவியான 
இவர்‌ முகவசி தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, புதுக்கல்‌ லூரி; சென்னைக்‌. 
கா. காமராசன்‌ : -44. மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரி, 
தமிழ்‌ முதுகலை மாணவர்‌. 65 இந்திப்‌ போரில்‌ அரசியல்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 665 


சட்ட த்தைக்‌ கொளுத்திய மாணவச்‌ சிங்கமாக அரங்கேறிய்வர்‌, . 
எதையும்‌ புதிய பார்வையில்‌ புதுவேகத்துடன்‌' பாடுபவர்‌. 
பகுத்தறிவையும்‌ சோசலிசத்தையும்‌ இரு கண்ணாகக்‌ கொண்‌ 
டவர்‌, சமூகச்‌ சிந்தனைச்‌ சித்திரிப்பில்‌ புது மரபு ஏற்படுத்‌ 
தியவர்‌. அழகிய உருவங்களால்‌ உள்ளத்தை அள்ளுபவர்‌. 
புதிய உத்திகளைக்‌ கையாண்டவர்‌. புனைவியல்‌ கவிஞராகப்‌ 
பொலிந்து படிமங்களை ஆளும்‌ பேராசை கொண்டவர்‌ (புல்‌). 
. பல சமயம்‌ படிமம்‌ அடுக்கி வந்து கெடுத்தும்‌ விடுகிறது. 


“ஏழைகளின்‌ அடுப்பெரிப்போம்‌, இல்லையெனில்‌ சூரியனில்‌ 
திக்குளிப்போம்‌' 'அனைதைகளே உங்கள்‌ கவிஞன்‌ பாடுகிறான்‌” 
என்றெல்லாம்‌ எழுதிய வேகம்‌ கண்டு வாசகர்கள்‌ இவரிடம்‌ 
மோகம்‌ கொண்ட துண்டு. இவரை நினைக்க வைத்த கவிதை 
'விலை மகளிர்‌' “நாங்கள்‌ மன்மத அச்சகத்தின்‌ மலிவுப்‌ 
பதிப்புகள்‌! கற்புச்‌ சிறையை உடைப்பதால்‌ கைது செய்யப்படு 
திறோம்‌. நாங்கள்‌ நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம்‌, 
ஆடை வாங்குவதற்காக!' “தன்‌ கால்களில்‌ ரத்தம்‌ கசியக்‌ கசிய 
பழைய முட்பாதைகளில்‌ முன்னேறி முதலில்‌ ஒரு புதுப்பாதை 
சமைத்தவன்‌ காமராசன்தான்‌ என்பதை மூர்ச்சையடை த்தவன்‌ 
கூட மறந்துவிடக்கூடாது” (வைரமுத்து). 


இவரது அரசியல்‌ ஊசல்‌, அகக்குழப்பங்கள்‌, உறுதியற்ற 
தன்மை. போன்றவற்றால்‌, இவரின்‌ முன்னேற்றம்‌ முயலின்‌ 
கதையாயிற்று! தன்‌ துயரங்களையே நியாயப்படுத்தும்‌ நிலை 
யும்‌ (ஆஸ்த்மா மாத்திரைகள்‌), சோகங்களும்‌ இவர்‌ கவிதை 
களிலும்‌ படின்‌ றன. கவிதை உலகில்‌ அனைவர்‌ கவனத்தையும்‌ 
கவர்ந்த காந்தக்கவிஞன்‌. வந்த வேகத்தில்‌ ஒரு இறக்கத்தையே 
உண்டாக்கிய உயார்கவிஞன்‌, ஓய்ந்து ஒதுங்கி விட்டார்‌! 


தூக்கத்தின்‌ சிம்மாசனம்‌ (இரவு), கருத்துக்கள்‌ உறங்கும்‌ 
காகிதப்‌ படுக்கை (புத்தகம்‌), “சதை வளர்க்கும்‌ பிணம்‌, சாவின்‌ 
சிரிப்புகள்‌ (அலிகள்‌) கறுப்பு மலர்கள்‌ (நீக்ரோக்கள்‌), நரைத்த 
நிலாக்‌ கல்லறை நாள்‌ (அமாவாசை), பூமிச்‌ சருகு (பாலை) 
நரம்பு மேகம்‌ (மின்னல்‌), ராஜதிரவம்‌ (மது), நதிகளின்‌ 
கல்லறை (கடல்‌), அழகின்‌ ஒற்றையடிப்பாதை (வானவில்‌) 
எனச்‌ சொற்களால்‌ சொக்க வைத்த சுந்தரக்கவிஞூர்‌. ஏனோ 
வரம்புமீறி வேண்டுமென்றே அதில்‌ ஓர்‌ அழகும்‌ ஈர்ப்பும்‌ இருப்ப 
தாக எண்ணி வடசொற்களை விரிவு வரச்‌ செய்துள்ளார்‌. 
(ஜுவாலைகள்‌, ராக, தேவ, வசந்தரூது, புஷ்பங்கள்‌...) கினி 
மூக்குத்‌ தீ நாக்குக்‌ கவிதைகள்‌ இவர்‌ கவிதைகள்‌! 


666 குமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கொடுத்தவை : கறுப்பு மலர்கள்‌, கிறுக்கல்கள்‌, நாவல்‌ 
பழம்‌, மகா காவியம்‌, சுதந்திர தினத்தில்‌ ஒரு கைதியின்‌ டைரி, 
தாஜ்மகாலும்‌ ரொட்டித்‌ துண்டும்‌, சூரிய காந்தி, சகாராவைத்‌ 
தாண்டாத ஒட்டகங்கள்‌: மலையும்‌ ஜீவநதியும்‌, ஆப்பிள்‌ கனவு. 
வானம்பாடிக்‌ கவிஞர்களில்‌ சாதாரண வாசகனையும்‌ எட்டிய 
வர்‌; ஈர்த்தவர்‌. திரைத்துறையிலும்‌ கவி பாடி வருகிறார்‌. 
மொத்தத்தில்‌ ஒப்பற்ற உருவசக்கவிஞர்‌. கவியரசு எனக்‌ 
கொண்டாடப்படுபவர்‌. முகவரி) 16 .எம்‌.ஐ.ஜி. காலனி, 
கங்காநகர்‌, சென்னை-24 (424575). ்‌ 


மேத்தா (முகம்மது மேத்தா): 5-9-௧5, ' பெரியகுளம்‌, 
மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரி மாணவர்‌, ராசிபுரம்‌, கோவை 
கலைக்கல்லூரிகளில்‌ பணியாற்றி இது. போது சென்னை 
மாநிலக்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. “சமூகமே இவரது 
தரிசன ஆலயம்‌; அதன்‌ சிக்கல்களே இவர்‌ கவிதைகளின்‌ 
கீதாலயம்‌. செழித்த மரபின்‌ மண்ணினைக்‌ கறி விழித்தெழும்‌ 
புதுமை விம்மி விகசிப்பதும்‌ தசைகளைத்‌ தழுவும்‌ சிறகு 
விசாலமும்‌ இசைக்கோலமிடும்‌ நளின விசித்திரமும்‌ இவர்‌ 
எழுத்துக்கு மெருகிழைக்கின்றன. காதலின்‌ மோகமும்‌ தமிழின்‌ 
தாகமும்‌ இவரின்‌ இரு சுண்கள்‌; சமுதாய அநியாயங்களின்‌ மீது 
ஏற்பட்ட கோபம்‌ இவர்‌ கவிதைக்கு மூன்றாம்‌ கண்‌. வட்ட 
மதிக்குடை ஏந்தி வந்தாலும்‌ நட்சத்திர எழில்‌ பூண்டு நின்றா 
லும்‌, இருட்டின்‌ பவனியைத்‌ தட்டிக்‌ கேட்குற பிரகாச 
ஊர்வலம்‌ இவர்‌ கவிதை'. 


தந்தவை: கண்ணீர்ப்‌ பூக்கள்‌, ஊர்வலம்‌ (தமிழரசுப்பரிசு) 
மனச்சிறகு (மரபு), அவர்கள்‌ வருகிறார்கள்‌, நடந்த நாடகம்‌, 
முகத்துக்கு முகம்‌ (கவியரங்கக்‌ கவிகள்‌), காத்திருந்த காற்று, 
திருவிழாவில்‌ ஒரு தெருப்பாடகன்‌, நந்தவன நாட்கள்‌, ஒரு 
வானம்‌ இருசிறகு. இதயத்தில்‌ நாற்காலி, வெளிச்சம்‌ வெளியே 
இல்லை (கவிதைச்‌ சிறுகதைகள்‌ ); அவளும்‌ நட்சத்திரம்தான்‌ 
(சிறுகதை), சோழ நிலா (ஆனந்த விகடன்‌ பொன்விழா நாவல்‌: 
போட்டி முதற்பரிசு 80,000 பெற்றது); மேத்தாவின்‌ முன்னுரை 
கள்‌, நினைத்தது... 9நூழ்ந்தது.. “நானும்‌ என்‌ கவிதையும்‌ 


(கட்டுரைகள்‌) , அங்கங்கே அம்புகள்‌... அவையெல்லாம்‌ சிறகுகள்‌ 
(விவாதங்கள்‌). 


ஆங்கிலம்‌, இந்தி, மலையாள மொழிகளில்‌ பெயர்க்கப்‌ 
பட்டுள. பல்கலைக்‌ கழகங்களில்‌ உயர்‌ ஆய்வுப்பட்டங்கட்கு 
ஆய்ந்து வருன்றனர்‌. மேற்கோளாக மேடையிலும்‌ எழுத்‌ 
கிலும்‌ எடுத்தாளப்படுகின்‌ றன, இவர்‌ நடையைப்‌ பின்பற்றி 


மது. ச விமலானந்தம்‌ 667 


ஏராளமான இளைஞர்கள்‌ கவிதை இயற்றுனெறனர்‌. படிமக்‌ 
கவிஞராகப்‌ பிரகாசிக்கிறார்‌. 


'மாதச்‌ காலண்டர்‌ 
மார்பில்‌ கனங்குறைய 
மாது மணிவயிற்றில்‌ 
... மடியில்‌ சனம்‌ வளர! 
தூக்கி வளர்ப்பதற்குத்‌ 
தோள்பலத்தை நம்பாமல்‌ 
தூக்கி எறிற்துவிட்ட 
துயரக்‌ குரல்கேட்கும்‌! 


நான்‌ 

வெட்ட வெட்டத்‌ 
தழைப்பேன்‌, 

இறப்பினில்‌ கண்விழிப்பேன்‌; 
மரங்களில்‌ நான்‌ ஏழை 
எனக்கு வைத்தபெயர்‌ வாழை. 


கற்பனைக்கும்‌ சிந்தனைக்கும்‌ 
நடக்கும்‌ 
கல்யாணத்தில்‌ 

கலைக்‌ குழந்தை பிறந்தது. 


“சட்டக்‌ கட்டடங்களில்‌ 
ஓட்டைகள்‌ விழுந்துவிட்ட ன” 


“வயதாகிப்‌ போனதால்‌ 
துர்ம ஸ்தூபிகள்‌ 
கதுள்ளாடுகின்றன 


“எங்கள்‌ வாழ்க்கை 
இருட்டோடு , 
இல்லறம்‌ நட த்துகிறது 


“சொற்கள்‌... 

. கற்பனைக்குக்‌ காதலிகள்‌, 
சிந்தனைகளுக்கோ 
சிதேகிதிகள்‌” 


உண்மைகள்‌ என்பதுதான்‌ 
சொற்களின்‌ கழுத்தில்‌ 
சூட்டப்பட்ட மாலை. / 

. பொய்யோ, 
வாக்கியச்‌ சொற்களின்‌ 


தூக்குக்‌ கயிறு, 


668 : தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
புதுக்கவிதை உலகில்‌ பொலிவும்‌ வலிவும்‌ பெற்றுப்‌ பிறங்கு 
கிறார்‌ மேத்தா. உள்ளடக்கம்‌ வடிவம்‌ உணர்த்து முறையில்‌ 
புதுமை. உவமை உருவகங்களில்‌ பழமை புதுமை இணைவு, 
இலக்கணப்‌ புலனுக்கு வேலை வைக்காத எளிமை, வளமான 
கற்பனை, நளின நடை, நலமான. சொல்லாட்சி, அழமான 
மனிதவுணர்வுகளின்‌ அற்புதப்‌ படப்பிடிப்பு, .கடுமைக்கிடையே 
கனிவு கலை நயம்‌, உள்ளம்‌ அள்ளும்‌ உணர்வுச்‌ சித்திரங்கள்‌ 
இன்ன பிற இவரின்‌ தனித்துவம்‌. அதனாற்றான்‌, மாணவருலகு 
மேத்தாவின்‌ பின்னே விரைகிறது; இளைஞர்‌ அணி இவர்‌ . 
கவிதைக்குப்‌ பணி செய்கிறது, எந்த வேடமும்‌ போடாது 
இயல்பாக எழுதுவதால்‌ நல்லோர்‌ இதயங்களில்‌ வீற்றிருக்‌ 
கிறார்‌. கற்றவர்களை யெல்லாம்‌ கிரங்க வைக்கிறது இவர்‌ 
கவிகை, ஏன்‌ பல்லோரைப்‌ பைத்தியமாக்கியும்‌ உளது. புதுக்‌ 

சுவியுலகின்‌ முடிசூடா மன்னராகப்‌ பொலியும்‌ தமிழக முழுமை 
யும்‌ உள்ள அனைத்துக்‌ கவிஞர்களையும்‌ இணைத்துச்‌ செயற்‌ 
படும்‌ “தமிழகக்‌ கவிஞர்‌ பேரவையின்‌ தலைவராகத்‌ திகழும்‌ 
மு. மேத்தாவின்‌ முகவரி : 5/11 பீட்டர்ஸ்‌ காலனி, இராயப்‌ 
பேட்டை, சென்னை-1த, 


வலம்புரி . ஜான்‌ : 14-10-46. நெல்லை மாவட்ட உவரி, 
தேவசகாயம்‌ பெர்னாண்டேோ : வியாகூலம்‌ அம்மாள்‌. வலம்புரி 
நிலாக்காலங்களில்‌ பாடும்‌ எனச்‌ சின்னஞ்சிறு வயதில்‌ கேட்டது 
சிந்தை கவர்ந்ததால்‌ அப்பெயரிலேயே எழுதி வந்தார்‌; 
மூக்காக முளைத்த இப்பெயர்‌, இப்போது முகமாகப்‌ பொலிந்து 
கொண்டிருக்கிறது! பாளையங்கோட்டை சவேரியர்‌ ' உயர்‌ 
நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு 63ல்‌. அறிவுப்‌ பலகணியை 
அகலத்‌ திறந்தவர்‌ பொ. ம. ராசமணி, பி.ஏ. 67. வளர்த்தவர்‌ 
. பேரா. வளனரசு. எழுதத்‌ தொடங்கியது 64ல்‌. முதற்கவிதை 
“தென்‌ ஒலியில்‌. சென்னை சட்டக்‌ கல்லூரி பி.எல்‌., எம்‌.எல்‌. 
பொது நிர்வாகத்தில்‌ எம்‌.ஏ., அரிசோனா உலகப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ ட. டட பட்டம்‌ வழங்கியுள்ளது. 


அழகு தமிழிலும்‌ ஆற்றல்‌ ஆங்கிலத்திலும்‌ கேட்பார்‌ 
பிணிக்கும்‌ கேளாரும்‌ வேட்ப மொழியும்‌ சொல்லின்‌ செல்வர்‌. 
கலைபயில்‌ தெளிவும்‌ கட்டுரை வன்மையும்‌ மிக்கவர்‌. எண்ணற்ற 
பரிசுகளும்‌ கேடயங்‌ கோப்பைகளும்‌ எழுத்தும்‌ பேச்சுக்குமாகப்‌ 
பெற்றவர்‌. நாடாளுமன்‌ றஉறுப்பினர்‌ 74-77; 84-90 தமிழ்நாடு 
மேலவை உறுப்பினர்‌ 83ல்‌. கவிஞர்‌, உரையாளர்‌, கட்டுரை 
யாளர்‌, திறனாய்வாளர்‌, சிறுகதை நாவலாசிரியர்‌, நாடகாசி 
ரியர்‌ என்ற வகையில்‌ 20க்கும்‌ ே மமல்‌ அரிய நூல்கள்‌ படைத்துள்‌ 


ம்து. ச. விமலானந்தம்‌ ப 669 


ளார்‌. தாய்‌ (வார ஏடு), மருதாணி (திரை வாரஇதழ்‌), மெட்டி 
(திங்களிதழ்‌) பாப்பா மஞ்சரி நான்கின்‌ நல்லாசிரியர்‌, மணம்‌ 
6-8-72. ' மனைவி மேரி பானு, கவிதா, அமுதா, பிருந்தா; 
பாரதி, பிரபு--ஐ.ந்து செல்வங்கள்‌. மூத்த மகள்‌-மனைவி பேரில்‌ 
கவிதா பானு” வெளியீட்டகம்‌ விளங்குகிறது; சிறந்தோரின்‌ 
சரணாலயம்‌! அமெரிக்கா, ஐரோப்பா, சோவியத்‌ நாடுகட்கு 
பயணம்‌ சென்றுளார்‌. 


காற்றின்‌ கவசம்‌, அம்மா அழைப்பு, ஒரு நதி குளிக்கப்‌ 
போகிறது, பதினோராவது கட்டளை, அந்தக இரவில்‌ சந்தன 
மின்னல்‌, நத்தைக்‌ கூடுகள்‌, கவிதைக்‌ கனிகள்‌, Pages of 8 
Rascal, River on Flames, Bleeding of a Heeling Soul ஆங்கில 
அருங்கவிதைகள்‌, திரைப்‌ படங்கட்கும்‌ பாடல்கள்‌ தட்டியுள்‌ 
ளார்‌. நாட்டிய நாடகங்களும்‌ நல்கியுள்ளார்‌. பெற்ற சிறப்புப்‌ 
பட்டங்கள்‌: “இளையார்‌ செம்மல்‌", “சிந்தனைச்‌ சித்தர்‌, 
'இலக்கியச்‌ சித்தர்‌', 'சொல்லின்‌ செல்வர்‌”, 


இவரது கவிதைப்‌ பிரகடனம்‌: ‘கவிதை என்பது சுகமான 
சொற்களின்‌ சேர்க்கை அல்ல, அது ஆத்மாவின்‌ ரத்தம்‌, 
எப்போதும்‌ வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவது கவிகை. 
நினைத்தால்‌ வருவ்தல்ல கவிதை, இதயம்‌ கனத்தால்‌ வருவது 
கவிதை.” 


வலம்புரியாரின்‌ வைரமணி வாசகங்கள்‌ : 'இலக்கியம்‌ 
உண்மையைத்‌ தேடுகிறது. மனிதனைத்‌ தொடுவதும்‌ தொட்டுத்‌ 
தூக்குவதும்‌ இலக்கியம்‌,” 'வார்த்தைகள்‌ தடைபயில்வது உரை 
நடை, நாட்டியம்‌ புரிவது கவிதை,' “கவிதை, கனிக்குள்ளே 
கண்ணுறங்கும்‌ விதை! விதைக்குள்ளே விழித்திருக்கும்‌ மரம்‌! 
பூகம்ப குலுக்கலிலும்‌ பூதலத்து தொம்பலிலும்‌, மானிட த்தை 
மீட்க வரும்‌ அவசரப்‌ பிரகடனம்‌, “நித்திரை, இறுதி ஓட்டத்‌ 
திற்காக இரவு தோறும்‌ வரும்‌ ஒப்பனை இல்லா ஒத்திகை/, 
படகோட்டி தூங்கக்‌ கொண்டே தூண்டில்‌ போடுகிறான்‌, 
மீன்களோ விழித்திருந்தே தொங்கிப்‌ போகின்றன. (விரோதி 
இருக்கிறார்களே என்பதல்ல என்‌ வேதனை அவர்கள்‌ விபர 
மில்லா ததர்களாக இருக்கிறார்களே, அதுதான்‌ என்‌ வேதனை' 
'கனவுகளிலே கூட நெப்போலியன்களை நிற்க வைத்தே 
பேசுகிற என்னிடம்‌, நித்திரை கலைந்த பிறகு நிழல்களா 
உட்கார்ந்து பேசுவது?” பைந்தமிழுக்குப்‌ புது நடை தந்த இத்த 
புயற்‌ பறவையின்‌ முகவரி : 122, பெரியார்‌ பாதை, சூளைமேடு: 
சென்னை-94, (426268, 425606) 


670 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பாலா (பாலச்‌ சந்திரன்‌). 24.12-'46. சிவகங்கை. இராம 
தாஸ்‌ சேர்வை: ஞானாம்பாள்‌. படைப்பாளியாகவும்‌ விமர்‌ 
சகராகவும்‌ ஒருங்கமையும்‌ இருவேறு ஆற்றலர்‌. புதுக்கவிதை உல 
இல்‌ புகழ்‌ பூத்தவர்‌; பன்னூல்கட்கு முன்னுரை எழுதிய பெரு 
மகனார்‌. குறுங்கவிதைத்‌ தொகுப்பு நீ இணைத்தொகுப்பர்‌; 
தமிழ்‌ இலக்கிய விமர்சகர்கள்‌' தொகுப்பர்‌. படைத்தவை ; 
சர்ரியலிசும்‌ (கலை இலக்கிய இயக்கம்‌ பற்றிய முதல்‌ தமிழ்‌ 
நூல்‌), புதுக்கவிதை ஒரு புதுப்பார்வை (50 ஆண்டுக்‌ காலத்‌ 
தமிழ்க்‌ கவிதைப்‌ போக்கும்‌ தற்போதைய புதுக்கவிதை 
நோக்கும்‌ பற்றிய விமர்சனம்‌; புதுக்கவிதை வெளியீட்டு முறை 
பற்றிய ஆய்வு. தமிழ்க்‌ கவிதைத்‌ திறனாய்வில்‌ இ%ஃதோர்‌ 
மைல்கல்‌), வித்யாபதியின்‌ காதற்‌ கவிதைகள்‌ (மொழியாக்கம்‌), 
பாரதியும்‌ கீட்சும்‌ (ஒப்பீட்டாய்வு.) பல்கவிஞார்களை உருவாக்‌ 
கும்‌ பட்டறையாகப்‌ பிறங்கும்‌ இவர்‌ மன்னர்‌ கல்லூரி ஆங்கிலப்‌ 
பேராசான்‌ ! முகவரி: 58, சார்லஸ்‌ நகர்‌, புதுக்கோட்டை. -. 


அக்னிபுத்திரன்‌ (அரங்கராசன்‌) * 11-௨2-47, கோவை. சுப்ப 
ராயன்‌ சுந்தரம்மாள்‌. கோவை கலைக்‌ கல்லூரி, சென்னை 
மாநிலக்‌ கல்லூரி மாணவர்‌. தி.மு.க; காந்தீயம்‌; மார்க்சீயம்‌ 
என வளர்ந்தவர்‌. வானம்பாடிக்‌ கவிஞர்‌. 15 ஆண்டுகளாக 
1000 க்கும்‌ மேற்பட்ட கவிதைகள்‌ எழுதிக்‌ குவித்துள்ளார்‌. 
சமுதாய மாற்றம்‌, மாறி வரும்‌ வாழ்க்கை மதிப்பீடு காண 
மக்களுக்கு உணர்த்துவது இவர்‌ நோக்கம்‌. கவிதையை மக்கள்‌ 
தொடர்புச்சாதனமாக மாற்றல்‌; பேச்சுச்‌ சந்தத்திற்கு முக்கியத்‌ 
துவம்‌ கொடுத்துப்‌ பாடுவது இவரது தனித்துவம்‌. மார்க்சீயக்‌ 
கொள்கையின்‌ கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ வரலாறு-- 
வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவது இவரது துடிப்பு, வீதி 
நாடக இயக்கம்‌, பரீக்ஷா மேடை நாடக இயக்கத்தில்‌ பங்கு 
கொண்டு நடித்தும்‌ வருகிறார்‌. தெலுங்கைத்‌ தாய்‌ மொழி 
யாகக்‌ கொண்ட இவர்‌ நந்தனம்‌ கலைக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌. “விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழில்‌ புதுக்கவிதை 
என்பது இவரது முனைவர்‌ பட்டத்‌ தலைப்பு. முகவரி: 21/20, 
பீட்டர்ஸ்‌ குடியிருப்பு, சென்னை-14, 


மதிவண்ணன்‌ (ராசகோபாலன்‌). 15-12-49, திருவாரூர்‌. 
சுப்ரமண்ய ஐயர்‌: அகிலாண்டம்‌. தென்னகத்தின்‌ ஒரே கார்‌ 
தொழிற்சாலையான “ஸ்டாண்டர்டு மோட்டார்‌'ஸில்‌ கணக்‌ 
குப்‌ பிரிவில்‌ பணியாற்றுபவர்‌. 9 வயது முதல்‌ எழுதிவருபவர்‌, 
கை வைத்த மாத்திரத்தில்‌ கவிபுனையும்‌ கலையாற்றல்‌ பெற்ற: 
வர்‌. வேர்விடும்‌ புதுக்கவிதையிலும்‌ விழுதுவிடும்‌ மரபுக்கவிதை; 


மது. ௪. விமலானந்தம்‌ 65] 


யிலும்‌ வித்தகவேகம்‌ பயின்று நிகழ்காலக்‌ கவிய்லகில்‌ நிலைத்த. 
இடம்‌” கண்டவர்‌. 300க்கும்‌ மேற்பட்ட பாட்டரங்கேறியவர்‌, 
'800க்கு மேலான பாடல்‌ பாடியவர்‌. 70 மேல்‌ மெல்லிசைப்‌ 
பாக்கள்‌ இயற்றியுள்ளார்‌. கவிதைப்‌ பட்டி மன்றத்துறையில்‌ 
முன்னணியில்‌ நிற்கிறார்‌. மரபு மரத்திலும்‌ புதுமைப்பூக்களைச்‌ 


சிலிர்க்க வைக்கும்‌ சமர்த்தர்‌. 


'கரும்புக்கவிதைகள்‌; சொற்களைச்‌ சுவையாகப்‌ பின்னும்‌ 
இவர்‌, எதிர்காலத்தில்‌ ஒரு காவியக்‌ கவிஞராக வருவார்‌” 
(அவ்வை நடராசர்‌). இன்றைய கவிதையுலகில்‌ ஒரு மின்னும்‌ 
தாரகை (சுராஜ்‌) அகத்தினில்‌ உலாவரும்‌ அநுபவ நிழல்களின்‌ 
அசைவினைக்‌ கவிதையாகத்‌ தட்டுகிறார்‌ (கிரஷ்ணா ஸ்ரீ 
நிவாஸ்‌), புதுமையும்‌ மிடுக்கும்‌ உள்ளத்தின்‌ ஒளியும்‌ எடுப்பாக 
மிளிரும்‌ மணிக்கவிதைகள்‌ (வல்லிக்கண்ணன்‌), படித்து இன்‌ 
புறத்தக்க பாக்கள்‌ (பரலி சு. நெல்லையப்பர்‌). 


வடிவமும்‌ வண்ணமும்‌ வாசமும்‌ நிறைந்த வைரவார்த்தை 
கள்‌. உள்ளடக்கத்தால்‌ உயர்ந்து, உவமைகளால்‌ ஒளிவீசி, 
தள்ளாடாத கவிநடையால்‌ தலைநிமிர்ந்து, நவநவமான 
விருத்தப்பாதையில்‌ நடைபோடுகின்ற மதிவண்ணன்‌, நளனை 
மலர இருக்கும்‌ கவிதைத்‌ தலைமசுன்‌, மகத்தான கவிஞர்‌, 
வெற்றிக்கவிஞர்‌' (வலம்புரி ஜான்‌) 


வழங்கியவை: மலர்களால்‌ ஒரு மாளிகை, ஞானரதம்‌ 
(பாரதியின்‌ உரைநடைப்‌ புதினமாம்‌ ஞானரதத்தை கான 
ரதத்தில்‌ ஏற்றிய கவிதை நாடகம்‌), மனதிற்குள்‌ ஒரு மழை. 


சுமையாய்‌ இல்லை! சுவையாய்‌ இருந்தேன்‌/--அன்னைத்‌ 
தோளின்‌ மீது தூக்கிடும்‌ போது! 


சுமையாய்‌ இருந்தேன்‌! சுவையாய்‌ இருந்தேன்‌--மங்கைத்‌ 
தோளின்‌ மீது தூங்கிடும்போது! 


சுவையாய்‌ இல்லை! சுமையாய்‌ இருந்தேன்‌—நால்வர்‌ 
- தோலின்‌ மீது தூங்கிடும்‌ போது! 


- பாரதி கலைக்கழகம்‌ 85ல்‌ 'சவிமாமணி' விருது வழங்கிற்று. 
இவரது குடும்பத்தில்‌ இவர்‌ மட்டும்‌ கவிஞர்‌ இல்லை. தமையன்‌ 
மார்‌ இருவரும்‌ தகு கவிஞர்கள்‌. “ஒரு குடும்பத்தில்‌ ஒரு பிள்ளை 
கவிஞனாவதென்பதே அரிது! அபூர்வமானதொன்று. ஒரு தாய்‌ 
வயிற்றில்‌ பிறந்த மூவரும்‌ கவிஞர்களாய்‌ உருவாகியிருக்கின்‌ 
றார்கள்‌ என்றால்‌ அது இறைவன்‌ திருவருளன்றி வேறென்ன? 
. (நாரண துரைக்கண்ணர்‌]). 


675 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


முருகசரணன்‌: (அருணாசலம்‌); 1.9.37.. 12 வயது முதலே 
இலக்கியக்கவிதை ஈடுபாடு. , வள்ளல்‌ பொள்ளாச்சி மகாலிங்கம்‌ 
அவர்களின்‌ இராமலிங்கர்‌ பணிமன்றத்‌ துணையாளர்‌. 


விசுவநாதன்‌: 27.4.4303. “எதிரொலி” எனும்‌ முன்னடை 
பெற்றவர்‌. ஏராளமாக எழுதித்தள்ளுபவர்‌. கவிதையோடு 
வரலாறு படைத்த வெ. சாமிநாதசர்மாவின்‌ வழிபற்றி நிறைய 
வாழ்க்கை வரலாற்றுநூல்‌ படைத்துள்ளார்‌. பாரதியின்‌ தம்பி 
(நெல்லையப்பர்‌), திரு வி. க. வின்‌ தம்பி (சாமிநாத சர்மா), 
வராவின்‌ தம்பி (நாரண துரைக்கண்ணன்‌), சொல்லுக்குச்‌ 
சுரதா, காவியம்‌ கண்ட லீரன்‌. (அலெக்சாந்தர்‌) பரம்பரை 
கண்ட பாவேந்தர்‌, வளரும்‌ தமிழில்‌ வலம்புரி ஜான்‌, புரட்சி 
வீரர்‌ வ.வே.சு, இருவர்கண்டபாரதி (வ.ரா-பரலி ஒப்பாய்வு), 
இளைஞர்‌ நெஞ்சில்‌ திரு.வி.க. இவரது பாரதிப்‌ பணி பாராட்‌ 
டுக்குரியது. பாரதிக்கு விடுதலை, பார்புகழும்‌ பாரதி, மக்கள்‌ 
போற்றும்‌ மகாகவி. பாரதிப்பணிக்காகப்பாரதிசங்கம்‌ கேடயம்‌ 
வழங்கிற்று. பேசின்‌ பாலம்‌ துணைமின்‌ இயக்குநராக இலங்கு 
கிறார்‌. பிற: எதிரொலிகள்‌, வாழ நினைத்தால்‌ வாழலாம்‌; 
இந்த அபூர்வ சகோதரர்கள்‌ மூவரும்‌ சேர்ந்து (மூவர்‌ தமிழ்‌: 
என மகுடமிட்டுத்‌ தங்கள்‌ கவிதைகளை வெளியிட்டுள்ளமை- 
குறிப்பிட த்தக்கது! மூவரும்‌ தமிழால்‌ மூவர்‌ முதலிகள்‌ முத 
லாழ்வார்கள்‌, தகுதியால்‌ மும்மணிகள்‌, தன்மையால்‌ முக்கனி 
கள்‌! முகவரி 'காவியம்‌' ௦, நேதாஜிதெரு, சீனிவாச நகர்‌ 
சென்னை-63. 


பாப்ரியா: (பொன்‌. திராவிடமணி) 2-4-'5929, மதுரை 
மாவட்ட சின்னாளபட்டி. பொன்ராஜ்‌ செட்டியார்‌: மல்லம்‌ 
மாள்‌. உதகை அரசு கலைக்கல்லூரி பி. ஏ., பொருளாதாரம்‌. 
நூல்கள்‌: *தாலாட்டுக்‌ கேட்காத தொட்டில்கள்‌' வானம்பாடி 
களின்‌ பிரிவுக்குப்பின்‌ வெளியான முதல்‌ புதுக்கவிதை, கண்‌ 
சிமிட்டும்‌ கல்லறைகள்‌; “வீதிகளை. நேசிக்கும்‌ வீணைகள்‌”, 
“எங்கள்‌ கிராமத்துப்பக்கம்‌' (இராமீய வாழ்வினை புதுக்கவிதை 
யில்‌ தரும்‌ முதல்‌ நூல்‌). பிற: பசை (சிறுகதைத்‌ : தொகுதி, 
பாவங்கள்‌ மீண்டும்‌ படியேறுகின்‌ றன (நாவல்‌) இவர்‌ கவிதை 
களில்‌ பாட்டாளி மக்களின்‌ கோபமும்‌ இருக்கிறது; குன்‌ 
னூரின்‌ குளிர்ச்சியும்‌ இருக்கிறது. சமுதாய இளங்கவிஞராக 
முன்னேறி வருகிறார்‌. ஒருசோறு: 'மனம்விட்ட்‌ ஆசைப்பட 
டம்‌ காலக்கம்பியில்‌ சக்கி அறுந்துபோனதால்‌, கற்பனை நூல்‌ 
மட்டும்‌ கேட்பாரற்றுக்கெக்கிறது.' முகவரி 48/49, “கவி 
தாலயா', மவுண்ட்‌ ரோடு, குன்னூர்‌ -643 102. - 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 673 


வைரமுத்து; 13-7-'52. மதுரைமாவட்ட பெரியகுளம்‌ வட்ட 
வடுகப்பட்டி. ராமசாமி உடையத்தேவர்‌: அங்கம்மாள்‌. வடுகப்‌ 
பட்டி உயர்நிலைப்பள்ளி (ஊக்கியவர்‌ புலவர்‌ உத்தமன்‌, 
போற்றியவர்‌ சின்னராசு), பச்சையப்பன்‌ கல்லூரி தமிழ்‌ பி.ஏ., 
எம்‌.ஏ.,; (ஆற்றுப்படுத்தியவர்‌ டாக்டர்‌ இரா. மாணிக்க 
வாசகம்‌). சட்டத்துறை ஆட்சிமொழி ஆணையத்தில்‌ மொழி 
பெயர்ப்பாளராகப்‌ பணியாற்றினார்‌. இப்போது திரையுலகில்‌ 
புகழ்‌ பூத்துப்‌ பொலிகிறார்‌; துருவனாகத்‌ திகழ்கிறார்‌. 


12 ஆம்‌ வயது தொடங்கி எழுதி வருகிறார்‌. முதகுற்கவிதை 
மாணவர்‌ இதழ்‌ தேன்‌ மழையில்‌ 'இளநைஞ்சின்‌ ஏக்கம்‌” (1971). 
முதன்முதலில்‌ வானொலியில்‌ ஒலித்தது கண்ணதாசன்‌ தலை 
மையில்‌. (அற்புதமாய்‌ பண்ணியிருக்கிறான்‌, அபாரமாய்‌ 
வருவான்‌-கண்ணதாசன்‌). வெளியில்‌ கவியரங்கேறியது பூம்பு 
கார்‌ சித்திரை முழுநிலவு முத்தமிழ்‌ விழாவில்‌ கலைஞர்‌ 
தலைமையில்‌. முதல்‌ கவிதைக்குழந்தை வைகறை மேகங்கள்‌ 
(மரபு) 1972. முதல்‌ திரைப்படப்பாடல்‌ “பொன்‌ மாலைப்‌ 
பொழுது...வானொலியில்‌ முதன்‌ முதல்‌ புதுக்கவிதை பாடியவர்‌ 
இவரே-“கண்ணீரைச்‌ சிரிக்கவிடுவோம்‌”, 


அடுத்து வந்தவை: திருத்தி எழுதிய தீர்ப்புகள்‌, இன்னொரு 
தேசிய கீதம்‌, கவிராஜன்‌ கதை, கொடிமரத்தின்‌ வேர்கள்‌, என்‌ 
மெளனத்தின்‌ சப்தங்கள்‌ (புதுக்‌ கவிதைகள்‌), கல்வெட்டுக்கள்‌, 
கேள்வியால்‌ ஒரு வேள்வி (உரை நடை), இதுவரை நான்‌ (தன்‌ 
வரலாறு-கவிதை உரை), வானம்‌ தொட்டுவிடும்‌ தூரம்‌ தான்‌, 
மீண்டும்‌ என்‌ தொட்டிலுக்கு (நாவல்கள்‌). 


இதுவரை 4000க்கு மேல்‌ கவிதைகள்‌; வானொலி தொலைக்‌ 
காட்சியில்‌ 300, கவியரங்கம்‌ 500 அற்புதமாகக்‌ கவிபாடும்‌ 
அருமையான கவிஞரை, மாணவர்கள்‌ பலாப்பழத்தில்‌ ஈப்‌ 
போல மொய்த்து மகிழ்கின்றனர்‌; இளங்கவிஞர்களின்‌ ஆதர்சக்‌ 
கவியாகவும்‌ அமைகிறார்‌. 


வைசங்கள்‌ : “கவிதை, மொழிக்கு ஆடை கட்டிவிடுறெது; 
இசையோ இறக்கை கட்டிவிடுகிறது. மரபுக்‌ கவிதைகள்‌ 
மண்ணில்‌ இருந்தாலும்‌ விண்ணையே பார்த்துக்‌ கொண்டி 
ருக்கும்‌ மலர்‌ வர்க்கங்கள்‌; புதுக்கவிதையோ--விண்ணிலிருந்‌ 
தாலும்‌ மண்ணையே பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ சூரிய 
சந்திரர்கள்‌. மொழி--மனிதனை மேம்படுத்துகிறது; கவிதை-- 
மொழியை : மேம்படுத்துகிறது. கவிதை என்பது மொழியின்‌ 
மின்சாரக்‌ கிடங்கு, ஓர்‌. இனிப்பு நெருப்பு, சுடும்‌ பூ, தன்னில்‌ 


த. இ. 43 


த தமிழ்‌ இலக்க வரலாறு 


இருப்பதை விட எதையும்‌ கற்பனை செய்து கொள்ளுமாறு 
கேட்டுக்‌ கொள்வது கவிதை; தன்னில்‌ இருப்பதைத்‌ தவிர 
எதையும்‌ கற்பனை செய்து கொள்ளக்‌ கூடாது என்று 
கட்டளையிடுவது கட்டுரை. உரைநடையில்‌, உணர்ச்சிகள்‌ 
வார்த்தைகளின்‌. இடுக்குகளில்‌ வழிந்தோடிப்‌ ' போய்விடக்‌ 
கூடும்‌; ஆனால்‌ கவிதையிலோ உணர்ச்சியும்‌ அர்த்தமும்‌ 
வார்த்தைகளின்‌ இடுப்புகளில்‌ உட்கார்ந்து கொண்டு இறங்க 
மறுக்கும்‌. மற்றக்‌ சலைகளில்‌ உணர்ச்சியின்‌ .நிழல்களை 
மட்டுமே தரிசிக்க முடியும்‌. கவிதையிலோ உணர்ச்சியின்‌ விசுவ 
ரூபத்தையே தரிசிக்க இயலும்‌. சரிதம்‌ என்பது தனி ஒரு மனித 
னின்‌ அறிமுக அட்டை அல்ல, அது முடிவைத்‌ தேடும்‌ ஒரு சமூகத்‌ 
தின்‌ மொத்த விலாசம்‌. மனித நேசம்தாம்‌ வாழ்க்கை, அச்சமே 
மறதியின்‌ ஆணிவேர்‌. கவிதை என்பது மலர்த்துகின்ற 
விஷயமன்று, மலர்கிற விஷயம்‌, ஆர்வம்‌ வெறியாக வளர்கிற 
போது அறிவுக்கு அது திரை போட்டுவிடுகிறது. ரத்தம்‌ வற்றி 
யவுடன்‌ சத்தம்‌ அடங்குகிறது. ஆடம்பரம்‌ சந்தோஷத்தின்‌ 
சைத்தான்‌. உழைப்பே கவசம்‌. 


முத்துக்கள்‌: கவலைக்குளம்‌, கண்ணீர்க்‌ குமிழ்‌, காகித 
உணர்வுகள்‌, மெளனத்‌ தனங்கள்‌, ஆணவ நிழல்‌, கதை 
்‌ இலக்கியம்‌, நெருப்பு நிமிஷம்‌, பிஞ்சித்துவம்‌, பூக்களின்‌ 
புத்திரிகள்‌ (பெண்கள்‌), புத்தகப்‌ பூக்கள்‌, கவிதைப்‌ பறவை, 
தண்ணீர்‌ விழுது, மன வீடு, ஜாதி நாய்‌, இரும்ப்க்‌ குச்சி 
(குண்டூசி), சேலைச்‌ சிலை (பெண்‌), மனித நதி, நெரப்பலை, 
. எண்ணச்‌ சூடு, கருப்புக்‌ கண்ணீர்‌ (மை) இப்படி அடிக்கு அடி 
அடிக்கடி புதிய சொற்களைப்‌ படைக்கிறார்‌. 
துணைவியர்‌ பொன்மணி: (19-6-54). பச்சையப்பன்‌ கல்லூ 
ரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ த.முருகேசன்‌.மகள்‌. வாசகி ரசிகையாகி 
காதலியாக வளர்ந்து 2.2.17ல்‌ வாழ்க்கைத்‌ துணை நலமானவர்‌. 
ராணிமேரிக்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ பி ஏ, பச்சையப்பனில்‌ தமிழ்‌ 
'எம்‌ ஏ. 1000-க்கும்‌ மேற்பட்ட கவிபாடி, 200-க்கும்‌ மேலான 
கவியரங்கேறிய கவியரசி. கோடம்பாக்கம்‌ மீனாட்சி மகளிர்‌ 
கல்லூரிப்‌ பேராசிரியை. பச்சையப்பன்‌ தந்த பாவலர்களாகெ 
இருவரும்‌ இருசுடர்‌ போல இலக்கிய இணைகளாக இலங்கி 
.இன்‌ றமிழ்‌ உலகில்‌ ஒளிவீசுகின்றனர்‌. இருவர்‌ பெயரிலும்‌ ஓர்‌ 
ஒற்றுமை உளது. வைர(ம்‌) முத்து; பொன்‌ மணி! இருவர்‌ 
கவிதைகளிலும்‌ இவை விரவி வருகின்றன; அவையாகவே 
அமைகின்றன. ' 
வைரமுத்துவின்‌ பாடல்கள்‌ வைரமும்‌ முத்துக்களுமாக 
வழ்க _ வருகின்றன, வைரச்‌ செதுக்கல்களாய்‌ வார்த்தைகள்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 675 


வந்தமர்கின்றன. சுந்தர வார்த்தைகள்‌ நமைச்‌ சொக்க வைக்‌ 
கின்றன. படிமங்கள்‌ அடுக்கி வருகின்றன. மரபின்‌ மடியில்‌ 
புதுமைப்பொடி படிகின்றன. பழஞ்சொற்களில்‌ புதுக்கருத்‌ 
துக்கள்‌; புதுச்‌ சொற்களுள்‌ பழஞ்செய்திகள்‌! இவருடைய 
உரை நடையில்‌: கவிதைத்‌ 'தொனி தோரணம்‌ கட்டி அழகு 
பார்க்கிறது” (கலைஞன்‌ - மாசிலாமணி) வார்த்தைகளை வசப்‌ 
படுத்தும்‌ வல்லமையும்‌, வார்த்தைக்குள்‌ வாக்கியத்தையே 
- சுருக்கிவைக்கும்‌ வளமையும்‌ விளையாட்டுப்‌ போல அமை 
தின்றன. மின்வெட்டுப்போலே கற்பனைகள்‌ மேவுகின்றன. . 
. உணர்வுகள்‌ ஊர்வலமாகன்றன. எனவே இவர்‌ புதுக்கவிதை 
்‌ வானில்‌ பேரொளி வீசிவருகிறார்‌. “முதல்‌ மரியாதைக்‌ காவி 
யத்திற்குப்‌ பாவியம்‌ படைத்துளார்‌. அத்தனையும்‌ முத்துக்‌ 
களாக முறுவலிக்கின்‌ றன. அற்புதப்‌ பாடல்கள்‌ உள்ளத்தை 
அள்ளுகின்றன, உணர்வைக்‌ கிள்ளுகின்றன. இப்படி முத்திரை 
பதிக்கும்‌” முன்னணிக்‌ கவிஞரின்‌ முகவரி 34. சர்க்குலர்‌ சாலை 
யுனைட்டெட்‌ இந்தியா காலனி, சென்னை 24, (42570) 
ஆரூர்‌ தமிழ்‌ நாடன்‌: 20-2-'62. திருவாரூர்‌. பல்‌ மருத்துவர்‌ 
ஆர்‌. எஸ்‌. இராசன்‌: பாக்கியலட்சுமி. பூண்டி புட்பம்‌ கல்லூரி 
மாணவர்‌. அன்னைத்‌ தமிழகத்தின்‌ பண்பு மேம்பாட்டிற்காக 
எழுதுபவர்‌. 'கற்பனைச்‌ சுவடுகள்‌' இவரது அகரப்படைப்பு. 
“தெள்ளிய இந்தனை, துள்ளிவரும்‌ வேலுக்கு ஒப்பான வார்த்‌ 
தைகள்‌, இளமைக்கே உரிய துடிப்பான நடை' (கலைஞர்‌). 
“விறுவிறுப்பான நடையும்‌ கருத்து விளக்கும்‌ கற்பனையும்‌ ஒசை 
நலமும்‌ வாய்ந்த கவிதைகள்‌' (பேராசிரியர்‌). *குமுகாய மாற்‌ 
றமும்‌ கவின்‌ தமிழ்‌ ஏற்றமும்‌ சமைத்திட விரும்பும்‌ சுவிஞரின்‌ 
பாடல்கள்‌, புதுமை விடியலுக்குப்‌ பூபாளம்‌ இசைக்கும்‌' 
(கவிஞர்‌ மருதவாணன்‌). முற்போககுச்‌ சிந்தனைமிக்க இவர்‌ 
இன்னொரு கண்ணதாசனாக முகிழ்ப்பார்‌. முகவரி: 4௭/4, 
தரும கோயில்‌ தெரு, திருவாரூர்‌-2. 

- கவிமாமணிகள்‌: சென்னை சைதாப்பேட்டை பாரதி கலைக்‌ 
கழகம்‌ கவிஞர்கள்‌ பலரைக்கொண்டது. ஆண்டுதோறும்‌ ஒரு 
கவிஞர்க்குக்‌ 'கவிமா மணி' பட்டமளித்துப்‌ பெருமைப்படுத்தி 
வருகிறது. மஹி, ந. ச. வரதராஜன்‌ (பீஷ்மர்‌), இலந்தை 
த. இராமசாமி, தமிழழகன்‌, ஐயாறப்பன்‌, ரா.பு தங்கராஜன்‌. 
சிதம்பரம்‌ சுவாமிநாதன்‌, இளையவன்‌, சிறுவயல செல்லப்பன்‌ 
போன்றார்க்கு வழங்கியுள்ள து. மயன்‌, மதி சீனிவா சன்‌, 
வ,வே. சுப்பிரமணியன்‌, வேதம்‌, கொத்தமங்கலம்‌ விசு, 
தமிழ்மாறன்‌, அமுதன்‌ சுப்பிரபாலன்‌, மீ. விசுவநாதன்‌, 
அமரசிகாமணி, போன்ற திரமான கவிஞர்கள்‌ “கலைக்கழ்கக்‌ 
கவிஞராகப்‌' யொலிகின்‌ றனர்‌. சில கவிமா மணிகள்‌: 


676 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மஹி (டி.ஆர்‌.குருஸ்வாமி) : 16-7-22. திருச்சிவட்ட பமூர்‌. 
ராமுடு அய்யர்‌: அன்னபூரணி. படைப்புகள்‌: மேசுமோகம்‌ 
(கவிதை), வானொலிக்‌ கவிதை நாடகங்கள்‌, பிற: மலர்‌ மணம்‌, 
மனக்கோலம்‌; இதயத்துக்கு ஒருத்தி (நாவல்கள்‌); எண்ணும்‌ 
எழுத்தும்‌, ஜாலக்கடல்‌, யோகம்‌, உயிர்ச்சிலை; ராதாவின்‌ 
நெஞ்சம்‌ (சிறுகதைத்‌ தொகுதிகள்‌), பிச்சைக்கார உலகம்‌, 
அங்கதக்‌ கட்டுரைகள்‌. 

... ஓவியம்‌, இசை அறிந்தவர்‌. இவர்‌ கவிதைகள்‌ 14 மொழி 
களில்‌ பெயர்க்கப்பட்டுள. சைதை பாரதி கலைக்கழகம்‌ 76ல்‌ 
கவிமாமணி: பட்டம்‌ வழங்கியது. 80ல்‌ வி. ஜி. பி, நிறுவனம்‌ 
1000 பொற்கிழி தந்தது; சென்னை அமுத நிலையப்‌ பதிப்‌ 
பாசிரியராகப்‌ பிறங்கும்‌ இவரது மணிவிழா 2-4-84ல்‌ நடந்தது. 
முகவரி: ஓlot 25, 1/17 மாக்மில்லன்‌ காலனி, 6வது சாலை. 
சென்னை-61, 


புதுவயல்‌ செல்லப்பன்‌ : 26-8-27, செட்டிநாடு, நடேசன்‌ 
செட்டியார்‌ : வள்ளியம்மை ஆச்சி. புதுக்கோட்டை மன்னர்‌ 
கல்லூரி மாணவர்‌. சென்னை உயர்நீதி மன்றத்தில்‌ நீதிமன்ற 
அலுவலர்‌. சமுதாய வளர்ச்சிக்கு மகாகவி பாரதி ஆற்றிய 
தொண்டிலே ஆயிரத்தில்‌ ஒருபங்காயினும்‌ செய்ய வேண்டும்‌ 
என்ற நோக்கினர்‌. தந்தையார்‌ நாளும்‌ வைகறையில்‌ . 
எழுப்பிப்‌ பக்கல்‌ அமர்த்தி தேவாரம்‌ திருவாசகம்‌ சொல்லிக்‌ 
கொடுத்தமையும்‌, மூத்த பெண்கள்‌ பவளக்கொடி அல்லி 
அரசாணி மாலை படிக்கக்‌ கேட்டமையும்‌ கவிஞ்னாக்கின . 
படைப்பு: கனியமுதம்‌, வயலூர்‌ முருகன்‌ வெண்பாமாலை, 
ஸ்ரீகந்தன்‌ பாமாலை (பதிப்பு), வரலம்‌ பிள்ளைத்தமிழ்‌. 
நாடகங்கள்‌: பொன்னி, புயல்‌. பல மெல்லிசைப்‌ பாக்கள்‌. 

ஐயாறப்பன்‌ (பஞ்ச நசன்‌): 3-4-£28. தஞ்சை மாவட்ட 
வரகூர்‌. சாமிநாத ஐயர்‌ : ருக்மணி. வட்டாட்ச்சியர்‌. 'தமிழ்‌ 
மலர்‌” என்ற கையெழுத்து ஏடு நடத்தியுள்ளார்‌. அளித்தவை: 
சுப்ரமண்யப்‌ பதிகம்‌, தாரீர்‌ ஒளி, அனுமாரஞ்சலி, சங்கர 
மும்மணிக்‌ கோவை, ஐயாறப்பன்‌ கவிதைகள்‌ (5 பகுதிகள்‌). 
பாரதிக்குப்பின்‌. சைதை பாரதி கலைக்‌ கழகத்தின்‌ செயலர்‌, 
1979 கவிமாமணி. இவரது உமர்கயாம்‌ பாடல்களின்‌ தமிழாக்‌ 
கம்‌ எளியன, இனியன. அன்பும்‌ அறமும்‌ இருகண்கள்‌ 
இவருக்கு. முகவரி 50. மசூதித் தரு. சைதை, சென்னை 15. 

சிதம்பரம்‌ சுவாமிநாதன்‌ : 7-10-36, இராஜபால சுப்பிர 
மணிய ஜடாவல்லபர்‌ . வெங்கட லட்சுமி. அண்ணாமலை 
புலவர்‌; சென்னை எம்‌.ஏ. சாந்தோம்‌ மேலுயர்‌ பள்ளியில்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 677 


தமிழாசான்‌. இவரை முன்னிலைப்‌ படுத்தியது சென்னை 
பாரதி இளைஞர்‌ சங்கம்‌; சமயப்‌ பிரசாரகராக்கியவர்‌ பாரதி 
கலைக்‌ கழகத்‌ தலைவர்‌ இரா. சுராஜ்‌, மரபு வழிக்‌ கவிஞர்‌. 410 
வயதிலேயே பாடியவர்‌. எல்லா வகைச்‌ செய்யுளும்‌ பாட 
வல்லவர்‌. திருப்போரூர்‌ சிதம்பர சுவாமிகள்‌ மடத்‌ தலைவர்‌ 
சிதம்பர சிவஞான பாலய சுவாமிகளிடம்‌ தமிழ்‌ அயின்‌ றவர்‌; 
தெய்வத்‌ தமிழ்த்‌ தொண்டுக்கு இதுவே அடிகோலியது. 
கவியரங்கம்‌, கருத்தரங்கம்‌, வழக்காடுமன்றம்‌, உபந்யாசம்‌ 
வல்லார்‌. பிணிக்கும்‌ பேச்சாளர்‌. 

*தண்டமிழ்க்‌ கொண்டல்‌, அருள்மொழி அழகர்‌, அருள்‌ 
நெறி அரசு, கம்பன்‌ கவிச்செல்வர்‌, சிவநெறிச்‌ செம்மல்‌, 
திரு நெறிய தமிழ்ச்‌ செல்வர்‌” போன்ற பட்டங்கள்‌ சூடியவர்‌. 
பாரதி கலைக்‌ கழகத்தார்‌ “80ல்‌ கவிமாமணி' ஆக்கினர்‌. 
தந்தவை: மயிலை சிங்கார வேலன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, தேவி துதி 
மாலை, பாலமுருகன்‌ பத்து, காமகோடி கவிதாஞ்சலி, விநாயக 
மாலை, கணபதி, கட்டுரைச்‌ சுரங்கம்‌, பள்ளி நாடகங்கள்‌, 
சர்வோதய இயக்கத்தில்‌ காந்தியக்‌ தத்துவப்‌ பிரசாரகராகப்‌ ' 
பணிபுரிந்து தமிழகத்தில்‌ பாத யாத்திரை புரிந்தவர்‌. 
கதராடையே அணியும்‌ இவரின்‌ காந்தி பற்றிய கவிதை வரிகள்‌: 
“இன்பத்‌ திருக்குறள்‌ இங்குன்‌ திருக்குரல்‌, குரான்‌ பைபிள்‌ நின்‌ 
கை வீரல்‌'. கவிராஜ காளமேகம்‌ திரைப்படப்‌ பாடல்கள்‌ 
தீட்டியுள்ளார்‌, தீபாவளித்‌ திருநாளில்‌ அமவாசையில்‌ பிறந்த 
புகழ்‌ பூத்த இவரின்‌ முகவரி: விசாலாட்சித்‌ தோட்டம்‌, 
சென்னை-தீ., 


இராசபாளையம்‌ கவிஞர்கள்‌ : இங்கே ஓர்‌ இலக்கியத்‌ தனி 
உலகே உருவாகியுள்ளது. கவிஞர்‌, சிறுகதையாளர்‌, நாவலாசி 
ரியர்‌, நாடக ஆசான்கள்‌, பேச்சாளர்‌, கட்டுரையாளர்‌ எனப்‌ 
பல்லோர்‌ தோன்றிய வண்ணம்‌ உளர்‌, தரமான படைப்பால்‌ 
திறமாகத்‌ தொண்டாற்றுகின்றனர்‌. இத்தனைக்கும்‌ இவர்கள்‌ 
தாய்மொழி தெலுங்கு! இந்த இலக்கிய வானின்‌ தனி நிலவு 
மூல நாயகர்‌ இவரே : 
மு. கு. ஜகந்நாத ராஜா: 23-7-33. குருசாமி ராஜா? அம்மணி 
-யம்மாள்‌. 6 ஆம்‌ வகுப்பே படித்தவர்‌, பின்‌ தன்‌ முயற்சியா 
லேயே கற்று அறிஞரானார்‌. தமிழ்‌, தெலுங்கு,கன்னடம்‌, மலை 
யாளம்‌, இந்தி, வடமொழி, பிராகிருதம்‌, ஆங்கிலம்‌ அறிந்து 
பன்மொழிப்‌ புலவராகப்‌ பிறங்குகிறார்‌. மரபும்‌ வசன கவிதை 
யும்‌ வல்லார்‌; முறையே கற்பனைய்‌ பொய்கை, “தரிசனம்‌' 
படைத்துள்ளார்‌. பழமையில்‌ புதுமை கூட்டி புதுமையில்‌ 
இனிமையூட்டி அறநெறிகாட்டி, தத்துவம்‌ தீட்டிக்‌ காட்டும்‌ 


678 தமிழ்‌ இலக்கிய வாலரறு 
பெட்டகங்கள்‌. எளிமையும்‌ இனிமையும்‌ இயன்ற சொற்களி 
னூடே தொனி இனிக்க கருத்துச்‌ சுரங்கங்களை--செவிநுகர்‌ 
கனிகளைக்‌ கடை ந்தெடுக்கும்‌ கவிதைச்‌ சிற்பி. அற்புதக்‌ கவிஞர்‌. 
சிறந்த சிந்தனையாளர்‌, பல்‌ துறைப்‌ பேரறிஞர்‌. எந்த 
இசத்துடனும்‌ இணையாத சியாத்வாதி; யாருடைய பாரம்‌ 
பரியத்திலும்‌ சேராது தனித்துத்‌ திகழ்பவர்‌. *தத்துவம்‌ வசன 
கவிதை இரண்டையும்‌ இணைத்துப்‌ புதுமை செய்து முழு 
வெற்றி பெற்றுள்ளார்‌' (௮.௪.ஞா) “அழ்ந்த தரிசன உண்‌ 
மைகளை எளிய இனிய வசன -சுவிதைகளாக்கித்‌ தந்துள்ளார்‌' 
(வல்லிக்‌ கண்ணன்‌). “பல மொழிப்‌ புலமையும்‌ இலக்கியப்‌ 
பயிற்சியும்‌ உடைய ஒரு தனிமனித உள்ளத்தில்‌ தோன்றும்‌ 
கருத்து, உணர்ச்சி, உணர்வு அ௫ூய மூன்று ஆறுகளும்‌ ஒன்றாகி, 
கற்பனைப்‌ பொய்கையாக . நிரம்பியுள்ளது' (அ. சீனிவாச 
ராகவன்‌) 


பிற படைப்புகள்‌ : சிலம்பில்‌ சிறுபிழை (திறனாய்வு). 
தெ லுங்கிலிருந்து தந்தன; கன்யாசுல்கம்‌ (நாடகம்‌), பறைச்சேரி 
(நாவல்‌), களாபூரணோ தயம்‌ (காலியம்‌), தேய்பிறை 
(கவிதை), வேமன்னா (அறநால்‌); ஆபுத்திர காவியம்‌, தெரு 
நாகானந்தம்‌ (வட மொழி ஹர்ஷர்‌ நாடகம்‌), சுதாசப்த சதி 
(பிராகிருதக்‌ கவிதைகள்‌ - சங்கப்‌ பாக்கள்‌ போன்றவை). 
குறிஞ்சிப்‌ பாட்டு (சைலக்தமு), முத்தொள்ளாயிரம்‌ (முத்‌ 
யால ஹாரமு) இரண்டும்‌ தெலுங்கில்‌ பெயர்த்துள்ளார்‌! 
இவர்‌ வழிகாட்டலில்‌ ஓர்‌ இலக்யெப்‌ பேரணியே உருவாகி 
வருகிறது. அத்துணை பேருக்கும்‌ ஆசான்‌ இவரே! மணிமேகலை 
மன்றம்‌ அமைத்து வெள்ளிவிழாவும்‌ நிகழ்த்தி வியத்தகு 
தொண்டு புரிந்து வருகிறார்‌. தனியொரு மனிதரல்லர்‌ இவர்‌, 
நடமாடும்‌ பல்கலைக்‌ கழகம்‌. இங்வெனை யான்‌ பெறவே. 
என்ன தவம்‌ செய்துவிட்டேன்‌ என இன்றமிழ்‌ அன்னை 
பெருமிதமுறும்‌ பெருந்தொண்டர்‌. முகவரி: விசுவசாந்தி 
பதிப்பகம்‌, 22, அங்கயா ராஜா தெரு, இராசபாளையம்‌. 


கொ. ௪. பலராமன்‌: 6-9-33 — 5-8-84. கொட்டி முக்கல 
சஞ்சீவி ராஜா: சீதாலட்சுமி அம்மாள்‌. 5 ஆம்‌ வகுப்பே படிப்பு. 
விவசாயி, படைப்பு : ரசிகன்‌, கணக்கு, புதுக்கணக்கு. குட்டிப்‌ 
புத்தகங்கள்‌ தான்‌, குட்டினால்‌ வலிக்கவே செய்கிறது; கடுகுக்‌ 
கவிதைகள்‌ தாம்‌, ஆனால்‌ காரம்‌ மிக்கவை, சின்னஞ்சிறு 
பாக்களே ஆயினும்‌, பென்னம்‌ பெரிய பிரச்சனைகளைப்‌ பிச்சி 
வாங்குகின்றன. கருத்து மின்னல்கள்‌, சிந்தனைக்‌ கற்று, 
அங்கத அரும்பு, சொல்லம்பு, சுவைக்‌ கரும்பு - இவர்‌ கவிதை 
எனலாம்‌. கணக்கு பற்றிய கணிப்பு : “இந்த வசனக்‌ கோடுளில்‌ 


“துட ச. விமலானந்தம்‌ ' 672. 


மிகச்‌ சிறந்த பயனுடைய சிந்தனைகள்‌ வழ்த்துக்‌ கொண்டிருப்‌ 
பதைப்‌ பாராட்டுகிமேன்‌' (சுரதா). “சமுதாயத்தில்‌ அன்பு 
அறிவு அடக்கம்‌ சேர்க்கும்‌ கூட்டலாகவும்‌, அறியாமை 
வஞ்சனை நீக்கும்‌ கழித்தலாகவும்‌, நாட்டின்‌ இன்பம்‌ வளப்பம்‌ 
பெருமை ஆகியவற்றை விரிவாக்கும்‌ பெருக்கலாகவும்‌, உரிமை 
களை அனைவர்க்கும்‌ வகுத்தளிக்கும்‌ வகுத்தலாகவும்‌ விளங்‌ 
கும்‌” (சிலம்பொலி). படித்தவுடன்‌ சிந்தனையைத்‌ தூண்டுகின்‌ 
றன. 'புதுக்கவிதை உலகில்‌ தனக்கென ஓர்‌ பேராசனம்‌ அமைத்‌ 
துக்‌ கொண்டவர்‌' என மதிப்பிடுகிறார்‌. இவரை இலக்கிய 
உலகினுக்கு அறிமுகம்‌ செய்த ஆசான்‌ கொ. மா. கோதண்டம்‌, 
பிற: சிறுகதைத்‌ தொகுதிகள்‌ பார்வை, இன்னும்‌ ஒரு ஏசு, 
ஏர்க்கால்‌, மனிதன்‌ இருக்கிறான்‌. நாவல்‌: முடியாத முற்றுப்‌ 
புள்ளி; இவர்‌ கதை, கவிதைகள்‌ ஆங்கிலம்‌, ருஷிய, மலையாள 
தெலுங்கு மொழிகளில்‌ பெயர்க்கப்பட்டுள. இவர்‌ மறைவு 
தமிழுக்குப்‌ பேரிழப்பு, 


பூ. ஆ. துரை ராஜா : 15-1-35. அழக ராஜா: லட்சுமி 
யம்மாள்‌, படிப்பு 5 ஆம்‌ படிவமே, நூற்பாலைத்‌ தொழிலாளி, 
இவர்‌ கவிதை சிறந்த சமுதாய மாற்றத்திற்கு அடிகோலும்‌ 
வண்ணம்‌, படிப்போர்‌ சிந்தனையைத்‌ தூண்டும்‌; பொது 
வுடமை நாடச்‌ செய்யும்‌. சத்திய நிழல்‌ இவரது தொகுப்பாகும்‌. 
p+ சத்திய வேதனை (சிறுகதைகள்‌, ஒரு வீடு விலை 
போகிறது (நாவல்‌), ராஜ பக்தி (தெலுங்கு நாடகங்கள்‌), 
நாங்கள்‌ ஓரினம்‌ (மலையாளச்‌ சிறுகதைகள்‌). பாரதி விழா 
ஆண்டுதோறும்‌ எடுக்கிறார்‌. பாரதி நூற்றாண்டில்‌ உருசியத்‌ 
தமிழறிஞர்‌ டாக்டர்‌ வித்தாலி பூர்னிக்காவை வரவழைத்து 
பாரதி சிலையைத்‌ திறக்கச்‌ செய்துளார்‌. மகாகவியின்‌ மாமணி 
கள்‌” நூறும்‌ வெளியிட்டுள்ளார்‌. மணிமேகலை மன்றச்‌ செய 
லர்‌. முகவரி: அகத்தியர்‌ இல்லம்‌, 77௮, சங்கரன்‌ கோவில்‌ 
சாலை, 626 117. 


கொ.மா. கோதண்டம்‌: 15-9-38. கொட்டு முக்கல மாடசாமி 
ராஜு: சீதா லட்சுமி அம்மாள்‌. படிப்பு 5 ஆம்‌ வகுப்பே. 
பஞ்சாலைத்‌ தொழிலாளி, பாட்டுத்‌ தொழிலாளியா கவும்‌ 
பிறங்குகிறார்‌. வறுமையால்‌ மேலே படிக்க முடியாமை எண்ணி 
வருந்தி, “கண்டது கற்கப்‌ பண்டிதனாவான்‌', ‘பலநாள்‌ வாச 
கன்‌, ஒரு நாள்‌ எழுத்தாளன்‌' பல நூலகங்களை நாடிச்‌ சென்று 
பன்மொழி நூல்களைத்‌ தேடிப்பிடித்து இந்நிலைக்கு உயர்ந்‌ 
துளார்‌; கவிதை, கதை, நாவல்‌, குழந்தை இலக்கியம்‌ எனப்‌ 
பல்துறையில்‌ படைப்பிலக்கிய கர்த்தாவாகச்‌ சிறந்துள்ளார்‌, 


680 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கொடுத்தவை ; சின்னச்‌ சின்ன அரும்புகள்‌, கங்கை-காவிரி, 
மழைத்‌ துளிகள்‌ (சிறுவர்‌ கவிதை); கோழிக்‌ குட்டிகளும்‌ 
்‌ பன்றிக்‌ குஞ்சுகளும்‌ (புதுக்கவிதை). உழைப்பின்‌ சிரிப்பு (மரபுக்‌ 
கவிதை ).' நல்ல பல கருத்துக்களை ஏற்ற முறையில்‌ எளிய நடை 
யில்‌ கவிதைகளாக்கித்‌ தந்திருக்கிறார்‌' (அழ. வள்ளியப்பா). 
“கவிதைகளில்‌ மாயா கோவஸ்கியின்‌ மிடுக்கையும்‌, விட்மனின்‌ 
தெளிவையும்‌ உணர்கிறேன்‌; நஸ்ரூல்‌ இஸ்லாத்தின்‌ புதுமைக்‌ 
கருத்துக்களை ரசிக்கிறேன்‌; பாரதியின்‌ சொல்‌ - வளத்தைப்‌ 
பார்க்கிறேன்‌' (கலைவாணன்‌), புதுமை நாட்டம்‌ பொதுமை 
வேட்டம்‌, உவமை நயம்‌ உருவக நலம்‌, கருத்து வளம்‌ கற்பனைத்‌ 
திறம்‌, மனித நேயம்‌ மக்கள்‌ தொண்டு, வர்க்க நேயம்‌ வையகப்‌ 
பரிவு, பரந்த நோக்கு புரட்சிப்‌ போக்கு, அறவுணர்வு அழ 
குணர்ச்சி அங்கதச்‌ சுவை, எளிமை, இனிமை, குழைவு; குமுறல்‌ 
_— இவர்‌ கவிதைகளில்‌ அழையோடுகின்‌ றன. 
பிற : ஆரண்ய காண்டம்‌, மலையின்‌ மைந்தர்கள்‌ (சிறு 
கதைகள்‌); ஏலச்‌ சிகரம்‌, ஜன்ம பூமிகள்‌ (நாவல்கள்‌) சப்த சதி 
காரம்‌ (விளக்க உரை) ('நவீனம்‌' இதழின்‌ சிறப்பாசிரியர்‌. 
பெற்ற சிறப்புகள்‌ : ‘ஆரண்ய காண்டம்‌” மைய அரசின்‌ 2000௫ 
பரிசு பெற்றது. “இதனை வசன காவியம்‌ என்றே சொல்லி 
விடலாம்‌. குறிஞ்சிக்‌ கதைக்கு கொ. மா. கோதண்டம்‌ என்று 
- சொல்லுமளவிற்கு மிகச்‌ சிறந்த கதைத்‌ தொகுப்பு 
(ந. பிச்சமூர்த்தி), மணிமணியான கதைகள்‌ (கோ வி. மணி 
சேகரன்‌) “மழைத்‌ துளிகள்‌' குழந்தை எழுத்தாளர்‌ சங்கத்‌ 
தங்கப்பதக்கம்‌ பெற்றுள்ளது. சென்னை ஆரோக்கிய ஆசிரமம்‌ 
“பண்டித ரத்னா” பட்டமும்‌, திரைப்பட ரூகர்‌ மன்றம்‌ 
*குறிஞ்சிச்‌ செல்வர்‌” என்ற விருதும்‌ வழங்கியுள. கதைகளும்‌ 
சுவிதைகளும்‌, ஆங்கில, ருசிய சிங்கள. இந்தி மராத்தி தெலுங்கு 
மொழிகளில்‌ பெயர்க்கப்பட்டுள, மணிமேகலை மன்‌ ற்ப்பொதுச்‌ 


செயலர்‌ முகவரி : சாத்தனார்‌ இல்லம்‌, 22, இராமசாமி 
கோவில்‌ தெரு. 


விவேகானந்தசாமி : 6-9-27 பண்டிட்‌ சண்முக வேலாயுதம்‌ 
பிள்ளை * (பாரதியின்‌ நண்பர்‌) சண்முக வடிவம்மாள்‌. தமிழ்‌ 
வித்துவான்‌, இந்தி பிரவின்‌. ஷோமியோபதி மருத்துவர்‌. 
ஆசிரியர்‌ , நல்லாசிரியர்‌ விருது பெற்றவர்‌. மரபுக்கவிஞர்‌. 
சித்திரக்‌ கவிதை வல்லவர்‌ பாரதிக்குப்‌ பாமலர்‌ நூறு' பாரிஸ்‌ 
பாரதி நூற்றாண்டு விழாப்‌ பரிசு பெற்றது. பாரதியின்‌ 776 
பாக்களை இந்தியில்‌ பெயர்த்துள்ளார்‌. 
மில்‌ சொந்தகீசுவிகை. கவிை 
ரியா மெடிகா. இருசர்ப்‌ பா 


“கமனாகமன்‌” இந்தி 
த வடிவிலே ஹோமியோ மெட்டீ 
க்களில்‌ 'அறநூல்‌ உருவாக்கி வருகி 


மது. ச. விமலானந்தம்‌ 681 


றார்‌. பாரதி பாடல்‌ - அகர வரிசை அவதானம்‌ புரிகிறார்‌. 
காந்தியடிகள்‌ மடியில்‌ தவழும்‌ பேறு பெற்றவர்‌. மருத்துவ 
மன்னன்‌” என்ற பட்டயம்‌ வழங்கியுள்ளது மதுரை சித்த மருத்‌ 
துவ சங்கம்‌, முகவரி : 190 மாடசாமி கோயில்‌ தெரு. இராச 
பாளையம்‌. 


வசந்தரமுபன்‌ (பதினெட்டாம்‌ படியான்‌): 15-9-38, விருது 
நகர்‌. குருசாமித்‌ தேவர்‌ : பொன்னம்மாள்‌. செந்திற்‌ குமார. 
நாடார்‌ கல்லூரியில்‌ பி.ஏ. பயிலும்‌ போதிருந்தே கதை, 
கட்டுரை, கவிதை எழுதுவதோடு பேச்சு, நாடகம்‌, நடனம்‌, 
ஓவியம்‌ இவற்றில்‌ பரிசு பெற்றுள்ளார்‌. தொழிலாளர்‌ நலத்‌ 
துறைத்‌ துணை ஆய்வார்‌. “இல்லறம்‌ தழைக்க இரண்டே ' 
எனும்‌ கதை தமிழ்‌. நாடு அரசு குடும்பநல துறையால்‌ வண்‌ 
ணத்திரைப்‌ படமாக்கப்பட்டு 500 ரூ பரிசளிக்கப்பெற்றது £மக 
ரந்த கோலங்கள்‌” புதுக்கவிதைத்‌ தொகுப்பு. அகப்பொருளுக்கு 
முதன்மைதந்து காதற்சுவை கொப்பளிக்க இலக்கியக்கோலங் 
கள்‌ இயற்றியுள்ளார்‌. சிருங்காரச்‌ சுவை சிந்துகின்றன, செந்‌ 
தேன்துளிகளாக. பெண்மைக்கு மென்மை ஏற்றுகிறார்‌. 'காஷ்‌ 
மீர்‌ ரோஜாக்கள்‌ பெயர்‌ பெற்றவை. உன்னை அழைத்துப்‌ 
போய்‌ அவற்றின்‌ பெயா்‌ மங்கச்‌ செய்வது பெரும்‌ பாவமல்‌ 
லவா ?' எனக்‌ காதலியிடம்‌ கூறுகிறான்‌ காதலன்‌! காதலன்‌ 
எல்லா உடைமைகளையும்‌ தான்‌ இறந்தபின்‌ எடுத்துக்கொள்ள 
உரிமை அளிக்கிறான்‌, இரு கண்களைத்தவிர! ஏன்‌ ? :யாருக்‌ 
காவது பொருத்தி யாரையாவது நோக்கிடும்‌ நிலை ஏற்பட்‌ 
டால்‌ கற்பு சறைபடுமன்றோ?' சிறுகதைத்‌ தொகுதியும்‌ நாடக 
மும்‌ வெளிவந்துள, முகவரி : 167, பெத்தையா தெரு. 


சேது நிலா (சேதரசு): 11-11-39 இளையான்குடி வட்டம்‌ 
கீமாய்க்குடி, இராமசாமி பிள்ளை : அயோத்தி அம்மாள்‌. 
பள்ளி மாணவப்‌ பருவத்திலேயே எழுத்தில்‌ பிடிப்பு, எம்‌.ஏ. 
படித்துள்ளார்‌. மல்லிகை சிறப்பாசிரியர்‌; காந்தி இணை 
அசிரியர்‌. ஜோதிடக்‌ கலைமணி' பட்டம்‌ பேற்றவர்‌. 
அழகாடும்‌ சோலை (கவிதைக்‌ தொகுப்பு), அங்காள 
பரமேஸ்வரி அருட்பா, அழகேவா (சிறுகதைத்‌ தொகுப்பு), 
சேதரசு கவிதைகள்‌. நல்ல கவிஞர்‌. முகவரி: 356, சின்னச்‌ 
சுரைக்காய்‌ பட்டித்‌ தெரு, (போன்‌ 2798) 


நீலம்‌ பதுமயன்‌? 6-7-58, குமரி மாவட்ட %. கண்ணன்‌ 
விளை: மணிமுத்து : சீதாலட்சுமி, தமிழ்‌ எம்‌.ஏ. பயின்று 
ஆசிரியர்‌. துடிப்புள்ள கவிஞர்‌, நடிப்பாற்றல்‌ மிக்க நாடகா 
சிரியர்‌, கட்டுரையாளர்‌, கதாசிரியர்‌. கலி-உரையரங்கம்‌, 


682 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


பட்டி-வழக்காடு மன்றாளர்‌. பல்கலைச்‌ செல்வர்‌, படைப்பு 
கள்‌ : ஊமைக்‌ காயங்கள்‌ (கவிதை), ஞான தீபன்‌ (கட்டுரை), 
சொல்‌ (நாடகம்‌); அக்கினிச்‌ சோலை, பாட முடியாத பல்லவி 
கள்‌, பலியாடுகள்‌, மகரந்தமில்லா மலர்கள்‌ (நாவல்கள்‌); 
கம்பனின்‌ பெண்மையழகு, காந்தியத்‌ தேன்‌ (கட்டுரைகள்‌); 
அக்கினிக்‌ குஞ்சு, எழுதாத பக்கம்‌, எடுப்புச்‌ சோறு, நோயாளி 
கள்‌ (நாடகங்கள்‌), இதழாசிரியர்‌: முகில்‌, தமழை, விருந்து, 
குடிசை, விழி 7 மேடை நாடகங்களை எழுதி, நடித்து, இயக்கி 
யுள்ளார்‌; படத்துறையில்‌ உதவி இயக்குநராகவும்‌ இருந்துளார்‌. 
சின்னஞ்சிறு வயதில்‌ பென்னம்‌ பெரிய ஆற்றல்‌! தமிழ்‌ இவர்‌ 
வடிவில்‌ உலவுகிறது. முகவரி : சின்மயா வித்யாலயா. இராச 
பாளையம்‌-626 108. 


கி. சு. கிருஷ்ணசாமி : 13-6-57. மதுரை மாவட்ட சின்ன 
ஒவுலாபுரம்‌. சுருளி ஜக்கையர்‌ : சுருளியம்மாள்‌. பச்சையப்பன்‌ 
கல்லூரி மாணவர்‌. சமூக மேம்பா டே இவரது எழுத்தின்‌ 
மையம்‌, தீயில்‌ ஒரு தீவு (83) ஈழத்‌ தமிழர்‌ இன்னல்‌ பற்றியது. 
நாளைகள்‌ மலரட்டும்‌ (84) சமுதாய சீர்திருத்தப்போக்கின து. 
“ஓர்‌ எரிமலையின்‌ நகல்‌' (வைரமுத்து); “சொல்‌ தேெரிப்பு 
இயற்கையாக வந்து விழுகிறது” (நா காமராசன்‌); வார்த்தை 
களின்‌ வலிமையும்‌ இனிமையும்‌ மிளிர்கின்றன” (கலைஞர்‌) 
இந்த அரும்பு நாளை மலராகும்‌, இந்தக்கரும்பு நாளை கணை 
யாகும்‌” (மேத்தா), இராசபாளையம்‌ இராலீக்கள்‌ கல்லூரியில்‌ 
வரலாற்றுத்துறைப்‌ பேராசிரியராக விளங்குகிறார்‌; மரபு-புது 
இரண்டும்‌ வல்லார்‌. 

இரா. ஆனந்தி: 15-3-59. பீமராஜா : ஜானகி. கணவர்‌ 
இராகவ ராஜா, வணிகர்‌, அறிமுகம்‌ (84) புதுச்சுவிதை. 
“அழகியல்‌ உணர்வும்‌ தேச தேசமும்‌, சமுதாய சிந்தனையும்‌, 
முற்போக்கு எண்ணமும்‌, ஏழ்மையின்‌ ஏக்கமும்‌, அடக்கப்‌ 
பட்ட உள்ளங்களின்‌ ஆதங்கங்களும்‌ எளிய நடையில்‌ இனிய 
கவிதை வரிகளாய்‌ அருமையாய்‌ வெளிப்பட்டுள்ளன (கொ.மா. 
கோதண்டம்‌) முகவரி: 30 ஏ. ்ரீரங்கபாளையம்‌. இராஜ 
பாளையம்‌. 


கருவூர்க்கவிஞர்கள்‌ : வரலாற்றுப்‌ புகழ்‌ மிக்க கருவூர்‌ 
வண்டமிழ்‌ வளம்‌ மிக்கதாக விளங்குகிறது. துடிப்புடைய 
பல்லோர்‌ பைந்தமிழ்‌ பரப்பி வருகின்றனர்‌. ஒரு தமிழ்ப்‌ 
-பாசறையாகவே ஒளிர்கிறது. கரூர்வட்ட தமிழாசிரியர்‌ கழகம்‌ 
உருவான பெரும்‌ பணியாற்றி வருகிறது. இங்கே தமிழ்‌ வீறு. 
டன்‌ செயல்படுகிறது. கரூர்‌ பைந்தமிழ்க்‌ கழகம்‌ முற்போக்கு. 
எழுத்தாளர்‌ சங்கம்‌ போன்ற பல மன்‌ றங்கள்‌ பிறங்குகின்‌ றன; ்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 683 


இவர்கட்கெல்லாம்‌ இயக்கு சக்தியாக இலங்குபவர்‌ இவர்தாம்‌... 
தன்னியூர்‌ நரவரசன்‌: (முத்துசாமி) 27-6-₹34, பழனியப்பா 
(கவுண்டர்‌) மலையம்மை, கரூர்‌ நகராட்சி உயர்நிலைப்பள்ளி. 
மாணவர்‌. அண்ணாப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌ 
வா.செ.குழந்தைசாமி, முதல்வர்‌ எம்‌ ஜி ஆரின்‌ தனிச்செயவர்‌ 
பரமசிவம்‌ உடன்‌ பயின்றோர்‌. 1957ல்‌ குளித்தலை தமிழ்‌ 
ஆட்சிமொழி மாநாட்டில்‌, இராவண காவியத்‌ தடைநீக்கத்‌ 
தீர்மானத்தின்‌ மீது பேசக்கேட்டு தலைவர்‌ பாவேந்தர்‌ (இவன்‌ 
ஒரு நல்ல நாவரசன்‌” எனப்‌ பாராட்ட அதனையே புனை 
பெயராகக்‌ கொண்டார்‌. சுயமரியாதை இயக்கம்‌ கோற்று 
வித்த மொழியுணர்வும்‌ எணணங்களை எழுத்தில்‌ கொட்டித்‌ 
தீர்க்க வேண்டும்‌ என்ற தினவும்‌ எழுத்துலகிற்கு இட்டுவந்தன. 
12 அம்‌ வயதிலேயே 'கனல்‌' எனும்‌ கையெழுத்து ஏடு நடத்தி 
யவர்‌. ' பொன்னி” எழுத்தாளர்‌. மரபு வழுவா மாக்கவிஞுன்‌. 


சன்மானக்‌ கவிஞர்‌ சுரதாவின்‌ ஆருயிர்த்‌ தோழர்‌. கடுமை 
யும்‌ கண்ணியமும்‌ மிக்கவர்‌, அஞ்சாமைமிகுந்தவா்‌. படைப்பு: 
“இன்று நீ, நாளை நான்‌', இரங்கற்காவியம்‌; அரசியல்‌ சமுதா 
யம்‌ கலாசாரம்‌, மதம்‌, நம்பிக்கை இவைபற்றிய மிகக்கடுமை 
யான விமர்சன நூலொன்றினைக்‌ கம்பீரமான உரைநடையில்‌ 
.. வரைந்து வருகிறார்‌. கரூர்‌ வட்டக்‌ சவிஞர்களின்‌ தலையூற்று, 
கரூர்‌ இலக்கிய வட்டத்தின்‌ தோற்றுநர்‌. 

கடுமையான கருத்தும்‌ கணிப்பும்‌: 'மரபுக்‌ கவிதையைப்‌ 
பதினாறு நிறைந்த ஒருபருவப்‌ பெண்‌ என்றால்‌, அந்தக்‌ 
கண்ணியை மூர்க்கத்தனமாகக்‌ கற்பழித்த சுயவர்கள்‌ இந்த முற்‌ 
போக்குக்‌ கவிஞர்கள்‌ எனச்‌ சொல்லிக்‌ கொள்ளும்‌ புதுக்‌ 
கவிதைக்காரார்கள்‌”. 'பொருள்புகழ்‌ இரண்டையும்‌ பெறுவதைக்‌ 
குறிக்கோளாகக்கொண்ட எழுத்தாளர்களை ஓராண்டுக்‌ காலம்‌ 
சிறைச்‌ சாலைக்கு அனுப்பிவிட்டுத்‌ தைரியம்‌ உள்ளவர்கள்‌ 
இப்போது எழுதுங்கள்‌” என்று அரசு ஓர்‌ அறிவிப்பு விடட்டும்‌, 
அதன்‌ பிறகும்‌ ஒருவன்‌ எழுதுகிறான்‌ என்றால்‌, அவன்தான்‌” 
உண்மையான படைப்பிலக்யெவாதி, அவனுடையதுதான்‌ 
“சிறந்த படைப்பிலக்கியம்‌”. முகவரி: நன்னியூர்‌, கரூர்‌ வட்டம்‌ 
639136. 

கரூர்‌-தமிழ்மணி: புனைபெயர்‌ கனல்‌: கரூர்வட்ட காளி 
பாளையம்‌. தந்‌ைத பழனியப்ப கவுண்டர்‌. மேலைச்சிவபுரி, 
கரந்தை, பேரூர்‌ கல்லூரிகளில்‌ பயின்று புலவர்‌ பட்டம்‌ பெற்றுப்‌ 
பின்தாமே பயின்று எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்றுளார்‌. கவிப்பால்‌ 
ஊட்டியவர்‌ கருவூர்ப்‌ பாவலரேறு கணபதி ஐயா. சிந்தை 
வரும்‌ சிறந்த பேச்சாளர்‌, உள்ளம்‌ அள்ளும்‌ உயர்கவிஞர்‌, 


684 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


படைப்பு: “வாக்கு மூலங்கள்‌”. இஃதோர்‌ புதிய இலக்கியம்‌, 
புதுமைப்‌ படைப்பு. சொக்கவைக்கும்‌ சொற்ஃகாலங்கள்‌. 
சமுதாயத்தைச்சாடும்‌ 21 வாக்கு மூலங்கள்‌. “புதுக்‌ கவிதைப்‌ 
போக்கில்‌ மரபுதவழ எழுதியிருக்கிறார்‌. அழகிய சோல்லாட்சி 
களும்‌ தெளிந்த பொருளும்‌, ஆற்றொழுக்குப்‌ போன்று 
தொடர்ந்த நடையும்‌ ஓசை நயமும்‌ கொண்டு கவிதைகள்‌ சிறப்‌ 
பாக உள்ளன” (சிலம்பொலி செல்லப்பன்‌). ஏமாற்றங்களை 
எப்படிச்‌ சொல்லுகிறார்கள்‌ என்பதைக்‌ காணும்போது, இந்த 
உத்தி பயன்தரும்‌ படைப்பாகப்‌ புலனாறெது (சிற்பி). கவிதை 
யின்‌ ஆற்றலைப்‌ புலப்படுத்தி உண்மைக்கு வலுவூட்டும்‌ கவிஞர்‌ 
கவிதைப்‌ பேருலக வாழ்த்தினுக்கு உரியவர்‌ (பொற்கோ) 
எதுகையால்‌ சிலசுவி இதயங்‌ கவரும்‌, மோனையால்‌ சிலகவி 
மூளையில்‌ தங்கும்‌; தமிழ்மணி பெற்ற தனிப்பெருங்‌ கவிமகள்‌ 
அமிழ்தமாய்‌ உள்ளாள்‌ (கம்பராமன்‌); அன்னி மிகிலி காவியம்‌ 
படை த்து வருகிறார்‌. இலங்கை இரண்டாகிறது (தொகுப்பு), 
முகவரி: நகராட்சி மேனிலைப்‌ பள்ளி, கரூவூர்‌, 

அருணா-பொன்னுசாமி: 4-10-1938.தா த்தையங்கார்பேட்டை 

அருணாசலம்‌: அங்காமி அம்மாள்‌; மயிலம்‌ தமிழ்க்‌ கல்லூ 
மாணவர்‌. எம்‌. ஏ துறைதோறும்‌ துறைதோறும்‌ துரய்தமிழின்‌ 
பெருமைகள்‌ துலங்கவேண்டும்‌ என்ற துடிப்பினர்‌. மரபுக்‌ 
கவிஞார்‌. படைப்பு: பெண்மை (காவியம்‌). என்‌. புதூர்‌ உயர்‌ 
நிலைப்பள்ளித்‌ மிய முகவரி: CC; |. அண்ணா நகர்‌ 
கரூவூர்‌- 1. 

நரட்டுராயன்‌: 13-11-40. பெரியார்‌ மாவட்டம்‌ மூலனூர்‌ 

ஒன்றிய கோட்டார்பட்டி. பள்ளி செல்லாது தனி ஆசிரியா்‌ 
களிடம்‌ கற்றவர்‌. காப்பிக்‌ கொட்டை-தூள்‌ வணிகம்‌. 
குருவின்‌ பெயரை இணைத்து நாட்டுராய சண்முகப்பிரியன்‌ 
என்ற பெயரில்‌ கவிபாடி வருகிறார்‌. மொழிப்பற்றானும்‌, 
தாய்மொழிக்காக முன்னோர்கள்‌ எத்தனையேர்‌ தியாகம்‌ 
புரிந்துளர்‌; நாமும்‌ நம்மாலான சேவை-பெரிதோ- சிறிதோ 
எனப்‌ பாராமல்‌ செய்ய வேண்டும்‌ என்ற துடிப்பாலும்‌ உணர்‌ 
வின்‌ உந்துதலாலும்‌ பாடிவருகிறார்‌. படைப்பு: . இருபெரும்‌ 
தியாகிகள்‌, நாட்டுராய சாமிமாலை, புயல்தேசத்தில்‌. அகதிகள்‌ 
விண்ணப்பம்‌, நொந்ததை மறந்து வந்ததைத்‌ தொழுவோம்‌, 
பார்வதி தரிசனம்‌; கந்தர்‌ ஆனந்தம்‌. ஓயாத ஊஞ்சல்‌, ஆனந்த 
ரேகை, உழவர்‌ விண்ணப்பம்‌, அனாதைரட்சகம்‌, இந்து சமயத்‌ 
தில்‌ பொங்கலின்‌ பெருமை. *குணமணி' எனும்‌ திங்கள்‌ இதழ்‌ 
68-69 ஈராண்டுகள்‌ நடாத்தியுள்ளார்‌. முகவரி: 14.5. Coffee 
orks கோவை சாலை. வையாபுரிதகர்‌, கரூர்‌-2, 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 685 


சொல்லேருழவன்‌ (மனோகரன்‌): 20-6-43. பசுபதிபாளை 
யம்‌. தர்மலிங்கம்‌: கனகரத்தினம்‌, அசிரியத்தொழில்‌. நாடு 
இன மொழி மேம்பாட்டுக்கு உழைப்பவர்‌. நூல்கள்‌: கல்லக்‌ 
குடி கொண்டான்‌ காவியம்‌, மனோரஞ்சிதம்‌, சொல்லேருமவன்‌ 
கவிதைகள்‌. 

கடவூர்‌ மணிமாறன்‌: 15-06-1945: திருச்சிமாவட்ட கடவூர்‌ 
அய்யம்பாளையம்‌. பழநியப்பன்‌: கன்னியம்மாள்‌- மேலைச்‌ 
சிவபுரி, கரந்தை, தருமபுரம்‌ கல்லூரிகளில்‌ புலவர்‌ பட்டம்‌; 
அண்ணாமலை பி.ஒ.எல்‌; சென்னை எம்‌ஏ. இவர்‌ ஓர்‌ எழுச்‌ 
இக்கவிஞர்‌. சிறுகதை, நாடகம்‌, ' திறனாய்வும்‌ வல்லார்‌. 
அரவக்குறிச்சி மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. படைத்‌ 
தவை: இந்திக்கு எச்சரிக்கை. நான்பாடுகிறன்‌ (பாட்டரங்கப்‌ 
பாடல்கள்‌), மயக்கமா? உறக்கமா? (அஞ்சல்‌ அந்தாதி) , இயற்கை 
வடிவங்கள்‌, எதிர்‌ நீச்சல்‌, கிழக்கு வெளுத்தது (பாவியம்‌), 
கம்பீரம்‌ மிக்க சொல்லாட்சி, கனிவு மிகுந்த பாவோட்டம்‌ 
களிநடம்புரிகன்றன. “வெறியில்லாத வேகம்‌, ஆர்ப்பாட்டம்‌ 
இல்லாத அழகு, வெறுமையாகப்‌ போகாத எளிமை, வெறும்‌ 
பிரச்சாரமாகப்‌ போகாத கொள்கை உணர்வு மிக்கவை” 
(டாக்டர்‌,கா.செல்லப்பன்‌ ), பெருஞ்சித்திரனார்‌ பாநலம்‌ பற்றி 
டாக்டர்‌ பட்டத்துக்கு ஆய்வுசெய்கிறார்‌. பகுத்தறிவுப்‌ 
பாசறை மறவனாகிய இவரது தாத்தா அமரகவி த.பி.கருப்‌ 
பண்ண பிள்ளை ஒரு சிறந்த கவிராயர்‌; மகாத்மா காந்தி 
மரணச்சிந்து பாடியுள்ளார்‌. முகவரி: 109. மேலத்தெரு, 
கிருட்டிணராயபுரம்‌ திருச்சிமாவட்ட ம்‌ 639102. 

கன்னல்‌ (சிவலிங்கம்‌): 5-12-1940, திருச்சி மாவட்டம்‌ 
காணியாளன்பட்டி. இரத்தினம்‌: மாருதியம்மாள்‌. திராவிட 
இயக்க- தனித்‌ தமிழ்‌ இயக்கக்‌ கொள்கைகள்‌, பொதுமை தெறிச்‌ 
. கோட்பாடுகள்‌ கொண்டவர்‌. தந்தவை: வெண்தாடி 
(பாவியம்‌), ஊமைக்‌ காயங்கள்‌, தேனாறு (குழந்தைப்‌ 
பாடல்கள்‌); ஆய்வுகள்‌ தீர்வுகள்‌, செந்நீரில்‌ மலரும்‌ செந்தமிழ்‌ 
ஈழம்‌, இயற்கை வடிவங்கள்‌, நீதிகேட்டு நெடும்‌ பயணம்‌,வாழ்த்‌ 
துகிறோம்‌ தொகுப்பு; 'செந்தமிழ்ப்‌ பூக்கள்‌ சிரிக்கட்டும்‌- உலகின்‌ 
சிந்தையை எல்லாம்‌ பறிக்கட்டும்‌' என்ற சிந்தையினார்‌. 
கருவூர்‌ நகராட்சி மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌, முகவரி: 
“கமிழ்ப்‌ பாசறை” 79 தெற்கு நரசிம்மபுரம்‌, கருவூர்‌. 

பாவலர்‌ இறையரசன்‌ (சாமிநாதன்‌) : சின்னதாராபுரம்‌. 
சிவன்மலை : பொன்னம்மாள்‌. 3ம்‌ வகுப்பே படிப்பு. ஆடை 
வாணிகம்‌. தமிழ்‌, தமிழின முன்னேற்றம்‌ கருதி எழுதுபவா. 
கடவுள்‌ மறுப்பு ஆண்டவன்‌ எங்கும்‌ இல்லை என்ற உறுதியர்‌; 


| 686 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


திராவிட இயக்க உணர்வு நெறியர்‌. சிறந்த பேச்சாளர்‌. ர்‌. தூய 
தமிழில்‌ வட சொற்களைந்து எழுதுபவர்‌. படைப்பு? “குறளும்‌ 
பொருளும்‌' தமிழ்‌ மரபும்‌ பகுத்தறிவுச்‌ சிந்தனையுடனும்‌ 
குறளுக்குப்‌ பாட்டிலேயே பொருள்‌ வரையப்பட்டுள்ளது. 
பாடலின்‌ விளக்கத்தைப்‌ பாட்டிலேயே வடித்துக்‌ காட்டுவது 
அருஞ்செயல்‌; அதிலும்‌ இரண்டடிக்‌ குறளுக்கு -நான்கடிக்‌ 
கவிதையில்‌ பொருள்‌ வரைந்தது பெருஞ்செயல்‌. 'கவிதைகள்‌, 
எளிய பாக்களாக இனிய தமிழில்‌ கொட்டும்‌ குற்றால அருவி 
போலத்‌. திகழ்கின்ற பாங்கு கண்டு போற்றுகின்றேன்‌' 
(கலைஞர்‌). 'தமிழ்‌ நலம்‌ விளக்கும்‌ உரைக்‌ கவிதை நூல்‌' 
(பேராசிரியர்‌). புதிய. கோணத்தில்‌ நூல்களை உருவாக்கலாம்‌ 
என்பதற்கு ஒரு முன்னோடி எடுத்துக்‌ காட்டு (கி. வீரமணி). 
திருக்குறள்‌ வரலாற்றில்‌ ஒரு தனியிடத்தை உறுதியாகப்‌ 
பெறும்‌” (குறளியம்‌ வேலா) “சிந்தனை ஊற்று” செந்நீரில்‌ 
மலர்ந்த செந்தமிழ்‌ ஈழம்‌” தொகுப்பாளர்‌ முகவரி: மணி 
மகலை பதிப்பகம்‌, சின்ன தாராபுரம்‌ 639208. 

புதுமதியன்‌ (பு. சி. கந்தசாமி): சின்னசா மிக்‌ சுவுண்டர்‌ : 
அகிலாண்டம்‌. திருவையாறு அரசர்‌ கல்லூரி மாணவர்‌. 
சன்ன தாராபுரம்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. 1000க்கும்‌ 
மேல்‌ கவிபாடியுள்ளார்‌. முகவரி: புதுப்பாளையம்‌, ௪. கூட 
லூர்‌ அஞ்சல்‌, தென்னிலை (வழி), கரூர்‌ வட்டம்‌ 659 206. 

பாவலர்‌ புகழேந்தி: லாலாப்‌ பேட்டை. மருதப்பர்‌: தையல்‌. 
நாயகி. எட்டாம்‌ வகுப்பே படித்தவர்‌. படைத்தன : காட்டாறு 
(இந்திப்‌ போர்‌ பற்றியது), புறநானூறு (சில வரலாறுகள்‌), 
மயக்கமா? உறுக்கமா? கவிஞன்‌ காதலி, எரிமலையின்‌ குமுறல்‌, 
ஆரியத்‌ த அணையட்டும்‌, நடை.ப்பிணம்‌, ஊருக்குப்பெரியவன்‌, 
சாதி சாதித்தது என்ன? இசை : தீந்தமிழ்த்‌ திருப்பாடல்கள்‌, 
தி. மு: க. பாடல்கள்‌, அண்ணா மறைவுப்‌ பாடல்கள்‌, நடைப்‌ 
பிணத்தின்‌ பத்துப்‌ பாட்டு, பூந்தமிழ்க்‌ கவிதைகள்‌. நாடகம்‌ 
கானல்‌ நீர்‌, போலி மருத்துவன்‌. முகவரி: மருதப்பர்‌ துணியகம்‌, 
இலாலாப்பேட்டை. 

கருவை வேணு: சொற்றிறனும்‌ எழுத்தாற்றலும்‌ மிக்கவர்‌. 
புதுமைக்‌ கவிஞர்‌' என்ற பட்டம்‌ பெற்றவர்‌. மையரசின்‌ 
பண்பாட்டுத்‌ துறை நடாத்தும்‌ Award of fellowship திட்டத்‌ 
தில்‌ புதுக்கவிதை பற்றி ஆய்வு செய்து வருகிறார்‌. “வாழ்வின்‌ 
அர்த்தங்கள்‌” இவரது வார்ப்பு, சீர்கெட்ட சமுதாயத்தைச்‌ 
சாடும்‌ சாட்டை யாக அமைகிறது. சிறுகதையும்‌ படைப்பவர்‌. 

. பாரி: தான்‌ தோன்றி மலை உயர்நிலைப்‌ பள்ளித்‌ தழமி 

சிரியர்‌. தந்‌ைத பெரியார்‌ பற்றிய பெருங்காவியம்‌ பாடிப்‌ 


மது. ச்‌, விம்லான்ந்தம்‌ ée7 
“பெரியார்‌ பெருங்கவிஞர்‌' . என்ற பட்டம்‌ பெற்ற தற்கவிஞர்‌. 
கரூர்‌ சந்திர சேகர்‌ ஆயுட்‌ காப்பீட்டுக்‌ கழக அலுவலக மேலாள 
ராக அமைபவர்‌. அடக்கமானவர்‌. முல்லைச்‌ சரம்‌ போன்ற. 
ஏடுகளில்‌ தொடர்ந்து கவி படைத்து வரும்‌ சிறந்த கவிவளம்‌ 
மிக்கவர்‌. இப்படிக்‌ கணக்கற்றோர்‌ கவிஞர்களாக வாழையடி 
்‌ வாழையென விளங்க வருகின்றனர்‌ இத்திருவூராம்‌ கருவூரில்‌. 

தென்‌ காசிக்‌ கவிஞர்கள்‌ : திக்கெல்லாம்‌ புகழும்‌ திருநெல்‌ 
வேலியில்‌ தென்பொதிகை திகழ்‌ தென்காசியில்‌ குற்றால அருவி 
போல்‌ கொஞ்சு தமிழ்க்‌ கவிதைகள்‌ கொட்டும்‌ நெஞ்சங்கள்‌ 
பல 2 

காரா (கா.ராம சுப்பிரமணியம்‌): 20-2-24. தென்காசி. வாச 
கார்‌ வட்டச்‌ செயலாளராக இருந்து அருந்தமிழ்ப்‌ பணியாற்றி 
வருகிறார்‌. “யுக நெருப்பு' புதுக்கவிதைப்‌ பொத்தகம்‌ *ஒரு 
சவுக்கின்‌ சொடுக்கை இவரது மனித முனகல்‌ உரக்கவே 
உச்சரித்திருக்கிறது' (இளசை அருணா) “சிவப்பு வானத்தையும்‌ 
ஆன்ம ஞானத்தையும்‌ சேர்த்துத்‌ தேடிக்‌ கொண்டிருக்கும்‌ தென்‌ 
காசிக்‌ கவிஞரின்‌ புதுக்கவிதைப்‌ பூந்தோட்டம்‌ இது. இந்தத்‌ 
தோட்டத்தில்‌ சிந்தனை மலர்க்‌ கூட்டம்‌ உண்டு செழித்த களி 
கவியோட்டமும்‌ உண்டு, சமதர்ம நாட்டமும்‌ உண்டு”. 
(மு. மேத்தா). தென்காசிப்‌ பகுதி இளங்கவிஞர்களின்‌ இயக்கு 
சக்தியாக அமையும்‌ இவர்‌ முகவரி: 56, வடக்கு ரத வீதி, 
627 811. 

கழனியூரன்‌ (அப்துல்‌ காதர்‌): 8-3-5. தென்காசி வட்ட 
கழுநீர்‌ குளம்‌. முகம்மது அம்பியா : பீர்‌ பாத்துமாள்‌ பீவி. 
தமிழ்‌ எம்‌.ஏ. பயின்று பள்ளி ஆசிரியராக உள்ளார்‌. துணை 
வியும்‌ ஆசிரியை. ஜப்பானிலிருந்து வந்துள்ள 'ஹைக்கூ' 
கவிதைகளில்‌ தன்‌ கன்னிப்‌ படைப்பை “நிரந்தர மின்னல்கள்‌” 
என வெளியிட்டுள்ளார்‌. அடுத்து வந்தது “நெருப்பில்‌ விழுந்த 
விதைகள்‌” சுறுக்கென்று தைக்கும்‌ நறுக்கு நறுங்கவிதைகள்‌; 
அறுபது சிறு கவிகளும்‌ கற்கண்டுப்‌ பில்லைகள்‌. மண்ணின்‌ 
மணம்‌ மாறா மகரந்தக்‌ கவிதைகள்‌ நம்‌ உள்ளத்தோடு உறவாடு 
கின்‌ றன. நகைச்சுவை நெெளிகிறது; அங்கதம்‌ இங்கிதமாகப்‌ 
பொங்குகிறது, கற்பனை அற்புதமாகக்‌ களிநடம்‌ புரிகிறது. 
வார்த்தைகள்‌ உள்ளத்தில்‌ ஊடுருவுகன்‌ றன. புகழ்‌ பூத்துப்‌ 
அபாலிவார்‌ எனப்‌ புகழலாம்‌. முகவரி : கழனி பதிப்பகம்‌, கழு 
நீர்‌ குளம்‌, நெல்லை மாவட்டம்‌ 627 861. 

அமுத பாரதி (அமுதோன்‌) : ஓவியத்‌ துறையில்‌ தம்‌ 
நூதன நோக்காலும்‌ நுண்ணிய போக்காலும்‌ ஒரு பெரும்‌ 
சக்கரவர்த்தியாக ஒளிர்பவர்‌ அமுதோன்‌, ஓவியம்‌ வரைந்தவர்‌ 


688 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இப்போது காவியம்‌ செய்கிறார்‌. சாதாரணக்‌ கவிஞனுக்கே 
'தனிக்காட்சி தென்படும்‌. அதிலும்‌ அவன்‌ ஓவியராக அமைந்து 
விடின்‌ காட்சியின்‌ மாட்சியெல்லாம்‌ காலடியில்‌ தவமிருக்கும்‌, 
பெருமிதம்‌ சான்ற (உருவத்தாலும்‌ உள்ளத்தாலும்‌) இந்த ஓவி 
யக்‌ கவிஞர்‌ தமிழ்க்‌ கவிதையுலகில்‌ தம்பாவியத்தால்‌ சாதனை 
புரிந்து சரித்திரம்‌ படைக்கப்‌ போகிறார்‌. இவர்‌ சாதாரண 
பாரதி அல்லர்‌ ; “அமுத பாரதி, திரட்டியவை : உதயகாலங் 
கள்‌, இணை தேடும்‌ இதயம்‌, மன்மத ராகங்கள்‌, புள்ளிப்‌ 
பூக்கள்‌ (தமிழில்‌ முதன்‌ முதலாக வெளி வந்த முழு ஹைக்கூ 
கவிதைப்‌ பெட்டகம்‌) , 

அமுதத்‌ துளிகள்‌ : காதலின்‌ மேன்மையே அதன்‌ மென்மை 
தான்‌; அத்தகு மென்மையின்‌ மேடையில்‌ அரங்கேறியது தான்‌ 
"இணை தேடும்‌ இதயம்‌'. “சின்னச்‌ சின்னக்‌ கவிதைகளில்‌ காதல்‌ 
சித்திரம்‌ தட்டப்பட்டுள்ளது, ஒரு மயிலின்‌ ஒயில்‌ இந்நூலில்‌ 
கவிந்திருக்கறது; தலைப்பே கவிதையாய்‌ தோகை விரித்து 
விடுகிறது (பொன்‌ மணி வைரமுத்து). கவிதைகள்‌ சுதந்திரமா 
கவும்‌ சுகமாகவும்‌ எழுதப்பட்டிருக்கின்‌ றன. கவிதை நூலை 
எப்படி வெளியிட வேண்டும்‌ என்பதை இந்த நூல்‌ சற்றுத்‌ 
தருகிழது (வைரமுத்து) இதயத்தின்‌ மகோன்னதமான காதலை 
எளிய வார்த்தைகளின்‌ மூலம்‌ எடுத்துரைக்கிறார்‌ (மத்தா). 
“அதோ அந்த நிலவில்‌ கூட மனிதன்‌ கால்‌ வைத்து விட்டானே! 
என்‌ மீது நீ கண்‌ வைக்கக்‌ கூடாதா?' அடிபட்டதும்‌ எங்காவது 
மகிழ்ச்சி ஏற்படுவதுண்டா? உன்‌ கண்ணடி பட்டபோது, என்‌ 
இதயம்‌ எத்தனை மகிழ்ச்சி கொண்டது!” காதலியை 
“மகரந்தச்‌ சிகரமே” என்றழைப்பது புதிய சொல்லாட்‌ 2! 


'மன்மத ராகங்கள்‌” கண்ணன்‌-ராதை ராச லீலையின்‌ ரசக்‌ 
கவிதைகள்‌! இதனைக்‌ கன்னிச்‌ சிந்தாமணி என்கிறார்‌ சுரதா, 
“மன்மத ராகம்‌ மதிழ்‌ தரும்‌ போகம்‌, மாபெருங்‌ காதல்‌ சுவை' 
அதில்‌ மூழ்கிய கவிதைகள்‌ இவை என்கிறார்‌ ஓவியக்‌ கவிஞர்‌, 
புள்ளிப்‌ பூக்கள்‌” உள்ளம்‌ அள்ளும்‌ மல்லிப்‌ பூக்கள்‌; (இவர்‌ ஒரு 
முக்கியப்‌ புள்ளியெனப்‌ புரியவைக்கும்‌'. “ஓவென வியந்து 
ஓவியப்‌ பூக்கள்‌--ஓ வியப்புக்கள்‌ எனுமாறு இன்பம்‌ சொரிய 
வைக்கும்‌ (மின்னூரார்‌). மூன்றே வரிகளில்‌ முத்தன்ன கருத்‌ 
துக்கள : “அந்தக்‌ காட்டில்‌, எந்த மூங்கில்‌ புல்லாங்குழல்‌? சீறி 
வீசும்‌ காற்றைக்‌ கண்டு சீழ்க்கையடித்துச்‌ சிரிக்கும்‌ ஓட்டை 
மூங்கில்‌! அதன்‌ மூக்கின்‌ ஒழுகல்‌--எனக்கு அருமையா ன கவிகள்‌ 
ஓ! எனது பேனா! நிலவென்ன மேற்பார்வையோ! வானம்‌ 
விழாதிருக்க எத்தனை நட்சத்திர ஆணிகள்‌! கடந்த தூரம்‌ 
இருக்கட்டும்‌, எத்துணைப்‌ புழுதியைக்‌ கிளப்புகிறது அந்த பஸ்‌ 


மது. ச்‌. விம்லான்ந்தம்‌ 689 


(வாழ்க்கை), முகவரி மாறிய மடலில்‌ எத்தனையெத்தனை 
முத்திரைகள்‌? (பொதுப்‌ பெண்‌) காலையில்‌ நகந்து 
கொண்ட புல்‌, மாலையில்‌ மாட்டின்‌ உணவாய்‌... 


உதய காலங்களில்‌” ஒரு துளி: தன்னுடன்‌ ண வா 
தலை உயர்த்திய செடி கண்டு வியந்தது புல்‌. ஏனிப்படி வேக 
மாய்‌ வளர்கிறாய்‌? தெரியாதா உனக்கு? செடி கூறிற்று... 
வளராவிட்டால்‌ காலில்‌ மிதிப்பர்‌, வளர்ந்த பின்னரோ, நிழல்‌ 
பெற நாடுவர்‌. அதனால்‌ தான்‌ நான்‌ வேகமாய்‌ வளர்கிறேன்‌” 
அமுத பாரதி ஒரு சுந்தரக்‌ கவிஞர்‌ (அவரது தோற்றம்‌ போலே) 
அவர்தம்‌ அழுதமோ அத்தனையும்‌ சந்தனக்‌ கவிதைகள்‌. 
முகவரி: 11, டாக்டர்‌ நடேசன்‌ சாலை, ஐஸ்‌ ஹவுஸ்‌, 
சென்னை- (845987);2, சிவஞானம்‌ சாலை, சென்னை- 17. 


தமிழ்க்‌ கவிஞர்‌ மன்றம்‌ : கவிஞர்களை ஒன்று திரட்டு 
முகத்தான்‌ சென்னையில்‌ 62ல்‌ பாவேந்தரால்‌ தோற்றுவிக்கப்‌ 
பெற்றது, 10; ராமன்‌ தெரு, தியாகராய நகரில்‌. முதல்‌ தலைவர்‌ 
அவரே. அவர்‌ மறைந்ததும்‌ 66ல்‌ மீண்டும்‌ சரமைக்கப்‌ பெற்று 
சுரதா தலைமை, 69ல்‌ ‘பாவேந்தர்‌ கவிஞர்‌ மன்றமாக மலர்ந்‌ 
தது; பொன்னடியான்‌ தலைவர்‌, உலகக்‌ கவிதை வரலாற்றி 
லேயே ஒரு மைல்‌ கல்லாக 13-6-71ல்‌ கடற்கரைக்‌ சுவியரங்கம்‌ 
தொடங்கப்‌ பெற்றது. திங்கள்‌ தோறும்‌ முதல்‌ ஞாயிறு மாலை 
0-8மணிக்கு மெரினா கடற்கரை வள்ளுவர்‌ சிலையின்‌ பின்புறம்‌ 
மணல்‌ வெளியில்‌ நிகழ்கிறது. இதுவரை 180 நடைபெற்‌ 
றுள்ளது. உலக இலக்கிய வரலாற்றி?2லயே காணப்‌ யெறாத 
புதிய அரிய முயற்சி. கவிதைகள்‌ *அலைகள்‌ ஆயிரம்‌' எனத்‌ 
தொகுக்கப்‌ பெறுகின்றன. 5-3-72ல்‌ “தமிழ்க்‌ கவிஞர்‌ மன்றம்‌ 
புதுப்பிக்கப்‌ பெற்று, 16-4-74ல்‌ பதிவு ஆனது. கவியரங்கம்‌ 
பொன்‌ -தங்க விழாக்கள்‌ கண்டது, 


நேப்பியர்‌ பூங்கா, தஞ்சைச்‌ சோலை, சோளிங்கர்‌, மலைச்‌ 
சாரல்‌, பாலாற்றங்கரை பரல்‌, கடலூர்‌ குளக்கரை, மயிலாடு 
துறை பூங்கா, குடந்தைப்‌ பூங்கா, ஊட்டி சாரல்‌, செங்கை சுற்‌ 
றுலா கவியரங்குகள்‌, ஈரோடு, ஏலமலை, தருமபுரியிலும்கி ளைத்‌ 
துள. மாவட்டங்கள்‌ தோறும்‌ மன்றத்தின்‌ கிளைகள்‌ உள. சார்பு 
மன்றமாக திறனாய்வு மன்றம்‌ .84-6-74ல்‌ உருவாகி, திங்கள்‌ 
இரண்டாம்‌ ஞாயிறு தோறும்‌ மைய நூலகத்தில்‌ கூடி ஆய்வு 
செய்கிறது. 

'இளைஞர்கட்கென இலக்கிய இலக்கணம்‌ கற்பிக்க இலக்யெ 
வகுப்பும்‌” மாலையில்‌ “கவிதை வகுப்பும்‌' நடாத்துகிறது. 
வாழும்‌ முதுபெருங்‌ கவிஞர்களைப்‌ பெருமைப்படுத்தும்‌ வகை 


இ. இ; 44 


690 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


“யில்‌ அவர்களின்‌ பிறந்த நாளில்‌ கவிஞர்‌ அணி திரண்டு அவர்‌ 
இல்லம்‌: போந்து மாலையிட்டு, இருபுறம்‌ கண்ணாடியிட்ட 
சிறப்பேடு அளித்து வாழ்த்தி வணங்கி வருகிறது. சுரதாவுக்குப்‌ 
பின்‌ கு.மா.பா,, கே.சி. அருணாசலம்‌ தலைவராய்‌ அமைந்தனர்‌. 
இன்னல்கட்‌ கிடை யே கட்டிக்‌ காத்து இயக்குபவர்‌ செயலர்‌ 
பொன்னடி அவர்கள்‌. சிந்தனையாளர்‌. ஒன்றுபட செயல்பட 
சீர்பெற வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ மன்ற ஏடு முல்லைச்சரம்‌ 
15-8-60ல்‌ தொடங்கப்‌ பெற்றது, மன்றத்தின்‌ முதல்‌ மாநாடு 
7ல்‌ நடந்தது. 


கொடி: வெண்ணிற சமசதுரத்‌ துணியில்‌ உலக உருண்டை 
வரைந்த நீல வட்டப்‌ பின்னணியின்‌ மீது இ. சிறகு விரித்துப்‌ 
பறக்கும்‌ வெண்புறா. செங்கைக்களை 2 மாதாடுகளையும்‌, 
வ. ஆ. கிளை ஓரு மாநாடும்‌, கோவைக்‌ கிளை பட்டமளிப்புப்‌ 
பாராட்டு விழாக்கள்‌ எடுத்துள. மராட்டிய மாநிலக்‌ கிளை 
யும்‌ சாதனை புரிந்துளது. '82 தொடங்கி ஆண்டுக்கு ஒன்றாக 
நம்பிக்கை, ஆணி அறையப்பட்ட ஜன்னல்‌, இரவில்‌ வரட்டும்‌ 
சூரியன்‌ என்ற தொகுப்புகளை வெளியிட்டு வரும்‌ நீலகிரி 
மாவட்ட கிளை, உதகை மலைச்சாரல்‌ கவியரங்கம்‌ 14-10-79ல்‌ 
தொடங்கியது, 84 செப்‌ பொன்விழா கொண்டாழியது. 


தலைமை நிலையம்‌ : 43, துரைசாமி கிராமணி சாலை, 
வடபழநி, சென்னை-26. 


கவிதைப்பண்ணை : மதுராந்தகத்தில்‌ 1:-7-80ல்‌ உருவா 
னது. இலக்கியங்களின்‌ பழமை பாராட்டல்‌, புதுமைபடை த்தல்‌, 
பிற இலக்கியம்‌ பெயர்த்தல்‌, இளங்கவிஞர்களை உ௪க்குவித்தல்‌,: 
கவிதைத்தொகுப்பு வெளியிடல்‌ என்ற ஐம்பெரும்‌ தோக்கின து. 
திங்கள்‌ தோறும்‌ தலை ஞாயிறு விளைச்சல்கள்‌ உண்டு, 
பண்ணைச்‌ கவிஞர்கள்‌ பங்சகற்பர்‌, 

மலர்கள்‌ இலக்கிய வட்டம்‌: நங்க நல்லூரில்‌ 80ல்‌ மலர்ந்தது: 
ஆண்டுதோறும்‌ கவிதைத்தொகுப்பு வெளியாகிறது. “ஒரு பனிச்‌ 
சாரலில்‌ சந்திக்கிறோம்‌, பூமி உன்‌ தோளில்‌ போன்றன. “சிவப்பு 
மலர்கள்‌' என்ற தலைப்பில்‌ தனிச்சற்றாகத்‌ தட்டச்சில்‌ வந்த 
இதழ்‌, 8 முதல்‌ மலர்கள்‌ என்ற பெயரில்‌ அச்சில்‌ அரங்கேறி வரு 
கிறது. ஆசிரியர்குழு த, சலாவுத்தின்‌, பழனி பாரதி, சீதை 
யின்‌ மைந்தன்‌, இமாத்‌. 


தென்காசி வாசகர்‌ வட்டம்‌ : இளங்கவிஞர்களை ஊக்கி கவி 


தொகுப்பு வெளியாகிறது. தேர்தல்‌ திருவிழா, பொதிகைக்‌ 
குயில்‌. 


ம்து, ௪. விமலானந்தம்‌ 691 


கவிதை ஏடுகள்‌ : இதுபோது கவிதைப்‌ பயிர்‌ வளர்க்கும்‌ 
மழை முகில்களாக தெசினியின்‌ “கவிதை,” பொன்னடியானின்‌ : 
'முல்லைச்சரம்‌' வா.மு. சேதுராமனின்‌ தமிழ்ப்பணி” சோலை : 
இருசனின்‌ சங்கொலி” சுந்தரமூர்த்தியின்‌ 'கவியுகம்‌' 


முன்ன ம்வந்த கவிதை இதழ்கள்‌: சுரதாவின்‌ காவியம்‌ (55) 
இலக்யெம்‌, (58) ஊர்வலம்‌ (63) சுரதா (68); கவிஞர்‌ ஊரணை 
ஒட்டக்‌ கூத்தனின்‌ “உலா; கண்ணதாசனின்‌ ‘தென்றல்‌ 
“கண்ணதாசன்‌ ', வானம்பாடியின்‌ “கவிதா மண்டலம்‌”. 


கவிஞர்கள்‌: விடுதலைக்குப்பின்‌ கிட்டத்தட்ட 4000 
கவிதைப்‌ பனுவல்கள்‌ வந்துள, குறைந்தது ஒரு கவிதை நூல்‌ 
வெளியிட்டுச்‌ சாதனை புரிந்தோர்‌ 400, கவிதை எழுதிக்‌ 
கொண்டிருப்போர்‌ 900, திரைக்‌ கவிஞர்கள்‌ 50. மரபுக்‌ கவிஞர்‌ 
கள்‌ 100, புதுக்கவிஞர்கள்‌ 800, இளங்கவிஞர்கள்‌ 200, மாண 
வக்‌ கவிஞர்கள்‌ 100. 


இந்நாளில்‌ இளம்‌ சிறார்களும்‌ பள்ளி-கல்லூரிப்‌ பிள்ளைக 
ளம்‌ கொள்ளை இன்பம்‌ குலவுகவிதை எழுதுவதோடு கவிதைத்‌ 
தொகுப்புகளும்‌, தனிநுல்களும்‌ வெளியிடுவது காணும்போது 
தமிழின்பம்‌ மேவுகிறது. மயிலாடுதுறை ஏவி. கல்லூரி 
மாணவர்கள்‌ முன்னணியில்‌ நிற்கின்றனர்‌. பயிலும்போது 
நூல்‌ படைத்த பெருமையோடு பிறங்குகின்றனர்‌. மதுக்கூர்‌ 
இராமலிங்கம்‌, 'புள்ளியில்லாக்‌ கோலங்கள்‌", "காய்க்கத்‌ தெரி 
யாத காகிதப்‌ பூக்கள்‌, மணிகண்டன்‌, 'கூட்டுக்குயில்‌ பாட்டுக்‌ 
்‌ குரல்‌',. “புலமை சுமந்த புயல்‌'; கிருஷ்ண சங்கரன்‌, 'விடுகலைக்‌ 
கைதிகள்‌ வெளியிட்டுள்ளனர்‌ / 

கருவூர்‌ கல்லூரி மாணவர்கள்‌ “கல்லூரிக்‌ கனவுகள்‌", 
வைகைக்‌ கரைத்‌ தென்றல்‌' வெளியிட்டுள்ளனர்‌. பள்ளியில்‌ 
பயிலும்‌ போதே ந. மனோகரன்‌, 'தேனலைகள்‌', மா. இரவிச்‌ 
சந்திரன்‌ (வெண்ணிலா), *தென்றல்‌ வீசுகிறது எனத்‌ 
தொகுப்புகள்‌ வெளியிட்டமை காணும்போது பெருமிதம்‌ பிறக்‌ 
கிறது. 

சென்னைச்‌ சிட்டுகளின்‌ சாதனை: தமிழ்‌ மகன்‌, பூமிக்குப்‌ 
புரிய வைப்போம்‌”, பழனி பாரதி, 'நெருப்புப்‌ பார்வைகள்‌” 
எஸ்‌, சண்முகம்‌, 'புகைந்த மழைப்‌ பொழுது' படைத்துளர்‌. 
இப்படி எண்ண ற்ற இளங்குயில்கள்‌ வண்ணக்‌ கவிதைகள்‌ வடிப்‌ 
பதும்‌, பாத்‌ தொகுப்புகள்‌ படைப்பதும்‌ காணும்போது, கண்‌ . 
களில்‌ மகிழ்வுக்‌ கண்ணீர்‌ மேவுகிறது. கொஞ்சு தமிழ்க்கவி 
படைக்கும்‌ இப்பஞ்சு நெஞ்சங்களை வாழ்த்தி மகிழ்வோம்‌. 
ஊக்கி உயர்த்துவோம்‌. 


692 தமிழ்‌ இலக்கிய வரல்‌ரறு 
தமிழ்க்‌ கவிதையின்‌ தக்க வளர்ச்சியில்‌ அரசும்‌ பெரும்‌ அலு 
வலர்கள்‌ கூட பங்கு பெறும்‌ சூழல்‌ காணும்‌ போது உண்மையி 
லேயே உவகை பொங்குகிறது. பதிவுத்துறை பெருந்தலைவர்‌ 
இசைக்‌ கவிஞர்‌ டாக்டர்‌. பொ. இல. பொன்னுசாமி, 
பி. பாண்‌ டியன (பேகன்‌) கலைவாணன்‌: போன்ற ஐ. ஏ. எஸ்‌ 
அலுவலர்களும்‌ அருந்தமிழ்க்‌ கவிஞர்களாக இலங்குதல்‌ காண 
இதமாக இருக்கிறது. 


கிருஷ்ண ஸ்ரீனிவாஸ்‌ : 26-7- 1913 ப்பத்‌ அனைத்துலகக்‌ 
கவிதைக்‌ கழகத்தின்‌” தலைவர்‌. P௦6! எனும்‌ உலக ஆங்கிலத்‌ 
திங்கள்‌ இதழின்‌ ஆசிரியர்‌, 6 கண்டங்களின்‌. கவிஞர்கள்‌ தம்‌ 
குரலொலியாகவும்‌ 15 நாடுகளின்‌ -கவிதைக்‌ காதலர்சளால்‌ 
படிக்கப்படுவதுமான அனைத்துலக ஆங்கிலத்‌ திங்களிதழ்‌ இது. 
1960 முதல்‌ வெளி வருகிறது. அழகு ஆங்கிலத்தில்‌. ஆற்றல்‌ 
- சால்‌ கவிதைகள்‌ வடிக்கும்‌ அருமையர்‌; The energy of the first 
light and voice of the first thunder என இவரது Dance of the 
- ப$! என்ற குறுங்காவியம்‌ பற்றிக்‌ கொலராடேோ ஆத்தான 
கவிஞர்‌ மில்போர்டு சீல்டு பீபாற்றுகிறார்‌. Marvelous genrel 
of condensed profundity containing the essence of hindu 
mystecisn என்கிறார்‌. மான்‌ டிரியால்‌ பல்கலைக்‌ கழக 
டாக்டர்‌ இஸ்ரேல்‌ ஸ்டர்ன்‌. இவ்வழகிய உணர்ச்சிமயமான 
ஓசை நயமிக்க ஆன்மப்‌ பொலிவும்‌ அசாதாரணத்‌ தன்மையும்‌ 
கொண்ட சீரிய பாவியத்தை இவரே *தூசியின்‌ தாண்டவம்‌” 
எனத்‌ தமிழ்ப்‌ படுத்தியுள்ளார்‌. 


வெளி நாட்டுக்‌ கவிதைக்‌ கழகங்கள்‌ பலவற்றின்‌ தங்கப்‌ 
பதக்கங்களும்‌ விருதுகளும்‌ பெற்றுள்ளார்‌. ஐம்பதுக்கும்‌ மேற்‌ 
பட்ட நாடுகளின்‌ சிறந்த கவிஞர்கள்‌, இலக்கியத்துக்கான 
நோபல்‌ பரிசு பெற இவர்‌ பெயரினை ஒரு முகமாகத்‌ தேர்த்‌ 
தெடுத்தனர்‌. 66ல்‌ தம்‌ -தேசிய விருந்தினராக இவரை 
இங்கிலாந்தும்‌ ஜெர்மனியும்‌ வரவேற்றுப்‌ போற்றின. 74,74ல்‌ 
அனை த்திந்தியக்‌ கவிஞர்‌ கூட்டினையும்‌, 75ல்‌ ஆசியக்‌ கவிஞர்‌ 
கூட்டினையும்‌ கூட்டியவர்‌. உலகக்‌ கவிஞர்‌ காங்கிரஸ்‌ பல 
வற்றுக்கு 68 முதலே தாமும்‌ செல்வதோடு தமிழக்‌ கவிஞர்‌ 
பலலோரையும்‌ அழைத்துச்‌ சென்று அறிமுகப்படுத்தியுள்ளார்‌. 
உலகப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ பலர்‌ 
டாக்டர்‌ பட்டம்‌ பெறப்‌.பரிந்துரைத்த பேருள்ளம்‌ சான்றவர்‌. 
தமிழ்‌ எழுத்தாளர்க்கு வெளி உலகச்‌ சாளரங்களைத்‌ திறந்து 
காட்டிப்‌ பரந்த பெரு நோக்கும்‌ பார்வையும்‌ ஏற்படச்‌ செய்து 
பிற நாட்டவர்‌ போற்றுதலையும்‌ பெறச்‌ செய்த பெருமகனார்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 693 


பாரதியின்‌ பாக்களை Poetry Bharathi எனும்‌ பனுவலாக 
உயிர்ப்புடன்‌ பெயர்த்துள்ளார்‌. திருப்ப வையை வைணவ 
மறிந்த” ஆங்கிலப்‌ பாவலர்‌ என்ற வசையில்‌ அற்புதமாக ஆங்‌ 
கிலப்‌ படுத்திள்ளார்‌. பல தமிழ்க்‌ கவிதைகளை வண்ணமுற 
ஆங்கிலத்தில்‌ வார்த்து அகல உலகும்‌ அறியச்‌ செய்து வரு 
றார்‌. பஞ்சபூதத்‌ தத்துவத்தை River, Ageless Fires, Winds, 
Earth and void என ஆக்கியளித்துள்ளார்‌. 

உலகின்‌ நான்கு திக்கிலும்‌ இவரது கவிக்குரல்‌, அன்பு, 
உண்மை, ஒற்றுமை என்ற உள்ளொளியால்‌ ஓங்காரம்‌ செய்து 
வருகிறது. இவருடைய ஆங்கிலச்‌ சொற்கள்‌ சிந்தனைச்‌ 
சிறகு. முளைத்தவை; உணர்வை ஊடடுபவை. தமிழிலக்கி 
யத்தை உலக அரங்கில்‌ ஏற்றிடும்‌ பெருந்தொண்டினைப்‌ புரிந்து 
வருகின்றமை போற்ற வேணும்‌, இவரே கலைஞர்‌ 
மு. சருணாநிதியின்‌ கவித்திறம்‌ சுண்டு 'உலக மகாசுவி' எனும்‌ 
விருதினை உலக மகா கவிஞர்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ வழங்கு 
மாறு செய்தவர்‌. நல்லது போற்றவும்‌, நற்றமிழ்‌ ஏற்றவும்‌ 
பாடுபடும்‌ பரந்த உள்ளத்திற்காவது உவந்தேத்தவேண்டும்‌. 
ஒரு தமிழன்‌ ஆங்கில மொழியைத்‌ தன்‌ மந்திரக்‌ கோலாக்கி 
அனைத்துலகக்‌ கவிஞர்களையும்‌ தன்‌ ஆளுகையில்‌ வைத்து ஆள்‌ 
கின்றான்‌ என்றால்‌, அந்த மும்மொழிப்‌ பெருமகனை நன்றி 
யுடன்‌ போற்றுதல்‌ நல்லவர்‌ கடனன்றோ? ஒருவர்‌ இருக்கும்‌ 
போதே விருப்பு வெறுப்பு விடுத்து அவர்‌ தொண்டுக்குத்துணை 
நின்று அதன்‌ வழி அருந்தமிழ்ப்பணியில்‌ நம்‌ பங்கினை ஆற்று 
வதே ஆன்ற நெறி. அம்முறையில்‌ இம்மேதையைப்‌ போற்று 
வோம்‌, Krishna's poem embadies great thoughts and deep 
feeling (Dr. S. Radhakrishnan) “கிருஷ்ணா” எனச்‌ செல்வமாக 
எல்லோராலும்‌ அழைக்கப்பெறும்‌ இவ்‌ அன்புருவின்‌ முகவரி: 
118, டாக்டர்‌ சீதாபதி நகர்‌, வேளச்சேரி, சென்னை-42, 
(431186). 


உரைநடை. இலக்கிய வரலாறு 


19 ஆம்‌ நூற்றாண்டில்‌ கிளர்ந்து 20 ஆம்‌ தூற்றாண்டில 
சிறந்து செழித்த தமிழ்‌ உரைநடை, ஆங்கிலேயரின்‌ தொடர்‌ 
பால்‌ விளைந்த .ஒன்று, இதனால்‌ இதன்முன்‌ தமிழில்‌ உரை 
நடை. இல்லை என்பது பொருளாகாது. இற்றை நானில்‌ நாம்‌ 
கருத ம்‌ டா௦56 ட என்றவகையில்‌ இந்த இரு நூற்றாண்டுகளில்‌ 
எழுந்ததே இவண்‌ எண்ணுகிறோம்‌. 


694 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இயற்றமிழ்‌, பாட்டு (verse) உரைநடை (8௭059) என இரு 
வகையில்‌ அடங்கும்‌; இவற்றுள்‌ எது முன்னர்‌ எழுந்தது 
என்றால்‌, பாட்டே எனலாம்‌. : எம்‌ மொழியிலும்‌ பாட்டே 
'மூன்னம்‌ பிறந்தது; பின்னரே உரை உண்டானது. இஃது 
இன்‌ றமிழுக்கும்‌ இனிதே பொருந்தும்‌. மொழிநூலறிஞர்களும்‌ 
இதனையே உறுதி படுத்துகின்றனர்‌. ? 

பாட்டு முன்னர்‌ பிறந்ததாயினும்‌, ஏனை -மொழிகளில்‌ 
எல்லாம்‌ பல்லாண்டுகட்கு முன்பே உரைநடை தோன்றி வளம்‌ 
பெற்றிருக்க, பைந்தமிழில்‌ மிகவும்‌ பிற்காலத்தில்தான்‌ உரை 
நடை, இலக்கிய நிலை--தனிநிலை பெற்றது. இலத்தீனில்‌ 
2000 ஆண்டின்‌ முன்னமே, கிரேக்கத்தின்‌ சற்று பின்பும்‌ உரை 
நடை ஓங்கியது. : ஆங்கிலத்தில்‌ ஆல்பிரட்‌ அரசர்‌ காலத்திலேயே : 
உரைநடை உருவாகியுள்ளது. வடமொழி வேதம்‌ போன்ற 
வற்றில்‌ ஒருபகுதி உரைநடையாகவே உள்ளது”. 


இதற்கு ஏதுக்கள்‌ இல்லாமல்‌ இல்லை. 1, எழுத்துமுறை 
ஏற்படா முன்னம்‌, நினைவிலே தங்கக்கூடிய வகையில்‌ சுருக்க 
மாக எதுகை மோனையுடன்‌ பாடிச்‌ செவிவழி ஓதுதற்கு ஏற்ற 
வகையில்‌ பாட்டாகப்‌ பாடி வந்தனர்‌. 2. பனை ஓலைகளில்‌ 
இருப்பாணி கொண்டு எழுதவும்‌, எழுதியதைக்‌ காப்பதம்‌ 
அரிதாகையால்‌, செறிவும்‌ சுருக்கமும்‌ கூடிய பாட்டாக எழுதி 
வைத்தனர்‌. இத்தகு இன்றியமையாமையே உரைநடை 
உருவாக வொட்டாமற்‌ செய்துவிட்டது, 3. அன்றியும்‌ 
பண்டைக்‌ காலம்‌ உணர்வுமிக்க காலமாக ஒளிர்ந்ததேதவிர, 
இன்றுபோல்‌ அறிவு மிகுந்த காலமாக இல்லை; இதனால்‌ 
எதையும்‌ தருக்க ரீதியாக எழுதுவதைவிடக்‌ கற்பனையாகப்‌ 
பாடிடும்‌ பாங்கே இருந்தது. இத்நிலையில்‌ உரைநடை 
உதிக்க ஏது வது? 4. பேப்பர்‌, பேனா போன்ற எழுது கலனும்‌ 
கருலியும்‌, அச்சுப்‌ பொறி போன்ற சாதனங்களும்‌ இன்மையும்‌, 
இன்றமிழில்‌ உரைநடை வளம்‌ பெறாமைக்குக்‌ கரணியம்‌ 


த்த றத ல்க கை தைய்து பிப ஆட 
1 Music and Rhyme are among the earliest pleasures of 


the child and in the History of-Literature, Poetry preceeds 
Prose.— R.W,. Emerson. 


* Man sang out their feelings long before they were able 
to speak their thoughts -Otto Gesperson. - 


. 8 In the premitive times what may be called the poetical 
method of conceiving nature predominates over the scientific 


method. Imagination is there stronger than the reason 
—Courthope, 


மது. ச. விமலானந்தம்‌ 695 


எனலாம்‌. எனவேதான்‌ கதிருத்துவுக்குப்‌ பல்லாண்டுகட்கு 
முன்னரே தமிழில்‌ பாட்டு நிலைபெற்றிருக்க, உரைநடை 
ஐரோப்பியர்‌ வருகைக்குப்‌ பின்னரே வீரமாமுனிவர்‌ காலத்‌ 
தேதான்‌ காட்சியளிக்கக்‌ காண்கிறோம்‌. 5; அற்றைநாளில்‌. 
கவிதையில்‌ பாடுவதே பெருமை, உரைநடையில்‌ எழுதுவது 
சிறுமை எனக்‌ கருதியதும்‌ காரணமாகலாம்‌. 6. விருந்துபற்றி 
விளம்பும்போது சோறுபற்றிச்‌ சொல்லார்‌, அதுபோல்‌ 
எல்லாராலும்‌ எளிதே புரிந்தகொள்ளுமாறு இகருந்து—சர்வ 
சாதாரணமாகப்‌ பேசப்‌ பட்டுவந்ததனால்‌ அதனைத்‌ தனித்த 
தோர்‌ இலக்கியமாகப்‌ பாவித்துப்‌ பாதுகா த்தல்‌ தேவை இல்லை 
என .விட்டிருக்காலம்‌! 

இதனால்‌ ஐரோப்பியர்‌ வரவுக்கு முன்‌ ஒண்ட மிழில்‌ உரை 
நடை இல்லை என உரைத்திட ஒல்லாது; ஆங்கிஃலயர்‌ 
தொடர்பால்‌ அஃதோர்‌ தனி இலக்கியமாக உருவாகிக்‌ கணிச 
மாக வளர்ந்தது; சிறந்து செழித்தது என்று வேண்டுமானால்‌ 
இஉம்பலாமே தவிர, அறவே இல்லை என அறுதியிடல்‌ ஆகாது. 
தொல்காப்பியர்‌ துணைக்கு வருகிறார்‌. உரைநடை நூல்கள்‌ 
இருந்தமை பற்றிச்‌ செய்யுளியல்‌ 172 ஆம்‌ நூற்பாவில்‌ 
நுவல்கிறார்‌. 

உரைநடை பற்றிச்‌: செய்யுளியலில்‌ செப்புவானேன்‌? 
செய்யுள்‌ என்றால்‌ Poetry என்று இற்றை நாள்‌ பொருளில்‌ 
வைத்துப்‌ பார்த்தால்‌ இந்த , ஐயம்‌ எழுவது இயற்கையே! 
காப்பியர்‌ காலத்தில்‌ “எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்‌ 
தனவே* என்பதற்கிணங்க, செய்யுள்‌ என்பது செய்யப்படுவது 
என்ற பொருளில்‌ அமைகிறது, (இசைக்கப்படுவது இசை, 
அளக்க. படுவது அளவை, திறுக்கப்‌ பெறுவது நிறுவை, கலைக்‌ 
கப்படுவது கலை, மொழியப்படுவது மொழி, பாடப்படுவது 
பிட்டு, உரைக்கப்படுவது உரை என்றவாறு எண்ணுக) 
செய்யுள்‌ (Composition), பாட்டு (Poetry), உரை (Prose) எனத்‌ 
தெளிவு கொள்ளல்‌ நன்று. “பாட்டுடைச்‌ செய்யுள்‌, ‘உரைச்‌ 
செய்யுள்‌', “உரைநடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌' என்பது 
உன்னுக. உரைநடையினை நான்காக வகுத்துரைக்கிறார்‌ 
பாருங்கள்‌ : ்‌ 

1. பாட்டிடை வைத்த குறிப்பி னானும்‌, 

3. பாவின்‌ றெழுத்த கிளவி யானும்‌, 

8. பொருளொடு புணராப்‌ பொய்ம்மொழி யானும்‌, 

4. பொருளொடு புணர்ந்த நகைமொழியானு மென்று 

. உரைவகை நடையே நான்‌ கென மொழிப 


696 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
இதனான்‌ செய்யுள்‌ என்பது இதுபோது குறுகிய பொருளில்‌ 
பாட்டினை மட்டும்‌ குறிப்பினும்‌, தொடக்கத்தில்‌ . செய்யப்‌ 
படுவது எனும்‌ பொதுப்‌ பொருளில்‌ வழங்கியமை நினைக்கத்‌ 
தக்கது. 


1) பாட்டுக்களுக்கிடையே உரைநடை மிடைந்து வந்த 
நூல்களை நுவல்கிறது (வடமொழிச்‌ சம்புகாவியம்‌ போல). 
இதற்கு எடுத்துக்‌ காட்டாக, பெருந்தேவனார்‌ பாரதமும்‌, 
தகடூர்‌ யாத்திரையும்‌ இயம்பப்படுகன்‌ றன; இளங்கோவின்‌ 
'உரைநடையிட்ட்‌ பாட்டுடைச்‌ செய்யுள்‌'--இலப்பதுகாரம்‌ 
சான்றாசு அமைகிறது. 2) தனித்த உரைநடை நூல்களைக்‌ 
குறிக்கன்‌ றது. சிலர்‌ 'பாட்டி ற்கு உரையாகக்‌ கூறப்படும்‌ உரை 
நூல்களைச்‌ சுட்டுவதாகும்‌' என்கின்றனர்‌. 3,4) இரண்டும்‌, 
“ஒரு பொருளின்றிப்‌ பொய்பட த்‌ தொடர்ந்துசெல்லும்‌ நவீனங்‌ 
களும்‌, நகுதற்கு ஏதுவாய நாடகங்களும்‌ சிறுகதைகளும்‌” 
குறிக்கப்‌ பெறுவதாகவும்‌, அகம்‌ புறம்‌ எனும்‌ இரு திணை 
களோடு தொடர்புற்றதும்‌ தொடர்‌ புறாததுமான நூற்கள்‌ 
பற்றியன” என்றும்‌ பகர்வர்‌. 

இதனால்‌ காப்பியர்‌ காலத்தும்‌, அவருக்கு முன்னும்‌ நான்கு 
நெறிப்பட்ட உரைநடை இலக்கியங்கள்‌ இருந்தன எனத்‌ 
தெளியலாம்‌. அவற்றின்‌. நடை, பாட்டுப்‌ போலவே எதுகை 
மோனையுடன்‌ இணைந்து செல்லும்‌ செறிவு நடையாக 
உள்ளது. அகவலின்‌ சாயல்‌ கொண்டது. ஒரு வேளை பாட்டி 
லிருந்து பிறந்திருக்கலாமோ என்றும்‌ எண்ணத்‌ தோன்றுகிறது. 


இதன்‌ பின்னர்‌ உரைநடை பற்றி அறிவது சிலம்பிலே 
தான்‌. “உ௨ரைபெறு கட்டுரை ‘உரைப்‌ பாட்டு மடை” என 
இடையிடையே காட்சியளிக்கிறது. 'உரை நடையிட்ட பாட்டு 
டைச்‌ செய்யுள்‌' என்ற வழக்கே தொடர்ந்த உரை நடை இதில்‌ 
இல்லை என்பது காட்டும்‌. பாட்டினும்‌ கடினமானதாகக்‌ காட்சி 
யளிக்கிறது. என்றாலும்‌ அதன்‌ பீடுநடை பெருமை தருகிறது. 
உயர்ந்த நிலையில்‌ உரைநடை உலவுகிறது, தமிழ்‌ உரைநடை 
யின்‌ தொடக்க நிலை உணர்த்துகிறது. இசை நாடகத்தை 
ஒட்டியே உரைநடை வருவது கானல்வரி , போன்ற வரிப்‌ 
பாடல்களிலும்‌ ஆயிச்சியர்குரவை ஒத்த நாடகப்‌ பகுதிகளிலும்‌ 
கையாளப்படுவது கொண்டு தெளியலாம்‌. இருண்ட காலத்தில்‌ 


பல்லவர்‌ காலத்தில்‌ உரைநடை முத்திற த்தில்‌ முகிழ்க்கிறது: 
1) களவியலுரை 2) சாசனங்கள்‌ 3) மணிப்பிரவாளம்‌ 
இருண்ட. காலத்தின்‌ பின்‌, பாட்டினை உரையின்றி உணர 


௯ 
சட்ட 


முடியா நிலை உருவானதும்‌, முதல்‌ உரையாகக்‌ தோன்றிய 
இறையனார்‌ களவியலுரை, உரைநடை வரலாற்றில்‌ ஒரு கால 
கட்டமாக நிற்கிறது. நக்கீரர்‌ உரை வகுத்துளார்‌; என்றாலும்‌ 
ஒன்பது தலைமுறைக்குப்பின்‌ நீலகண்டனரால்‌ எழுத்துரு தரப்‌ 
பெற்றுள்ளது. இவ்வுரை (பிறர்‌ கூற்றான்‌ அமையும்‌) 8ஆம்‌ 
நூற்‌. அளலல்‌ வினா... டை முறையிலும்‌, எதுகை மோனை 
கொண்ட .கவிதை நடையிலுமாக இருவகையில்‌ அமைஇூறது. 
பாட்டிலிருந்து உரை நடைக்குத்‌ திரும்பும்‌ காலம்‌ (Transitional 
0௭1100) தென்படுகிறது, முதன்முதல்‌ முழு உரைநடையாக 
அமையும்‌ உரை. இரண்டடி நூற்பாவுக்கு 00 பக்க வுரை அமை 
யும்‌ திறன்‌ கண்டு திகைக்கிறோம்‌; இவ்வுரை நடையை ஒடித்து 
மடக்கப்‌ பாட்டாக அமைத்து விடலாம்‌ போல்‌ உளது. கவிதை 
நடை. i 
பல்லவர்‌ காலச்‌ சாசனங்கள்‌ தனித்தமிழின்‌; ஒருபகுதி வட 
மொழி, மறுபகுதி. தமிழ்‌ எனஇருவகையும்‌ ஒரு சேர அமைவன; 
வடசொல்‌ பெய்து வரையப்பட்ட வை என மூவகையன. 
வடமொழி வண்டமிழிற்‌ புகவே மெல்ல மெல்ல மணிப்பிர 
வாளம்‌ பிறந்தது. மணிமுத்து; பிரவாளம்‌ = பவளம்‌. 
சரிநிகர்‌ சமானமாக வடமொழியும்‌ தமிழும்‌ கலந்த நடை, 
தேவநாகரி, கிரந்த எழுத்திலும்‌ அமைந்து வளர்ந்து மணிப்பிர 
வாளம்‌ விளைந்தது. ஸ்ரீபுராணம்‌, கத்தியசிந்தா மணி நூல்கள்‌ 
(சத்தியம்‌ 2 உரை, பத்தியம்‌ = பாட்டு). இவற்றால்‌ பல்லவர்‌ 
கால உரைநடைப்‌ பாங்கு உணரலாம்‌. 
சோழர்‌ காலத்தில்‌ உரைநடை ஓங்கி வளர வாய்ப்புக்கள்‌ 
நிறைந்திருந்தன. தத்துவக்‌ கருத்துக்களை மக்கள்‌ நன்குணர- 
தருக்க முறையில்‌ விளக்க உரைநடை பயன்படுத்தப்பட்ட து. 
பண்டை . இலக்கியங்களை மக்கள்‌ உணர்ந்து போற்றவும்‌, 
வட மொழியின்‌ செல்வாக்கால்‌ விளைந்த கேடுகளைக்‌ களைய 
வும்‌ உரைகள்‌ வகுக்கப்‌ பெற்றன. என்றாலும்‌ இப்பொற் 
காலத்தில்‌ ஓர்‌ உரைநடை ஆசிரியர்கூடக்‌ கண்ணில்‌ பட 
வில்லை! எல்லோரும்‌  உரையாசிரியர்களே; வண்டமிழ்‌ உரை 
நடை வளர்ச்சியின்‌ வழி காட்டிகளாக இவர்கள்‌ விளங்கு 
கின்‌ றனர்‌. 1 
இளம்‌ பூரணர்‌ (10 ஆம்‌ நூற்‌) தொடங்கி நச்சினார்க்‌ 
இனியா (17 ஆம்‌ நூற்‌) வரையான காலம்‌ உரையாசிரியர்கள்‌ 
காலம்‌" எனப்பெறும்‌. 10-14 சோழப்‌ பேரரசுக்‌ காலம்‌, 


1. Good Tamil Prose began with Commentators— 
M. 5. Puranalingam Pillai. . 


698 தமிழ்‌ இலக்கயெ வரலாறு 
பல்துறையிலும்‌ பைந்தமிழ்‌ பெருவளர்ச்சி பெற்ற பொற்‌ 
காலம்‌. “இளம்பூரணர்‌, பேராசிரியர்‌, சேனாவரையர்‌, 
பரிமேலழகர்‌, அடியார்க்கு நல்லார்‌ போன்றார்‌ பற்றி 
£உரையாசிரியர்கள்‌' (பக்‌ 352-56) பகுதியில்‌ காண்க. இங்கே 
அவர்களின்‌ உரைநடையின்‌ ஒண்மை மட்டும்‌ ஒதுவாம்‌ : 


இளம்‌ பூரணர்‌: வினாவும்‌ விடையுமாக, தற்கூற்றாய்ச்‌ 
சிறுசிறு வாக்கியங்களில்‌ வடமொழி கலவாது கெளிவுபடச்‌ 
சுருக்கமாக அமைகிறது. பேராசிரியர்‌: சின்னஞ்சிறு வாக்கியங்‌. 
கள்‌ கொண்டு இலக்கிய நயங்கூறும்‌ கருவியாக, வினா விடை. 
முறையின்றி, எளிய இனிய தெள்ளிய நடையில்‌ தவழ்கிறது. 
சொற்பொருள்‌ இன்றியமையா இலக்கணக்குறிப்புகள்‌ கொண் 
டது. சேனாவரையர்‌; வடமொழி மரபினைத்‌ தழுவி, தருக்க 
முறையில்‌ தடைவிடைகள்‌ எழுப்பி, சிறு வாக்கியங்களில்‌ 
தெளிவாகச்‌ செல்கிறது. பரிமேலழகர்‌: செறிவு, தெளிவு, 
செம்மை, சிறப்பு, சொற்பொருளாய்தல்‌, பிறர்‌ கூற்றை 
மறுத்தல்‌ எனச்‌ சிறு சொல்லியங்கள்‌ கொண்டு சில சொற்‌ 
களான்‌ இயன்றது. அடியார்க்கு நல்லார்‌: உணர்ச்சி கலந்த 
ஒசைப்‌ பண்பு கொண்டு, நீண்ட வாக்யெங்கள்‌ தெளிவாக 
ஓடுகிறது. நஈச்சினார்க்கினியர்‌: இலக்கண நுண்மை, மிகு 
மேற்கோள்‌, முன்‌ உரை மறுப்பு, கம்பீரம்‌, புலமைப்‌ பொலிவு, 
ஓசை கொண்டவாக்கயங்கள்‌ ஊடாடுகின்‌ றன. பொதுவாக 
'இவர்கள்‌ நடை செயற்கை நடை” எனலாம்‌. கற்றார்க்கே 
பயன்படுவது. 

சோழர்‌ காலத்தும்‌ உரையாசிரியர்கள்‌, சாசனம்‌, மணிப்‌ 
பிரவாளம்‌ என மூவகையில்‌ உரைநடை ஓடுகிறது என உரைக்‌ 
கலாம்‌. இக்காலச்‌ சாசன நடை, உரையாசிரியர்‌ நடையினும்‌ 
வேறுபட்டதாகும்‌. சேோழர்காலம்‌ வடமொழிக்குப்‌ பெரு 
மதிப்பு இருந்தமையின்‌, வடசொற்கள்‌ வடமொழி வடிவில்‌ 
கிரந்த எழுத்தில்‌ இடம்‌ பெற்றன. எண்ணிக்கையில்‌ பெருந்‌ 
தொகையாய்‌, அமைந்துவிட்டன. கல்வெட்டுக்கள்‌ பேச்சு 
வழக்கில்‌ அமைவது. பல்லவர்‌ காலத்தில்‌ சமணர்கள்‌ பிறப்பித்த 
மணிப்பிரவாள நடை, பிற்காலத்தில்‌ வைணவர்களால்‌ 
வளர்க்கப்பெற்றது! 

தமிழ்‌ உரைநடை. 11-14 நான்கு நூற்றாண்டுகளில்‌ நன்கு 
வளமுற்றது. இதில்‌ பெரும்‌ பங்கு வைப்போர்‌ உரையாசிரியர்‌ 
களே. இவர்களின்றேல்‌ இன்றிருக்கும்‌ நிலையில்‌ இன்‌ றமிழில்‌ 
ஏற்றமுற்றிருக்க முடியாது எனலாம்‌. தற்கால உரைநடையின்‌ 
முன்நிலையினை உரையாசிரியர்‌ நடையில்‌ காணலாம்‌. வேறு 
வகையில்‌ விளம்பவேண்டுமெனில்‌, உரையாசிரியரின்‌ உரைநடை. 


மது ச. விமலானந்தம்‌ 699 


யினின்று மாறுபட்ட வகையில்‌ வளர்ந்ததே இக்கால உரை 
நடை என்னலாம்‌, 


நாயக்கர்‌ காலத்தில்‌ உரைகள்‌ மூலம்‌ உரைநடை வளர்ந்தது. 
நிரம்ப வழகிய தேசிகர்‌ திருவருட்‌ பயனுக்கு அழகிய எளிய 
நடையில்‌ உரைவகுத்தார்‌. மயிலேறும்‌ பெருமாள்‌ கல்லாடத்‌ 
திற்கு உரை வரைந்தார்‌. இலக்கண விளக்க அசிரியர்‌ வைத்திய 
நாத தேசிகர்‌, இலக்கணக்‌ கொத்து சாமிநாத தேசிகர்‌, 
பிரயோக விவேகம்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ மூவர்‌. நடையுழ்‌ 
பண்டை இலக்கிய நடையினை ஒட்டியது, ஊற்றமானது. 
நன்னூலுக்கு நல்ல உரை - விருத்தியுரை வரைந்த சங்கரநமச்‌ 
சிவாய புலவரும்‌ உரைநடைக்கு நற்றொண்டு ஆற்றியுள்ளார்‌. . 
வைணவப்‌ பிரபந்த உரையாசிரியர்கள்‌ மணிப்பிரவாள நடை 
எழுதினர்‌; இக்காலத்தோடு இந்நடை மறையலாயிற்று. சிவப்‌ 
பிரகாசர்‌ * தருக்க பரிபாஷை' எனும்‌ உரைநடை நூல்‌ யாத்து 
ளார்‌. 


ஐரோப்பியர்‌ காலத்தில்‌ இயற்கையான ஒரு மொழி நடை, 
Prose எனக்‌ கருதுதற்குரிப உண்மையான உரைநடை. உரு 
வானது. இதற்கு அடிகோலியவர்கள்‌ ஐரோப்பியராவர்‌. 
இக்கால கட்டத்தில்‌ ஐரோப்பியர்‌ வளர்த்த அனைவர்க்கும்‌ 
புரிந்த இயற்கை நடையும்‌ இருந்தது. உரையாசிரியர்‌ 
தொடங்கி வைத்த கற்றோர்க்கே புரியும்‌ செயற்கை நடையும்‌ 
இயன்றது. அஃதாவது முன்னம்‌ இருந்த மூவகை நடையுள்‌ 
உரையாசிரியர்‌ நடை தொடர்ந்தது; சாசன, மணிப்பிரவாள 
நடையின்‌ இடத்தை ஐரோப்பியர்‌ தோற்றிய நடை பற்றிக்‌ 
கொண்டது. பேச்சுத்‌ தமிழ்‌ கொண்டே, தமிழுக்கு ஒரு விதப்‌ 
புதிய நடையினைப்‌ படைத்தவார்‌ ஐரோப்பிய அறிஞர்களே! 
இவர்களது எழுதுபொருள்‌ அச்சுப்பொறிகளின்‌ வரவால்‌ உரை 
நடை விரைந்து பரவி வளர்ந்தது. 

இந்திய மொழிகளிலேயே உரைநடை நூல்‌ முதன்‌ முதல்‌ 
தோன்றியது தமிழ்‌ மொழியில்தான்‌. அம்பலக்‌ காட்டில்‌ 
1577ல்‌ வெளியான 'திருஸ்து?வாபதேசம்‌' என்ற நூலே தமிழில்‌ 
அச்சான முதல்‌ நூல்‌' என்கிறார்‌ கால்டுவேலர்‌. இதுபோது 
அது கிடைத்திலது. தனிநாயக அடிகள்‌, 16 பக்கங்கொண்ட 
1579ல்‌ கொல்லத்தில்‌ ஆன்றிக்‌ அச்சேற்றிய (கிறிஸ்தவ 
வணக்கம்‌) தம்பிரான்‌ வணக்கம்தான்‌ முதன்முதல்‌ தோன்றியது 
என்கிறார்‌. 1716ல்‌ சீகன்பால்கு ஐயர்‌ 'தமிழ்‌-லத்தீன்‌ ஒப்.பிலக்‌ 
கண ஆய்வு' நூலினைத்‌ தாமே உண்டாக்கிய தமிழ்‌ அச்சுக்‌ 
களால்‌ . பதிப்பித்தார்‌. பல சொற்கள்‌ இரு மொழியிலும 
ஒன்றாக இருப்பதை உணர்த்தியுள்ளார்‌. இலக்கண நடை, 


700 தமிழ்‌ இலக்கிய வரலாற 


விட்டு, நீண்ட வாக்கியங்களில்‌ பேச்சினைப்‌ பின்பற்றி: 
எழுதினார்‌. 


17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ தத்துவபோ தகர்‌ கற்றவர்‌ படித்தற்‌ 
கெனப்‌ பல நூல்கள்‌ படைத்தார்‌. பேச்சுச்‌ சொற்கள்‌ பெரு 
வாரியான வடசெரற்கள்‌ பயின்றுவர பழைய 'உரைநடையின்‌ 
சாயலோடு அமைந்த நடை இவர்‌ நடை. இதே காலத்தில்‌ 
அருளானந்த அடிகள்‌ சில உரைநடை நூல்கள்‌ செய்தார்‌. 


18வது நூற்‌, வீரமாமுனிவர்‌ வசனநடை வளர்த்த 
வல்லாளர்‌. இவரது நடை முத்திறத்தது. உரையாசிரியர்‌ 
நடையினை ஒட்டி உயர்ந்த நடையில்‌ “தொன்னூல்‌ விளக்கம்‌”. 
தந்தார்‌; இது கற்றோர்க்கே உரிய நடை. பேச்சுத்‌ தமிழை, அடி 
யொற்றி எளிய நடையில்‌ “வேதியர்‌ ஒழுக்கம்‌” வரைந்தார்‌. 
இது கல்லார்க்‌-கெல்லாம்‌ களிப்பருளுவது. ஆயினும்‌ சமயக்‌ 
கொள்கைகளைப்‌ பரப்புதற்குத்‌ தமக்கெனத்‌ தனியொரு நடை 
யினை வகுத்துக்‌ கொண்டார்‌. அது புது நடை, “பரமார்த்த 
குருகதை'யில்‌ அமைவது, அனைவர்க்கும்‌ ஏற்றது. - 


வீரமாமுனிவர்‌ நடை புதுவது மட்டுமன்று. இது, காறும்‌ 
உரை இயற்றவும்‌, கல்லில்‌ எழுதவும்‌, தருக்கமூறையில்‌ தரவும்‌ 
பயன்படுத்தட்பட்டு வந்த உரைநடை , இப்போது உயரிய இலக்‌ 
இயங்களை உருவாக்கவும்‌ பயன்படுத்தப்பட்ட து, உரைநடை 
யாகவே உலவிய தமிழ்‌, உரைநடை இலக்கியமாகவும்‌ உழு 
வெடுக்கத்‌ தொடங்கியது. எழுத்துக்களில்‌ சீர்திருத்தங்களை 
யும்‌ செய்தார்‌ தைரியநாதர்‌. அதுவரை உரைநடை , வெறும்‌ 
நடையாகவே இருந்தது; இவரே உரைநடையில்‌, இலக்கியங்‌ 
களை கருவபக்கினார்‌. இன்னபிற கரணியங்களால்‌ (தமிழ்‌ 
உரைநடையின்‌ தந்தை', “தமிழ்‌ உரைநடை இலக்கியத்தின்‌ 
தோற்றுநர்‌' என்றேத்தப்படுகிறார்‌ வீரமாமுனிவர்‌. இவரது 
இலக்கிய நடை, ஏற்றமும்‌ தோற்றமும்‌ பெற்றொளிர்கிறது. 
பாமர நடை எளிமையானதும்‌ இயற்கையானதுமாக 'உளது. 
கால்டுவேலரின்‌ “பரத சுண்ட புராதனம்‌', போப்‌ ஐயரின்‌ “இங்கி 
லாண்டு தச சரித்திரம்‌' இங்கே எண்ணத்தக்கன. 


மேற்கண்ட மூவரும்‌ படைத்த புதிய நடை ஒருபுறமிருப்பி 
னும்‌, பழைய மரபு தழுவிய நடையும்‌ மற்றொரு புறம்‌ 
மேலோங்கி இருக்கவே செய்தது. இத்திறத்தது சிவஞான 
முனிவரின்‌ சீரிய நடை. உரையாசிரியர்களின்‌ செந்தமிழ்‌ நடை 
-இவர்‌ கையாண்ட நடையாயினும்‌, உணர்ச்சியும்‌ கவர்ச்சியும்‌ 
கூடிய-வேகமும்‌ விறுவிறுப்பும்‌ கொண்ட நடையாகவே நிலவு 
றது. இதற்கு இவரது சன்ன அ்ய்பம்வல்‌ சூறாவளி, பல்பு 


— 


மது. ஏ விமலானந்தம்‌ எப்‌] 


மாபாடியம்‌ சான்றாம்‌. கண்டனம்‌ மறுப்பு போன்றன விடு 
தற்கும்‌ ஏற்ற கருவியாக உரைநடையை ஆக்கியுள்ளார்‌. 
இதனாலும்‌ உரைநடை உத்வேகத்துடன்‌ வளர்ந்தது. 

39ஆம்‌ நூற்-தொடங்கி உரைநடை ஓங்கி வளர்ந்தது, 
விரந்து சிறந்தது. இதற்குரிய ஏதுக்கள்‌ : 1. நாடெங்கும்‌ 
அச்சகங்கள்‌ தோன்றின. 2. கிகுத்துவ மதம்‌ பரப்ப எண்‌ 
ணற்ற நூல்களை மிஷனரிகள்‌ வெளியிட்டன. 3. இதுகண்டு 
விழிப்புற்ற இந்துக்கள்‌ தங்கள்‌ இதிகாச புராணங்களை வசனங்‌ 
களாக வடிக்கத்‌ தொடங்கினர்‌. கீ. இந்த நூற்றாண்டில்‌ 
தான்‌ பத்திரிகைகள்‌ பிறந்தன... 5. சென்னைக்‌ கல்விச்சங்கம்‌, 
சென்னைப்‌ புத்தகக்கழகம்‌ தோன்றிப்‌ பாட நூல்களையும்‌ 
மொ ழி பெயர்ப்புக்களையும்‌ வெளியிட்டன. 6. இதுவரை 
இருந்த அரசியற்‌ குழப்பங்கள்‌ ஓய்ந்து ஆங்கில ஆட்சியில்‌ 
அமைதியான சூழ்நிலை உருவானது. 7. கல்விக்‌ கூடங்கள்‌ 
தோற்றுவிக்கப்பட்டன. 8. கிருத்துமதத்தை எதிர்த்துக்‌ 
கண்டன நூல்கள எழுந்தன. 

சில உரையாசிரியர்கள்‌: தஞ்சை வாணன்‌ சோவைக்கு 
உரைவகுத்த சொக்கப்ப நாவலர்‌ நடை, தெளிவும்‌ தனித்துவ 
மும்‌ வாய்ந்தது. பாலஃபாத்‌ இலக்கணம்‌, கல்விப்பயன்‌ 
எழுதிய விசாக பெருமாளையர்‌, திருவள்ளுவ மாலைக்கு உரை 
யாத்த சரவண பெருமாளையர்‌ இருவரும்‌ இங்கே எண்ணத்‌ 
தக்கவர்கள்‌. திராவிடப்‌ பிரகாசிகை கட்டிய சபாபதி நாவலர்‌ 
பழைய மரபினைப்‌ பின்பற்றிக்‌ கற்றோர்க்கே விளங்கும்‌ நடை 
எழுதினார்‌; இதற்கு அதர து சிவகர்ணாமிர்தம சான்று. 


இந்த நூற்றாண்டின்‌ “உரைநடை இளவரசு தாண்‌ 
டவராய முதலியார்‌. பஞ்சதத்திரக்கதை (1826) தலையாயது, 
- நகைச்சுவை மிக்க, நீதிகள்‌ நிறைந்த தெள்ளிய நடையது. இவ்‌ 
வெளிய அழகு - நடை படிப்படியாக உயர்த்து செல்கிறது. 
கால்டுவெல்‌ இவர்‌ நடையை மிகவும்‌ சிறப்பித்துக்‌ கூறுகிறார்‌. 


இந்‌ நூற்றாண்டின்‌ உரைநடை வேந்தராக: ஒளிர்பவர்‌ 
ஆறுமுகநாவலர்‌. உரைநடைக்கு ஒரு வடிவினை அருளியவர்‌. 
இலக்கண வழுவிலாத ஓர்‌ எளிய இனிய தெள்ளிய நடையைத்‌ 
தந்து வழிகாட்டினார்‌. வழக்கிற்‌ பயின்ற சொற்களைக்‌ 
கொண்டே, சிறுசிறு வாக்கிய அமைப்பில்‌ தெளிவான தமிழில்‌ 
இலகுவான நடையில்‌ எழுதினார்‌. குறியீட்டு முறைகளைப்‌ 
பயன்படுத்தி மக்கள்‌ உள்ளத்தில்‌ ஊடுருவும்‌ ஆற்றில்‌ சான்ற 
அருமையான தமிழில்‌ எழுதியும்‌ பேசியும்‌ “நாவலர்‌ நடை”: என 
ஒரு தனிநடையே உண்டாக்கினார்‌. இதனால்‌ இவர்‌ 'தமிழ்கீ 


09 'தமிழ்‌ இலக்கிய வரலர்நு 
காவலர்‌” எனவும்‌, “தற்காலத்‌ தமிழ்‌ உரை நடையின்‌ தந்தை 
என்றும்‌ ஏத்தப்‌ பெற்றார்‌. “‘நல்லைநகர்‌ ஆறுமுக நாவலர்‌ 
பிறதிலரேல்‌, சொல்லு தமிமிழங்கே சுருதியெங்கே' எனத்‌ 
தாமோதரம்‌ பிள்ளை ஏத்துகிறார்‌. வைதாலும்‌ வழுவின்றி 
வைவாராம்‌. நன்னடை நல்கிய இவர்‌, வடசொற்கள்‌ பெய்து 
எழுதுகிறார்‌. இஃது இவர்‌ குறையன்று, காலத்தின்‌ போக்கு. 
ஆங்கிலச்‌ சோற்களும்‌ ' நுழைந்துள! “வசன நடை கை வந்த 
வல்லாளர்‌' என்பார்‌ வி.கோ, சூ. 


இதே சமயத்தில்‌ . நீண்ட. வாக்கியங்‌ கொண்டு நீட்டி 
எழுதும்‌ நடையும்‌ நிலவியது. இராமலிங்க அடிகளின்‌ மனு 
முறை கண்டவாசகம்‌, ஜீவகாருண்ய ஒழுக்கம்‌, உண்மை நெறி 
போன்றன மிக நீட்டிய வாககியங்களில்‌ கற்றோர்க்கே புரியும்‌ 
சொற்களைக்‌ கொண்டு இலக்கண வரம்புடன்‌ யாக்கப்பட்டுள. 
வீராசாமி செட்டியாரும்‌ நீண்ட வாக்கியங்களில்‌ எழுதினாலும்‌ 
வழக்குச்‌ சொற்கள்‌ கொண்டு, உவமை பழமொழிகள்‌ 
ஊடேவர, நகை நெளிய, சுவை சொட்ட்‌ இனிய கதம்ப 
நடையில்‌ எழுதியுள்ளார்‌; இதனால்‌ இலகுவானதாகவும்‌ 
இதயங்‌ கவர்வதாகவும்‌ உளது. இவரது *விமோதரச மஞ்சரி' 
தலை சான்ற உரைநடை இலக்கியமாக இன்றும்‌ மதித்து 
ஏத்தப்‌ பெறுகிறது! 


மக்கள்‌ பேச்சினை நிலைபெறக்‌ கொண்டு இலக்கணவரம்பு 
இசுவாது, ஆற்றொழுக்கான வாக்கிய அமைப்பில்‌ நகை தலம்‌ 
கனிய, சரளமான அதளிநடையில்‌ எழுதியவர்‌ முன்சீப்‌ வேத 
நாயகம்‌ பிள்ளை. அந்நாளில்‌ உரைநடை ஆண்ட வர்களீல்‌ 
இவர்‌ உயர்ந்து நிற்கிறார்‌. ஓசை நலமும்‌ கவிதை ஓட்டமும்‌ 
உடைய ஓர்‌ உணர்ச்சி நடையினை உருவாக்கியவர்‌ ராஜமையர்‌. 
இவ்விருவரும்‌ 20 ஆம்‌ நூற்‌. நடைக்கு வித்திட்டவர்கள்‌. 
தமிழில்‌ கட்டுரை இலக்கியத்தைத்‌ தொடங்கி வைத்தவர்களாக 
வும்‌, சுதை இலக்கியத்திற்கு வித்தூன்‌ றியவர்களாகவும்‌ விளங்கு 
கின்றனர்‌. 

இவர்களேயன்றி, தாமோதரம்‌ பிள்ளை, சுந்தரம்‌ பிள்ளை 
போன்றாரும்‌ உரைநடை உயர்வுக்கு உறுதுணை புரிந்தனர்‌. 
இத்தாற்றாண்டு உரைநடையில்‌ ஆங்கிலச்‌ சாயல்‌ படித்துள்‌ 
ளமை அறியத்தக்கது. 


20 ஆம்‌ நூற்‌. “உரைநடை இவக்யெ உச்சகாலமாகவும்‌', 
“தற்றமிழ்‌ உரைநடையின்‌ பொற்காலமாகவும்‌' பொலிதிறது. 


1. மக்கள்‌ வாழ்க்கை முன்‌ 2னற்றத்திற்குத்கக மொழியும்‌ ன்‌ 
னேறத்தானே. செய்யும்‌. 2. மேலை நாட்டுக்‌ கல்வியின்‌ 


ம்து. ச. விமலானந்தம்‌ | 703 


பயனாக, விஞ்ஞான ' மெய்ஞான உளவியல்‌ கருத்துக்களை 
வெளியிடும்‌ வகையில்‌ உரைநடை ஓங்கியது: 3. கலைகளும்‌ 
சுருத்துக்களும்‌ அறிவாக்கமும்‌ பெருகப்‌ பெருக அவற்றிற்கு ஈடு 
கொடுக்கும்‌ வகையில்‌ உரைநடை விரைந்தது, 4, உள்ள 
வுணர்வுகளைப்‌ பல்வேறு வகைகளில்‌ வெளிபடுத்தும்‌ ஆர்வம்‌ 
கொண்டு' உரைநடையினைப்‌ பயன்படுத்தியதால்‌ பல்வகை 
நடைகள்‌ பிறந்தன. 5. தத்தம்‌ புலமை காட்டித்‌ தனித்துவம்‌ 
நாட்ட முனைந்தமையால்‌ தடையில்‌ மாறுபாடுகள்‌ மலர்ந்தன. 
இவ்வேதுக்களுக்கு இயைய வானொலி திரைப்படம்‌ பத்திரிகை 
கள்‌, பாடத்திட்டம்‌ வாய்ப்பாக அமைந்தன. இனி இந்த 
நூற்றாண்டு உரைநடை நூல்களையும்‌ நடையாளர்களையும்‌ 
தோக்குவோம்‌: 

இந்த நூற்றாண்டின்‌ தொடக்குதரான பாரதியார்‌ 
கவிதையில்‌ உயிர்ப்பூட்டியது போன்றே உரைநடையிலும்‌ 
அச்சிறப்புக்கள்‌ அமைய எழுதினார்‌. என்றாலும்‌ கவிதையில்‌ 
ஒங்கியது போன்று உரைநடையில்‌ ஒஓளிரமுடியவில்லை. 
கவிதைப்‌ புகழ்‌ அவருடைய உரைநடைச்‌ சாதனையை உணர 
முடியாது செய்துவிட்டது! இக்காலததுக்‌ கேற்ற உரைநடைக்‌ 
கூறுகள்‌ அவர்‌ நடையில்‌ ஒளிரவே செய்கின்‌ றன. 

தமிழ்த்தாத்தா சாமிநாதையர்‌ பொதுமக்கட்குப்‌ புரியும்‌ 
வகையில்‌ எளிய நடையில்‌ பழகுதமிழ்ச்‌ சொற்களைப்‌ பெய்து 
மரபு கெடாது எழுதினார்‌. இவரும்‌ தொடக்கத்தில்‌ பண்டிதர்‌ 
நடையில்தான்‌ எழுதினார்‌; பதிப்புரைகள்‌ பார்த்தால்‌ புரியும்‌. 
பின்னர்‌ காலப்‌ போக்குணர்ந்து மாறி நுலகுநடை. எழுதினார்‌. 
பிற்கால நூல்கள்‌ பார்த்தால்‌ தெரியும்‌. இத்நெறியில்‌ எழுதி 
வருபவர்‌ கி. வா. ஐ. போன்றார்‌. 


. பண்டிதர்‌ தமிழில்‌ எழுதியவர்‌ பரிதிமாற்‌ கலைஞர்‌. 
இவரும்‌ பின்னர்‌ நடையின்‌ கடுமை குறைத்து எழுதினார்‌. 
இவரது தமிழ்‌ வாலாறு சான்றாம்‌. உரையாசிரியர்களையும்‌ 
விஞ்சும்‌ வண்ணம்‌ நுண்ணிதின்‌ உரை வரைந்த ஒண்மையி 
னால்‌ செறிவு நடை “எழுதின ரர்‌—கற்றோர்க்கே விளங்கு 
வண்ணம்‌. 

தற்காலத்‌ தமிழ்‌ உரைநடையின்‌ ஞாயிறும்‌ திங்களுமாகத்‌ 
திகழ்பவர்கள்‌ மறைமலையடிகளாரும்‌ திரு. வி. கல்யாண 
சுந்தரனாரும்‌. பேச்சாலும்‌ எழுத்தாலும்‌ பைந்தமிழுக்கு 
ஊற்றம்‌ அளித்தவர்கள்‌. 

மறைமலையடிகள்‌ (தனித்‌ தமிழ்‌ நடையின்‌ தந்தை”, 
தனித்தமிழ்‌ இயக்கங்‌ கண்டவர்‌. வடமொழி கலவாது 


204 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வண்டமிழில்‌ எதையும்‌ இயம்பமுடியும்‌--பிறமொழிச்‌ சொற்கள்‌ 
பயிலாமல்‌ பைந்தமிழில்‌ பேசவும்‌ எழுதவும்‌ இயலும்‌ என்பதை 
நிலைநாட்டியவர்‌. வரம்பின்றிப்‌ பிறமொழிச்‌ சொற்கள்‌ 
கலத்தலான்‌ தமிழன்‌ தூய்மை தேயும்‌, இனிமை கெடும்‌, அத்‌ 
கோடு நல்ல தமிழ்ச்சொற்கள்‌ நாளடைவில்‌ வாழ்விழக்கும்‌, 
அதனால்‌ நற்றமிழ்‌ நலமிழக்கும்‌ எனக்‌ கவன்று 1916ல்‌ தனித்‌ 
தமிழில்‌ எழுதும்‌ மறையினைத்‌ தொடங்கிவைத்தார்‌. 

இவர்‌ நடை மிகவும்‌ நீண்ட வாக்கியப்‌ போக்கனெது. 
ஆற்றல்‌ சான்ற அறிவுநடை; ஒசைச்‌ சிறப்பும்‌ உயர்ந்த செந்‌ 
நெறியும்‌ உடைய, தெளிவும்‌ துணிவும்‌ மிக்க வீறுநடை, 
செந்தமிழின்‌ சீர்மையும்‌ சிந்தனை நீர்மையும்‌ சிறந்துள்ள இவர்‌ 
நடை எல்லோர்க்கும்‌ எளியது என்று இயம்புதற்கில்லை. 
கல்லார்க்குச்‌ சிறிது கடினமானது. சங்கத்தமிழ்‌ நடையின்‌ 
சாயல்‌ கொண்ட ஏற்றமானநடை. 

இவரது தனித்‌ தமிழ்‌ இயக்கம்‌ தணியாத தமிழார்வத்தை 
மாணவர்களிடத்தும்‌ மற்றவர்களிடத்தும்‌ தோற்றியது. எக்‌ 
காரணம்‌ கொண்டும்‌ இன்‌ றமிழில்‌ ஏனைப்‌: பீறமொழிச்சொற் 
களை-குறிப்பாக வடசொற்கலவாது எழுத வேணும்‌ எனும்‌ 
வேணவா எழச்செய்தது. வழக்கிலுள்ள பிறமொழிச்‌ சொற்‌ 
களுக்கேற்ற தனித்தமிழ்ச்‌ சொற்களைக்‌ கண்டுபிடிக்கும்‌ துடிப்‌ 
பினைத்‌ தோற்யூவித்தது. இந்நெறியில்‌ இளவழகனார்‌, தேவ 
நேயப்பாவாணர்‌, பெருஞ்சித்திரனார்‌, டாக்டர்‌ வ. சுப, 
மாணிக்கம்‌ போன்றார்‌ எழுதி வருகின்றனர்‌. ஆனால்‌ காலப்‌ 
போக்கினுக்கு இணக்கமாய்‌ இராச்‌ செயற்கைத்‌ தன்மையும்‌; 
பின்பற்றுவார்‌ பலரின்மையானும்‌ வந்த வேகம்‌ இழந்து கை 
விடப்பட்ட து 

திரு. வி. க. *மென்றமிழ்‌ உரை நடையின்‌ முதல்வராய்த்‌' 
திகழ்கிறார்‌. சமூகம்‌, பொருளியல்‌, அரசியல்‌ எத்துறைக்‌ 
கருத்துகளையும்‌ எந்தப்‌ பொருளையும்‌ இன்றமிழில்‌ எளிய 
முறையில்‌ எழுத-பேச முடியும்‌ என நிறுவியவர்‌. பண்டைச்‌ 
செந்தமிழ்‌ நடையினைப்‌ பாமரருக்கும்‌ புரியக்‌ கூடிய முறையில்‌ 
இலகுவாக்கி, அதே சமயத்தில்‌ இலக்கண அமைதி கெடாது - 
எழுதிய- பசிய பேராற்றலர்‌, இவர்‌ நடை பழமையும்‌ புதுமை 
யும்‌ பெற்றெடுத்த புதுமை நடை. கற்றார்க்கும்‌ கல்லார்க்கும்‌ 
களிப்பருளும்‌ கவிதைக்‌ காந்த நடை, அழகு ஆற்றல்‌ எளிமை 
இனிமை, ஒல்லென ஒலித்து மமல்லெனப்‌ பாயும்‌ அருவி 
யோசை, தெள்ளுதமிழின்‌ துள்ளல்‌, கற்பாரையும்‌ கேட்பாரை . 
யும்‌ கவர்ந்துழுத்துக்‌ கனிதமிழின்‌ சுவையூட்டும்‌ கவிநயம்‌ 
அனைத்தும்‌ இவர்‌ நடையில்‌ இதமாக அனுபவிக்கலாம்‌. 


நம்து. ௪ விமலான ந்தம்‌ ௪0 த்‌ 


பழமையின்‌ பண்பும்‌ புதுமையின்‌ பொலிவும்‌ படிந்‌ 
திருக்கும்‌; த்தில்‌ புதுப்‌ பொலிவும்‌; புதுமை பழமை வலிவும்‌ 
பெற்றிடும்‌ இவர்‌ நடையில்‌! வினா எழுப்பி விடை தருவதும்‌, 
வியப்புக்‌ குறிப்புக்களை விடுப்பதும்‌, உண்டுகொல்‌ இன்று 
கொல்‌ என்றெல்லாம்‌ ஐயங்களை எழுப்பிச்‌ சிந்தனையைத்‌ 
தூண்டுவதும்‌ இவரது நடையின்‌ போக்கு, இவர்‌ பேச்சிலும்‌ 
எழுத்திலும்‌ ஒரே வகை உரைநடையினைப்‌ பின்‌ பற்றி 
யுள்ளார்‌. ஒரு முறை இவரது பேச்சினைக்‌ கேட்ட பாரதி 
“இதுவையா பேச்சு' எனத்‌ துள்ளி எழுந்தாராம்‌! அத்துணை 
உணர்வூட்டும்‌ அரிய இயல்பு எழில்‌ நடை. திருத்தமான 
தமிழுக்குப்‌ பொருத்தமான வடிவம்‌ தந்து நல்ல தமிழ்‌ 
நடையினை நிலைக்கச்‌ செய்தவர்‌. இலக்கியத்‌ தமிழமைதியும்‌ 
பேச்சுத்‌ தமிழ்ப்‌ பாங்கும்‌ மயங்கிய இயற்கை நடை, எவரும்‌ 
'மூன்‌ மாதிரியாகப்‌ பின்பற்றக்‌ கூடிய பெற்றிமை சான்ற 
நடை. - 

காந்தியம்‌ மார்க்சீயம்‌ சமரசம்‌ பொதுவுடைமை உட 
லோம்பல்‌ சமயம்‌ உளவியல்‌ பற்றி யெல்லாம்‌ இவரியற்றிய 
- பனுவல்களைப்‌ படித்தல்‌ வேண்டும்‌. பயிலப்‌ பயில அவரவர்‌ 
இறப்பாட்டிற்குத்‌ தக அவரவர்கட்குத்‌ தனி நடை அமையும்‌. 
தமிழ்ப்‌ பெரியாரின்‌ தமிழ்த்‌ திரு நடை. தமிழிளை ஞர்களை 
யெல்லாம்‌ திறமான உரைநடை. எழுதச்‌ செய்திடும்‌ மின்‌ 
. னாற்றல்‌ மிக்கது. மிடுக்கான தமிழ்‌ அடுக்கடுக்காக அலை 
. அலையாக இழைந்தோடும்‌ பொற்பு மிகு அற்புத அமுத நடை. 
ஆ இதே சமயம்‌ பண்டைப்‌ புலவோர்‌ நடையினைப்‌ 

பின்‌ பற்றி செந்தமிழ்‌ நடையில்‌ எழுதிச்‌ சென்றவர்கள்‌ பண்டித 

மணி, பண்டித நாட்டார்‌, செல்வ கேசவராயர்‌, விபுலானந்தர்‌ 
போன்றவர்கள்‌. செல்வக்‌ கேசவர்‌ கட்டுரை இலக்கிய த்தை 
வளப்படுத்தி வாழ்க்கை வரலாறுகள்‌ பல எழுதி செல்ல நடை 
பயின்றார்‌. பண்டிதமணியின்‌ உரைநடைக்‌ கோவை, 
திருவாசகவுரை, அவரது சான்றோர்‌ போற்றும்‌ சீரிய 
நடையின்‌ சால்பினை நன்குணர்த்தும்‌, நாட்டாரின்‌ கட்டுரை த்‌ 
திரட்டு வேளிர்‌ வரலாறு போல்வன, பண்டை இலக்கணம்‌ 
பிறழாத அதே சமயம்‌ காலத்தோடு பொருந்தும்‌ உயரிய 
தெள்ளிய செமுந்தமிழ்‌ “நடையின்‌ சீர்மை யுணா தீதும்‌, 
சோமசுந்தர பாரதியாரின்‌ வீரம்‌ செறிவு வலிமை வாய்ந்த வீறு 
நடை, கவிதைக்‌ கனிவு கொண்ட கம்பீர நடை; சிறிது கடின 
மானதுதான்‌. விபுலானந்தரின்‌ வள நடையோ த்க்‌ 
ஓசைச்‌ சிறப்பும்‌ சொல்வளமும்‌ சான்றது, ஆனால ப 
.. தன்று. 
த. இ. 48 


706. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கா. சு. பிள்ளையின்‌ நடை, வெள்ளோட்டமான தெள்ளிய 
சாதாரண .நடை. வையாபுரிப்‌ பிள்ளையின்‌ நடை வடசொற்‌ 
கலந்த ஆனால்‌ வழுவிலா அறிவு நிரம்பிய எளிய நடை, 
நடையில்‌ நிலைத்த நல்லிடத்தைப்‌ பிடித்தவர்‌ செந்தமிழ்க்‌ 
திள்ளை சேதுப்பிள்ளை, தமக்கென ஒரு தனி நடை வகுத்துக்‌. 
கொண்டவர்‌ சொல்லின்‌ செல்வர்‌. ஓசைச்‌ சிறப்புடைய, 
சொல்லின்பம்‌ மிக்க, எதுகை மோனை இயன்ற தென்றல்‌ 
நடையினர்‌. கவிராசப்‌ பண்டிதர்‌: ஜெகவீர பாண்டியனாரின்‌ 
நடை தனித்துவம்‌ மிக்கது; தெள்ளுதமிழ்‌ துள்ளு நடையில்‌ 
கவிதைப்‌ பாங்கு கவிந்த பீடு நடை, ஒளவை துரைசா மியாரின்‌ 
அள்ளு நடை உரையாசிரியர்களின்‌ ஊற்று நடை; வலிவும்‌ 
பொலிவும்‌ மிக்க வளமார்‌ நடை. 
- பன்மொழிப்‌ புலவர்‌ அப்பாத்துரையார்‌, பல்கலைச்‌ செல்‌ 
வர்‌ தெ.பொ.மீ. இருவர்‌ நடையும்‌ பழுத்துப்‌ பண்பட்டு இறுகிய 
சிந்தனைமிகு செறிவு நடை, செந்தமிழ்க்‌ காவலர்‌ சிதம்பரனா 
ரின்‌ நடை, அவர்‌ அழகுரு போன்றே அழகும்‌ குழைவும்‌ கெழு 
மிய செழுமை நடை, மு.வ. நடையில்‌ கனிவு அதளிவு, எளிமை 
இனிமை தவழும்‌, திரு வி. கவின்‌ சீடர்‌, தம்‌ குருவின்‌ 
உணர்ச்சிக்‌ கொப்பளிப்புகளை விலக்கி ஆற்றெழுக்காகப்‌ 
பளிங்கு நீர்‌ போலே அமையும்‌ நேரிய நன்னடையினைத்‌ தமக்‌ 
கெனத்‌ தனியே வகுத்துக்‌ கொண்ட வளமையர்‌. 

உரைநடைக்கு மெரு கூட்டி மேன்மை அளித்தவர்கள்‌ 
அண்ணாவும்‌ கருணாநிதியும்‌ ஆவர்‌. - அடுக்குச்சொல்‌, மிடுக்கு 
நடை முன்னவர்‌ நடை, பின்னவர்‌ நடை அலங்கார அழகு தடை 
(பூம்புகார்‌ படத்தில்‌ இவரது தமிழ்‌ கொஞ்சி விளையாடக்‌ 
கண்டிருக்கலாமே) இருவரும்‌ ஒரு பெரும்‌ அலையை எழுப்பி 
விட்டனர்‌. மாணவர்கள்‌ இளைஞர்கள்‌ பலாப்பழ ஈக்கள்‌ 
போல்‌ ஆயினார்‌. வசனத்தில்‌ லாலிபர்‌ உள்ளங்களையெல்லாம்‌ 
வளை த்த அள்ளுநடை.. 

பத்திரிகைகள்‌, மறுமலர்ச்சி நடையை உருவாக்கின. 
பொதுமக்கள்‌ போற்றும்‌ புது நடையாக்‌ கதுவுகிறது. பேச்சுத்‌ 
தமிழை நிலைபெறக்‌ கொண்டு புறப்பட்டு நிலஷைவது. வ.வே.சு 
ஐயர்‌. பாரதியார்‌, வ.ரா, கல்கி, புதுமைப்‌ பித்தன்‌, டி.கே.சி, 
சீனிவாசராகவன்‌ போன்றோர்‌ படைப்புகள்‌ சான்றாம்‌. 
இதுவே இக்சாலப்‌ புத்திலக்கியத்திற்கு ஏற்ற இன்னடையாக. 
இயலுறெது. அடவு பின்பற்றிப்‌ பயனடையும்‌ நயன்‌ 
நடை. 

- எவ்வெவ்‌ வழிகளில்‌ உரைநடை வளர்ந்தது என்பதனைப்‌ 
பின்வரும்‌ ‘இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ வளர்ச்சி எனும்‌. 
பகுதியால்‌ அறிக, 


சது. ச விமலானந்தம்‌ 707 


ஓர்‌ இனத்தின்‌ வளர்ச்சி, அதன்‌ மொழியின்‌ வளர்ச்சியில்‌ 
உளது. மொழியின்‌ பெருக்கம்‌, அதன்‌ உரைநடையில்‌ அடங்கி 
யிருக்கிறது. உரைநடை பல்கிப்‌ பெருகி ஓங்கி உயர்ந்தால்‌ 
தான்‌, அம்மொழியில்‌ பல துறைகள்‌ பல்கிப்‌ பெருகவும்‌, 
தமிழாம்‌ தரு பூத்துக்குலுங்கிப்பொற்கனிகள்‌ மல்கவும்‌ இயலும்‌. 
எனவே உரைநடையினைப்‌ போற்றுவோம்‌. ஒண்டமிழை 
உயர்த்துவோம்‌, வண்ட மிழை வளர்ப்போம்‌! 

“வசன காவியங்களால்‌ ஜனங்கள்‌ திருந்த வேண்டுமேயல்‌ 
லாது, செய்யுட்களைப்‌ படித்துத்‌ திருந்துவது அசாத்தியமே 
அல்லவா? ஐரோப்பிய பாஷைகளில்‌ வசன காவியங்கள்‌ இல்‌ 
லாமலிருக்குமானால்‌, அந்தத்‌ தேசங்கள்‌ நாகரிகமும்‌ நற்பாங்‌ 
கும்‌ அடைத்திருக்கக்‌ கூடுமா ? அப்படியே நம்முடைய சுயப்‌ 
பாஷைகள்‌ வசன காவியங்கள்‌ இல்லாமலிருக்கிறவரையில்‌, 
இந்தத்‌ தேசம்‌ சரியான சீர்திருத்தம்‌ அடையா தென்பது 
நிச்சயம்‌. முன்சீபு வேத நாயகம்‌ பிள்னை 

(பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌) 


தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ 


உ.வே. சாமிநாதையர்‌ : 19-2-[௦55-28-4-1942, கும்ப 
கோணத்தை யடுத்த உத்தமதான புரம்‌, வேங்கட சுப்பையா: 
சரசுவதி அம்மாள்‌. இயற்‌ பெயர்‌ வேங்கடநாதன்‌; திருவா 
வடு துறையில்‌ தட்சா நாமமாக சாமிநாதன்‌ எனப்பட்டார்‌. 
தந்தையே முதல்‌ தமிழாசான்‌, நிகண்டு சதகம்‌ போன்ற கருவி 
கால்கள்‌ கற்பித்தார்‌. திண்ணைப்‌ பள்ளியில்‌ பயின்‌ றபின்‌ 
அரியலூர்‌ சடகோபஜயங்கார்‌ தமிழில்‌ சுவையுண்டாக்கி தமிழ்‌ 
விதை விதைத்த முதற்குரு. தமிழ்‌ நூற்‌ பரப்பைக்‌ காட்டி 
பன்னூல்‌ பயிலும்‌ பேரார்வ மூட்டியவர்கள்‌ குன்னம்‌ சிதம்பர 
பிள்ளை செங்கணம்‌ விருதாசல ரெட்டியார்‌. இவரது தமிழ்ப்‌. 
பசியாம்‌ யானைத்தீ ஆற்றும்‌ அமுதசுரபியாக அமைந்தவர்‌ 
மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை; 71ஏப்ரல்‌-1-2-76 
குருகுல முறையில்‌ 5 ஆண்டுகள்‌ கற்றார்‌. படித்தது கொண்டும்‌ 
மகாவித்துவானை நாடிவரும்‌ அறிஞர்‌ கலைஞர்‌ வடமொழி 
விற்பன்னர்களைக்‌ கண்டு கேட்டுப்‌ பழகியதா லும்‌ மிகச்‌ சிறந்த 
அனுபவச்‌ செல்வங்களைப்‌ பெற்றுச்‌ சிறந்தார்‌. ஆசான்‌ 
மறைந்ததும்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ ஆதரவில்‌ அவரிடம்‌ 
அறிவன அறிந்து பலருக்குப்‌ பாடம்‌ சொல்லியும்‌ படித்தவர்‌ 
களோடு பழகியும்‌ உயர்ந்தார்‌. I 


7068 தமிழ்‌ இலக்கிய வரலாறு : 
தியாகராச செட்டியார்‌ தமக்குப்‌ பின்‌ இவரை நியமித்த 80 
பிப்ரவரி முதல்‌ 190 வரை குடந்தை அரசினர்கல்லூரியில்‌ மாண 
வர்கள்‌ உவக்க மற்றவர்‌ கள்வியக்க தமிழோச்சினார்‌. இவர்புகழ்‌ 
பரவியது. சுல்லூரிக்கும்‌ பெருமை சேர்ந்தது, பதிப்புத்துறை 
மில்‌ இவரைப்‌ புகுத்தியவர்‌ அப்போதைய குடந்தை முன்சீப்‌ 
. சேலம்‌ ராமசாமி முதலியார்‌. சீவகசிந்தாமணியைத்‌ தந்து 
தமக்குப்‌ போதிப்பதோடு பதிப்பிக்கவும்‌ வேண்டும்‌ என 
வேண்டினார்‌. அதுவரை சைவ இலக்கியங்களே அறிந்த 
இவருக்குத்‌ தாம்‌ கனவிலும்‌ கருதாத பிற பெருஞ்செல்வங்களும்‌ 
பைந்தமிழில்‌ உள எனத்‌ தெரியவந்தது. இவர்‌ கண்ணைத்‌ 
திறந்தவர்‌ சேலம்‌ முதலியார்‌ 87ல்‌ பதிப்பித்தார்‌; இவரது 
பதிப்புப்பணியின்‌ முதல்‌ அரும்பு, தமிழ்த்‌ தொண்டில்‌ தனித்த 
இன்பம்‌ உளது என்ற உண்மை உணர்த்தி சுவடி தேடும்‌ பணி 
யில்‌ உய்த்த கரும்பு. பெரும்‌ பதிப்பாசிரியருக்குப்‌ பதியம்‌ 
போட்டது சிந்தாமணி நச்சர்உரை. இவர்‌ தமிழ்‌ வாழ்வின்‌ 
திருப்புமுனை அமைத்தவர்‌ சேலத்து முதலியார்‌! புகழ்‌ வாழ்வி 
னுக்குச்‌ கல்லூரியாம்‌ தடத்தில்‌ ஏற்றி விட்டவர்‌ தியாகராசர்‌, 
அவரின்றேல்‌ படத்திலேயே ஒண்டி ஒதுங்கி முடங்கியிருக்கும்‌ 
இவர்‌ வாழ்வு. எனவேதான்‌ வழி காட்டிய வள்ளலுக்கு நன்றி 
பாராட்டு முகத்தான்‌ என்றும்‌ நினைக்குமாறு தம்‌ இல்லத்‌ 
துக்கு 'தியாகராஜ விலாசம்‌' என வைத்தார்‌; வாய்ப்புத்‌ தந்த 
சேஷு அவர்‌ பெயரால்‌ நூலகம்‌ நிறுவி வளர்த்தார்‌. 


1909 இறுதியில்‌ சென்னை மாநிலக்‌ கல்லூரிக்கு மாற்றலா 
னார்‌. 19 வரை பதினாறு ஆண்டுகள்‌ பணிபுரிந்தார்‌. தலை 
நகர்‌ போந்தது இவரது தமிழ்ப்‌ பெரும்பணிக்கு ஊற்றம்‌ தந்‌ 
தது. அண்ணாமலை அரசர்வேண்டியவாறு சிதம்பரம்‌ மீனாட்சி 
தமிழ்க்‌ கல்லூரி முதல்வராக மூன்றாண்டுகள்‌ (24-27) 
முனைந்து செயலாற்றி சென்னை மீண்டார்‌. முழுநேரமும்‌ 
பணியில்‌ மூழ்கி மடமடவென நூல்கள்‌ வெளியிட்டார்‌. 


இவரது சென்னை வாழ்வே பொன்னான காலம்‌, பன்னூல்கள்‌ 
வெளியாயின. 


1903ல்‌ போற்றுதல்‌ ஏடும்‌, 05ல்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ அளிப்பும்‌ 
பெற்றார்‌ அரசிடமிருந்து. 06ல்‌ *(மஹாமஹோரபாத்தியா” 
(பெரும்‌ பேராசிரியர்‌) பட்டம்‌ வழங்கியது அரசு, 17ல்‌ பாரத 
தர்மமகா மண்டலத்தார்‌ “திராவிட. வித்யா பூஷணம்‌' பட்டத்‌ 
தையும்‌, 25ல்‌ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள்‌ 'தாக்திணாத்ய 
கலாறிதி' விருதையும்‌ வழங்கினர்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
6000 பொற்கிழி அளித்தது. 31ல்‌ குடந்தைக்‌ கல்லூரி வைர 


மது. ச. விமலானந்தம்‌ I . 709 


- விழாவின்‌ போது காசிவாசி சாமிதாதத்‌ தம்பிரான்‌ அளித்த 
உருவப்படத்தை திவான்‌ பகதுரர்‌ ஐஸ்டிஸ்‌ சுந்தரம்‌ செட்டி 
யார்‌ திறந்து வைத்தார்‌. 32ல்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகச்‌ 
சிறப்புப்‌ பட்டமளிப்பு விழாவில்‌ (டி லிட்‌) இலக்கிய டாக்டர்‌ 
பட்டம்‌ கொடுக்கப்‌ பெற்றது. 58-2ஃ-35ல்‌ எண்பதாம்‌ ஆண்டு 
கொண்டாடப்பட்டது. திருப்பனந்தாள்‌ மட த்தலைவர்‌ 
அனித்த உருவப்படம்‌ செனட்‌ மண்டபத்தில்‌ திறக்கப்பட்டது. 
விழாக்குழு சார்பில்‌ சர்‌.பி.டி ராஜன்‌ 3000 பணமுடிப்பினைத்‌ 
தந்தார்‌. டி.கே.சி. . ராஜாஜி தூண்டுதலால்‌, 40 தொடங்கி 
. ஆனந்த விகடனில்‌ ‘என்‌ சரிதம்‌' வெளி வந்தது, பிறப்பு முதல்‌ 
1903 வரையான 122 இயல்களே வந்தன! இரண்டாம்‌ உலகப்‌ 
போரின்‌ காரணமாகத்‌ திருக்கமுக்‌ குன்றத்தில்‌ உறைந்தபோது 
மறைந்தார்‌. 48ல்‌ மாநிலக்‌ கல்லூரி வளாகத்தில்‌ நீலக்கடலை 
நோக்கி இத்தமிழ்க்‌ கடலின்‌ சிலை நிறுவப்பட்டது. 


இவர்‌ முதலில்‌ (1878) பதிப்பித்த பனுவல்‌ “வேணுலிங்க 
விலாசச்‌ இறப்பு' 60 ஆண்டுக்கால அரும்‌ பணியில்‌ சங்கப்‌ 
பனுவல்‌ காவியம்‌, புராணம்‌, சிற்றிலக்யெம்‌, இலக்கணம்‌, 
கட்டுரை, வாழ்க்கை வரலாறு, என 87 நூற்கள்‌ விளைந்தன. 
பத்துப்பாட்டு !, எட்டுத்தொகையில்‌ 5, காப்பியங்கள்‌ 5, 
புராணங்கள்‌ 15, பரணி 2, அந்தாதி, உலா 40, தூது 6, 
குறவஞ்சி 2, பிற பிரபந்தங்கள்‌ 9, மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, 
தியாகராஜ செட்டியார்‌, இவக்கொழுந்து தேசிகர்‌, குமர 
்‌ குருபரர்‌ பிரபந்தத்திரட்டு 4, இலக்கணம்‌ 4, இவை பதிப்புகள்‌ 
இனி இவர்‌ யாத்தவை: செய்யுள்‌ 1, மான்மியம்‌ 4, வாழ்க்கை 
வரலாறு 7, கட்டுரைகள்‌ 8, சொற்பொழிவு 1 , வசனம்‌ 2, 
சுருக்கம்‌ 1. 

வாழ்ந்தது 87 ஆண்டுகள்‌; வழங்கியது 87 நூல்கள்‌! ஒரு 
வினாடிகூட வீணாக்காது பயனுறு பெருவாழ்வு வாழ்ந்துளார்‌. 
இறுதிவரை உறுதியாக ்‌ இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌. 
இமையார்‌ விருந்தமிழ்தும்‌ வேண்டேன்‌” என வாழ்ந்தார்‌. 
எனவேதான்‌ இவரைத்‌ தமிழ்‌ தா தா' என வேண்டித்‌ 'தமிழ்த்‌ 
தாத்தா' வாகப்‌ போற்றியது, தமிழ்த்தாத்தா எனப்‌ பர 
வியது. 42ல்‌ இவர்‌ வரலாறு வெளியிட்ட சுதேசமித்திரன்‌ 
உதவி ஆசிரியர்‌ திவான்‌ பகதூர்‌ சீனிவாசராகவையங்கார்‌ 
பேரன்‌ சே. சுந்தரராகவன்‌, இவரைச்‌ சந்தித்த போது 
“தங்கட்கு மறுபிறவி வாய்த்தால்‌ என்ன செய்வீர்கள்‌, 
எதனைப்‌ பிரதானமாக மேற்‌ கொள்வீர்கள்‌?' எனக்‌ கேட்டார்‌. i 
இவர்‌ தந்த பதில்‌ 'எனக்கு இப்போது 85க்கு மேல்‌ அகிவிட்டது. 
மிஞ்சியிருக்கும்‌ காலத்தில்‌ நான்‌ உத்தேசித்திருக்கும்‌ காரியம்‌ 


740 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பூராவையும்‌ பூர்த்தி பண்ண முடியாது. ஆகையால்‌ திரும்பவும்‌ 
ஜன்மம்‌ எடுத்து நான்‌ இப்போது விட்டுப்‌ போகும்‌ பணியை 
நிறைவேற்றி வைக்க ஆவலுள்ளவனாயிருக்கிறேன்‌. தமிழுக்‌ 
காகவேதான்‌. நான்‌ மறு பிறவியை விரும்புகின்றேன்‌' என்‌ 
ஜார்‌ ! பைந்தமிழ்ப்‌ பேணப்‌ பிறவி எடுத்தவரன்றோ? 


இவரில்லையேல்‌ பக்தி இலக்கியத்திற்கு முன்னைய பேரிலக்‌ 
கியங்கள்‌ இல்லை. எனவேதான்‌ தமிழ்‌ என்றதும்‌, இவர்‌ 
நினைவே முதலில்‌ எழுகிறது. இவரே முதலில்‌ தோன்றுகிறார்‌. 
அதற்கு முன்‌ திருக்குறளைத்‌ தவிர நமக்கு வேறு ஒரு நூல்‌ தெரி 
யுமா? பக்தி நூற்களைத்‌ தாண்டி 'பெருநூல்கள்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறோமா? இவர்‌ தோன்றவில்லையேல்‌, 
பதினெட்டாம்‌ பெருக்குப்புனலிலும்‌ கனலிலும்‌ கரையானாலும்‌ 
அன்றோ நம்‌ பழந்தமிழ்ச்‌ செல்வங்கள்‌ அழிந்து போயிருக்கும்‌! 
அழியாது காத்த அண்ணல்‌, தமிழ்‌ காத்த தெய்வம்‌, 
வண்டமிழ்‌ இலக்கியம்‌ வழங்கிய வள்ளல்‌ 


பாரதி, பாடல்‌ மூலம்‌ தமிழ்‌ உணர்வு ஊட்டினார்‌ என்‌ 
றால்‌, உ.வே.சா. தம்‌ தன்னேரிலா பதிப்புகளால்‌ தமிழறிவு 
ஊட்டினார்‌ எனலாம்‌. எனவேதான்‌ இந்நாள்‌ வரை பாரதி 
யின்‌ பெருநிலையை ஒப்பவேோ வீஞ்சவா. வேறொருவர்‌ 
தோன்றாதது போன்றே, உவேசா. வின்‌ எட்டமுடியா 
தியாகத்‌ திருப்பணியாளர்‌ இன்னும்‌ தோன்‌ றவில்லை. இருவரும்‌ 
தம்மை மறந்து தமிழையே நினைந்து பணிபுரிந்து புகழின்‌ 
உச்சாணிக்‌ கொம்பில்‌ உட்கார்ந்துளர்‌. இருவரும்‌ இருபெரும்‌ 
சுடர்கள்‌; தமிழ்‌ மறுமலர்ச்சியின்‌ தாயும்‌ தந்தையுமாகத்‌ திகழ்‌ 
கின்‌ றனர்‌. தமிழ்ப்பணிக்‌ கனவே பிறந்த தமிழன்னையின்‌ 
தனிப்பெரும்‌ தவப்புதல்வர்கள்‌. அன்னையை அரியணையில்‌ 
ஏற்றிய அண்ணல்கள்‌. பாரதியே, இவர்‌ அரும்பணி போற்றிப்‌ 
பாடியுள்ளார்‌. 

p 

பதிப்புத்‌ துறையின்‌ பெருவேந்தர்‌, தானே முழுதுணர்ந்த 
தண்டமிழ்‌ ஆசான்‌ நாளும்‌ நற்மமிழுக்கே உழைத்த நல்லவர்‌, 
ஆய்வு ஆலயம்‌, அறிவின்‌ சிகரம்‌, இமைப்‌ பொழுதும்‌ சோராது 
தமிழுக்காக வ உழைத்துத்‌ தமிழ்‌ மயமாகவே ஆனவர்‌, அழிய 
இருந்த கல்களை அழியாது. காத்த அண்ணல்‌, தமிழர்‌. செல்‌ 
வங்களை மீட்டதமிழ்ச்‌ செல்வர்‌, ஏடு தேடப்‌ பிறந்த. ஏந்தல்‌, 
தமிழின்‌ பெருமை நிலைநாட்டியதாளாளர்‌, முடிவிலா ஆய்வின்‌ 
முதல்வன்‌, தமிழ்‌ நிலையம்‌, தொண்டின்‌ தூயவடிவம்‌ என்றெல்‌ . 
லாம்‌ இவரை ஏத்தலாம்‌ போலிருக்கிறது, உண்மை, வெறும்‌ : 
புகழ்ச்ியொகா, அதல்‌ பண்ணு ம்ப அட 355 


மது. ௪. விமலானந்தம்‌ 71] 


பதிப்பு முன்னுரைகளைப்‌ .படித்தாலே புலமை பெற்று 
விடலாம்‌, இறுதயில்‌ தரும்‌ அடைவுகள்‌, ஆராய்ச்சியாளர்‌ 
களின்‌ மூலங்கள்‌; ஒவ்வொரு பதிப்பும்‌ இவரது . அனுபவத்தின்‌ 
அணிகலன்‌ அறிவின்‌ . சுரங்கங்கள்‌ பதிப்புக்களில்‌ நம்பிக்கைக்‌ 
குரியன இவருடையனவே என அறுதியிட்டு உறுதி கூறலாம்‌. 
பாரதியுகம்‌ என்னுமாப்போலே, “சாமிநாதையர்‌ காலம்‌' எனச்‌ 
சாற்ற வேணும்‌. தமிழ தானாய்‌ தானே தமிழாய்‌ ஆன நிறை 
வாழ்வு-தமிழ்‌ வாழ்வு வாழ்ந்த தமிழினிய தெய்வம்‌. இவர்‌ 
திருவடி பரவி இவர்‌ புகழ்பாடி இன்றமிழ்‌ வளப்பதே நம்‌ 
நீங்காக்‌ கடமை. மகன்‌ கல்யாணசுந்தர ஐயர்‌. பேரர்‌ சுப்பிர 
மணியம்‌. பிள்ளையார்‌ கோவில்தெரு. சென்னை-5 


அ. சிங்காரவேலு முதலியார்‌? (1855_5-11-1931) பொன்‌ 
விளைந்த களத்தூருக்கு அருகில்‌ ஆலுூர்‌. வரதப்பமுதலியார்‌: 
பொன்னம்மாள்‌ சென்னை மாநிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌ கோமளபுரம்‌ இராசகோபால பிள்ளையிடம்‌ 
- இலக்கண இலக்கியம்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. தெதலுங்கு, 
வடமொழியிலும்‌ பயிற்சி மிக்கவர்‌. குருவின்‌ முயற்சியால்‌ 
பச்சையப்பன்‌ கலாசாலையில்‌ பண்டிதராக இறுதிவரைப்‌ பணி 
யாற்றினார்‌. ஓய்வுக்குப்‌ பின்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழக 
தமிழ்‌ லெக்கிகன்‌ சைவசித்தாந்தப்‌ பிரிவில்‌ பணியாற்றினரர்‌. 
சைவப்‌ பற்று இறந்தவர்‌; பலதடவை சைவசித்தாந்தப்‌ 
மாநாடுகட்குத்‌ தலைமை தாங்கியுள்ளார்‌. பட்டினத்தார்‌ 
பாடல்கட்கு விருத்திவுரை வரைந்துள்ளார்‌. இது இவரது 
கல்வியின்‌ ஆழம்‌ காட்டும்‌. தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்்‌ கற்கும்‌ 
போது ஐயம்‌ போக்கும்‌ பார்வைநூல்கள்‌ இல்லாக்‌ குறைகளைய 
20 ஆண்டுகள்‌ உழைத்து அபிதான சிந்தாமணி எனும்‌ அருங்‌ 
களஞ்சியத்தை வழங்கினார்‌. தமிழ்‌ உள்ள அளவும்‌ இவர்‌ புகழ்‌ 
பாடும்‌ பெரு நூலாகும்‌. இலக்கியம்‌ இலக்கியத்‌ தொடர்பற்ற 
பொது-—அறிவுத்துறை பற்றிய செய்திகள்‌ அனைத்தும்‌ 
செப்புவது. 1910ல்‌ முதற்பதிப்பு 1050 பக்கங்களுடனும்‌, 
1934ல்‌ 1634 பக்கங்களுடனும்‌ வெளிவந்தது. இவரது கல்விப்‌ 
பரப்பினை காட்டும்‌ 50 ஆண்டுகள்‌ அருந்தமிழ்ப்‌ பணி புரிந்து 
76 ஆம்‌ வயதில்‌ மறைந்தார்‌. 

முத்துசாமி கோனார்‌: 1858-2-11-1944 திருச்செங்கோடு 
தமிழ்‌, தெலுங்கு, வடமொழி- மும்‌ மொழி வல்லார்‌. இசை 
யறிவும. நினனவுத்‌ திறமும்‌ மிக்கவர்‌, சைவம்‌ சிறந்தவர்‌ 
புலவராதலோடு புலவர்‌ புரக்கும்‌ புரவல ருமாவார்‌. விவேக 
திவாகரன்‌ பதிப்பக வாயிலாகப்‌ பல நூல்களை அச்சேற்றினார்‌. 
. கொங்கு மண்டல சதகவுரை, திருச்செங்கோட்டு மான்மியம்‌ 


712 தமிழ்‌ இலக்கிய வரலா று 


திருப்பணிமாலை; அமர்நீதி நாயனார்‌, புரந்தரதாசு; சக்குபாய்‌ 
வரலாறுகள்‌. 


“கொங்கு வேள்‌' (விவேக திவாகரன்‌ என இரு ஏடுகளை 
நடத்தினார்‌. திருச்செங்கோட்டில்‌ சைவ சபை ஒன்றும்‌; பெரிய 
நூல்‌ நிலையம்‌ ஒன்றும்‌ அமைத்துத்‌ தமிழ்‌ வளர்த்தார்‌. தமிழ்‌ 
வித்தகர்களையெல்லாம்‌ செங்கோட்டில்‌ குழுமச்‌ செய்தார்‌. 
இவரைப்‌ போற்றியோர்‌ சேது மன்னரும்‌, திருவாவடுதுறை 
குரு முதல்வரும்‌ 40 நூல்களைச்‌ சுவடியிலிருந்து பதிப்பித்தார்‌. 
நா. கதிரைவேற்பிள்ளையிடம்‌ பயின்று அட்டாவதானம்‌ 
புரிந்தார்‌. மதுரை இ. மா. கோபால கிருஷ்ணக்கோன்‌ வீட்டில்‌ 
இவர்‌ மகனுக்குப்‌ பெண்‌ எடுத்தார்‌. திருக்கோயிற்‌ பணிகளும்‌ 
ஆற்றியுள்ளார்‌. | 


. மு. பொ. சசுரமூர்தீதியா பிள்ளை; 1861—21,3. 1940 
திருநெல்வேலி முன்னீர்ப்‌ பள்ளம்‌. பொன்னம்பலம்‌ பிள்ளை; 
சிதம்பர வடிவம்மை, தமிழ்‌ பாடசாலையிலும்‌ திெந்த பாட 
சாலையிலும்‌ தென்‌ -வடமொழிகள்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. இந்து 
கல்லூரியில்‌ ஆங்கிலம்‌ அறிந்தார்‌. முன்பு வேதநாயகம்‌ 
பிள்ளையின்‌ படைப்புக்களில்‌ மிக்க ஈடுபாடு கொண்டு எளிய 
நடையில்‌ நூல்கள்‌ செய்தார்‌. அகராதி மாலை, சதுர்வேத 
இயல்முறை, திருவருள்‌ விளக்கம்‌, பரம சபையின்‌ கருத்து; 
திருமண வாழ்த்து, நாட்டுப்‌ பெண்‌ கும்மி, நீதி நெறித்‌ 
தாலாட்டு தனிப்பாடல்கள்‌ பல. உரைநடை கைலாசம்‌ பிள்ளை 
வரலாறு, தாயம்மையார்‌ சரித்திரம்‌, பண்டாரம்‌ பிள்ளை 
வரலாறு. 1888- 1920 வரை தமிழ்ப்‌ பண்டிதராகத்‌ திகழ்ந்து, 
பாளையம்‌ கோட்டை, தூத்துக்குடி, ஸ்ரீவில்லிப்புத்தூர்‌, 
சென்னை போன்ற இடங்களில்‌ உயர்நிலைப்பள்ளிகளிலும்‌, 
நெல்லை இந்து கல்லூரி சி.எம்‌. கல்லூரியிலும்‌ பணியாற்றி 
யுள்ளார்‌. தூத்துக்குடியில்‌ இருந்தபோது மாணவர்‌ போதம்‌' 
எனும்‌ இதழ்‌ நடாத்தியுள்ளார்‌. புதுமைத்‌ தமிழ்‌ போற்றி 
வளர்த்தல்‌, மாணவர்‌--மகளிர்‌ மேம்பாட்டிற்கும்‌ ஆவன 
புரிவது--இவரது குறிக்கோள்‌ எனத்‌ தெரிகிறது. இவருக்கும்‌ 
இவர்‌ சகோதரர்‌ நெல்லையப்பப்‌ பிள்ளைக்கும்‌ 'குவிராச' 
என்‌ ற முன்னடை உண்டு. நல்ல வித்துவான்‌ மரபில்‌ வந்தவர்‌ 
கள்‌ இவர்கள்‌ இல்லத்தில்‌ எண்ணற்ற ஏட்டுச்‌ சுவடிகள்‌ பாது 
காத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும்‌ தாம்‌ எட்டுத்‌ தொகை, 
பத்துப்பாட்டு, கொங்குவேள்‌ மாக்கதை போன்ற சுவடிகள்‌ 
பெற்றதாகவும்‌ ௨. வே. சா. குறிப்பிட்டுள்ளார்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 773 


கோ. வடிவேலு செட்டியார்‌ : 1863-1936. சிந்தாதிரிப்‌ 
பேட்டையில்‌ வேதாந்தசங்கம்‌ வைத்து இலக்கண இலக்கியம்‌ 
தருக்கம்‌ வேதாந்தம்‌ பயிற்றிய பெரும்புலமையாளர்‌. அத்வைத 
அடலேறு, வேதாந்த வேந்தர்‌, பலகலைக்‌ குரிசில்‌ 'லோகோப 
காரி” வார ஏட்டின்‌ ஆசிரியர்‌; 'சக்கரவர்த்தினி' திங்களிதழ்‌ 
உரிமையர்‌. “வியாச போதினி' என்ற மகுடமிட்டு இவர்‌ 
கட்டுரைகள்‌ இரு தொகுதிகளாக வந்தன. திருக்குறள்‌ பரிமே 
லழகர்‌ உரை விளக்கம்‌” தமிழுக்கு இவர்‌ அளித்த தனிக்கொடை ; 
நுட்பம்‌ மிக்கது. எளிமையும்‌ தெளிவும்‌ அமைவது. வடமொழி 
யும்‌ வல்லவராதலான்‌ இவர்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ வடசொல்‌ 
விரவும்‌. கருத்துக்களை அழுத்தம்‌ திருத்தமாகக்‌ கற்பவர்‌ 
உள்ளத்தில்‌ கால்‌ கொள்ளச்‌ செய்ய வல்லவர்‌. வேதாந்த 
நூல்கள்‌ பலவற்றை உரைநடையப்படுத்தியுள்ளார்‌. புலமை 
யாளர்‌, பலரால்‌ மதிக்கப்பெற்றவர்‌. மாணவர்கள்‌: தெ. பொ. 
மீ, மொ. அ. துரையரங்கசாமி, கா; ரா. கோவிந்தராஜ 
முதலிமார்‌, மங்கலங்கிழார்‌. 


தி. செல்வ கேசவராய முதலியார்‌: 1864-2-10-1921. சென்‌ 
னையை அடுத்த திருமணம்‌. கேசவ சுப்பராய முதலியார்‌: 
பாக்கியம்‌ அம்மையார்‌. பச்சையப்பன்‌ கல்லூரி மாணவர்‌, 
முதன்‌ முதல்‌ ஏம்‌.ஏ,தமிழ்‌ பயின்றவர்‌. அக்கல்லூரியிலேயே 
தமிழ்ப்பேராசிரியராகப்‌ பிறங்கியவர்‌. மாணாக்கர்க்குத்‌ தமிழ்ப்‌ 
பற்றினை உண்டாக்கிய நல்லாசிரியர்‌: சீரிய சொற்‌ பெருக்‌ 
காளர்‌. சிறந்த உரைநடையாளர்‌; தேர்ந்த கட்டுரையாளர்‌. 
தொடக்கத்தில்‌ தமிழ்‌ உரைநடை வளர்ச்சிக்கு வளமூட்டி வழி 
காட்டியவர்‌. நூல்கள்‌? தமிழ்‌, தமிழ்‌ வியாசங்கள்‌, வியாசமஞ்‌ 
சரி, திருவள்ளுவர்‌, கண்ணகி கதை, அக்பர்‌, அபிநவக்‌ கதைகள்‌, 
ராபின்சன்‌ குருசோ, மாதவ கோவிந்த ரானடே, பஞ்சலட்‌ 
- சணம்‌, கலிங்கத்துப்பரணி உரைநடை. 


தமிழ்‌ நூல்களில்‌ எத்துணை விழுக்காடு வடசொற்கள்‌ விர 
வியுள எனக்கணக்கெடுத்துக்‌ கொடுக்கிறார்‌ பாருங்கள்‌. திருக்‌ 
குறளில்‌ அதிகாரத்திற்கு ஒரிரு சொற்களே; நாலடியாரில்‌ ஐந்து 
பாடல்களுக்கு ஒரு சொல்‌; கல்லாடத்தில்‌ பாட்டுக்கு ஐந்து 
சொற்கள்‌ கலந்துள. பதிப்பித்தவை: அறநெறிச்சாரம்‌, ஆசாரக்‌ 
கோவை, முதுமொழிக்காஞ்சி, பழமொழி, குசேலபாக்கியானம்‌, 
அரிச்சந்திர புராணம்‌. 57 அகவையில்‌ மறைந்த இவர்‌ தமிழ்‌ 
வளர்ச்சியே தம்‌ தலையாய பணியாகக்‌ கொண்டவர்‌, தமிழின்‌ 
அருமை பெருமை உலகுக்‌ குணர்த்தியவர்‌. இவர்‌ மாணவா 
சுளில்‌ குறிப்பிடத்‌ தக்கோர்‌. தெ.பொ.மீ. ரா,பி,சே, 


714 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


. அரசஞ்‌ சண்முகனார்‌ : -15-9-1868 -— 11-/-1915. மதுரை 
மாவட்ட சோழவந்தான்‌. அரசப்பிள்ளை : பார்வதியம்மாள்‌. 
கல்மண்டபம்‌ அழகர்சாமி தேசிகரிடம்‌ / ஆண்டுகள்‌ தமிழ்‌ 
கற்று, பனையூர்‌ மடம்‌ சிவப்பிரகாசரிடம்‌ ஒளி பெற்றார்‌, 15ம்‌ 
அகவை முதல்‌ பா புனைந்தாா. காளியம்மையை மணந்தார்‌. 
1890-1912 வரை மதுரை சேதுபதி உயர்‌ நிலைப்பள்ளிப்பணி. 
பின்‌ தமிழ்ச்சங்கக்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌, சாண்லர்துரை தம்‌ 
அதிகாரப்‌ பணிக்கு அமர்த்தினார்‌. ஈழம்‌ சென்று பேருரை 
யாற்றித்‌ திரும்பினார்‌. 


இவரை ஆசிரியராகக்‌ கொண்டோர்‌ மறைமலையடிகளும்‌ 
பண்டித மணியும்‌, உற்றநண்பர்கள்‌ மு.ரா.கந்தசா மிக்‌ கவிராய 
ரும்‌ நாவலர்‌ சோமசுந்தர பாரதியும்‌; புரந்தோர்‌. பாண்டித்‌ 
துரைத்‌ தேவரும்‌ அரித்துவார மங்கலம்‌ இரகுநாத சாசாளி 
யாரும்‌. பெருமை: திறம்சான்‌ ற பேராசிரியர்‌, உரமான பேச்சா 
ளர்‌, ஊற்றம்‌ நிறை புலமையாளர்‌, சிறந்த உரையாசிரியர்‌; 
சீரிய மறுப்புக்‌ கட்டுரையாளர்‌, இலக்கண ஆழி, *நுண்மதி 
நாவலர்‌, இலக்கணக்‌ கடல்‌' (நாவலர்‌ பாரதி) தொல்‌-குறள்‌ 
இரண்டையும்‌ தமிழின்‌ இரு கண்களாகக்‌ கருதியவர்‌. = 


கொடைகள்‌: திருக்குறள்‌ சண்முக விருத்தி, தொல்காப்பியச்‌ 
சண்முகவிருத்தி, நுண்பொருட்‌ கோவை, இன்னிசை இருபது 
வள்ளுவர்‌ நேரிசை, நவமணிக்காரிகை நிகண்டு,மீனாட்டி சந்தத்‌ 
திருவடிமாலை, மாலை மாற்று மாலை, ஏகபாக நூற்றந்தாதி, 
சிதம்பர விநாயகர்‌ மாலை, திருவடிப்பத்து ஆகுபெயர்‌ அன்‌ 
மொழித்‌ தொகை ஆராய்ச்சி எனப்‌ 16. 


ரா. இராகவையங்கார்‌ : 20-9-1870—11-7-40. சிவகங்கை 
யைச்‌ சேர்ந்த தென்னவராயன்‌ புதுக்கோட்டை, இராமா 
துஜையங்கார்‌: பத்மாசனி அம்மையார்‌. முன்னோர்‌ காஞ்சீபுர 
திருப்புட்‌ குழியிலிருந்து ஏகியவர்கள்‌, குலம்‌ மாடபூசி; கோத்‌ 
திரம்‌ நைத்துருவ காசிபனார்‌, மெட்ரிகுலேசன்‌ வரை பயின்ற 
தோடு தாய்மாமன்‌ முத்துசாமி ஐயங்காரிடம்‌ தமிழும்‌ 
வடமொழியும்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. 88-90 மதுரை சேதுபதி 
உயர்நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. ஜானகி அம்மாளைத்‌ 
திருமணம்‌ புரிந்தார்‌. திருச்சி சேஷையங்கார்‌ பள்ளியில்‌ பணி 
யாற்றும்‌ போது, டி. ஏ. கோபிநாதராவ்‌ மாணவராய்‌ இருந்‌ 
தார்‌. பாஸ்கர சேதுபதி 97ல்‌ அவைப்‌ புலவராக ஆக்கல்‌. 
மேலைச்‌ சிவபுரி சன்மார்க்க சங்க அண்டு விழாவில்‌ “மகா 
வித்துவான்‌' பட்டம்‌ வழங்கப்பெற்றல்‌. மயிலாப்பூர்சமஸ்கருத 
அகாதமி 'பாஷாகவி3சகரர்‌” என்ற பட்டம்‌ தந்து பொற்கிழி 


_ மது. ச. விமலானந்தம்‌ 715 


வழங்கி பொன்னாடை போர்த்திற்று. 14.9, 7907: மதுரைத்‌ 
தமிழ்ச்சங்கம்‌ தோன்றியபோது நூற்பதிப்பு ஆராய்ச்சித்‌ 
துறைத்தலைவராக அமர்த்தல்‌. 02ல்‌ செந்தமிழ்‌ இதழின்‌ முதல்‌ 
அசிரியராதல்‌, 04-11 தேவகோட்டையில்‌ வள்ளல்‌ இராம 
நாதன்‌ செட்டியார்‌ அதரவில்‌ இருத்தல்‌. ராசராசேசுவர 
சேதுபதி மன்னரானதும்‌, ராமநாதபுரம்‌ அழைத்துப்‌ போதல்‌. 
35-41 வரை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக ஆராய்ச்சித்‌ 
துறைத்தலைவர்‌. ஒய்வு பெற்றபின்‌ இராமநாதபுரம்‌ தம்‌ 
இல்லத்தில்‌ மகன்‌ இராமாநுஜையங்கார்‌ போற்றுதலுடன்‌ 76 
அம்‌ அகவையில்‌ மறைந்தார்‌. சென்னை விவேகானந்தர்‌ 
கல்லூரியில்‌ மயிலைத்‌ தமிழ்ச்‌ சங்கச்‌ சார்பில்‌ நாவலர்‌ பாரதி 
யார்‌ தலைமையில்‌ இரங்கற்‌ கூட்டம்‌ நடந்தது. 13-1.-70ல்‌ 
சென்னையில்‌ நூற்றாண்டு விழா கொண்டாப்‌ பெற்றது. 
விவேகானந்தர்‌ கல்லூரியில்‌ உருவப்படம்‌ திறந்து வைக்கப்‌ 
பெற்றது. 

பதிப்பு உரை ஆராய்ச்சி, சொற்பொழிவு, செய்யுள்‌, 
மொழி பெயர்ப்பு, சமயம்‌, மொழியியல்‌, நூலியற்றல்‌, இதழா 
சிரியர்‌, பாடம்‌ பயிற்றல்‌, ஏடு திரட்டல்‌, வரலாறு, இலக்கியம்‌ 
எனும்‌ 15 துறைகளில்‌ முன்னோடியாகப்‌ பணியாற்றியுள்ளார்‌. 
தெல்‌ செய்யுளியல்‌, நேமிநாதம்‌, பன்னிருபாட்டியல்‌, முத்‌ 
கொள்ளாயிரச்‌ செய்யுட்கள்‌, கனா நூல்‌, (நால்‌ மணிக்கடிகை, 
இனியவை நாற்பது, ஐந்திணை ஐம்பது, தினைமாலை நூற்‌ 
றைம்பது - போன்‌ றன பதிப்பித்துள்ளார்‌. புவி எழுபது, 
பாரிகாதை, திருப்புல்லாணி யமகவந்தாதி, இராசராசேவர 
சேதுபதி ஒரு துறைக்கோவை, பல தனிப்பாடல்கள்‌ போன்றன 
பாட்ற்பனுவல்கள்‌. அழகும்‌ கற்பனையும்‌, செறிவும்‌ மிக்கவை. 
விரைந்து பாடும்‌ ஆசுகவியாகவும இலங்கியுள்ளார்‌. சேது நாடும்‌ 
தமிழும்‌ வஞ்சிமாநகர்‌, தமிழ்‌ வரலாறு போன்றன சாதனை 
நூல்கள்‌; நின்று பேசும்‌ நலத்தன. அபிதஞான சாகுந்தலம்‌, 
பகவத்கதத்‌ தாழிசை, பாரத நீதி.வெண்பா மபான்றன வட 
மொழியினின்று வடித்தவை. சங்கப்பெண்பாற்புலவர்‌ பற்றியது 
நல்லிசைப்‌ புலமை மெல்லியலார்கள்‌ எனும்‌ நூல்‌. செந்தமிழில்‌ 
தித்தன்‌, கோசர்‌, கொல்லிப்பாவை போன்ற பயனா .. ஆய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ பல எழுதியுள்ளார்‌. குறுந்தொகை விளக்கம்‌, 
பட்டினப்பாலை, பெரும்பாணாற்றுப்படை . உரைகள்‌ இவரது 
அறிவின்‌ ஒட்பம்‌ உணர்த்தும்‌ வாழ்நாள்‌. எல்லாம்‌ கற்பதும்‌ . 
கழறுவதும்‌ அனுபவிப்பதுமாகப்‌ : பபுலமைக்கே. ்‌ வாழந்த 
பெரியார்‌. நாவீறு மிக்க நாவலராகவும்‌ நிலவிய. அரும்பெரும்‌ 
தமிழறிஞர்‌ இவர்‌ மூ. ராகவையங்கார்‌. அவர்களின்‌. அத்தை 
மகன்‌ என்பது அறியத்தக்கது; . ன தர 


776 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இ. வை, அனந்தராமையர்‌ : 1872 - 26-18-1031. தஞ்சை 
மாவட்ட அறந்தாங்கி உட்ட இடையாற்று மங்கலம்‌. வைக்தீச்‌ 
சுவர ஐயர்‌: தைலம்மாள்‌. தமிழ்‌ வடமொழி வல்லார்‌. குடந்தை 
நகர : உயர்‌ நிலைப்பள்ளி, 05-19 மயிலாப்பூர்‌ பி.எஸ்‌. உயர்‌ 
நிலைப்பள்ளி, 19-27 குட ந்தைக்கல்லூரி, சென்னை மாநிலக்‌ கல்‌ 
லூரிகளில்‌ தமிழாசிரியர்‌. 27-30 சென்னைப்‌ பல்கலைக்‌ .கழகத்‌ 
தமிழாராய்ச்சி த்துறையில்‌, லெக்சிகன்பணி அருளியன : கலித்‌ 
தொகை நச்சர்‌ உரையுடன்‌ (1925) 3பகுதிகளாக 230 பக்க 
அரும்பத அகராதி, ஏராளமான ஒப்புமைப்‌ பகுதிகள்‌ அடிக்‌ 
குறிப்பில்‌ அமைத்து வெளியிட்டார்‌. கிடைக்காத இவ்வரிய 
பதிப்பை மறுபதிப்பு கொணர்ந்துளது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌. களவழி நாற்பது (இதனைப்பாடிய பொய்கையார்‌, 
பொய்சையாழ்வாரினின்றும்‌ வேறானவர்‌ என நிறுவியுள்ளார்‌) 
தைந்நிலை (8ழ்க்கணக்கு) பதிப்பித்துள்ளார்‌. சாமிநாதையர்‌ 
பதிப்புப்பணியில்‌ உதவியுள்ளார்‌. பிற ஐந்திணை எழுபது, ஏம்‌ 
பல்‌ முத்தையசாமி பிள்ளை த்தமிழ்‌. மருகன்‌ வே.ராமநாதையர்‌ 
மயிலாப்பூர்‌ பீ.எஸ்‌. உயர்நிலைப்பள்ளியில்‌ பணியா ற்றியவர்‌. 
மகன்‌ மூத்துக்‌ குமாரசாமி புதுதில்லி திட்டக்குழு அலுவலகத்‌ 


தில்‌ பணியாற்றினார்‌. மகள்‌ வயிற்றுப்‌ பிள்ளைகள்‌ சென்னை 
யில்‌ வசிக்கின்‌ றனர்‌. 


கா.ரா.கோவிந்தராச முதலியார்‌ £ 31- 10-1874 _— 7- 1959. 
காஞ்சபுரம்‌. அரங்குசாமி முதலியார்‌; கமலாம்பாள்‌. செங்கல்வ 
ராயர்‌ இலவசப்‌ பள்ளியில்‌ பயின்றார்‌. பின்‌ தமிழறிஞர்கள்‌ 
அப்பன்‌ செட்டியார்‌, காஞ்சிபுரம்‌ இராமசாமி நாயுடு, பசுபதி 
நாயகர்‌, கோ. வடிவேலு செட்டியார்‌ போன்றோரிடம்‌ பாடம்‌ 
கேட்டார்‌. தொல்காப்பியத்தைத்‌ தாமே பயின்று இி,த:கனக 
சுந்தரம்‌ பிள்ளையிடம்‌ ஐயம்‌ தெளிந்தார்‌, சென்னை முத்தி 
யாலுப்‌ பேட்டை உயர்நிலைப்‌ பள்ளி, பச்சையப்பன்‌ உயர்‌ 
நிலைப்‌ பள்ளிகளில்‌ தமிழாசிரியராகத்‌ இகழ்ந்து 1936ல்‌ 
ஓய்வுற்றார்‌. 

பின்‌ செய்யுளியற்றல்‌, உரை எழுதல்‌, நூலாய்தல்‌, வெளியி 
டல்‌ மூன்‌ றிலும்‌ காலத்தைப்‌ .பயனுறக்‌ கழித்தார்‌. செய்யுள்‌ 
நூல்கள்‌: ஆழ்வார்கள்‌ உயிர்வருக்கமாலை, கலிவிருத்தப்பத்து 
கலித்துறைப்‌ பத்து, சரசுவதி ஒருபா ஒருபஃது, சந்திரகலா 
மாலை, திருவேங்கடப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி திருமகள்மேல்‌ 
வெண்பாப்பத்து, நம்பாடுவார்‌ சரிதை, வஞ்சிவிருத்தப்பத்து, 
வெண்பாப்பத்து, ம மாறன்‌ பஞ்சரத்தினம்‌. உரைகள்‌: இனியவை 
நாற்பது, இன்னா நாற்பது, கார்நாற்பது. அரிசமய தீபம்‌ 
அரங்கசாமிப்‌ பாட்டியல்‌. (பாட்டனார்‌ இவர்தந்தை பெயரில்‌ 


ம்து. ச. விமலானந்தம்‌ 717 


பாடியது), பன்னிரு பாட்டியல்‌. பதிப்புகள்‌: இறையனார்‌ 
அகப்பொருளுரை, யாப்பருங்கலக்‌ காரிகை நன்னூல்‌ இராமா 
நுஜ கவிராயர்‌ விருத்தியுரை, நேமிநாதம்‌, நம்பியகப்‌ பொரு 
ளுரை, தொல்‌-முதற்‌ சூத்திர விருத்தி, தொல்‌-எழுத்ததிகாரம்‌, 
இளம்‌ . பூர்ணருரை, வீரசோழியவுரை. உரைநடை: இந்திய 
வீரர்‌, ஆழ்வார்கள்‌ வரலாறு, கோவலன்‌ சரிதை, சங்கநூல்‌. 
நாடகம்‌ : அம்பிகாபதியும்‌ அரசிளங்குமரியும்‌. ஆய்வு: திருப்‌ 
பாவை ஆராய்ச்சி. ட்ட 


கார, நமச்சிவாய முதலியார்‌: 20-2-1876-—13-3-1936, வட 
ஆர்க்காடு காவேரிப்பாக்கம்‌. இராமசாமி முதலியார்‌ :அகிலாண்‌ 
டவல்லி. தந்தையின்‌ திண்ணைப்பள்ளியில்‌ பயின்று . 1892ல்‌ 
சென்னைபோந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியராகத்‌ தம்வாழ்‌ 
வினைத்தொடங்கினார்‌. நற்றமிழ்நாட்டத்தால்‌ நல்லாசிரியரை 
நாடினார்‌. மயிலை மகாவித்துவான்‌ சண்முகம்‌ பிள்ளையிடம்‌ 
12ஆண்டுகள்‌ பயின்று தமிழ்ப்புலமை பெற்றார்‌. பாடம்‌ கேட்டு 
நாளும்‌ தம்பேட்டையிலிருந்து மயிலைக்குக்‌ கடற்கரை ஓரமா 
கவே நடந்து வருவார்‌; ஒரு நாள்‌ இக்கட ற்கரைமருங்கிலேயே 
சிறுகுடிலோ இறந்‌ தமானிகையோ கட்டி வாழ்ந்தால்‌ நன்றா 
யிருக்கும்‌ என எண்ணினார்‌. திண்ணியராதலால்‌ எண்ணிய 
வண்ணமே பின்னாளில்‌ சாந்ஃதாம்‌ நெடுஞ்சாலையில்‌ (மைசூர்‌ 
மன்னர்‌ மாளிகையரங்கில்‌) இத்தமிழ்‌ வேந்தரும்‌ *கடலகம்‌' 
எனும்‌ வளமனை கட்டி ஓகோ என வாழ்ந்தார்‌. 


1895ம்‌ ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றப்‌ பணிமனையில்‌ 
பணியாற்றி, தூயசேனயரர்‌, நார்த்விக்‌ மகளிர்‌ உயர்நிலைப்பள்‌ 
ளிகளில்‌, சிங்கலர்ஸ்‌ கல்லூரிகளில்‌ பணியாற்றி 1902-14 வேப்‌ 
ப்ரி தூயபவுல்‌ உயர்நிலைப்பள்ளிகளில்‌ தமிழாசானாகத்‌ 
திகழ்ந்தார்‌. பின்‌ 14 முதல்‌ ராணி மேரிகல்லூரி, மாநிலக்கல்‌ 
லூரிகளில்‌ செந்தமிழ்ச்‌ செங்கோலோச்‌சி ஓய்வு பெற்றார்‌, 
இவரது ஆளுமையும்‌ உழைப்பும்‌ பல்‌ பவறு பதவிகளில்‌ 
அமர்த்தின. 


சிறப்பு: வறுமை, மக்கள்‌ திருமணம்‌, நூல்எமுத, வேலை 
இழப்பு என வந்த புலவர்கட்கெல்லாம்‌ வரையாது வழங்கி 
வாழ்வளித்த வள்ளல்‌. புத்தகம்‌ எழுது, பாடபுத்தகமாக்கு 
கிறேன்‌, அந்தப்‌ பணத்தில்‌ அங்கே வீடுகட்டிக்ககொள்‌' என்ற 
ஒப்புரவாளர்‌. தாம்பெற்ற இன்பம்‌ பெறுக வையகம்‌ எனக்‌ 
கருதிய தாளாளர்‌. ஊக்கம்‌ மிக்கவர்‌; ஓயாது உழைப்பாளி, 
ஞாயிறுதோறும்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ தமிழ்‌ கடலில்‌ தேனிக்கள்‌ 
போல்‌ மொய்ப்பர்‌: அத்துணைபேருக்கும்‌ விருந்தோம்பி மகிழ்‌ 


718 த்மிழ்‌ இலக்கிய வர்ல்ர்‌ ற்‌ 


வர்‌. தமிழாசிரியர்கட்குக்‌ கடனாக உதவிய 36000 பெறுமான 
பூரோ நோட்டுக்களை எஸ்‌.எஸ்‌. அருணகிரி கொண்டு கிறித்‌ 
தெறிந்த கண்ணியர்‌. 


சாதனைகள்‌: பொங்கல்‌ நன்னாளைத்‌ தமிழ்த்திருநாளாகக்‌ 
கொண்டாட வழிகோலியவர்‌. தமது உந்துவண்டி அனுப்பி 
அனைவரையும்‌ அழைத்துவரச்‌ செய்து, சந்தனம்‌ வெற்றிலைப்‌ 
பாக்கு ஆப்பிள்‌ அல்லது கமலா ஆரஞ்சு தந்து தமிழ்‌ மொழிக்கு 
ஒரு விழா எனக்‌ காட்டியவர்‌, திருவள்ளுவர்‌ திருநாள்‌ தோற்று 
வித்து. உலகெங்கணும்‌ உறையும்‌ தமிழரை யெல்லாம்‌ கொண் 
டாடுமாறு செய்தவர்‌. வ! மொழியையும்‌ படித்தால்தான்‌ வித்‌ 
துவான்‌ பட்டம்‌ என்றிருந்த நிலைமாற்றி, 1922ல்‌ தனித்தமிழ்‌ 
வித்துவான்‌ தேர்வினை நிலைநாட்டினார்‌. தமிழாசிரியர்‌ வரு 
- வாய்‌ உயரப்‌ பாடுபட்டார்‌. 


படைப்பு: முதல்‌ வகுப்பு முதல்‌ ஒன்பதாம்‌ வகுப்புவரை 
யான பாடபுத்தகங்கள்‌ எழுதி வழிகாட்டிய முதல்வர்‌. குமார 
சாமி நஎயுடு அண்டு சன்ஸ்‌ மூலம்‌ வெளியிட்டார்‌ நெல்சன்‌ 
அண்டு கம்பெனி மூலம்‌ புதிய புதிய வடிவில்‌ தமிழ்‌ எழுத்துக்‌ 
களை வார்த்தார்‌. படிப்படியாக மாணவர்‌ அறிவுரை வளர 
பொருத்தமான படங்களுடன்‌ புத்தகங்கள்‌ வெளியிட்ட வித்த 
கர்‌. சிறுவர்க்கென செய்த “வாக்கிய இலக்கணம்‌” சிறப்பானது. 
ஆத்திச்சூடி போன்ற நீதிநூல்கட்கு உரை; எழுத்து இளம்‌ 
பூரணம்‌ தொல்‌ பத்துப்பாட்டு மூலம்‌, இறையனார்‌ களவியல்‌ 
கல்லாடம்‌, தஞ்சைவாணன்‌ கோவை அறப்பளீசுர-குமரேச 
சதகங்கள்‌ போன்‌ றன பதிப்பு; கீசகன்‌, பிருதிவிரா சன்‌, தேசிங்கு 
ராஜன்‌, ஜனகன்‌, நாடகமஞ்சரி, அரிச்சந்திரன்‌, நளன்‌, குசே 
லன்‌, கண்ணப்பன்‌, கம்பரும்‌ சோழரும்‌ போன்ற உரைநடை 
நூல்கள்‌; ஆளுடைப்‌ பிள்ளை அற்புதக்‌ கோவை, குணவான்‌ 
தன்‌ குற்றம்‌ உணர்வான்‌ போன்ற கவிதைகள்‌ இப்படி 50 நூற்‌ 
கள்‌; ஓலை சுவடிகள்‌ திரட்டி உதவினார்‌. “நல்லா சிரியன்‌” 
திங்கள்‌ இதழினை 15 ஆண்டுகள்‌ நடத்தியுள்ளார்‌ 


இப்படி ஆசிரியர்‌, பதிப்பாசிரியர்‌, உரையாசிரியர்‌, பாட்‌ 
டாசிரியர்‌, இதழாசிரியர்‌, நாடகாசிரியர்‌, பாட நூலாசிரியர்‌ 
எனப்‌ பல்திறம்‌ கொண்ட. வைரமாக வீளங்கியுள்ளார்‌. 


வறுமை மிக்க தமிழாசிரியர்‌ நிலை-—Vச௱௱malar என்ற 
நிலையில்‌ தாய்த்தமிழ்‌ இருந்த காலத்தே ஊட்டியிலும்‌ 
woodburn House, Home Cottage மாளிகைகள்‌ கட்டு, கோடை 
யில்‌ தாம்‌ மட்டும்‌ அல்லாது தமிழ்ப்‌ புலவோர்‌ பல்வோரை 
உடன்‌ கூட்டிச்‌ சென்றும்‌, கடற்கரையில்‌ கட லகத்தில்‌ வதிந்து 


ம்து. ச்‌; விமலானந்தம்‌ £19 


4 குதிரைகள்‌ பூட்டிய சாரட்டில்‌ கல்லூரி போந்த-ஆங்கிலேய 
ருக்கு நிகராக சூட்டும்‌ கோட்டும்‌ அணிந்து கோடீஸ்வரராக 
விளங்கியவர்‌. புலவராக மட்டுமல்லாது வள்ளலாகவும்‌ 
பிறங்கிய பெரியார்‌. இத்தகு தமிழ்வள்ளல்‌ மறைந்த போது 
'உள்ளும்‌ புறமும்‌ ஒத்த நண்ப! நின்மொழி உன்ன, நின்‌ 
செயல்‌ எண்ண, உள்ளங்குழையும்‌ ஊனுங்‌ கரையும்‌' என 
்‌ இறங்கினர்‌. 

இவர்‌ புகழ்பாடி, பணிபரவி நினைவுகூர்பவர்‌ சென்னை 
நக்கீரர்‌ கழகத்‌ தலைவர்‌ சிறுவை மோகனசுந்தரம்‌ அவர்கள்‌, 
ஆண்டுதோறும்‌ அவர்‌ நினைவால்‌ சொற்பொழிவுகள்‌ நிசழச்‌ 
செய்வதோடு ' அவரது நூற்றாண்டு விழாவினைப்‌ பத்துநாள்‌ 
இலக்கியப்‌ பொழிவாகக்‌ கொண்டாடினார்‌. எனவே அவரின்‌ 
வாரிசு இவர்‌ எனலாம்‌. தோற்றத்தாலும்‌, தொண்டாலும்‌ 
தகு நிலையாலும்‌ தமிழுக்குப்‌ பெருமையும்‌ பெற்றியும்‌ சேர்த்த 
பெருமகனார்‌ வள்ளல்‌ நமச்சிவாயர்‌ என்போம்‌. 


மறை மலை அடிகளார்‌ : 18-7-1876-—15-9-1950. தஞ்சை 
மாவட்ட நாகப்பட்டின த்தையடுத்த காடம்பாடி, சொக்கநாத 
பிள்ளை: சின்னம்மை, பெற்ஃறாரிட்டபெயர்‌ வேதாசலம்‌. 
நாகை வெஸ்லியன்‌ மிஷன்‌ பள்ளியில்‌ பயின்று கொண்டே 
மகாவித்துவான்‌ மீனாட்டு சுந்தரம்‌ பிள்ளை மாணவர்‌ புத்தகக்‌ 
கடை வெ. நாராயணசாமிப்‌ பிள்ளையிடம்‌ இலக்கண 
இலக்கியங்களைக்‌ கற்றுத்‌ தேர்ந்‌ சார்‌. முருகவேள்‌ என்ற 
புனைபெயரில்‌ நாகை நீலோசனியில்‌, எழுதியும்‌ இந்து 
மதாபிமான சங்கத்தில்‌ பேசியும்‌ வந்தார்‌. சைவசித்தாந்த 
- சண்டமாருதம்‌ சோமசுந்தர நாயகரின்‌ தொடர்பும்‌, மனோன்‌ 
மணியம்‌ சுந்தரம்‌ பிள்ளை நட்பும்‌ நேர்ந்தன. 93ல்‌ சவுந்தர 
வல்லியை மணந்தார்‌. சுந்தரம்‌ பிள்ளை திருவனந்தபுரம்‌ 
மார்த்தாண்டன்தம்பி ஆங்கிலப்‌ பள்ளியில்‌ 94ல்‌ தமிழா சிரிய 
ராக அமர்தல்‌. அவ்வூரின்‌ தட்பவெட்பம்‌ ஒவ்வாமையின்‌, 
96ல்‌ நாகை திரும்பினார்‌. நாயகரின்‌ தெரிவால்‌ ஜே. எம்‌. நல்ல 
சாமிப்‌ பிள்ளையின்‌ சித்தூரில்‌ சித்தாந்ததீபிகை தமிழ்ப்பகுதி 
(21-6-97.) பொறுப்பேற்றார்‌. சென்னைக்‌ கிருத்துவக்‌ 
கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ பணிவரவே 9-3-98ல்‌ ஏற்றார்‌, 
அங்கே பரிதிமாற்‌ கலைஞர்‌ கூட்டுறவே பின்னர்‌ தனித்‌ தமிழ்‌ 
வேட்கை தோன்றவும்‌ மறைமலையடிகளாகப்‌ பெயர்‌ மாறவும்‌ 
கரணியமாயிற்று .சென்னை வாழ்வு வாய்ப்பானதும்‌ நாயக்கரி 
டம்‌ சித்தாந்த நூற்களைப்‌ பாடம்கேட்டார்‌. 1902ல்‌ ஞானசாக 
ரம்‌ (அறிவுகடல்‌) திங்களிதழும்‌, 7-7-05ல்‌ சைவசித்தாந்த மகா 
சமாஜமும்‌ தொடங்கினார்‌. 08ல்‌ The oriental Mystic Myn 


720 தமிழ்‌] இலக்கிய வரலாறு 
தொடங்கினார்‌. த்க்‌. ஓடியது. 30-தீ- 11ல்‌ வேலையினின்‌ று 
விலகினார்‌. 29-21-1]ல்‌ சமரச சன்மார்க்கச்‌ சங்கம்‌ (பொது 
நிலைக்‌ கழகம்‌) தோற்றினார்‌. 1-5-11ல்‌ பல்லாவரத்தில்‌ குடி 
யேறினார்‌. 27-6-110ல்‌ துறவு பூண்டார்‌. 4ல்‌ ஈழம்‌ 
சென்றார்‌, 10ல்‌ 1. 14. அச்சகம்‌ தோன்றியது: மகள்‌ நீலாம்‌ 
பிகையுடன்‌ உரையாடிக்‌ கொண்டிருந்த போழ்து, தனித்‌ 
தமிழில்‌ பேசவும்‌ எழுதவும்‌ வேண்டும்‌ எனும்‌ உணர்வு 
உருவாயிற்று. சுவாமி வேதாசலம்‌ மறைமலையடிகள்‌ ஆனார்‌. 
17ல்‌ கொழும்பு சென்றார்‌. 20ல்‌ திருவரங்கனார்‌ தொடர்பால்‌ 
செந்தமிழ்க்‌ களஞ்சியம்‌ திங்ஃளிதழ்‌ முளைத்தல்‌, 21ல்‌ யாழ்ப்‌ 
பாணம்‌ செல்லல்‌. 2-9-27ல்‌ நீலாம்பிகை - திருவரங்கனார்‌ 
திருமணம்‌ நிகழ்தல்‌, 2-2-2ீமல்‌ அம்பலவாணர்‌ திருக்கோயிற்‌ 
குடமுழுக்கும்‌, மணி மொழி நூல்‌ நிலையத்‌ திறப்பும்‌ நடந்தது. 
39ல்‌ இந்திஎதிர்ப்பு மாநாட்டுத்‌ தலைமை, “இந்தி பொது 
மொழியா?” நூரல்வெளியிடல்‌. 5-11-45ல்‌ நீலாம்பிகை மறை 
தல்‌. -24-5-50ல்‌ மனைவி மாண்டார்‌. மறைமலையாரும்‌ 
நெஞ்சுப்பை வீக்கத்தால்‌ 75 அகவையில்‌ மறைந்தார்‌. 


மறைமலையார்‌ மாண்பு: தனிப்‌ பெரும்‌ தலையாய 
தொண்டு தனித்தமிழ்‌ இயக்கம்‌ கண்டதாகும்‌. “மற்றை மொழி 
யின்‌ உதவியை வேண்டாமல்‌ தனித்து இயங்கவல்ல சொலவள 
மும்‌ பொருட்‌ செழுமையும்‌ உடைய தம்‌ செந்தமிழ்‌ மொழியை, 
அதற்கே உரிய சொற்களால்‌ வழங்காமல்‌, அயல்மொழிச்‌ 
சொற்களை அதன்‌ இடையிடையே நுழைத்து அதன்‌ அழகை 
யும்‌ வலிமையையும்‌ சிதைத்தல்‌ பெரியதொரு குற்றமாகும்‌. 
இதனைத்‌ தவிர்க்க, எழுத்தாலும்‌ பேச்சாலும்‌ தூய தனித்‌ 
தமிழ்‌ நடையினைத்‌ தோற்றுவித்தார்‌. ஆனால்‌ எளிமை 
நோக்கி இன்றமிழ்‌ சென்றதால்‌, இவர்தம்‌ கடுநடைபின்பற்ற 
முடியாது போயிற்று. 


பழமைக்கும்‌ புதுமைக்கும்‌ பாலமாக அமைந்தார்‌. 
'பழையன கழிதலும்‌ புதியனபுகுதலும்‌ வழுவல, காலவகையி 
னானே என்றறியினும்‌, பழைமையே போற்றி புதுமைகண்டு 
மருளும்‌ நிலையே பண்டைப்‌ பண்டிதர்களிடம்‌ இருந்தது. 
அனால்‌ _அடிகளாரோ முன்னைப்‌ பழமைக்கும்‌ பழமை 
யினராய்‌, பின்னைப்‌ புதுமைக்குப்‌ பேர்த்தும்‌ அப்பெற்றிய 
ராய்ப்‌ பிறங்கனார்‌. எனவே இருநிலையினரும்‌ ஏத்தும்‌ ஏற்‌ 
றம்‌ பெற்றார்‌. 

சீர்திருத்தச்‌ செம்மலாய்ச்‌ எறந்தார்‌. சைவத்தில்‌ ஊறிய 
நெறியினராயினும்‌, மூடப்பழக்க வழக்கங்களையும்‌ பகுத்தறி 
வுக்கு ஒவ்வாதனவற்றையும்‌ ஒதுக்கி அறிவியல்‌ நெறியில்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ ள்‌ 8-3 | 


அறநெறி மேற்கொண்டார்‌. 'கட்வுள்‌ நிலைக்கு மாறான 
கொள்கைகள்‌ சைவம்‌ ஆகா' “சாதிவேற்றுமையும்‌ போலிச்‌ 
சைவரும்‌,” பழந்தமிழ்க்‌ கொள்கையே சைவ சமயம்‌, 
“சீர்திருத்தக்‌ குறிப்புகள்‌' போன்றன படைத்து அறிவு 
கொளுத்தினார்‌. 

தெய்வ நூல்கட்கு உரைவரைவதே பாவம்‌ என்ற குருட்டு 
மனப்பான்மையைச்‌ சாடி, 1921ல்‌ திருவாசகத்திற்கு விரிவுரை 
வரைந்தார்‌. இதன்‌ பின்னரே இறைநூல்கட்கு உரை எழுதும்‌ 
துணிவு பிறந்தது. 

ஆராய்ச்சி நெறிமுறைகளை அடியொற்றி முதன்முதல்‌ 
அரிய பெரிய நூல்களை அக்கி: ஊக்கியவர்‌. 1900லேயே 
முல்லைப்பாட்டு பட்டினப்‌ பாலைக்குப்‌ புத்துரை. திருக்குறள்‌ 
சிவஞானபோத சாகுந்தல நாடக ஆராய்ச்சிகள்‌ செய்துள்ளார்‌. 
மாணிக்கவாசகர்‌ வரலாறும்‌ கால ஆராய்ச்சியும்‌' ஓர்‌ அசுர 
சாதனை. தமிழ்‌ வரலாற்றில்‌ முதற்‌ பெரும்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
எனலாம்‌. 

தமிழ்ப்‌ புலவர்‌ என்றால்‌ ஏளனத்துக்கும்‌ இழிப்புக்கும்‌ 
காரணமாய்‌ இருந்த நிலையினைப்‌ போக்கித்‌ தமிழறிஞர்களை 
மதித்துப்‌ போற்றும்‌ மாண்பினை உருவாக்கியவர்‌. தேங்காய்‌ 
மூடி தத்து அனுப்பும்‌ நிலையினை மாற்றி, நூறும்‌ இருநூறும்‌ 
தந்து வருந்தி அழைத்திடும்‌ வண்ணம்‌ தமழ்ப்‌ பேச்சாளரின்‌ 
தரம்‌ உயர்த்தியவர்‌. சொற்பொழிவுக்குச்‌ செல்வதாயின்‌ 
இவ்வளவு தருதல்வேண்டும்‌, இன்னினன வசதிகள்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌ என்றெல்லாம்‌ விதிகள்‌ விதித்து தமிழறிஞர்களின்‌ 
பீடும்‌ பெருமிதமும்‌ நாட றியச்‌ செய்த நல்லார்‌. 


தமிழறிஞர்‌ வடமொழியிலும்‌ ஆங்லைத்தும்‌ புலமை 
வீறுடன்‌ விளங்கினார்‌ என்றால்‌ அவர்‌ இவரே! இவரது 
ஆங்கில முன்னுரைகள்‌ ஒவ்வொன்றும்‌ அறிவின்‌ பெட்டகம்‌, 
ஆங்கிலத்தின்‌ அழகும்‌ ஆட்சியும்‌ வியப்பே தருகிறது. 


"மறைமலை ஒழு பெரும்‌ அறிவுச்சுடர்‌, தமிழ்நிலவு, 
சைவவான்‌, தென்னாடு பனனெடுங்‌ காலம்‌ தன்னை மறந்து 
உறங்கியது, அவ்வுறக்கம்‌ போக்கிய பெருமை அடிகளுக்கு 
உண்டு. அடிகள்‌ பேச்சு, பல பேச்சாளரைப்‌ படைத்தது; 
எழுத்து, பல எழுத்தாளரை ஈன்றது; நூல்‌, பல நூலாசிரியன்‌ 
மாரை அளித்தது. அற்றை நாள்‌ நக்கீரரும்‌ பிறறை நாள்‌ சிவ 
ஞான முனிவரும்‌ இற்றைநாள்‌ மறைமலை அடிகளாராகத்‌ 
திரண்டு ஓர்‌ உருக்கொண்டு வந்துள்ளனர்‌' (திரு. வி. ௧) 


க. இ. 46 


722 தமிழ்‌ இலக்கிய வரலர்து 
மாணாக்கர்கள்‌: தணிகைமணி வ.சு. செங்கல்வராய 
பிள்ளை, இருப்புகழ்மணி, டி. எம்‌. இருட்டிணசாமி ஐயர்‌, 
ரசிகமணி டி. கே. ௪., நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌, எஸ்‌. 
வையாபுரிப்பிள்ளை, ஆர்‌. வி. கிருஷ்ணஜயா்‌, டாக்டர்‌. 
வி. சுப்பராயன்‌, சர்‌ ஆர்‌.கே. சண்முகம்‌ செட்டியார்‌, 
இளவகழனாரா்‌, சி. என்‌. முத்துரங்க முதலியார்‌, நாரண 
துரைக்கண்ணன்‌. 

மக்கள்‌; சிந்தாமணி, நீலாம்பிகை, திரிபுரசுந்தரி மகளிர்‌, 
சமயக்குரவர்‌ நால்வரின்‌ பெயர்‌ கொண்ட நரன்கு மகன்கள்‌, 
திருநாவுக்கரசர்‌ (1907-85) தூத்துக்குடி வ. ௨. சி. கல்லூரித்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியராக இருந்தார்‌. 59ல்‌ மறைமலை அடிகள்‌ 
வரலாறு எனும்‌ பாரிய நாலைப்‌ படைத்தார்‌. பெரியபுராண 
ஆய்வுரை 4 தொகுதிகள்‌ அரியபடைப்பு இன்னும்‌ பல நூல்‌ 
களை 'யாத்துள்ளார்‌. *திருமுறைச்‌ செல்வர்‌, சித்தாந்த 
தினகரன்‌ ', போன்ற பட்டங்கள்‌ பெற்றவர்‌, 

பல்கலைக்‌ குரிசிலாகவும்‌ பெரும்‌ கல்விக்‌ கடலாகவும்‌ தமிழ்‌ 
மலையாகவும்‌ விளங்கிய அடிகளார்‌ புகழ்‌ பாடி அருந்தமிழ்‌ 
வளர்த்தல்‌ நம்‌ கடன்‌; மறைமலை அடிகளார்‌ தமிழ்‌ போற்றல்‌ 
தன்றியாம்‌, 


5.0, சற்குணர்‌: 25, 5. 187723, 12. 1954, நெல்லை 
மாவட்ட மூதலூர்‌, தத்தை சாமுவேல்‌ நாடார்‌ தாய்‌ ஞானப 
அம்மாள்‌ முதல்‌ எழுத்து 'சா' எனில்‌ அமங்கலமாகும்‌ எனி 
இலக்ணத்திற்குக்‌ கட்டுப்பட்டு ௪. த. சற்குணர்‌ என்றே 
எழுதுவாராம்‌, முழுப்பெயர்‌ சாமுவேல்‌ தர்மராஜா சற்குணம்‌. 
இந்த நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ தமிழகத்திலேயே 
தனியரசோச்சிய ஐந்தாறு தமிழ்ச்‌ சங்கங்களில்‌ இவர்‌ ஒருவர, 
தனித்து நிற்கும்‌ தன்மானி, உலகத்துக்கு ஒத்துப்‌ . போகமுடியா 
உயர்‌ கொள்கையர்‌. நேர்மையால்‌ நிமிர்ந்து செம்மாந்து 
நின்‌ றவர்‌. - நல்லதை 'நெஞ்சாரப்‌ போற்றுவார்‌, அல்லதை 
அஞ்சாது கணடிப்பார்‌, கிருத்துவக்‌ கல்லூரி, வி. சோ. ௬2 
மறைமலையார்‌ மாணவர்‌. . 


சென்னைத்‌ தரய பால்‌ உயர்நிலைப்பள்ளி முதல்வர்‌ 
இவரது ஆங்கிலத்‌ திறம்‌ கண்டு ஆங்கிலம்‌ எடுக்குமாறு 
வேண்‌ ட, தமிழ்ப்‌ பெரும்‌ பற்றால்‌ தமிழ்‌ தான்‌ நடத்துவேன்‌ 
என்ற உணர்வினர்‌. குடுமி வைத்திருந்தவர்‌. வெள்ளிச்‌ சரிகை 
விரவிய 'டர்பன்‌' அணிந்து நிமிர்த்து செம்மாந்து! வருவார்‌. 
குடுமியை அகற்றலாகாதா - என ஆங்கிலேய முதல்வர்கள்‌ 
கேட்டபோது, “என்‌ முன்னோர்கள்‌ வைத்திருந்தனர்‌, எனவே 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 723 


நான்‌ அகற்றமாட்டேன்‌” என்றவர்‌. 056-14 ஹாரிஸ்‌ உயர்‌ 
நிலைப்பள்ளி, 14- 16 திரு பவுற்‌ * கலாசாலை, 28 முதல்‌ 
கிருத்துவக்‌ கல்லூரியில்‌ பணி. சங்க நூற்களில்‌ தோய்ந்தவர்‌. 
புறநானூறும்‌ சிந்தாமணியும்‌ இரு கண்களாகப்‌ பாவித்தவர்‌, 
'தமிழ்க்‌ கடலில்‌ பிறந்த வலம்புரியல்லவா சிந்தாமணி 
என்றவர்‌. “பூதவுடலுடன்‌ புறநானூற்றை மார்பில்‌ வைத்துப்‌ 
புதைக்கச்‌ சொன்னவர்‌! சென்னைக்‌ கிருத்தவக்‌ கல்லூரியில்‌ 
முடி சூடா மன்னராகவே வீளங்கியிருக்கிறார்‌. இவர்‌ வகுப்பு 
எப்போது வரும்‌ என ஏங்கி இருப்போம்‌. வகுப்பு இலக்கியம்‌ 
பிலிற்றும்‌. அமைதி தவழும்‌. கண்டிப்பு கவிழ்ந்திருக்கும்‌, 
மதல்வருக்கோ மற்ற பேராசிரியர்களுக்கோ அஞ்ச மாட்‌ 
டோம்‌. அங்கே சற்குணர்‌ வருகிறார்‌ என்றால்‌, இங்கே கை 
கட்டி அமைவோம்‌” என்கிறார்‌ இவர்‌ மாணவர்‌ அறநிலையத்‌ 
துறை முன்னாள்‌ ஆணையர்‌ நரசிமமன்‌ அவர்கள்‌. பிறமாணாக்‌ 
கர்கள்‌: நடேச நாயக்கர்‌, அ,க.பரந்தாமனார்‌, பண்டிட்‌ நடே 
சன்‌, மகாகவி அ.கு.ஆதித்தர்‌. மயிலை சீனி வேங்கடசாமி, 


அந்நாளில்‌ தனியே தமிழ்‌ வகுப்புகள்‌ நடாத்தித்‌ தமிழ்‌ 
அறிவுறுத்தியோர்‌ மிகக்‌ குறைவு. தனியே பாடம்‌ சொல்லு 
தற்குப்‌ பணம்‌ வாங்கமாட்டார்‌. கல்வி, விற்பனைச்‌ சரக்கல்ல” 
தமிழை விற்கக்‌ கூடாது. 'தமிழாசிரியன்‌ தாழ்ந்து டோகக்‌ 
கூடாது” என்ற உறுதியர்‌. பரச்மல்‌ ஆதித்தர்‌ ௨. வே. சாமி 
நாதையரைத்‌ தரிசிக்கச்‌ சென்றார்‌. தமிழ்‌ கற்றது எவ்விடத்‌ 
திலோ' என வினவினார்‌ அவர்‌. இவர்‌ 'சற்குணரிட த்தில்‌' என்‌ 
றார்‌. ஆ ஆ, சற்குணரிடத்திலா? இக்காலத்தில்‌ அப்படிப்பட்ட 
வர்கள்‌ இல்லை. அவர்கள்‌ போல்‌ தமிழை முற்றக்‌ கற்றவரும்‌ 
இல்லை; போதிப்பவரும்‌ இல்லை; நாங்கள்‌ எல்லாம்‌ பழைய 
உரைசளை அப்படியே களிபபிள்ளை போல்‌ கிளத்துகிறோம்‌, 
இந்த அறிவும்‌ துணிவும்‌ எனக்கு வரவேணும்‌' என்று கூறி 
மகிழ்ந்தாராம்‌. 'சற்குணர்வாள்‌' என்று தான்‌ அழைப்பாராம்‌. 
* அவையில்‌ சற்குணர்‌ இருக்கிறார்‌ என்றால்‌, விழிப்பாகப்‌ 
பேசுவாராம்‌ உ.3வ.சா! 


மூன்றாம்‌ பாரத்திற்குச்‌ சிறிய இலக்கண நூல்‌ எழுதி 
யுள்ளார்‌. எழுதாமைக்குக்‌ காரணம்‌ அடக்கமே. செய்யுளில்‌ 
தமிழ்ப்‌ புலவோர்‌ சிறந்தமை போல, உரைநடையில்‌ ஓங்க 
வில்லை. குருவிடம்‌ பக்தியோடு பழகி வித்தகம்‌ பெற வேணும்‌” 
என்ற கருத்தினர்‌. தாம்பரத்தில்‌ இவரது கல்லறை உளது, 
ஓரே மகன்‌, அஞ்சல்‌ துறை கண்காணிப்பாளராய்‌ இருந்தவர்‌. 
இப்போது இல்லை, அறுபானாண்டு விழாவின்‌ போது 
“சற்குணியம்‌' மலர்‌ வெளியானது, கிருத்துவத்‌ தமிழ்ப்‌ பெருந்‌ 


724 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
“தொண்டர்களில்‌ மதிப்புக்கும்‌ துதிப்புக்கும்‌ உரிய மாண்பினார்‌ 
நற்குணம்‌ வாய்ந்த சற்குணர்‌. 

வரத நஈஞ்சையப்‌ பிள்ளை: 1-9-1877 — 11-7-1956, சேலம்‌ 
மாவட்டப்‌ பெருமாள்‌ பாளையம்‌. கருணீக மரபு. அப்பாசாமிப்‌ 
பிள்ளை: வரதாயி, தந்தை தமிழ்ப்புலவர்‌ ஆதலின்‌ அவரிடமே 
கற்றார்‌. நல்லியம்பாளையம்‌, நாமக்கல்‌ போன்ற ஊர்களில்‌ 
தமிழாசிரியராய்‌ இருந்தார்‌. துறையூர்‌ நாகலிங்கம்‌ பிள்ளை 
யிடம்‌ இலக்கணங்களும்‌, சிக்கத்தம்பூர்‌ முத்துவீரம ரெட்டி 
யாரிடம்‌ இலக்கியங்களும்‌ கற்றார்‌. ஊர்‌ கணக்கப்‌ பிள்ளை 
யாகவும்‌ தொடக்கத்தில்‌ இருந்திருக்கிறார்‌. தெலுங்கு, வட 
மொழி அறிவார்‌. தமிழ்ப்பொழில்‌, செந்தமிழ்ச்‌ செல்வி, சிவ 
நேசன்‌ இதழ்களில்‌ கட்டுரை எழுதியுள்ளார்‌: பெரும்புலவர்‌; 
-பூலவா்‌ பலரால்‌ போற்றப்‌ பெற்றவர்‌. ;புலவரேறு' எனச்‌ 
சிறப்பிக்கப்‌ பெற்றவர்‌. கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ நமச்‌ 
சிவாய முதலியார்‌ தலைமையில்‌ தங்கத்தோடா பரிசளிக்கப்‌ 
பெற்றவர்‌. விரைந்து கவி பாடுவதில்‌ வல்லவர்‌. கரந்தைத்‌ 
தமிழ்ச்சங்க வெள்ளி விழாவின்‌ போது தமிழவேள்‌ உமாமகே 
சுவரனார்‌ வேண்டியவாறு “தமிழரசி குறவஞ்சி' பாடி, : 
ஞானியாரடிகள்‌ தலைமையில்‌ அரங்கேற்றியவர்‌. பிற நூரல்கள்‌ 
துருவோபாக்யானம்‌, நாரி விநாயகர்‌ மும்மணிக்‌ கோவை. 
இவரது உடன்‌ பிறந்தாரே பண்டித ௮. கந்தசாமிப்‌ பிள்ளை. 


அனவரத விகாயகம்பிள்ளை: 20-9-1877--4-1940. நெல்லை 
மாவட்டத்தவர்‌. சுப்பிரமணிய பிள்ளை : ஈசுவர வடிவு 
அம்மாள்‌. கிருத்துவக்‌ கல்லூரியில்‌ பி.ஏ. தத்துவம்‌, தமிழ்‌ 
எம்‌.ஏ. பயின்று, நச்சினார்க்கினியர்‌ பற்றி ஆய்வுக்‌ கட்டுரை 
படைத்தார்‌. அதே கல்லூரியில்‌ Tபtor, Suprintendent of 
Vernacular studies ஆகப்‌ பணியாற்றி, கொழும்பு பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக விளங்கி, சென்னைப்‌ 
பலகலைக்‌ கழக *தமிழ்‌ லெக்சிசன்‌' உறுப்பினர்‌, தமிழாராய்ச்சி 
யாளராக ஓய்வு பெறல்‌. தந்தவை: ஒளவையார்‌, தமிழ்ப்‌ 
பெருமக்கள்‌ வரலாறு, சைவசித்தாந்த வரலாறு, மாணவர்‌ 
தமிழகராதி, பழமொழி அகராதி, நச்சினார்க்கினியர்‌, ஏசு 
நாதர்‌. பல . நூல்களைப்‌ பதிப்பித்துள்ளார்‌; முன்னுரை 
மென்மையானவை. 


மு. இராகவையங்கார்‌ : 1818--2-2-1960, சதாவதானம்‌ 
முத்துசாமி ஐயங்கார்‌ மகன்‌, (இவர்‌ பாண்டித்துரைத்‌ 
தேவர்க்குத்‌ தமிழாசிரியர்‌). இளமையில்‌ தந்தை மறையவே, 
தேவரின்‌ அரவணைப்பில்‌ வளர்தல்‌. அங்கிருந்த அவைப்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 7256 


புலவரின்‌ தொடர்பால்‌ தமிழ்ப்‌ புலமை பெறல்‌. 02-12 வரை 
செந்தமிழ்‌ இதழாசிரியர்‌. 13-39 தமிழ்‌ லெக்சிகன்‌ திருவனந்த 
புரம்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியர்‌. 40-51, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகக்‌ கம்பராமாயணப்‌ பதிப்புக்குழு 58-60 பதிப்பு 
பேரகராதி, வரலாறு பேராசிரியர்‌ என்ற நிலைகள்‌. இவர்‌ 
30க்கும்‌ மேற்பட்ட முக்கியமான படைப்புகளைத்‌ தந்துளார்‌. 

வேளிர்‌ வரலாறு' ஒரு வரப்பிரசாதம்‌, 'சேரன்‌ செங்‌ 
குட்டுவன்‌' சிறந்த விருந்து. தமிழ்‌ ஆய்வின்‌ தடம்‌ போட்டுத்‌ 
தந்த தாதா (Pathfinder of Tamil Research). இவற்றில்‌ 
வரலாற்று வளமையும்‌ ஆய்வுப்புலமையும்‌ செந்தமிழ்‌ நலமும்‌ 
செறிந்துள. கால்‌ நூற்றாண்டுக்காலம்‌ கடும்‌ உழைப்பால்‌ 6 
்‌ பகுதிகள்‌ உருவாக்கினார்‌, பேராசிரியர்‌ எமனோ, பர்ரோ 
போன்றார்‌ வியந்து போற்றினர்‌, இதன்‌ பாரிய உழைப்பு 
கண்டு. இவரது எண்பதாம்‌ ஆண்டு பிறந்த நாளின்போது 
(58ல்‌) வெளியாயின. 20 முதல்‌ குழுவின்‌ தலைமை ஏற்றார்‌. 
“தமிழர்‌ நேசன்‌' சிறப்பாசிரியராகவும்‌ இருந்தளார்‌. ்‌ 

ஆழ்வார்கள்‌ காலநிலை, சாசனத்‌ தமிழ்க்‌ கவிசரிதம்‌, 
இலக்கிய சாசன வழக்குகள்‌ இவரது கல்வெட்டாய்வு வரலாற்று 
ஊற்றம்‌ உணர்த்தும்‌; என்றும்‌ நின்று இவர்‌ திறம்‌ இயம்புவன. 
கம்பராமாயண ஆய்வின்‌ விளைவாக பால, சுந்தர காண்டங்‌ 
கள்வெளியாயின. தொல்‌, நன்‌ இரண்டனுக்குப்பின்‌ இலக்கணம்‌ 
இயம்பும்‌ வகையில்‌ “வினைத்‌ திரிபு விளக்கம்‌' என்ற இலக்கண 
நூற்பா படைத்தார்‌; இது இவரது தனிக்கொடையாகும்‌, 
பெருந்தொகை” பிற்காலப்‌ பெருந்தொகை நூல்‌ அகும்‌. 
திருவனந்தபுரத்தில்‌ இருத்த காலை, சங்க-சங்கம்‌ மருவிய .கால 
. சேரர்‌ பற்றிய செய்யுட்களை த்‌ தொகுத்து இரு பகுதிகளாகச்‌ 
“சேர வேந்தர்‌ செய்யுட்‌ கோவை' என வெளியிட்டார்‌. தொல்‌ 
காப்பியப்‌ பொருளதிகார ஆராய்ச்சி, திருக்குறள்‌ பரிமேலழகர்‌ 
உரை, நரிவிருத்தம்‌, சிதம்பரப்பாட்‌ டியல்‌, விக்கிரம சோழனுலா, 
சந்திரலோகம்‌ போன்றன செந்தமிழ்‌ வழி பதிப்பித்தார்‌. நூற்‌ 
பொருட்‌ குறிப்பு அடங்கலாக அமைகிறத. செந்தமிழ்‌ வளர்த்த 
தேவர்கள்‌ சேதுபதிகளின்‌ சீர்மை செப்புவது. தெய்வப்புலவர்‌ 
கம்பர்‌ கவிச்சக்கரவர்த்தியின்‌ தெய்வீகத்திறம்‌ கூறும்‌. இப்படித்‌ 
தலையாய நிலையாய தமிழ்ப்பணி செய்த மு.ரா அவர்கள்‌, 
ரா,ரா.வின்‌ மாமன்‌ மகன்‌ என்பது கருதத்தக்கது. 

கே. என்‌. சிவராஜ பிள்ளை: 1879-1941. நாஞ்சில்‌ நாட்ட 
வர்‌. நாராயண பிள்ளை : முத்தம்மை. சென்னைக்‌ இருத்துவக்‌ 
கல்லூரியில்‌ பி.ஏ. இருவிதாங்கூரில்‌ காவல்துறை கன்காணிப்பா 
ளர்‌. பேராசிரியர்‌ சுந்தரம்பிள்ளை: நடாத்திய Peoples opinion 


726 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உதவியாளர்‌. Malabar quarterly Review .sாமே வெளியிட்‌ 
டார்‌. 1944-25ல்‌ சர்‌. பொன்னம்பலம்‌ அவர்களுடன்‌ யாழ்ப்‌ 
பாணத்தில்‌ இருந்தார்‌. 1927-34. சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்‌ விரிவுரையாளர்‌ - பெருரையாளர்‌. லெக்சிகன்‌ 
உதவியாளர்‌. பின்‌. நாகர்‌ கோலீலில்‌ வதிந்து *ஜனமித்திரன்‌' 
நடத்தினார்‌. அங்கிலம்‌ வல்லார்‌, இவருடைய ஆங்கிலக்‌ 
கட்டுரைகளை மேநாட்டவரும்‌ போற்றினர்‌. 


படைப்பபு : உந்து என்னும்‌ சொல்லாராய்ச்சி அல்லது புற 
நானூற்றுன்‌ பழமை, மேகமாலை, Agasthya in Tamil Land, 
Chronology of the Ancient Tamils, சல தமிழ்ச்‌ சொல்லா 
ராய்ச்சி, சிறு பாமாலை (குழந்தை இலக்கியம்‌) பதிப்பு: 
நாஞ்சில்‌ வெண்பா, மேக மாலை. 


நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌ ; 27-7-1879—14-12-59. 
எட்டையபுரம்‌. சுப்பிரமணிய நாயகர்‌: முத்தம்மாள்‌ (எட்டைய 
புர மன்னர்‌ முத்துசாமி எட்டப்ப நாயக்கரின்‌ வளர்ப்புப்‌ 
பெண்‌) 


கிருத்துவக்‌ கல்லூரியில்‌ பரிதிமா ற்‌ கலைஞர்‌ மறைமலையடி 
களிடம்‌ பயின்று பட்டம்‌ பெற்று சட்டக்‌ கல்லூரியில்‌ கற்று 
05ல்‌ பி. எல்‌. தூத்துக்குடி, மதுரையில்‌ தொழில்‌ நடாத்தினார்‌. 
சென்னை உயர்நீதி மன்ற வழக்குரைஞராக விளங்கியவர்‌. 
நாட்டுத்‌ தொண்டிலும்‌ தமிழ்ப்‌ பணியிலும்‌ ஈடுபாடு 
கொண்டவர்‌. நெடிய வடிவம்‌, முறுக்கிய அடர்‌ மீசை, 
எவரையும்‌ ஊடுருவித்‌ துருவும்‌ கண்கள்‌, அறிவு காட்டும்‌ 
அகன்ற நெெற்றி, மறம்‌ சுட்டும்‌ மூக்கு, கோட்டும்‌ சூட்டும்‌ 
அணிந்த கம்பீரத்‌ தோற்றம்‌ கொண்டவர்‌. அஞ்சாநெஞ்சம்‌ 
கொண்ட செந்தமிழ்ச்‌ சிங்கம்‌, தற்கால நக்ரேர்‌. “நற்றமிழ்ச்‌ 
செங்குட்டுவர்‌ “என்பேனா யாருக்கும்‌ வளையாது” “சங்க 
நூற்களைப்‌ படிப்பேன்‌, கம்பன்வரை இறங்குவேன்‌, பின்வந்த 
நூற்களை ஏஅறடுத்தும்‌ பாரேன்‌ எறிந்துவிடுவேன்‌' என்ற 
கருத்தர்‌. வ. ௨. சியுடன்‌ சேர்ந்து விடுதலைப்‌ போராட்டத்‌ 
தில்‌ குடும்பத்தோடு பங்கேற்றார்‌. .காந்தியடிகள்‌, ௮. ஆர்‌, 
தாஸ்‌ போன்றாரைத்‌ தூத்துக்குடி மதுரைக்கு அழைத்த 
பெருமையர்‌. I ர 

தொல்காப்பியம்‌, குறள்‌, சிலம்பு, கம்பராமாயணம்‌" 
நான்கிலும்‌ நல்ல ஊற்றம்‌: மிக்கவர்‌. வஞ்சிக்காண்டம்‌ 
இளங்கோயாத்ததன்று என நிறுவினார்‌. “சத்தியத்திற்கு. 
உயிர்கொடுத்த உத்தமன்‌ தசரதன்‌” எனவும்‌, கொண்கன்‌ 
இறைமை பறித்து இராமனை இரக்கமின்றி வனஞ்‌ செறித்த! 


மது. ௪. விமலான ந்தம்‌ 1727 


வன்கணாள்‌ கைகேயி' எனும்‌ கருத்தைத்‌ தகர்த்து குற்றவாளி 
தயரதனே, கைகேயி கொடியளல்லள்‌' எனத்‌ தன்‌ வழக்குரை - 
வன்மையால்‌ நிலைநாட்டினார்‌. பொய்மை சூழ்ந்த வள்ளுவர்‌ 
வரலாற்றைத்‌ தட்டிப்புடைத்துக்‌ குழப்பம்‌ நீக்க, கடைச்‌ 
சங்கத்திற்கு முந்தையவர்‌ புலையரல்லர்‌ எனப்பழந்தமிழ்‌ நூல்‌ 
கொண்டு நிறுவினார்‌. தொல்காப்பியம்‌ ௮௧- புற- மெய்ப்‌ 
பாட்டியல்கட்குக்‌ - கண்டனங்கள்‌ களைத்து புத்துரை 
படை த்தார்‌. 


வீரம்‌.செறிய வீறு ஏறும்‌ தமிழ்‌ பேசும்‌ நாவீறு கொண்ட 
நாவலர்‌. எழுத்து கடு நடை காணினும்‌, பேச்சில்‌ எடுப்பும்‌ 
எளிமையும்‌ இழையும்‌. திருவள்ளுவர்‌, சேரர்தாய முறை, 
சேரர்‌ பேரூர்‌, தசரதன்‌ குறையும்‌ கைகேயி நிறையும்‌, நற்றமிழ்‌ 
ஆராய்ச்சிகள்‌. மங்கலக்‌ குறிச்சிப்‌ பொங்கல்‌ நிகழ்ச்சி, 
மாரிவாயில்‌ செய்யுள்‌ நூல்கள்‌. அர்ச்சுனனுக்குப்‌ பாண்டியன்‌ 
மகள்‌ மேகத்தைத்‌ தூதுவிடுத்து அது வந்து பதில்‌ கூறுவதுமாக 
பாரதக்‌ கதை வைத்துப்‌ புதமையுடன்‌ படைக்கப்பெற்ற தூது 
இலக்கியம்‌. ' காளிதாசனது மேகசந்தேசம்‌ போல்‌ தமிழில்‌ 
அமைக்கும்‌ துடிப்பால்‌ பாடியது. 

தமிழுக்கு இழுக்கு நேரும்போது கொதித்தெழும்‌ 
உணர்வினர்‌, ஆச்சாரியார்‌ 37ல்‌ இந்தியைத்‌ திணித்தபோது, 
போர்க்‌ கொடி உயர்த்திய தமிழ்‌ மானமறவர்‌, இவரது பெரும்‌ 
புலமையும்‌ பேரறிவும்‌ கண்ட அண்ணாமலை அரசர்‌, 
இவரை வேண்டி அழைத்து அண்ணாமலையில்‌ தமிழரி 
யணையை 32- 38ல்‌ அலங்கரிக்கச்‌ செய்தார்‌. 55 வெள்ளி 
விழாவின்போது டிலிட்‌ பட்டம்‌ வழங்கிப்‌ பெருமைப்‌ 
படுத்தினர்‌. மதுரைத்‌ திருவள்ளுவர்‌ கழகம்‌ 41ல்‌ கணக்காயர்‌” 
பட்டம்‌ தந்தது. ஈழத்தமிழ்ப்‌ புலவர்‌ மன்றம்‌ தீகல்‌ ‘நாவலர்‌ 
எனப்‌ போற்றியது. சென்னை தமிழ்‌ எழுத்தாளர்‌ மன்றம்‌ 
57ல்‌ கேடயம்‌ வழங்கியது. இவர்‌ வழியினர்‌? இலக்தமிரதன்‌ 
பாரதி, இலக்குமி காந்தன்‌ பாரதி, டாக்டர்‌ மீனாட்சி முருக 
ரத்னம்‌ போன்றார்‌ 27. 7. 79ல்‌ தமிழரசு சென்னையில்‌ நூற்‌ 
றாண்டு விழா எடுத்துப்‌ பரவியது. 

எழுத்தறிவித்தவர்‌ சங்கரசாத்திரியார்‌. தெய்வசிகாமணி 
ஐயங்காரின்‌ திண்ணைப்பள்ளி, 15 வயதில்‌ மணம்‌; கடம்யூர்‌ 
மீனாட்‌9; தமிழ்முறையில்‌ திருமணம்‌. நெல்லை சர்ச்மிஷன்‌ 
உயர்நிலைப்பள்ளி கல்லூரியில்‌ எம்‌. ஏ., 

'வசசுவி ௮. சுப்பிரமணிய பாரதியார்‌: 1880-1955. திருச்சி 
மாவட்ட அலைகரை. தத்தை அய்யாத்துரை அய்யர்‌, - 
ஸ்ரீ சிவானந்த சாகர போகீசுவரரிடம்‌ தமிழ்‌ பயின்று அவார்‌ 


728 ம்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மகள்‌ தேவகுஞ்சரியை மணந்தவர்‌. அவரால்‌ 'வரகவி' என்ற 
பட்டம்‌ சூட்டப்‌ பெற்றவர்‌. மகாகவி பாரதியாருடன்‌ 8 
ஆண்டுகள்‌ சுதேசமித்திரனில்‌ உதவி ஆசிரியராக இருந்‌ 
துள்ளார்‌. பாலவிநோதினி' இதழ்‌ நடத்தினார்‌. நாவல்கள்‌: 
ஐடாவல்லவர்‌, சுந்தரவல்லி, விஜய பாஸ்கரன்‌. நாடகங்கள்‌ ; 
ஸ்ரீவள்ளி நாயக, பரதன்‌, பாதுகாபட்டா பிஷேகம்‌. 
பாகவதம்‌ முழுவதையும்‌ (1908ல்‌) தமிழில்‌ பெயர்த்துள்ளார்‌. 
பிள்ளைப்பருவத்திலேயே ஒழுங்கும்‌ ஒழுக்கமும்‌ உருவாக 
வேண்டும்‌ உயரிய குறிக்கோளில்‌ ஆஸ்திக மத உபாக்கியானம்‌, 
கோதண்டவிசயம்‌, சிறியவருக்குப்‌ பெரியபுராணம்‌, பால பக்த 
விசயம்‌, மாருதி விசயம்‌ சுயம்பிரகாச விசயம்‌, போன்றன 
படை த்துக்‌ குழந்தை இலக்கிய வளர்ச்சிக்குத்‌ தொடக்க 
காலத்தே தொண்டாற்றியுள்ளார்‌. 

பண்டிதமணி மு. கதிரேசன்‌ செட்டியார்‌: 16. 9, 1881 
24, 10. 1953. இராமநாதபுர . மகிபாலன்பட்டி, . முத்துக்‌ 
கறுப்பன்‌ செட்டியார்‌: சிவப்பி ஆச்சி, திண்ணைப்‌ பள்ளியில்‌ 
சில திங்களே பயின்று, அரசஞ்‌ சண்முகனாரிடம்‌ தமிழ்‌ 
இலக்கண இலக்கியமும்‌, தருவை நாராயண சாத்திரியாரிடம்‌ 
வட மொழியும்‌, காரைக்குடி சொக்கலிங்கையாவிடம்‌ சைவ 
சித்தாந்த சாத்திரங்களும்‌ கற்றார்‌. மேலைச்சிவபுரி சன்மார்க்க 
சபையும்‌ கணேசர்‌ செந்தமிழ்க்கல்‌ லூரியும்‌ தோன்றக்‌ காரணர்‌. 
1915 சன்மார்க்கசபை ஆறாம்‌ அண்டு விழாவில்‌ பண்டித 
மணி: பட்டம்‌ வழங்கப்‌ பெறறார்‌. 1941ல்‌ அரசினர்‌ 
*மகாமகோபாத்தியாயர்‌” பட்டம்‌ தந்தனர்‌. அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறையில்‌ 8 ஆண்டுகள்‌ அரண்‌ 
செய்தார்‌. ஒரு கால்‌ ஊனம்‌; நகை ததும்ப அழகாகவும்‌ 
தெளிவாகவும்‌ பேசும்‌ திறத்தார்‌, வண்டமிழும்‌ வடமொழி 
யும்‌ வல்லவர்‌; முதுபெரும்‌ புலவர்‌. சொற்போர்‌ புரிவதிலும்‌ 
வாதிடுவதிலும்‌ வல்லார்‌. இவரது உரைநடை தனி நடை; 
பண்டிதமணி நடை” என்றி பெயர்‌ பெறும்‌. இலக்கியச்‌ 
செறிவு மிக்கது, பேச்சாலும்‌ எழுத்தாலும்‌ வயப்படுத்தும்‌ 
வளமையர்‌. 

மண்ணியல்‌ சிறு தேர்‌ (மிருச்சகடிகா), மாலதி மாதவம்‌, 
கெள்டல்யம்‌, சுக்ரெ நீதி, பிரதாபருத்திரீயம்‌- போன்றன 
வட மொழியினின்று பெயர்க்கப்பட்டவை, திருவாசக 
(திருச்சதகம்‌, நீத்தல்‌ விண்ணப்பம்‌, திநவெம்பாவை) விரிவுரை 
சித்தாந்த வளம்‌ செறிந்தது. உரைநடைக்‌ கோவை கட்டுரை 
கள்‌ கொண்டது, உதயணன்‌ கதை, சுலாசனை உயரிய உரை 
நடையன. சுந்தர விநாயகர்‌ பதிகம்‌, பதிற்றுப்‌. பத்தந்தா தி. 
வீரவிநாயகர்‌ மாலை போன்‌ றன இயற்றியுள்ளார்‌; ன க 


மது, ச. விமலானந்தம்‌ 729 


திரு. வி. கல்யாண சுந்தர முதலியார்‌ : 26-8-1883_— 
17-9-1952. செங்கற்பட்டு மாவட்டம்‌ துள்ளம்‌. "முன்னோர்‌ 
திருவாரூரினர்‌. விருதாசல முதலியார்‌: சின்னம்மாள்‌. ஆறாம்‌ 
குழந்தை. “ஆறாம்‌ பேறு ஆனை கட்டி ஆளும்‌' முதலில்‌ தந்‌ைத 
யிடமே திண்ணைப்பள்ளி, சென்னை குடியேறி இராயப்‌ 
பேட்டை முத்துமுதலித்‌ தெரு ஆரியன்‌ பிரைமரி பாடசாலை 
யில்‌ 91-—93ல்‌ இரண்டு மூன்றாம்‌ வகுப்பு, 94ல்‌ வெஸ்லி கலா 
சாலையில்‌ சேர்ந்தார்‌, இடக்‌ கால்‌ வலக்கை மூடக்கு வாதம்‌ 
வந்து 4 ஆண்டுக்‌ காலம்‌ வீணாயின, 98--1904 வெஸ்லியில்‌ 
பயின்று தமிழாசான்‌.. யாழ்ப்பாணம்‌ நா. கதிரைவேற்‌ 
பிள்ளை வழக்கில்‌ சாட்சி சொல்லப்‌ போய்‌ மெட்ரிக்‌ தேர்வு 
எழுத முடியாது படிப்பு நின்றது 

தனித்துத்‌ தம்‌ ஆசானி__ம்‌ புராணங்களையும்‌, யாப்பிலக்‌ 
கணமும்‌, மயிலை மகாவித்துவான்‌ தணிகாசல முதலியாரிடம்‌ 
திருவருட்பயன்‌, சிவப்பிரகாசம்‌, சிவஞானபோதம்‌, வடமொழி 
கற்றார்‌; திருக்குறள்‌ சிதம்பர முதலியாருடன்‌ குறளையும்‌, 
பண்டிட்‌ தேவப்‌ பிரசாதருடன்‌ கம்பராமாயணம்‌ வில்லிபாரத 
மும்‌, பாம்பன்‌ சுவாமிகளிடம்‌ உப நிடதங்களும்‌, மருவூர்க்‌ 
கணேச சாஸ்திரிகளிடம்‌ சிவகீதை, நீலகண்ட பாடியமும்‌; 
'பார்சிவநாத சக்கரவர்த்தி நயினார்களீட ம்‌ சமண சித்தாத்தங்‌ 
களும்‌, அயோத்தி தாஸ பண்டிதரின்‌ சாக்கிய பெளத்த சங்‌ 
கத்தில்‌ புத்த பிக்ஷாவிடம்‌ திரிபிடகம்‌ போன்றனவும்‌, அப்துல்‌ 
கமீபிடம்‌ திருக்குர்‌ ஆனும்‌, ஜஸ்டிஸ்‌ சர்‌, டி. சதாசிவராவ்‌ 
தொடர்பால்‌ ஆங்கில அறிவும்‌ பெற்றார்‌. சான்றோர்‌ பேசு 
மிடம்‌ எங்கணும்‌ சென்று கேள்விச்‌ செல்வத்தைப்‌ பெருக்கியும்‌, 
பல்திற நூல்களை விடாது பயின்று அறிவை விசாலப்‌ 
படுத்தியும்‌ வந்தார்‌. அந்நாளைப்‌ பெருமக்கள்‌ பெசன்ட்‌ 
அம்மையார்‌, மறைமலையடிகள்‌ போன்றார்‌ தொடர்பும்‌ 
இவரை ஃயர்த்தியது ஒரு பேறாகும்‌. இவ்விதமாகப்‌ பெற்ற 
ஊற்றமே இவரை உயர்த்தியது: 

Book Keeping பயின்று ஸ்பென்சர்‌ கம்பெனியில்‌ 06-ல்‌ 
வேலை பார்த்தார்‌. 08-15 ஆயீரம்‌ விளக்கு வெஸ்லியன்‌ 
பள்ளியிலும்‌, வெஸ்லி கலாசாலையிலும்‌ தமிழாசிரியராகத்‌ 
திகழ்ந்தார்‌. 1917ல்‌ பெசன்டையும்‌ அவரது இரு கண்களான 
அருண்டேல்‌ வாடியாவையும்‌ கைது செய்தது அரசு. உடனே 
சுழ்‌.தரஷாரும்‌ அரசியலில்‌ ஈடுபட்டு *தேசபக்கன்‌' இதழா 
சிரியர்‌ ஆட, வேகமிக்க தமிழ்‌ எழுத்தால்‌ மக்களைச்‌ சிந்திக்க 
வும்‌ சீறி எழவும்‌ செய்தார்‌. அடக்கு முறையை எதிர்த்து 
கோகலே மண்டபத்தில்‌ திவான்‌ பகதூர்‌ கேசவப்‌ பிள்ளை 


730 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தலைமையில்‌ 'திராவிடரும்‌ - காங்கிரசும்‌” என்ற தலைப்பில்‌ 
பபனார்‌. இதுவே இவரது அரசியல்‌ கன்னிப்‌ பேச்சு, 
சென்னை மகாசன சங்கம்‌ தோன்றியது. அதன்‌ தஞ்சை முதல்‌ 
மாநாட்டில்‌ “இனி எங்கும்‌ எவரும்‌ தமிழிலேயே பேச 
வேண்டும்‌” என்ற தீர்மானத்தைக்‌ கொணர்ந்தார்‌. இந்த 
மொழிப்‌ புரட்சிக்‌ காரணமாகப்‌ “புரட்சி வீரர்‌' எனப்‌ புகழ்ந்‌ 
தனர்‌. அம்‌ மாநாடு ஈரோட்டில்‌ கூடியபோது, பெரியார்‌ 
ஈ.வே.ரா தொடர்பு ஏற்பட்டது. 


தேசபக்தன்‌ நிருவாகத்தோடு இவரது தீவிர போக்கால்‌ 
மனவேற்றுமை ஏற்படவே இரண்டரை ஆண்டின்‌ பின்‌ விலகி, 
சொந்தமாகவே சாது அச்சுக்‌ கூடம்‌ நிறுவி ‘நவசக்தி வார 
இதழ்‌ 22-10-20ல்‌ தொடங்கினார்‌. தேசபக்தக்‌ கனலை 
மூட்டினார்‌. தமிழார்வத்தைப்‌ பொங்கச்‌ செய்தார்‌. 40 வரை 
இருபது ஆண்டுகள்‌ நடத்தினார்‌. | 


இந்தியாவிலேயே முதன்‌ முதல்‌ 19/8ல்‌ சென்னையில்தான்‌ 
தொழிற்‌ சங்கம்‌ ஏற்பட்டது. சுந்தரனாரின்‌ பங்கு பெரிது, 
போலீஸ்‌ சங்கம்‌, அச்சகத்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, ரயில்வே 
- தொழிலாளர்‌ சங்கம்‌ தோன்றக்‌ காரணமானார்‌. பி அன்‌ சி 
சூளை-மில்‌ கதவடைப்பின்‌ போது கதொழிலாளர்க்கு உறு 
துணை புரிந்து வெல்பர்‌ அமைப்பை ஒழித்துக்‌ கட்டும்வரை 
தலைப்பாகை அணிவதில்லை எனச்‌ சூளுரைத்து ஒழித்து, 
மீண்டும்‌ தலைப்பாகை அணிந்தவர்‌. இப்படி அரசியலிலும்‌ 
தொழிலியக்கத்திலும்‌ இவரது பெரும்‌ பகுதி கழிந்தது, 
9-7...26ல்‌ அரசியலைத்‌ துறந்தார்‌. இவரது அரசியல்‌ குரு 
திலகர்‌. 


சமயத்‌ தொண்டின்‌ நிலையமாக நிலவுவது இவர்‌ 
தோற்றிய பாலசுப்பிரமணியப்‌ பக்த ஜனசபை. மாதர்‌ சங்கம்‌, 
கைம்மைப்‌ பெண்கள்‌ கழகம்‌, கணிகையர்‌: நலம்‌ கருதும்‌ 
நாகபாசத்தார்‌ சங்கம்‌ (இதுவே இசை3வளாளர்‌ சங்கமானது) 
தோன்றச்‌ செய்தார்‌. இளமை மணம்‌ ஒழிக்க வந்த சாரதா 
மசோதாவுக்கு எழுத்தாலும்‌ பேச்சாலும்‌ ஊக்கம்‌ தந்தார்‌. 
இவர்‌ பணிகட்கெல்லாம்‌ மகுடமாக அமைவது தமிழ்ப்பணி. 


சாதனையும்‌ போதனையும்‌: திரு. வி. க. ஒரு சகாப்தம்‌- 
பல்கலைக்‌ கழகம்‌. மூன்றெழுத்துச்‌ சான்றோர்‌. ஆன்ற எழுத்‌ 
தாளர்‌, அருவிப்‌ பேச்சாளர்‌, தேர்ந்த சிந்தனையாளர்‌, பண்‌ 
பார்ந்த : பத்திரிகையாளர்‌, உரையாசிரியர்‌, மொழிபெயர்ப்‌ 
பாளர்‌, கவிஞர்‌, இறைதிருப்பணியும்‌, தமிழ்‌ பொற்பணியும்‌ 
நாட்டு நற்பணியும்‌ ஆற்றிய நல்லார்‌. தமிழ்‌ முனிவர்‌, வணக 


மது. ச. விமலானந்தம்‌ 731 


கத்துக்கும்‌ ' வழிபாட்டுக்கும்‌ உரிய பெரியார்‌; குறிக்கோள்‌ 
“என்‌ கடன்‌ பணி செய்து டெப்பதே' கோட்பாடு 'யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌' வேட்கை “பயன்‌ கருதாத்‌ தொண்டுக்குப்‌ 
பிறவி பயன்‌ படல்‌ வேண்டும்‌”, நெறி, சமரசசன்மார்க்கம்‌, 
நோக்கு, (தனக்‌ சென வாழாப்‌ பிறர்க்கென முயலும்‌ பேரருள்‌ 
நெஞ்சம்‌. இயல்பு, அஞ்சாமை, தனித்துவம்‌, தூய்மை, எளிமை, 
பொதுமை (மு. வ.) 

பேச்சு மொழியை இலக்கிய மெொழியாக்கிப்‌ பேச்சு 
நடைக்குப்‌ பெருமை சேர்த்தவர்‌. எல்லோர்க்கும்‌ எழுத்து 
நடைவேறு, பேச்சு நடை வேறு. இந்த இருவேறு நடையையும்‌ 
ஒன்றாகப்‌ புதியதோர்‌ நடை படைத்தார்‌. இந்த நடைப்‌ 
பேச்சு--எழுத்து -- வழக்குகள்‌ பின்னிப்பிணைந்தன. வாழ்‌ 
வையே பேச்சும்‌ எழுத்துமாக ஆக்கிக்‌ கொண்ட இந்த ஒரு 
நடையே இரு பணிக்கும்‌ பயன்பட்டது. இதனால்தான்‌ 
மெத்த படித்த அறிவாளிகளும்‌ ஏடறியாத்‌ தொழிலாளிகளும்‌ 
ஒரு சேரக்‌ கவரப்பட்டனர்‌. இதன்‌ அடி வாழையாக அரும்பி 
யவர்கள்‌ கல்கியும்‌ மு. வவும்‌. வாரிசு சுல்கி; அதனால்தான்‌ 
கல்யாண சுந்தரனாரில்‌ முதல்‌ ஈரெழுத்தையும்‌ தன்‌ பெயரின்‌ 
முதலெழுத்தையும்‌ கல்‌ 4 கல்கி என வைத்துக்‌ கொண்டார்‌. 
பலி, சு. தெல்லையப்பரின்‌ பரிந்துரையால்‌ நவ சக்தியில்‌ தான்‌ 
கல்கி முதன்‌ மதல்‌ பயிற்ச பெற்றார்‌! 

அரசியல்‌ கருத்துக்களையும்‌ அழகாக அற்புதமாக அருந்‌ 
தமிழால்‌ இயம்ப இயலும்‌ என நிறுவியவர்‌. அரசியலையும்‌ 
இலக்கிய வளத்தோடு எடுத்துக்‌ கூற முடியும்‌ என நிலை 
நாட்டினார்‌ இப்புதிய நடையால்‌ பத்திரிகைத்‌ தமிழ்‌ 
பான்மை பெற்றது. மேடைத்‌ தமிழ்‌ மேன்மையுற்றது. 

1931 முதலே பாடல்‌ புனைந்து வந்தார்‌; தம்‌ ஆசிரியர்‌ 
கதிரைவேற்‌ பிள்ளைக்கு எழுதும்‌ பாடல்கள்‌ கூடப்‌ பாடல்‌ 
வடிவிலேயே இருந்தன 1906-07ல்‌! இடையே அரசியல்‌ 
தொழிலாளர்‌ பணியால்‌ பா புனைவது தடைபட்டது. இறுதிக்‌ 
காலத்தில்‌ கண்பார்வை மங்கிய போது பிறரைக்‌ கொண்டு: 
எழுதுவிக்க பாடலே ஏற்றதாக அமைந்தது. உரிமை வேட்கை, 
முருகன்‌ இருமால்‌ கிருஸ்து சிவன்‌ அருள்‌ வேட்டல்கள்‌, புதுமை 
பொதுமை வேட்ட்ல்கள்‌, கிருஸ்து மொழிக்குறள்‌, இருளில்‌ 
ஒளி, அருகன்‌ அருகே, இருமையும்‌ ஒருமையும்‌, செத்துப்‌ 
பிறத்தல்‌, முதுமை உளறல்‌, பொருளும்‌ அருளும்‌, வளர்ச்சியும்‌ 
வாழ்வும்‌ எனப்‌ 15 செய்யுள்‌ நூற்கள்‌ படைத்துள்ளார்‌. 

உரையாசிரியராக ஓங்கி தளிர்கிறார்‌. 1908-லேயே 
பெரிய புராணத்துக்குக்‌ குறிப்புரை எழுதத்‌ தொடங்கினார்‌: 


739 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


உலகெலாம்‌ என்ற பாட்டிற்கு 84 பக்கங்கள்‌. பாடல்‌ முதலடி 
கட்குப்‌. பல பக்கங்கள்‌ ஆழ்‌ பொருள்‌ தந்துள்ளார்‌. குறள்‌ 
பாயிரம்‌, இல்‌ வாழ்க்கை முடிய 10 அதிகாரங்கட்கு விரிவுரை 
வரைந்துள்ளார்‌, சம்பந்தர்‌, தாயுமானார்‌, நம்மாழ்வார்‌ 
பாடல்கட்கு அவர்கள்‌ பற்றிய நூல்களில்‌, வியத்தகு விளக்க 
வுரை வடித்துள்ளார்‌. 


மொழி பெயர்ப்பாள ராகவும்‌ -முறுவலிக்கிறார்‌. தாம்‌ 
நடாத்திய ஏடுகளில்‌ காந்தியடிகளின்‌ ஆங்கிலத்தை அழகும்‌ 
ஆழமும்‌ குறையாது அப்படியே பெயர்த்துள்ளார்‌, காந்தியடி 
கள்‌ சென்னை வந்த போழ்து தொழிலாளர்‌ கூட்ட த்தில்‌ அவர்‌ 
பேச்சினை மொழி பெயர்த்தார்‌, அது முதல்‌ காந்தி இவரை 
பெயர்ப்பாளர்‌” என்றே அழைப்பர்‌. இருவருக்கும்‌ ஓர்‌ 
ஒற்றுமை என்ன தெரியுமா? சின்னச்‌ சின்ன வாக்கியமாக 
இருவரும்‌ எழுதுவர்‌-யேசுவர்‌! 


தன்‌ வரலாற்றில்‌ இவரது “வாழ்க்கைக்‌ குறிப்புகள்‌” ஒரு 
மைல்கல்‌. புதுவகை இலக்யெத்திற்குப்‌ புத்தொளி. தந்தது. 
பிரயாணம்‌ என்ற சொல்லுக்குச்‌ (செலவு எனும்‌ சொல்லைப்‌ 
பயன்படுத்தி நிலவச்‌ செய்த பெருமையர்‌. 'திரு. வி, ௪. தமிழ்‌ 
என்றே அழைக்கும்‌ வண்ணம்‌ புதுவகை நடையினைத்‌ 
தோற்றுவித்தவர்‌. பேச்சுப்‌ பெரும்‌ புயலாகவும்‌ எழுத்து 
எரிமலையாகவும்‌ செய்தித்தாள்‌ சிற்பியாதவும்‌ ஒளிர்ந்தவர்‌. 
இவர்‌ தொடங்கிய கிளர்ச்சியாலேயே ' புதுவையில்‌ புதையுண்டு 
இடந்த பாரதியாரும்‌ வ.வே ௬... ஐயரும்‌. பிரிட்டிஷ்‌ எல்லையில்‌ 
நுழையும்‌ உரிமை அரசு வழங்கிற்று; அதனாலேயே 20ல்‌ 
இருவரும்‌ சென்னை வர முடிந்தது என்பது எண்ணத்தக்கது. 
இப்படித்‌ தமிழ்‌ நாட்டு காந்தியாகவும்‌, ' “தமிழுக்கும்‌ தமிழ்‌ 
எழுத்தாளர்க்கும்‌ தந்தையாக தொழிலாளர்‌ குலத்துக்குத்‌ 
தாயாக விளங்கினார்‌ (கல்கி) இவரைப்‌ “பொதுச்சொத்து 
என்றார்‌ பாவேந்தர்‌, 50 அரிய நால்கள்‌ அருளியுள்ளார்‌, 


ந. மு. வேங்கடசாமி நாட்டார்‌: 12-4-1884-28-3-.1944. தஞ்‌ 
சாவூர்‌ பக்கல்‌ நடுக்காவேரி, முத்துச்சாமி நாட்டார்‌? தைலம்‌ 
மாள்‌. முதலில்‌ வைத்த பெயர்‌ சிவப்பிரகாசம்‌, பின்‌ வேண்டுதல்‌ 
கரணியமாக மாற்றி வைத்த பெயர்‌ வேங்கடசாமி. திண்ணைப்‌ 
பள்ளியில்‌ நான்காம்‌ வகுப்பு வரைபயின்று பிரைமரி அரசுத்‌ 
தேர்வில்‌' வென்றார்‌. அதற்குமேல்‌ தந்தையிடம்‌ நீதி நூல்கள்‌ 
இற்றிலக்கயம்‌ நைடதம்‌ வில்லிபாரதம்‌ கம்பராமாயணம்‌ 
சில பகுதிகள்‌ பயின்றார்‌. பகலில்‌ வேளாண்மை, இரவில்‌ 
பாடம்‌ கேட்பது என இருபதாண்டு கழிந்தது. 


மது. ௪. விமலானந்தம்‌ 733 


ஒருசமயம்‌ “சாவித்திரி வெண்பா” பாடியவரும்‌ தொடக்கப்‌ 
பள்ளி மேற்பார்வையாளருமான ஐ. சாமிநாத முதலியார்‌ 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ தேர்வு பற்றிக்‌ கூறி அத்தேர்வு எழுத 
ஆற்றுப்படுத்தினார்‌. எத்த ஆசிரியர்‌ உதவியுமின்றித்‌ தாமே 
முயன்று பயின்று பிரவேச பால பண்டிதத்‌ தேர்வுகளை 1905. 
7ல்‌ எழுதி வெற்றி பெற்றார்‌. பால தேர்வில்‌ தங்கப்‌ பதுக்க 
மும்‌, பண்டிதத்‌ தேர்வில்‌ தங்கத்‌ தோடாவும்‌ யெற்றார்‌; 
பாண்டித்துரைத்‌ எத்த இவர்‌ கையில்‌ அணிந்து மகிழ்ந்தார்‌. 


- அடுத்த ஆண்டு தம்‌ 23வது வயதில்‌ செந்கிப்பட்டி சீனு 
மேற்கொண்டார்‌ மகள்‌ 18வயது இந்திராணியம்மாளை மணந்‌ 
தார்‌. 08ல்‌- பிச்சை இபுராகீம்‌ புலவர்‌ நோயுற்றமையால்‌ 
-நாட்டாரை வரவழைத்து எஸ்‌.பி.ஜி கல்லூரியில்‌ தம்மிடத்தில்‌ 
அமர்த்தினார்‌. 09ல்‌ கோவை மைக்கேல்‌ உயர்நிலைப்பள்ளித்‌ 
தமிழாசிரியர்‌ , 15-1-10 மீண்டும்‌ திருச்சி எஸ்‌.பி ஜி (பிஷப்‌'ஹீபர்‌) 
கல்லூரித்‌ தலைமைத்‌ தமிழாசிரியர்‌ ஆனார்‌. முதல்வர்‌ புகழ்‌ 
பூத்த AF. கோள வதிந்த சொந்த வீடு மலைக்கோட்டை 
தெற்குவீதி, 20-6-30 அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக அழைப்பு 
வந்தது. கல்லூரியைப்‌ விட்டுப்‌ பிரிய முடியாமை, பெற்றோர்‌ 
பேணலால்‌ செல்லவில்லை. 34ல்‌ தந்தையும்‌. 32ல்‌ தாயும்‌ மறைந்‌ 
தனர்‌. - பொருளாதார நெருக்கடி கரணியமாக கல்லூரி 
31-5-83ல்‌ மூடப்பட்டது. 23ஆண்டுகள்‌ உழைத்து திருச்சியை 
வீட்டு விடைபெறும்‌ போது 1.14. நாராயணசாமிப்‌ பிள்ளை 
தலைமையில்‌ பிரிவு விருந்து தந்து வெள்ளிக்‌ கூசா அளித்தனர்‌ 
அன்பர்கள்‌. 


விளம்பரம்‌ கண்டு விண்ணப்பித்து 16-68-33 தொடங்கி 
அண்ணாமலையில்‌ நாவலர்‌ பாரதி, பண்டிதமணி தலைமை 
யில்‌ பணியாற்றி 20-6-40 6வது வயதில்‌ ஓய்வு பெற்று நடுக்‌ 
காவேரி திரும்பினார்‌. அதுயோது தொடங்கிய கரந்தைப்‌ 
புலவர்‌ கல்லூரி மதிப்பியல்‌ முதல்வராக தமிழ்வேள்‌ உமா மகேசு 
வரனார்‌ வேண்டியாங்கு 2-7-1 முதல்‌ பணியமர்ந்தார்‌. 
உறைந்த இல்லம்‌ 2659 ராச கோபாலசாமி கோயில்‌ தெரு. 
84-12-40 சென்னை மாகாண தமிழ்ச்‌ சங்கம்‌ நாவலர்‌” பட்டம்‌ 
நல்கிற்று, .8-5-க்கீல்‌ மணிவிழா கொண்டாட செயற்குழு 
,முனைந்திருந்தபோது மறைந்து சமாதி வைக்கப்பட்டார்‌; 
கோயில்‌ எழுப்பப்பெற்றது. தமிழ்ப்‌ புலவர்‌ ஒருவருக்கு முதன்‌ 
' முதல்‌ எழுப்பப்பெற்ற கற்கோயில்‌ இதுவே! கரந்தையில்‌ 
7. 14. நாராயணசாமிப்‌ பிள்ளை தலைமையிலும்‌, சென்னை 
கோகலே ஹாலில்‌ ரா. பி. சேதுப்‌ பிள்ளை தலைமையிலு 


74 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மாகத்‌ தமிழக மெங்கணும்‌ ஒரு நூறு இரங்கற்‌ கூட்டங்கள்‌ 
நிகழ்ந்தன. 

மாணாக்கர்கள்‌ : ௧.ஆ பெ விசுவநாதம்‌, ம பெரியசாமி 
பிள்ளை, வி. உலசுவூழியர்‌, சரவண ஆறுமுக முதலியார்‌, 
ஆலாலசுந்தரம்‌ செட்டியார்‌, ௮. சிதம்பரநாதன்‌, எஸ்‌. ருத்ரபதி, 


௮. ச. ஞானசம்பந்தம்‌, நரா. முருகவேள்‌, வ. சு. ப. மாணிக்க 
னார்‌. ல்‌ 


நூல்கள்‌ : வேளிர்‌ வரலாற்றின்‌ ஆராய்ச்சி, நக்கீரர்‌, கபிலர்‌, 
கள்ளர்‌ சரித்திரம்‌, கண்ணகி வரலாறும்‌ .கற்பு மாண்பும்‌, 
சோழர்‌ சரித்திரம்‌, கட்டுரைத்‌ திரட்டு, 1, 11, உரைகள்‌ : ஆத்திச்‌ 
சூடி, கொன்றை வேத்தன்‌, வெற்றிவேற்கை, மூதுரை, நல்வழி, 
நன்னெறி, அகத்தியர்‌ தேவாரத்‌ திரட்டு, பரஞ்சோதி திருவிளை 
யாடற்புராணம்‌, சிலப்பதிகாரம்‌, மணி?மகலை, அகநானூறு, 
தண்டியலங்கார, யாப்பருங்கலக்காரிகை உரைத்‌ திருத்தம்‌. 


1921ல்‌ திருவருட்கல்லூரி என்ற பெயரில்‌ குருகுல முறையில்‌ 
தனித்தமிழ்க்‌ கல்லூரி, தொடங்க முற்பட்டார்‌. 23-8-2ச்ல்‌ 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தோன்ற அமைக்கப்பெற்ற பன்னிரு 
குழுவில்‌ ஒருவர்‌, இவரது அறிக்கை அற்புதம்‌. 11, 12. 18, 14 
-2-30ல்‌ சென்னைப பல்கலைக்‌ கழகத்‌ 'தொல்காப்பிய நூலா 
ராய்ச்சி்‌ நிகழ்த்தியுள்ளார்‌. 39ல்‌ கொழும்பு சென்று 
விவேகானந்த சபையில்‌ சொற்‌ பெருக்காற்றியுள்ளார்‌. _ 40ல்‌ 
திருப்பதி பத்தாவது கீழ்த்திசைமாநாட்டில்‌ 'வஞ்சிமா நகர்‌? 
பற்றி ஆராய்ச்சிச்‌ சொற்போரில்‌ கலந்துகொண்டார்‌. சிறந்த 
பேராசிரியராகவும்‌, உயர்ந்த உரையாசிரியராகவும்‌ செறிந்த 
சொற்சிபாழிவாளராகவும்‌, இருந்து சைவமும்‌ செந்தமிழும்‌ 
வளர்த்துள்ளார்‌. 

இவரது சிலப்பதிகார உரைத்திறன்‌ பற்றி கோ. ஜெயமணி 
யும்‌, அகநானூற்று உரைத்திறம்‌ பற்றிப்‌ புதுகைக்‌ கல்லூரி 
பாலசுப்பிரமணியம்‌, மணிமேகலை உரைவளம்‌ பற்றிப்பூண்டி 
கல்லூரி மனோகரும்‌ எம்‌. பில்‌ ஆய்வு செய்துளர்‌. இவரது 
நூற்றாண்டு விழாவினை 21, 22-4-84ல்‌ தஞ்சையில்‌ கொண்டா 
டியது தமிழ்நாடு அரசு. இவர்‌ வழியினரும்‌ தொண்டினை த்‌ 
சகொடர்கன்றனர்‌. 


ந. மு. கோவிந்தராய நாட்டார்‌: 2-7-1896 13-68-19 
பி.ஏ.எல்‌.டி பயின்று தஞ்சை மாவட்டக்‌ கழக உயர்நிலைப்‌ 
பள்ளிகளில்‌ ஆசிரியராக அமர்ந்து தலைமையாசிரியராக 53ல்‌ 
ஓய்வு பெற்றார்‌. தமையனாரைப்‌ போன்றே பா இயற்றும்‌ 
பாங்கும்‌ எழுத்துத்திறமும்‌ வல்லவர்‌. இராசேந்திரன்‌, 


மது. ௪. விம்லானந்தம்‌ 725 


இராசாதிராசன்‌ (வரலாறு தழுவிய நாடகங்கள்‌) உலகப்பொது 
தமிழ்‌ எழுத்தொலி, திருவையாறு எமர்‌ திருவிழா, கண்ணுதல்‌ 
நின்‌ கால்‌ விளையாட்டு, நக்கீரர்‌, வாழ்க்கை வெற்றிக்கு வழி 
யா து? (ஓரங்க நாடகங்கள்‌) நாட்டார்‌ தமிழ்ப்பேரவை தோற்றி 
நடாத்தியவர்‌, சிவபார்வதி அம்மையார்‌ நாட்டார்‌ ஐயாவின்‌ 
திருமகள்‌. யாற்று அரசர்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌ சிவப்பிர 
காசர்‌ துணைவியார்‌. பாண்‌ பெரியார்‌ மூவர்‌, புலத்துறை 
முற்றிய பூவையர்‌ எழுதியுள்ளார்‌. இவர்களின்‌ மகன்‌ 
திருநாவுக்கரசு அணணாமலை தமிழ்த்துறைப்‌ பேருரையாளர்‌. 
நாட்டார்‌ ஐயாவின்‌ இன்னொரு மருமகன்‌ மாணிக்கவாசகமும்‌ 
தமிழா சிரியரே. அவர்‌ மகன்‌ கணேசமூர்த்தி திருச்சி ஈ. வே. ரா, 
கல்லூரித்‌ தமிழ்ப பேராசிரியர்‌. தொடர்புக்கு ஐயாவின்‌ மகன்‌ 
வே. நடராசன்‌ நடுக்காவேரி தஞ்சாவூர்‌. 

ஜெக வீரபாண்டியனார்‌ : 10-32-1886 — 17-6-1967. 
மணியாச்சி அங்கே ஓட்டதத்தம்‌. வீரபாண்டியக்கட்ட 
பொம்மன்‌ மரபு. பெற்றோர்‌: - பெருமாள்சாமி, ஆவுடை 
யம்மை. இளமைமுதலே சைவமும்‌ செந்தமிழும்‌ இரு கண்‌ 
 ணெனக்‌ கொண்டவர்‌. தாமே பயின்ற தமிழ்‌ வித்தகர்‌. செட்டி 
நாட்டு அரிமளம்‌ சிவானந்த சுவாமிகள்‌ மடத்தில்‌ வேதாந்த 
நூல்களும்‌, இலக்கண முத்துக்‌ கவிராயரிடம்‌ தமிழும்‌ 
பயின்றார்‌. 49 வயதிலேயே பலருக்கும்‌ பாடம்‌ சொல்லி 
“ஆசிரியர்‌” எனப்‌ போற்றப்‌ பெற்றார்‌. புராணம்‌ பொழிவு 
களும்‌ புரிவார்‌. தூத்துக்குடியில்‌ வாழ்க்கைத்‌ துணைவியார்‌ 
வெள்ளைத்தாயுடன்‌ வதிந்து, மதுரை போந்து திருவள்ளுவர்‌ 
அச்சகம்‌ நிறுவித்‌ தம்‌ நூல்களைத்‌ தாமே வெளியிடலானார்‌. 
- முதற்‌ படைப்பு: மாசிலாமணி மாலை. 

“திருக்குறட்‌ குமரேச வெண்பா”, அத்தனைக்‌ குறட்பாக்‌ 
களுக்கும்‌ ஒத்த சரிதங்களுடன்‌ கூடிய அரிய பெரிய பனுவல்‌ 
7 பகுதிகள்‌. புலமையாளர்‌ பெரிதும்‌ போற்றும்‌ அருதூல்‌. 
“புலவர்‌ உலகம்‌' கம்பன்‌ கலை நிலை ஆயும்‌ அற்புத நூல்‌; 
பாத்திரங்களின்‌ பண்புநலம்‌ பேசுவது. *“தருமதீபிகை” 
ஒவ்வொரு தலைப்பிலும்‌ பத்துவெண்பாக்கள்‌ கொண்டு நூறு 
நெறி நவில்வது. கட்டபொம்மன்‌ ஊமைத்துரை வீர வரலாறு 
களை விரிவாக விளம்பும்‌ உரைநடைக்‌ காவியம்‌ 'பாஞ்சாலங்‌ 
குறிச்சி வீரசரித்திரம்‌'. கட்‌ டபொமமன்‌ பற்றி 3841 விருத்தங்‌ 
கொண்ட வீரகாவியம்‌' “வீரபாண்டியம்‌'. கவிகளின்‌ காட்‌ சி்‌ 
சங்கப்புலவர்களின்‌ வரலாறு விளம்பும்‌ வளமையது. “அணி 
அறுபது” 130 அழகுகளை ௦0 பாடல்களில்‌ சித்திரிக்கும்‌ இனிய 
்‌ பனுவல்‌. 'உலக உள்ளங்கள்‌” ஒருபக்கம்‌ மேலை நாட்ட றிஞர்‌ 


756 த்மிழ்‌, இலக்க. வரலாறு 


தம்‌.அறிவுக்‌ சுருவூலம்‌; எதிர்ப்புறம்‌ குறளில்‌ அவற்றின்‌ பெயர்ப்‌ 
புகள்‌. 'இந்தியத்தாய்‌' இன்றைய இந்தியாவின்‌ பன்‌ நலன்கள்‌ - 
அவல நிலை பேசுவது. கல்வியின்‌ நிலையினை நிரல்படுத்துவது 
கல்வி நிலை. அகத்திய முனிவர்‌ இலக்கிய ஆய்வு, [11074 ௦1 
Virtue-இவர்தம்‌ பாடல்களின்‌ ஆங்கிலப்‌ பெயர்ப்பு, 


வெர்‌ படைப்புக்கள்‌ புலமைக்கு விருந்து, அறிவு அ:ழதம்‌. 

நடையே எதுகை மோனை துள்ளித்‌ ததும்பும்‌ அள்ளுநடை-- 
அற்புதக்‌ கவிநடை; சிந்தனை ஊற்று செறிந்த புலமை ஆறு, 
இத்தகு: பெரும்‌ புலமையாளரை மதுரை. ஆதினம்‌ “தமிழ்‌ 
மாமுனி' எனப்‌ போற்றியது. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 1964ல்‌. 
“கவிச்சக்கரவர்த்தி' எனப்‌ பட்டம்‌ தந்து பெருமைப்‌ படுத்‌ 
தற்று. இவர்‌ நூல்கள்‌ தேக்கமுற்றுக்‌ கிடக்கின்றன. இவற்றை 
வாங்குவதன்‌ வாயிலாக இவர்‌ வழியினரைப்‌ புரத்தல்‌ நம்‌ கடன்‌ 
இவர்‌ மகள்‌ (டாக்டர்‌ அன்பரசி), மருமகன்‌ (டாக்டா்‌ 
ப. அன்பு) தமிழ்ப்‌ பேராசிரியர்கள்‌. முகவரி : திருவள்ளுவர்‌ 
நிலையம்‌ 127. மேலமாசி வீதி மதுரை- 1, 


கரம்தைக்‌ கவியரசு வேங்கடாசலம்‌ பிள்ளை: 1886 
16-12-53 தஞ்சை மாவட்ட கந்தர்வ கோட்டையடுத்த 
மோகனூர்‌. அரங்கசாமிப்‌ பிள்ளை: தருமாம்பாள்‌. தூய 
பேதுரு கலாசாலையில்‌ கல்விபயின்று தமிழாசிரியர்‌ குயிலையா 
சுப்பிரமணிய ஐயரிடம்‌ குறள்‌” நன்னூல்‌ சிந்தாமணி தனியே 
பாடம்‌ கேட்டார்‌. கரந்தை வேங்கடராம பிள்ளையிடமும்‌ 
கற்றார்‌. பின்‌ ஊரில்‌ உழவும்‌ மணியமும்‌ பார்த்து வந்தபோது, 
கந்தர்வ கோட்டை காவல்‌ துறைக்‌ கண்‌ காணிப்பாளராக வந்த 


இலக்கணம்‌ மா. ந, சோமசுந்தரம்‌ பிள்ளையிடம்‌ தொல்காப்பி 
. யம்‌ பயின்றார்‌. 


செட்டி நாட்டு சோனாப்பட்டில்‌, சில ஆண்டுகள்‌ தமிழ்‌ 
ஆசிரியராக இருந்தார்‌, அதுபாது மேலைச்‌ சிவபுரி 
'சன்மார்க்க சபையின்‌ தொடர்பால்‌ பெரும்‌ புலவர்கள்‌ 
தொடர்பு நேர்ந்தது. 22 முதல்‌ தஞ்சை பேதுரு உயர்நிலைப்‌ 
பள்ளித்‌ தமிழாசிரியராகப்‌ 10 ஆண்டுகள்‌ பணிபுரிந்தார்‌. 
கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்க அமைச்சராய்‌ இருந்து தமிழ்ப்‌ பொழி 
லில்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ வரைந்தார்‌. 32ல்‌ ஐயாற்று அரசர்‌ 
கல்லூரிப்‌ பேராசிரியரானார்‌. 38 சங்க வெள்ளி விழாவில்‌ 
'கரந்தைக்‌ கலியரசு' பட்டம்‌ தங்கடபதக்கத்துடன்‌ வழங்கப்‌ 
பெற்றது. 42 ஓய்வு பெற்றார்‌. கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரித்‌ 
துணை தீ தலைவராக இருந்து இலக்கணம்‌ நடாத்தினார்‌. 46ல்‌ 
அறுபானாண்டு நினைவு விழா நிகழ்ந்தது. ஆயிரம்‌ வெண்‌ 


மது. ௪. விமலாளந்தம்‌ 737 


பொற்காசுகள்‌ அளிக்கப்‌ பெற்றது. உடல்‌ தளர்ந்தபோதும்‌ 
நாற்காலி வண்டியில்‌ அமர்ந்து வந்து வகுப்பு எடுத்தார்‌. 
நயமும்‌ நகையும்‌ மிளிர உரையாட வல்லார்‌. பேச்சில்‌ சிலேடை 
சிலிர்க்கும்‌. இறுதிமூச்சு வரை தமிழ்ப்‌ பணியாற்றினார்‌. 


சங்க நிகழ்ச்சிகட்கெலாம்‌ இவரே வரவேற்பு-வாழ்த்துப்பா 
வரைவார்‌. நினைத்தமாத்திரத்தே கவிபாடுவார்‌. - தம்‌ ஆசான்‌ 
குயிலையாமீது' 'ஆசானாற்றுப்படை' பாடினார்‌. தெய்வச்‌ 
சிலையார்‌ உரைக்குறிப்பு, சிலப்பதிகார நாடகம்‌, மணிமேகலை 
நாடகம்‌, செந்தமிழ்க்‌ கட்டுரை உரைநடைக்‌ கோவை. 
மனைவி மங்களம்‌, ஒரே மகன்‌ சுப்பிரமணியம்‌, 


நகைச்சுவை நறுக்குகள்‌: 1. “யாரே யான்முன்னர்‌ மோக 
னூரில்‌ கவிந்த அரச மரத்தடியில்‌ தமிழ்‌ பயின்ற நிலையைக்‌ 
கண்டவர்கள்‌ அதனை ஒட்டியே எனக்குப்‌ பட்டம்‌ அளித்‌ 
்‌. துள்ளார்கள்‌ 2. ஒருமுறை வண்டியில்‌ திருவையாறு சென்ற 
போது ஒரு தொடியில்‌ கொண்டு போய்விடுவதாகக்‌ கூறினார்‌ 
வண்டிக்காரர்‌. கண்டியூர்‌ அரும்க பள்ளத்தில்‌ இறங்கியது 
வண்டி. உடனே இவர்‌, அப்பா! நீ சொன்னதை மெய்ப்பித்து 
விட்டாயே என்றார்‌. 3. ஓய்வு பெறறப்பாது எங்கு தங்கப்‌ 
போகிறீர்கள்‌ என உடனாசிரியர்‌ கேட்க, கரந்தையில்‌ தங்கப்‌ 
பதக்கம்‌ தந்துவிட்டு மறைந்தார்‌ தமிழவேள்‌ என்றார்‌. 
4. பின்‌ ஒருவர்‌ கண்டபோது தங்கள்‌ சாகை (குடியிருப்பு) 
எங்கே என்றார்‌, உடனேஓவர்‌ எனது சாகை (சாவு) கரந்தை 
யில்தான்‌ என்றார்‌. 5, தம்‌ ஊதியம்‌ குறைந்த நிலையில்‌ 
நண்பர்களிடம்‌ “பணம்‌ உடையேன்‌ “அல்லேன்‌ எனும்‌ 
உட்பொருள்‌ தோன்ற, பணமூடையே னல்லேன்‌' என்றார்‌. 
6. நாற்காலி வண்டியைத்‌ தள்ளிவந்த வைணவர்‌ பிடிதளரவே, 
இவர்‌ வண்டி குடைசாய விழுந்துவிட்டார்‌. சூழ்ந்தவா்‌ 
களிடம்‌ “காத்தல்‌ கடவுளை நம்பியே வந்தேன்‌, அவர்‌ கை 
விட்டு விட்டார்‌ என்றார்‌; 4. மாணவர்களிடம்‌ இது என்ன 
வண்டி என்றார்‌ தள்ளுவண்டி என்றனர்‌; “பார்த்தீர்களா, 
அதுதான்‌ என்னைத்‌ தள்ளிவிட்டது” என்றார்‌. 8. திருமணத்‌ 
தில்‌ ‘தேங்காய்‌ ஏன்‌ தருகிறார்கள்‌ தெரியுமா? இனி நீங்கள்‌ 
தேங்காய்‌ (மீதங்காதீர்கள்‌) எனக்குறிப்‌ புணர்த்தவே. மரணப்‌ 
படுக்கையிலும்‌ நகையும்‌ திலைடையும்‌ நெளிந்தன. நாட்டார்‌ 
ஐயாவின்‌ நிழலாக நிலவி மணிஃமகலை அகதானூறு உரையில்‌ 
இணைந்தார்‌. பெருமைக்குரிய பெரும்‌ புலவர்‌. இலக்க 
ணத்தை எளி இனிதே இலக்கியம்‌ போல்‌ சுவையாக 
தட த்தும்‌ தனித்திறத்தர்‌. 

த. இ. 47 


738 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மோசூர்‌ கந்தசாமி முதலியார்‌: 9-1-1887_—39-8-1945, சென்‌ 
னையையடுத்த மோசூர்‌, பொன்னம்பல முதலியார்‌: உண்ணா 
முலையம்மையார்‌. தொண்டைமண்டலம்‌ துளுவவேளாளர்‌ 
பாடசாலை, பச்சையப்பன்‌ கல்லூரி பி,ஏ. அரசினர்‌ கணக்கிலா 
காவில்‌ எழுத்தர்‌. திருமணம்‌ செல்வ கேசவராய முதலியார்‌, 
பூவை கலியாணசுந்தர முதலியாரிடம்‌ தமிழ்கற்றார்‌. 18ல்‌ பச்‌ 
சையப்பன்‌ கல்லூரித்‌ தமிழாசான்‌ ஆதல்‌. தி.த.கனகசுந்தரம்‌ 
பிள்ளை, இராமலிங்கத்‌ தம்பிரானிடம்‌ கற்றார்‌. இருமனைவி 
யர்‌. வள்ளலாரிடம்‌ விடுதலறியா விருப்பால்‌ முதல்‌ மகளுக்கு 
அருட்பிரகாசம்‌, முதல்‌ மகனுக்கு இராமலிங்கம்‌ எனப்‌ பெயரிட 
டார்‌. இவர்‌ மகனே திரைப்பட நடிகர்‌ எம்‌.கே.ராதா. கச்சி, 
திருவாமாத்தூர்‌, திருவெற்றியூரர்‌, புள்ளிருக்குவேளூர்‌, மகிழ்‌ 
மாக்கலம்பகங்கள்‌, ஏகாம்பரநாதர்‌உலா போன்றவற்றினுக்கு 
உரை வரைத்துளார்‌. ஆங்கிலேயரும்‌ வியக்க :அழகாக ஆற்‌ 
றலுடன்‌ ஆங்கிலம்‌ பேசக்‌ கூடியவர்‌. நாடகத்துறையில்‌ நற்‌ 
பணியா ற்றியுள்ளார்‌. 


௮.மு.சரவண முதலியார்‌: 1987-—15-3-59. திருச்சிமாவட்ட 
அரங்குடி. முத்துசாமி முதலியார்‌? சதையம்மை. 16 வயது 
வரைப்‌ படிப்பில்‌ கவனமின்றி ஓணானை அடித்துத்‌ தோரணம்‌ 
தொங்கவிடும்‌ திருப்பணி புரிந்தார்‌! பின்‌ வேங்கடாசல சுவாமி 
களிடம்‌ நன்னூல்‌ போன்றன பயின்றார்‌. -19 வயதில்‌ மணம்‌: 
சிவகாமி அம்மையார்‌. செட்டி நாட்டுக்‌ தமைச்சீவற்பட்டி. 
மீனாட்சி சுந்தரேச வித்தியாசாலை, பலவான்குடி 'சிவதேசன்‌” 
கிழமைத்தாள்‌, உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ பணியாற்றினார்‌.. 
ந.மு.வேங்கடசாமி நாட்டாரின்‌ நெருங்கிய தொடர்பு தேர்ந்‌ 
தது; திருவிளையாடற்‌ ய்து உரைப்பணிக்கு உறுதுணை 
புரிந்தார்‌. 


பெரியபுராணம்‌ ஒன்றையே தம்‌ வாழ்ப்‌ பெருநூலாகக்‌ 
கொண்டு ஆய்ந்து தோய்ந்து மறைபொருள்‌ கண்டு விளக்கி 
னார்‌, புதுமை நயம்‌ கண்டு உரைத்தார்‌ ; கேட்டோர்‌ கிளர்ந்து 
மகிழ்ந்தனர்‌. பல இடங்களில்‌ பெரிய புராணப்‌ பேருரைகள்‌- 
தொடர்ப்‌ பொழிவுகள்‌ செய்தார்‌. எடுத்துக்‌ கொண்ட 
பொருளை வித்தாரமாக விளக்கி மக்கள்‌ மனதில்‌ ஆழப்‌ பதியச்‌ 
செய்தார்‌. “இதனால்‌ 'பெருஞ்சொல்‌ விளக்கனார்‌' எனப்‌ போற்‌ 
றப்‌ பெற்றார்‌. சிரிக்கச்‌ சிரிக்க சிந்தனையைத்‌ தூண்டும்‌ வண்‌ 
ணம்‌ பேசும்‌ ஆற்றலர்‌, நகைச்சுவையோடு நையாண்டியும்‌ 
நெளியும்‌ இவர்‌ பொழிவில்‌! நூல்கள்‌: சீவகநம்பி, கட்டுரைப்‌ 
பொழில்‌ போன்றன. இவரது திருமகனாரே பேரா.௮.௪. 
ஞானசம்பந்தன்‌ அவர்கள்‌. 


ம்து, ச. விமலானந்தம்‌ 739 


மணி திருகாவுக்கரசு முதலியார்‌: 1888-1931, செங்கற்பட்டு 
மாவட்ட. மணிமங்கலம்‌. சுந்தர முதலியார்‌: வேதவல்லி. 
செங்கற்பட்டு தொண்டை மண்டல உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
பள்ளி இறுதி வகுப்பு, பின்னர்‌ பூவை கலியாணசுந்தர முதலி 
யார்‌, மறைமலையடிகளாரிட ம்‌ தமிழிலக்கண இலக்கியம்‌ சைவ 
சித்தாந்தம்‌ கற்றுத்தேர்ந்தார்‌. சென்னை வேப்பேரி எஸ்‌.பி.ஜி, 
உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ கா, நமச்சிவாய முதலியார்‌ தலைமை 
யில்‌ தமிழாசிரியர்‌; முத்தியாலுப்‌ பேட்டை உயர்நிலைப்‌ பள்ளி 
யில்‌ தலைமைத்‌ தமிழாசான்‌. பின்‌ பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்‌ 
தாரை ஊக்கி “செந்தமிழ்ச்‌ செல்வி” இதழையும்‌, டாக்டர்‌ மாசி 
லாமணி முதலியாருக்கு உந்து சக்தியாக (ஆசிரியராக) இருந்து 
தமிழரசு ஏட்டினையும்‌ தொடங்கச்‌ செய்தார்‌. 


அறநெறி விளக்கம்‌, இராசராசன்‌, புலவர்‌ கதை, குமணன்‌ 
திருக்கண்ணப்பன்‌, சண்பக வல்லி முதலிய உரைநடை நூற்கள்‌ 
படைத்துள்ளார்‌. சீர்த்திருத்தச்‌ செம்மல்‌ உள்ளத்தர்‌, தீண்டா 
மையில்‌ தவிரங்கொண்டவர்‌. திருமணங்களிலே ஆடம்பர 
வீண்‌ செலவு வேண்டாம்‌ என்றவர்‌. : தமிழில்‌ வித்துவான்‌, 
புலவர்‌ வகுப்புகள்‌ தோன்றக்‌ காரணமானவர்‌. 


வையாபுரிப்‌ பிள்ளை: 12-11-1886-17-2-56. திருநெல்வேலி 
சென்னைக்‌ கிருத்துவக்கல்லூரி பி.ஏ. சட்டக்கல்லூரி பி.எல்‌. 
மறைமலையடிகள்‌ மாணவர்‌. நெல்லையில்‌ வழக்கறிஞராக 
இருந்தவரை சென்னைக்கு அழைத்து லெக்சிகன்‌ பதிப்பில்‌ 
அமர்த்தியவர்‌ , பெரியவர்‌ பெ. ந. அப்புசாமி அவர்கள்‌. 206-26 
வரை தலைவராகத்‌ திகழ்ந்து சொற்களைச்‌ சுண்டிப்‌ பார்த்து 
நெருடி ஆய்ந்தமைத்த அரிய பணியின்‌ ஆச்சுப்பணி லெக்சிகனில்‌ 
காணலாம்‌. 36-46 சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்‌ 
சித்‌ துறைத்‌ தலைவர்‌. 51-54 திருவிதாங்கூர்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 


தமிழில்‌ ஆராய்ச்சிக்‌ கண்ணைத்‌ திறந்துவிட்ட அறிஞர்‌. 
இவரது ஆராய்ச்சி முடிவுகள்‌ அதிர்ச்சி தரத்தக்கதாக இருப்டி 
னும்‌, அசைக்க முடியாததாக அமைகிறது. கண்ட முடிவுகள்‌ 
கண்டனத்துக்கு ஆளாகிய தென்றாலும்‌ ஆராய்ச்சி, அணுகு 
முறை வியந்து போற்று மாறுளது. தாம்‌ கண்டதை நிறுவவும்‌ 
கொண்டதை நிலைநாட்டவும்‌ முனைந்தமையால்‌ தொல்காப்பி 
யம்‌, திருக்குறள்‌, சிலம்பு காலங்களை மிகப்‌ பின்னுக்குத்‌ தள்ளிப்‌ 
பலரின்‌ பகைபெற்றவர்‌. (வையாபுரி தமிழின்‌ வைரி' என 
வெறுப்புக்காளானார்‌. தொன்மையினைத்‌ தகர்க்க முனைத்‌ 


ச்‌ 40 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தது இவரது ஆராய்ச்சி. குறை திறைவுடையது. முடிபு குறை 
யுடைத்து, | 


உ.வே.சா.க்ழக இலக்கியங்களைக்‌ கண்டெடுத்துக்‌ கொடுத்‌ 
தார்‌ என்றால்‌, அவற்றின்‌ காலமுறையினைக்‌ கணக்கிட்டுக்‌ 
கால உணர்வினை உணடாக்கினார்‌; விழிப்பினை ஏற்படுத்தி 
னார்‌ என்பது எவரும்‌ மறுக்க-மறக்க இயலாது, பல ஏடுக 
ளைப்‌ படித்துப்‌ பாடபேதம்‌ கண்டு பதிப்பித்த பெருமையர்‌. 
புறத்திரட்டு, பாலகாண்டம்‌ 7 படலம்‌, யுத்தகாண்டம்‌ 3 பட 
லம்‌, சீவக சிந்தாமணி, சங்க இலக்கியம்‌ (சமாஜ வெளியீடு), பல 
நிகண்டுகள்‌, சிற்றிலக்கியங்கள்‌ என 40. இவற்றுக்கு இவர்‌ எழு 
திய முன்னுரைகளே பொன்னுரைகளாகப்‌ பொலிகின்‌ றன. 
தொண்டி, காலிரிப்பூமபட்டினம்‌ ஆய்வு சிந்திக்கத்‌ தூண்டும்‌. 

வழங்யென: தமிழ்ச்‌ சுடர்‌ மணிகள்‌, இலக்கிய தீபம்‌- 
உதயம்‌-சிந்தனைகள்‌, சொற்கலை விருந்து, காவிய காலம்‌, 
ராஜி (நெடுங்கதை), A History of Tamil Lang, and Litt. 
தமிழின்‌ மறுமலர்ச்சி, தமிழர்‌ பண பாடு, உலக இலக்கியங்கள்‌, 
திருமுருகாற்றுப்‌ படை உரை, கம்பன்‌ காவியம்‌, இலக்கணச்‌ 
சிந்தனைகள்‌. 


ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ பல ஆங்கிலம்‌ தமிழில்‌ வரைந்‌ 
துள்ளார்‌. இலக்கிய வளர்ச்சி, நூலின்‌ கால ஆராய்ச்சி இரண்‌ 
டி லும்‌ முனைந்து நின்றவர்‌. கட்டுரையாளர்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
எனத்‌ தயங்காமல்‌ போற்றலாம்‌. கட்டுரைகள்‌ இலக்கண 
அம்சம்‌ அத்துணையும்‌ பொருந்தியன. வடசொல்‌ விரவினும்‌ 
வழுவின்றி எளிமையில்‌ ஊன்றி ஓடும்‌. அரிய சொற்களை 
எடுத்தாளும்‌ ஆர்வலர்‌. 


இலக்யெங்களை வரலாற்றுணர்வுடன்‌ அலசியவர்‌. 
பண்டைப்‌ புலவர்‌ பற்றிய குழப்பங்களையும்‌ குப்பைகளையும்‌ 
அகற்றித்‌ தெளிவு தந்தவர்‌. தமிழிலக்கியப்‌ போக்குகளைப்‌ 
புரியச்‌ செய்தவர்‌; இலக்கியங்களை உணாவுடன்‌ மட்டுமே 
துய்த்து மகிழ்ந்த நமக்கு, அறிவாராய்ச்சி அணுகுமுறையினை 
அறிமுகப்‌ படுத்திய ஆராய்ச்சி மன்னர்‌, திறனாய்வுக்‌ கலையின்‌ 
திறப்பாளர்‌. 


பண்டிதை எஸ்‌ கிருஷ்ணவேணி அம்மாள்‌ : 18௦8 -1996, 
சென்னை. புஷ்பால அப்பாய்‌ நாயுடு: காமாட்சி அம்மை, 
இளமையிஃலயே விதவை ஆனவர்‌. செந்தமிழ்‌ இரத்தினாகரம்‌ 
மருத்துவமணி வல்லை சண்முக சுந்தர முதலியாரிடம்‌ 
சமயமும்‌ செந்தமிழும்‌ கற்றார்‌. வித்துவான்‌ இராமசாமி 
நாயுடுவிடம்‌ வைணவம்‌ பற்றி அறிந்தார்‌. துத்துக்குடி சைவ 


மது. ச. விமலானந்தம்‌ 741 


சித்தாந்த சபை “பண்டிதை பட்டம்‌ அளித்தது. 1922- 48 


வரை வெலிங்டன்‌ பெருமாட்டி மேனிலைப்பள்ளியில்‌ 
தமிழாசிரியராகப்‌ பணிபுரிந்தார்‌. படைத்தன? பறம்புநாடும்‌ 
பாரிமகளிரும்‌, பெரியாழ்வார்‌ பெண்கொடி, மங்கையர்‌ 


மாண்பு, ஸ்ரீவில்லிபுத்தரர்‌ விளக்கு (தமிழக அரசு பரிசு), 
கோதையார்‌. 


கா. சுப்பிரமணிய பிள்ளை: 5-11-1888-—30-4-1945. 
திருநெல்வேலி. காந்திமதிநாத பிள்ளை : மீனாட்சி. தந்தை 
இவர்கள்‌ சமூகத்தில்‌ முதல்‌ பி. ஏ; எனவே பி. ஏப்‌ பிள்ளை' 
எனப்பட்டார்‌. அதுபோன்றே முதன்‌ முதல்‌ எம்‌. எல்‌ பட்டம்‌ 
(1917) பெற்றவராதலின்‌, "எம்‌. எல்‌. பிள்ளை' எனப்பட்டார்‌. 
1910ல்‌ சென்னை மாநிலக்கல்லூரி வரலாற்று பி. ஏ; 14ல்‌ 
ஆங்கில எம்‌, ஏ, 1974ல்‌ தமிழ்‌ எம்‌, ஏ, 19-27 சென்னை 
சட்டக்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌. 1920 கல்கத்தா பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ Principles of Criminology என்பது பற்றித்‌ 
தாகூர்‌ சட்டப்‌ பொழிவுகள்‌ செய்து பதினாயிரம்‌ ரூபாய்‌ பரிசு 
பெற்றார்‌; (தாகூர்‌ சட்டப்‌ பேராசிரியர்‌' என்றேத்தப்‌ 
பட்டார்‌. 1939-37 நெல்லை நகராட்சி உறுப்பினராகவும்‌, 
பின்‌ மாவட்ட நகராண்மைக்‌ கழக உறுப்பினராகவும்‌, 
நெல்லையப்பர்‌ கோவில்‌ அறங்காவலராகவும்‌ இருந்து அரும்‌ 
பணியாற்றியுள்ளார்‌. 


1922ல்‌ அரசு அமைத்த கலைச்‌ சொல்லாக்கக்‌ குழுவில்‌ 
உறுப்பினர்‌. பல தமிழ்‌ மாதாடுகட்குப்‌ பன்முறை தலைமை 
ஏற்றவர்‌. 3க்ல்‌ சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ தோற்று 
வித்தவர்‌. 29-30, 40-44ல்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்த்‌ துறைத்‌ தலைவராய்த்‌ திகழ்ந்தார்‌. இவரது தமிழ்‌ 
இலக்யெ வரலாறு அடிப்படை முன்னோடி நூல்‌. நினை 
வாற்றல்‌ மிக்கவர்‌. நல்ல கட்டுரையாளர்‌, இனிய சொற்‌ 
பொழிவாளர்‌. சைவத்தில்‌ ஊன்றி ஒன்‌ றியவர்‌. “மணிமாலை” 
என்ற திங்களேடு நடாத்தியுள்ளார்‌. 

பல்வகை நால்கள்‌ படைத்துள்ளார்‌ : அப்பர்‌, சம்பந்தர்‌, 
சுந்தரர்‌. மாணிக்கவாசகர்‌, சேக்கிழார்‌, மெய்கண்டார்‌, 
தாயுமானவர்‌ வரலாறுகள்‌; திருவாசகக்‌ குறிப்புரை, திருக்‌ 
குறள்‌ பொழிப்புரை; சைவசித்தாந்த விளக்கச்‌ சுருக்கம்‌, இந்து 
சமயங்களின்‌ சுருக்க வரலாறு, தமிழ்மொழி அமைப்பு, உலகப்‌ 
பெருமக்களும்‌ மொழி நூற்‌ கொள்கையும்‌ மெய்கண்டாரும்‌ 
சிவஞான போதமும்‌, பழந்தமிழர்‌ நாகரிகம்‌ போன்ற 50. 1040ல்‌ 
சென்னையில்‌ கூடிய ஏழாவது மாகாணத்‌ தமிழர்‌ மாநாட்டில்‌ 


742 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
“பல்கலைப்‌ புலவர்‌” என்ற பட்டம்‌ வழங்கிச்‌ சிறப்பித்தது 
சென்னை மாகணத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, மனைவி பிரமு அம்மாள்‌, 


காசு பிள்ளை’ எனக்‌ கண்ணியத்தோடு அழைக்கப்‌ 
பெறுபவர்‌. பிள்ளைகள்‌ பேர்‌ சொல்லவில்லை! குழித்தலைப்‌ 
பெரியார்‌ இளமுருகு பொற்‌ செல்வி அவர்கள்‌ 64ல்‌ தமிழ்‌ 
'சா. சு” நினைவு இலக்கியக்‌ குழு அமைத்து, ஆண்டுதோறும்‌ 
பல்கலைப்‌ புலவருக்கும்‌ இருநாட்‌ பெருவிழா எடுததுவருகறார்‌. 
தமிழ்ப்‌ புலலர்க்குத்‌ தவறாது விழா நடாத்தி நன்றி பாரரட்டு 
வது நெஞ்சம்‌ நெகிழ்விக்கிறது, 


நவநீத கிருட்டிண பாரதியார்‌ : 1-38-1889_—22-12-1954, 
தஞ்சை மாவட்ட மணல்‌ மேல்குடி பக்கல்‌ கரவட்டங்குடி. 
சுப்பிரமணிய பாரதியார்‌: தைலம்மாள்‌. பள்ளிப்படிப்பின்‌ 
பின்னர்‌ அரசஞ்‌ சண்முகனார்‌, பின்னத்தூர்‌ நாரயணசாமி 
ஐயர்‌, பண்டித கோபாலையர்‌, சர்க்கரை இராமசாமிப்புலவர்‌ 
போன்றாரிடம்‌ இலக்கண இலக்கியங்‌ கற்றார்‌. பாலக்காடு 
விக்டோரியா கல்லூரித்‌ தமிழாசான்‌, திருவாவடுதுறை 
ஆதனத்தில்‌ அம்பலவாண தேசிகரிடம்‌ திருமுறை ஆராய்ச்சித்‌ 
துணைவர்‌, 17ல்‌: இலங்கை சர்‌ பொன்னம்பலம்‌ ராமநாதன்‌ 
மகளிர்‌ கல்லூரி, பரமேசுவரா கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. 
தமிழ்ப்‌ புலவர்‌ மன்றம்‌ அமைத்துத்‌ தமிழ்‌ வளர்த்தார்‌. அம்‌ 
மன்றம்‌ “பண்டிதமணி பட்டத்தையும்‌, -யாழ்ப்பாண ஆரிய 
திராவிட மொழிவளர்ச்சிச்‌ சங்கம்‌ “புலவார்மணி' பட்டமும்‌ நல்‌ 
கிற்று. நல்கியன: உலகியல்‌ விளக்கம்‌, புத்திளஞ்‌ செங்கதிர்‌, 
பறம்பு மலைப்பாரி, செழுங்கதிர்ச்‌ செல்வம்‌, பாரதயம்‌ (இலக்‌ 
கணம்‌), திருவாசக ஆராய்ச்சிப்‌ பேருரை. 


கார்மேகக்‌ கோனார்‌ : 27.12.1889—23.10.1957. இராம 
நாதபுர மாவட்ட அகத்தாரிப்பு, ஆஅயர்பாடிக்‌ கோன்‌: 
இருளாயி அம்மாள்‌. மதுரைத்‌ தமிழ்ச்சங்கக்‌ கல்லூரியில்‌ 
பாலர்‌ பிரவேச பாலபண்டித பண்டித வகுப்புகளில்‌ எட்டாண்‌ 
டுகள்‌ பயின்று பண்டித பட்டம்‌ பொற்பதக்கத்தோடு 
பெற்றார்‌. வெளிவந்ததும்‌ மதுரை அமெரிக்கன்‌ கல்லூரியில்‌ 
பணியேற்று 37 ஆண்டுகள்‌ செந்தமிழ்‌ செங்கோலோச்சினார்‌. 
தமிழ்ப்பற்று அறவே இல்லா அந்நாளில்‌, தம்போதனைத்‌ திறத்‌ 
தால்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்றவர்‌. இவரைக்கண்டு மாணவர்கள்‌ ' 
அஞ்சி ஐம்புலனும்‌ ஒடுங்கி நடந்தனர்‌. கார்மேகத்‌ தோற்றம்‌ 
இடிபோல்‌ முழங்கும்‌ குரல்‌, பேச்சோ இனிமை, பண்ணுடன்‌ 
பாடிடும்‌ பாங்கு, பொருள்‌ விளக்கும்‌ நேர்த்தி இவை இவர்‌ ஒரு 
பெரும்‌ தமிழ்ச்‌ சங்கமாக . விளங்கச்‌ செய்தன; மதுரைத்‌: | 


மது. ௪. விமலானந்தம்‌ 743 


திருவள்ளுவர்‌ கழகம்‌ நாவலர்‌ பாரதியார்‌ தலைமையில்‌ பொன்‌ 
னாடை போர்த்திச்‌ ‘செந்நாப்‌ புலவர்‌' எனப்பட்டம்‌ தந்தது. 


மனைவி பத்மாசனியம்மாள்‌, மகன்‌ கிருட்டிணன்‌ தமிழ்‌ 
சிறக்கக்கற்று : அமெரிக்கன்‌ கல்லூரியிலே . பேராசிரியராகப்‌ 
பிறங்க திடுமென மறைந்தார்‌. இது இவருக்குப்‌ பேரிடியாக 
உடல்நலம்‌ கெடுத்தது. இன்னொரு மகன்‌ இராசகோபால்‌ வழக்‌ 
குரைஞராக உள்ளார்‌. பொழிந்தவை: நல்லிசைப்‌ புலவர்கள்‌, 
குண்ணகிதேவி, காப்பியக்‌ கதைகள்‌, ஆபுத்திரன்‌ வரலாறு, 
தமிழ்‌ மொழியின்‌ மறுமலர்ச்சி. பதிப்பகம்‌ தொடங்கிப்‌ பாட 
நூல்கள்‌ பல வெளியிட்டார்‌; பலரை நூல்‌ எழுதச்‌ செய்து 
ஊக்கனோர்‌. தென்பாண்டிச்‌ சீமையிலே ஒரு தமிழ்ச்‌ சிங்க 
மாகத்‌ திகழ்ந்த பெருமான்‌. 

பு. கி. புன்னைவனநாத முதலியார்‌ : 25: 4-1889-—19- 
ஸ்ரு வில்லிபுத்தூர்‌. ஆங்கிலம்‌, உருது, வடமொழி, மலையாளம்‌ 
அறிந்தவர்‌. வித்துவான்‌ பட்டம்‌ பெற்று பாளையம்கோட்டை 
தூய சவேரியர்‌ கல்லூரியில்‌ தமிழோச்சியவர்‌. திரிகடுகம்‌, சிறு 
பஞ்ச மூலம்‌, அசாரக்கோவை விளக்கவுரை வரைந்துளார்‌, 
நூற்கள்‌: மஹாராணி மங்கம்மாள்‌, தென்னிந்திய மன்னர்‌ 
வரலாறு, சாயிபாபா புராணம்‌, ஆண்பால்‌ பிள்ளைத்‌ தமிழ்க்‌ 
கொத்து (6) திருவிளையாடற்‌ புராணக்‌ கதைகள்‌ என 42. 
பெயர்ப்பு: அற்புதக்‌ கணையாழி, யக்ஞ வல்கியம்‌. தொடர்புக்கு 
புலவரகம்‌. 86, அம்மன்‌ சந்நிதித்‌ தெரு, திருநெல்வேலி-6; 


தி. வை. சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌: 15-8-1892 -- 2-1-1960 
குடந்தையை. யடுத்த திருப்புறம்பியம்‌. வைத்தியலிங்க 
பண்டாரத்தார்‌? மீனாட்சியம்மாள்‌ பயின்றது புளியஞ்சேரி 
தொடக்கப்பள்ளி, குடந்தை நகர உயர்‌”“நிலைப்பள்ளி. 1910. 
ஆசான்கள்‌. பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌, வலம்புரி 
பாலசுப்ரமணிய பிள்ளை. மணம்‌ 74ல்‌, தையல்‌ நாயக, 22ல்‌ 
தன்னம்மாள்‌. தொடக்கத்தில்‌ பாபநாசம்தாலுக்கா 
அலுவலக த்தில்‌ எழுத்தர்‌. 1917 முதல்‌ பாணா தறை உயர்‌ 
நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. 42 தொடங்கி அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை விரிவுரையாளர்‌. வரலாற்று 
கல்வெட்டு விற்பன்னர்‌. தமிழக வரலாறு இலக்கிய வரலாறு 
இரண்டிலும்‌ சுவடு பதித்தவர்‌. கண்ட உண்மைகள்‌ : 1 .களப்‌ 
பிரர்‌ ஆட்சியின்‌ தொடக்கமே சங்க காலத்தின்‌ முடிவு. 2. ஏழு 
எட்டு நூற்றாண்டுகளில்‌ சோழரின்‌ தலை நகர்‌ பழையாறே. 
2. சுந்தரர்‌ ராசசிம்ம பல்லவன்‌ காலத்தவர்‌. 4, முதலாம்‌ ஆதித்‌ 
கன்‌ காலத்தவர்‌ நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌. 3 முதல்‌ அதித்‌ 


மறுமணம்‌, 


744 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தனைக்‌ கொலை செய்யத்‌ தூண்டியவன்‌ சுந்தர சோழன்‌ அல்‌ 
லன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கனே, 6. ராசா திரா சன்‌ இன்னான்‌ 
என வரையறுத்தார்‌. இரண்டாம்‌ ராசராசன்‌ மகன்‌ மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌; இடையில்‌ ஆண்டவன்‌ ராசாதிராசன்‌. 


படைத்தவை: தொல்காப்பியப்‌ பாயிரவுரை, முதற்‌ 
குலோத்துங்கன்‌, பாண்டியர்‌ வரலாறு, சோழர்‌ வரலாறு 
(3 பகுதி) செம்பியன்‌ மாதேவி, கல்வெட்டுக்களால்‌ அறியப்‌ 
பெறும்‌ உண்மைகள்‌, காவிரிப்பூம்‌ பட்டினம்‌, தமிழ்‌ இலக்கிய 
வரலாறு (250-600); 18, 14, 15 நூற்‌ கருணாகரத்‌ தொண்டை 
மான்‌, செம்பியன்‌ மாதேவி, பெறற்க்கரிய பெரும்‌ புலவர்‌. 
அமைதி அடக்கம்‌ ஆழ்ந்த புலமை எளிமை கொண்டிலங்கிய 
ஏந்தல்‌. மதுரைத்‌ திருவள்ளுவர்‌ கழகம்‌ “ஆராய்ச்சிப்‌ 
பேரறிஞர்‌” எனப்‌ பட்டம்‌ தந்தது: இவர்‌ மகன்‌ திருஞான 
சம்பந்தம்‌ அண்ணாமலையில்‌ வரலாற்றுத்‌ துறைப்‌ பேருரை 
யாளராக உள்ளார்‌. மைத்துனர்‌ 1. 5. நடராச குருக்கள்‌ 
பி.ஏ. எல்‌. டி. 


வேங்கடராஜுலு ரெட்டியார்‌ : 25, 6. 1893-28. 8. 1963. 
நெல்லை மாவட்ட சமூகரங்கபுரம்‌. வெங்கடாசல ரெட்டியார்‌: 
லட்சுமியம்மாள்‌. தொடக்கக்கல்வி மாமா கிருஷ்ணசுவாமி 
ரெட்டியாரிட ம்‌. திருவரங்கம்‌ இராமாநுச தர்‌சநவித்தியா 
சாலையில்‌ சிறிது காலம்‌, ஓட்ட நத்தத்தில்‌ கவிராஜ பண்டிதர்‌ 
ஜகவீரபாண்யனாரிடம்‌ நன்னூல்‌ பாடம்‌ கேட்டல்‌, தாமே 
பயின்று மதுரைத்‌ தமிழ்ச்சங்கப்‌ பண்டிதர்‌ ஆனார்‌ 16ல்‌, 47-23 
நெல்லை இந்து கல்லூரி, 23-24 சிவகாசி நாடார்‌ உயர்நிலைப்‌ 
பள்ளி, 24ல்‌ சிதம்பரம்‌ பண்டிதர்‌ போதனாமுறைக்‌ கல்லூரி 
யில்‌ பயிற்ச, தலைவர்‌ உ.வே. சா. நுண்ணறிவு கண்டு 
ஆசிரியராக அமர்த்தினார்‌. நன்னூலுரை எழுதும்போது 
உறுதுணையாதல்‌, கா. நமச்சிவாயமுதலியார்‌ உதவியால்‌ 27ல்‌ 
சென்னை ப்‌ பல்கலைக்‌ கழக லெக்சிகன்‌ குழுவில்‌ . சேர்ந்து பின்‌ 
'கழ்நாட்டு கலையாராய்ச்சிக்‌ கழக' த்தில்‌ விரிவுரையாளர்‌ 
ஆனார்‌. 20 ஆண்டுகள்‌ பணியாற்றல்‌. 


கொடை: பரணர்‌, கபிலர்‌, தொல்‌: எழுத்ததிகார: 
ஆராய்ச்சி, தென்மொழிகள்‌, ஸ்ரீபுராணம்‌ (பதிப்பு) 
இலக்கணக்‌ கட்டுரைகள்‌ எண்ணில (திராவிட மொழிகளின்‌ 
மூவிடப்பெயர்‌, அளபெடை, ஐகார ஒளகாரம்‌, தேவி எனும்‌ 
சொல்‌, வியங்கோள்‌, இறைச்சிப்‌ பொருள்‌) பள்ளி மாணவர்க்‌ 
குரிய பத்தாம்‌ வகுப்பு வரையிலான “இளைஞர்‌ தமிழிலக்கணம்‌' 
சதன்மொழிக்‌ கட்டுரை, குற்றியலுகரம்‌ : - தமிழ்ச்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 745 


சொல்லமைப்பு, நுண்பொருள்‌ விளக்கம்‌, அனைத்தும்‌ இலக்‌ 
கண ஆராய்ச்சியே! 1000 செய்யுள்‌ கொண்ட நாங்குநேரி தல 
புராணம்‌. 


பன்மொழிப்‌ புலமையாளர்‌ (தெலுங்கு, தமிழ்‌, 
மலையாளம்‌, கன்னடம்‌, வடமொழி, ஆங்கிலம்‌,) இதனால்‌ 
ஒப்பிட்டு ஆயும்‌ ஒண்மை ஓங்கியிருந்தது. கா. நமச்சிவாயருக்‌ 
குப்‌ பின்‌ இவரது இல்லம்‌ புலவர்களின்‌ புகலிடமாகியது; 
இவரும்‌ ஊன்று கோலாக நின்று உற்றுழி உதவினார்‌. திறந்த 
மனத்துடனும்‌ பரந்த நோக்குடனும்‌ அமைந்து நடுநிலை நின்று 
மெய்ப்பொருள்‌ கண்ட மேதை, குற்றம்‌ சுண்டவிடத்து 
அஞ்சாது கூறும்‌ தற்கால நக்கீரர்‌" 

“ரெட்டியார்‌ தமிழில்‌, தருக்கநுட்பமும்‌ விஞ்ஞான 
வரையறையும்‌ ஓவ்வொரு சொற்றொடரிலும்‌ அமைந்திருக்கும்‌, 
அவர்க்கே சிறப்பாய்‌ அமைந்த திறம்‌ இது' (தெ. பொ, மீ) 
யான்‌ தேடிக்‌ கொணர்ந்த தமிழ்மாணிக்கம்‌, எம்பியை 
ஈங்குப்‌ பெற்றேன்‌, என்‌எற்கு அரியது' (௪. வே. சா). காவல்‌ 
தெய்வம்‌ (கா. நமச்சிவாயர்‌). இக்காலத்‌ தொல்காப்பியர்‌ 
(திரு. வி.௪.). எவரும்‌ செய்யாத தமிழாராய்ச்சி செய்தவர்‌ 
(முத்து; ௬. மாணிக்கவாசகம்‌) திராவிடமொழியறிஞர்‌, சிந்தா 
மணிச்செல்வர்‌, பல்கலைக்குரிசில்‌, இலக்கணப்‌ பெருங்கடல்‌. 


வாழ்நாளெல்லாம்‌ மணம்‌ புரியாது வண்ட மிழுக்குத்‌ 
தொண்டாற்றி மூலமும்‌ சுவாச காச நோயும்‌ கொண்டு தம்‌ 
மையே தமிழுக்கு தத்தம்‌ செய்த வித்தகர்‌. முது பெரும்புலவர்‌. 


தி.பொ.பழனியப்பப்‌ பிள்ளை, 29. 6, 1893 — 1. 2, 1951. 
பழநி. பொன்னுசாமிப்‌ பிள்ளை: அரங்கம்மாள்‌, பாட்டனார்‌ 
ஆறுமுகம்‌ பிள்ளையிடம்‌ தமிழ்‌ நூல்கள்‌ பயின்றார்‌. 
சொன்னக்கோல்‌ மருதநாயகம்‌ பிள்ளையிடம்‌ இசையறிவு 
பெற்றார்‌. திண்டுக்கல்‌ நகராட்சி உயர்நிலைப்பள்ளி, திருச்சி 
தேசிய உயர்நிலைப்பள்ளி இறுதிவகுப்பு, மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்‌ தேர்வில்‌ வெற்று பெற்று பொற்பதக்கம்‌ பெற்றவர்‌. 
1916ல்‌ திருச்சி தேசிய உயர் நிலைப்பள்ளியில்‌ பணியாற்றிக்‌ 
கொண்டே, பிச்சை இபுராகிம்‌ புலவரிடம்‌ தமிழ்‌ கற்றார்‌. 
1917ல்‌ திருமணம்‌; மன்னாரம்மாள்‌, 49383 புலவர்‌ கேர்வில்‌ 
முதல்வராக வந்து திருப்பனந்தாள்‌ 1000 வெண்பொற்காசு 
பரிசு பெற்றார்‌. அடுத்து பி. ஒ. எல்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 

32 - 41 வரை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பணி, 
1941ல்‌ திருப்பதி வேங்கடவன்‌ க&ீழ்க்கலை ஆராய்ச்சித்துறைத்‌ 


746 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


தலைவராகத்‌ திகழ்ந்தார்‌. பதிப்பித்தன: இருவேங்கடத்தல 
புராணம்‌, எம்பெருமானார்‌ நெஞ்சுவிடுகாது, சேடமலைப்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி, திருக்குறள்‌ காளிங்கர்‌ - பரிப்பெருமாள்‌ 
உரை. ஆராய்ச்சி ஊற்றமுடையவராதலின்‌ மறை மலையடி 
களின்‌, மணவாசகர்‌ காலம்‌ பற்றிய ஆய்வினை மறுத்துத்‌ தம்‌ 
முடிவினை நிறுவினார்‌. இங்ஙனமே வையாபுரியாரின்‌ 
இராகவையங்காரின்‌ முடிவுகளையும்‌ மறுத்துளார்‌. நயம்படச்‌ 
சொற்பெருக்காற்றும்‌ திறத்தர்‌. அித்திரக்கவிபுனைவதிலும்‌ 
கல்வெட்டாய்விலும்‌ சிறந்தவர்‌, 17ல்‌ மணம்‌; மனைவி 
ராச மன்னாரம்மாள்‌. 2 மகன்களும்‌, 3 மகள்களும்‌ உள. 

ரா.பி.சேதுப்‌ பிள்ளை: 1896-—25-4-1061. நெல்லை இராச 
வல்லி புரம்‌. பிறவிப்பெருமாள்‌: சொர்ணம்பாள்‌. பயின்ற 
கல்லூரிகள்‌: பாளை தூயசவேரியர்‌, நெல்லை இந்து, சென்னை 
பச்சையப்பன்‌, சட்டக்கல்லூரி. பச்சையப்பன்‌ தமிழ்த்துறை 
மில்‌ பணியாற்றிப்பின்‌ நெல்லையில்‌ வழக்குரைஞர்‌ ஆனார்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 6 ஆண்டுகளும்‌, சென்‌ 
னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 25 ஆண்டுகளும்‌ தமிழோச்சினார்‌. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ முதல்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ - 
பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியர்களில்‌ உயர்‌ ஊதியம்‌ பெற்ற 
பெருமையர்‌. 

சொல்லாராய்ச்சியில்‌ வல்லவர்‌. Tamil words and their 
signifiபCan௦e என்பது இவரது நூல்‌. மொழி ஆய்வுக்‌ கட்டுரை 
கள்‌ படைத்துள்ளார்‌. . எழுத்து பேச்சு இரண்டும்‌ வல்லார்‌. 
எதுகை மோனை இயைந்துவர, எளிய இனிய தமிழில்‌ குற்றால 
அருவிபோல்‌ குழைவாகப்‌ பேசும்‌ திறத்தினார்‌. “சொல்லின்‌ 
செல்வர்‌, செந்தமிழ்க்‌ கிள்ளை சேதுப்‌ பிள்ளை, செந்தமிழுக்‌ 
குச்‌ சேதுப்‌ பிள்ளை' என்றேத்தப்படுபவர்‌. பழமைக்கும்‌ புது 
மைக்கும்‌ பாலமாக (சேதுவாக) இலங்கியவர்‌. 25 நூல்கள்‌. 
“தமிழின்பம்‌” சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற முதல்‌ தமிழ்‌ 
நூல்‌. ஊரும்‌ பேரும்‌ ஒரு பார்வை நூல்‌. செந்தமிழும்‌ கொடுந்‌ 
தமிழும்‌ (Tamil Literary and Colloquial) ஆய்வு நலத்தது. 
திருவள்ளுவர்‌ நூல்நயம்‌, சிலப்பதிகார நூல்நயம்‌, வீரமாநகர்‌, 
தமிழ்‌ விருந்து, வேலும்‌ வில்லும்‌, கடற்கரையிலே, கிருத்துவத்‌ 
தமிழ்த்‌ தொண்டர்‌, கால்டுவேலர்‌, தமிழ்‌ நாட்டு நவமணிகள்‌. 
பொழுது போவதே தெரியாதவகையில்‌ உரையாடுவதில்‌ உயர்ந்‌ 
தவர்‌. இலக்கியக்‌ கடிதங்கள்‌ தட்டுவதில்‌ கலைஞர்‌. பழகுதற 
கினியர்‌. காட்சிக்கெளியர்‌. வள்ளுவர்‌, இளங்கோ, ௧ கம்பர்‌, 
பாரதி நால்வரிட த்தும்‌ நல்லீடுபாட்டினர்‌. சென்னைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழக “நூற்றாண்டு 'விழாவின்‌ போது ட,ட144 பட்டம்‌ 


து. ௭. விமலானந்தம்‌ 747 


வழங்கப்‌ பெற்றார்‌. அன்னையின்‌ பெயரால்‌ ஆண்டுதோறும்‌ 
சொற்பொழிவு நிகழ்த்த தனித்தனியே சென்னை, அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்கழகங்கட்கு 25,000 ரூபாய்‌ வழங்கியுள்ளார்‌. 

உயர்ந்த எழுத்தாளர்‌, சிறந்த பேச்சாளர்‌, இனிய கட்டுரை 
யாளர்‌. குறல்‌ எல்லிஸ்‌ உரை, பாரதி இன்கவித்‌ தரட்டு பதிப்‌ 
பித்துள்ளார்‌. 

இ.மு.சுப்பிரமணிய பிள்ளை. 6.6.1896-24.3.1970, இளசை 
(எட்டயபுரம்‌) நடுவிற்பட்டி: எட்டயபுர அரண்மனை ஆவணக்‌ 
காப்பாளர்‌ புலவர்‌ முத்துசாமி பிள்ளை: காதை நாச்சியாரம்‌ 
மாள்‌. சீவில்லிபுத்தூர்‌, அருப்புக்கோட்டை, எட்டையபுரம்‌ 
பள்ளிகளில்‌ பயின்று, 14ல்‌ 5.5.L.C தேறினார்‌. 14-21 பத்த 
மடை. உயர்நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌ (அங்கு இவர்‌ மாண 
வர்கள்‌ எஸ்‌. வெங்கடேசுவரன்‌ 1.0.5. எம்‌.வி.சுப்பிர மணியம்‌ 
[.C.5.) 21-28 கோவில்பட்டி கழக உயர்நிலைப்பள்ளித்‌ தமிழா 
“சிரியர்‌ (மாணக்கர்கள்‌ உச்ச நீதிமன்ற நடுவர்‌ அழகிரிசாமி: 
பள்ளிக்கல்வி இயக்குநர்‌ வெங்கட சுப்பிரமணியம்‌ )28-36 நாங்கு 
நேரி 36-39 கடையநல்லூர்‌, 39-50. சங்கரன்கோவில்‌ கழக உயர்‌ 
நிலைப்‌ பள்ளிகளில்‌ பணியாற்றி ஓய்வுற்றார்‌. 


சுயமரியாதை இயக்கப்பணி: தாயிட்ட பெயர்‌ சந்திர 
சேகரன்‌, அதனையே புனையெயராக (சந்திரசேகரப்‌ பாவலர்‌) 
வைத்துக்‌ கட்டுரைகள்‌ தீட்டி இயக்கத்தைக்‌ காட்டுத்திபோல்‌ 
பரவச்‌ .செய்தார்‌. தொடக்க காலத்‌ தூண்களில்‌ ஒருவர்‌. 
*இந்தியன்‌' இதழில்‌ (இராமன்‌ வரலாறு' எனும்‌ இவரது கட்‌ 
டுரை கண்டு 27ல்‌ கோவிற்பட்‌ டியில்‌ சந்தித்து குடியரசில்‌ ராமா 
பணத்‌ தெடர்க்கட்டுரை எழுத வேண்டினார்‌ பெரியார்‌. 
25.12.87-9,11.30 இதிகாசங்கள்‌ என்ற தலைப்பில்‌ 87ம்‌ மகா 
பாரத ஆராய்ச்சி என 30.11.30-5.4.31 பத்தும்‌ 'பணம்பிடிங்‌ 
கிப்பார்ப்பனர்‌” எனப்‌ பத்தும்‌ தீட்டினார்‌. இராமாயண 
- ஆபாசம்‌, ஆராய்ச்சி என நூலாகவும்‌ வெளியிட்டார்‌ பெரியார்‌. 
சைவத்தில்‌ நின்றே பார்ப்பனிய ஆதிக்கத்தின்‌ மீது போர்‌ 
தொடுத்தார்‌. 

சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்சங்கத்தை 14.6.44ல்‌ தோற்றி 
னார்‌. பத்தமடை அருணாசலம்‌ பிள்ளை சித்தமருத்துவத்தில்‌ 
ஈடுபடுத்தினார்‌. விருதைச்‌ சிவஞான யோகிகளிடம்‌ 7 ஆண்டு 
கள்‌ பயிற்சி பெற்றார்‌. மேலும்‌ பயின்று பண்டிட்‌ பட்டம்‌ பெற்‌ 
றார்‌; தமிழ்நாடு சித்தவைத்திய சங்கத்‌ தணைத்‌ தலைவர்‌ 
ஆனார்‌. சுமார்த்த பிராமணர்கள்‌ கொட்டம்‌ அடங்க “சைவப்‌ 
பஞ்சாங்கம்‌” வெளிவரச்‌ செய்தார்‌, 


748 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இவரின்‌ நிலையான நற்றமிழ்த்‌ தொண்டு கலைச்‌ சொல்‌ 
-லாக்க அசுரப்பணியே. கண்டனம்‌, எதிர்ப்பு இப்படி ஓயாது 
உழைத்துப்‌ பெரும்‌ பங்காற்றியமை நன்றியுடன்‌ நினைக்கத்‌ 
தக்கது. 45-48 நெல்லையில்‌ மாலை நேரத்‌ தமிழ்க்‌ கல்லூரியும்‌ 
48ல்‌ சைவ வைணவ சமய விரிவுரையாளர்‌ பயிற்சிக்‌ கல்லூரி 
யும்‌, நடத்தினார்‌. கவிபாரதி, வ ௨ சியுடன்‌ பழகியவர்‌. 


ஒயாமல்‌ படித்துக்‌ கொண்டும்‌ எழுதிக்‌ கொண்டும்‌ 
இருப்பார்‌. பன்னூல்கள்‌ படைத்தார்‌. திருக்குறள்‌ உலகப்‌ 
பொதுமறை, கா. சு. பிள்ளை வரலாறு, சிலப்பதிகார காலம்‌, 
ஒளிநூல்‌, சைவசமயம்‌ உலகப்‌ பொது சமயம்‌, மாவட்டக்‌ 
கோயில்‌ வரலாறுகளும்‌, இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழும்‌ 
(10 தொகுதி) இருபெரும்‌ சாதனை, நினைத்ததும்‌ கவிபுனை 
யும்‌ ஆசுகவி. இராமாயண அகவல்‌, வெண்பா; காந்தி சிந்தா 
மணி போன்றன சில. அன்பழகன்‌, கிருட்டிணகுமாரி நாடகங்‌ 
கள்‌. உரைகள்‌: திருமுருகாற்றுப்படை, நாலடியார்‌, பத்துப்‌ 
பாட்டு மூன்றுக்கும்‌. 18 தளிக்கோயில்‌ வரலாறுகள்‌; தெல்லை 
மாவட்டப்‌ புலவர்கள்‌ (2 தொகுதி) குறிப்பிட த்தக்கன. “தமிழ்த்‌ 
தாய்‌' முத்திங்கள்‌ ஏட்டினை 40-49 நடாத்தியுள்ளார்‌. 


்‌ மணம்‌: 29-11-16ல்‌. மகள்‌ 2, மகன்‌ 3. டாக்டர்‌ முத்துசாமி 
கல்லூரிப்‌ பேராசிரியராகவும்‌, கவிஞராகவும்‌ விளங்கி 
' இ. மு. சு. அவர்களின்‌ தமிழ்ப்பணி தொடர்கிறார்‌. . 


மே, வீ. வேணுகோபால பிள்ளை: 31-8-1896-—-4-2-1995. 
சென்னை சைதாப்பேட்டை யடுத்த மேட்டுப்பாளையம்‌. 
வீராசாமிப்‌ பிள்ளை: பாக்கியம்‌ அம்மாள்‌. வறியகுடியில்‌ 
பிறந்த காரணத்தால்‌ எந்தப்பள்ளியிலும்‌ சேர்ந்து பயிலும்‌ 
வாய்ப்பு பெறவில்லை. திண்ணைப்‌ பள்ளி, புரசை கலாநிலை 
யம்‌. இரவுப்பள்ளிகளில்‌ பயின்றார்‌. அச்சு எழுத்துக்களைத்‌ 
தேய்க்கும்‌ பணி (வாரம்‌ 3 ரூ ஊதியம்‌), வழக்குரைஞரின்‌ பணி 
யாளர்‌. கலாநிலையம்‌ டி. என்‌. சேஷாசலம்‌, அறிஞர்‌, வி. 
ஆர்‌. அரங்கநாத முதலியாரிடம்‌ தமிழும்‌ ஆங்லைமும்‌ அறிதல்‌. 
பச்சையப்பன்‌ கல்லூரி கா. ர. கோவிந்தராஜ முதலியாரிடம்‌ 
இலக்கண இலக்கியம்‌ சுற்றார்‌. இவரே முத்தியாலுபேட்டை 
உயர்பள்ளித்‌ தமிழாசிரியர்‌ ஆக்கல்‌ (2 வருடம்‌); லுத்தரன்‌ 
மிசியோன்‌ பெப்சிரியஷ்‌ உயர்‌ நிலைப்பள்ளித்‌ தலைமைத்‌ 
தமிழாசான்‌. தமிழக முதல்வர்‌ எம்‌. ஜி. ஆர்‌. இங்கு இவர்‌ 
மாணாக்கர்‌. (18 ஆண்டுகள்‌); குருகுழு சமயக்கல்‌ லூரித்‌ தமிழ்‌ 
விரிவுரையாளர்‌ (3 ஆண்டுகள்‌) பணிபுரிந்தார்‌... 


மது. ௪; விமலானந்தம்‌ 740 


இவரிடம்‌ பயின்று பட்டம்‌ பெற்றோர்‌ நூற்றுக்கும்‌ 
மேலாவர்‌. -அயல்‌ நாட்டவர்க்கும்‌ தமிழ்‌ அறிவறுத்தியுள்ளார்‌. 
இவரிடம்‌ பயின்ற மேற்கு ஜெர்மானியர்‌, கோலன்‌ பல்கலைக்‌ 
கழகச்‌ சார்பில்‌ இவர்‌ பெயரில்‌ நூலகம்‌ அமைத்துள்ளனர்‌; 
அதில்‌ இவரியற்றிய--பதிப்பித்த நூல்கள்‌ உள, பதிப்பித்தவை: 
தொல்‌. தச்சர்‌ உரை, இறையனார்‌ சுளவியலுரை, வீரசோழிய 
உரை, நன்னூற்‌ (இராமாறுச கவிராயர்‌) காண்டிகை, 
யாப்பருங்கலக்‌ காரிகை, யாப்பருங்கல விருத்தி. எனும்‌ 6 இலக்‌ 
கணம்‌, தஞ்சைவாணன்‌ கோவை, அரிச்சந்திர புராணச்‌ 
சுருக்கம்‌, சித்தர்ஞானக்‌ கோவை, குசேலோபாக்கியானம்‌, 
அட்டப்பிரபந்தம்‌, திருமுருகாற்றுப்படை, நாலாயிரத்‌ 
திவ்வியப்‌ பிரபந்தம்‌, பஞ்சதந்துரப்‌ பாடல்‌ - உரைநடை, 
இவற்றின்‌ விளக்கக்‌ குறிப்புரையுடன்‌ 46 இலக்கயங்கள்‌. 
சொத்த : நூல்கள்‌ 12. திவான்பகதுரர்‌ சரவணபவானத்தம்‌ 
பிள்ளையின்‌ 'பவானந்தர்‌ கழக' ஆலோசனைக்‌ குழுத்தலை 
வராய்‌ இருந்து பன்னூல்கள்‌ பதிப்பித்துள்ளார்‌. சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ வெளியீடுகள்‌, தமிழ்‌ நாட்டுப்‌ பாட 
நூல்‌ நிறுவனப்‌ பதிப்பாசிரியர்‌. எப்பிழையும்‌ இராது இவள்‌ 
பதிப்பில்‌. தற்காலப்‌ பதிப்பாசிரியருள்‌ தலை சிறந்தவர்‌ 
என்றேத்தப்பட்டார்‌. பாடநரற்‌ குழுவில்‌ இவர்‌ பெயரைக்‌ 
கண்டதும்‌, படித்துப்‌ பாராமலே இவர்‌ நூலினைத்‌ தெரிவு 
செய்வர்‌. தமிழக முழுதும்‌ இவர்‌ பெயர்‌ பரவியதற்குக்‌ 
காரணம்‌, பிழைதிருத்தி. அச்சிட்ட பெருநூல்கள! இலக்‌ 
கணம்‌ இவா்‌ மூச்சு; தொல்காப்பியத்தைப்‌ புத்தகம்‌: இன்றிப்‌ 
பாடம்‌ சொல்லும்‌ திறத்தர்‌. சிந்தாமணியும்‌ கம்பராமாயண 
மும்‌ இரு கண்கள்‌. ௮ண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகக்‌ கம்ப 
ராமாயணப்‌ பதிப்புக்குழு உறுப்பினர்‌. 'சித்தாமணிச்‌ செல்வார்‌" 
திரு. வி, க. வாழ்த்தி வழங்கியது. 


'மகாவித்துவான்‌' காஞ்சீ புலவர்‌ மாதாட்டில்‌ தலைமை 
தாங்கியபோது புலவர்‌ பெருமக்கள்‌ வழங்கியது. “இலக்கணத்‌ 
தாத்தா* இலக்கணத்தில்‌ ஆழ்ந்த புலமைகண்டு மக்கள்‌ தந்தது. 
“செந்தமிழ்க்‌ களஞ்சியம்‌” 67ல்‌ அறிஞர்‌ அண்ணா இவரது இரு 
கைகளையும்‌ எடுத்துத்‌ தம்‌ கண்களில்‌ ஒற்றிக்கொண்டு, 
தமிழியல்‌ மன்றம்‌ சார்பாக வழங்கினார்‌. தமிழ்நாடு இயலிசை 
மன்றம்‌ 7ல்‌ 'கலைமாமணி', மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ (பேரவைச்‌ செம்மல்‌”. ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்‌ 
டில்‌ “முதுபெரும்‌ புலவர்‌” பட்டமளித்து புரட்சித்‌ தலைவர்‌ 
எம்‌. ஜி. ஆர்‌, 10,000 பொற்கிழி வழங்கினார்‌. (3 பல்கலைக்‌ 
கழகத்தைச்‌ சேர்ந்த மூவரிடம்‌ “தமிழ்‌ நாட்டில்‌ இன்று பெரும்‌ 


75D த்மிழ்‌ இலக்கிய வரலாறு 
புலவராக இருப்பவர்‌ ஒருவர்‌ பெயரை மட்டும்‌ எழுதித்தரக்‌ 
கேட்டபோது, மூவருமே தனித்தனியே இவர்‌ பெயரைக்‌ 
குறிப்பிட்டனர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது); 'செந்தமிழ்‌ 
வித்தகர்‌”. 81ல்‌ தமிழ்‌ நாட்டு நல்வழி நிலையம்‌ நல்கியது. 


மனைவி ஜானகி அம்மாள்‌; மறையும்‌ போது தம்மை 
மார்போடு சாற்றிக்‌ கொள்ள வேண்டினார்‌; அங்ஙனமே 
செய்தார்‌. முகத்தை ஏறிட்டுப்‌ பார்த்துச்‌ சிரித்துக்‌ கொண்டே 
உயிர்‌ நீத்தார்‌. அச்சிரிப்புக்குப்‌ பொருள்‌ “நான்‌ நல்வாழ்வு 
வாழ்ந்மீதன்‌” என்பதாகும்‌. -மக்கள்‌: 1. சீனிவாசம்‌ பிள்ளை; 
வாழ்‌ நாள்‌ முழுதும்‌ உடனிருந்து பேணிக்காத்தவர்‌. 
2: சக்கரவர்த்தி; சென்னைப்‌ புதுக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேரா 
சிரியர்‌. 


1960ல்‌ சுந்தரர்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரி, சோமசுந்தரஞ்‌ 
செட்டியார்‌ துணையுடன்‌ தோற்றுவித்தரர்‌. கற்பன கற்று 
நல்லறிவு பெற்று இறுதி மூச்சுவரை தமிழுக்குப்‌ பெருந்‌ தொண்‌ 
டாற்றியவர்‌. இவர்‌ எழுத்‌ தெண்ணிப்‌ படித்த அளவு, மற்ற 
தமிழாசிரியர்கள்‌ கருத்தூன்றிப்‌ படித்ததில்லை! உழைப்பின்‌ 
திருவுரு; ஒழுக்கத்தின்‌ மறுஉரு. தமிழின்தவத்திரு. 


கு. சோமசுந்தர தேசிகர்‌ : 11-1-1897—11-12-194i. 
தஞ்சை மாவட்டத்தவார்‌. குருசாமிதேசிகர்‌: செல்லத்தம்மாள்‌. 
திருவையாறு அரசர்‌ கல்லூரியில்‌ தமிழும்‌ வடமொழியும்‌ கற்று 
1917ல்‌ வித்துவான்‌ ஆனார்‌: பின்‌ பி. ஓ. எல்‌ பெற்றார்‌. 1918 
முதல்‌ முசிறி உயர்நிலைப்‌ பள்ளியிலும்‌, 124 முதல்‌ ஐயாற்று 
அரசர்‌ கல்லூரியிலும்‌ பணியாற்றினார்‌. நல்லாசிரியர்‌, நலம்‌ 
சான்ற சொற்பெருக்காளர்‌. பிரபுலிங்கலீலை-— குறிப்புரை; 
அவிபாகம்‌ எனும்‌ வடமொழி நாடகத்‌ தமிழாக்கம்‌, 16,17 ஆம்‌ 
நூற்‌, தமிழ்ப்புலவர்‌ சரிதம்‌ போன்றன இவர்தம்‌ கொடைகள்‌. 


மங்கலங்கிழார்‌ (குப்புசாமி முதலியார்‌): 1897 -- 30. 8. 
1953. வட ஆர்க்காடு மாவட்ட அறு கோணத்தையடுத்த 
புளியமங்கலம்‌, அய்யாசாமி முதலியார்‌: பொன்னரங்கம்மாள்‌. 
சென்னைப்‌ பச்சையப்பன்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ பயிலல்‌. 
தமக்கை கணவன்‌ இறக்கவே, படிப்பு நிறுத்தி தமக்கையைக்‌ 
காப்பாற்ற தச்சுப்‌ பட்டறையில்‌ தச்சு வேலை செய்தார்‌. 
கலா நிலையம்‌ 7. 11. சேஷாசலஜயர்‌ நடாத்திய இரவுப்பள்ளியில்‌ 
தமிழ்‌ கற்றார்‌. இராணிப்பேட்டை சின்மயானந்த சுவாமி 
களிடம்‌ வேதாந்த பாடம்‌ பயின்றார்‌. மே, வீ, வேணுகோபால்‌ 
பிள்ளையுடன்‌ சேர்ந்து கா. ர. கோவித்தராஜ முதலியாரிடம்‌ 
பாடம்‌ கேட்டார்‌. வடிவேலு செட்டியாரிடம்‌ வேதாந்தம்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ தர 


சுருக்கம்‌ அறிந்தார்‌. வ. உ. சி யிடம்‌ பாடம்‌ கேட்டு குறளறிவு 
மிக்கவரானார்‌. பெரம்பூர்‌ கலவலக்‌. கண்ணன்‌ செட்டியார்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌ பணி- 15 ஆண்டுகள்‌. 
சின்மயானந்தர்‌ அருளால்‌ இல்லத்திலேயே உள்ளத்‌ துறவு 
பூண்டார்‌. 


குருவைப்‌ போன்றே புளியமங்கலத்தில்‌ இரவுப்‌ பள்ளி 
நடாத்தி சிறியவர்‌ பெரியவர்‌ நல்லறிவு பெறச்‌ செய்தார்‌. 
சூழ்ந்த ஊர்களில்‌ எல்லாம்‌ அறநெறிக்‌ கழகம்‌ நிறுவி தமிழ்ப்‌ 
பாடம்‌ போதித்தார்‌. “புலவர்‌ தமிழ்த்‌ தொண்டு குக்கிராமங்‌ 
களிலும்‌ நடைபெற வெண்டும்‌; அதனைச்‌ சாதித்தவர்‌ 
மங்கலங்கிழார்‌' நிஷ்காமியத்‌ தொண்டர்‌, 

சித்தூர்‌ மாவட்ட த்தில்‌ பல ஊர்கள்‌ தமிழர்‌ வாழ்பகுதி; 
சில தெலுங்கரே; தமிழ்‌ நூற்பயிற்சியில்லா அதிகாரிகள்‌ 
ஆந்திர த்தோடு சேர்த்தல்‌. எனவே 1947 ஆகஸ்டில்‌ ம. பொ. சி 
யுடன்‌ இணைந்து எல்லை மீட்சிப்‌ போர்‌ நடாத்தி சிறை 
சென்றார்‌. குருதிக்‌ கொதிப்பு கரணியமாக 56ஆம்‌ அகவையில்‌ 
மறைந்தார்‌. கொள்கை: தமிழ்‌ மொழி பிற மொழியினும்‌ ஓங்கி 
வளர வேண்டும்‌; வேங்கடம்‌ முதல்‌ குமரி வரை பரந்த தமிழ்‌ 
நாடு தனி நாடாக வேண்டும்‌; மக்கள்‌ யாவரும்‌ தமிழறிவு 
பெற்று, மொழியுணர்ச்சியுறவேண்டும்‌. ஆடம்பரம்‌, பகட்டு 
அறவே பிடிக்காது. 


நூல்கள்‌: தவளை மலைச்‌ சுரங்கம்‌, தமிழ்ப்‌ பொழில்‌, 
சிறுவர்‌ சிறுககைகள்‌, வட வெல்லை, தமிழ்‌ நாடும்‌ வட 
வெல்லையும்‌, சகலகலாவல்லிமாலை ' உரை, நளவெண்பா 
உரை, இலக்கண வினாவிடை 1,$ இலக்கண வினாவிடை ௮, 
நன்னூல்‌ உரை. 


ராய, சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ . 30-10-1898-—30-9-1974. 
காரைக்குடி. ராயப்ப செட்டியார்‌: அழகம்மை ஆச்சி, 
சுப்பையா உபாத்தியாயர்‌ திண்ணைப்‌ பள்ளி, சிதம்பர 
ஐயரிடம்‌ தமிழறிவு பெற்றார்‌, 17ல்‌ இந்து மதாபிமான 
சங்கம்‌ தோன்றத்‌ துணை நின்றார்‌. பாரதியார்‌ நேரில்‌ வந்து 
வாழ்த்துக்‌ கவிபாடினார்‌? அதுபோது எடுத்த படத்திலிருந்து 
தனிய ஆக்கப்பட்ட பாரதி படமே இப்போது நிலவுவது. 
18ல்‌ உமையாள்‌ ஆச்சியை மணந்தார்‌. 19ல்‌ தனவைசிய 
ஊழியர்‌ சங்கம்‌ அமைய உதவினார்‌. “தனவைசிய ஊழியன்‌' 
ஆசிரியரான பின்‌, விரிந்த நிலையில்‌ 'ஊழியன்‌' என: 
மாற்றினார்‌. (இதில்‌ வ.ரா, தி.ஜ.ர உதவியாசிரியர்களாக 
இருந்தனர்‌). 32ல்‌ சட்ட மறுப்புப்‌ போரில்‌ ஓராண்டு சிறை 


752 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சென்றார்‌; நகரத்தார்‌ மரபில்‌ இவரே முதன்முதல்‌ சிறை 
சென்ற அரசியல்வாதி, அலை இந்திய காங்கிரசு உறுப்பினர்‌, 
தமிழ்நாடு காங்கிரசு செயலர்‌, சாரைக்குடி மாவட்ட தலைவர்‌. 
3ல்‌ காந்தி தென்னாட்டுச்‌ சுற்றுப்‌ பயணத்தின்போது இவர்‌ 
இல்லத்தில்‌ தங்கும்‌ பேறு பெற்றார்‌. 38- 41 நகர்‌ மன்றத்‌ 
தலைவர்‌, இலங்கை, இந்தோசைனா, பர்மா, சுமத்ரா, மலேயா 
நாடுகட்குப்‌ பன்முறை பயணம்‌ சென்று சைவ செந்தமிழ்ப்‌ 
பணிகள்‌ சிறக்க ஆற்றினார்‌. கல்சுத்தா, பம்பாய்த்‌ தமிழ்ச்‌ 
சங்கங்களில்‌ இலக்கிய விரிவுரைகள்‌ ஆற்றினார்‌. பலருச்குப்‌ 
பாடம்‌ சொன்னார்‌. கோவில்‌ திருப்பணிகள்‌, சேக்கிழார்‌ விழா 
நிகழ்த்தினார்‌. 

பாடல்‌ பெற்ற பதிகள்‌ 269 (274ல்‌), மங்களாசனம்‌ பெற்ற. 
99 (7108ல்‌) பல வட நாட்டுத்‌ தலங்கள்‌ சென்று வழி 
பட்டதோடு, 'திருத்தலப்பயணம்‌' என்ற வழிகாட்டிப்‌ பெரு 
நூலினைப்‌ படைத்தார்‌. 68ல்‌ போர்பந்தர்‌ காந்தி பிறப்பகம்‌ 
கண்டு கண்ணீர்‌ உகுத்தார்‌, பழநி ஈசானசிவாசாரியாரிடம்‌ 
தீட்சை பெற்று இறுதி மூச்சு வரை சிவயூசை செய்தார்‌. இவர்‌ 
பூசனையும்‌ காட்சி கண்கொள்ளா மாட்சி! 


அழகப்பா கல்லூரித்‌ தமிழ்‌ ஆராய்ச்சித்‌ துறைத்‌ 
தலைவராக இருந்து ஆய்ந்து 'கம்பனும்‌ சிவனும்‌”, 'வில்லியும்‌ 
சிவனும்‌” நூல்‌ வெளியிட்டார்‌. காந்தி நூற்றாண்டின்போது 
தாம்‌ முன்பே பாடியன (7) தொகுத்து 901 பா. கொண்ட 
'காந்திக்‌ கவிதை' வெளியிட்டார்‌. திருவாசகத்தேன்‌, ஆழ்வார்‌ 
அமுது, பாவைப்‌ பாட்டி, பிள்ளைப்பாப்கி, இருமணப்பபட்டு, 
பெரிய புராணப்‌ பேரமுதம்‌ (தொகுப்புகள்‌). காவேரிஃகுற்றால 
வளம்‌, நாமார்க்கும்‌ குடியல்சோம்‌, காதற்‌ கடிதங்கள்‌, இன்பம்‌ 
எது ? எழுதியன, கூளப்ப நாயக்கன்‌, சேதுபதி விறலிவிடு 
தூதுகள்‌, வரண குலாதித்தன்‌ மடல்‌ பதிப்புகள்‌, திருவிளை 
யாடற் புராண மதுரைக்‌ காண்ட அரும்பதவுரை குறிப்புரை 
வரைந்தார்‌. 


இந்து மதாபிமானசங்கம்‌ 58ல்‌ “தமிழ்க்‌ கடல்‌', ரங்கூன்‌ 
தருமபரிபாலன சபை 61ல்‌ “சிவமணி, கோலாலம்பூர்‌ அருள்‌ 
நெறித்‌ இருக்‌ கூட்டத்தார்‌ ‘சிவம்‌ பெருக்கும்‌ சீலர்‌; 64ல்‌ 
சென்னை தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ கேடயம்‌ வழங்கியது. 


அரசியல்‌ இலக்கிய எப்பொழிவாயினும்‌ கணீரென அடர்‌ 
மழையென அழுத்தம்‌ திருத்தமாகப்‌ பேசும்‌ ஆற்றலா. 
பல்லாயிரம்‌ பாடல்கள்‌ மனப்பாடம்‌ ஆதலால்‌ மேற்கோள்கள்‌ 
மேவும்‌. செய்வன திருந்தத்‌ செய்யும்‌ செம்மல்‌, காலத்தைப்‌ 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 75.3 


பொன்னெனப்‌ போற்றியவர்‌. தம்‌ ஆரிய பெரிய கலகத்தை 
அழகப்பர்‌ கலைக்கல்லூரிக்கு அளித்தார்‌. கதரே அணிவர்‌. 
காந்திய நெறியார்‌. எல்டோரும்‌ மதித்துப்‌ போற்றும்‌ 
ஏந்தல்‌ இவர்‌. 

டூ. என்‌, சேலாசல ஐயர்‌; 1891-1938. சென்னை புரசை 
யில்‌ வதிந்தவர்‌. பி. எல்‌. பட்டம்‌ பெற்று வழக்குரைஞரா 
யினும்‌ மக்கட்குக்‌ கல்வி கலைப்‌ பணி புரியவே விழைந்தார்‌, 
4913ல்‌ இராப்பள்ளி தொடங்கி இலக்கிய இலக்கணம்‌ கற்பித்‌ 
தார்‌; சென்னையில்‌ பல பகுதிகளிலும்‌ தொடங்கி குக்கரா 
கொண்டு தமிழ்‌ வளர்த்தார்‌; காஞ்சி, செட்டி நாடுகளிலும்‌ 
ஏற்படுத்தினார்‌. தமிழ்தாடு முழுதும்‌ தமிழ்ப்‌ பணியாற்ற, 
28ல்‌ “கலா நிலையம்‌ எனும்‌ இலக்கிய வார ஏட்டினைத்‌ 
தொடங்க கம்பராமாயணம்‌ நளவெண்பா போன்‌ றவற்றுக்குப்‌ 
"பாடம்‌ சொல்லும்‌ பாணியிம்லயே விரிவுரை வரைந்தார்‌. 
நாடகக்‌ கலை ஆர்வத்தால்‌ சில நாடகங்கள்‌ வெளியிட்டார்‌; 
தாமும்‌ நடித்து, நண்பர்களை ஊக்கி நாடகம்‌ பல போட்டார்‌. 

தெளிவு தவழும்‌ இனிமை சொட்டும்‌ பேச்சாளர்‌. *இவார்‌ 
பேசுவது புத்தகம்‌ படிப்பது போல்‌ இருக்கிறது; புகைவண்டித்‌ 
தண்ட வாளங்களைப்‌ போல்‌ ஒரே ஒழுங்கான பேச்சு, இவரைப்‌ 
போல்‌ பேசுபவர்‌ மிக அரியர்‌” (ஞானியாரடிகள்‌). நகைநலம்‌ 
பொலிய உரையாடுவார்‌. ஒருமுறை நண்பருடன்‌ மேலைச்சிவ 
புரி செல்ல பிராட்வே வந்தார்‌. எதிரும்புதிழுமாக இரு 
பேருந்து வேகமாக வந்தன. இடையில்‌ இவர்கள்‌. இரண்டும்‌. 
சட்டென நின்றன, மயிரிழையில்‌ உயிர்தப்பினர்‌. இந்த 
நிலையிலும்‌ “இந்நேரம்‌ மேலைச்‌ சிவபுரி , (மேலோகம்‌) 
போயிருப்போ ம்‌; பஸ்‌ நின்றதால்‌ போகவில்லை' 
என்றாராம்‌! பகைவரும்‌ போற்றும்‌ பண்பாளர்‌; தூய 
எண்ணம்‌ மிக்கவர்‌: வெள்ளை உள்ளம்‌ கொண்டவர்‌. ரா 
பி. சேதுப்பிள்ளை 'இவர்‌; கடவுளுக்கு அடுத்தபடி௰ ரனவர்‌' 
எனப்‌ போற்றியுள்ளார்‌. படத்துறையிலும்‌ இறங்கினார்‌. 
நூல்கள்‌: ஏமாங்கத்‌ இளவரசன்‌, கம்பராமயண சூளாமணி 
நளவெண்பா உரைகள்‌. உழைப்பின்‌ மிகுதியால்‌ குருதி 
நாளங்கள்‌ வெடித்து மாண்டார்‌. இவரது கம்பராமாயணக 
கருத்துக்களைத்தான்‌ எடுத்தளித்துப்‌ பலர்‌ இப்போது பெயர்‌ 
பெற்று வருகின்றனர்‌! 

சாமிவேலாயுதம்‌ பிள்ளை: 1895 06. 8. 1956. தத்தை 
சாமிநாத பிள்ளை புகைவண்டி நிலையத்‌ தலைவர்‌. இருச்சி 
வளவர்‌ கல்லூரியில்‌ பி. ஏ; சைதை அசிரியப்பயிற்சிக்‌ கல்லூரி 
எல்‌. டி. முடித்து, தஞ்சை மாவட்டக்‌ கழக உயர்‌ நிலைப்பள்ளி 
களில்‌ ஆசிரியராகப்‌ பணியா ற்றித்‌ தலைமையாசிரியராக ஓய்வு 


த. இ. 48 


ர்ந்த. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பெற்றார்‌. கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கத்திலும்‌, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்திலும்‌ தமிழ்ப்‌ பணி புரிந்தார்‌. இரு கண்கள்‌ 
அணைய இரு பெருங்‌ கொடைகள்‌: மொழியரசி, தமிழ்மொழி 
யின்‌ தகைமை பேசும்‌ தனித்‌ தொகுப்பு, திருக்குறட்‌ 
சொல்லடைவு. காலத்தைப்‌ பொன்‌ போல்‌ போற்றியவர்‌, 
சைவசித்தாந்த சமாசப்பணி ஆற்றியவர்‌. இவர்‌ மகன்‌ தமிழ்‌ 
எம்‌. ஏ. பயின்‌ றவர்‌. 

கவிராஜபண்டிதர்‌ நா. கனகராஜ ஐயர்‌ : 5-9-1898-1980 
மதுரையை அடுத்த ஆவியூர்‌, மதுரை, பொள்ளாச்சி, போடி. 
உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ தமிழாசிரியர்‌. எம்‌ ஏ. பட்டம்‌ 
பெற்ற பின்றை புதுக்கோட்டை, குடந்தைக்‌ கல்லூரிகளில்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ திரு நாராயண ஐயங்கார்‌, உ.வே.சா 
இருவரிடமும்‌ தமிழ்‌ கற்ற பெருமையர்‌. தமிழ்‌, வடமொழி, 
ஆங்கிலம்‌ - மும்மொழிகளிலும்‌ செொற்பெருக்‌ காற்றும்‌ 
புலமையர்‌. 

இளமை முதல்‌ விரைந்து கவிபாடும்‌ திறத்தர்‌. பாடிய 
கவிகள்‌ நூறபயிரம்‌ வரை இருக்கும்‌. இயற்றின: கம்பன்‌, 
திருவள்ளுவர்‌. பெரியநாயகி பிள்ளைத்‌ தமிழ்கள்‌; புவனேஸ்‌ 
வரியந்தாதி, ஸ்கந்தகிரி முருகன்மீது 20க்கும்‌ மேற்பட்ட சற்றி 
லக்கியங்கள்‌. ‘மறைந்த மாதகர்‌', ‘சிவாஜி விஜயம்‌' செய்யுள்‌ 
நாடகங்கள்‌ குறிப்பிட த்தக்கன. காசி முதல்‌ இராஃமசுவரம்‌ 
வரையுள்ள இறைவி மேற்பாடிய 20 அந்தாதிகள்‌, இலங்கைப்‌ 
பரணி போன்ற பரணிகள்‌ உலாக்கள்‌ பல. அனுமத்‌ புராணம்‌ 
6000 பாக்களில்‌ அமைவது, கையெழுத்துப்‌ பிரதிகளைச்‌ 
சென்னை அரசு கையெழுத்து நூலகத்திற்கு அளித்துவிட்டார்‌. 
ஜனமித்திரனில்‌ உபநிடதம்‌ முழுவதையும்‌ ஆசிரியப்பா வில்‌ 
வெளியிட்டார்‌. “கவிராஜ பட்டம்‌ தந்தவர்‌ காஞ்சி 
காமகோடி. சதாசிவபிரம்மேந்திரர்‌ சரிதம்‌ எழுதியுள்ளார்‌. 
'கம்மபதம்‌”' பெயர்ப்பு. பிற: தமிழ்ப்புலவர்‌ வரலாறு, 
பாண்டிய மன்னர்‌, சோழமன்னர்‌, 

இவரின்‌ இளவல்‌ பண்டித நா.இலட்சுமி நரசிம்மையர்‌: 190 4. 
பத்திராயிருப்பு, பத்தமடை, திருமங்கலம்‌ உயர்நிலைப்பள்ளி 
களில்‌ 40 ஆண்டுகள்‌ தமிழாசிரியப்பணி. திரு நாராயண 
ஐயங்காரிடம்‌ பயின்‌ றவர்‌. விரைந்து கவிபாடும்‌ வேந்தர்‌, 
இலக்கியச்‌ சொ ற்பொ ழிவாற்றும்‌ ஏந்தல்‌. பாடல்‌ நூல்கள்‌ பல 
இயற்றியுள்ளார்‌; மொத்தம்‌ 300 இருக்கும்‌. அந்தாதி, 
பிள்ளைத்தமிழ்‌ பல. வண்டுவிடுதூது, கலைமகள்‌ செய்யுட்‌ 
கோவை, வருக்கக்கோவை, செந்தமிழ்ச்சந்தச்சதகம்‌, மங்கலப்‌ 
பாவை. கொல்லிப்பாவை வரலாற்றுச்‌ செய்யுள்‌ தாட்கம்‌. 
கம்பன்‌ உவமைகளைக்‌ தொகுத்து விளக்கவுரை வரைந்துளார்‌. 


வை. சுந்தரேச வாண்டையார்‌ : 15-12-1899-4-9-69 சித.ம்ப 
ரம்‌ வட்டராதா நல்லூர்‌. தமிழாசிரியராகஇருந்து கல்வெட்டில்‌ 
தேர்ந்து அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பணியாற்றிய 
அடக்கம்‌ மிக்க ஆராய்ச்சியாளர்‌. திருக்கொட்டையூர்‌ கோடீச்‌ 
சுரத்தலமான்மியம்‌, திருவுசாத்தானக்‌ கல்லெழுத்துக்கள்‌, 
கல்வெட்டு, முப்பது கல்வெட்டுக்கள்‌. போற்றுதல்‌ இன்மை 
யின்‌ பொன்‌ றியவர்‌. 


சாமி. சிதம்பரனார்‌: -  1-12-1900-17-1-6!:. தஞ்சை 
மாவட்டம்‌ மாயவரத்தை அடுத்த கடகம்‌. சாமிநாதமலைய 
மான்‌: கமலம்மாள்‌. கவியரசு வேங்கடாசலம்‌ பிள்ளையிடம்‌ 
்‌ தங்கி ஓராண்டு தமிழறிவு பெறல்‌, மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ 
பயின்று 23ல்‌ பண்டிதர்‌ பட்டம்‌ பெற்று, கரந்தைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தில்‌ ஆசிரியராதல்‌, 24-40 தஞ்சை மாவட்டக்‌ கழகப்‌ 
பள்ளிகளில்‌ பணியாற்றிப்‌ பாவநாசத்தில்‌ வேலை விடல்‌. 40ல்‌ 
விடுதலை” “உதவி ஆசிரியர்‌. 41 குட ந்தையில்‌' முன்னற்றம்‌ 
பிரஸ்‌” வைத்தல்‌, 45ல்‌ சென்னையில்‌ குடியேறல்‌, 24-4 தென்‌ 
னிந்திய நல உரிமைச்‌ சங்கம்‌, சுயமரியாதை திராவிடர்‌ கழகம்‌, 
காங்கிரஸ்‌ பொதுவுடமைக்‌ கட்சிகளில்‌ இருந்து, கடைசியில்‌ 
எதிலும்‌ சேராது இலக்கியப்‌ பணியிலயே முழு கவனம்‌ 
செலுத்தனர்‌ 

48-6: பன்னிரண்டு ஆண்டுகள்‌ 60க்கும்‌ மேலான நூல்‌ 
களை அருளினார்‌. தொல்காப்பியம்‌ குறள்‌, எட்டுத்‌ தொகை, 
்‌ பத்துப்பாட்டு, கீழ்க்கணக்கு, சிலமபு, மேகலை, கம்பன்‌, புக 
மேந்தி, நாயன்மார்‌, ஆழ்வார்‌, அருணகிரி, பட்டினத்தார்‌, 
வள்ளலார்‌, வேத நாயகர்‌ எனக்‌ காப்பியர்‌ முதல்‌ வேத நாயகர்‌ 
வரை புது வகையில்‌ எளிய முறையில்‌ தமிழ்‌ மக்களுக்கு அறி 
முகப்படுத்தியவர்‌. சிறந்த கவிஞராகவும்‌ சிறக்கிறார்‌. கற்பரசி 
நளாயினி வெண்பா, சீர்த்திருத்தப்‌ பாடல்கள்‌, சிந்தனைச்‌ 
செய்யுள்‌, கவிதைத்‌ தொகுப்பு, அறிவு, புதுக்குறள்‌, உமர்‌ 
கய்யாம்‌ (பெயர்ப்ப) . நாடகாசிரியர்‌: இன்‌ பசாகரன்‌, அணைத்த 
விளக்கு, பெரியார்‌ ஈ.வே.ரா. வரலாற்றைத்‌ “தமிழர்‌ தலைவர்‌" 
என 39ல்‌ வெளியிட்டார்‌. இதனை வெல்லக்‌ கூடிய பெரியார்‌ 
பற்றிய வரலாறு இன்னும்‌ வரவில்லை! பெரியார்‌ முதன்‌ 
முதல்‌ மலேயா சென்ற போது உடன்‌ சென்றவர்‌ இவரே! 


அந்நாளைய இதழ்களில்‌ இவர்‌ கட்டுரை இல்லாத 
ஏடுகளே இரா. 18 புனைபெயர்களில்‌ எழுதிக்‌ கொண்டே 
இருந்தார்‌. இலக்கிய உலகில்‌ நுழையச்‌ செய்தவர்‌ சிங்கப்பூர்‌ 
'தமிழ்‌ முரசு” உரிமையர்‌ கோ. சாரங்கபாணி; நிலைக்கச்‌ செய்‌ . 


756 .... தமிழ்‌ இலக்கிய்‌ வரலாறு 


தவர்‌ ' தமிழ்ப்‌ புத்தகாலய கண. முத்தையா. 36ல்‌ “அறிவுக்‌ 
கொடி” எனும்‌ இதழை ஈரர்ண்டு குடந்தையில்‌: நடத்தினார்‌. 

குடந்தைப்‌ பெருஞ்செல்வர்‌ நீதிக்கட்சி ஏ. குப்புசாமிப்‌ 
பிள்ளையின்‌ மூத்த மகள்‌ சிவகாமியைச்‌ சீர்த்துருத்த--கலப்பு 
மணம்‌ செய்து கொண்டார்‌. முக்கிய முதல்‌ சுயமரியாதை 
மணம்‌ இதுவே. அந்நாளைய தமிழறிஞர்கள்‌. அரசியல்‌ பெரு 
மக்களின்‌ ஒருமித்த நன்மதிப்புக்‌ குரியராக இருந்தார்‌. பல்வகை 
யில்‌ பைந்தமிமுக்குப்‌ பெருந்‌ தொண்டாற்றுய பெருமகனார்‌ 
பணி பொன்னெழுத்துக்களால்‌ பொறிக்கப்‌ பட வேண்டியது. 
இவரது நூலகம்‌ தமிழ்ப்பல்கலைக்‌ கழகத்திடம்‌ ஒப்படைக்கப்‌ 
பெற்றது, இவரது படைப்பு ஆய்வு செய்வது கடமை. 
தொடர்புக்கு: “இலக்கிய நிலையம்‌” 9. ஏழாவது தெரு. 
செளராஷ்டிர நகார்‌. சென்னை-94 


த. ௪. மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை: 1900-22-11-72; தஞ்சை 
மாவட்ட திரு இரும்பூளை (ஆலங்குடி). சபாபதிப்‌ பிள்னள; 
தையல்‌ நாயகி. தந்தை மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ 
பிள்ளை மாணவர்‌ பெரியண்ணப்‌ பிள்ளையிடமும்‌, ஆறுமுக 
தாவலர்‌ மாணவர்‌ பொன்னையா பிள்ளையிடத்தும்‌ கற்று 
கல்விக்‌ கூட ம்‌_வைத்துக்‌ கற்பித்தவர்‌. அவரிடமே கருவிநூல்‌ 
களையும்‌ தைட தம்‌ போன்றன கற்றார்‌. நரசிம்ம ஐயங்காரிடம்‌ 
தமிழ்ப்பெரு நூல்கள்‌ பயின்றார்‌. 1) க]09ல்‌ தஞ்சையில்‌ 
ஆசிரியப்‌ பயிற்சி பெற்றார்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ 
இருநாராண ஐயங்காரிட.ம்‌ கற்று, 20--283ல்‌ பு. ரா. 
புருடோத்தம நாயுடுவிடம்‌ பாடம்‌ கேட்டார்‌. பின்‌ பண்டித 
ஆர்‌. பி. அமிர்தலிங்கம்‌ பிள்ளையிடம்‌ 82--26 மதுரைப்‌ 
பண்டிதத்‌ தேர்வுக்குப்‌ பயின்றார்‌. 27-30 மீனாட்சி கல்லூரி 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ - பொன்னோதுவா 
மூர்த்திகள்‌, நாயுடு, கந்தசாமியாரிடம்‌ பயிலல்‌. 


தென்திட்டைக்குடி சித்தாந்த வித்தியா சாலையில்‌ ஆசிரிய 
ரானார்‌. 41-43 தஞ்சை மகர்‌ நோம்புச்‌ சாவடி தூய பேதுரு 
நடுநிலைப்‌ பள்ளியில்‌ தமிழாசிரியர்‌. இல்லத்திலும்‌ கல்வி 
புகட்டிப்‌ பலரைப்‌ புலவராக்கல்‌, 44-28 திருப்பனந்தாள்‌ 
செந்தமிழ்க்‌ கல்லூரி; இப்போதைய தரமை ஆதீன குரு 
முதல்வர்‌ இவரிடம்‌ இங்கு பயின்ற பர்‌, 49 முதல்‌ திருவாவடு 
துறை ஆதன வித்துவான்‌ ஆகல்‌. பதிப்புப்‌ பணியில்‌ முனைதல்‌, 
சிவஞான யோகிகள்‌ பிரபந்தம்‌, கச்சியப்பர்‌ பிரபந்தம்‌, பண்‌ 
டாரசாத்திர உரைகள்‌, சித்தியார்‌ உரை, சிவஞான போத 
வுரை, திருமந்திரவுரை என/740 நூல்கள்‌ : ஆராய்ச்சி முன்‌ 
னுரை குறிப்புரையுடன்‌ வெளியிட்டார்‌. நூல்கள்‌ : திரு இரும்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 757 


பூளை குமரவேள்‌ கொச்சகக்கலிப்பா, அகளங்க விநாயகம்‌ 
இரட்டை மணிமாலை, கருவூர்த்‌ தேவர்‌ திருவிருத்தம்‌, இரு 
விளக்கு வழிபாடு, தீபலட்சுமி தேரத்திரம்‌, சுரசிக்காண்ட 
உரை. 


மனைவி செல்எத்தம்மாள்‌: மக்கள்‌ 2 அண்‌, 3 பெண்‌. 48ல்‌ 
நிர்வாண தீக்கை பெற்றார்‌. 59ல்‌ கும்பேசர்‌ கோயிலில்‌ மணி 
விழா கொண்டாடப்‌ பெற்றது. குடந்தையில்‌ பேட்டை 
திருவாவடுதுறை மடத்தில்‌ உறைந்தார்‌. 45ல்‌ குடியேறியவர்‌ 
கால்‌ நூற்றாண்டு குடந்தையில்‌ சைவமும்‌ தமிழும்‌ சிறக்கச்‌ 
செய்தார்‌. 47ல்‌ சிவனடியார்‌ திருக்கூட்டம்‌ தோன்றச்‌ செய்‌ 
தார்‌. கண்டிப்பு மிக்கவர்‌. ஒழுங்கு மிகுந்தவர்‌. நெறிமுறை 
தவறின்‌ கடுமை காட்டுவார்‌. கைலைகுருமணி “விறன்‌ மிண்டர்‌ 
என்றும்‌, அருள்நந்தித்‌ தம்பிரான்‌ துவாத சாந்தம்‌, துர்வாசர்‌ 
எனவும்‌ அழைப்பர்‌ என்றால்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்களேன்‌! 
தெய்வ நலம்‌ சான்றவர்‌ ஆதலின்‌ இவரிடம்‌ திருநீறு பெற்று 
தோய்‌ நீங்கப்‌ பெற்றோர்‌ பலர்‌, பேட்டை மடத்திலிருந்து 
வெளியே புறப்பட்டுவரின்‌, வழிநெடுக எல்லாரும்‌ எழுந்து” 
வணங்குவர்‌. “மகாதேவ்‌ என மொழிந்து அபயகரம்‌ காட்டு 
வர்‌. குட்டை. உருவர்‌, கட்டுறுதியுள்ள உடல்‌, கணீர்‌ என்ற 
குரல்‌. தாடியை வருடியபடி அதட்டிப்‌ பேசும்‌ போது அச்‌? 
.சமே வினையும்‌! தூத்துக்குடி சைவ சபை “சித்தாந்த சைவ 
மணி' எனப்‌ பெருமைப்படுத்தியது. இவரது ஞானப்‌ பிள்ளை 
தமிழ்‌ வரரிசு பேரா. முருகானந்தம்‌. 


தெ. பொ, மீனாட்சி சுந்தரனார்‌ : 8-1-1901-27-8-80 
பிறந்தது, சென்னை சிந்தாதிரிப்பேட்டை. செந்த ஊர்‌, 
செங்கற்பட்டு மாவட்ட தென்பட்டினம்‌. பொன்னுசாமி 
கிராமணியார்‌ : ருக்மணி அம்மாள்‌. தம்‌ ஆசான்‌ அட்டாவ 
தானம்‌ சுப்பராய செட்டியாரின்‌ ஆசிரியர்‌ மகாவித்துவான்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையின்‌ பெயரைத்‌ தம்‌ பிள்ளைக்கு 
இட்டார்‌, பிரிட்டனில்‌ வெம்ளிக்‌ கண்காட்சியில்‌ தம்‌ பாவலர்‌ 
பாய்ஸ்‌ கம்பெனியைக்‌ கொண்டு பல நாடகங்களை நடாத்திக்‌ 
காட்டிய தெ. பொ. கிருஷ்ண சாமிப்‌ பாவலர்‌ இவர்‌ தமைய 
னாரே! 6 ஆம்‌ வகுப்புவரை சிந்தாதிரிப்பேட்டை உயர்‌ பள்ளி 
யில்‌ பயின்று (உடன்பயின்றவர்‌ 8. இராமலிங்கனார்‌), 
பச்சையப்பன்‌ உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு 16ல்‌ தேறி 
னார்‌. பச்சையப்பன்‌ கல்லூ பி.ஏ. 20ல்‌, சட்டக்கல்லூரியில்‌ 
பி எல்‌. 22ல்‌, வரலாற்றி எம்‌. ஏ. 24ல்‌ வேதாந்த சங்கத்தில்‌ 
வடிவேலு செட்டியாரிடம்‌ பயின்று வித்துவான்‌ முதல்‌ நிலை. 
நிறைநிலை இரண்டையும்‌ ஒரே ஆண்டில்‌ எழுதி மாநிலத்தில்‌ 


758 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
முதல்‌ மாணவராக வெற்றி ம்ப பி.ஓ.எல்‌, எம்‌,ஓ.எல்‌ 
பட்ட ங்களும்‌ பெற்ழார்‌. 


்‌ 24ல்‌ சென்னை மாநகராட்சி உறுப்பினர்‌ 27ல்‌ அனைத்‌ 
திந்திய தேசிய காங்கிரஸ்‌ மகாசபை கூடியபோது தொண்டர்‌ 
பிரிவின்‌ தலைவர்‌. 36ல்‌ மாநகராட்சி “அல்டர்மேன்‌'. 36ல்‌ 
காங்கிரஸ்‌ மகாசபை தலைவர்‌ நேதாஜி சென்னை வந்தபோது 
வரவேற்புக்‌ குழுவின்‌ தலைவர்‌, சீல்‌ தனிநபர்‌ சத்தியாக்‌ 
கிரகத்தில்‌ இறங்கி 4 மாத சிறைதண்டனை. 29 முதல்‌ 
சிர்தாதிரிப்பேட்டைப்‌ பள்ளிகளை உருவாக்கித்‌ தாளாளராகத்‌ 
திகழ்தல்‌. 36ல்‌ வேதாந்த சங்கத்தின்‌ தலைவர்‌. 44-46 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியர்‌. 54-58 
சென்னை மாநிலக்‌ கல்லூரித்‌ தலைமைப்‌ பேராசிரியர்‌ 58-66 
அண்ணாமலை இலக்கிய மொழியியல்‌ துறைப்‌ பேராசிரியர்‌. 
66-71 மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ துணைவேந்தர்‌, 73-74 
சருவேங்கடவன்‌ பல்கலைக்கழகத்‌ திராவிட மொழியியல்‌ சிறப்‌ 
. பாய்வாளர்‌. 74 இந்திய ஆழ்நிலை தியானக்குழுவின்‌ தலைவர்‌. 
78-80 மேல்மருவத்தூர்‌ ஆதிபராசக்தி ஐக்கியம்‌. 

சைவ மடங்கள்‌ மூன்றும்‌ போற்றிப்‌ பொன்னாடை போர்த்‌ 
திப்‌ பட்ட ங்கள்‌ தந்தன. 'பல்கலைச்‌ செல்வர்‌” (தருமை), “பன்‌ 
மொழிப்‌ புலவர்‌” (குன்றக்குடி), *பெருந்தமிழ்மணி' (மேலைச்‌ 
சிவபுரி) பொன்னாடை (பூ. சா. கோ. கலைக்கல்லூரி), பொற்‌ 
பதக்கம்‌ (கரவை நன்‌ ெறிக்‌ கழகம்‌), நடமாடும்‌ பல்கலைக்‌ 
கமகம்‌ (மாணவர்கள்‌), முப்பெரும்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ 
டி. லிட்‌ வழங்கின. மதுரை 67, இலங்கை 76, அண்ணாமலை 
79, நடுவணரசு *பத்மபூஷன்‌ ' 77ல்‌, தமிழக அரசு “கலைமாமணி” 
18ல்‌. சாகித்ய அகாதமி 75ல்‌ Fellowship வழங்கி பெருமைப்‌ 
படுத்தி ஏற்றஃதாடு சலை பண்பாட்டுத்‌ தலைவராக நியமித்து 
சோவியத்‌ குடியரசு, தென்கிழக்கு நாடுகட்கு அனுப்பிவைத்த து. 
62 சிகாகோ சென்று செந்தமிழின்‌ சீர்மை பரப்பிவந்துளார்‌, 
4ல்‌ பிரான்மலை பாரி விழாவில்‌ பொன்னாடை போர்த்தி 
சாத்தனார்‌ நினைவுப்‌ பதக்கம்‌ வழங்கினார்‌ வள்ளல்‌ அழகப்‌ 
பர்‌. இந்திய அரசு National Professor of Humanities என்ற 
தேசியப்‌ பேரா சிரியர்‌ விருது அளித்தது. 


சாதனைசுள்‌: தமிழ்‌ மொழியியலின்‌ தந்தையாகத்‌ திகழ்‌ 
கிறார்‌. அண்ணாமலையிலும்‌ மதுரையிலும்‌ தோற்றுவித்தவர்‌ - 
வளர்த்தவர்‌. A History of Tamil Language, Tamil, Foreign 
Models in Tamil Grammar, Collected papers of TPM (61th & 
65th birthday ௭015.) Tamil sounds. உலக அரங்கில்‌ தமிமுக்கோர்‌ 


உயர்‌ இடம்‌ பெற்றுத்‌ தந்தார்‌ தம்‌ ஆங்கிலப்‌ புலமையால்‌! 


1 


மது, ௪. விமலானந்தம்‌ 759 


நெட்டிலிங்க மரம்‌ போல்‌ வளர்ந்த நற்றமிழை, பல்துறையில்‌ 
கப்பும்‌ கிளையுமாகப்‌ பரவச்‌ செய்து ஆலமரமாக ஆக்கியவர்‌. 
திறனாய்வுத்‌ தமிழைப்‌ பரந்த நிலையில்‌ பாங்குற வளர்த்தவர்‌. 
சங்க இலக்கியத்திற்கும்‌: சிலம்புக்கும்‌ பாரதிக்கும்‌ புதிய 
விளக்கம்‌ தந்தவர்‌. புத்தொளி பாய்ச்சியவர்‌, தமிழ்‌ இலக்‌ 
கணத்தை மொழியியல்‌ நோக்கில்‌ பார்க்கக்‌ கற்றுத்‌ தந்தவர்‌. 
இலக்கியங்களை அறிவியல்‌ முறையில்‌ அணுகும்‌ வகையினை 
அருளியவர்‌. குனிந்த பார்வை நீக்கி விசாலப்‌ பார்வையினை 
அளித்தவர்‌. தற்காலப்‌ படைப்பிலக்கியத்தையும்‌ மதித்துப்‌ 


போற்றும்‌ மனவளம்‌ தந்தவர்‌. 


பாசமும்‌ பரிவும்மிக்க பேராசான்‌. சிறியவர்‌ எழுதிய நூல்‌ 
தானே என ஒதுக்காது, படித்துப்‌ பாராட்டும்‌ பாங்கினர்‌. 
ஒருநூலினை அரைமணிக்குள்‌ விரைந்து படித்து முடித்து 
விடுவார்‌. தம்பால்‌ பயிலும்‌ மாணாக்கர்க்கு இறுதியில்‌ பெரு 
விருந்து அளிக்கும்‌ தாயுள்ளம்‌ கொண்டவர்‌. காசைக்‌ கருதாது 
உதவும்‌ உயர்வுள்ளத்தார்‌; விரல்‌ நுனியில்‌ விவரங்கள்‌ வைத்‌ 
திருப்பார்‌. எப்போது வேண்டுமாயினும்‌ எதுபற்றிப்‌ பேசவும்‌ 
எந்நூல்‌ பற்றி வகுப்பு எடுக்கவும்‌ தயங்கார்‌. நடமாடும்‌ 
நூலகமாக நிலவினார்‌. அறிவின்‌ கனஞ்சியமாகத்‌ திகழ்ந்தார்‌, 
வகுப்பில்‌ வாய்திறந்தால்‌ கருத்துக்கள்‌ குற்றால அருவிபோல்‌ 
கொட்டும்‌; அறிவு கொஞ்சும்‌, குற்றேவல்‌ செய்யும்‌. அறிவை 
அன்பிலே தோய்த்து கட்டுவார்‌. ஒரு பெரும்‌ போதகாசிரியர்‌. 
யார்‌ எதுபற்றிக்‌ கேட்டாலும்‌ அதுபற்றிக்‌ கருத்து மழை பொழி 
யும்‌; வாங்கி மனதில்‌ போடவோ, குறிப்பு எடுக்கவோ முடியாது 
திணறுவர்‌. இவரால்‌ உருவாகியோர்‌ பல்லாயிரவர்‌; டாக்டர்‌ 
பட்டங்கள்‌ பெற்றோர்‌ நூற்றுக்‌ கணக்கானோர்‌. ஆய்வுப்‌ 
பரம்பரையே” உருவாக்கிய அண்ணலாயிற்றே. இன்னா செய்‌ 
தார்க்கும்‌ இனியவே செய்யும்‌ ஏந்தல்‌. 

பல்கலைக்‌ கழகத்தையும்‌ கடந்த ஒருவர்‌, கலைச்கடல்‌ 
(திரு.வி.க) தன்னலங்கருதாக்‌ தமிழ்த்தொண்டர்‌ (ரா. பி. சே) 
காட்சிக்கெளியா்‌, பண்பாடுமிக்கவர்‌ (மா. ராசமாணிக்கனார்‌) 
பொதுவாழ்வில்‌ புகுந்த நாள்‌ தொட்டே புகழேணியில்‌ படிப்‌ 
படியே மேலேறியவர்‌ (ம.பொ. சி) அறிஞர்‌ பெருந்தகை 
அறிவுலகின்‌ குருதேவர்‌ (கா. அப்பாதுரையார்‌). தெய்வதலம்‌ 
சான்றவர்‌ (8. இராமலிங்கனார்‌). பெரும்புலமை நடாத்தித்‌ 
தமிழ்க்‌ கடலாகத்‌ திகழ்ந்தவர்‌ (௪. பா). அறிவுக்கடல்‌ 
அன்பின்‌ திருவுரு மலைபோன்ற மாண்புடையவர்‌, விந்தை 
மனிதர்‌, நமது தலைமுறையில்‌ வாழ்ந்த பொய்யா நாவிற்‌ 
கபிலர்‌ (குன்றக்குடி அடிகளார்‌) தன்முயற்சியின்‌ தனிவடிவம்‌, 


760 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தன்னேறில்லாத்‌ தமிழ்க்‌ கலைக்‌ களஞ்சியம்‌, இலடசிய மனிதர்‌. 
காவல்‌ தெய்வம்‌ . தமிழ்ப்புகழை உலகப்‌ புகழாக்கிய புண்ணி 
யர்‌ (ந. சஞ்சீவி). மாமேதைகளுள்‌ ஒருவர்‌, கல்விக்கடல்‌, 
இமயம்‌ (அ, ச. ஞா). அங்கிலக்‌ கடல்‌ நீந்தித்‌ தமிழ்க்‌ கடல்‌ 
ஏறிய பெருமகன்‌ (முத்தமிழ்க்‌ காவலர்‌) பல்துறை விற்பன்னர்‌, 
கலங்கரை விளக்கம்‌ ஒரு சகாப்தம்‌ (டாகடர்‌ கி. வேங்கட சுப்பிர 
மணியன்‌) ஆய்வுக்காகத்‌ தன்‌ வாழ்க்கையையே அர்ப்பணித்‌ 
தவர்‌, மின்வெட்டுப்‌ பேராசிரியர்‌. பேரறிவு படைத்தவர்‌ 
(ச. வே. ௬). அரசியல்‌ சமயவியல்‌ மொழியியல்‌ என்ற முத்தி 
றத்திலும்‌ முழுப்பணி புரிந்து தமிழ்‌ நிலமுழுதும்‌ புகழ்‌ பரப்பிய 
நல்வாழ்வினர்‌ (ஒளவை சு. து] தேன்கூடு போல்‌ வாழ்ந்த தெ. 
பொ. மீ (முத்துக்காளத்தி) ஆசிரியனுக்கும்‌ ஆசிரியர்‌. குரு 
மகராஜ்‌ (தூரன்‌). 


அவரி. மிருந்த ஒரேசொத்து... அன்புதான்‌! ஆளவிரும்பிய 
அன்பல்ல, ஆட்படவிரும்பிய அன்பு. தேமதுரத்‌ தமிழோசை 
உலகமெலாம்‌ பரவ வழி வகுத்தார்‌ (சு.த த). தமிழ்‌ மாணவரா 
கவே இறுதிவரை பயின்று பயின்று தமிழ்‌ மலையாக வளர்ந்து 
கொண்டே இருந்தார்‌ (தா. வே. வீ). தெ.பொ. மீயின்‌ தெளி 
தமிழ்‌ தேன்‌ சுமிழ்‌ அறிவு நெய்யும்‌ தமிழ்‌, அறம்‌ செய்யும்‌ தமிழ்‌ 
(நா. பாண்டுரங்கன்‌). வாழவு முமழுதும்‌.எதிர்நீச்சல்‌ போட்ட 
மாவீரர்‌ (பொற்கோ) ஒப்பற்ற பண்பாளர்‌ பெருந்தன்மை 
யாளர்‌ (நடன காசிநாதன்‌). எங்கும்‌ தமிழ்‌ எதிலும்‌ தமிழ்‌ 
என்ற எண்ணத்தர்‌ (சிவலிங்கனார்‌,. , மொழிவெறுப்பு 
குறைந்து மொழிகள்‌ கற்பதில்‌ ஒரு சகாப்தம்‌ படைத்த மேதை 
பேராசிரியர்களின்‌ உற்பத்திச்சாலை. ஒப்பாரும்‌ மிக்காரும்‌” 
இல்லாத தமிழ்த்தலைவர்‌ (௪. மெய்யப்பன்‌). பெருந்தமிழ்ப்‌ 
பொ திகை, பல்கலை வித்தகர்‌ (அவ்வை நடராசர்‌). அறிவின்‌ 
நிலையம்‌, அன்பின்‌ தாயகம்‌, அம்மையப்பர்‌ (ம.ரா, போ. கு) 
உயர்ந்த அறிவும்‌ தெளிந்த உள்ளமும்‌ களங்கமற்ற போக்கும்‌ 
செயல்திறனும்‌, ஓயாத உழைப்பும்‌, வேறுபாட்டையும்‌ மாறு 
படட்டையும்‌ ஒதுக்கித்‌ தோழமை காட்டும்‌ அன்பும்‌, தம்மாண 
வர்‌ உயர்வுகண்டு பூரிக்கும்‌ இயல்பும்‌ வாய்ந்தவர்‌ என்‌ பேராசிரி 
யர்‌ (மா. நன்னன்‌). மதியால்‌ வித்தகர்‌ மனதால்‌ உத்தமர்‌ 
(மது, ௪. வி) 


ப கொடைகள்‌: வள்ளுவரும்‌ மகளிரும்‌, அன்புமுடி, பிறந்தது 
:] ப்படியோ? தமிழா நினைத்துப்பார்‌, நீங்களும்‌ சுவையுங்கள்‌, 
வள்ளுவர்‌ கண்ட நாடும்‌ காமமும்‌, நற்றினை நாடகங்கள்‌, 
கானல்வரி, குடிமக்கள்‌ காப்பியம்‌, சமணத்தமிழ்‌ இலக்கிய 
வரலாறு, பாட்டிலே புரட்சி, சயாமில்‌ திருப்பாவை திருவெம்‌ 


மது. ச விமலானந்தம்‌ 761 


பாவை; வாழும்கலை, தேனிப்பு, A History of Tamil Litt, The 
Pegeant of Tamil Litt, The Idyll of Jasmine, Tamil-A Birds eye 
View, Aesthetics of the Tamils என 50, 


கு. நடேச கவுண்டர்‌ : 2-4-1890! -- 26-5-79. கோவை 
அவிநாசியை அடுத்த சேயூர்‌. குமாரசாமி கவுண்டர்‌: அங்கம்‌ 
மாள்‌. கோவை லண்டன்‌ மிஷன்‌ பள்ளியில்‌ பயின்று தையல்‌ 
வேலையில்‌ வாழ்வினைத்‌ தொடங்கல்‌. பின்‌ பிரபல வழக்கறி 
ஞர்கள்‌ ஜேசுதாசன்‌, மண்டலம்‌ வெங்கடர மண யர்‌, தாண்‌ 
டவஞ்‌ செட்டியார்‌ போன்றாரிடம்‌ குமாஸ்தாவானார்‌. மருத 
மலையானிட மும்‌ திருப்புகழிலும்‌ ஈடுபாடு. என்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளை, சி. எஸ்‌, சொக்கலிங்கம்‌ பிள்ளை, தவத்திரு கந்தசாமி 
அடிகள்‌ போன்றாரிட ம்‌ இலக்கண இலக்கியம்‌ முறையாகப்‌ 
பாடம்‌ கேட்டு மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ தேர்வில்‌ வெற்றிபெற்‌ 
ஜார்‌. மறைமலையடிகளிடம்‌ சங்க நூற்‌ புலமையும்‌ சித்தாந்த 
அறிவும்‌ பெறல்‌. புலவரேறு வரத நஞ்சைய கந்தசாமிப்‌ பிள்ளை 
களிடம்‌ தொல்காப்பியம்‌ கெளிந்தார்‌' சி. கே, சு, அவர்களிடம்‌ 
தேவாரம்‌. கற்றார்‌, அனந்த நாராயண சாஸ்திரிகளிடம்‌ 
வடமொழி பயினறார்‌. அழுக்குச்‌ சாமியிடம்‌ இருமுறையும்‌, 
ஞானகுருவாம்‌ சாதுமாமுனிவரிடம்‌ ஆறெழுத்து மந்திரமூம்‌ 
அறிந்தார்‌. 

கோவை நகராண்மைக்‌ கழக உயர்பள்ளியில்‌ 23 ஆண்டுக 
ளும்‌, அரசினர்‌ கல்லூரியில்‌ 2 ஆண்டுகளும்‌ பணியாற்றி ஓய்வு 
பெற்று, பேரூர்‌ சாந்தலிங்க அடிகள்‌ தமிழ்க்‌ கல்லூரியில்‌ 
விரிவுரையாளராகவும்‌ முதல்வராகவும்‌ இருத்தார்‌. காளிதாசர்‌ 
மடத்தில்‌ திருக்குறள்‌ திருவாசகம்‌ பாடம்‌ சொன்னார்‌. 
சன்‌ மார்க்க சங்கத்தில்‌ சைவம்‌ பற்றித்‌ தொடர்ந்து பேசினார்‌. 

வடமொழி நூல்கள்‌ பலவற்றைத்‌ தமிழில்‌ பெயர்த்தார்‌. 
கவிமாரி பொழியும்‌ கவிவேந்தராக விளங்கினார்‌, “கவியரசு* 
(கோவை தமிழ்ச்‌ சங்கம்‌) “சித்தாந்தச்‌ செல்வர்‌' (தொண்டை 
மண்டல ஆதனம்‌) “செந்தமிழ்க்‌ கவிமணி” (மதுரை ஆதீனம்‌) 
'திருமுறைச்‌ செல்வர்‌' (பேரூர்‌ ஆதீனம்‌). நூல்கள்‌: அப்பர்‌ 
வரலாற்றாராய்ச்சியும்‌ தேவார திற ராய்வும்‌, பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 7, தூது 2, கலம்பகம்‌ 1, உரைகள்‌ 6, நியாயக்‌ 
களஞ்சியம்‌, வெனிஸ்‌ வணிகன்‌. சிவானந்தலகரி, முக பஞ்ச சதி, 
தசஸ்‌ லோகி போன்ற 45 நூல்கள்‌. இவரது மகன்‌ முத்துக்‌ 
குமாரசாமி பேரூர்‌ தமிழ்க்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌. மகன்‌ 2, 
மகள்‌ 4, மனைவி லட்சுமி அம்மையார்‌. 

தேவகேயப்‌ பாவசணர்‌ : 7-2-1902 -- 16-1-81. நெல்லை 
சங்கர நயினார்‌ கோயிலைச்‌ சார்ந்த பெரும்புதூர்‌. ஞானமுத்து 


762 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பரிபூரணம்‌. பிள்ளைமையிலேயேபாடும்‌ திறத்தால்‌ பாவாணர்‌” 
பட்டம்‌ பெற்றவர்‌. பண்டித வித்துவான்‌, பி. ஒ. எல்‌, எம்‌. ஏ. 
பட்டங்கள்‌ பெற்று, ஆம்பூர்‌, இருச்சி, சென்னையில்‌ அரும்பணி 
யாற்றி திருச்சி பிஷப்‌ ஹிபர்‌, சேலம்‌ நகராட்சிக்‌ கல்லூரியில்‌ 
13 ஆண்டுகள்‌ தொண்டாற்றி, அண்ணாமலையில்‌ [2. 7. 56 
23.9.6! மொழியியல்‌ பேருரையாளராகப்‌ பிறங்கி 8.5.74 
முதல்‌ “செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலித்‌ திட்ட 
இயக்குநராக” இறுதி வரைப்‌ பணிபுரிந்த பெருமகன்‌. 


அண்ணாமலையை விட்டு வெளியேறிக்‌ காட்டுப்‌ பாடியில்‌ 
வதிந்த காலம்‌ வறுமை மிக்க கொடுமையான காலம்‌; 
அப்போது காத்துப்‌ போற்றியவர்கள்‌ அண்ணல்‌ தங்கோவும்‌ 
பெருஞ்சித்திரனாரும்‌. மனைவியர்‌, எஸ்தர்‌ பொன்னம்மாள்‌: 
நேசமணி. மக்கள்‌ நச்சினார்க்கினியநம்பி, சிலுவை வென்ற 
செல்வராயன்‌, மங்கையர்க்கரசி, மணிமன்றவாணன்‌. 


இலக்கியம்‌, இலக்கணம்‌; மொழியியல்‌, மொழி வரலாறு, 
மொழி ஒப்பியல்‌; இலக்கிய வரலாறு, தமிழக வரலாறு, எனப்‌' 
பல்துறையில்‌ உழைத்து 35க்கும்‌ மேலான நூற்கள்‌ படைத்த 
வர்‌. மொழியியலும்‌ வரலாறும்‌ இருகண்கள்‌. ஆரிய ஆதிக்‌ 
கத்தை அறவே எதிர்த்து தமிழ்‌ மறவர்‌; அதனால்‌ எத்‌ 
தனையோ இழப்புகட்கு ஆளானவர்‌. 


'வேற்றவராலும்‌ தன்னவராலும்‌ கடந்த மூவாயிரம்‌ 
ஆண்டுகளாகத்‌ தமிழுக்குச்‌ செய்யப்பட்டு வரும்‌ தீங்கு எண்ணி 
ல்டங்கா; எண்ணத்‌ தொலையா இருக்கின்ற நெருக்கடி போதா 
தென்று, இன்று இந்தியும்‌ வந்து தமிழை அடர்க்கன்றது. இவற்‌ 
றிற்கெல்லாம்‌ அடிப்படை, தமிழின்‌ அரியணையில்‌ ஆரியம்‌ 
அமர்ந்திருப்பதே; ஆதலால்‌ தமிழை வடமொழியின்று மீட்டு 
மீண்டும்‌ அதை அரியணையில்‌ அமர்த்தினாலன்றி, தமிழும்‌ 
தமிழனும்‌ வாழ வழியில்லை' இதுவே இவர்‌ மொழிக்‌ 
கொள்கை-—இதனை உணர்த்துவதே பிறவிப்‌ பெருநோக்கு. 
எல்லாக்‌ கலைக்கட்கும்‌ அறிவியல்கட்கும்‌ வரலாறு அடிமனை 
யும்‌ முதுகந்தண்டுமாகும்‌” என்ற அசைக்க முடியா நம்பிக்கை 
யர்‌. 'இலெெரியாக்‌ கண்டமே, மாந்தன்‌ நாசுரிகத்தின்‌ 
உண்மையான பிறப்பிடம்‌; அதுவே குமரிக்‌ கண்டம்‌, அங்கு 
தான்‌ தமிழ்‌ தோன்றியது' என நிறுவியவர்‌, 


'சொல்லாராய்ச்‌சித்‌ துறையில்‌ திரு. தவதேயனார்‌ 
ஒப்பற்ற தனித்‌ திறமையுடையவர்‌ என்றும்‌, அவருக்கு ஒப்பாக 
ருப்பவர்‌ அருமையாகும்‌ என்றும்‌ நாம்‌ உண்மையாகவே 
.கருதுன்றோ ம்‌” (மறைமலை அடிகள்‌) “But for his researches 


மது. ௪., விமலானந்தம்‌ 763 


in philology. the purity and antiquity of Tamil might remained 
a myth’. (Dr. Sunithkumar Chattérii) ‘தமிழரின்‌ தகுதிக்கு 
உண்மையான ஆதாரங்களைத்‌ தந்தவர்‌ பாவாணர்‌; அவரை 
நான்‌ தமிழ்த்‌ தெய்வமாகவே மதித்துப்‌ போற்றுகின்றேன்‌” 
(தமிழக முதல்வர்‌ எம்‌. ஜி. ஆர்‌) 

_ தமிழ்க்‌ காவலராகவும்‌: மாபெரும்‌ அறிஞராகவும்‌ திகழ்ந்த 
“மொழி ஞாயிறு” அவர்கள்‌, தமிழ்‌ வரலாற்றில்‌ ஒருபெரும்‌ 
தூண்‌. அஞ்சாத அடல்‌ வேந்தர்‌. மொழியியல்‌ மேதை. உலகில்‌ 
வேறு எவரும்‌ கண்டிராத இரு நெறிகள்‌ இவரது கொடை 
யாகும்‌. வேர்ச்‌ சொல்‌, வடிவமைப்பு. உலசத்‌ தமிழ்க்‌ கழகம்‌ 
கண்ட ஓண்மையர்‌. 

சொல்லாராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ 78ம்‌ ஊற்றுக்‌ கண்கள்‌. 
இவரது செந்தமிழச்‌ சொற்பிறப்பியல்‌ அகரமுதலி தமிழ உல 
கிற்கோங்கிய ₹திருமாமணி, உலகிற்‌ கோங்கிய ஒரு மாமணி; 
இவர்‌ அருமை அறிந்து பெருமையுணர்ந்து போற்றாது பயன்‌ 
பெறாதது நம்‌ குறையே! 

நூல்கள்‌: முதல்‌ தாய்மொழி, திராவிடத்தாய்‌, பழத்‌ 
தமிழாட்‌சி, வேர்ச்‌ சொற்கட்டுரைகள்‌, உயர்தரக்‌ கட்டுரை 
இலக்கணம்‌, வடமொழி வரலாறு, உமிழ்‌ வரலாறு, பண்டைத்‌ 
தமிழ நாகரிகமும்‌ பண்பாடும்‌, திருக்குறள்‌ தமிழ்‌ மரபுரை, 
இந்தியால்‌ தமிழ்‌ எவ்வாறு கெடும்‌, வண்ணனை மொழி 
நூலின்‌ வழுவியல்‌, The primary classical Language of the 
wலா[ப, சுட்டு விளக்கம்‌, இயற்றமிழ்‌ இலக்கணம்‌, தமிழர்‌ இரு 
மணம்‌, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள்‌, செந்தமிழ்க்‌ காஞ்சி 
தமிழன்‌ எப்படிக்‌ கெட்டான்‌? பாவாணர்‌ பாடல்கள்‌: கிறித்‌ 
தவக்‌ கீர்த்தனம்‌, இளைஞர்ச்கான பாடல்கள்‌, இசைத்தமிழ்க்‌ 
கலம்பகம்‌, இந்தி எதிர்ப்புப்‌ பாடல்கள்‌. இசையரங்கு இன்னி 
சைக்‌ கோவை. 

ஒளவை. துரைசாமிப்‌ பிள்ளை: 5. 9. 1902. 3. 4. 81. 
தெ. ஆ. மாவட்ட திண்டிவனம்‌ வட்ட ஒளவையார்‌ குப்பம்‌. 
சுந்தரம்பிள்ளை: சநதிரமதி. பூமாதேவியுடன்‌ பிறந்த 
இரட்டைக்‌ குழந்தை; ஐந்தாவது பிள்ளை. திண்டிவனம்‌ 
அமெரிக்கன்‌ ஆர்க்காடு நற்பணி உயர்நிலைப்‌ பள்ளியிற்‌ 
பயின்று எஸ்‌. எஸ்‌. எல்‌. சி. தேர்ந்தார்‌. தமிழறிவுறுத்தியவர்‌ 
சீர்காழி கோவிந்தசாமி ரெட்டியார்‌. ஆறு திங்கள்‌ நகராட்சி 
“சானிடரி இன்ஸ்பெக்ட ராகப்‌ பணியாற்றினார்‌. தமிழ்த்‌ 
துடிப்பின்‌ கரணியமாகக்‌ கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரியில்‌ 
பயின்று 30ல்‌ வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றார்‌. ஆசான்கள்‌ 
தாட்டார்‌ ஐயா, கரந்தைக்‌ கவியரசு, கந்தசாமி தேசிகர்‌, 


764 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வாலையானந்த அடிகளிடம்‌ சைவப்புலமை பெற்றார்‌. வட 
ஆர்க்காடு மாவட்ட கழக உயர்நிலைப்‌ பள்ளிசுளில்‌ காவேரிப்‌ 
பாக்கம்‌, செங்கம்‌, செய்யாறு, போனார்‌ போன்ற வூர்களில்‌ 
பணியாற்றினார்‌, திருவேங்கடவன்‌ கழ்த்திசைக்‌ கல்லூரி, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மதுரைத்‌ தியாகராசர்‌ 


கல்லூரிகளில்‌ பணி புரிந்து 68ல்‌ ஓய்வு பெற்றார்‌. 


அருளியன? மருள்‌ நீக்யொர்‌ (நாடகம்‌) முதன்முதல்‌ 
இயற்றியது. சிலப்பதிகார மணிமேகலை, சிந்தாமணி சூளா 
மணி சுருக்கங்கள்‌ - அராய்ச்சிகள்‌. தெய்வப்புலவர்‌ 
திருவள்ளுவர்‌ மதுரைக்‌ குமரனார்‌, சேரமன்னர்‌ வரலாறு, 
பெருந்தகைப்‌ பெண்டிர்‌, ஒளவைத்‌ மிழ்‌, வரலாற்றுக்‌, காட்சி 
கள்‌, நந்தாவிளக்கு, ஞானவுரை, தமிழ்த்தாமரை, . மத்த 
விலாசம்‌ (பெயர்ப்பு), சைவ சமய இலக்கிய வரலாறு, க 
Introduetion to the study of Tirukkural. 


உரைகள்‌: திருவொற்றியூர்‌ தேவாரத்‌ திருப்பதிகம்‌, 
யசோதாகாவியம்‌, தமிழ்‌ நாவலர்‌ சரிதை, - புறநானூறு, 
பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, நற்றிணை, சிவஞானபோதம்‌, 
ஞானாமிர்தம்‌, மணிமேகலை பிற்பகுதி, திருவருட்பா. 
மீனாட்சி கல்லூரி முதல்வராக இருந்த உ.வே. சா அவர்கள்‌, 
இவரின்‌ சுவடி படிக்கும்‌ பாங்கு கண்டு, “நீங்களும்‌ ஏட்டில்‌ 
உள்ள பழைய நூல்களைக்‌ கண்டு ஆராய்ச்சி செய்யலாம்‌; 
உங்களிடம்‌ அதற்குரிய தகுதி உளது' எனப்‌ பாராட்டினார்‌. 
இத்‌ தூண்டுதல்‌, உரை எழுதும்‌ உயர்‌ கலையில்‌ உய்த்தது. 


மாணாக்கர்கள்‌: புலவர்‌ கோவிந்தன்‌, கருமழத்துத்‌ தியாக 
ராசர்‌, இராதா தியாகழாசர்‌ ஆங்கிலப்‌ புலமையும்‌ வரலாறு 
கல்வெட்டு வளமையும்‌ மிக்கவர்‌. ஓராண்டு தமிழக அரசின்‌ 
வரலாற்று நூல்‌ பதிப்புத்துறைத்‌ தலைவராகவும்‌ இருந்தார்‌. 
செந்தமிழில்‌ கனிவும்‌ கம்பீரமும்‌ ஒழுகப்பேசும்‌ நாவீறு மிக்க 
நல்ல பேச்சாளர்‌, அறிவின்‌ வென்றியாம்‌ அஞ்சாமை மிகுந்த 
வர்‌. நெஞ்சிற்‌ பட்டதைப்‌ படடாங்குரைக்கும்‌ பெற்றியர்‌. 
இளந்தலை முறையினரிடம்‌ தகுதி காணின்‌ மிகுதியும்‌ போற்‌ 
றும்‌ மாட்சியர்‌. சைவ அறிவும்‌ நெறியும்‌ மிக்கவரேனும்‌, முற்‌ . 
போக்கான எண்ணமும்‌ பகுத்தறிவுப்‌ பாங்கும்‌ கொண்டவர்‌. 
இதனால்‌ பெரியார்‌, அண்ணா, கலைஞர்‌, பாவேந்தரைப்‌ 
போற்றினார்‌. “இன எழுச்சிக்குப்‌ பாடுபட்டு வரும்‌ தமிழின 
முனிவர்‌” எனப்‌ பெரியாரைக்‌ குறிப்பிட்டவர்‌. இந்தி எதிர்ப்‌ 
பின்‌ போது தமிழ்க்‌ காப்புப்‌ பேரணியில்‌ பேரீடுபாடுற்றார்‌. 
தமிழ்ப்‌ பகைவரைத்‌ சம்பகைவராகக்‌ கருதிநிம்‌ தன்மையர்‌, 
தன்மானத்‌ தமிழ்‌ இயக்கக்‌ கருத்தினை ஏற்றுப்‌ போற்றியதில்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 765 


தமிழ்ப்புலவர்‌ உலகில்‌ இவரே முதல்வர்‌ எனலாம்‌. அதே போல்‌ 
மறைமலையடிசுளாரின்‌ தனித்தமிழ்‌ இயக்கத்‌ தானைத்‌ தலைவ 
ராகவும்‌ திகழ்ந்தார்‌. 

-. தரை நலம்‌: மொழிக்குமொழி தித்திக்கும்‌, முன்னுரைகள்‌ 
திட்பநுட்பம்‌ மிக்கது; வரலாற்றுக்‌ குறிப்பு, திணைதுறை 
விளக்கம்‌, மேற்கோள்‌, சொல்‌ நயம்‌, ஆட்சி மாட்சி, உணர்வு 
பொங்கும்‌ உரைவீளக்கம்‌ இவர்‌ உரை மரபாகும்‌. நூலறிவு, 
கேள்வியறிவு, உண்மையறிவு மூன்றும்‌ வளமான உரைக்கு 
வேண்டுவன; அம்மூன்றும்‌ அவ்வையிடம்‌ ஆழ்ந்திருந்தன. 
கடின உழைப்பினர்‌, எந்தநேரமும்‌ படித்து எப்போதும்‌ எழு 
திக்‌ கொண்டே யிருப்பார்‌. ஒரு நாளைக்கு 100-200 பக்கம்‌ 
வரை உரை வரைவார்‌ என்றால்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்களேன்‌! 

மனைவி லோகாம்பாள்‌? மக்கள்‌: 5 ஆண்கள்‌ 4 பெண்கள்‌. 
நாவேந்தர்‌ டாக்டர்‌ அவ்வை நடராசர்‌, ஆங்கிலப்‌ பரா சிரியர்‌ 
ஞானசம்பந்தர்‌ குறிப்பிடத்தக்கோர்‌. மருமகன்‌ பச்சையப்பன்‌ 
கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ குமா ரவேலன்‌. 


பாடுபெறு பீடுமிகு பைந்தமிழ்ப்‌ பெருவாழ்வு வாழ்ந்த 
பெரும்‌ பேராசிரியர்‌. ஒரு தமிழ்‌ அரிமா. *உரைவேந்தர்‌” 
(திருவள்ளுவர்‌ கழகம்‌) “3பரவைச்‌ செம்மல்‌' (மதுரை ப. ௧), 
கேடயம்‌ (தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌) சித்தாந்த கலாதிதி, 
(தூத்துக்குடி) “தண்ட மிழுக்கு வள்ளல்‌, தனியாண்மைச்‌ செம்‌ 
மல்‌” (அறிவொளி), 'கலைமாமணி' (80ல்‌). பொற்கிழி (5ஆம்‌ 
உ; த. மாநாடு) 


பயனுள்ள வரலாற்றைத்‌ தருவ தாலே, 
பரணர்‌ தான்‌, பரணர்தான்‌ தாங்கள்‌! வாக்கு 
நயங்காட்டி செவிக்குத்தேன்‌ தருவ தால, 
நக்கீரர்‌ தான்‌ தாங்கள்‌! இந்த நாளில்‌ 
கயமன்னர்‌ தொழுதமொழி காப்பதால்‌-தொல்‌ 
காப்பியர்‌ தான்‌! காப்பியந்தான்‌ தாங்கள்‌! எங்கும்‌ 
தயங்காமால்‌ சென்று தமிழ்‌ வளர்ப்ப தாலே, 
தாங்கள்‌ அவ்‌-ஒளவைதான்‌! ஒளவை யேதான்‌! 
(ஆண்‌ ஒளவை: கவிஞர்‌ மீரா). 


மு. அருணாசலம்பிள்னை: 25.3. 1903 24.4. 73 
நெல்லைமாவட்ட சிவகிரியடுத்த ராயகிரி. முத்துப்பிள்ளை: 
செல்லம்மை. சிறியதந்தை அருணாசல கவிராயரிடம்‌ இலக்கண 
இலக்கியம்‌ கற்றார்‌. மேலைச்சிவபுரிகணேசர்‌ செந்தமிழ்க்‌ 
கல்லூரியில்‌ பயின்று, அங்கேயே ஆறு ஆண்டுகள்‌ தமிழாசிரி 
யராகப்‌ பணியாற்றினார்‌. 39ல்‌ வித்துவான்‌ .தர்வில்‌ 


766. . தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மாநில முதன்மைக்காக: ஆயிரம்‌ வெண்பொற்காசு பரிசு 
பெற்றார்‌. பண்டிதமணி உதவியால்‌ அண்ணாமலைக்‌ கழகத்‌. 
தில்‌ 29 ஆண்டுகள்‌ பணியாற்றி ஓய்வு பெற்று, மதுரைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பல்கலைக்கழக மான்யக்‌ குழு ஆய்வராக 
2 ஆண்டுகள்‌ பணியாற்றினார்‌. மேலைச்‌ சிவபுரிக்‌ கல்லூரி, 
வெள்ளி விழாவில்‌ “முத்தமிழ்‌ மணி' பட்டம்‌ தந்து 
பொன்னாடை போர்த்தியது. படைப்பு, தமிழ்ப்‌ பெரு 
வள்ளல்‌, தொல்‌ அக புறத்திணை இயல்கள்‌ ஆராய்ச்சி 
விரிவுரை, மனைவி வடிவம்மை (அத்தைமகள்‌) தம்பி மசன்‌ 
முத்துசாமியை வளர்ப்பு மகனாகக்‌ கொண்டு எம்‌, ஏ. பயிலச்‌ 
செய்து ஆளாக்கினார்‌. மிக உயர்ந்த மனிதர்‌, மிகச்சிறந்த 
ஆசிரியர்‌. மிகுந்த புலமையாளர்‌. தொடர்புக்குகம்பர்‌ தெரு, 
சோமசுந்தரம்‌ குடியிருப்பு. மதுரை 16. 


தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌ ; 15. 12. 1908-22, 10.76, 
ஈரோடு 3வலக்சுவுண்டன்‌ பாளையம்‌. ராமசா மிக்கவுண்டர்‌; 
அங்கம்மாள்‌. காரியாக்கவுண்டன்‌ வலசு திண்ணைப்பள்ளி, 
சிதம்பரம்‌ ஆறுமுக நாவலர்‌ கலாசாலையில்‌ பயின்று, திருச்‌ 
செங்கோடு, கொடுமுடி, கோபி, ஈரோடு உயர்நிலைப்‌ பள்ளி 
களில்‌ பணியாற்றி 9ல்‌ ஓய்வு, ஆசான்கள்‌? பூநதுறைப்‌ 
புலவனார்‌ அவினாசிலிங்க வாத்தியார்‌, ஈராடு திருமலைசாமி 
ஐயங்கார்‌, சிவபாத இருதயம்‌ பிள்ளை. பாடியன : கனககிரி 
வெண்பா, சிவகிரிசசண்முகமாலை, புலவராற்றுப்படை, 
ஐம்மணிமாலை போன்றன. பதிப்பித்தவை: சிவன்மலை, 
சென்னிமலை, திருச்செங்கோட்டுப்‌ பிளளைத்‌ தமிழ்கள்‌, 
கொங்குமண்டல சதகம்‌, கருணையந்தாதி, மசெசன்னிமலைத்‌ 
தலபுராணம்‌ உரையுடன்‌, கொழமுமுடிப்‌ புராணம்‌, மேழி 
விளக்கம்‌, முனிமொழி என. முப்பதுக்கும்‌ மேற்பட்டவை. 
வாழ்வு முழுதும்‌ சுவடி தேடி 900க்கும்‌ மேலான ஓலைச்‌ சுவடி 
கள்‌ திரட்டினார்‌. தருமை ஆதனத்‌ திருக்குறள்‌ உரைவளம்‌, 
திருப்பனந்தாள்‌ குறள்‌ உரைக்‌ கொத்து, அண்ணாமலை 
கம்பராமாயண உரைப்‌ பதிப்புகட்கு ஓலைகளும்‌ உரைகளும்‌ 
தந்துதவினார்‌. அவை இப்பொது - பேரூர்‌ சாந்தலிங்கர்‌ 
திருமட த்தில்‌ உள. கிடைத்தற்கரிய பழம்பெரும்‌ இசைப்‌ 
பனுவலான “பஞ்சமரபு” அழியாது, கிடைத்தது இவரால்‌ 
பொள்ளாச்சி வள்ளல்‌ பேருதவியால்‌. இத்த நூற்றாண்டின்‌ 
பயன்படு பெரும்‌ புலவர்‌- 'புலமையாளர்‌. த 


ஐயன்‌ பெருமாள்‌ கோனார்‌ :: 5.9, 1905-1. 1.69% . இருச்சி, 
. கிருவேங்கடக்‌ கோனார்‌; அகிலாண்டம்‌; ஆரியன்‌. உயா்‌. ஆரம்‌ 


ம்து. ௪. விமலானந்தம்‌ "67 


பப்பள்ளி, தேசிய உயர்நிலைப்‌ பள்ளி எஸ்‌. எஸ்‌. எல்‌, சி. 
ஆசான்கள்‌ தி. பொ. பழநியப்பப்‌ பிள்ளை, சீத்தாராமையர்‌. 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ தேர்வு பெற்றார்‌. 1925ல்‌ புனித 
சூசையப்பர்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தமிழாசிரியரானார்‌ ரூ 15 
ஊதியத்தில்‌! 33ல்‌ வித்துவான்‌ ஆனார்‌. 42ல்‌ நடேச முதலியார்‌ 
(டாக்டர்‌ ந. சஞ்சீவியின்‌ தந்தை) மறையவே, சூசையப்பர்‌ 
கல்லூரித்‌ தமிழ்‌ விரிவுரையாளரானார்‌. கல்லூரிக்குப்‌ புகழ்‌ 
சேர்த்து 56ல்‌ ஓய்வு பெற்றார்‌. 

்‌ பள்ளியில்‌ ஐந்தாம்‌ படிவம்‌ பயிலும்‌ போது உரையா 
சிரியர்‌ திலகங்களாம்‌ சடகோப்‌ ராமானுலாச்சாரியார்‌, 
கிருஷ்ணமாச்சாரியார்‌ பள்ளிப்பாடங்களுக்குத்‌ தெள்ளிய உரை 
நூல்கள்‌ வெளியிட்டனர்‌. இவற்றைப்‌ பயின்ற இவரும்‌ 
வினா-விடை வடிவில்‌ தரின்‌ மிகுந்த பயனாகுமே என எண்ணி 
னார்‌. இிண்ணியராதலின்‌ எண்ணியாங்கு மனத்தில்‌ விழுந்த 
வித்தே பின்னாளில்‌ பாடல உரைநூலாசிரியராக உருவாக்‌ 
கற்று. 1931 முதல்‌ பள்ளி இறுதித்தேர்வுக்குரிய “வினா விடை” 
வெளியிட்டார்‌. நல்லவரவேற்பு கண்டு உரையும்‌ வெளியிட்‌ 
டார்‌. கல்லூரிக்கு வந்தபின்‌ இன்டர்‌: பி. ஏ. க்கும்‌ உரை நரல்‌ 
எழுதினார்‌. 

கோனாரின்‌ புகழும்‌ கோனார்‌ உரையின்‌ பரவலும்‌ கண்டு, 

பழநியப்பா பிரதர்ஸ்‌ உரை நூல்களை வெளியிடும்‌ பணி ஏற்ற 
னர்‌. கோனாரும்‌ உயர்ந்தார்‌. பழநியப்பா புத்தக நிலையமும்‌ 
. சிறந்தது. கம்பரும்‌ சடையப்பரும்‌ போன்றாயீனர்‌. (யானை 
வரும்‌ பின்னே மணியோசை வரும்‌ முன்னே” என்பதுபோலே, 
பாடநூல்‌ வரும்‌ பின்னே கோனார்‌ உரை வரும்‌ முன்னே” 
என்ற மொழி ஏற்பட்டது. பல தமிழாசிரியர்களை இதில்‌ 
உய்த்து உயர்த்தினார்‌. புலவர்‌ புரக்கும்‌ புரவலரா கவும்‌ ஒப்புர 
வறியும்‌ வள்ளலாகவும்‌ விளங்கினார்‌. 


. கோனார்‌ மிகச்சிறந்த போதகாசிரியராகப்‌ பொலிந்தார்‌. 
கேட்டார்‌ பிணிக்கும்‌ கனிவும்‌, மாணாக்கர்‌ மனத்தை மகுடி. 
போல்‌ வசப்படுத்தும்‌ மாண்பும்‌ மிக்கன. பாடம்‌ நடாத்து 
வது ஒரு கலை. அதை அற்புதமாகச்செய்த அரும்‌ பேராசிரியர்‌. 
நேரம்‌ போவதே தெரியாது பாடி மகுடிப்‌ பாம்பென 
ஆக்குவார்‌. 

கோனாரின்‌ கொடை: சங்ககாலப்‌ பாண்டியர்‌, வள்ளல்‌ 
பாரி, தமிழ்‌ நாட்டுப்‌ போர்க்களங்கள்‌, கோனார்‌ தமிழ்க்‌ 
கையகராதி, திருவிளையாடற்‌ புராண (ஆலவாய, கூடற்‌ 
கரண்ட) உரை, திருப்பூவணதாதர்‌ உலா உரை. இவரது 


765 தமிழ்‌ இலக்கிய வர்லர்று 
கொண்டு போற்றி உரையூர்‌ வா&ச பக்தசன சடையார்‌ 
£செம்பொருட்‌ காட்சியர்‌', காஞ்சி சங்கராச்சாரியார்‌ “திருப்‌ 
பாவை ஆராய்ச்சி மணி' எனப்‌ பட்டம்‌ தந்து போற்றினர்‌. 


மனைவியர்‌ மூவர்‌; மக்கள்‌ பதின்மர்‌. இவர்‌ வழிநிற்பவர்‌ 
அரங்கராசன்‌, உருமு தனலட்சுமி கல்லூரித்தமிழ்ப்பேராசிரியர்‌. 
திருப்பதி சென்று மாலவனை வழிபட்டு, நேரே திருச்செந்தூர்‌ 
வந்து வேலவனை வணங்கி மீண்டவர்‌. மதுரையில்‌ ஆங்கிலப்‌ 
புத்தாண்டு அன்று ஐயன்‌ பெருமாள்‌ திருவடி சேர்ந்தார்‌! 

மா. இராசமாணிக்கனார்‌: (2. 3. 1007 ௩ 26,5 .67. 
தஞ்சாவூர்‌. மாணிக்கம்‌: தாயாரம்மாள்‌. தஞ்சை துய்‌ 
பேதுரு உயர்நிலைப்பள்ளி எஸ்‌, எஸ்‌. எல்‌. சி. சில அவலுவலகங்‌ 
களில்‌ எழுத்தராக வாழ்வைத்‌ தொடங்கி, 28- 36 சென்னை 
சர்‌ தியாகராயர்‌ நடுநிலைப்‌ பள்ளி, (இங்கிருக்கும்‌ போது 
வித்துவான்‌ ஆனர்‌), 36-47 முத்தியாலுப்பேட்டை உயர்‌ 
நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌, (பி. ஓ. எல்‌; எல்‌. டி; எம்‌. ஓ: 
எல்‌ பட்டம்‌ பெறல்‌), 47-53 வி3வகானந்தர்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ 
விரிவுரையாளர்‌, 53-99 மதுரைத்‌ தியாகராசர்‌ : கல்லூரித்‌ 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 59-௦7 சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்ப்‌ பேருறையாளர்‌. “பெரிய புராண ஆராய்ச்சி: 
(எம்‌, ஓஒ. எல்‌), சைவ சமய ஆராய்ச்‌ (டாக்டர்‌) பட்ட 
ஆய்வுகள்‌. உழைப்பால்‌ உயர்ந்தவர்‌. 


தமிழினப்‌ பற்றும்‌ தமிழன்‌ உயர்ந்திட வேணும்‌ எனும்‌ 
வேட்கையும்‌ மிக்கவர்‌. தமிழ்‌ நெறியும்‌ சிவநெறியும்‌ இரு 
கண்கள்‌; கல்வெட்டும்‌ வரலாறும்‌ இரு கால்கள்‌. புதுவையை 
அடுத்த அருகன்மேடு (அரிக்கமேடு), திரிபுவனை, வல்லம்‌ 
போன்ற இடங்களில்‌ அகழ்வாய்வு செய்தவர்‌. மொஹஞ்‌ 
சதரோ, பல்லவர்‌ வரலாறு, சோழர்‌ வரலாறு, தமிழக ஆட்டிக்‌ 
கலைகள்‌ வரலாறு. தமிழர்‌ நாகரிகமும்‌ பண்பாடும்‌, 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, தமிழகத்தின்‌ வட எல்லை, 
தமிழர்‌ திருமணத்தில்‌ தாலி, திருக்கோயில்‌ கல்வெட்டுகள்‌, 
கல்வெட்டுகளில்‌ அரசியல்‌ சமயம்‌ சமுதாயம்‌, 


கால ஆராய்ச்சி, சேக்கிழார்‌, பத்துப்‌ பாட்டு ஆராய்ச்சி, 
தமிழ்‌ மொழி இலக்கிய வரலாறு, கம்பர்‌ யார்‌? திருவள்ளுவர்‌ 
காலம்‌, இல்வாழ்க்கை, என்றுமுள தென்றமிழ்‌, ஆற்றங்கரை 
நாகரிகம்‌, பூம்புகார்‌ நகரம்‌ என நூறாகும்‌ நூல்கள்‌: தமிழரசி; 
நாட்டுக்கு நல்லவை நாவல்கள்‌- இப்படி. இலக்க ஆய்வர்‌, 
சமயப்‌ பேரறிஞர்‌, வரலாற்று விற்பன்னர்‌, கட்டுரையாளர்‌, 
பேச்சாளர்‌ எனப்‌ பல்வகையில்‌ சிறந்த சாதனைப்‌ பெரியார்‌. 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌. 769 


ஆராய்ச்சிக்‌ கலைஞர்‌ (மதுரை), சைவ வரலாற்று 
ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ (திருவாவடுதுறை) சைவ இலக்கியப்‌ 
பேரறிஞர்‌ (தருமை) என்ற பட்டங்களை ஆதீனங்கள்‌ 
அளித்துப்‌ போற்றின, ஈழம்‌, மலேயா ஏகி இன்றமிழ்‌ பரப்பி 
யவர்‌. | 

இவர்‌ குடும்பமே தமிழ்வளர்த்த குடும்பம்‌- ஒரு பல்கலைக்‌ 
கழகம்‌. துணைவியார்‌ கண்ணம்மாள்‌, மதுரைப்‌ பர்த்திமா 
கல்லூரித்‌ தமிழாசிரியர்‌. மக்கள்‌ எண்மரில்‌ (4 44), மா. ரா. 
இளங்கோவன்‌, வஞ்சிக்கோவன்‌, அரசு; தமிழரசி, சிவ அரசி 
தமிழ்ப்‌ பேராசிரியர்கள்‌. டாக்டர்‌ கலைக்‌ கோவன்‌ மருத்து 
வரேயாயினும்‌, தமிழ்க்கலை கல்வெட்டில்‌ வீரார்ந்து புகழ்‌ 
பூத்துப்‌ பொலிகிறார்‌. இப்படி மனைவி, மக்கள்‌, மருமக்கள்‌ 
எல்லோரும்‌ கல்விவல்லோராக இலங்குவதால்‌, போரசிரியரின்‌ 
குடும்பம்‌ ஒரு பல்கலைக்‌ கழகமே! 

ன. அிதம்பரகாதன்‌ செட்டியார்‌. 3.4.1907-—22.11.67. 
கும்பகோணம்‌, பெற்றார்‌: அமிர்தலிங்கம்‌ செட்டியார்‌: 
பார்வதி அம்மையார்‌. குடந்தைக்‌ கல்லூரியில்‌ பி. ஏ பயின்று 
தமிழில்‌ முதல்வராகத்‌ தேர்த்து தங்கப்பதக்கம்‌ பெற்றவர்‌. 
1930-33 சென்னை இசுலாமியக்‌ (புதுக)கல்லூரியில்‌ தமிழாசிரி 
யராக அமைந்து, பின்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
தமிழ்‌ எம்‌.ஏ தேறி அங்கேயே விரிவுரையாளர்‌ ஆனார்‌. 
1941ல்‌ Advanced Studies in Tamil Prosody என ஆய்வு செய்து 
. டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றார்‌. தமிழில்‌ முதல்‌ பண்டாரகர்‌ 
பட்டம்‌ பெற்றவர்‌ இவ2ர. 1946-58ல்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 
- துறைத்தலைவர்‌ பதவி விலகி தமிழக மேலவை உறுப்பினர்‌ 
1959-64 வரை. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக ஆங்கிலத்‌ தமிழ்‌ 
- அகராதித்‌ தலைமைத்‌ தொகுப்பாளர்‌. 4905-07 மதுரைத்‌ 
தியாகராசர்‌ கல்லூரி முதல்வர்‌. 1948ல்‌ ஐந்து திங்கள்‌ இடைக்‌ 
காலத்துணை வேந்தராக அண்ணாமலையில்‌ இலங்கியவா்‌, 


தமிழாசிரியர்களிலேயே அழகுமிகு சிவந்த தெடிய 
வடிவினர்‌. நீடு தோன்றினியர்‌. அழகு தமிழ்‌ எழிலோடு 
பேசும்‌ ஏற்றத்தர்‌; அதுபோன்றே ஆங்லைத்திலும்‌ குழைவாகப்‌ 
பேசும்‌ திறத்தர்‌. பல பல்கலைக்‌ கழகங்களில்‌ பங்கும்‌, மாநிலத்‌ 
தமிழாசிரியர்க்‌ கழகத்‌ தலைமையும்‌ வகித்தவர்‌. ' மறைமலை 
யடிகள்‌ தமிமும்‌ ஒரு தமிழா' எனப்‌ பகர்ந்த ஒருவரை, மேடை 
யிலேயே அறிவு கொளுத்தியவர்‌. இங்கிலாந்து, : உருசியா 
போன்ற நாடுகட்குச்‌ சென்று தமிழின்‌ மேன்மை முழங்கியவர்‌. 
தருமையாதீனம்‌ “செந்தமிழ்க்‌ காவலர்‌” எனப்‌ பட்டம்‌ தந்து 
. பெருமை எய்திற்று. 
இ-இ. 49 


770 .தமிழ்‌- இலக்கிய வரலர்று 
படைய்புகள்‌: முன்பனிக்காலம்‌, மன்னுயிர்க்கள்‌ பர்‌, 
தமிழோசை; சிலப்பதிகாரக்‌ கட்டுரைகள்‌, இளங்கோவின்‌ 
இன்கவி, உழைப்பால்‌ உயர்ந்த ஒருவர்‌, தமிழ்‌ காட்டும்‌ உலகு,. 
வீட்டுத்திருமகள்‌, ஒதெல்லோ (பெயர்ப்பு). A. C. Chettiar 


என எல்லோரும்‌ அழைத்து இதயத்து வைத்து ஏத்துவர்‌. 


துணைவியார்‌ பெரியநாயகி, ஓவியம்‌ வல்லவர்‌. பிள்ளை 
இல்லை. 


௬..இராமசாமி காயுடு: 1907-23. 7. 56. திருப்பத்தூர்‌. 
சுந்தரராச நாயுடு: அலர்மேலு. காரைக்குடி உயர்‌ நிலைப்பள்ளி, 
சென்னையில்‌ பயின்‌ றவர்‌. வள்ளல்‌ அழகப்பரின்‌ ஒரு சாலை 
மாணாக்கர்‌, உயிர்‌ நண்பர்‌. 48ல்‌ சென்னை ஷெரிப்‌; 49ல்‌ 
மேயர்‌ உ,வே. சா. சிலையமைப்புக்‌ குழுவின்‌ தலைவர்‌ 
செட்டி நாட்டாரின்‌ உற்ற நண்பர்‌; இருவாவ்டுதுைற தருமபுரி 
- ஆதனத்‌ தொடர்பர்‌. ஐரோப்பா, கீழை நாடுகட்குச்‌ சென்று 
வந்தார்‌. படைப்பு: நான்‌ கண்ட ஜப்பான்‌, சப்பானில்‌ _சில 


நாட்கள்‌, ஆஸ்திரேலியாவில்‌ சில நாட்கள, தமிழிலக்கியம்‌, 
நாவன்மை மிக்கவர்‌. 


பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌: 16. 2. 1908-7. . சென்னை, 
புதுக்கல்லூரித்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராகத்‌ ' 'திகழ்ந்த்வர்‌,. 
அறுபதுக்கும்‌ மேற்பட்ட நூல்கள்‌ அருளியவர்‌... சேகிகிழார்‌. 
பிள்ளைத்‌ தமிழ்‌ பெருவிளக்கவுரை, தமிழ்நூல்‌ . .வீரலாறு?. 
பொய்யடிமை இல்லாத புலவர்‌ யாரர்‌? தமிழ்‌ இலக்கிய அகரா; தி, 
தமிழ்‌ மந்திரம்‌ உரை, இருமணம்‌ (நாடகம்‌). வள்ளலார்‌ 
காட்டிய வழி, தமிழர்‌ போர்‌ முறை, கவிச்‌ சுவையும்‌ நகைச்‌ 
சுவையும்‌ போன்ற ஜான்சன்‌ வாழ்க்கை வர்லாறு' {Boswels. 
Life of Johnson), அமலநாதன்‌ . (Kidnapped)-பழமை பாரிய 
டல்‌ (Daily Life ௦4 Greeks) புதுமை கண்ட - பேரறிஞர்கள்‌: 
போன்றன பெயர்ப்புகள்‌. “செந்தமிழ்ச்‌ செல்வர்‌” *சைவ்‌ 'சம்ய்‌' 


சிரோமணி' பட்டங்கள்‌. தொடர்புக்கு 43, விஜய விக்னேசுவரச்‌ 
கோயில்‌ தெரு. சூளை. சென்னை: 


சி. இலக்குவனார்‌: 15. 7. 10-3. 9.73. தஞ்சை மாவட்ட 
திருத்துறைப்‌ பூண்டி வட்ட வாய்மைமேடு சிங்கார வேலுத்‌ 
தேவர்‌: இரத்தினம்‌ .அம்மாள்‌. தாய்‌ வழிப்‌ பாட்டியார்‌ 
ராமேசுவரம்‌ கோயில்‌ இலட்சுமணன்‌ சிலையழகில்‌ சொக்கி 
இலட்சுமணன்‌ எனப்‌ பெயரிட்டார்‌. ராசாமடம்‌ நடுநிலைப்‌ 
பள்ளியில்‌ சாமி சிதம்பரனார்‌ இலக்குவன்‌ என மாற்றினார்‌. 
அவரது பகுத்தறிவு சீர்த்திருத்த வெறி தனித்தமிழ்‌ நெறி 
. இவரிடம்‌” கால்‌ கொண்டன. பின்‌ ஒரத்த நாடு உயர்‌ நிலைப்‌ 
பள்ளியில்‌ பொன்னண்ணா களத்தில்‌ வென்றாரிடம்‌ பயின்று 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 771 


எஸ்‌. எஸ்‌. எல்‌. சியில்‌ சிறந்தார்‌. ஐயாறு அரசர்‌ கல்லூரியில்‌ 
எல்‌. உலகநாத பிள்ளை, சோமசுந்தர தேசிகர்‌, கரந்தைக்‌ 
கவியரசு, இராம கோவிந்தசாமிப்‌ பிள்ளையிடம்‌ பயின்றார்‌. 
இவர்‌ பெயராலும்‌ தனித்தமிழ்ப்‌ பற்றாலும்‌ முதல்வர்‌ பி. எஸ்‌. 
சுப்பிரமணிய சாத்திரியாருடன்‌ முபண்பட்டார்‌. உடன்‌ பயின்‌ 
ற்வார்கள்‌ அன்புகணபதி, மேஜர்‌ கிருட்டிணமூர்‌ தீதி செட்டியார்‌. 


இலக்கண ஆர்வமும்‌ மொழியியல்‌ ஆய்வும்‌ மேலோங்கின . 
காப்பியர்‌ காலத்தை ஆய்ந்து கட்டுரைகள்‌ தீட்டினார்‌, புதுக்‌ 
கோட்டை நவராத்திரி விழா. தமிழப்‌ புலமைப்‌ போட்டியில்‌ 
வென்று முப்பது வெண்‌ பொற்காசு பரிசு பெற்றார்‌. புலவர்‌ 
தேர்வில்‌ கல்லூரி முதன்மையுற்றார்‌. 36-42 கழக உயர்‌ 
நிலைப்பள்ளிகளில்‌ தமிழாசிரியர்‌ ஆனார்‌. பணியாற்றிக்‌ 
கொண்டே டி ஓ. எல்‌., எம்‌. ஒ. எவ, எம்‌. ஏ, பட்டங்கள்‌ 
பெற்றார்‌. திருவாரூர்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ கலைஞர்‌ 
கருணாநிதி அவர்கள்‌ மாணாக்கராக அமைந்தார்‌. திருத்தணி 
யில்‌ பணியாற்றும்‌ போது நாயுடு வகுப்பைச்‌ சேர்ந்த 
பெண்ணைக்‌ கலப்பு மணம்‌ புரிந்தார்‌. சில ஆண்டுகள்‌ கழித்து 
இவரிடம்‌ ஈடுபாடு கொண்ட மனைவியின்‌ தங்கையும்‌ 
(இவரையே விரும்பி மணந்து கொண டார்‌. 


42-45 அரசர்‌ கல்லூரி, 45-48 நெல்லை இந்து கல்லூரி 48- 
2 விருது நகர்‌ செநதநிற்குமார நாடார்‌ கல்லூரியில்‌ பணி. அங்‌ 
இருந்து ல்‌ வெளியேறிய பொது “துரத்தப்‌ பட்டேன்‌' என 
எமுதினார்‌. திருவெறும்பூர்‌ முக்குலத்தோர்‌ உயர்‌ நிஎலப்‌ பள்ளி 
யில ஓராண்டு முதல்வர்‌. 94ல்‌ புதுககோட்டை அண்ணல்‌ 
சுபபிரமணியனார்‌ பேோரற்றுத்லில குறட்‌ பணியும்‌ நரல்‌ 
படைக்கும்‌ பணியும்‌ மேற்கொள்ளல. 56-58 ஈரோடு மகாசனக்‌ 
கல்லூரி விரிவுரையாளர்‌, 98-01 நாகர்‌ கோவில இந்து 
கல்லூரித தமிழத்‌ துறைத்‌ தலைவர்‌. 61-07 மதுரைத்‌ தியாக 
ராயர்‌ கல்லூரித்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌, 6. 8. 62 ல 'தமிழ்ப்‌ 
பாதுகாப்புக்‌ கழகம்‌' தொடங்கினார்‌, தமிழ்‌ வகுபபுகள நடத்‌ 
தினார்‌. கிளைக்‌ கழகங்கள்‌ கிளைத்தன. 'குறள்‌ நெறி' இதழ்‌ 
அதாடங்கினார்‌. 65 இத்தி எதிர்ப்பு ; /ன்றைய ஆட்சி 
அஞ்சும்‌ வண்ணம்‌ போராடினார்‌. ஒற்றர்கள்‌ உற்று நோக்‌ 
இனர்‌. 14 குற்றச்‌ சாட்டுகள்‌ சாட்டப்படடன. 36 வழக்‌ 
கறிஞர்கள்‌ வலிய வந்து வழக்காடினர்‌. தலைநகர்‌ நோககித்‌ 
தமிழ்‌ உரிமைப படை கால்நடையாகை புறப்பட முனைந்த 
மீபாது 1. 5, 6ல்‌ பாதுகாப்புக்‌ கைதியாக்கி வேலூர்‌ சிறையில்‌ 
1 திங்கள்‌ வைத்தது. பேராசிரியப்‌ பணியையும்‌ பறிக்க 


முனைந்தது. ஆனால்‌ அந்தோ 67ல்‌ ஆட்சி மாறியது, 67-68 


972 தமிழ்‌ இலக்கிய வர்லாறு 
சென்னை மாநிலக்‌ கல்லூரித்‌ தலைமைப்‌ பேராசிரியரானார்‌. 
68-70ல்‌ உசுமானியா பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறை தலைவர்‌ 
71ல்‌ நாகர்‌ கோவில்‌ இந்துக்‌ கல்லூரி முதல்வர்‌. 2, 10. 72ல்‌ 
சிங்கப்பூர்‌ மலேயா கீழ்த்திசை நாடுகள்‌ பயணம்‌ மேற்‌ கொண்டு 
தமிழ்‌ வளர்ச்சிப்‌ பணி புரிந்து திரும்பி மதுரைத்‌ திருநகரில்‌ 
குறள்‌ நெறி இதழ்‌ நடத்தல்‌. 


சர்க்கரை நோய்‌, கல்லீரல்‌ அழற்சி, சிறு நீரகக்‌ கேடு, 
மற்றும்‌ மஞ்சட்‌ காமாலையால்‌ உடல்‌ நலம்‌ குன்றியது, 
63 ம்‌ அகவையில்‌ மறைந்தார்‌. தந்தையைத்‌ தொடர்ந்து 
மகன்‌ முனைவர்‌ மறைமலை (மாநிலக்‌ கல்லூரி), மகள்‌ மதியழகி 
(திண்டுக்கல்‌ அரசினர்‌ மகளிர்‌ கல்லூரி) இருவரும்‌ தமிழ்ப்‌ பணி 
ஆற்றி வருகின்‌ றனர்‌. தமிழின்‌ தொன்மைத்‌ தன்மை பரப்பு. 
வதே நோக்கு தமிழ்‌ நலம்‌ நாடிய போராட்டமே இவர்‌ வாழ்வு: 
புனை பெயர்‌ “தொல்காப்பியன்‌” தொல்காப்பிய ஈடுபாடு 
மிகுதி. அதனாற்றான ஐம்பது தாண்டிய அகவையில்‌ ‘தொல்‌ 
காப்பியத்தை ஆங்கிலத்தில்‌ பெயர்த்து ஆராய்ச்சியும்‌ 
இணைத்து நரலாக்கினார்‌. டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றார்‌. எழி 
லர, மாணவர்‌ ஆற்றுப்‌ படை, அண்ணாவிற்குப்‌ பாவியல்‌ 
வாழ்த்து; அமைச்சர்‌ யார்‌? எல்லோரும்‌ இந்நாட்டு அரசர்‌, 
தமிழ்‌ கற்பிக்கும்‌ முறை, வள்ளுவர்‌ வகுத்த அரசியல்‌ வள்ளு 
வர்‌ கண்ட இல்லறம்‌, பழந்‌ தமிழ்‌, தொல்காப்பிய ஆராய்ச்சி 
விளக்கம்‌, இலக்கியம்‌ கூறும்‌ தமிழர்‌ வாழ்வியல்‌, ககும வீரர்‌ 
காமராசர்‌, A brief study of Tamil words, gthe Making of 
Tail Gammar போன்றன எச்சங்கள்‌. “என்‌ வாழ்க்கைப்‌ 
போர்‌' தன்‌ வரலாறாகும்‌ மாணவர்‌ போற்றும்‌ மறவராக 
மிளிர்ந்தார்‌. தமிழ்‌ வரலாற்றில்‌ தக்காராக ஒளிர்கிறார்‌. 

மு. வரதராசனார்‌: 25-4-12-10-10-74 வட ஆர்க்காடு திருப்‌ 
பத்தூர்‌. முனிசாமி:அம்மாக்கண்ணு. பிள்ளைப்பெயர்‌ திருவேங்‌ 
கடம்‌. தாத்தாவின்‌ பெயரே நிலைத்தது. வாலாஜாபாத்‌ திருப்‌ 
பத்தூரில்‌ பயின்று 1928-ல்‌ தாலூகா அலுவலக எழுத்தராக 
வாழ்வு தொடக்கம்‌. முருகய்ய முதலியாரிடம்‌ கற்று 35-ல்‌ 
மாநிலத்திலேயேமுதல்வராக வித்துவான்‌ தேறி திருப்பனந்தாள்‌ 
5 ஆம்‌ ஜார்ஜ்‌ மன்னர்‌ பரிசாக ஆயிரம்‌ வெண்‌ பொற்காசு 
பெற்று நகராட்சி உயர்நிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌ ஆனார்‌. 
9-ல்‌ ஓ. பி. எல்‌. தேறி பச்சையப்பன்‌ கல்லூரி விரிவுரையாள 
ராதல்‌. 44-ல்‌ எம்‌. ஓ.எல்‌. பட்டம்‌ பெறல்‌ 45-ல்‌ தமிழ்த்துறைத்‌ 
தலைவர்‌ (எம்‌. ஓ. எல்‌. பட்டம்‌ பெற்றவர்கள்‌ இத்துணை 
ஆண்டுகளின்‌ பின்னர்‌ எம்‌.ஏ.என ஆக்கியது பல்கலைக்கழகம்‌) 
8-ல்‌ பழந்தமிழ்‌ இலக்யெத்தில்‌ இயற்கை ஆய்வு எழுதி 


மது. ௪. விமலானந்தம்‌ 774 


டாக்டர்‌ பட்டம்‌ பெறல்‌ (இவரே சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தின்‌ முதல்‌ டாக்டர்‌ பெற்ற தமிழர்‌) 61௮7] சென்னைப்‌ பல்‌ 
கலைக்கழகத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 71-74 மதுரைப்‌ பல்‌ 
கலைக்கழகத்‌ துணைவேத்தர்‌ 72-ல்‌ அமெரிக்க பல்கலைக்கழகம்‌ 
D. Litt பட்டம்‌ வழங்கியது; பெற்ற முதல்‌ தமிழறிஞர்‌ உலகம்‌ 
சுற்றிய முதல்‌ தமிழ்ப்பேராசிரியர்‌ உலகத்‌ தமிழர்‌ உளங்கவர்ந்த 
முதல்‌ தமிழர்‌ சுதந்திரப்‌ போராட்ட நூற்றாண்டு விழாவில்‌ 
75-8-57 -ல்‌ இயற்றமிழுக்கு விருது பெறல்‌, _ 


மணம்‌ 3-ல்‌, மனைவி ராதா அம்மையார்‌. மக்கள்‌ மூவா 
Dr. திருநாவுக்கரசு, டா. நம்பி, மா. பாரி, படைத்தவை 85, 
நாவல்‌ 13, சிறுகதைத்‌ தொகுதி 2, சிந்தனைக்கதை 2, நாடகம்‌ 
6, கட்டுரை இலக்கியம்‌ 11, கடித இலக்கியம்‌ 4, சிறுவர்‌ இலக்‌ 
கியம்‌.4, பயண இலக்கியம்‌ 1, இலக்கிய வரலாறு 1, மொழி 
யியல்‌ 6, வாழ்க்கை வரலாறு 4, இலக்கிய நூற்கள்‌ 24, 
சிறுவர்‌ இலக்கணம்‌ 3, ஆங்கிலத்தில்‌ 2, மொழி பெயர்ப்பு 2, 
அக்ல்‌ விளக்கு சாகித்ய அகாதமி பரிசு, கள்ளோ காவியமோ 
புகழ்‌ தந்தது. முதல்‌ நாவல்‌ செந்தாமரை, தமிழாசிரியர்களிலே 
'தற்கால இலக்கியத்திற்கு இறங்கி கதை இலக்கியம்‌ படைத்து 
ஓகோ எனப்‌ புகழ்‌ பூத்தவர்‌ இவரே--மு.தல்வர்‌. 


எடுப்பான நெடியஉருவம்‌, புன்னகை பூத்த பொலிவுமுகம்‌, 
அறிவின்‌ செறிவு காட்டும்‌ அகன்ற நெற்றி, துறுதுறுத்த துடிப்‌ 
பான கண்கள்‌, நேரிய கூரிய மூக்கு, மென்மை தவழும்‌ உதடு 
கள்‌, உடல்‌ நலமுணர்த்தும்‌ அழகிய அடுக்கான வெள்ளைப்‌ பற்‌ 
கள்‌, நீண்ட நெடும்‌ கைகள்‌, மென்மையான கரிய திருமேனி, 
பரந்த மார்பு, பண்பட்ட மனம்‌ மொத்தத்தில்‌ மதியால்‌ வித்த 
கர்‌, மனதால்‌ உத்தமர்‌ தலைமகன்‌ தவமகன்‌. 


இவர்‌ பங்கு பெறாத பல்கலைக்கழகமோ குழுக்களோ 
திடையா. திரு. வி. கவின்‌ சீடர்‌, காந்திய உள்ளம்‌ கதர்‌ அணி 
வார்‌. தாயுமானார்‌, இராமலிங்கர்‌, பரமஹம்சர்‌, விவேகானந்‌ 
தர்‌, மாணிக்கவாசகர்‌, நம்மாழ்வார்‌, தாகூர்‌, பெர்னாட்ஷா, 
சாமர்‌ செட்மாம்‌, காண்டேகர்‌, ஈடுபடு சிந்தையர்‌. ஒழுங்கும்‌ 
ஒழுக்கமும்‌ காத்தவர்‌ஒப்புரவாளர்‌. வலது கை செய்வது இடது 
கை அறியாது உதவும்‌ அடக்க அன்புருவினார்‌. “மு.வ” என்ற 
ஈரெழுத்தால்‌ முத்தமிழ்‌ உலகினையும்‌ கவர்ந்தவர்‌ மாறுபட 
டோரும்‌ மதிக்கும்‌ மாண்பினர்‌. எல்லோருக்கும்‌ நல்லவராக 
-நிலவிய தமிழ்‌ நிலவு. 
. நா.ரா. முருகவேள்‌: 7-11-24-7-4-85, தாம்பரம்‌அருகில்‌ நந்தி 
புரம்‌. ராமசாமி முதலியார்‌; சிவகாமி அம்மாள்‌. பெற்றோர்‌ 


174 ்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு: 


இட்ட பெயர்‌ செளந்தரராஜன்‌. மறைமலையடிகள்‌ வைத்த 
பெயர்‌ முருகவேள்‌... கரந்தைப்புலவர்‌ கல்லூரி வித்துவான்‌ 47-6 
பண்டி தம்‌, 49-ல்‌, எம்‌, ஓ. எல்‌ 57-ல்‌, எம்‌. ஏ. 58-ல்‌ 47-49 
சிந்தாதிரிப்பேட்டை 9-—51முத்தியாலுபேட்டை உயர்நிலைப்‌ 
பள்ளிகளில்‌ தமிழாசிரியர்‌ 57--6 தாம்பரம்‌ கிருத்துவக்‌ கல்லூரி 
விரிவுரையாளர்‌ 52 செப்‌: 85 மார்ச்சு இந்து அறநிலையத்‌ 
துறை “திருக்கோயில்‌” ஆசிரீயர்‌ சைவ சித்தார்த்த சமாஜ “சித்‌ 
தாந்தம்‌' இதழாசிரியர்‌ 52-62, 76-79. 


40, ஆண்டுகளாக சை வத்துக்கும்‌ செந்தமிமுக்கும்‌ சிறக்கப்‌ 
பணியாற்றியுள்ளார்‌. மிஃச்‌ சிறந்த போதகாசிரியர்‌ வல்ல பேச்‌ 
சாளர்‌ மேலை நாட்டறிஞர்தம்‌ மேற்கோள்களை செய்யுள்‌ 
வடிவில்‌ வடித்திடும்‌ வளமையர்‌. “செந்தமிழ்ச்‌ சைவமணி 
(மதுரை), சித்தாந்தப்புலவர்‌ மணி(தருமை) , செந்தமிழ்வேந்தர்‌ 
(திருக்குறட்பீடம்‌) ஞானத்‌ தமிழாகரர்‌ (குன்றக்குடி), புலவர்‌ 
ஏறு (சேக்கிழார்‌ கழகம்‌), திருவாசகச்‌ செல்வர்‌, சித்தாந்த 
ஞானாகரர்‌ (யாழ்ப்பாணம்‌), சித்தார்ந்த வித்தகர்‌ (தமிழ்‌ 
வளர்ச்சி மன்றம்‌). தமிழ்ச்‌ சான்றோர்‌ (புலவர்‌ குரு), சித்‌ 
தார்ந்த கலாநிதி (தூத்துக்குடி) பட்டங்கள்‌ பெற்றவர்‌. 


மா. ரா. இளங்கோவன்‌: 29-6-32_.24-6-81. டாக்டர்‌ 
இராசமாணிக்கனாரின்‌ மூத்தமகன்‌. பச்சையப்பன்‌ கல்லூரி 
மாணவர்‌. மதுரை செந்தமிழ்க்கல்லூரி, சுதேசமித்திரன்‌, 
சென்னைப்புதுக்கல்‌ லூரியில்‌ தமிழ்‌ ஆற்றியவர்‌. நாரணதுரைக்‌ 
கண்ணனாரின்‌ ஆசியுடன்‌ பிரசண்ட விகடனில்‌ சிறு கதை 
படைத்து எழுத்துத்‌ துறையில்‌ இறங்கினார்‌. 


இலக்யெம்‌: செந்தமிழ்ச்‌ சிந்தாமணி, பொற்காலப்‌ 
பேரூர்கள்‌, தவச்செல்வி, இலக்கியக்‌ கதைகள்‌, ஐம்பெருங்‌ 
காப்பியக்‌ கதைகள்‌, தமிழ்ப்‌ புலவர்‌ வரலாறு. வாழ்க்கை: 
ரூசோ, எமர்சன்‌, ராதாகிருஷ்ணன்‌; நாவல்‌: வைரமாலை, 
பீரிவுக்கோடு, பாவைப்பரிசு, திறனாய்வு: கலையும்‌ வாழ்வும்‌ 
(சலம்பு) கட்டுரை :. குறிஞ்சிப்‌ பாவை, க்குக்‌ தமிழகத்‌ 
தின்‌ தலைநகரங்கள்‌ - துறைமுகங்கள்‌. 


டாக்டர்‌ பட்ட ஆய்வு ‘திரு.வி.க ஜித்‌ இதழியலுக்குச்‌ 
செய்த தொண்டு”. மறையுமுன்‌ இதழியலுக்கு.இவர்‌ ஆற்றிய 
தொண்டு என்றும்‌ நில்‌ று நிலவும்‌, முற்காலத்‌ தமிழ்‌ இதழ்கள்‌, 
இதழியல்நோக்கு, முதல்‌ நாளிதழ்கள்‌ மூன்று. சிலம்புச்‌ செல்‌ 
வரிடம்‌ சிந்தை கொண்டு *தலையங்க இலக்கியம்‌; தெ. பொ. மீ 
ஈடுபாட்டால்‌ "அறிவுலகின்‌ குருதேவர்‌” தொகுத்தளித்தார்‌. 


மது; ச. விமலானந்தம்‌ 775 


-.இவர்‌ துணைவியார்‌ புனிதவதி இளங்கோவன்‌ (9. 12 32) 
சென்னை வானொலியில்‌ நாடகத்துறையில்‌, நற்பணியாற்று 
றார்‌. கனவுகள்‌, காற்றினிலே தவழ்ந் தவை, திரு. வி.க சகாப்‌ 
தம்‌, பாரதத்திலகம்‌ மோ திலால்தேரு, நான்‌ கண்ட பெரி 
- யோர்கள்‌, நங்கையர்‌ . நல்லறம்‌ போன்றன படைத்துளர்‌. 


“வீ. உலகவூழியர்‌ (லோகிதாசன்‌) :  1906-.-4. 4. 65. 
தஞ்சைமாவட்ட பூதலூரை அடுத்த கரையாம்பட்டி: வீருக்‌ 
கொடும்புராயர்‌: சொர்ணத்தம்மாள்‌. ந.மு. -வேங்கடசாமி 
நாட்டார்‌ போன்ற அறிஞர்களிடம்‌ 20 ஆண்டுகள்‌ - இலக்கிய 
இலக்கணம்‌ கற்று 86ல்‌ புலவர்‌ பட்டம்‌ பெற்று தஞ்சை, 
நாமக்கல்‌, திருச்செங்கோடு, ராசிபுரம்‌ கழக உயர்‌ நிலைப்‌: 
பள்ளிகளில்‌ தமிழாசிரியராகத்‌ திகழ்ந்தார்‌. பின்‌ சேலம்‌ 
நகராண்மைக்‌ கல்லூரியிலும்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்திலும்‌ விரிவுரையாளராக விளங்கினார்‌. 

சமய நூல்கள்‌, இத்த மருத்துவ்ம்‌, கோள்‌ நூல்கள்‌, இசை 
நூல்களில்‌ . ஆழ்ந்த அறிவர்‌. சொல்லாற்றல்‌ வல்லார்‌. 
உள்ளத்தில்‌ நிற்குமாறு உருக்கமாகப்‌ பேசுவார்‌. சிந்த்‌ 
குளிரப்‌ பாடும்‌ குரல்வளம்‌ கொண்டவர்‌. கம்பனில்‌ ஊறியவர்‌, 
நயம்‌ கூறுபவர்‌. “சிவமே தனிப்‌ பெரும்‌ பரம்பொருள்‌' என்ற 
ஊன்‌ றிய ஈடுபாடு; என்றாலும்‌ பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதை 
யும்‌ கொள்ளார்‌. அவையோர்‌ அனைவரும்‌ அகமகழ்ந்தேத்‌ 
தப்‌ பொன்மழை யெனவே சொன்மழை தேன்‌ மாரியபோல்‌ 
மொழியும்‌ அருவிப்‌ பேச்சாளர்‌. வாஞ்சையோடு பழகும்‌ 
உளமையா்‌. ஆங்கிலம்‌, இந்தி, மலையாளம்‌ : அறிவார்‌. 
சொல்லாராரய்ச்சியில்‌ சூரர்‌. 

எல்‌. உலகநர்த பிள்ளை 2 12 - 9 - 1944 தஞ்சாவூர்‌ 
இலட்சுமணப்பிள்ளை மகன்‌, மருத்துவத்துறையிலும்‌ சாசனப்‌ 
பயிற்சியிலும்‌ அழ்ந்த அறிவினர்‌. தஞ்சைக்‌ கல்வெட்டுகள்‌ல்‌ 
திறம்‌ சான்றவர்‌. மெட்ரிகுலேசன்‌, பண்டிதம்‌ தேர்ந்தவர்‌ 
தஞ்சை நகராட்சியில்‌ சில காலம்‌ பணிபுரிந்து, பின்‌ உயர்‌ 
்‌ நிலைப்பள்ளிகளில்‌ தமிழாசிரியராக இருந்து, .திருவையாற்று 
அரசர்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்பேராசிரியராகத்‌ திகழ்ந்தார்‌. தமிழ்ப்‌ 
பெரியார்கள்‌ தொடர்பு பூண்டவர்‌ கரத்தைத்‌ தமிழ்ச்சங்கத்‌ 
தொடர்பும்‌ “தமிழ்ப்‌ பொழில்‌' கூட்டாசிரியராகவும்‌ இருந்‌ 
தாள்‌ இதன்‌ வாயிலாகப்‌ 'பரமோபதேசம்‌' “பதிபசுபாசப்‌ பனு 
வல்‌” போன்ற சைவசாத்திரங்களைப்‌ பதிப்பித்தார்‌. 


-இவர்‌ செய்த இருபெரும்‌ பணிகள்‌ எண்ணத்தத்தவை: 
1) வரலாற்று நூல்கள்‌: சோழன்‌ ப்ப பெருவளத்தான்‌, 


776 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
முதலாம்‌ இராசராசன்‌; கன்றும்‌ கனியுதவும்‌ பிற கற்புடைய 
மகன்‌ சாவித்திரி, அனுமான்‌ இராமதூதன்‌ 2) சரசவதி மகா 
லில்‌ பழஞ்சுவடிகளைப்‌ பகுத்து ஒவ்வொரு சுவடி பற்றிய 
விளக்கக்குறிப்புகள்‌ வரைந்தமை. இது ஆய்வாளர்‌ கட்கு 
அரிய வரலாற்றுக்‌ கருவூலமாக விளங்குகின்‌ றது. Descriptive 
Catalogue of the Tamil Manuscrifts 1925 - 26, இவரது செய்‌ 
யுள்‌ நூல்‌: முருகன்‌. போற்றித்‌ திருவகவல்‌ 1921ல்‌ வேல்ஸ்‌ 
இளவரசரால்‌ 'கிள்ளாற்று' எனும்‌ பொற்கடகம்‌ அணிவிக்கப்‌ 
பெற்ற பெருமையர்‌. 


சி. கு. நாராயணசாமி முதலியார்‌ : கோவை. பரம ஏழை. 
தலையில்‌ தாம்‌ வெளியிட்ட நூல்களைச்‌ சுமந்து விற்று, 
கம்பங்‌ கூழை ; உண்டு, கிடைத்த பணம்‌ கொண்டு அடுத்த 
நூற்களைப்‌ பதிப்பித்தவர்‌. படைத்தவை: தமிழ்ப்புலவர்‌ வர 
லாறு (ஓட்டக்‌ கூத்தர்‌ இரட்டைப்‌ புலவர்‌) தமிழ்க்‌ கலை 
வாணர்‌ வகை (படிக்காசுப்‌ புலவர்‌ சரிதம்‌) மாம்பழக்‌ கவிச்‌ : 
சிங்க நாவலர்‌ சரித்திரம்‌, வில்லி புத்தரர்‌ ஆழ்வார்‌, பொய்யா 
மொழிப்புலவர்‌, புகழேந்திப்புலவர்‌, அருணகிரிநாதர்‌ சறிதங்‌ 
கள்‌, அறிஞர்‌ ஆராய்ந்து கண்ட அருமலர்க்‌ கொத்து, அவி 
நாசி பேரூர்‌, பழநித்தல மகத்துவங்கள்‌; திருச்செங்‌ கோட்டுத்‌ 
குல வரலாறு, தொண்டைமண்டல சதகம்‌, முகவரி: 
சி. என்‌. தட்சணாமூர்த்தி முதலியார்‌ (மகன்‌) கலைமகள்‌ தமி 
மகம்‌, 147 தாமஸ்வீதி, கோயம்புத்தூர்‌, 


பெரன்னோதுவார்‌ ; சுப்பிரமணிய ஓதுவார்‌ மகன்‌. 
சே. ரா. சுப்பிரமணிய கவிராயரிடம்‌ கற்றவர்‌. ஒப்பரிய 'புல 
மையாளர்‌. திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ இருந்தவர்‌. சீர்காழி 
போன்ற ஊர்களில்‌ உயார்நிலைப்பள்ளிகளில்‌ தமிழாசிரியராகத்‌ 
திகழ்ந்தவர்‌. அண்ணாமலைப்‌ கல்கலைக்‌ கழகத்தில்‌ அருந்‌. 
தமிழ்ப்‌ பணிபுரிந்தவர்‌. இலக்கண இலக்கியம்‌ சைவத்தில்‌ 
சிறந்து நின்றவர்‌. 

கோ. சுப்பிரமணிய பிள்ளை: நெல்லை மாவட்டம்‌; வழக்‌ 
குரைஞராக இருந்து வண்டமிமுக்குத்‌ தொண்டு சேயய 
வந்தவர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக ஆராய்ச்சி த்துறைத்‌ 
தலைவராகத்‌ திகழ்ந்தவர்‌. அருமையாகப்‌ பாடம்‌ எடுக்கும்‌ 
பெருமைக்குரிய பேராசிரியர்‌. இசையோடு பாடும்‌ பெற்றியர்‌. 
கமபனில்‌ மிக்க ஆர்வம்‌ உடையவர்‌. நல்ல சொற்‌ - பொழி 
வாளர்‌. நூல்கள்‌; தமிழ்‌ உள்ளம்‌, கம்பர்‌ விருந்து. 

முத்து ராஜாக்கண்ணனார்‌: (அரசங்‌ கண்ணனார்‌): கட 
லூர்‌ மஞ்சக்குப்பம்‌. வித்துவான - பட்டம்‌ பெற்றுப்‌ பின்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ . 771 


g பி. ஓ. எல்‌, எம்‌. ஏ. தாமே பயின்‌ றவர்‌. கோவை, சென்னை 
.- அரசினர்‌ கலைக்கல்லூரி, மாநிலக்கல்லூரிகளில்‌ தமிழ்ப்பேரா 
சிரியராகப்‌ பிறங்கிப்‌ பின்‌ ஊட்டி, சென்னை அரசினர்‌ கல்‌ 
லூரி முதல்வராக விளங்கியவர்‌. ஞானியாரடிகளிடம்‌ பயின்ற 
வார்‌-சீடார்‌. ஏறுபோல்‌ நடையினர்‌, செந்தமிழ்ச்‌ சிங்கம்‌. தமிழ்‌ 
. வளர்ச்சித்துறை இயக்குநராக இலங்கி ஓய்வு பெற்றவர்‌. 
சிறந்த முதல்வராகச்‌ செயலாற்றியவர்‌. நூற்கள்‌: ஞானியார்‌ 
சுவாமிகள்‌, கந்தர்‌ சஷ்டி சொற்பொழிவுகள்‌ (தொகுப்பு), 
தமிழ்‌ எங்கள்‌ உயிர்‌. 

அ. கி. பரந்தாமனார்‌: 75 - 7 - 1902. சென்னை. அல்லிகுழி 
கிருஷ்ணசாமி முதலியார்‌: சிவக்கியானத்தம்மாள்‌. தாய்‌ வழிப்‌ 
பாட்டனார்‌ அட்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌ மாணவர்‌ 
ஏகாம்பரேசுவரர்‌ பதிகம்‌” பாடிய செத்நீர்க்குப்பம்‌ சந்தியப்ப 
முதலியார்‌ வீட்டில்‌ வளர்ந்ததால்‌ தமிழ்‌ ஆர்வம்‌ மேலோங்‌ 
கியது. புகழ்‌ சான்ற வேப்பேரி செயின்‌ பால்‌ உயர்‌ நிலைப்‌ 
பள்ளியில்‌ பயின்று 21ல்‌ பள்ளி இறுதி வகுப்பு தேறினார்‌. 
ஆசான்கள்‌ கா. ரா: நமச்சிவாய முதலியார்‌, மணி திருநாவுக்‌ 
கரச முதலியார்‌, சற்‌ தணர்‌. கர்னாட்டிக பஞ்சாலையில்‌ எழுத்‌ 
“தரானார்‌. 1-6 - 21ல்‌ கணேசம்மாளைத்‌ திருமணம்‌ செய்து 
கொண்டார்‌. சற்குணர்‌ பரிந்துரையால்‌ பயின்ற பவுல்‌ பள்ளி 
யிலேயே 22ல்‌ தமிழாசிரியப்பணி ஏற்றார்‌. 25ல்‌ விடுப்பு 
பெற்று பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ சேர்ந்தார்‌. மோசூர்‌ கந்த 
சாமி முதலியார்‌, மணி திருநாவுக்கரசு முதலியாரிடம்‌ தமி 
மும்‌, டி. ஆர்‌. சேஷ ஐயங்கார்‌, 9. எஸ்‌. சீனிவா சாச்சாரியரி 
டம்‌ வரலாறும்‌ கற்றார்‌. தமிழ்‌ - வரலாறு இரண்டிலும்‌ பீன்‌ 
னர்‌ இவர்‌ ஏற்றமுற, இதுவே அடிகோலிற்று. இவரை உரு 
வாக்கிய சற்குணர்‌, பட்டப்பிடிப்பு முடிந்ததும்‌ சற்குணர்‌ 
திருத்துவக்கல்லூரி சென்றதால்‌, தலைமைத்‌ தமிழாசிரியர்‌ 
ஆனார்‌. 31 - 32ல்‌ சிதம்பரம்‌ மீனாட்சி பயி ற்சிக்‌ கல்லூரியில்‌ 
அசிரியப்‌ பயிற்சி பெற்றார்‌, அங்கு பூவராகம்‌ பிள்ளையிடம்‌ 
பாடம்‌ கேட்கும்‌ பேறு பெற்றார்‌. 49ல்‌ எம்‌. ஏ. தேர்ந்தார்‌. 
9-1-50 முதல்‌ மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரியில்‌ 65 
வரை பணியாற்றினார்‌. 

படைத்தவை: பாரதி தமிழ்‌ வாசகம்‌. திருவள்ளுவர்‌ செத்‌ 
தமிழ்‌ வாசகம்‌, நவீன தமிழ்‌ இலக்கியக்‌ கோவை, ட்‌ 
மணிமாலை, மானிடம்‌ செய்த மாண்புறு செயல்கள்‌. நல்ல 
தமிழ்‌ எழுத வேண்டுமா? பேச்சாளராக, மதுரை நாயக்கர்‌ 
வரலாறு, கவிஞராக, திருமலை நாயக்கர்‌ வரலாறு, வரலாற்‌ 
றுக்‌' கட்டுரைகளும்‌ பிறவும்‌, தமிழிலக்கியம்‌ கற்க, திருக்குற 


778. கமிழ்‌'இலக்கிய வரலாறு 
ளும்‌ புதுமைக்‌ கருத்துக்களும்‌. பாவலா என்ற முறையில்‌ சிறு 
வர்‌ பாடல்களும்‌. (எங்கள்‌. தோட்டம்‌), செறிவு மிக்க தமிழ்‌ 
மகள்‌ திருப்பள்ளியெழுச்சி, பெருமாணவர்‌ ஆற்றுப்படை, 
பெருமக்கள்‌ கையறு நிலையும்‌ மன்னைக்‌ காஞ்சியும்‌, காமக்‌ 
களிமகன்‌- கோம்ஸ்‌. (Milton 5 ய) படை த்துளார்‌. பேரா 
சற்குணர்‌ வாழ்க்கை குருவுக்கு நன்றி பாராட்டுவது. 


சிறந்த சொற்பொழிவாளர்‌. இவர்‌ கலந்து கொள்ளாத 
மேடையே இல்லை! மணிவிழா 15 - 1 - 62ல்‌ மதுரைத்‌ திரு 
வள்ளுவர்‌ கழகம்‌ நடத்தியது. எழுத்தாளர்‌ மன்றம்‌ “பைந்‌ 
தமிழ்ப்‌ பாவலர்‌' என்று பொற்‌ பதச்கத்தில்‌ பொறித்து 
அளித்தது. சென்னையில்‌ 15 - 1 - 25ல்‌ தென்னிந்திய கல்விக்‌ 
கழகம்‌ தோற்றினார்‌. ஒரே பள்ளியில்‌ 23% ஒரே கல்லூரியில்‌ 
15 ஆண்டுகள்‌ பணியாற்றிய பேராசிரியர்‌ அஞ்சாநெஞ்சர்‌, 
கண்டிப்புமிக்கவர்‌. . “அ. கி. ப£' என எல்லாரும்‌ மரியாதை 
யுடன்‌ போற்றும்‌ இவருக்கு 12 ஆண்டுகளின்‌ பின்னர்‌ பிறந்த 
ஒரே மகன்‌ சோமசுந்தரம்‌ பி. ஏ. நெய்வேலி நிலக்கரி நிறு 
வனத்தில்‌ பணியாற்றுகிறாா. முகவரி 19. முத்துமுதலித்‌ 
தெரு, புரசை, சென்னைர்‌, 


கி.வா. ஜகந்நாதன்‌ ; 1.1--1906-திருச்சி மா வட்ட கிருஷ்ண 
ராயபுரம்‌. ௨. வே. சாமிநாதையரின்‌ உத்தம சீடர்‌. அவர்‌ 
பதிப்புகட்‌ ச உறுதுணையாக இருந்தவர்‌. வித்துவான்‌ பயின்று 
பின்னர்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றார்‌. பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
ஆய்வு செய்து *தமிழ்க்‌ காப்பியங்கள்‌' என்ற ஆய்வு நூல்‌ 
குந்தாம்‌. எழுத்து, பேச்சு, கவியரங்கம்‌, பட்டி மன்றம்‌, 
நாட்டுப்பாடல்‌, பயண இலக்கியம்‌, உரை, விளக்கம்‌, சமயம்‌, 
இதழியல்‌, சிறுகதை, கட்டுரை, ஆராய்ச்சி, எனப்‌: பல்‌ 
துறையில்‌ பெரும்பணி ய-ற்றிய பெரியார்‌. 


கலை மகள்‌ தொடங்கிய நாள்‌ தொட்டு . அதன்‌ ஆசிரி 
யராக அமைந்து சிறக்கப்‌ பணி புரிந்துளார்‌. தொல்காப்‌ 
பியத்தைப்‌ 'பயப்படாதீர்கள்‌' என நூல்‌ ்‌ எழுதி, எளிஃத்‌ 
இனிதே புரியச்‌ செய்தவர்‌. எட்டுத்‌ தொகையைப்‌ பொது 
மக்களும்‌ புரிந்து போற்றும்‌ வண்ணம்‌, 'சங்க நூற்‌ காட்சிகள்‌” 
என எட்டு நூல்களாக வடித்துள்ளார்‌. அபிராமி அந்தாதி, 
கந்தர்‌ கலிவெண்பா, அநுபூதி, திருமுநகாற்றுப்‌ , படை 
விளக்கம்‌ கண்டுளார்‌. பன்னிரு திருமுறைக்கும்‌ இருமுறை 
மலர்கள்‌ என்று அரும்‌ பொருள்‌ வரைந்துளளர்‌. கந்தரலங்‌ 
காரத்துக்குச்‌ சொற்‌ பொழிவு வடிவீல்‌ 20 நூல்கள்‌ எழுதிப்‌ 
பிழிந்து தந்துளார்‌. நாட்டுப்புற இலக்கியத்துக்கு நற்றொண்டு 
ஆற்றும்‌ வகையில்‌ நாடோடி "இலக்கியம்‌, ஏற்றப்பாடல்‌, 


மது. சஃவிமலானளந்தம்‌ 779 


.தஇருமணப்‌ பாடல்‌'.தெய்வப்‌ பாடல்‌, பல்வகைப்‌ பாடல்‌ என 
நூல்கள்‌ ஆக்கியுள்ளார்‌. சிறுகதைத்‌ தொகுதிகள்‌ நல்ல 
பிள்ளையார்‌, நாலு பழங்கள்‌, பவள மல்லிகை, அறுந்த தத்தி. 
'விடையவன்‌ என்ற புனைபெயரில்‌ இலக்கணத்தை எளிதே 
பாமரருக்கும்‌ புரிய வைத்துள்ளார்‌. 'விடைகள்‌-. ஆயிரம்‌” 
இலக்கிய ஆராய்ச்சியாகும்‌. குழந்தை இலக்கியம்‌' பற்றியது 
“விளையும்‌ பயிர்‌”, கட்டுரை வகையது “புது டயரி'. சரசுவதி, 
மகால்‌ நூலகத்திற்காகப்‌ பதிப்பித்தது மலையருவி நாட்டுப்‌ 
பாடல்‌ தொகுப்பு. 


வாசீச கலாநிதி போன்ற பட்டங்கள்‌ பெற்றவர்‌. இளமை 
முதல்‌ எண்பது வயதளவும்‌ சலியாது செந்தமிழ்ப்பணியாற்றும்‌ 
இவர்க்கு இவர்‌ பணி கருதி எந்தப்‌ பல்கலைக்‌ கழகமாவது 
டாக்டர்‌ பட்டம்‌ தந்‌ திநக்கக்‌ கூடாதா என்ற ஏக்கம்‌ எழும்பு 
கிறது! யார்‌ யாருக்கோ, என்ன என்னவோ சிறப்பெலாம்‌ 
செய்யும்‌ தமிழகம்‌, உழைத்து ஓய்ந்த உள்ளம்‌ உவக்குமாறு, 
ஒரு-பெரும்‌ சிறப்பு செய்யுமாக! பழுத்த புலமையராய பிறங்கும்‌ - 
இவரை அணுகி, இவர்‌ அறிவையும்‌ அனுபவத்தையும்‌ கேட்டுப்‌ 
பதிவு ' செய்து ,காக்கலாகாதா? தமிழகம்‌, தனியார்‌ தக்காரைத்‌ 
தக்கபடி உரிய கால்த்தே போற்று பயனுறு நாள்‌ எந்நாளோ ? 
தயக்கம்‌ வேண்டா, தகுதி மிகுதி வாய்ந்த தக்காரே! 


இவர்‌ மட்டுமல்ல முதுபெரும்‌ தமிழறிஞர்‌ களை 
யெல்லாம்‌, பக்குவமானவர்கள்‌ கொண்டு அணுகச்‌ செய்து 
அவர்களிடம்‌ மண்டிக்‌ கடக்கும்‌ அரிய செய்திகளை ஆய்வுக்‌ 
கருத்துக்களை நாடாப்‌ பதிவு செய்து காக்குமாயின்‌, வருங்‌ 
காலத்‌ தமிழகத்திற்குப்‌ பெரும்‌ பயனாகும்‌. தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
' கழகமாயினும்‌ இந்தேரக்கில்‌ இயன்‌ றன உடன்‌ செய்தல்‌ காலத்‌ 
தேவையாகும்‌ இவர்களது 60 ஆண்டு அனுபவங்கள்‌ இவர்‌ 
களோடு மறைந்து போமோ? போனால்‌ வருமா? காலத்தாற்‌ 
செய்யும்‌ மாபெரும்‌ பணியாக மேற்கொள்ளல்‌ நன்று முகவரி. 
“காந்த மலை” 2.நார்ட்டன்‌ முதல்‌ தெரு. மந்தை வெளி. 
சென்னை-28 (72876) 


ச. தண்டபாணி தேசிகர்‌: 15-6 - 1906. சிதம்பரம்‌ 
1928ல்‌ வித்துவான்‌ மாநில முதன்மை 8 - 7 - 28ல்‌ மீனாட்சி 
கல்லூரியில்‌ ௨. வே. சாவுக்கு உறுதுணையாக 3 அண்டுகள்‌ 
பணியாற்றல்‌. :பாணவர்‌ கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌ நாகை 
தேசிய உயர்‌ நிலைப்பள்ளியில்‌ 7 ஆண்டுகள்‌. அதுபோது ஐஸ்‌ 
டிஸ்‌ மு.மு. இசுமாயில்‌ மாணவர்‌. திருவாரூர்‌ கழக உயர்‌ நிலைப்‌ 
பள்ளியில்‌ கலைஞர்‌ மு. கருணாநிதி, இராம அரங்கண்ணல்‌ 


780 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மாணவர்கள்‌. திருப்பனந்தாள்‌ கல்லூரி, தருமை ஆதனக்கல்‌ 
லூரி, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ திருக்குறள்‌ துறை, 
மதுரைப்‌ பல்கலைக்கழக ஆராய்ச்சித்துறைகளில்‌ பணியா ற்றி 
ஓய்வு. திருவாவடுதுறை ஆதனமகாவித்துவான்‌; 'விரிநூ.ற்‌ பூல 
வர்‌” சிறப்புப்பட்டம்‌. 'உரைவள த்திருவள்ளுவர்‌” குழித்தலை 
கா. சு. நினைவு இலக்கியக்குழு அளித்தது ல்‌. அருங்‌ கொடை 
கள்‌: திருக்குறள்‌ அமைப்பும்‌: அழகும்‌, திருவாசகப்‌ பேரொளி, 
திருக்குறள்‌ உரைவளம்‌, கணபது, முருகன்‌ ஆடவல்லான்‌, 
சக்தி, சைவத்தின்‌ மறுமலர்ச்சி, முதல்‌ திருமுறை, முதற்‌ கட 
வுள்‌ வினாயகர்‌, முழுமுதற்‌ கடவுள்‌ நடராஜர்‌ என 60 அரிய 
நூற்கள்‌. வடமொழியினின்று முருகன்‌ அணியியல்‌ (பிரதா 
பருத்ரீயம்‌) பரதநாட்டிய சாத்திரம்‌ சச்சபுட வெண்பா 
தாள சாத்திரம்‌ (இசை நூல்‌) Introduction to Tirumanthiram. 
80 ஆண்டு இருமொழிப்‌ பெரும்‌ புலமையாளர்‌. இவர்‌ மரு. 
மானே கருமையான கல்லூரி முதல்வர்‌ வி. சா. குருசாமி 


தேசிகர்‌. முகவரி: 'திருமந்திரம்‌' 44, தருமபுரம்‌ சாலை, 
மயிலாடுதுறை, 


கு, அருணாசலக்‌ கவுண்டர்‌ : 1908-பெரியார்‌ மாவட்ட 
நஞ்சைப்‌ புளியம்பட்டி, சிதம்பரம்‌ மீனாட்சி கல்லூரியில்‌ 
பயின்று நெல்லை இந்த! கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகச்‌ 
சிறக்கப்‌ பணியாற்றியவர்‌. நாட்டுக்காற்றிய பணிக்காக 
ராவ்சாகிப்‌' விருது பெற்றவர்‌; டி. கே. சி. வட்டத்‌ தொட்டி 
யில்‌ வளர்ந்தவர்‌. கம்பனில்‌ ஊறியவர்‌. கம்பராமாயண சாரம்‌ : 
தொகுத்தவர்‌. நூல்கள்‌: எல்‌. டி: சாமிக்கண்ணுப்‌ பிள்ளை, 
எச்‌. ஏ. கருஷ்ணப்‌ பிள்ளை, மாயூரம்‌ முன்சீப்‌ வேதநாயகம்‌ 
பிள்ளை, மனோன்‌ மணீயம்‌ குறிப்புரை, கரும்பின்‌ கதை 


மதிப்புக்குரிய பெரியவர்‌. மாணவர்கள்‌ சிலர்‌. டாக்டர்‌ 
வ. அய்‌. சுப்பிரமணியம்‌, ஜஸ்டிஸ்‌ மகாராஜன்‌, பாஸ்கரத்‌ 

தொண்டமான்‌, முகவரி: பங்களாப்‌ புதூர்‌, ஈரோடு 

மாவட்டம்‌, 


சரவண ஆறுமுகமுதலியசர்‌ : 13 - 8- 1908 திருச்சி அன்‌ 
. பில்‌. சரவண முதலியார்‌: செல்லம்மாள்‌. திருச்சி எஸ்‌. பி. ஜி. 

(பிஷப்ஹீபர்‌) கல்லூரியில்‌ 23 - 27ல்‌ இன்டர்‌, பி. ஏ பயின்‌ 
றார்‌; பகுதி 4 நெப்புத்தமிழ்‌ பயின்று பல்சுலைக்கழக 
முதன்மை பெற்று பிராங்லின்‌ தங்கப்பதக்கம்‌ பெற்றார்‌. 
அண்ணாமலையில்‌ 338 - 85ல்‌ எம்‌ ஏ பயின்று முதல்‌ தகுதி 
யுற்றார்‌. சைதாப்பேட்டை ஆசிரியர்‌ பயிற்சிக்கல்‌ லூரிப்பேரா 
சிரியர்‌, கொமார பாளையம்‌ கல்லூரி முதல்வர்‌, பழநி பண்‌ 
பாட்டுக்கல்லூரி முதல்‌ முதல்வர்‌, இருச்சி தேசியக்கல்‌ லாரி 


-ம்து. ச. விமலானந்தம்‌ 757 


முதுகலை அமைப்புப்‌ பேராசிரியர்‌ எனப்பல நிலைகளில்‌ பணி 
யாற்றியவர்‌. 64ல்‌ சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம்‌ தமிழ்ப்‌ 
பெரும்‌ புலவர்‌ பட்டம்‌ தந்தது. 


- படைத்தவை 2 தமிழ்‌ கற்பிக்கும்‌ முறைகள்‌, கட்டுரைக்‌ 
கருவூலம்‌, திருக்குறளும்‌ பொது தோக்கும்‌, இலக்கிய ஓவியங்‌' 
கள்‌ இவர்‌ இடம்‌ பெறாத பல்கலைக்‌ கழகமோ குழுவோ: 
இராது. அவ்வளவு முக்கியத்துவம்‌ பெற்றிருந்தார்‌. முகவரி 
37. இரண்டாவது சாலை, கத்தாரிபாய்‌ நகர்‌, சென்னை - 80 


மு. அருணாசலம்‌ : 29 - 10- 1909. தஞ்சை மாவட்ட திருச்‌ 
சிற்றம்பலம்‌. முதுகலை பட்டதாரி. பிறப்பகத்தில்‌ வித்யாலயம்‌ 
அமைத்துக்‌ காந்தியக்‌ கல்வி பரப்பும்‌ காந்தியவாதி. சைவப்‌ 
பெரியார்‌. சைவசித்தாந்த மகா சமாசத்‌ தலைவராய்‌ இருந்து, 
சித்தாந்தம்‌” இதழ்‌ நடாத்தியவா்‌. முன்னாள்‌ குடியரசுத்‌ 
தலைவர்‌ டாக்டரா ராதா கிருட்டிணன்‌ சித ப்பழைப்பின்‌ 
பேரில்‌ காசிப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஈராண்டு பேராசிரியராகப்‌ 
பிறங்கியவர்‌. எழும்பூர்‌ தமிழ்‌ வட மொழி ஆய்வகத்தின்‌ 
தலைவராகத்‌ திகழ்ந்தவர்‌. வேளாண்மை செய்து வருபவர்‌; 
அத்துறை நூல்கள்‌ எழுதித்‌ தமிழக அரசின்‌ பரிசு பெற்றவர்‌, 
அரும்‌ சாதனை: தமிழ்‌ இலக்கிய வரலாற்றினை நூற்றாண்டு ' 
வாரியாக 25 தொகுதிகளாக அமைத்து வருவது. ஒரு பல்கலைக்‌ 
கழகம்‌ பெரு நிறுவனம்‌ பலரைக்‌ கொண்டு ஆற்ற வேண்டிய 
பாரிய பணியினை, தனி ஒருவராக இருந்து சாதித்து வருபவர்‌, 
இதுபோது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பேரகராதித்‌ துறைத்‌ 
தலைமைப்‌ பதிப்பராகப்‌ பிறங்கி வருகிறார்‌. பிறநூல்கள்‌; 
சைவ சமயம்‌, திருவாசகக்‌ கட்டுரைகள்‌, தத்துவப்‌ பிரகாசம்‌ 
உரை, திருக்களிற்றுப்‌ படியார்‌ அனுபூதி உரை; குமரியும்‌ 
காசியும்‌, தாலாட்டு இலக்கியம்‌, புத்தகமும்‌ வித்தகமும்‌, நான்‌ 
கண்ட வினோபா; ஆதாரக்‌ கல்விஎன்றால்‌ என்ன? பாட- 
சாலை நோய்கள்‌, தமிழ்ப்‌ புலவர்‌ வரலாறுகள்‌. Women saints 
௦4 Tamil nadu, Education in Ancient Tamil nadu. பதிப்பு: முக்‌ 
கூடற்‌ பள்ளு, சிதம்பரக்‌ குறவஞ்சி, 


தர. ஏ. ஞானமூர்த்தி: 15-7 - 11. சென்னை. ஏகாம்பரம்‌? 
ராசாம்பாள்‌. மயிலை பி.எஸ்‌. உயர்நிலைப்பள்ளி 55ட0 30ல்‌ 
செங்கற்பட்டு தலைமைச்காவல்‌ நிலையம்‌, சென்னை உயர்‌ 
நீதிமன்‌ ற்‌ அதிகாரிகள்‌ அறக்குழு அலுவலகம்‌, கல்வி வெளியீட்‌ 
டுக்கழகம்‌, மயிலை இந்து நிரந்தரநிதி, அஞ்சல்‌ தணிக்கை 
அலுவலங்களில்‌ எழுத்தராக இருந்தார்‌. பா. வே. மாணிக்க 
நாயக்கர்‌. குடும்பத்‌ தொடர்பாலும்‌ துண்டுதலாலும்‌ 


782 தமிழ்‌ இலக்கிய: வறலர்று 
சிந்தாதிரிப்பேட்டை வேதாந்த சங்கத்தில்‌ தொ. பொ. மீயிடம்‌ 
தமிழ்‌ கற்று 48ல்‌ வித்துவான்‌, 46ல்‌ பி, ஓ. எல்‌, ஆனார்‌. 
கோவை- பூ. சா. கோ. கலைக்கல்லூரியில்‌ 48. சனவரி முதல்‌ 
விரிவுரையாளர்‌ 50ல்‌ எம்‌. ஏ. 56ல்‌ அண்ணாமலையில்‌. ௮. 9 
செட்டியார்‌ தெ. யொ. மீயிடம்‌ ஆய்வுக்குப்பதிவு செய்து 59ல்‌ 
சீவகசிந்தாமணி ஆராய்ச்சி” ஆய்வேடு அளித்து 62ல்‌ டாக்டரா 
னார்‌ பேராசிரியராக உயர்ந்தார்‌ 67ல்‌, முதுகலைப்பேராசிரியர்‌ 
72ல்‌ மணிவிழா 3 நாள்‌ காப்பிய விழாவாக நடந்தது; குன்‌ 
றக்குடி அடிகளார்‌ “நூலறிவு புலவர்‌' பட்டம்‌ அளித்தல்‌ 12 
சூன்‌ ஓய்வு - பல்கலைக்கழக மானியக்‌ குழுவின்‌ த்வம்‌ 
பேராசிரியராக அமர்தல்‌. 


தமிழ்‌ உலகில்‌ மிகவும்‌ இனியவர்‌. இலக்கியும்‌, சிறுகதை, 
புதினம்‌, நாடகம்‌. ஆராய்ச்சி, கட்டுரை எனப்‌ பல்‌ திறப்பணி 
'யாற்றியிருப்பினும்‌, போதிய அளவு போற்றுதல்‌ பெறவில்லை; 
இவரது அடக்கமே இப்படிமுடக்கி விட்டதோ? இவருடன்‌ 
பிறந்தவரே சென்னைப்பல்கலைக்‌ கழகத்தில்‌ பணியாற்றிய 
உளவியல்‌ பேரா. டாக்டர்‌ தா. ஏ. சண்முகம்‌, நூல்கள்‌: இத்‌ 
தாமணிச்செல்வம்‌, அடிசிற்கனியாள்‌, தின்ற சொல்லார்‌, அவல 
வீரர்கள்‌, சமணம்‌, யார்‌ மகளோ? பாவையின்‌ உயிர்ப்பு இந்‌ 
இயப்பல்கலைக்‌ கழகத்தமிழாசிரியர்‌ மன்ற தோற்றுநர்களில்‌ 
ஒருவர்‌. முதல்‌ பொதுச்செயலர்‌. இவரிடம்‌ ஆய்வு செய்து டாக்‌ 
டர்‌ அனோர்‌ 30. முகவரி: தாமு நகர்‌, கோவை 18. 

பண்டித நடேசனார்‌: 2௦ - 11 - 1914. மயிலாப்பூர்‌. வைத்‌ 
திலிங்க ஆசாரியார்‌: ராஜம்மாள்‌. வேப்பேரி பவுல்‌ கலாசாலை 
SSLC 32ல்‌. சற்குணரிடம்‌ பாடம்‌ கேட்டல்‌, பவுல்‌ கலாசாலை 
யில்‌ 33 - 36 ஆசிரியர்‌, 37 - 84 வார்தா 'கஃவித்திட்டம்‌ பயி 
லச்செல்லல்‌. அரசு இலேடர்‌ விடுதிப்பொறுப்பு 39 - 42; ஸ்டீம்‌ 
பாயிலர்‌ கம்பெனி கணக்கர்‌ 42 - 44; பவரகா மகாராணி 
அடிப்படைப்பள்ளி முதல்‌ தலையையாசரியர்‌ 45ல்‌; சென்னை 
ஆதாரப்பள்ளி தோற்றுவித்தல்‌ 46 - 47; இத்தாலிய பாதிரி 
களால்‌ நடத்தப்பெறும்‌ செயின்ட்ஜோசப்‌ ஆங்கில இந்திய 
உயர்நிலைப்பள்ளித்‌ தலைமைத்தமிழாசிரியர்‌ ' 45 - 7:( 51ல்‌ 
தமிழ்‌ பி. ஏ. பட்டம்‌) ஓய்வு, 64ல்‌ டாக்டர்‌ ரத்தனவேல்‌ சுப்‌ 
பிரமணியம்‌ தமிழ்க்கல்லூரி மதிப்பு முதல்வர்‌, பச்சையப்பன்‌ 
கல்லூரி எதிர உள்ள செயின்‌ ஜார்ஜ்‌ ஆங்லை இந்தியப்பள்ளி 
யில்‌ மதிப்பியல்‌ ஆங்கில ஆசிரியர்‌. Jப5tice of peace, 
Honarary presideney Magistrate ஆக இருந்தார்‌. 


டாக்டர்‌ ரத்தினவேல்‌ சுப்பிரமணியத்திற்குப்‌ பெரிய 
“ராணம்‌ பாடம்‌ சொல்லியுள்ளார்‌. ஜான்மில்லர்‌, ஹேரிமில்‌ 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ 783 


லர்‌, பால்யங்‌ போன்ற வெளி நாட்டவருக்குத்‌ தமிழ்‌ கற்பித்‌ 
துள்ளார்‌. காஞ்சிபுரம்‌ ஞானப்பிரகாச- ஆதீனம்‌ “மகாவித்து 
வான்‌ பட்டம்‌ வழங்கியது. பெத்து நாயக்கன்‌ பேட்டையில்‌ . 
ஞாயிறுதோறும்‌ , காலை *சிவப்பிரகாசம்‌” மாலை தணிகை 
புராணம்‌ பாடம்‌. சொல்கிறார்‌ மணம்‌ 43ல்‌. மனைவி தாகரத்‌ 
தினம்‌ மக்கள்‌ ஆண்‌ 4, பெண்‌ 38, ஆங்கிலம்‌ வட மொழிவல்‌ 
லவர்‌. முத்தமிழ்‌ என்ற இதழ்‌ ப ஆண்டுகள்‌ நடத்தி 
யுள்ளார்‌. 

படைத்தவை: திருமுருகாற்றுப்படை புத்துரையும்‌ 
ஆராய்ச்சியும்‌, மலர்‌ மணம்‌, Thiruvalluvar’s pattinathar’s, Rama 
jingaswami’s life & Message. கடல்‌ கடந்த அமைதி, வெப்பறை 
யன்‌, “திருத்தக்கதேவர்‌ _ திருவுள்ளம்‌, பட்டினத்தார்‌ பொன்‌ 
விழா மலர்‌ போன்று பல மலர்கள்‌ பதிப்பித்துள்ளார்‌. 
The Hindu voice, Muvandar - a Paradox, மூவேந்தர்‌ . தமிழ 
ரல்லர்‌, ஆரியரே, இளங்கோ தம்பி இல்லை, புனைவே; 
தமிழ்‌ வளர்க்க ஆவன எல்லாம்‌ செய்து வருகிறார்‌. நாளும்‌ 
எங்காவது இவர்‌ பொழிவு இருந்த தரும்‌. தமிழக தெய்வச்‌ 
சேக்கிழார்‌ மன்ற, சென்னை சன்மார்க்க சங்கத்‌ தலைவர்‌. 
தமிழ்ப்‌.பெரியார்‌. முகவரி: 10, சாமிப்பிள்ளை தெரு, சூளை, 
சென்னை - 112. 


சி. ஜகந்நாதாசாரியார்‌: 1918-—சென்னை, உரையாசிரியச்‌ 
சக்கரவர்த்தி வை. மு. கோபால திருஷ்ணமாச்சாரியின்‌ 
மாணவர்‌. குருபத்தி மிக்கவர்‌. வித்துவான்‌; எம்‌ ஏ. வரலாறு, 
தமிழ்‌; எல்‌. டி. பி. ஓ. எல்‌. புவியியவில்‌ டிப்ளமா பெற்றவர்‌. 
27 ஆண்டுகள்‌ சென்னை விமவகானந்தர்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ 
பணியாற்றி 73ல்‌ ஓய்வு. சிறந்த புகழ்‌ வாய்ந்த பேராசிரியர்‌. 
செறிவான 'புலமையர்‌, அறிவும்‌ உணர்வும்‌ பொங்கப்‌ பேசிடும்‌ 
அருவிப்‌ பேச்சாளர்‌, பாடம்‌ சொல்லும்‌ திறமே தனி, நகைச்‌ 
சுவை நெளிந்தோட அருங்‌ கருத்துக்களையும்‌ எளிமையாக 
இனிமையாக எடுத்தோதுவார்‌. இவர்‌ வகுப்பென்றால்‌ எல்‌ 
லோரும்‌ வந்துவிடுவர்‌; பிற மாணவர்களும்‌ தம்‌ வகுப்பு விடுத்து 
வத்து உட்கார்ந்து விடுவர்‌. அத்துணை ஆர்வம்‌, கொண் 
டாட்டம்‌ மாணவர்களை மெய்‌ மறக்கச்‌ செய்யும்‌. இவர்‌ 
வகுப்பு எப்போது வரும்‌ என ஏங்குவர்‌! 
பரந்து பட்ட அறிவர்‌; ஆதலின்‌ சிந்தித்து ஒப்பிட்டுத்‌ 
தனித்துவம்‌ தவழக்‌ கருத்துக்களைக்‌ கொட்டுவார்‌. கம்பனைக்‌ 
கரைத்துக்‌ குடித்தவர்‌. ஒவ்வொரு பாடலும்‌ அறிவார்‌; இவர்‌ 
தொட்டதும்‌ அவை புதுப்‌ புதுப்‌ பொருள்‌ காட்டும்‌, புத்தழகு' 


்‌ 784 


தமிழ்‌ இலக்கிய வ்ரலாறு 
கூட்டும்‌. கலிங்கத்துப்‌ பரணி, குறள்‌, சிலம்பு, வில்லி, சங்கப்‌ 
பாட்டு எதுவாயிருப்பினும்‌ இவர்‌ அணுகு முறை சரியாகவும்‌ 
-புதுவதாகவும்‌ அமையும்‌. இவர்‌ கூற்றில்‌ சிந்தனை முத்திரை 
பதிந்திருக்கும்‌; எந்த நேரத்திலும்‌ எதுபற்றியும்‌ இவரிடம்‌ 
கேட்கலாம்‌. ஓர்‌ ஐயம்‌ எழும்பின, ஓராயிரம்‌ விளக்கங்கள்‌ ஓடி 
வரும்‌. தமிழ்‌ நெடும்‌ பரப்பில்‌ இவர்‌ இனிய பயணம்‌ புரிந்‌ 
துளார்‌.. 

வரலாறும்‌ புவியியலும்‌ இவரது - கண்கள்‌; தமிழ்‌ இவர்‌ 
மூச்சு, ஆங்லைம்‌ அற்புதமாகத்‌. துள்ளிவரும்‌. அது அது பேசும்‌ 
போது, வரலாற்றாசிரியர்‌, புவியியலாசான்‌, ஆங்கிலப்‌ 
பேராசிரியர்‌ போல்‌ தோன்றுவார்‌. வைணவர்‌ ஆகலின்‌ 
நுட்பமும்‌ நுண்ணிய ஆய்வும்‌ இயல்பாக கைவரப்‌ பெற்றவர்‌. 
தமிழ்ப்‌ பேராசிய்யார்கள்‌ பலர்‌ அவ்வப்போது இவரிடம்‌ வந்து 
ஐயம தெளிவர்‌, விளக்கம்‌ பெறுவர்‌; பலர்‌ பாடம்‌ கேட்டு 
வருகின்றனர்‌. வெளிநாட்டறிஞர்கள்‌ தேடி வந்து தெளிவுப்‌ 


பெற்றுச்‌ செல்வர்‌. இவர்‌ ஓர்‌ நடமாடும்‌ நூலகம்‌. பல்கலைக்‌ 
குரிசில்‌. 


25 ஆண்டுகளாக ஓட்டப்பதந்தயத்தில்‌ இவரே : முதல்வர்‌. 
நடிப்பில்‌ மன்னர்‌. சாகுந்தலததில்‌ கண்வர்‌, முத்ரா ராட்ச்‌ 
சத்தில்‌ மலைய கேது, ஹாம்லத்தில்‌ போலோனியஸ்‌, தாகூரின்‌ 
தியாகத்தில்‌ பூஜாரி வேடங்கள்‌ தாங்கி அந்தப்‌ பாத்திரங்‌ 
களாகவே -காட்சியளிப்பார்‌. விஃவகானந்தர்‌ நூற்றாண்டு 
விழாவின்‌ போது “அமெரிக்காவில்‌ விவேகானத்தர்‌' நாடகத்தில்‌ 
பரமஹம்சராகவும்‌ the parliament of வால்‌ தாகூராகவும்‌ மிகச்‌ 
சிறப்பாக நடித்தவர்‌, 


விளம்பரம்‌ விரும்பாதவர்‌ எளியவர்‌, இனியவர்‌, வெரிடம்‌ 
அறிவு கொஞ்சும்‌, அன்பு கெஞ்சும்‌, மழலை முகம்‌, குழந்தை 
உள்ளம்‌. தேனி போன்ற சுறுசுறுப்பு, அகத்தும்‌ புறத்தும்‌ 
தூயவர்‌. உண்மையானவர்‌, மென்மையானவர்‌. நிறைகுடம்‌. 
தும்‌ குருநாதர்‌ வை, மு கா பதிப்பில்‌ உறுதுணை புரிந்துளார்‌. 
திருவெழு கூற்றிருக்கை ஐந்தனுக்கு உரை வரைந்துளார்‌. எழுப 
தாண்டு அனுபவக்‌ கனிவை, புலமைத்‌ தேனை எழுத்தில்‌ 
வடித்து வாங்கிக்‌ கொள்வது, நம்‌ கடமை, முகவரி: 38 
நாகோஜிராவ்‌ தெரு. சென்னை-5. 


அ. மு. பரம சிவானந்தம்‌. 5-7-14-—-செங்கற்பட்டு மாவட்ட 
அங்கம்பாக்கம்‌, பச்சையப்பன்‌ அகல்‌ லூரிப்‌ பேராசியர்‌, ௨௬ 
மானியா பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியராகவும்‌: ஈராண்டுகள்‌ 
அருந்துள்ளார்‌. “தமிழ்க்கலை இல்லம்‌” வைத்துப்‌ பன்னூல்கள்‌ : 


மது. ச..விம்லானந்தம்‌ | .785 


எழுதி . வெளியிட்டுள்ளார்‌. கவிதை யுள்ளம்‌ (கவிதை), 
கறைபடிந்த உள்ளம்‌ (சிறுகதை), துன்பச்‌ சுழல்‌ (நாவல்‌), 
சாதி வெறி, வழுவிலா மாணிக்கவாசகர்‌ (நாடகம்‌), கவிதையும்‌ 
வாழ்க்கையும்‌, தமிழக வரலாறு. சமுதாயமும்‌ பண்பாடும்‌, 
தமிழ்‌. உரை நடை வரலாறு, 19-ஆம்‌ நூற்‌ உரைநடை வளர்ச்சி 
என்‌ 40-க்கும்மேற்பட்ட நூல்களைப்‌ படை த்துள்ளார்‌. மனைவி 
வள்ளியம்மை '3பரில்‌ கல்வி நிலையங்கள்‌ நட த்திவருகிறார்‌. கூடி 
வாழ்‌ “(முதியோர்‌ கல்வி) The Gieanings of Tamil culture, 
Tamil Nadu through Ages. நல்லவர்‌. தொடர்புக்கு 18, அய்யாவு 
நாயுடு தெரு, சென்னை 30. 


லெ, ப. கரு. இராமகாதன்‌ செட்டியார்‌ : 6- 11 - 15-—நெற்‌ 
குப்பை. நெல்லைப்‌ பெரும்‌ புலவர்‌ கருணாலய. பாண்டியரை 
்‌ கொழும்புக்கு அழைத்துச்‌ சென்று [முறையாகத்‌ தமிழ்‌ கற்று 
' மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பண்டிதப்‌ பட்டம்‌ (25ல்‌) பெற்றார்‌. 
3௦ல்‌ - அண்ணாமலையில்‌ ஆசிரியப்‌ பயிற்சியில்‌ முதன்மை 
யுற்றார்‌. 43ல்‌ வித்துவான்‌ தேர்வில்‌ வெற்றி பெற்று ஜார்ஜ்‌. 
மன்னர்‌ பரிசு ஆயிரம்‌ வெண்பொற்காசு பெற்றவர்‌. 37ல்‌ 
ரா. ரா. தலைமையில்‌ ஆராய்ச்சித்துறையில்‌ சேர்ந்து, 38ல்‌ 
தமிழ்த்துறையில்‌ விரிவுரையாளராக விளங்க, 40ல்‌. கீழ்த்திசைப்‌ 
.. பிரிவின்‌. தலைவராகி, 58ல்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவராகவும்‌ 
திகழ்ந்தவர்‌. “டீன்‌ ஆக இருந்த முதல்‌ தனித்‌ தமிழ்ப்புலவர்‌, 5 
முறை இடைக்‌ காலத்‌ துணை வேந்தராகவும்‌ விளங்கியுள்ளார்‌. 
செல்வாக்கும்‌ சொல்வாக்கும்‌ பெற்ற புகழ்‌ பூத்தவராகப்‌ பிறங்‌ 
இலார்‌. கல்லூரி, பல்கலைக்‌ கழகங்களில்‌ பட்டம்‌ பெறாதோர்‌ 
தலைமை ஏற்க இயலாது என்றிருந்த நிலையை ஒழித்த 
பெருமையர்‌. 


தமிழிசைச்‌ சங்கத்திலும்‌ அண்ணாமலை இசைப்‌ பிரிவிலும்‌ 
பொறுப்பு வகித்து அரும்பணியா ற்றியுள்ளார்‌. பட்டமளிப்பு 
விழாவில்‌ தமிழில்‌ அறிமுகப்படுத்திப்‌ பட்டம்‌ பெறச்‌ செய்த 
செயல்‌ திறலா்‌. விடுதித்‌ துணைப்‌ பாது காவலராக இருந்த 
போது தான்‌, வள்ளுவர்‌ விழா கொண்டாடும்‌ வழக்கம்‌ 
தொடங்கியது; விடுதிகட்குத்‌ “தமிழ்ப்‌ புலவர்‌ பெயர்கள்‌ 
வைக்கப்‌ பெற்றன. ஆர்‌. சே. சண்முகம்‌ செட்டியார்‌ மணி 
விழாச்‌ செல்வராக இருந்து பெருமலர்‌ உருவாக்கியவர்‌. எல்லாக்‌ 
குழுக்களிலும்‌ இடம்‌ பெற்றுத்தன்‌ முத்திரை பதித்தவர்‌. 
எம்‌. ஓ. எல்‌. வகுப்பு தொடங்கினார்‌. சங்க இலக்கியத்தில்‌ 
காணப்பெறும்‌ மலர்களைத்‌ தொகுத்துப்‌ பார்வைக்கு 
வைத்தார்‌. மான்யக்‌ குழுவின்‌ உதவியுடன்‌ தமிழ்ப்புலவர்‌ 


அ. இ. 20 


726 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வரலாற்றுக்‌ களஞ்சியம்‌ தொகுத்திடும்‌ திட்டம்‌ மேற்‌ 
கொண்டு 2 தொகுதிகள்‌ வெளிப்படுத்தினர்‌. 

அகத்துறை இலக்கியங்களைச்‌ சிறப்பாக அக நானூறு, 
இலக்கியத்தில்‌ சேனாவரையம்‌ எடுப்பதில்‌ மன்னர்‌. பாடம்‌ 
நடாத்துவகற்‌ கெனவே பிறந்த பெருமகன்‌. மேலை 
நாடுகட்குச்‌ சசன்று வந்த புலவர்‌. ஜேனொழுகத்‌ திற மாக 
வகுப்பு எடுத்து நடாத்தும்‌ தனித்திறத்தார்‌. தருமை ஆதீனம்‌ 
“முத்தமிழ்‌ வித்தகர்‌ பட்டம்‌ அளித்துச்‌ சிறப்பித்தது. 
சிமலடைகள்‌ சிலிர்க்கும்‌ இவர்‌ பேச்சில்‌! 

படைத்தவை: கட்டுரைக்‌ மீகாவை, அண்ணாமலை 
அரசர்‌, சங்க காலத்‌ தமிழர்‌ வாழ்வு, வாழ்க்கை வளம்‌, 
தொல்காப்பியச்‌ செல்வம்‌, தோக்கு, பத்துப்‌ பாட்டுவளம்‌, 
சோம வேந்தர்‌ மூவர்‌, எட்டுத்‌ தொகைச்‌ செல்வம்‌, முகவரி: 48. 
வெங்கடேஷ்‌ நகர்‌. விருகம்‌ பாக்சும, சென்னை-92 


௮. ௪, ஞானசம்பந்தன்‌. 10-11-1905, இருச்சி அரசங்குடி. 
யெருஞ்சொல்‌ விளக்கனார்‌. அ.மு. சரவண முதலியார்‌: 
சிவகாமி அம்மாள்‌. லால்குடி கழக உயர்‌ நிலைப்‌ பள்ளி 
இறுதி வகுப்பு 32ல்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ சழக இன்டர! 
தமிம்‌ எம்‌, ஏ. (பல்கலைக்‌ கழக முதன்மை) 40ல்‌ சென்னைப்‌ 
பச்சையப்பன்‌ கல்லூரித்‌ துணைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 41-56; 
சென்னை வானொலி நிலைய நாடகப்‌ படைபபாளம்‌ 56-59; 
சென்னை அரசாங்க மொழிபெயர்ப்புத்‌ துணை இயக்குநர்‌ 
9-62; தமிம்‌ வெளியீட்டுத்‌ துறைச்‌ செயலர்‌ 62-65; சுமிழ 
வளர்ச்சித்‌ துறை இணை இயக்குநர்‌ 65-6, ; கல்லூரி வெளி 
மீட்டக இயக்குநர்‌ 67-70; மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்த்‌ துறை தலைவர்‌ 70-73; ஓய்வு. பின்‌, மேல்மருவத்தூர்‌ 
ஆதிபராசக்தி ஆலய “சக்தி' இதழாசிரியராக இருத்து, இது 
போது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தத்துவமையத்தில (காஞ்சி 
பார) பன்னிரு திருமுறைப்‌ பேராசிரியராகப்‌ பிறங்குகிறார்‌. 
1௦-9-40ல்‌. காதல்‌ கலப்பு மணம்‌ புரிந்து கொண்டவர்‌; 
துணைவியார்‌ ராஜாம்பாள்‌ ப, எ௫ி பி, டி. 3 மகன்‌, 3 மகள, 


பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ சூரர்‌; பாடம்‌ நடாத்துவதுில்‌ 
மன்னர்‌. உயர்ந்த சிறந்த ஒப்பற்ற ஆசிரியா்‌? தமிழில்‌ முதன்‌ 
முதல்‌ “இலக்கியக்‌ கலை” படைத்தவர்‌. இலங்கைக்கு 25 
முறைக்கு மேலும்‌, 56,66ல்‌ மலேசியாவுக்கும்‌ 60ல்‌ பர்மாவுக்கும்‌, 
67ல்‌ அமெரிக்காவுக்கும்‌ சென்று இலக்கிய சமயச்‌ சூறாவளிச்‌ 
சொற்‌ பொழிவுகள்‌ செய்தவர்‌. இந்தியா முழுதும்‌ பன்முறை 
சுழன்று எல்லா மன்றங்களிலும்‌ வீறு ஏறும்‌ தமிழ்‌ பேசி 


ம்து. ச. விமலானந்தம்‌ 299 


யவர்‌, திரு. வி. க. அருளும்‌ பொருளும்‌, பாரதி பாரதிதாசன்‌, 
சங்கரதாசர்‌, பக்தியும்‌ தத்துவமும்‌, மாணிக்க வாசகர்‌, 
போன்றன பேருரைகள்‌. குரு தேவர்‌ தெ; பொ. மீ. அவர்களின்‌ 
சீடர்‌, 

இராவணன்‌ மாட்சியும்‌ வீழ்ச்சியும்‌, கம்பன்‌ கலை-நாடும்‌ 
மன்னனும்‌, அரசியார்‌ மூவர்‌, தம்பியர்‌ .இருவர்‌, அகம்‌, புறம்‌, 
மகளிர்‌ வளர்த்த தமிழ்‌, குறள்‌ கண்ட வாழ்வு, இன்றும்‌ 
இனியும்‌, புதிய கோணம்‌, தேசிய இலக்கியம்‌, கம்பன்‌ புதிய 
பார்வை, தெள்ளாறு நந்தி (வானொலி நாடகங்கள்‌) இவர்தம்‌ 
அறிவின்‌ பிழிவுகள்‌ உணர்வின்‌ வார்ப்புகள்‌. 85க்கான சாகித்ய 
அகாதமி விருது பெற்றுளார்‌. துணிவு மிக்கவர்‌, பீடும்‌ 
பெருமிதமும்‌ கொண்டவர்‌. “சைவமணி' போன்ற பட்டங்கள்‌ 
பெற்றவர்‌. பெருமைக்குரிய பேராசிரியர்‌ முகவரி “சக்தி 
இல்லம்‌' டாக்டர்‌ நடேசன்‌ சாலை. அசோக்‌ நகர்‌, சென்னை-84 
(425235) 


க. வெள்ளைவாரணனார்‌; 14 - 1 - 1917. தஞ்சை மாவட்ட 
திருநாகேச்சரம்‌. 35ல்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக 
வித்துவான்‌. கரந்தை புலவர்‌ கல்லூரியில்‌ பணியாற்றியவர்‌, 
விபுலானந்தர்‌ யாழ்நூல்‌ எழுத உறுதுணை புரிந்தவர்‌. 
அண்ணாமலை தமிழாராய்ச்சித்‌ துறை தமிழ்த்‌ துறையில்‌ 
பணியாற்றி, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக மொழிப்‌ புலத்‌ தலை 
வராகத்‌ திகழ்ந்து ஒய்வு பெற்றவர்‌. இந்தி மொழி கட்டாய 
மாக்கப்‌ பெற்றதை எதிர்த்து அசாரியாருக்கும்‌ 'காக்கை விடு 
தூது விடுத்தவர்‌; வழங்கியவை: சங்க காலத்‌ தமிம்‌ மக்கள்‌, 
பன்னிரு திருமுறை ஆராய்ச்சி, தொ ல்காப்பிய உரைவளம்‌. 
பழுத்த புலமையாளர்‌. எளியவர்‌ (இனியவர்‌, கனிவு மிகுந்தவர்‌. 
சைவமும்‌ செந்தமிழும்‌ சிறக்கப்‌ பணியாற்றிய பெருமகனார்‌. 
முகவரி கனகசபை நகர்‌, சிதம்பரம்‌ 4. 

வ. சுப. மாணிக்கம்‌ : 17-4-1917-புதுக்கோட்டை மாவட்ட 
மேலைச்‌ சிவபுரி. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக மாணவர்‌. 
காரைக்குடி அழகப்பா கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 
முதல்வர்‌; அண்ணாமலை தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌. மதுரைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌. பழந்தமிழ்‌ இலச்கியத்தில்‌ 
காதல்‌' என ஆராய்ந்து முனைவர்‌ பட்டம்‌ பெற்றார்‌. தொல்‌ 
காப்பியத்தையும்‌ வள்ளுவத்தையும்‌ எழுத்தெண்ணிப்‌ பயின்ற 
யுலமையாளர்‌. பழந்தமிழ்க்‌ கொள்கையில்‌ ஊற றமும்‌ 
உறுதியும்‌ மிக்கவர்‌. சிலம்பிலும்‌ நுழைந்து நுண்மாண்‌ 
நுழைபுலம்‌ காட்டியுள்ளார்‌. நெறியோடு வாழ்பவர்‌. ஆழ்ந்து 


ரக்த தமிழ்‌ இலக்கிய்‌ வரலாறு: 


_ கற்ற - .அறினாராயினும்‌ அடக்கம்‌, எளிமை மிக்க ஆன்றோர்‌. 
- பேச்சில்‌ நகைச்சுவை பிலிற்றும்‌, ஆயும்‌ வகையும்‌ “அணுகுமுறை 
யும்‌ அலாதி, பண்டை இலக்கிய இலக்கணங்கள்‌ கரடு 
முரடானவை அல்ல என்பதனைத்‌ ௨ தெள்ளிதின்‌ விளக்கிடும 
திறத்தர்‌. மாணவர்‌. மனங்கொள்ளும்‌ வகையில்‌ போதிக்கும்‌ 
தகவுமிக்கவர்‌. மாணாக்கர்‌ தமிழற்வ பெறு வதே £டு பண்பாடும்‌ 
பேருள்ளமும்‌ மிக்கவர்களா தல்‌ வேண்டும்‌ என்பதில்‌ அக்கறை 
மிக்கவர்‌. பெருமைக்குரிய பேராசிரியர்‌. தமிழ்‌ மாணிக்க 
மாகவே திகழும்‌ தமிழுக்காகவே வாழும்‌ பெருமகனார்‌. 
பழமையிற்‌ புதுமை . காணும்‌ பெற்றியர்‌, இக்காலப்‌ 
பண்டிதமணி”. 


தந்தவை: ' வள்ளுவம்‌, தமிழ்க்காதல்‌. தொல்காப்பியப்‌ 
புதுமை, கொடைவிளக்கு. எந்தச்‌ சிலம்பு, சிந்தனைக்களங்கள்‌ , 
இலக்கிய . விளக்கம்‌, ஒப்பியல்‌ நோக்கு, கம்பர்‌, நெல்லிக்கனி 
என 15. இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ பதிப்பு வ்‌ 


்‌ 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தொல்காப்பிய அருமையும்‌ 
பெருமையும்‌ பரப்ப ஏற்படித்தியுள்ள தொல்காப்பியத்‌ 
தகைமையை 1-—10-83ல்‌ பெறும்‌ முதல்‌ ' பெருந்தகை. திங்கள்‌ 
தோறும்‌ 250ப ரூபாயும்‌, ஆண்‌ டான்றுக்கு 40,000 ரூபாய்‌ 
மான்யமும்‌ ஈராண்டுக்குப்‌ பெறுவார்‌. ' தமிழுக்குப்‌ பெருமை 
சேர்க்கும்‌ பெரும்‌ பேராசிரியரின்‌ முகவரி: 'கதிரகம்‌' 
காரைக்குடி-4 


௩. சுப்பு ரெட்டியார்‌ : 7-9-17 இருச்சி மாவட்ட துறையூர்‌ 
வட்ட கோட்டாத்தூர்‌. ஞானி நல்லப்ப ரெட்டியார்‌: காமாட்சி 
அம்மாள்‌. முசிறி கழக உயர்‌ நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு 
“4ல்‌, திருச்சி புனித சூசையப்பர்‌ கல்லூரி இன்டர்‌ 30ல்‌, 
பி.எசி, வேதியியல 39; சைதை பயிற்சிக்‌ கலலூரி எல்‌. டி! - 
41ல்‌; வித்துவான்‌ 49ல்‌;. தமிழ்‌ பி.ஏ. கீரல்‌; எம்‌.ஏ. 52ல்‌: 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ டாக்டர்‌ பட்டம்‌ 69ல்‌ 
(நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ சிறப்பாக நம்மாழ்வாரின்‌ 
தத்னுவம்‌) 

4.0 துறையூர்‌ சமீந்தார்‌ உயர்‌ அவல்‌ பள்ளி முதல்‌ 
தலைமை ஆசிரியர்‌, 50-60 காரைக்குடி அழகப்பா ஆசிரியப்‌ 
பயிற்சிக்‌ கலலூரி முதல்‌ துறைத்‌ தலைவர்‌; 60-77 திருப்பதி 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌; 77-78 சென்னை 
யில்‌: கலைக்களஞ்சிய முதன்மைப்‌ : பதிப்பர்‌. தெலுங்கு 
மாநிலத்தில்‌ தமிழ்‌ எம்‌.ஏ. ' எம்‌.பில்‌. பிஏச்‌.டிக்கு வகை 
செய்தவர்‌ தன்‌ சொந்த முயற்யொல்‌ தமிழரசன்‌ நிதிஉதவி 


ம்து. ச. வீமலானநதம 789 


கொண்டு! ஒய்வு பெற்றபின்‌ எழுத்துப்‌ பணியில்‌ இறங்கி 
15 நூல்கள்‌ படைத்துள்ளார்‌. I 


கல்வி 5, இலக்கியம்‌ 15, சமயம்‌ 12, இறனாய்வு 10. 
ஆராய்ச்சி 4, அறிவியல்‌ 14; வாழ்க்கை வரலாறு 4, என65 
நூல்கள்‌ படைத்துள்ளார்‌. பல நூல்கள்‌ தமிழரசன்‌ பரிசினைப்‌ 
பெற்றுள. பறம்புமலை பாரி விழாவில்‌ “அருங்கலைக்‌ கோன்‌” 
என்ற விருது வழங்கப்பெற்றது. அறிவியல்‌ பயிற்றும்‌ முறை, 
அறிவியல்‌ தமிழ்‌, கவிஞன்‌ உள்ளம்‌, முத்தொள்ளாயிர விளக்கம்‌ 
மலை தொண்டை-பாண்டி-சோழ-வடநாட்டுத்‌ திருப்பதிகள்‌, 
கவிதையனுபவம்‌ போன்றன சில. இனிய இவரின்‌ 
முகவரி £: ‘வேங்கடம்‌ ஏ.டி 18, பிளாட்‌ 3354 அண்ணா தகர்‌ 
சென்னை-40 (85584). 


மு சண்முகம்‌ பிள்ளை : 16-12-19. நாகர்கோவிலை அடுத்த 
வீமநகரி, முத்துப்பெருமாள்‌ பிள்ளை: பிரமு அம்மாள்‌. நாகர்‌ 
கோவில்‌ திருவிதாங்கூர்‌ அரசினர்‌ உயர்‌ பள்ளியில்‌ பயின்று, 
கவிமணி தொடர்பால்‌ ஊக்கத்தால்‌ திருவையாறு .அரசர்‌ 
கல்லூரியில்‌ 37ல்‌ பயின்று மாநில முதல்வராக 41ல்‌ வித்துவான்‌ 
தேறி, ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ மன்னர்‌ பரிசு ஆயிரம்‌ பெற்றார்‌. 
பேரா. வையாபுரி பிள்ளை அழைக்க சென்னை சென்று (41- 
42) தியாகராய நகர்‌ ராமகிருஷ்ண உயர்‌ நிலைப்பள்ளித்‌ . 
-தமிழாசிசியராதல்‌. பல்கலைக்‌ கழகத்தில்‌ “தொல்காப்பியரும்‌ 
தமிழ்‌ மொழி வரலாறும்‌” என 42-சகீகல்‌ ஆய்வு செய்தார்‌. 
வையாபுரியாருடன்‌ நிழல்‌ போலே மாணவராக அமைதல்‌) 
பதிப்புத்துறையில்‌ பின்னர்‌ சிறந்து விளங்க இது பயிற்சிக்‌ 
களமாயிற்று! 

. தீதீஃ-$2 சைதை மாதிரிப்‌ பள்ளியிலும்‌; 52-60 சென்னை, 
பாலக்காடு, கோவைக்‌ கலைக்‌ கல்‌ லூரிகளில்‌ விரிவுரையாளர்‌; 
60-69 தமிழ்‌ வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற சண்காணிப்பாளராகி 
“குமிழ்‌. நரல்‌ விவர அட்டவணை” 58 தொகுதிகள்‌ வெளிக்‌ 
கொணர்ந்தார்‌. 69-80 சென்னைப்‌ பல்கலைக்‌: கழகத்‌ 
திருக்குறள்‌ ஆராய்ச்சித்‌ துறை விரிவுரையாளர்‌; 80-8 : 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழியல்‌ புலத்தில்‌ ஆய்வாளர்‌; 
.21-6-82 முதல்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஒலைச்‌ சுவடித்‌ 
துறை-சிறப்பு நிலைப்‌ பேராசிரியர்‌. 


44ல்‌ மணம்‌; மனைவி சரசுவதி அம்மாள்‌, மகன்‌ 2 மகள்‌ 4 
27_—12-79ல்‌ மணிவிழா நடந்தது. ஏதும்‌ அறியாதவர்‌ போல்‌ 
எனிமையுடன்‌ இருப்பார்‌; ஆனால்‌ தமிழில்‌ இரண்டு இடுக்கு 
மூலை முடுக்கு எல்லாம்‌ தெரியும்‌. இந்நாளில்‌ தமிழறிஞர்களின்‌ 


790. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தெளிவுக்குத்‌ தோன்றாத்‌ துணையாக உள்ள பெரும்புலவர்‌; 
புலமை உண்டு, செருக்கு. இல்லை! 


,ஜான்‌ மர்டர்க்கின்‌ 110 ஆண்டின்‌ முன்னைய (ஆங்கில) 
தமிழ்‌ நூல்‌ விவர அட்டவணையைப்‌ பல்வேறு புதுச்‌ சேர்க்கை 
களுடன்‌ ஒரே வருடத்தில்‌ பெரிதும்‌ உழைத்து வெளியிட்ட 
தொகுப்பு அரும்பெரும்‌ சாதனை; .நூலகத்திற்கும்‌ அறிஞர்‌ 
கட்கும்‌ இஃதோர்‌ வரப்பிரசாதம்‌. திருக்குறள்‌ துறையில்‌ 
இருந்தபோது வெளியிட்ட குறள்‌ யாப்பும்‌ பாட வேறுபாடும்‌, 
அமைப்பும்‌, முறையும்‌, அகப்பொருள்‌ மரபும்‌ குறளும்‌ மூன்றும்‌ 
மும்மணிகள்‌. கவிமணி-வாழ்க்கை, கவிதை, ஆராய்ச்சி மூன்றும்‌ 
முக்கனிகள்‌, சிற்றிலக்கிய வளர்ச்சி, வகைகள்‌ சிறப்பானவை. 
200க்கும்‌ மேற்பட்ட முக்காலத்தும்‌ முக்கியக்‌ - கட்டுரைகள்‌ 
முதன்மையானவை. நிகண்டுச்‌ சொற்கோவை-தெய்வப்‌ 
பெயர்‌, திருக்குறள்‌ சொல்‌ தொடர்‌ ஆட்சி அடைவு பயனான 
பெரு நூல்கள்‌. தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ 
குறுந்தொகைக்குப்‌ புத்துரை எழுதி வெளியிட்டுள்ளார்‌. 
கட்டபொம்மன்‌ வரலாறு கூறும்‌: “கலியுகப்‌ பெருங்காவியம்‌' 
பதிப்பிக்கவுள்ளார்‌. 


கவிமணி வையாபுரியாரும்‌ இரு கண்கள்‌. சென்னை 
இல்லத்திற்கு (கவிமணி நிலையம்‌” எனப்‌ பெயரிட்டுள்ளார்‌. 
வையாபுரியாரின்‌ இலக்கிய வாரிசு, அடக்கம்‌ மிக்கவர்‌-உழைப்‌ 
பதும்‌ உதவுவதும்‌ இவரின்‌ உடன்பிறந்த உயர்‌ இயல்புகள்‌. 
மர்ரே ராஜம்‌ அவர்கட்காக 64 நூற்களை 45 தொகுதிகளைச்‌ 
சந்தி பிரித்து ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களுடன்‌ வெளியிட்டவர்‌. 
கடலூர்‌ திக: நாராயணசாமி நாயுடுவின்‌ 33 நூற்களைப்‌ 
பதிப்பிக்க உறு துணையானவர்‌. சாந்தி சாதனா அறநிலையத்‌ 
துக்காகச்‌ சொல்லடைவுகள்‌ வரலாற்று முறைத்‌ தமிழகராதி” 
உருவாக்கத்தில்‌ ஒத்துழைத்தவர்‌. தமிழரசன்‌ பாரதி நால்‌ 
வெளியீட்டில்‌ கவிதைப்‌ பதிப்பு இவரால்‌ செய்யப்பெற்றது 
54ல்‌. கவிமணி நூல்களை ஒருமுகப்படுத்தித்‌ தந்தார்‌. 
வையாபுரியின்‌ பதிப்புக்கு ஊற்றமாக இருந்தார்‌ பாட 
நூல்கள்‌ சிவகாமி தமிழ்‌ வாசகம்‌, பொங்கல்‌ தமிழ்‌ வாசகம்‌ 
படைத்தார்‌. பெருமைக்குரிய அருமையான மதுபெரும்‌ புலவர்‌, 
புலவர்‌. மணி, பதிப்புச்‌ செம்மல்‌. 


முத்து சண்முகம்‌ பிள்ளை : 4-1-20. கன்னியாகுமரி வட்ட 
புரவசேரி. ' முத்துப்‌ பெருமாள்‌, பிள்ளை: சிதம்பர வடிவு 
அம்மாள்‌. கேரள பல்கலைக்கழக பி. ௭௫. 22ல்‌. அண்ணாமலை 
கழ்‌ எம்‌. ஏ. கல்‌, எம்‌, லிட்‌ முடித்து, மொழியியலில்‌ டாக்டர்‌ 


மது. ௪. விமலானத்தம்‌ 791 


பட்டம்‌- பெற்று 43-56 தமிழ்‌ விரிவுரையாளர்‌. 56ல்‌ பூனா 
டெக்கான்‌ கல்லூரி கோடை மொழியியல்‌ வகுப்பில்‌ பயிற்சி 
பெற்று, ராக்‌ அபல்லர்‌ அறக்கட்டளை உதவியால்‌ அமெரிக்கா 
சென்று கார்நெல்‌ கலிபோர்னியா பல்கலைக்‌ கழகங்களில்‌ 56-58 
மொழியியல்‌ 'புலமை பெற்று வந்து 58-66, அண்ணாமலை 
மொழியியல்‌ துறை விரிவுரையாளர்‌, ரீடர்‌ 66-67ல்‌ துறைத்‌ 
தலைவர்‌ 67-69 மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ ரீடர்‌ 69ல்‌ 
ஓகியோ வோஸ்டர்‌ கல்லூரி மொழியியல்‌ பேரா: 70ல்‌ மதுரை 
71-73 பென்சில்‌ வேனியா பல்கலைக்‌ கழகம்‌, 73-78ல்‌ மதுரைப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழியல்‌ துறைப்பேராசிரியர்‌. 78-79 தேசியப்‌ 
பேராசிரியர்‌ மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்‌ துறையில்‌ 
புதுமைகள்‌ புகுத்தி பல னையில்‌ பெருக வளர்த்தார்‌, 
இதுபோது புதுவையில்‌ திராவிட மொழியியல்‌ மண்டல மைய 
இயக்குநராக இருக்கிறார்‌. 

நூல்கள்‌: முடிமன்னர்‌ மூவர்‌, சிலப்பதிகாரக்‌ கட்டுரைகள்‌, 
இக்காலத்‌ தமிழ்‌, துறவு தந்த காப்பியம்‌, தமிழ்‌ இலக்கியக்‌ 
கோட்பாடுகள்‌, ஆய்வுக்‌ கட்டுரை எழுதும்‌ முறை, இக்கால 
மொழியியல்‌, இலக்கண மொழியியல்‌ கட்டுரைகள்‌, இனியவர்‌ 
எளியர்‌. தமிழிலக்கியம்‌, மொழியியல்‌ இரண்டிலும்‌ ஈடு 
பாடு மிக்கவர்‌. முகவரி “மாதவி' 7/332. ஆழ்வார்‌ நகர்‌ 
மதுரை 19. 

க பெருமாள்‌: 5- 2-22, வ. ஆ. வெள்ளைய கவுண்டனூரர்‌. 
பச்சையப்பன்‌ -கல்லூரி மாணவர்‌. சென்னை அரசினர்‌ கலைக்‌ 
கல்லூரி, மாநிலக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராகச்‌ சிறந்து; 
செய்யாறு, சேலம்‌, குடந்தை தஞ்சை சரபோசி - மன்னர்‌ 
கல்லூரி முதல்வராக விளங்கி ஒய்வு பெற்றவர்‌. ஆளுமை 
சான்ற சிறந்த முதல்வர்‌, சிறந்த கவிஞர்‌. ஆங்கிலக்‌ கவிதை 
களை அருந்தமிழில்‌ அழகுடன்‌ வடித்துள்ளார்‌. இவர்‌ 
கவிதைகள்‌ ஆங்கிலத்திலும்‌ பெயர்க்கப்‌ பெற்றுள. கவிதை 
நூற்கள்‌: வான்‌ சிறப்பு, இன்ப வெள்ளம்‌. பிற: மாபெரும்‌ 
அறம்‌, ஆனவத்‌ திருவிளையாடல்‌, நினைத்த உண்மைகள்‌, 
பெரிய வெற்றி, நல்லுலகம்‌. பெரிய இன்பம்‌ இனப்பற்றும்‌ 
மொழிப்‌ பற்றும்‌ மிக்சுவர்‌. திட்ட மிட்டு; வாழ்பவர்‌; நல்ல 
நிர்வாகி, கொள்கை வாதி, உண்மைத்‌ தமிழறிஞர்‌. மு. வ. வின்‌ 
முதல்‌ மாணாக்கர்‌; தமிழ்‌ வாரிசு, மக்கள்‌ மூவர்‌. மகன்‌ டாக்டர்‌ 
மூத்த மகள்‌ தமிழ்‌ எம்‌. ஏ. கணவர்‌ பச்சையப்பன்‌ கல்லூரித்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌: டாக்டர்‌ நா. செயப்பிரகாசு; இளைய 
மகள்‌ ஆங்கில எம்‌ ஏ. முகவரி 20. 5-வது தெரு, வள்ளுவர்‌ 
கோட்டம்‌. சென்னை-84 


792 த.மிழ்‌ இலக்கிய வரலாறு 
சுந்தர சண்முகனார்‌ : 13-7-82, கடலூர்‌ புதுவண்டிப்‌ 
பாளையம்‌, சுந்தர முதலியார்‌ : அன்னபூரணி. ஞானியாரடி 
களின்‌ மாணவர்‌. புதுவை அரசினர்‌ பயிற்சிப்பள்ளியில்‌ தமிழா 
இரியராக இருந்து, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தொகுப்பியல்‌ 
துறைப்‌ பேராசிரியராக அருந்தவர்‌. படைப்பு: வீடும்‌ வளி 
யும்‌, தரந்தியின்‌ நாகரிகம்‌, தமிழ்‌ அம்மானை, செந்தமிழாற்றுப்‌ 
படை, அம்பிகாபதி காதல்‌ காப்பியம்‌, மலர்‌ மணம்‌, தமிழ்‌ 
லத்தீன்‌ பாலம்‌, கெடிலக்கரை நாகரிகம்‌, திருக்குறள்‌ தெளிவுரை. 
புகழ்‌ தந்தவை: தமிழ்‌ அகராதிக்கலை, தமிழ்‌ நூல்‌ தொகுப்புக்‌ 
கலை, History of Tamil Lexicography. பட்டங்கள்‌ : இயற்கவி 
(கல்விக்கழகம்‌) , புதுப்படைப்புக்‌ கலைஞர்‌ (சன்மார்க்கசங்கம்‌ ), 
செந்தமிழ்ச்‌ (செம்மல்‌ (புதுவைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌), அகராதிக்‌ 
கலை ஆசிரியா்‌. பராசக்தி இதழின்‌ துணை ஆசிரியராக 
இருந்தவர்‌. பணக்காரர்‌ ஆகும்‌ வழி (முதியார்‌ கல்வி நூல்‌) 
மணம்‌ சீசீல்‌, விருதாம்பிகை; மக்கள்‌ அறவாணன்‌; அங்கயற்‌ 
கண்ணி. முகவரி: 38 இரண்டாம்‌ செரு, வேங்கடநகர்‌, 
புதுவைஃ11. 

மா. நன்னன்‌ (திருஞான சம்பத்தம்‌); 15-55-25, தெ. ஆ. 
மாவட்ட கா வனூரர்‌, மாணிக்கம்‌: மீனாட்சி. - அண்ணாமலை 
யில்‌ 44ல்‌ புலவர்‌ பட்டம்‌ பெற்று, சைகை மாதிரிப்பள்ளியில்‌ 
பல்லாண்டுகள்‌ தமிழாசிரியராகத்‌ திகழ்ந்து படிப்படியாக எம்‌. 
ஏ. பட்டம்‌ பெற்று, அண்ணாசாலை அரசினர்‌ கலைக்கல்லூரி 
யில்‌ தமிழ்‌ விரிவுரையாளராக உயர்ந்து 72ல்‌ தமிழ்ப்‌ பேராசிரி 
யராகி மாநிலக்‌ கல்லூரியில்‌ விளங்கி தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழக 
இயக்குநராக ஓய்வு பெற்று இதுபோது பெரியார்‌ பகுத்தறிவுப்‌ 
பரப்புநராக அமைந்துள..ர்‌. தமிழாசிரியர்களில்‌ புகழ்பூ த்தவர்‌. 
பகுத்தறிவு இயக்கப்‌ பிடிப்பும்‌ முற்போக்குக்‌ கொள்கையும்‌ 
மிக்கவர்‌. பாங்கான பேச்சாளர்‌, பெரியார்‌ நூற்றாண்டின்‌ 
போது “பெரியார்‌ பேருரையாளராகப்‌” பிறங்கியவர்‌. இலக்‌ 
கணம்‌ வல்லவர்‌. சிறந்த ஆசிரியர்‌, பாடம்‌. ந _ாத்துவதில்‌ 
மன்னர்‌. கா. சு. பிள்ளை, பூவராகம்‌ பிள்ளை, தெ.பொ. மீ 
போன்றாரிடம்‌ பயின்ற தலைசிறந்த மாணாக்கர்‌. டாக்டர்‌ 
பட்ட ம்‌ பெற்றவர்‌. முகவரி : “சிறுகுடி” 11. அரங்கராசபுரம்‌ 
முதல்‌ தெரு. சென்னை 15 (411472). 


கே. எஸ்‌. மகாதேவன்‌ : 1-7- 85, தஞ்சை மாவட்டம்‌ 
கொண்டல்‌ வட்டம்‌ திடல்‌, சுப்பிரமணியம்‌: சொர்ணம்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக பி. ௭9, எம்‌. ஏ., அரசு கலைக்‌ 
கல்லூரிகளில்‌ போராசிரியர்‌, முதல்வராக இருந்தவர்‌. தமிழ்‌ 
வளர்ச்சிக்‌ கழக இயக்குநராகவும்‌, 62- 66களில்‌ குழ்ந்தை 


மது ச; விமலானந்தம்‌ 703 


இலக்கிய : ஆராய்ச்சித்‌ துறை அலுவலராகவும்‌ சிறந்தவர்‌. 
இதுபோது தஞ்சை தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ 
பேரகராதியில்‌ அறிவியல்‌ பகுதிப்‌ பொறுப்பாளராக உள்ளார்‌. 
அறிவியல்‌ தமிழிலும்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தத்திலும்‌ ஆர்வம்‌ 
மிக்கவர்‌. நூல்கள்‌: தெள்ளாறெறிந்த நந்தி வார்மன்‌ 
(நாடகம்‌), மின்னலும்‌ இடியும்‌, மந்திரம்‌ இல்லை, கேள்வி 
பதில்‌, ஆணியும்‌ நிமிஷமும்‌ (முதியோர்க்கு), அறிவியல்‌ 
பாதையில்‌ மனிதன்‌, எல்லாம்‌ பிளாஸ்ரிக்‌. எழுத்தும்‌ 
கருத்தும்‌. ்‌ 

கா. மீனாட்சி சுந்தரம்‌ : 11- 7-25. கோவை வெள்ளக்‌. 
கணெறு, காளியப்பா கவுண்டர்‌ காளியம்மாள்‌. ஊரில்‌ எட்டாம்‌ 
வகுப்பு, கோவை யூனியன்‌ உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு, 
கோவை அரசு கலைக்‌ கல்லூரி பி. எரி. கணிதம்‌. அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ எம்‌. ஏ. முதல்‌ வகுப்பு, முதல்‌ 
தகுதி அண்ணாமலையில்‌ 50-57 தமிழ்‌ விரிவுரையாளர்‌ ; 
மாநிலக்‌ கல்லூரித்தலைமைப்‌ பேராசிரியர்‌ 57-65; கோவை 
கலைக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 65-69 சேலம்‌ கல்லூரி 
67-71; முதல்வர்‌ உலகத்‌ தமிழராய்ச்சி நிறுவன முதன்மை 
நிர்வாக அலுவலர்‌ 7-74; திருப்பூர்‌ கல்லூரி முதல்வர்‌ 75-76; 
தஞ்சை சரபோசி மன்னர்‌ அரசு கல்லூரி முதல்வர்‌ 76-78; 
கோவை கலைக்கல்லூரி முதல்வர்‌ 78-81: கல்லூமிக்‌ | கல்வித்‌ 
துறை இணை இயக்குநர்‌ 81-82 இயக்குநர்‌ 82-84. 

- சாகித்ய' அகாதமி தமிழக வரலாறு தமிழ்‌- ஆங்கில 
அகராதி கருத்துரைக்‌ குழு உறுப்பினர்‌, ஞானபீட விருது 
த.மிழ்க்குழு தலைவர்‌; தமிழ்ப்‌ பரகராதி வல்லுநர்‌ குழுத்‌ 
தலைவர்‌. சென்னை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ 
பல்குழு உறுப்பினர்‌. தமிழ்‌ வளர்ச்சிக்குழு, தமிழக அரசு 
தூ ற்பரிகு நல்கு குழு போன்றவற்றின்‌ உறுப்பினர்‌. 

அண்ணாமலையில்‌ எம்‌. லிட்‌ ஆய்வுப்பட்டம்‌ A study of the 
Poetical works of Subramania Bharathi, சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழக டாக்டர்‌ பட்ட ம்‌ the contribution of European seholars 
f௦ Tamil பிற நூல்கள்‌: பன்மையில்‌ ஒருமை, சிலம்பில்‌ 
துணைப்‌ பாத்திரங்கள்‌, அகராதிக்கு அப்பால்‌, பாரதி 
பாநிலை. மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாதமிக்காக; மகரிஷி 
கேவேத்திரநாத தாகூர்‌; கம்பன்‌. A study of the achieve- 
ments of Bharathi as a Poet 

இவரது துணைவியார்‌, கொங்கு மண்டலத்தின்‌ உளவியல்‌ 
சமுதாய பண்பாட்டு மானிடவியல்‌ ஆய்வாக Konku Proverbs-A 
- $1) என்ற பயன்நூல்‌ படைத்துளார்‌. 1263 பழமொழி 


794 தமிழ்‌: இலக்கிய வரலாறு 


களின்‌ தொகுப்பு, ஆங்லெ ஆக்கம்‌ அற்புத விளக்கங்களுடன்‌ 
அமையும்‌ அருமையது, 


70ல்‌ பாரதி ஆய்வுக்காக சென்னை பாரதி சங்கம்‌ 
“மகடயம்‌” வழங்கியது. 80ல்‌ தமிழக அரசின்‌ '' சிறந்த 
முதல்வர்க்கான முதல்‌ விருது பெற்றார்‌. சிறந்த ஆளுமையும்‌ 
ஆட்சித்‌ திறனும்‌ மிக்க தமிழ்ச்‌ சான்றோர்‌ -சால்பாளர்‌. 
முகவரி ‘ஞான மணிப்‌ பண்ணை” வெள்ளக்‌ கிணறு. கோவை 
29. 


குன்றக்குடி அடிகளார்‌ : சமயம்‌, தமிழ்‌, சமுதாயம்‌ மூன்றை 
யும்‌ முறையே இதயமாக இருகண்களாகக்‌ கெரண்டவர்‌. இருள்‌ 
நெறி களைய அருள்நெறி கண்டவர்‌. புரட்சித்துறவி. புதுமை 
ஞானி, பொதுமைச்‌ சிற்பி. இந்த நூற்றாண்டு அப்பர்‌, 
நந்தமிமின்‌ நடமாடும்‌ இளங்கோ அடிகள்‌. செந்தமிழ்‌ 
டால்ஸ்டாய்‌, நாவலர்‌, பாவலர்‌, நற்றமிழ்க்‌ காவலர்‌. 
மனிதர்‌ நலம்‌ காக்கும்‌ மடாதிபதி, மாட்டுமிக்கவர்‌ காட்சிக்கு 
எளியவர்‌, மெய்‌ ஞானத்தையும்‌ விஞ்ஞான த்தையும்‌ ஒருகாசின்‌ 
இரு பக்கமெனக்கருதும்‌ கண்ணியர்‌--புண்ணியர்‌ : சமயக்குரவர்‌ 
-தமிழ்‌ மறுவர்‌சமுதாய அறவோர்‌, தமிழ்‌ ஞானி, தமிழர்‌ 
குரு, தமிழகத்‌ தலைவர்‌. பழுப்பு உடையர்‌-பகுத்தறிவு 
நடையர்‌. அறியாதவர்கட்குப்‌ பரியாத புகர்‌, புரிந்தவர்கட்கு 
அறிவுக்கதிர்‌. சிந்தனைச்‌ சிற்பி, செந்தமிழ்‌ நம்பி, அப்பரிடம்‌ 
ஒப்பரிய ஈடுபாடு, அமருந்திரு வாசகத்தில்‌ செப்பரிய பெரு 
விருப்பு; வையக மாந்தரிடத்துப்‌ பரிவு, வளர்‌ தமிழரிடத்துக்‌ 
கனிவு பூண்டவர்‌, கடமையும்‌ உழைப்பும்‌ இரு கண்ணாகக்‌ 
கொண்டவர்‌. சிந்து தமிழ்ச்‌ சொற்கோ, இன்றமிழ்‌ எழுத்து 
வேந்தர்‌. இதய ஞாயிறு, உதய சூரியன்‌. 


பட்டிமன்றப்‌ பெருந்தலைவர்‌ : இரு திறத்தார்தம்‌ கருத்துக்‌ 
களையும்‌ செவிமடுத்துச்‌ சிந்தை கொள்ளும்‌ சீர்மை, அவர்‌ 
வாதங்களை அலசி ஆயும்‌ அழகு, அதற்குரிய மேற்கோள்‌ 
தந்திடுமேன்மை, மேற்சென்று யாருக்கும்‌ தோணாத வகையில்‌ 
வாதம்‌ எழுப்பும்‌ விதம்‌, சொல்லுவதை நாசுக்காக நயமாக 
நவிலும்‌ நேர்த்தி, இரு சாராரும்‌ ஒப்பும்‌ முறையில்‌-அவையோர்‌ 
உவக்கும்‌ வகையில்‌ தீர்ப்பு வழங்கும்‌ திறம்‌, ' கூட்டத்தினரை 
இறுதிவரை மெய்‌ மறந்து செயல்‌ துறந்துதிளைக்கச்‌ செய்யும்‌ 
சிறப்பு_—இவையெல்லாம்‌, பட்டிமன்றமெனில்‌ இவரே ஏற்ற 
இனிய தலைவர்‌-இவரில்லா மன்றம்‌, உப்பு சப்பில்லா 
உணவாம்‌ என்று எண்ணும்‌ வகையில்‌, இறுதிவரை வாதிடு 
வோரையும்‌ வந்திருப்போரையும்‌ தம்‌ ஆட்சியில்‌ வைத்துப்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 705 


படிப்படியே அவர்களை ஈர்த்துப்‌ பிணித்து அழகாகப்‌ பட்டி 
மன்றத்தைக்‌ கலையழகோடு கட்டுக்கோப்போடு நடாத்திச்‌ 
செல்லும்‌ ஆற்றல்‌ இவருக்கே அமைவது, :பட்டிமன்றத்‌ 
தலைமைக்கென$வ பிறந்தவரோ' எனக்‌ கருதுமளவிற்குக்‌ 
களை கட்டச்‌ செய்யும்‌ சமர்த்தர்‌. 
.. இருபெரும்‌ பேச்சாளர்‌ : ஒளி உமிமும்‌ சிந்தனை, தெளிவு 
சுமழும்‌ வெளிப்பாடு, கேட்டார்‌ பிணிக்கும்‌ தகைமையிலும்‌ 
கேளாரும்‌ வேட்ப மொழியும்‌ வகையிலும்‌ பேசுதல்‌ வல்லார்‌. 
மக்கள்‌ திரண்டு குமுமுவர்‌; ஏங்கிக்‌ காத்திருப்பர்‌. பேச்சின்‌ 
முடிவில்‌, தாம்‌ பேசிய சருத்துக்களின்‌ பிழிவினைத்‌ தொகுத்துக்‌ 
கூறும்‌ அழகே அழ்கு! இரண்டு மணி நேரப்‌ பபொாழிவினை 
யெல்லாம்‌, அவையோர்‌ நினைவில்‌ தங்கும்‌ வண்ணம்‌ பத்தே 
மணித்‌ துளிகளில்‌ பக்குவமாக வடித்து வகைப்படுத்திக ரர்க்கும்‌ 
வனப்பே வனப்பு. 

வெங்கலக்‌ குரலில்‌ வெள்ளருவி போலே—கேன்‌ மழையென 
நிரல்பட -— தருக்க முறையில்‌ வகை 'தொகைபடுத்தி சிந்தனை 
கள்‌ மின்னிவர செந்தமிழ்‌ பின்னிவர எழில்‌ நடையில்‌ இனித்த 
வகையில்‌ பொழிந்து தள்ளுவார்‌. இவர்‌ பேச்சு நறை பழுத்த 
துறைத்‌ தீந்தமிழின்‌ ஒழுகு நறுஞ்சுவையே[£) ! தமிழகத்தின்‌ . 
மிகச்‌ சிறந்த மேடைத்‌ தமிழ்‌ வல்லாரில்‌ மிக மிகமுக்கியமான 
ஒரு சிலருள்‌ ஒருவர்‌. எந்த மேடையாயினும்‌ எப்பொருளா 
யினும்‌ அந்த மேடையை அணி செய்யும்‌ தனித்துவத்துடன்‌ 
திகழும்‌ திறத்தர்‌. "ஓய்வு ஒழிவின்றி பட்டிதொட்டி எங்கும்‌ 
மூலை 'மடுக்கெங்கணும்‌ சென்று சென்று உரையாற்றும்‌ 
'வெள்ளிநா படைத்த வேந்தர்‌ 

ஏற்றமிகு எழுத்தாளர்‌ : விஞ்சு தமிழ்‌ கொஞ்சிவர, குழைவு 
மிஞ்சிவர, சிந்தனைச்‌ சுடர்‌ வீச, செழுங்கருத்து முத்துக்கள்‌ 
மின்ன, எண்ணங்களின்‌ வண்ணங்கள்‌ இழையோட எழுதும்‌ 
ஆற்றலர்‌. சமுதாயச்‌ சீர்திருத்தம்‌ வெ.ற்றிபெ.ற--3வேரிட்‌, 
நாடகமே நல்ல வாயில்‌--வல்ல கருவி rN. 
நாடகங்களைப்‌ படைத்து அரங்‌ 3கற்றியுள்ளரர்‌ : “கலங்கரை 
விளக்கு, “புரட்சி பூத்தது' வள்ளல்‌ பாரி பாரதத்தாய்‌ '- 
போன்றன. நல்ல இனிய கவிஞரும்‌ ஆவார்‌? 

நல்ல நரலாசிரியர்‌ : வள்ளுவர்‌ உலகம்‌, குறட செல்வம்‌, 
குறள்‌ வாழ்வு, திருவள்ளுவர்‌ காட்டும்‌ ௮ரசு--அரசியல்‌, 
சொல்லமுதம்‌, அமுத மொழிகள்‌, முத்து மொழிகள்‌, அடி. 
களார்‌ பொன்‌ மொழிகள்‌, உவமை நலம்‌; அருளியலும்‌ அறி 
வியலும்‌, சமய மறுமலர்ச்சி, அப்பர்‌ அமுது, திருவாசகத்‌ 


796 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தேன்‌, ஈழத்துச்‌ சொற்பொழிவுகள்‌, பெரிய புராணச்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌, பொங்கல்‌ பரிசு, மண்ணும்‌ விண்ணும்‌, _கவி. 
யரங்கில்‌ அடிகளார்‌, தலைவர்‌ பெரியாருக்கு--வினா விடை, 
அற வழிகாட்டி, புனித நெறி, வாழ்க்கை விளக்கு, நமது 
நிலையில்‌ சமயம்‌--சமுதாயம்‌ (சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ 
பொழிவு) என 40 நூல்கள்‌. *தமிழகம்‌' திங்கள்‌ ஏட்டின்‌ 
ஆசிரியர்‌. 


தனித்துவம்‌ : கிருத்துவப்‌ பாதிரிமார்கள்‌ போலே, இறங்கி 
வந்து எல்லோருடன்‌ ஊடாடிப்‌.-பழகிப்‌ பணிபுரியும்‌ பெருஞ்‌ 
சமயப்‌ பெரியார்‌. சமயத்தை அறிவியல்‌ முறையில்‌ அணுகும்‌ 
அருமையர்‌. தமிழ்நாடு தெய்வீகப்‌ பேரவைத்‌ தலைவர்‌. 
அருள்‌ நெறி மன்றங்‌ கண்ட அருள்‌ ஞானத்‌ தந்தை, 
எம்‌. எல்‌. சி; தமிழ்நாடு உலக சமாதானக்‌ குழுத்‌ தலைவர்‌, 
தமிழ்நாடு திருவள்ளுவர்‌ கழக-திருக்குறட்‌ பேரவைத்‌ 
தலைவர்‌. கீழ்த்திசை நாடுகள்‌, உருயெொ சென்று மீண்ட 
செம்மல்‌, ஆண்டுதோறும்‌ சித்திரைத்‌ திங்களில்‌ பிரான்‌ மலை 
யில்‌ சங்கத்‌ தமிழ்‌- விழா--பாரி விழா நடாத்தி, முத்தமிழ்‌ 
வாணர்கட்கு வரிசைக்‌ கேற்பப்‌ பரிசளித்தும்‌; வைகாசித்‌ திங்‌ 
களில்‌ திருப்புத்தூரில்‌ சமயத்‌ தமிழ்‌ விழா- இருமுறை விழா 
நிகழ்த்தி பொற்கிழி வழங்கும்‌ மரபுப்படி பல்திறப்‌ புல 
வோர்க்குக்‌ கொடை வழங்கியும்‌ வரும்‌ வள்ளல்‌ உள்ளத்தர்‌. 
இவ்வளவும்‌ ஆற்றுபவர்‌ குன்‌ றக்குடி திருவண்ண்ாமலை 
ஆதனத்தில்‌ 1949ல்‌ இளவரசு-52ல்‌ குரு முதல்வராக அருள்‌ 
ஞான பீடத்து எழுந்தருளி. 36 "ஆண்டுகளாக சறயமும்‌ 
தமிழும்‌ வளர்க்கும்‌ முனிபுங்கவர்‌. . அனைவரானும்‌ அடஒகளார்‌ 
என்று அன்புடன்‌ அழைக்கப்பெறும்‌ திருப்பெருந்‌ திரு 
தெய்வசிகாமணி அருணாசல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள்‌ 
(45வது பட்டம்‌) மதியால்‌ வித்தகர்‌, மனத்தால்‌ உத்தமர்‌. 
தமிழர்களின்‌ சமயத்‌ தலைவர்‌; அருள்நெறித்‌ தந்தை, 
“பார்ப்பனருக்கு சங்கராச்சாரியார்‌ எப்படி குருவாக “மதிக்‌ 
கப்படுகிறாரோ அது போலத்‌' தமிழர்கள்‌, தவத்திரு 
அடிகளார்‌ அவர்களை வ ்தல்்‌! (தந்தை பெரியார்‌ 


வரலாறு 11-7 2 25“தஞ்சை மஜ்வட்ட மாயவரத்தை 
அடுத்த திருவாள புத்தா கார்‌: காத்த வேளாளர்‌ மரபு. 
பிள்ளைப்‌ பெயர்‌ ரங்கநாதன்‌: சீனிவாசம்‌ பிள்ளை? சொர்ணத்‌ 
தாச்சி, அண்ணன்‌ ' கோபர்லி. _இருஷணப்‌... பிள்ளை - 31-36 
அண்ணாமலையில்‌ வி த்துவான்‌ பயிலக்‌' குடும்ப ,த்தோடு ( சென்‌ ற்‌. 
போது பக்கத்து வீட்டில்‌_ : இருந்தவர்‌ இயலின்‌. ந்த. அடிக்‌, 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 797. 


துறு துறுவெனத்‌ திரிந்த ரங்கதாதனிடம்‌ அன்பு கொண்டார்‌. 
மடியில்‌ வைத்து மகிழ்வார்‌. “கடவுளை நம்பு, தமிழைப்‌ படி' 
என அடிக்கடி அறிவுறுத்தவார்‌. 37ல்‌ அண்ணன்‌ செட்டி 
நாட்டு ராமச்சந்திர புரத்தில்‌ (கடியாபட்டி) தமிழாசிரியர்‌ 
வேலை மேற்‌ கொண்டதும்‌ அங்கு சென்று பயின்று 42ல்‌ 
5.5.ட. 0. தேர்வு எழுதிவிட்டு 43ல்‌ ராயவரம்‌ காதெத்‌ 
தொழிற்‌ சாலையில்‌ ஊதியமில்லாது 4 மாதம உழைத்து, 
ஊனியூரில்‌ ஒரு மாதம்‌ ஆரம்பப்பள்ளி ஆசிரியராக இருந்து 
44 சூலை தருமை ஆதனத்தில்‌ கணக்கராகச்‌ சேர்ந்தார்‌. 
குடுமப்த்தின்‌ வறுமை, பிள்ளமையில்‌ வீபுலானந்த அடிகள்‌ 
தொடர்பு, துறவில்‌ நாட்டம்‌ நேர்ந்தது. 25 வது குரு முதல்வர்‌ 
கணிப்பில்‌ உயர்த்து 45 ஆடி பல்‌ கந்தசாமித்‌ தம்பிரான்‌ 
. ஆனார்‌. குமரக்‌ கட்டளை, 48ல திருக்கடையூர்‌ சீர்காழிக்‌ 
கட்டளைத்‌ தம்பிரான்‌. 5. 9. 49ல்‌ குன்றக்குடி ஆதனத்தில 
இளவரசுப்‌ பட்டத்தில்‌ அருணாசல ததசிக சுவாமிகளாக 
அமர்த்தப்பட்டார்‌. 4. 10. -52 முழு பொறுப்பும ஏற்றார்‌. 
திருவாசகமும்‌ திருக்குறளும்‌ இரு கண்கள்‌. 

கால்‌ நூற்றாண்டாகக்‌ குறளையே மையமாகக்கொண்டு 
எழுதியும்‌ பேசியும்‌ வாழ்ந்தும்‌ வற்துளார்‌; “அது தமிழக 
வாழ்வு நூல்‌, இந்திய நாடடின்‌ நூல்‌; எனவே ௧6ல்‌ முதல்‌ 
திருக்குறள்‌ விருது வழங்கப்‌ பெற்றது சாலவும்‌ பொருந்தும்‌, 
“கோயிலைத்‌ தழுவிய குடிகள்‌, குடிகளைத்‌ தழுவிய மகாயில்‌' 
என 22.ரொமங்களைப்‌ புரந்து வருகிறார்‌. அந்தியா முழுமைக்‌ 
கும்‌ யுத்ன்‌ மா திரியாகிக்‌ குன்றக்குடி. 211211 என நழிவண்‌ அரசு 
பிற மாநிலங்களும்‌ பின்பற்றுமாறு பரிததுரைத்தருக்கறது. 
சமயத்தை சமுதாயத்துக்கு ஆக்கியவர்‌. இவா மபழிவெலாம்‌ 
வெறும்‌ சொற்பொழிவன்று; அத்துணையும பொருடபொழிவு. 
யபேச்சினூடே இலக்கிய மேற்ம்காள தருவதைவிட£ “சந்தைப்‌ 
பிராணி” போல கண்டதையும்‌ கவனிததது கொண்மும்‌ பழகிய 
செய்திகள்‌ கொண்டு மக்கள மனதில பதிய விளக்கும்‌ தனிப்‌ 
பாணியர்‌. “தொய்யரிசி போல்‌ இருக்கா தீர்‌. மகா தி பொறுக்கும்‌ 
கஅரிசியாக அமையுங்கள்‌” என்பா. மனிதனைப்‌ பூரணததுவம்‌ 
பெறச்‌ செய்வதில்‌ சிந்தை தோயந்தவர்‌. திரைப்பட இலககிய த்‌ 
திலும்‌ கவனம்‌ கொள்பவர்‌. கண்ணதாசனின்‌ “உள்ளம்‌ 
என்பது...சொல்லில்‌ வருவது பாதி...உறங்குவது மீதி; பட்டுக்‌ 
கோட்டையாரின 'இரையோடும மனிதர்ககே இரையாகும்‌ 
வெள்ளாடு” பாட்டு இவர்‌ இதயங்கவ்வியன . 


44-7 -85. சமய மாநாடு, அருள்‌ நெறித்‌ திருக்‌ கூட்டம்‌ 
அமைத்தல்‌. உழவாரப்பணி. சேரித்‌ தொண்டு, 99ல்‌ திருவாத 


21] . தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வூரில்‌ திருவாசக விழா, பறம்புமலை பாரிவிழா 10 - 7 - 54ல்‌ 
முதல்‌ மாநில அருள்‌ நெறி மாநாடு, 55 கிழக்காசிய நாடுகள்‌ 
பயணம்‌, பட்டமேற்ற 5 ஆண்டுகளில்‌ தமிழ்‌ கூறு. நல்லுகம்‌ 
அறிந்து போற்றும்‌ அளவில்‌ பொழிவாலும்‌ . செயலாலும்‌ 
நாடறிந்தவரானார்‌ 75ல்‌ பொன்விழாவும்‌, 8- 7- 85ல்‌ மணி 
விழாவும்‌ நடந்தன. அருள்நெறிந்‌ தந்தை அடிகளார்‌, திருவருள்‌ 
பரவி அவர்‌ காட்டிய வழியில்‌ ஒழுகுவோம்‌. 


இரா. சாரங்கபாணி: 18-9- 25. சிதம்பரத்தை யடுத்த . 
தேவன்குடி. அண்ணாமலையில்‌ எம்‌. ஏ. பயின்று, அழகப்பா 
கல்லூரியில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராய்த்‌ திகழ்ந்து இதுபோது 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழக இலக்கியத்‌ துறைத்‌ தலைவராய்த்‌ 
திகழ்பவர்‌. தந்தவை: திருக்குறள்‌ உரைவேற்றுமை, இயற்கை 
விருந்து, குறள்‌ விருந்து, பரிபாடல்‌ திறன்‌. 


செ. வைத்திலிங்கன்‌ : 20-9- 26. தெ, ௮.. பரங்கிப்‌ 
பேட்டை, செல்லமுத்து ஆச்சாரியார்‌: கோவிந்தம்மாள்‌. 
அண்ணாமலையில்‌ பயின்று அங்கேயே தமிழ்த்‌ துறை திருக்‌ 
குறள்‌ ஆராய்ச்சித்‌ துறையில்‌ பேராசிரியர்‌. இனியவர்‌. 
இயற்றியன:' அழகுக்‌ கலைத்திறன்‌, தமிழகக்‌ கவின்‌ கலை 
பாட்சி, அருள்வாக்கு, அழகுக்கலைகள்‌. எம்‌. லிட்‌ ஆய்வு 
Fine arts and craftsin Pattuppattu & Ettuthokai. மணம்‌ 
௦5ல்‌, சாரதாம்பாள்‌. மக்கள்‌. சிதம்பரநாதன்‌ ஈரோடுவாசவி 
கல்லூரி வேதியியல்‌ துறைப்‌ பேராசிரியர்‌. மங்கையர்ஜ்தரசி, 
அம்சவல்லி, கலாராகினி. முகவரி 2. பாப்பான்‌ "கோடித்‌ 
தரு. பரங்கிப்‌ பேட்டை. 


நா. சஞ்சீவி; 2 - 5- 25, திருச்சி, வளவர்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ 
விரிவுரையாளர்‌. நடேச முதலியாரின்‌ தமிழ்த்‌ திருமகன்‌, 
பச்சையப்பனின்‌ பைந்தமிழ்‌ பயின்று காஞ்சிபுரம்‌ பச்சை 
யப்பன்‌ கல்லூரிப்‌ பேராசிரியராகப்‌ பிறங்க, சென்னைப்‌. 
பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியராகப்‌ பேர்‌ சொல்லி வரும்‌ பெருந்‌: 
தகை, கலப்புமணம்‌ புரிந்தவர்‌: மனைவி கிருஷ்ணா சஞ்சீவி; 
ராணிமேரி கல்லூரிப்‌ பேராசிரியையாகச்‌ சிறந்து -8சீல்‌ 
மறைந்தார்‌. 


“ஒப்பு நோக்குக, உற்று நோக்குக” என்பதை மந்திர மொழி 
யாகக்‌ கொண்டு, இற்றை நாள்‌ ஊற்றமான புலமை மிக்க 
வராக ஒளிரும்‌ உயர்‌ பேராசான்‌. ஆய்வே தொழில்‌ தொண்டு 
தொழுகையாகக்‌ கொண்டு ஒழுகும்‌ தூய தமிழ்த்‌ தொண்டர்‌. 
உண்மை 4 உழைப்பு ௪ அதுவே உயர்வு என உன்னும்‌ 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ “798 


வாழ்வியல்‌ நெறியார்‌, தூய்மையும்‌ துணிவும்‌ மிக்கவர்‌ 
இக்கால நக்கீரர்‌. 


பேச்சும்‌ சரி எழுத்தும்‌ சரி அழுத்தம்‌ திருத்தமாக இருக்கும்‌ 
திறந்த உள்ளத்தோடு தெளிந்த சிந்தையோடு சிறந்து 
செறிந்து அமையும்‌... தனக்கென ஒரு கனிபாணி பேச்சில்‌ 
அமைத்துக்‌ கொண்டமை போன்றே, எழுத்திலும்‌ தனிமுறை 
யினை வகுத்துக்‌ -கொண்டுளார்‌. புறம்பற்றிக்‌ கவலைப்‌ 
படாது உண்மை வாய்மை மெய்மை, மூன்றும்‌ ஒன்றிய 
மொய்ம்பினரகா முனைந்து பகடன்ன பெருவாழ்வு வாழ்பவர்‌. 
அருணகிரிநாதர்‌ அறையுமாப்‌ போலே மதியால்‌ வித்தகராகி 
மனத்தால்‌ உத்தமராக ஒளிர்கிறார்‌. தம்‌ உடல்‌ பொருள்‌ ஆவி 
மூன்றையும்‌ முத்தமிழுக்கே அர்ப்பணித்து பற்றற்று வாழ்‌ 
கிறார்‌. தாம்‌ ஈட்டிய பொருளனைத்தையும்‌ / பல்கலைக்‌ 
கழகங்கட்கு ஈந்து அறக்கட்டளைகள்‌ அமைத்து செயற்கரிய 
செய்த செம்மல்‌, ஆம்‌, வந்தனைக்குரிய சிந்தனைச்‌ செம்மல்‌ 
சங்சீவி பர்வதமாக விஞ்சு புகழ்‌ மேல நிற்கிறார்‌. 

சாரல்கள்‌ 2 சங்க காலச்சான்றோர்கள்‌, மானங்காத்த 
மருதுபாண்டியர்‌, வீரத்‌ தலைவர்‌ பூலித்தேவர்‌, வேலூர்‌ 
புரட்சி, சிலப்பதிகார விருந்து, சிலம்புத்தேன்‌, கும்மந்தான்‌ 
கான்‌ சாகிபு, இருபெருந்தலைவர்‌, மங்கலமனைமாட்சி, 1806, 
-உனர்வின்‌ எல்லை, செந்தமிழ்‌ வளர்க்கும்‌ சிந்தனைகள்‌, 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, இலக்கிய இயல்‌ ௮, ஆ. சங்க இலக்‌ 
கிய ஆராய்ச்சி அட்டவணைகள்‌. சாதனைபுரிந்த சோதனை: 
யாளர்‌. 


பெருமைக்குரிய தமிழ்‌ வாழ்வு வாழும்‌ தக்கார்‌. வித்தியாச 
மான தனித்துவம்மிக்க பெரும்‌ மீபராசிரியர்‌. சங்கப்‌ புலவரின்‌ 
மாட்சியும்‌ தகவும்‌ பெருமிதமும்‌ மிக்க சான்றோர்‌. தமிழ்ப்‌ 
பிழம்பாகத்‌ திகழ்பவர்‌. மறைமலை நாவலர்‌ பாரதியார்‌ 
வரிசையில்‌ வீரார்ந்து நிற்கும்‌ வல்லாளர்‌. சிலம்புச்‌ செல்வரின்‌ 
செல்லப்‌ பிள்ளை. சிராப்பள்ளிக்‌ குன்றுடையானைக்‌ கூற 
இவன்னுள்ளம குளிரும்மே என்றார்‌ ஞானசம்பந்தர்‌; 
சஞ்சீவியார்‌ சிறப்பு கூற சிந்தை சிலிர்க்கும்‌. புலமைப்‌ 
பெட்டகமாகப்‌ பிறங்கும்‌ தமிழ்க்‌ கனலாகத்‌ திகழும்‌ இவரை 
எண்ணி இறும்பூது எய்துகிறோம்‌. மாற்றவரும்‌ போ ந்றவரும்‌ 
ஊற்றமான உயர்புலமையாளரின்‌ முகவரி: 4. தலையாரித்‌ 
தெரூ..சென்னை- 8: 


அழகிய சொக்கலிங்கம்‌! 15-7-27 நெல்லை மாவட்ட 
முள்ளிகுள ம்‌. திருநீலகண்ட கோனார்‌: முத்தம்மாள்‌, இந்து 


800 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு 46ல்‌: இந்து கல்லூரி இன்டர்‌ 
48ல்‌; அண்ணாமலையில்‌ எம்‌.ஏ. ஆனர்‌ 52;. சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழக எம்‌. லிட்‌ 57ல்‌ (வரலாற்றுப்‌ புகழ்‌ பெற்ற 
தமிழக நகரங்கள்‌ தலைப்பு) 55-67 திருவனந்தபுரம்‌ பல்கலைக்‌ 
கழகக்‌ கல்லூரித்‌ துணைப்‌ பேராசிரியர்‌, 67-69 செங்கோட்டை 
சட்டநாத கரையாளர்‌ யாதவக்‌ கல்லூரி முதல்வர்‌; 69-78 
மதுரை யாதவக்‌ கல்லூரி முதல்வர்‌; 78 முதல்‌ மதுரைக்‌ 
காமராசர்‌ பல்கலைக்‌ கழக டீன்‌. 

14-9-53ல்‌ மணம்‌, மனைவி கோமதி: (வழக்கறிஞர்‌ எஸ்‌” 
ராமசாமிக்‌ கோனார்‌ அவர்களின்‌ மகள்‌) 2 மகன்‌, 2 மகள்‌” 
நூல்கள்‌: காப்பியச்‌ சிந்தனைகள்‌, கனவும்‌, நனவும்‌, நாடறிந்த 
கதை, விசிடி மடிப்பு, நாராயண குருவின்‌ சிந்தனைகள்‌, 
வீரத்தன்‌ பன்மை தீர்ப்பான்‌, இந்த நல்லவரின்‌ நெஞ்சில்‌ 
நீங்காது நிற்பவர்கள்‌ டாக்டர்கள்‌ தெ.பொ. மீ,ரா. பி. மசதுப்‌ 
பிள்ளை, வா, செ. குழந்தைசாமி, வ அய்‌. சுப்பிரமணியம்‌ 
நான்கு நல்லறிஞர்களும்‌ ஆசான்களிடம்‌ அளவற்ற மதிப்பும்‌, 
மாணக்கர்‌ நண்பர்களிடம்‌ நிறைந்த அன்பும்‌ மிகக்‌ சால்பினர்‌. 
_ முகவரி: 37. பெசன்ட்‌ சாலை, சொக்கிகுளம்‌. மதுரை-2 

கே. ஆர்‌. எஸ்‌. இராசாராமன்‌ : 1-6-28 தஞ்சையை யடுத்த 
கல்யாணபரம்‌ சீனிவாசன்‌; மங்களம்‌ அம்மாள்‌. திருவரங்கம்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளி, தேசியக்‌ கல்லூரி, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழக பி.ஏ. ஆனர்சு 52ல்‌. மாதிலக்‌ கல்லூரி, குடந்தை 
சென்னை அரசினர்‌ கல்லூரிகளின்‌ தமிழ்ப்‌ போராசிரியர்‌. 
முசிறி, வியாசர்பாடிக ல்லூரி முதல்வர்‌. முறைசாரா- முதியோர்‌ 
கல்வி வெளியீட்டு ஆசிரியர்‌, திருச்சி மண்டல கல்லூரிக்‌ 
கல்வித்‌ துணை இயக்குநராக இலங்கி, இதுபோது ப்பர்‌ 
பல்கலைக்‌ கழக 'டீன்‌' ஆக விளங்குகிறார்‌. 

பாடம்‌ நடாத்துதலில்‌ பேராற்றல்ர்‌. ரர வரக கக்‌ ரி 
ஈடுபாடு மிக்கவர்‌; 52-53ல்‌ கம்பராமாயணப்‌ பதிப்புப்‌ . பணியில்‌ 
ஆய்வாளராக இருந்துளார்‌. தம்பார்லையா லும்‌ குரலா லுமே 
மாணவர்களை ஓர்‌ அத்தில்‌ வைத்திருப்பார்‌? அதே.சம்யம்‌ 
மாணவர்களிட த்துப்‌ பரிவும்‌ உதவுதலும்‌ உடையவர்‌. தமிழ்ய்‌ 
பேராசிரியர்களில்‌ முதல்வராகப்‌ பேர்‌ சொன்ன மிகச்‌ சிலருள்‌ 
ஒருவர்‌. துணிவும்‌ தூய்மையும்‌ மிக்கவர்‌; அஞ்சாநெஞ்சர்‌ 
செய்யும்‌ தொழிலே தெய்வமாக பாவித்து, உண்மை, நேர்மை, 
உழைப்பு, கடமை உணர்வு தலைநின்று பணியாற்றும்‌ 
யெற்றியர்‌. துணைவியார்‌ ராஜம்மாள்‌ அவர்கள்‌ வெலிங்டன்‌ 
சீமாட்டி துணைத்‌ தலைமை ஆசிரியை முன்னால்‌. பள்ளிக்‌: 
கல்வி இயக்குநர்‌ திரு. பெருமாள்‌ இவரது மைத்துனர்‌... 


ம்து. ச. விம்லானந்தம்‌ கீழ்‌] 


மாமனார்‌ திருச்சி நகராட்சித்‌ தலைவராய்‌ இருந்த புகழ்மிகு 
ஐ.டி.எப்‌. இராமசாமித்தேவர்‌. மக்கள்‌ 3 மகன்‌, 2 மகள்‌, இவர்‌ 
ஒரு தமிழ்ச்‌ சிங்கம்‌, கருணை மறவர்‌, செயல்படு சிந்தையர்‌, 
முகவரி பாரதிதாசன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, சூரியூர்‌, திருச்சி-2 1. 

இராம. பெரியகருப்பன்‌ (தமிழண்னல்‌) : 18-8-28. முகவை 
மாவட்ட தெற்குப்பை. காரைக்குடி மீ.சு. உயர்நிலைப்‌ பள்ளித்‌ 
தமிழாசிரியராக இருந்து, மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரிப்‌ 
பேராசிரியராகப்‌ பிறங்கி, மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழக அஞ்சல்‌ வழிக்‌ கல்வித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ ஆனார்‌. 
இதுபோது தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌. கவிஞராகவும்‌ ஆய்வ 
ராகவும்‌ ஒருசேர அமைபவர்‌. நல்லவர்‌, இனியவர்‌. “குழந்தை 
கள்‌ இலக்யெம்‌'' உள்ளங்‌ கொள்ளை கொள்‌ எளிய பாடற்‌ 
றொகுதி. *“மீனாட்‌சி' தமிழக அரசின்‌ பொற்கிழி பெற்ற 
கவிதை. குன்றக்குடி ஆதனம்‌ கணக்காயர்‌” என்ற பட்டம்‌ 
தந்தது. நாட்டுப்புற இலக்கியத்திலும்‌ ஒப்பிலக்கியத்திலும்‌ 
ஓங்கி நிற்கிறார்‌; தாலாட்டு, காதல்‌ வாழ்வு, பிறைகதொழும்‌ 
பெண்கள்‌; ஒப்பிலக்கிய அறிமுகம்‌, சங்க இலக்கிய ஒப்பீடு- 
கொள்கைகள்‌ வகைகள்‌. திறனாய்வாக குறிஞ்சிப்பாட்டு 
திறனாய்வு, Tradition and talant in Sangam Poetry, நாவல்‌ 
நச்சு வளையம்‌-—-சங்க இலக்கிய மரபுகள்‌. புதிய நோக்கில்‌ தமிழ்‌ 
இலக்கிய வரலாறு. ஆய்வியல்‌ அறிமுகம்‌. முகவரி: சோலை 
நூலகம்‌. சதாசிவநகார்‌. மதுறை-20. 

ச. வே. சுப்பிரமணியம்‌ : 5-6-29 நெல்லை மாவட்ட 
வீரகேரளம்‌ “புதூர்‌. அண்ணாமலையில்‌ முதுகலை பயின்று 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுப்‌ 
பேருரையாளர்‌, துறைத்‌ தலைவராகத்‌ திகழ்ந்து, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குநராக இயங்கி வருகிறார்‌. 
முனைவர்‌ பலரை முனைந்து உருவாக்கியவர்‌, வருபவர்‌. 
செயல்திறன்‌ சான்‌ றவர்‌. மளமளவென நிறுவன வாயிலாக 
நூல்கள்‌ வெளியிட்டும்‌ தொடர்ந்து கருத்தரங்குகளும்‌ 
நிகழ்த்தியும்‌ சாதனை பல புரிந்து வருகிறார்‌. திட்டமிட்டுத்‌ 
திறமான உரமான தமிழ்ப்‌ பணிகள்‌ ஆற்‌ றிவருகிறார்‌. 

கொடைகள்‌: இலக்கணத்‌ தொகை எழுத்து, சொல்‌ அரிய 
பனுவல்‌. பல்‌ இலக்கணக்‌ கூற்றுக்களையும்‌ ஒரு குடைக்கழ்க்‌ 
கொணரும்‌ பார்வைப்பெட்ட கம்‌. Descriptive Grammar of 
.Cilappathikaram with Index, இலக்கிய நினைவுகள்‌, காந்தி 
கண்ட. மனிதன்‌, தாயுமானவர்‌. 

ச௬ுப.அண்ணாமலை: 10-10-29. தேவகோட்டை. சென்னைப்‌ 
பச்சையப்புனில்‌ பி.ஓ.எல்‌ (ஆனர்‌சு) பயின்று, கோவை பு. சா. 


த்‌. இ. 51. 


802 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கோ. கலைக்கல்லூரியில்‌ விரிவுரையாளராக விளங்கி, மதுரைத்‌. 
தியாகராசர்‌ கல்லூரியில்‌ விரிவுரையாளர்‌, தமிழ்த்துறைத்‌ 
தலைவராகச்‌ சிறந்து இதுபோது அதன்‌ முதல்வராக முகழ்ப்‌ 
பவர்‌. “பழந்தமிழகத்தில்‌ கலைகள்‌ அறிவியல்‌ வளர்ச்சி” 
எம்‌.லிட்‌ ஆய்வு. வள்ளலாரின்‌ அருட்பா ஆய்வு செய்து டாக்டர்‌ 
பட்டம்‌; பாரதீய வித்தியாபவன்‌ வெளியிட்டுள்ளது. 68ல்‌ 
மலேயா, சிங்கப்பூர்‌ தமிழ்ச்‌ செலவு நேர்ந்தார்‌. இலக்கிய 
இலக்கண மொழியியல்‌, சமய, தத்துவ, இசைத்துறைகளில்‌ 
புலமையர்‌. நூல்கள்‌ உருவும்‌ உணர்வும்‌. முகவரி 98. அண்ணா 
நகர்‌, மதுரை-20 


புலவர்‌ கா. கோலிந்தன்‌: தெ.ஆ. மாவட்ட திநவத்திபுரம்‌. 
ஒளவை துரைசாமிப்‌ பிள்ளையின்‌ நெருக்க மாணவர்‌-நெருக்க 
மானவரும்‌ கூட. செய்யாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பின 
ராகப்‌ பல்லாண்டுகள்‌ விளங்கி, சட்டமன்றத்‌ தலைவராகவும்‌ 
திகழ்ந்தவர்‌. செய்யாறு அரசு கலைக்‌ கல்லூரி இவரால்‌ 
உருவாகி உயர்ந்தது. திராவிட முன்னேற்றக்‌ கழகத்தவர்‌, 
எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றவரும்கூட . 


அரசியல்‌ பணிவோடு அருத்தமிழ்த்‌ தொண்டும்‌ ஆற்றி 
யுள்ளார்‌: சங்க கால அரசர்‌ வரிசை (2 பகுதி), சங்கத்‌ 
தமிழ்ப்‌ புலவர்‌ வரிசை, ' (6 பகுதி), பரணர்‌, கால்டுவெல்‌ 
திராவிட மொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌ (தமிழாக்கம்‌), குறுந்‌ 
தொகைக்‌ கோவை, தமிழர்‌ தளபதிகள்‌, இலக்கிய வளர்ச்சி, 
இலக்கியம்‌ கண்ட காவலர்‌, கழுமலப்‌ போர்‌, சாத்தன்‌ கதைகள்‌, 
மாதரார்‌ தொழுதேத்தும்‌ மாண்புடையாள்‌. முகவரி . 446. 
செல்ல விநாயகர்‌ கோவில்‌ தெரு, திருவத்திபுரம்‌. 
செய்யாறு-604 407. 


உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ ஓயாது உண்மையுடன்‌ பணியாற்‌ 
றும்‌ தமிழ்ப்‌ பேராசான்கள்‌ பலர்‌ உளர்‌. அவர்களில்‌ சிலர்‌ 
கல்லூரிப்‌ பேராசிரியரும்‌ ஆற்றாத அரும்பணிகளை ' அங்கி 
ருந்தே ஆற்றி திக்கெங்கணும்‌ புகழ்‌ பரப்பி வருகின்றனர்‌. 
அன்னவர்களை இங்கே குறிப்பிடுதல்‌ கடமையாகும்‌. இராவண 
காவியம்‌ படைத்த புலவர்‌ குழந்தை இங்கே -நினைவு கூறத்‌ 
தக்கவர்‌. பிறர்‌ வருமாறு: . 

வி. யொ. பழனிவேலனார்‌ : 30-10-1909. தஞ்சை மாவட்ட 
திருத்துறைப்பூண்டி வட்ட விழல்குடி; கரந்தைப்‌ புலவர்‌ 
கல்லூரிப்‌ புலவர்‌. 58-78 வரை பள்ளிகளில்‌ தமிழாசிரியர்‌. 68- 
75 'மாணாக்கன்‌' தன்மானத்‌ தனித்தமிழ்‌ மாதிகை அசிரியர்‌ 
உரிமையர்‌. புனை பெயர்‌ 'திருத்துறைக்கிழார்‌' வெளிவந்தவை? 


-ம்து. ச. விமலானந்தம்‌ 604 


வேலன்‌ சிந்தனைப்‌ பூங்கொத்து, திருமணப்பரிசு, மொழித்‌ 
தூய்மை தேவையா? வராதன: திருத்துறைக்‌ குறள்‌, களவும்‌ 
கற்றுமற, நல்லாற்றுப்படை, சாரதிகளை ஒழிக்கும்‌ வழிகள்‌, 
திருக்குறள்‌ தோர்பொருள்‌, தமிழ்‌, வளர்ச்சி-சீர்திருத்தக்‌ 
கோவை, யாக்கோவை, புதிய குமுகாயம்‌ போன்ற 25. தமிழ்த்‌ 
தொண்டும்‌ தன்மானத்‌ தொண்டும்‌ ஆற்றிவருகிறார்‌. “தமிழி 
யக்கத்‌' தலைவராய்‌ 74-80ல்‌ இருந்தார்‌, நலிவுற்ற தமிழறிஞர்க்‌ 
கான தமிழரசின்‌ உதவித்‌ தொகை 250/-— பெற்று வருகிறார்‌. 
மகள்‌ மணிமேகலை மதுக்கூர்‌ அரசு மகளிர்‌ உயர்‌ பள்ளித்‌ 
தமிழாசிரியை. தமிழ்ப்பாவை தமிழ்‌ எம்‌. ஏ. முகவரி, 3. 
மறைமலையடிகள்‌ தெரு, சாமியப்பாநகர்‌, திருத்துறைப்‌ 
பூண்டி-644 714. 


ப. அரங்கசரமி; 1-7- 21. திருச்சி திருமழபாடி. பஞ்சாமிப்‌ 
பிள்ளை: மங்களம்‌. மாநிலத்‌ தமிழாசிரிபார்‌ கழகத்‌ தலைவர்‌. 
தமிழக அரசின்‌ நல்லாசிரியர்‌ விருதும்‌, நடுவண்‌ அரசின்‌ 
“சர்மா' விருதும்‌ பெற்றவர்‌. 88 ஆண்டுகள்‌ தமிழாசிரியப்‌ பணி 
புரிந்தவர்‌. தந்தவை: புறநானூறும்‌ புலவர்‌ வாழ்வும்‌, செந்‌ 
. தமிழ்‌ வளர்த்த பைந்தமிழ்ப பாவையர்‌, காவியத்தில்‌ மூவர்‌, 
வனவிலங்குகள்‌, பண்பட்ட வாழ்க்கை, திருக்குறள்வேள்‌ 
வரதராசர்‌ தமிழ்விடு தூது. முகவரி லால்குடி. திருச்சி மா. வ. 


தி.கி. சுந்தரமூர்த்தி: &8- 10 - £3. தஞ்சை மாவட்ட திருக்‌ 
காட்டுப்‌ பள்ளி. கிருட்டிணசாமி மாவலியார்‌: பெரிய தாயக, 
ஐயரற்று அரசர்‌ கல்லூரி மாணவர்‌, தேவார ஆசிரியர்‌ ப, மு, 
தண்டபாணி ஐயாவிடம்‌ பண்ணிசைப்‌ பயிற்சி பெற்றார்‌. 
சிவகா, தேனி, பசுமலையில்‌ 14 ஆண்டுகளும்‌, மதுரைத்‌ 
தியாகராசர்‌ நன்முறை மேனிலைப்‌ பள்ளியில்‌ 24 ஆண்டுகள்‌ 
தலைமைத்‌ தமிழாசிரியராக இருந்து 8ல்‌ ஓய்வு. தல்ல 
பேச்சாளர்‌. “வல்ல எழுத்தாளர்‌. எழுதியவை: மனங்கவர்‌ 
மதுரை, தமிழ்‌ வளர்சசிப்‌ பாடல்கள்‌ (கவிதை), முத்தமிழ்‌ 
ஆட்சி முறை மன்றம்‌ (நாடகம்‌), பல்சுவை, நன்னெறிக்‌ 
கதைகள்‌; அறிவுச்சுடர்‌, அமுத வாக்கு, (கட்மிரை); சிவ சிவ 
வெண்பா, திருவாரூர்க்‌ கோவை, முத்தமிழ்ச்‌ செல்வம்‌ 
(ஆராய்ச்சி), நம்‌ நாட்டு மலைகள்‌, தென்னாட்டுத்‌ துறை 
முகங்கள்‌, திருப்பரங்குன்ற திருக்காட்டுப்‌ பள்ளித்‌ தலவரலாறு, 
அறிவுச்‌ சுடர்‌, அமுதவாக்கு என 20. 

. 55ல்‌ புலவர்‌ மணி (மதுரை ஆதனம்‌), 72ல்‌ நல்லாசிரியர்‌ 
விருது, 80ல்‌ இலக்கியச்‌ செம்மல்‌ பாண்டித்‌ துரைத தேவர்‌ 
பைந்தமிழ்ப்‌ பேரவை), தமிழாசிரியார்‌ (திருப்பத்தூர்‌ த்‌ 


804 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தமிழ்ச்‌ சங்கம்‌-குன்றக்குடூ அடிகளார்‌. அடிகளாரின்‌ * தமிழக ம்‌ 
இதழ்‌ துணையாசிரியர்‌, விடுதலைப்‌ போரில்‌ சிறை சென்றவர்‌. 
மத்திய சிறையாளர்கட்குப்‌ பல்லாண்டுகள்‌ குறள்‌, அறநெறி 
போதனை புரித்து வருகிறார்‌. துணைவியாரும்‌ புலவரே. ஒரு 
மகன்‌, 5 மகளிர்‌. முகவரி “திருமுறை மனை?” நக்கீரர்‌ தெரு, 
தென்னகர்‌, தருதகர்‌, மதுரை 6. 


செந்துறைமுத்து (சி. முத்துப்‌ பிள்ளை) : 8-10-28. திருச்சி 
மாவட்ட செந்துறை. திருப்பதி திருவேங்கடம்‌ கல்லூரியில்‌ 
பயின்றவர்‌. ஆசான்கள்‌ : தெ.பொ. பழனியப்ப பிள்ளை, 
வேங்கட ராம செட்டியார்‌. கடந்த 384 ஆண்டுகளாகத்‌ தமி 
மாசிரியர்‌; சேலம்‌ நகராட்சி மேனிலைப்‌ பள்ளியில்‌ உள்ளார்‌. 
இதுவரை பல்வேறு பொருள்‌ பற்றி பல்‌ திற நூல்கள்‌ 160 
படைத்துள்ளார்‌; இருநூற்றை எட்டிவிடுவார்‌. இவர்‌ நூல்‌ 
களை வெளியிடாத பதிப்பகங்கள்‌ தமிழகத்தில்‌ இல்லை 
எனலாம்‌. சளைக்காது மள மள வென எழுதித்‌ தள்ளி வரு 
கிறாம்‌. சேரர்‌ இலக்கியச்‌ செல்வம்‌, சோழர்‌ கலைச்‌ செல்வம்‌, 
பாண்டியர்‌ தமிழ்ச்‌ செல்வம்‌, ஆய கலைகள்‌, ஐந்திணை 
அழகியர்‌, இலக்கியத்தில்‌ கடிதங்கள்‌, திருக்‌ கோயில்‌ தத்துவம்‌, 
தமிழர்‌ போரியல்‌, கோதையின்‌ சாதனை, ஆடும்‌ பாம்பு, குமரி 
நாட்டுத்‌ தமிழ்‌, தமிழர்‌ மரபியல்‌ போன்றன. நாவல்கள்‌ 
புன்னகைப்பூ, வழுதியின்‌ தாகம்‌. உரை: தஞ்சை வாணன்‌ 
கோவை, நந்திக்‌ கலம்பகம்‌, இறையனாராகப்‌ பொருள்‌, திருக்‌ 
குறள்‌ போன்றவற்றுக்கு, பெற்ற பட்டங்கள்‌: செந்தமிழ்‌ 
வித்தகர்‌ (௮.வெ.ரா.கி. ரெட்டியார்‌), தெய்வத்‌ தமிழ்‌ 
மணி (சக்திபீடம்‌ சென்னை) முகவரி: 124 இரண்டாவது 
அக்ரகாரம்‌, சேலம்‌-1. 


சி. சாமிக்கண்ணு முதலியார்‌ : 15-9-11-16-9-70. 
தஞ்சை மாவட்ட பாப நாசம்‌ வட்ட புற்மிடங்‌ கொண்டான்‌ 
சேரி, இழுட்டிண மூர்த்தி முதலியார்‌ : அமிர்தம்‌. பாபநாசம்‌ 
விக்டோரியா உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு ல்‌; 
குடந்தைக்‌ கல்லூரி இன்டமீடியேட்‌. திருவையாற்று அரசர்‌ 
கல்லூரிப்‌ புலவர்‌ 36ல்‌. பண்டிதப்‌ பயிற்சி அண்ணாமலையில்‌ 
28ல்‌. சீர்காழி, வாலாசாபாத்‌, மேற்கு மாம்பலம்‌, தியாகராய 
நகர்‌, வேலூர்‌, திருப்பதி, மதுராந்தகம்‌, கோவை, முகவை, 
ராசபுரம்‌ பள்ளிகளில்‌ 33-64 பணியாற்றி ஓய்வு. வாரந்தோறும்‌ 
சனியன்று ராசிபுரம்‌ பெருமான்‌ கோயிலில்‌ “திருவாய்‌ 
மொழி'யும்‌ சேலம்‌ குகையில்‌ திருப்பாவை பொழிவும்‌ செய்‌ 
தவர்‌. காங்கரஸ்‌ தொண்டர்‌, தியாகி நிலம்‌ பெற ரு 200 
கையூட்டு கேட்கவே தர மறுத்து வறுமையிலும்‌ பெருமிதம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 805 


காத்த பெருமகன்‌. நாலாயிரத்தின்‌ உரையாசிரியர்‌. 2 பத்து 
வெளியிட்டார்‌. போற்றுவார்‌. இன்மையால்‌ வெறுப்படைந்து 
கிழித்துப்‌ போடல்‌. தமிழ்க்‌ கயவர்‌ சிலர்‌ இவர்‌ வரைந்த உரை 
களைக்‌ கவர்ந்து சென்றனர்‌. மணம்‌ 43ல்‌ நாகரத்தினம்‌.மக்கள்‌ 
44-4 இருமாமகள்‌, திருமா மணிவண்ணன்‌, திருவாழ்‌ மார்பான்‌, 
திருமாவளவன்‌, திருவின்‌ மணாளன்‌, திருமங்கை, திருவளர்‌ 
செல்வி, திருமாது. தொடர்புக்கு: 14. ஆறாவது தெரு 
விவேகானந்த நகர்‌. ராசிபுரம்‌. 


முத்து. கண்ணப்பர்‌: 4 - 6 - 15. திருவான்மியூர்‌, முத்துச்‌ 
சாமி: பாக்கியம்‌. அடையாறு ஆர்காடு பள்ளி, சாந்தோம்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு 36ல்‌, திருமயிலை 
இலக்கணப்‌ புலி செல்வதாத முதலியார்‌, பிரசங்க சிந்தாமணி 
புராணிகர்‌ கோவிந்தசாமி பிள்ளை, வாகீச கலாநிதி கி, வா. 
ஐ. ஆகியோரிடம்‌ முறையாகக்‌ கற்றவர்‌. இடையே வறுமை 
மிகுதி காரணமாக அச்சுக்கோப்பு, அஞ்சல்பையன்‌, 
கம்பவுண்டர்‌, புக்கிங்‌ கிளார்க்‌ ஆகப்‌ பணியாற்றி, 56-40 
ஆர்காடு பள்ளி, 42-43 இரரமகிருஷ்ண உயர்நிலைப்‌ பள்ளி, 
43-47 அவ்வை இல்லம்‌ பெண்கள்‌ பள்ளி, 49-52 பி, எஸ்‌. உயர்‌ 
நிலைப்பள்ளி, 55-58 அரசு கல்லூரி (மவுண்ட்‌ சாலை) உதவி 
விரிவுரையாளர்‌. 65-66 மணலி தமிழ்க்கல்லூரி முதல்வர்‌, 
66-76 பொன்னேரி கல்லூரித்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌ 
முதல்வர்‌, 77-83 பல்கலைக்கழக மான்யக்குழு பேராசிரியர்‌ 
சென்னைப்‌ பச்சையப்பனில்‌, 83-84 இசைத்துறை மதிப்பியல்‌ 
பேராசிரியர்‌. 

குந்தவை: கடற்கரைக்‌ காதல்‌ (17 சங்கப்பாக்களின்‌ 
நாடக ஆக்கம்‌), சாரணர்‌ பாடல்களும்‌ ஊக்க ஒலிகளும்‌, 
14 வயதிலேயே பா புனையும்‌ திறம்‌ பெற்று “அவ்வைதாசன்‌ 
புனைபெயரில்‌ 300 கவிதைகள்‌, காதல்‌ கதைகள்‌ 45. 
எழுதப்படிக்க எளிய முறை. 


சாதனை: 58-04 மேலவை உறுப்பினராக இருந்த 
போழ்து பி.டி. ராஜன்‌, ௧. பாலசுப்பிரமணிய ஐயர்‌ 
போன்றாரையெல்லாம்‌ தமிழில்‌ பேச வைத்தல்‌. முதல்முதல்‌ 
வினா விடை தமிழில்‌ முறை அமைத்துத்‌ தரல்‌. கவன ஈர்ப்புத்‌ 
தீர்மானம்‌ என்றெல்லாம்‌ சொல்‌ வழங்கச்‌ செய்தல்‌, பல்கலைக்‌ 
கழகப்‌ பேரவை, கல்விக்குழுவில்‌ முதன்முதல்‌ தமிழில்‌ 
தீர்மானம்‌ கொணர்ந்தவர்‌, முதன்முதல்‌ “சங்க இலக்கிய த்தில்‌ 
நெய்தல்‌ நிலம்‌' என்ற டாக்டர்‌ பட்ட ஆய்வினைத்‌ தமிழில்‌ 
தந்தவர்‌. 50 ஆண்டுகளாக சாரண சாரணியர்‌ சங்க 


806 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
இலக்கியத்‌ துறை ஆணையர்‌. எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 
கண்டவர்‌. மூல எழுத்துக்கள்‌ 38; சுழி, கொம்பு, கால்‌ 
-மூன்றில்‌ அனைத்தும்‌ அடக்கல்‌. 7 ஆண்டு உழைப்பால்‌, 
பலர்கல்வியை 35 பாடங்களில்‌ போதிக்கும்‌ முறை கண்டார்‌. 
பெருங்கல்வியாளர்‌ மால்கம்‌ ஆதிசேஷையா போன்றார்‌ 
போற்றல்‌. ஐ, ஒள வேண்டா என்கிறார்‌. பழுத்த காங்ரெசு 
வாதி, காந்தீய நெறியில்‌ வாழ்பவர்‌. ஆஸ்துமாவின்‌ 
கொடுமையால்‌ மும்முறை தற்கொலை முயன்று, பின்‌ யோகா 
சனம்‌ செய்து நீக்கல்‌; இன்றும்‌ காலை ஒரு மணி நேரம்‌ யோகா 
சனம்‌ செய்கிறார்‌. ௪. சுப்பிரமணியம்‌; எம்‌. டக்தவத்சலம்‌, 
காமராஜர்‌ தொடர்புடையவர்‌. 


மனைவி கமலா அசிரியர்‌; 6 மகள்‌ 4 .மகன்கள்‌, 
அனைவரும்‌ பட்டதாரிகள்‌. மீனவக்குடியில்‌ பிறந்து, வறுமை 
வென்று வண்டமிழில்‌ வளர்ந்தோங்கி, நாடுமொழிக்கு 
நற்றொண்டாற்றி உயர்ந்த சான்றோராகச்‌ சிறந்தொளிர்‌ 
கிறார்‌. முகவரி அவ்வை அகம்‌' 2. மூன்றாவது எள்‌ 
பக்தவத்சலம்‌ நசர்‌. சென்னை-20 (413267) 


அ. மா. பரிமணம்‌: 15 - 1 - 23. திருச்சிமாவட்ட இனாம்‌ 
கற்பாளையம்‌, மாணிக்கம்‌ பிள்ளை: காமாட்சி அம்மாள்‌. 
திருவரங்கம்‌ உயர்நிலைப்பள்ளி இறுதி வகுப்பு 4/ல்‌; கரந்தைப்‌ 
புலவர்‌ கல்லூரி 41-49, சைதை ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரி 
49ல்‌ கல்வி. சென்னிமலை கொமரப்பா செங்குந்தர்‌ உயர்‌ 
நிலைப்பள்ளி (46-48); பிஷப்ஹீபர்‌ உயர்நிலைப்பள்ளி 
(49-56); 50ல்‌ பிஏ., 58ல்‌ எம்‌. ஏ. அழகப்பா கல்லூரி 56-66; 
பழனியாண்‌ _.வர்‌ பண்பாட்டுக்கல்லூரி 66-75, பூண்டி புட்பம்‌ 
கல்லூரி 75-81. இதுபோது பல்கலைக்‌ கழக மான்யக்குழு 
மதிப்பியல்‌ பேராசிரியர்‌; எம்‌. லிட்‌ 64ல்‌ பதிற்றுப்பத்து திறன்‌; 
டாக்டர்‌ பட்டம்‌ 74ல்‌ அப்பர்‌ தேவாரத்‌ திறன்‌. மணம்‌ ல்‌, 
மனைவி பானுமதி மக்கள்‌ அறுவர்‌ 24-3 - குன்றக்குடி 
அடிகளார்‌ “பெரும்புலவர்‌' பட்டம்‌ வழங்கியுள்ளார்‌. நூல்‌: 
இயற்கை நாட்டியம்‌. சரசுவதி மகாலுக்காகப்‌ பதிப்பித்தவை: 
்‌ வையாபுரிப்பள்ளு, வீரையன்‌ அம்மானை, இராமர்‌ 
அம்மானை. திருக்குறள்‌ பழையவுரை, அழமாக நுணுக்க 
மாகக்‌ கற்றவர்‌, அடக்கம்‌ மிக்கவர்‌, ஓயா உழைப்பினார்‌. 
சிறந்த ஆசிரியர்‌, சங்க இலக்கியத்தில்‌ தோய்ந்து தெளிந்தவர்‌; 
டாக்டர்‌ வ. சுப. மா.வின்‌ வாரிசு. ஒழுங்கும்‌ “ஒழுக்கமும்‌ 
மிக்கவர்‌. கண்டிப்பானவர்‌, எதனையும்‌ செப்பமுறச்‌ செய்யும்‌ 
சான்றோர்‌. இதுபோது தஞ்சை தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ 
பேரகராதித்‌ துறையில்‌ பணியாற்றுகிறார்‌... 


மது. ௪. விமலானந்தம்‌ 807 


கோ.வில்வபதி: 12-6-21. சேயாறு வட்ட திருவத்திபுரம்‌. 
கோவிந்த முதலியார்‌; அபரஞ்சி அம்மாள்‌. யாற்று அரசர்‌. 
கல்லூரி வித்துவான்‌ 40ல்‌, 40-42 பெங்களுர்‌ கண்டோன்‌ 
மென்ட்‌ தூய அலூசியஸ்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, 43-78 சென்னை 
இந்து தியலாஜிகல்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. 43 
“முகல்‌ மாணவர்‌ மன்றத்‌ தொடர்பு கொண்டு செயலராகவும்‌, 
70 முதல்‌ தலைவராகவும்‌, நித்திலக்‌ குவியல்‌ ஆசிரியராகவும்‌ 
திகழ்கிறார்‌. 74ல்‌ நல்லாசிரியர்‌ விருது பெற்றார்‌. 
... வழங்யெவை: காவிரி, மறைந்த மாணிக்கங்கள்‌. சங்க 
காலத்‌ தமிழ பண்பாடு, இலக்கிய வாழ்வ, -நல்ல மாணவர்‌ 
கள்‌ நண்பர்கள்‌, இலக்கிய மாந்தர்கள்‌, சிலையாகி நிற்கும்‌ 
செம்மல்கள்‌. மந்திரக்குளிகை, பன்மொழி - நுண்ணறிவு 
- குறள்‌ விளக்கக்கதைகள்‌, சிறுகதைச்‌ - செல்வம்‌. திருத்‌ 
தணிகைத்‌ திருப்புகழ்‌, திருமுருகாற்றுப்படை, திருமலைக்‌ 
கொழுந்தீசன்‌ பதிகம்‌ உரைகள்‌. செளதமபுத்தர்‌ நாடகம்‌, 
மனைவி மீனாட்சி அம்மையார்‌. மக்கள்‌ 2 மகன்‌, 7 மகள்‌ 
முகவரி AA 49. அண்ணாநகர்‌. சென்னை 40. (613799) 


பிறதுறைப்‌ பெருமக்கள்‌ 


வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌: 14-68-1857 - 12-10-1946. 
தென்காசி வட்ட வெள்ளசால்‌, பழநியப்ப முதலியாரின்‌ மகன்‌. 
வேளாண்‌ கல்லூரியில்‌ பயின்று பட்டம்‌ பெற்று, கால்நடை தீ 
துறையில்‌ பணியாற்றினார்‌. நெல்லை வட்டக்‌ கழகத்தலைவர்‌? 
மாவட்டக்‌ கழக உறுப்பினர்‌. இராவ்சாகிப்‌ பட்டம்‌ பெற்றவர்‌ 
90 வயதுவரை தமிழ்த்‌ தொண்டு புரிந்தவர்‌. கால்நடைகோய்‌ 
பேணு முறை பற்றிப்‌ பலநூல்கள்‌ தந்துளார்‌. அழகிய சொக்க 
நாத பிள்ளையிடம்‌ அருந்தமிழ்‌ கற்றார்‌. 

மில்டனின்‌ சுவர்க்க நீக்கம்‌ முதற்பகுதியை விருத்தத்தில்‌ 
வடித்தவர்‌. ஸ்பென்சரின்‌ “கல்வி' முற்பகுதியை மொழிபெயர்த்‌ 
துள்ளார்‌; பிற நூல்கள்‌:நெல்லைச்‌ இலேடை வெண்பா, அக 
லிகை வெண்பா, சோம்பி விருத்தம்‌, சர்வசன செபம்‌, தனிக்‌ 
கவித்திரட்டு புகழ்சந்தது 'சகம்பராமாயணசாரமி ; கம்பரா மா 
யணம்‌ முழுதும்‌ கண்ணேபடி கதைத்‌ தொடர்பு அறாமல்‌ இனிய 
செய்யுட்களை விளக்கக்‌ குறிப்புடன்‌ வெளியிட்டுள்ளார்‌. மதி 
நலமும்‌ மனவளமும்‌ மிக்க இவரைப்‌ போற்றாதார்‌ இவர்‌ 
காலத்தில்‌ இலலை எனலாம்‌. அத்துணைப்‌ பெரும்‌ புகழுக்‌ 
குரிய அரிய பெரியார்‌. முதல்‌ மனைவி வேலம்மாள்‌ அண்ணி; 


204 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இருமகள்‌. இரண்டாம்‌ மனைவி வடிவம்மாள்‌ அண்ணி; இரு 
அண்‌, ஒரு பெண்‌. 

ஜே. எம்‌. ஈல்லசாமிப்‌ பிள்ளை: 24.11.1864-—11.8.1920. 
திருச்சி. மாணிக்கம்‌ பிள்ளை: செல்லத்தம்மாள்‌. 79ல்‌ மெட்‌ 
ரிக்குலேஷன்‌ தேர்ச்சி, மாநிலக்கல்‌ லுரரியில்‌ சேர்ந்து 83ல்‌ பி.ஏ. 
சட்டக்‌ கல்லூரியில்‌ பயின்று 87ல்‌ பி.எல்‌ பெற்று உயர்நீதி 
மன்ற வழக்குரைஞரானார்‌. 98ல்‌ மாவட்ட முன்சீபாகி திருப்‌ 
பத்தூர்‌, சித்தூர்‌. குண்டூர்‌, சேலத்தில்‌ 20 ஆண்டுகன்‌ பணி 
யாற்றினார்‌. சமயப்பணியால்‌ சிறந்தவர்‌; சொற்பொழி 
வாற்றுவதும்‌ ஆங்கில ஏடுகட்கு எழுதுவதும்‌ செய்தார்‌, 
“உண்மைவிளக்கம்‌' “சித்தாந்த தீபிகை” ஏடுகள்‌ நடாத்தினார்‌. 
மறைமலையடிகளுடன்‌ ஒன்றி உரைந்தார்‌. சிகாகோ சென்று 
திரும்பிய விவேகானந்தர்க்குச்‌ சைவசித்தாந்த மெய்ப்பொருள்‌ 
உணர்த்தினார்‌. அவர்‌ ‘இவ்வரிய மெய்ப்பொருள்‌ தென்னகத்‌ 
தில்‌ திகழும்‌ செய்தி தமக்குத்‌ தெரியாது போயிற்றே' என 
விதந்தோதினார்‌. அன்னிபெசன்ட்‌ அம்மையார்‌ போன்றோ 
ருடன்‌ தத்துவ ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டவர்‌. மனைவி லட்சுமி; 
மகன்‌ ராமநாதன்‌. நல்யெவை: ஆங்கிலத்தில்‌ சிவஞான 
போதம்‌, சித்தியார்‌, திருவுந்தியார்‌, திருவருட்பயன்‌, உண்மை 
விளக்கம்‌, உண்மைதெெறி விளக்கம்‌, வினாவிடை; கொடிக்கவி, 
Lives of the Saiva Saints 


எம்‌. எஸ்‌ பூரணலிங்கம்‌ பிள்ளை : 24-5-1866-—16-6-1947 
நெல்லை மாவட்ட முந்நீர்ப்பள்ளம்‌, சிவசுப்பிரமணியபிள்ளை 
வள்ளியம்மை இந்து கல்லூரியில்‌ ₹,&, முதல்வராய்‌ இருந்த 
மனோன்மணீயம்‌ சுந்தரம்பிள்ளை தமிழ்‌ இலக்கிய வரலாற்று 
ஆய்வில்‌ தோயச்‌ செய்தார்‌. சென்னைக்‌ இருத்துவக்‌ கல்லூரி 
யில்‌ பி.ஏ. பணி முதலில்‌ எழுத்தர்‌; பின்‌ பாளையங்கோட்டை 
இந்து உயர்‌ நிலைப்‌ பள்ளி, ஈரோடு மகாசன உயர்‌ நிலைப்‌ 
பள்ளிகளில்‌ தலைமையாசிரியர்‌, சட்டக்‌ கல்லூரியில்‌ பி,எல்‌. 
பட்டம்‌ பெறறு டாக்டர்‌ மில்லரால்‌ கிருத்துவக்‌ கல்லூரியில்‌ 
ஆங்கில விரிவுரையாளராக அமர்த்தப்‌ பெற்றார்‌. பரிதிமாற்‌ 
கலைஞருடன்‌ இணைந்து ஞான போதினி எனும்‌ திங்கள்‌ 
இதழ்‌ நடாத்தினார்‌. கோவை மைக்கேல்‌ கல்லூரி ஆங்கில 
போதகர்‌, 197/ல்‌ வோ! Coilege தொடங்கி முதல்வராக 
இருந்தார்‌. 1917 சென்னையில்‌ நீதிக்‌ கட்சியின்‌ 1ப91106 இதழின்‌ 
துணை ஆசிரியர்‌ 1922-29 வரை திருச்‌ 5.2.6. ப்ப 
கல்லூரியில்‌ ஆங்கிலப்‌ பேராசிரியர்‌. 

படைப்புகள்‌: History of,Tamil,Literature,Ramana the Great, 
Critical Studies in Kural, Tamil India, The ten Tamil Saints, 


மது. ச. விப்லானந்தம்‌ 809 


The Kural in English - சிறுவர்‌ நூல்கள்‌: வாசகத்‌ திரட்டு, 
விவேக விளக்கம்‌, ஒளவைக்குறள்‌, செய்யுட்கோவை, இராயர்‌ 
அப்பாசிக்‌ கதைகள்‌, இருதிருடர்‌ கதைகள்‌, கதையும்‌ கற்பனை 
யும்‌, பன்னிரு பெண்மணிகள்‌, நீலமணி மாலை, புதினங்கள்‌; 
மருத்துவன்‌ மாகள்‌, தப்பிலி, நாடகம்‌: காமாட்சி. ஆய்வுகள்‌: 
நவராத்திரி விரிவுரைகள்‌, சூரபதுமன்‌ வரலாறு; சட்ட நூல்கள்‌ 
உரோமன்‌ சட்டத்‌ தொகுப்‌, மெயினினுடைப பழங்கால 
சட்டங்கள்‌, ஒப்பந்தச்‌ சட்டம்‌, இனஉதவிச்‌ சட்டம்‌. 
Puraranalingam என்ற பெயரைத்‌ திருப்பி எழுதி Magnil Anarup 
என்‌ ற புனை பெயரில்‌ சேக்ஸ்பியர்‌ நாடகங்கட்கும்‌, கார்லைல்‌, 
கோல்டு சுமித்‌ கவிதைக்கும்‌ விளக்கமும்‌ ஆய்வும்‌ கல்லூரி மாண 
வர்க்காகப்‌ பயன்படுமாறு எழுதியுள்ளார்‌. தமிழ்‌ வளர்த்த 
இவ்வாங்லைப்‌ பேராசிரியரின்‌ இருமொழி வழிப்‌ பணி பெரிது. 
இறுதிவரைத்‌ தமிழ்த்‌ தொண்டாற்றி மறைந்தார்‌. 

பா. வே. மாணிக்கநாயக்கர்‌; 25-2-187[—30-12-1931. 
சேலம்‌ மாவட்ட பாகல்பட்டி. வேங்கடசாமி நாயக்கர்‌: 
முத்தம்மாள்‌. சேலம்‌ நகராட்சி உயர்நிலைப்‌ பள்ளி கல்லூரி, 
சென்னைப்‌ பொறியியற்‌ கல்லூரிகளில்‌ பயின்று என்ஜினியர்‌ 
அனார்‌. 4912 இங்கிலாந்து சென்று வலுவாக்க கான்கிரீட்‌. 
(Reinforced concrete) பற்றி ஆய்ந்து, கான்கிரீட்‌ கலவை 
முறையில்‌ முளைக்கும்‌ சிக்கல்களை மிக எளிதில்‌ கணக்கிட க்‌ 
கூடிய Caculograph எனும்‌ புதுமையான கருவியை 1912ல்‌ 
கண்டுபிடி த்தார்‌. 75-19 பொறி இயற்‌ கல்லூரியில்‌ பேராசிரியர்‌ 
20-27 E.E, S.E அகப்‌ பணியாற்றி ஓய்வு. 

இவர்‌ ஒரு பன்மொழி வல்லார்‌. பல்கலைச்‌ செல்வர்‌. 
தமிழ்ப்புலமையாளர்‌, இசைப்‌ பயிற்ச உடையவர்‌. ஒலி 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபாடு கொண்டு உழைத்து, உலக மக்கள்‌ 
அத்துணை பேரும்‌ பேசும்‌ எத்தகு ஒலியையும்‌ நம்‌ தமிழ்‌ ஒலி 
கொண்டு உச்சரிக்கமுடியம்‌; இதற்குரிய இலக்கணம்‌ தொல்‌ 
காப்பியத்துள்‌ காணக்கிடக்கிறது, என அறுதியிட்டார்‌. 'தமிழ்‌ 
மொழியில்‌ ஒலிஃவரி வடிவங்கள்‌ சிறந்த தத்துவங்களை நிலை 
பெறக்‌ கொண்டுள்ளது” என நிலை நாட்டியுள்ளார்‌. இதனை 
இவரது (The Tamil Alphabet its Mystic Aspect, எனும்‌ 
அரிய நூல்‌ புரியவைக்கும்‌. பிறபடைப்புகள்‌: “அஞ்ஞானம்‌”; 
“கம்பன்‌ புளுகும்‌ வால்மீகி வாய்மையும்‌ அஞ்சாமை, நேர்மை, 
அண்டியோர்க்கு ஆவன புரிதல்‌, தமிழ்த்‌ தொண்டு, சமயப்‌ 
பொறை இவர்தம்‌ சால்புகள்‌. 4 பெண்கள்‌ ஒரே மகன்‌. 

வ. ௨. சிதம்பரம்பிள்ளை: 5-9-1872- 18-11-1936 நெல்லை 
மாவட்ட தூத்துக்குடி வட்ட ஒட்டப்பிடாரம்‌, உலகநாத: 


810 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பிள்ளை: பரமாயி. இவர்பயிலவே அறம்வளர்த்த நாதபிள்ளை 
கொண்டு ஒரு பள்ளியே உருவாக்கினார்‌ இவர்‌ சுந்தை 
தூத்துக்குடி ரோமன்‌ கத்தோலிக்க பள்ளி, கால்டுவெல்‌ உயர்‌: 
நிலைப்பள்ளி, நெல்லை இந்து கலாசாலையில்‌ பயின்றார்‌. 
பண்டித சவரிராயரிடம்‌ தமிழ்‌ கற்றார்‌. திருச்சியில்‌ கணபதி, 
அரிகர ஐயர்களிடம்‌ சட்டம்‌ பயின்றார்‌. இளமையில்‌ சரியாகப்‌ 
படிக்காமல்‌ சிறியவர்‌ வழிகளில்‌ சென்று திரிந்திரக்கிறார்‌. 
துறவு கூட மேற்‌ கொண்டிருக்கிறார்‌! ஒட்டப்பிடாரம்‌ 
தாலுகா அலுவலகத்தில்‌ குமாஸ்தா வேலை பார்த்துளபர்‌, 
பின்‌ திருப்பம்‌ ஏற்பட்டு திறமான வக்கலாகத்‌ திகழ்ந்தார்‌ 
“விவேகபானு' மாத இதழ்‌ வெளிவரச்‌ செய்தார்‌. மணமானது. 
மனைவியர்‌ இருவர்‌ வள்ளியம்மை, மீனாட்சி. 


வங்கப்‌ பிரிவினை, விடுதலை வேட்கைக்கு வழி வகுத்தது. 
சுதேசிய உணர்வு தோன்றிற்று; விதேசிப்‌ பொருள்‌ கொளுத்தப்‌ 
பட்டது. பட்டம்‌ பதவி துறந்து நாட்டுப்பணியில்‌ இறங்கினார்‌ 
சுதேசிக்‌ கப்பல்‌ கம்பெனி' தொடங்கினார்‌. அரும்பாடுபட்டு 
“லாவோ?” 'காலயா' என்ற இர நாவாய்களை ஓடச்செய்தார்‌, 
தூத்துக்குடி கோரல்மில்ஸ்‌ போராட்டத்‌ தலைமை ஏற்று 
வென்றார்‌. 'தேசாபிமானச்‌ சங்கம்‌” தோற்றினார்‌. விடுதலை 
பெற்ற விபின்‌ சந்திரபாலர்‌ விழாவினை ஒட்டிச்‌ சிறைப்படல்‌ 
நீதிபதி பின்ஹே இரண்டு ஜீவாந்திர தண்டனை விதித்தல்‌ 
பின்‌ ஆறு ஆண்டாக குறைக்கப்பட்டு சோவை சிறையில்‌ 
செக்கிழுத்தார்‌ சிதம்பரனார்‌ -கப்பலோட்டிய தமிழர்‌! கேசப்‌ 
பணிய தெய்வப்பணியாகக்‌ கொண்ட “தென்னாட்டுத்‌ 
திலகர்‌' 12 திசம்பர்‌ விடுதலை. 20 கல்கத்தா காங்கெசுக்குச்‌ 
செல்லல்‌. 27 சேலம்‌ மாவட்ட காங்ரெசுக்குத்‌ தலைமை தாங்கி 
விட்டு அரசியல்‌ துறவு பூண்டார்‌. கமிழ்ப்பணி கொண்டார்‌. 
சுப்பிரமணிய சிவாவின்‌ தோழர்‌. இரட்டையரா க இலங்கினர்‌ 


இன்‌ றமிழ்த்‌ துடிப்பு இளமை முதலே இருந்தது. எழுதும்‌ 
மடல்கூடப்‌ பாடல்களாகவே பரிணமிக்கும்‌ தால்‌ இளம்பூரண, 
உரை, குறள்‌ மணக்குடவர்‌ உரை ஆய்ந்து வெளியிட்டார்‌. 
ஜேம்ஸ்‌ ஆலன்‌ வாழ்வியல்‌ நூற்களைத்‌ தமிழில்‌ (மனம்போல 
வாழ்வு, அகமேபுறம்‌, வலிமைக்கு மார்க்கம்‌' என வடித்தார்‌. 
தாமே மெய்யறிவு,” மெய்யறம்‌ எழுதினார்‌. பரலி, ௬. 
நெல்லையப்பர்‌ தூண்ட கோவைச்‌ சிறையில்‌ *சுய சரிதை' 
1960ல்‌ அசுவலில்‌ படைத்தார்‌. கழ்க்கணக்கில்‌ ஒன்றான 
இன்னிலை” வெளியிட்டார்‌. புலவராகவும்‌ புரவலராசவும்‌ 
அமைந்தவர்‌. இந்த தென்னாட்டு தீரர்‌ உயிர்‌ பிரியும்போது 


மது. ௪. விமலானத்தம்‌ ன ட ட. 841 


கூட பாரதியின்‌ பாடலைக்‌ கேட்டுக்கொண்டே உயிர்‌ 
துறந்தவர்‌. ப 
ஞானியார்‌ அடிகள்‌: 17. 5. 1279-31. 1. 1942. தஞ்சை 
மாவட்ட திருநாகேச்சுரம்‌. அண்ணாமலை ஐயர்‌: பார்வதி. 
பிள்ளைப்‌.பெயர்‌ பழனி. திருப்பாதிரிப்‌ புலியூர்‌ திருக்கோவலூர்‌ 
ஆதன 5-வது பட்டம்‌ சண்முக மெய்ஞான சிவாசாரிய 
சுவாமிகளாக 17-வது வயதில்‌ ஏற்றார்‌, தமீழ்‌, தெலுங்கு, 
வட மொழி வல்லார்‌. செய்த செய்யுள்‌ நூல்கள்‌: ஞான தேசிக 
மாலை, திலகவதி அம்மை துதி, சாதனைகள்‌: பாண்டித்துரைத்‌ 
தேவரைக்‌ கொண்டு 1901ல்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கும்‌ தோற்று 
வித்தவர்‌. 9058ல்‌ நல்லசாமிப்‌ பிள்ளை, மறை மலையடிகள்‌, 
சதாசிவம்‌ பிள்ளை நற்றுணையுடன்‌ “சைவ சித்தாந்த 
மகாசமாஜம்‌” தோற்றுவித்தார்‌. 
சைவமும்‌ செந்தமிழும்‌ சிறக்கப்‌ பணியாற்றிய இவர்‌ 
பேருரை ஆற்றுவதில்‌ ஈடு இணையற்றவர்‌, நான்கு மணி 
நேரம்‌ கல்லார்க்கும்‌ கற்றார்க்கும்‌ களிபபருளப்‌ பேசும்‌ 
தகையார்‌. எளிய இனிய மொழிகளில்‌ அவையறிந்து சொல்‌ 
பெய்யும்‌ பெற்றியர்‌. வடமொழி_தென்மொழிக்‌ கருத்துக்களை 
ஒப்பிட்டுக்‌ காட்டும்‌ ஒண்மை உண்மையிலமே உவகை 
யளிக்கும்‌. எல்லோரானும்‌ ஏக்தப்படும்‌ தவமுனிவராகத்‌ 
்‌ திகழ்ந்தார்‌. மாணவர்கள்‌. முத்து இரர்சாக்‌ கண்ணனார்‌. 
ந. ரா. முருகவேள. கந்தர்‌ சட்டிப்‌ பேருரைகள்‌ குறிப்பிடத்‌ 
தக்கவை. 
பண்டிதை அசலாம்பிகை௮ம்மையார்‌; 1875-19. திண்டிவனம்‌ 
- இரட்டணை நகர்‌ யெருமாளையர்‌ மகள்‌. இளமைத்‌ 
திருமணம்‌ விதவையானவர்‌ பின்‌ கல்வி கற்று வட. தென்‌ மொழி 
களில்‌ வளமை பெற்றார்‌. இதழ்களில்‌ ஏராளமாக கவிதை, 
கட்டுரை தீட்டினார்‌. பேச்சிலும்‌ வல்லவராக விளங்கினார்‌. 
பண்டிதர்‌ என எல்லோரும்‌ ஏத்தினர்‌. அரசியலிலும சமயத்‌ 
திலும்‌ சிறந்தொளிர்ந்தார்‌. இவரை “இக்கால அவ்வையார்‌” 
என்றார்‌ இரு. வி.க. எழுத்து பேச்சு கவிதை முத்திற 
.மூதாட்டியாக விளங்கி திருப்பாதிரிப்‌ புலியூர்‌ வடலூரில்‌ 
வதிந்தார்‌. “ஆனந்த போதினி யில்‌ மாதர்‌ பகுதியில்‌ சொல்‌ 
- லோவியங்கள்‌ தொடர்ந்தன. கவிதையில்‌ எளிமை இனிமை; 
உரைநடையில்‌ செழுமை காணலாம்‌. 
இவர்தம்‌ கொடைகள்‌: காந்தி, திலகர்‌ புராணங்கள்‌, 
திருவாமாத்துர்‌ திருவிடையூர்தி தல புராணங்கள்‌, அரசியல்‌ 
தொகுதி, ஆத்திச்‌ சூடி வெண்பா, இராமலிங்க சுவாமிகள்‌ 
வரலாற்றுப்‌ பாடல்‌, குழந்தை சுவாமி பதிகம்‌. காந்த 


812 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
புராணம்‌ இவருக்குப்‌ புகழ்‌ தந்தது வளமான தமிழில்‌ 3000 
பாக்களில்‌ அமைவது. 


பேரறிஞர்‌ பவானந்தம்‌ பிள்ளை: 1876-—20-5-1932. தஞ்சை 
கருந்திட்டக்குடி. முத்துசாமிப்‌ பிள்ளை; சந்திரமதி, பாரிஸ்‌ 
டர்‌ அதற்கு இங்கிலாந்து செல்ல விழைந்தார்‌? தாய்தடுக்கவே 
போகாது காவல்‌ துறையில்‌ 1889ல்‌ சேர்ந்தார்‌. 1904-12 
சென்னை நகரக்‌ குற்றவியல்‌ விசாரிப்புத்‌ தலைவர்‌. 1908 - 17 
உதவி கமிஷனர்‌. 1918-25 வரை சென்னை தெற்கு வடக்குச்‌ 
சரகத்துணைக்‌ கமிஷனர்‌ என 35 ஆண்டுகள்‌ பணியாற்றி 
யுள்ளார்‌. ஆங்கிலேயர்‌ காலத்திலேயே உயர்பதவி வகித்துப்‌ 
புகழ்‌ பெற்றொளிர்ந்த பெருமையர்‌, 1910ல்‌ ராவ்சாகிப்‌, 15ல்‌ 
ராவ்பகதூர்‌, 19ல்‌ திவான்‌ பகதூர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. M.R.A 
S:, F.R.H.S, 1.5.0, 0.B.E பன்ற விருதுகள்‌ பெற்றார்‌. 36 
ஆண்டுகள்‌ தொண்டுகருதி 22ல்‌ ஜாகிர்‌ வழங்கப்பெற்றார்‌. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழப்‌ பாடத்திட்டக்குழுத்‌ 
தலைவராகத்‌ திகழ்ந்தார்‌. 1985ல்‌ சென்னை நகர ஷெரீப்‌ 
ஆனார்‌. 1936ல்‌ சென்னை வேப்பேரியில்‌ 'பவானந்தர்‌ கழகம்‌” 
நிறுவி, நூல்‌ நிலையமும்‌ அமைத்தார்‌. 


பதிப்பித்தன: பேரசுத்தியத்‌ இரட்டு, தொல்‌-பொருளதி 
காரம்‌ (நச்‌.பேரா) உரை, யாப்பருங்கல விருத்தியுரை, இறைய 
னரகப்பொருளுரை, நன்னூல்‌, வீரச்சோழியம்‌, பிற: தற்காலத்‌ 
தமிழ்ச்‌ சொல்லகராதி; காணாமற்‌ போன கணையாழி (சாகுந்‌ 
தலம்‌) பாதுகா பட்டாபிஷேகம்‌, அரிச்சந்திரா, சதாகல்யாணம்‌ 
இவை நாடகங்கள்‌. நாடகவியல்‌ விளக்கம்‌, பரத சாஸ்திர 
விளக்கம்‌, வேதாந்த சித்தாந்த தத்துவ ஞானம்‌, சேக்சுபியர்‌ 
நாடகக்‌ கதைகள்‌ இப்படி 147 நூல்கள்‌ வெளியிட்டார்‌. சட்ட 
நூற்கள்‌ 30 

பதிப்பாளர்‌ வரிசையில்‌ சி.வை. தாமோதரம்‌ பிள்ளையை 
யும்‌ உ.வே. சாமிநாதையரையும்‌ போற்றும்‌ தமிழ்‌ உலகு, இவர்‌ 
கட்குச்‌ சற்று முன்பே இலக்கண நூல்களை மேலை. நூற்கள்‌ 
போலே வண்ணமுறப்‌ பொன்னெழுத்துக்களில்‌ அழகுற 
அச்சிட்டு வெளியிட்ட இவரை ஏனோ மறந்து விட்டது! இவர்‌ 
நூல்களின்‌ கட்டமைப்பினைக்‌ கண்டே உணர்வர்‌. பெருமூல 
தனமிட்டு அரிப நூல்களை அற்புதமாக “வெளியிட்ட இவரை 
மறந்தது எப்படியோ? திருமணமே செய்து கொள்ளாது தொழி 
லிற்‌ பெற்ற பொருளையெல்லாம்‌ தமிழுக்காக்கிய இவர்‌ திறம்‌ 
இனியேனும்‌ உணர்வோமாக. அறக்கட்டளையாக அமைத்த 
பொருளையெல்லாம்‌ குழுவினர்‌ சாப்பிட்டு ஏப்பமிட எஞ்சிய 


மது. ௪ விமலானத்தம்‌ 213 


யொருனினைச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ ஏற்று. ஆண்டு 
தோறும்‌ தமிழ்‌ எம்‌.ஏ. யில்‌ முதனிலை பெறுபவருக்கு நூறு 
வெண்பொற்காசுகள்‌ பரிசு நல்கி வருகிறது! நிலையம்‌ ஆற்ற 
வேண்டிய பணியைத்‌ தனியொருவராக இருந்து செய்த செம்‌ 
மல்‌ இவர்‌. இவர்‌ தொண்டினைத்‌ தமிழ்‌ உலகு உணர்ந்து 
போற்றல்‌ நன்றியின்பாற்‌ பட்டதாகும்‌. 


வாலையானந்த சுவாமிகள்‌ : 4878 - 48ஃ /0. 58 காரைக்‌ 
கால்‌ பஞ்சாட்சரபுரம்‌. கூர்த்த மதி நலமும்‌ சீர்த்த சிவபக்தியும்‌ 
மிக்கவர்‌. சைவசித்தாந்த நூல்களில்‌ வல்லவர்‌, யோக நெறி 
நின்றவர்‌. துறவில்‌ நாட்டம்‌ தோயவே, ஊரைவிட்டுக்‌ 
னெம்பினரர்‌; பல்லாண்டுகள்‌ வரை உற்றார்‌ உறவினர்‌ 
எவரும்‌ அறியாது 12 யாண்டுகள்‌ கடுந்தவம்‌ புரிந்தார்‌. பாலும்‌ 
பயிற்றம்‌ பருப்புக்‌ கஞ்சியுமே உண்டார்‌. தருமை ஆதனத்‌ 
தம்பிரான்‌ ஒருவரிடம்‌ நிருவாணம்‌ போன்ற தீக்கை பெற்றார்‌. 
கொரடாச்சேரியில்‌ ஆற்றங்கரையினில்‌ சித்தாந்த நிலையம்‌, 
மடம்‌ அமைத்து சைவ, புராணத்‌ தேர்ச்சி அடைந்தார்‌. 
மருத்துவத்தில்‌ மேம்பட்டு “மருத்துவ சாலை' அமைத்து 
ஏழையர்க்கு உதவினார்‌. புகழ்‌ பூக்கவே, பலர்‌ வந்து அண்டி 
சிவஞானபோதம்‌ சித்தியார்‌ போன்ற நூற்களில்‌ புலமை 
எய்தினர்‌. . சொற்பொழிவுகள்‌ செய்தும்‌, நூல்கள்‌ (சிவஞான 
போதச்‌ சுருக்கம்‌,) எழுதியும்‌, பாடம்‌ சொல்லியும்‌ வந்தார்‌. 


சி, கே. சுப்பிரமணிய முதலியார்‌ : 20.2.1878-—24.1,1961. 
கோவை. (தொண்டை மண்டல மாங்காட்டிலிருந்து 
குடியேறிய சகொண்டல்கட்டிகுடி, தெல்விளையார்‌ மரபு). 
பன்னூலாசிரியர்‌ வித்துவான்‌ கந்தசாமி முதலியார்‌: 
வடிவம்மை, கோவைக்‌ கலலூரி ர்‌. A. சென்னை மாநிலக்‌ 
கல்லூரி பி. ஏ. (1902) தமிழில மாநில முதன்மை, தங்கப்‌ 
பதக்கம்‌ பெறல்‌. பி, எல்‌. கேறி கோவையில சிறந்த வழக்‌ 
கறிஞராகப்‌ பிறங்கல்‌, வ. ௨. சி யின்‌ சிறைக்‌ கொடுமைகளை 
மிவளிப்படுத்தி நீதிமன்றில்‌ விசாரணைக்கு வருமாறு செய்தார்‌. 
இந்தன்‌ றி கருதியே தம மகன- மகளுக்கு, இவர்‌ பெயரையும்‌ 
வார்‌ மனைவி மீனாட்சி பெயரையும்‌ சிகம்பரனார்‌ 
வைத்தார்‌! யாழ்ப்பாண முத்துக்குமார சுவாமித்‌ தம்பி 
ரானிடம்‌ பாடம்‌ கேட்டுளார்‌. 

கோவைக்கிழார்‌ சி. எம்‌. இராமச்சந்திரன்‌ செட்டியாரும்‌ 


இவரும்‌ இரட்டையர்‌ போல சைவமும்‌ தமிழும்‌ செழிக்கச்‌ 
செய்தனர்‌. 15ல்‌ கோவைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ கண்டனர்‌. 


814 தமிழ்‌.இலக்கிய வரலாற்‌ 


கந்தை 1866ல்‌ தோற்றிய சைவப்‌ பிரசங்க சாலையிலும்‌ 
கிழமை சொற்பொழிவு நிகழ்த்துதல்‌, இல்லத்தில்‌ சேக்கிழார்‌ 
இருக்‌: கூட்டம்‌, தேவாரப்‌. பாடசாலை நடத்தியுள்ளார்‌. 
22-25ல்‌ கோவை நகரசபை உறுப்பினர்‌, துணைத்தலைவர்‌, 
26, 29ல்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ மொழி 
ஆணையர்‌; 30ல்‌ சேக்கிழார்‌ மூன்று நாள்‌ சொற்பொழிவு 


அரும்‌ பெரும்‌ சாதனை: பெரிய புராண பேருரை. 44ல்‌ 
தொடங்கி 12 ஆண்டுகள்‌ பேருழைப்பில்‌ 7 தொகுதிகளாக 
வெளியிட்டார்‌. வேறு எந்த இந்திய மொழியிலும்‌ இத்‌ 
துணைப்‌ பெரிய விரிவுரை இதுவரை செய்யப்பட்ட தில்லை! 
பிற: அவிநாசி கருணாம்பிகை பிள்ளைத்‌ தமிழ்‌, கந்தபுராணப்‌ 
போற்றிக்‌ கலிவெண்பா, திருப்‌பரூர்‌ இரட்டை மணி மலை, 
உரை நடை: மாணிக்க வாசகர்‌ அல்லது நீத்தார்‌ பெருமை, 
வாகீசர்‌ மெய்யுணர்தல்‌ கருவூர்த்‌ தேவர்‌, சேக்கிழாரும்‌ 
சேயிழையார்களும்‌, சேக்கிழார்‌ செம்மணித்திரள்‌ அர்த்த 
நாரீசுவரர்‌ அல்லது மாதிருக்கும்‌ பாதியான, திருத்தொண்டர்‌ 
புராணத்துள்‌ முருகன்‌. 

சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம்‌ 'சிவசவிமணி' மதுரை 
ஆதனம்‌ “திருழுறைஞானபாநு' பட்டம்‌ தந்து போற்றின. 
அறுபானாணடு விழா திருக்கடவூரிலும்‌, எழுபானாண்டு திருப்‌ 
2பரூரிலும்‌ நிகழ்ந்தன, மலை நட்டுத்‌ திருவஞ்சைக்‌ கள த்தில்‌ 
சுந்தர சேரமானோடு கயிலை அடைந்ததைக்‌ குறித்து ஆண்டு 
தோறும்‌ பெருவிழா எடுத்த பெருமையர்‌. இருமனைவியர்‌, 
பிலனைப்பேறில்லை. முன்பே அகத்துறவு கொண்டவர்‌, 
மதுரை ஆதீனத்தின்‌ மூலம்‌ புறத்துறவு ஏற்று சம்பந்த 
சரணாலயத்‌ தம்பிரானாகத்‌ திகழ்ந்து பறைந்தார்‌. 

ராஜாஜி: (சக்ரவர்த்தி ராஜூகாபாலாச்சாரியார்‌] : 
10-12-1௦79-—0-42-92, சேலம்‌ ஒசூர்‌ அடுத்த தொரப்பள்ளி. 
சக்கரவர்த்தி ஐயங்கார்‌: சிங்காரம்மாள்‌. வககலாக வாழ்‌ 
வினைத்‌ தொடங்கி இந்தியாவின்‌ முதல்‌ கவர்னர்‌ ஜெனரலாக 
உயர்ந்து, பின்‌ சுதநதிரா கட்சி அமைத்து காங்கிரசையே 
புதைபபபேன்‌ என அரசியல்‌ வாழ்வு நடாத்திய மூதறிஞார்‌ 
அவர்கள்‌ வாழ்வின்‌ மறுபக்கமாகத்‌ தமிழ்ப்‌ பணி அமைகிறது. 
'விமமாசனம்‌' மாதிகை நடத்தியுள்ளார்‌. 


ஏராளமான நூல்கள்‌ (04) எழுதியுள்ளார்‌? வியாசர்‌ 
விருந்து, சக்கரவர்த்தித்‌ திருமகன்‌, திருமூலர்‌ தவமொழி, 
பக்திநெறி, வள்ளுவர்‌ வாசகம்‌, கைவிளக்கு, ராஜாஜி 
கட்டுரைகள்‌, முன்னேற்றத்துக்கு வழி, மெய்ப்பொருள்‌, 


மது. ச, விமலானந்தம்‌ நி 


ராஜாஜி மணிவாசகம்‌, காலச்சக்கரம்‌, பித்தளையும்பொன்னும்‌ , 
பிள்ளையார்‌ காப்பாற்றினார்‌, ஆத்மசிந்தனை, நிரந்தரச்‌ 
செல்வம்‌, ராஜாஜி மணிமமாழிகள்‌, முதல்மூவர்‌, ராஜாஜி 
கதைகள்‌, அறநூல்கள்‌, பஜகோவிந்தம்‌, அபேதவாதம்‌, 
சிறையில்தவம்‌, வேதாந்ததீபம்‌, சோக்ரதர்‌, முத்துக்குவியல்‌, 
ராஜாஜி உவமைகள்‌, கண்ணன்‌ காட்டிய வழி, உபநிஷதப்‌ 
பலகணி], ஆற்றின்‌ மோகம்‌, பாற்கடல்‌, கற்பனைக்காடு, புதிய. 
கதைத்‌ தொகுதி. குட்டிக்கதைகள்‌, குறள்‌ ஆங்கே அக்கம்‌. 
ராஜாஜி கதைகள்‌, திண்ணை ரசாயனம்‌, போட்டி ஒழிக, 
ராஜாஜி பேசுகிறார்‌. லாரன்ஸ்‌ அடிகள்‌, 16 Ayodhya Canto 
of Kambans Ramayana. 


எழுத்தாளராவதோடு பேச்சாளராகவும்‌ அமைவார்‌. 
எளிய தமிழில்‌ உவமைசள்‌ காட்டி, குட்டிக்‌ கதைகள்‌ பல கூறி, 
நகைச்சுவையுடன்‌, வாதத்திறத்துடன்‌ பேசும்‌ சிறந்த 
பேச்சாளர்‌. படித்தோரும்‌ பாமரரும்‌ புரிந்து போற்றும்‌ இனிய 
பொழிவாற்றுவார்‌. சாதுர்யமாக வாழைப்பழத்தில்‌ ஊசி 
ஏற்றுவது போன்றிருக்கும்‌. “அரசியல்‌ பெருஞ்‌ சிறப்பை விட 
இராமாயணம்‌ பாரதம்‌ பற்றி எழுதிய நூல்களே ஆத்ம 
திருப்தியும்‌ பெருமையும்‌ தருகியது' என்றாலும்‌ இலக்கியமும்‌ 
இவரும்‌ இணைந்து பிணைந்தவர்கள்‌. இலக்கியம்‌ இவரைப்‌ 
பண்‌ படுத்தியது இதம்‌ அளித்தது! 


௮. சக்ரவர்த்தி நரியனார்‌. ; 17-5-1680-12-2-60 
திண்டிவனமவீரோ்‌. அப்பாசாமி நயினார்‌: அச்சம்மையார்‌. 
ராயப்பேட்டை வெஸ்லி உயர்நிலைப்‌ பள்ளி, கல்லூரி எம்‌.ஏ. 
கிருத்துவக்‌ கல்லூரி பி ஏ. 0ஃல மாகாண முதல்வர்‌, மில்லர்‌ 
தங்கப்பதக்கம்‌ பெறல்‌. 0௦ல்‌ எம்‌.ஏ, 09ல்‌ எல்‌.டி. மாநிலக்‌ 
ஃல்லூரித்‌ தத்துவ உதவிப்‌ பேராசிரியர்‌ 06-09; குடந்தை 
அரசினர்‌ கல்லூரியில்‌ 10-14; ராசமகேந்திரபுரம்‌ கலைக்‌ 
கல்லூரி (4-7, மாநிலக்‌ கல்லூரித்‌ தத்துவப்‌ பேராசிரியர்‌ 
17-29 ராசமகேந்திரபுரம்‌ கல்லூரி முதல்வர்‌ 29-53 குடந்தைக்‌ 
கல்லூரி முதல்வர்‌ 38-28 ஓய்வு; ராவ்‌ சாஇப்‌ பட்டம்‌ 38ல்‌. 

கல்வியோ, கலைத்‌ தொண்டும்‌ சமணத்‌ தொண்டும்‌ 
ஆற்றினார்‌, நூற்பணி: குறளுக்கு ஆங்கலத்தில்‌ உரை. 
பஞ்சாத்திகாயம்‌, சமயசாரம்‌ வட நூ றகளுக்கு ஆங்கில 
வீளக்கவுரை; பதிப்பித்த்வை: குறள்‌, சைன கவீராய பண்டிதர்‌ 
உரை; நீலகேசி சமய திவாகர்‌ வாமன முனிவர்‌ உரை; 
தந்தையின்‌ மேருமந்தர புராண உரை: இந்திய சமணத்‌ 
தலைவர்களில்‌ ஒருவர்‌; சைனசித்தாந்தம்‌ கரைகண்ட வர்‌. 


816 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வ.வே.சு. ஐயர்‌ (வரகனேரி வேங்கடேச சுப்ரமண்யம்‌) : 
2-4-1881-—3-6-1925. கரூரை அடுத்த சின்னாளப்பட்டி, 
வேங்கடே ௪ ஐயர்‌: காமாட்சி, மெட்ரிகுலேஷன்‌ முடித்ததும்‌ 
12 வயதிலேயே அத்தை மகள்‌ பாக்கியலட்சுமியை மணந்தார்‌. 
திருச்சி தூய வளனார்‌ கல்லூரியில்‌ பயின்று 95ல்‌ F.A, 97ல்‌ B.A 
இரண்டிலும்‌ பிரிக்கப்படாத மாகாண முதல்வராகத்தேறினார்‌, 
சென்னை சென்று பயின்று 1900ல்‌ வக்கீலானார்‌, 5 ஆண்டுகள்‌ 
திருச்சியிலேயே பொழில்‌ புரிந்தார்‌. 06ல்‌ ரங்கூன்‌ சென்று 
பணியாற்றியபோது இவர்‌ கூர்த்தமதி கண்ட மைத்துனர்‌ 
ரங்கூன்‌ பசுபதி ஐயர்‌, பாரிஸ்டர்‌ ஆக 07ல்‌ லண்டன்‌ அனுப்‌ 
பினார்‌. அங்கு சாவர்க்கர்‌ தொடர்பு ஏற்பட்ட து. இந்திய 
விடுதியை விடுதலைப்‌ பாசறையாக்கி பயங்கர தடவடிக்கை 
களில்‌ ஈடுபட்டார்‌. திங்கரா என்ற பஞ்சாப்‌ இளைஞனுக்குப்‌ 
பயிற்சி தந்து வங்கப்‌ பிரிவினை அரக்கன்‌ சார்கர்சன்‌ வைனியைச்‌ 
சுட்டுக்‌ கொல்லச்‌ செய்தார்‌. பாரிஸ்டர்‌ தேர்ச்சி பெற்று 
விசுவாசப்‌ பிரமாணம்‌ எடுக்க முடியாதென முழங்கினார்‌. 
கைதாகும்‌ நிலை நேர்ந்தபோது, பாரிசுக்குத்‌ தப்பிச்‌ சென்றார்‌. 
மீசை தாடியுடன்‌ பெட்டியில 14/./.5. என்பது கண்ட ஒற்ற 
னிடம்‌ 'வீர விக்ரம்‌ சீங்‌' என அசத்தினார்‌. அங்கு பமடம்‌ 
காமாவைக்‌ கண்டார்‌. அங்கிருநது பாரசீக வணிகராக மவடம்‌ 
தாங்கி ரோம்‌ சென்று, முஸ்லீம்‌ பக்கிரியாகக்‌ கெய்ரோ ஏக, 
பம்பாய்‌-இலங்கை கடலூர்‌ வந்து கால்‌ நடையாகமவ புதுவை 
போந்தார்‌. ஈராண்டுகள்‌ அததுணை பேர்‌ கண்ணும்‌ 
மண்ணைத்‌ தூவி 1000மைல்‌ கடந்து தப்பி வந்தார்‌; அப்போது 
வயது 29. 


புரட்சித்‌ த புதுவையிலும்‌ மூட்டினார்‌. துப்பாக்கி சூடும்‌ 
பயிற்சி இவரிடம்‌ பெற்ற வாஞ்சிநாதன்‌ மணியாட்‌.சியில்‌ “ஆஷ்‌ 
துரையைக்‌ கொன்றவர்‌! இப்படிப்பட்டவர்‌ மூதசீயத்‌ தோழி 
தெய்வீகமும்‌ தமிழும்‌ பேணியுளளார்‌. குமிழுககுச செய்த 
அரும்பணிகள்‌: குமளையும்‌ குறுந்தொகையையும்‌ ஆங்கிலத்துல 
பையர்த்துளர்‌. பதம்‌ பிரித்து பால காண்டத்தைப்‌ பதுபபித்து 
தோடு, ஆங்கிலத்தல்‌ 'கமபராமாயண ஆராய்ச்சி' என்ற 
சிறந்த நூலை வழங்கி, “ஹோமர்‌, வர்ஜில்‌, தாந்தே, வியாசர்‌ 
வால்.மிகியை விடச்‌ சில அம்சங்களில்‌ கம்பர்‌ சிறந்கோங்கி 
உலகக்‌ கவிஞர்களில்‌ ஒருவராக ஒளிர்கிறார்‌' என நிறுவினார்‌, 
புக்கர்‌ தி வாஷிங்டன்‌, சந்திரகுப்தன்‌, குருகோவிந்தசிங்‌, 
கரிபால்டி, மாசினி வரலாறுகளை வெளியிட்டார்‌. நெய்போ 
லியன்‌ வரலாறு தடைசெய்யப்பட்டது! மங்கையர்கரசியின்‌ 
காதல்‌ எழுதிச்‌ சிறுகதை இலக்கியத்தைத்‌ தமிழில்‌ தொடங்கி 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ த்ர 


வைத்தார்‌. பிற: பிரயோகஇலக்கணம்‌, அகஸ்‌ இன்‌ முனிவரின்‌ 
விண்ணப்பம்‌. 

புதுவையிலிருந்து வெளிப்போந்ததும்‌ “தேசபக்தன்‌” 
நாளிதழ்‌ ஆசிரியரானார்‌. ஆன்மிகம்‌ தேசீயம்‌ இலக்கியம்‌ 
இணைந்த குருகுலம்‌ ஒன்றை உருவாக்கி அதற்குத்‌ தமிழ்க்‌” 
குருகுலம்‌, எனப்‌ பெயரிட்டார்‌. இப்படிப்பட்ட வீரவிளக்கு, 
ஞானவீரர்‌, தியாகதீபம்‌, லட்சியவாத, சாகசசிலர்‌, புரட்சிக்‌ 
கனல்‌, தமிழ்ப்‌ பொழில்‌, மகரிஷி தவறிவிமுந்த தன்‌ மகள்‌ 
சுபத்திரையைக்‌ காப்பாற்ற பாவநாசம்‌ அருவியில்‌ மூழ்யெவர்‌ 
அந்தோ மறைந்தார்‌. ஓர்‌ எரிமலை அணைந்துவிட்டது 44 
வயதில்‌. இருந்திருந்தால்‌, நாடும்‌ தமிழும்‌ நல்லன எல்லாம்‌ 
பெற்றிருக்கும்‌; மகன்‌ கிருஷ்ணமூர்த்தி முகவரி. திருவானைக்கா 
திருச்‌சிஃ 

ரசிகமணி டி.கேசி: 8-1882_—16-2-1954. தென்காசியை 
யடுத்த களங்காடு தந்தை தீத்தாரப்ப முதலியார்‌; மீனம்மாள்‌. 
- இருச்சி தேசிய உயர்நிலைப்‌ பள்ளி சென்னைக்‌ கிருத்துவக்‌ 
கல்லூரி, சென்னை சட்டக்‌ கல்லூரியில்‌ 1915 முதல்‌ பயின்று 
நெல்லையில்‌ வழக்குரைஞர்‌ 1927-30ல்‌ ஐஸ்டிஸ்‌ கட்சியின்‌ 
சார்பில்‌ மேலவை உறுப்பினர்‌: 1950-35 இத்து மத பரிபாலனக்‌ 
கழக ஆணையர்‌. வண்ணார்பேட்டை வீட்டில்‌ 1924-முதல்‌ 
வட்டத்‌ தொட்டி' கலை இலக்கிய ரசனைச்‌ சங்கமாகத்‌ 
திகழ்ந்தது. எங்கு சென்றாலும்‌ தமிழின்‌ அருனம பெருமை, 
கலைகளின்‌ உன்னதம்‌ பற்றிப்பேசி புதிய விழிப்பும்‌ எழுச்சியும்‌ 
உண்டாக்கினார்‌. தாம்‌ அனுபவப்பதகோடு பிறரையும்‌ 
அனுபவிக்கச்‌ செய்வதில்‌ நிபுணர்‌. 

தமிழின்‌ வழி எக்கலையும்‌ விஞ்ஞான மும்‌ கற்பிக்கமுடியும்‌ 
என்று நிறுவியர்‌. பே/(பர2 என்பதற்குப்‌ பண்பாடு என முதன்‌ 
முதல்‌ அமைத்துத்தந்தவர்‌. குடத்துள்‌ இட்ட விளக்காக இருந்த 
கவிமணி அவர்களை, குன்றிலிட்ட ஒளியாக உலகறியச்‌ 
செய்தவர்‌. தமிழிசைக்கு உயிரூட்டி உயர்வு நாட்‌ டியமையின்‌ 
விளைவுதான்‌ தமிழிசை இயக்கம்‌, கம்பரா மாயணத்திற்கு ஒரு 
புதிய எழுச்சியும்‌ மலர்ச்சியும்‌ தந்த பெருமையர்‌. கவிதை 
ரசனையைக்‌ கற்றுக்‌ தந்தவர்‌; கவிதையை அனுபவிக்கும்‌ 
வகையினை அருளியவர்‌. 


தமிழ்ப்‌ பண்‌ டிதர்கட்கு இவரிடம்‌ பகையுண்டு. அதற்குக்‌ 
காரணம்‌: பாடல்களை யெல்லாம்‌ தருத்தம்‌ செய்துமாற்றுவது, 
கம்பனில்‌ செருகு கவிகள்‌ எனப்‌ பல கவிகளை நீக்கியமை, 
தமிழை “அதனால்த்தான்‌, மேற்கோள்ச்‌ செய்யுள்‌, கல்க்குடம்‌, 


த. இ. 52 


875 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பால்ச்கடல்‌, சொல்லாமல்ப்‌ போனால்‌, ' .கடவுள்த்‌ தத்துவம்‌, 
விரகில்த்‌ தீயினன்‌,' என இரண்டு ஒற்றிட்டு எழுதியமை,, 
டி.கே.சி. தலையை வெட்டிக்‌ குளத்தில்‌ எறிய வேண்டும்‌ 
என்ற நிலைக்கு முற்றியது. 

கம்பரா மாயணத்தையும்‌ முத்தொள்ளாயிரத்தையும்‌ இரு 
கண்களாக பாவித்துப்‌ பரவும்‌ வகை செய்த பெருமகன்‌. 
கலாரசிகர்‌, ரசிகரத்தினம்‌, தமிழ்‌ நாட்டுத்‌ தாகூர்‌, ஒருஜீனியஸ்‌, 
சுவையறி நிபுணர்‌, தாட்டுப்‌ பாடல்கள்‌ நலம்பெற்ச்‌ செய்த 
நல்லார்‌. தனிப்‌ பாடல்கள்‌ தனித்துவம்‌ பெறச்‌ செய்த தக்கார்‌. 
விருந்தோம்பலில்‌ வித்தகர்‌; விருந்தில்லா நாள்‌ வெறு நாள்‌ 
என்பவர்‌, இவர்‌ வீட்டுத்‌ தோசை வட்ட நிலவு போலே அனிச்ச 
மலரினும்‌ மெதுவான து. 


'செல்லரித்த பாத சம்பிரதாயங்களின்‌ சிறைகளாகக்‌ 
கோயில்களை மதியாமல்‌, கலைச்‌ செல்வப்‌ பொக்கிஷமாகக்‌ 
கண்டு அனுபவிக்கவேணடும்‌: “சும்மா எதுகை மோனை 
வைத்துக்‌ கட்டிவிட்டால்‌, கவி அகிவிடாது; பாவமான உருவம்‌ 
அமைய வேணும்‌'; (பாவம்‌ அற்ற உருவம்‌ சிதைந்த செய்யுட்‌ 
கள்‌ கவிதையல்ல; உருவம்‌ இல்லாத கவி, கவியே அல்ல'-- 
ரசிகமணியின்‌ கருத்துரைகள்‌: 


தந்தவை: கம்பர்‌ தரும்‌ ராமாயணம்‌ (3 பாகங்கள்‌) 
முத்தொள்ளாயிர உரை, கம்பர்‌ யார்‌ ? இதய ஓலி, அற்புத 
ரசம்‌, கம்பர்‌ தரும்‌ காட்சிகள்‌, இவர்‌ சீடர்கள்‌: ராஜாஜி, மீ.ப.. 
சோமு, பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌, ௮. சீனிவாசராகவன்‌ 
வையாபுரிப்பிள்ளை, சேதுப்பிள்ளை, பால்நாடார்‌, ஜஸ்டிஸ்‌ 
மகாராஜன்‌, பி.ஸ்ரீ. ஆச்சார்யா, ௮. முத்துசிவன்‌, கு. அருணா 
சலக்‌ கவுண்டர்‌, ௮.௨ கு. ஆதித்தர்‌, கல்கி, 


மணம்‌ 08ல்‌; மனைவி தாய்மாமன்‌ மகள்‌ பிச்சம்மாள்‌, 
மகன்‌ தீத்தாரப்பன்‌ சிறந்த எழுத்தாளர்‌, கவிஞர்‌, நல்ல இசை 
ஞானம்‌ மிக்கவர்‌, 43ல்‌ மறைந்தார்‌. 72ஆம வயதில்‌ இக்‌ 
குற்றாலத்‌ தமிழ்‌ முனிவர்‌ மறைந்தார்‌. . 

த. வே. உமாமகேசுவரம்‌ பிள்ளை : 7-5-1883-—9-5-1941 
தஞ்சை கரந்தை தாசில்தார்‌ வேம்பப்பிள்ளை: காமாட்சி 
அம்மையார்‌. தூய பேதிரு கல்லூரியில்‌ பி, ஏ. தஞ்சை மாவட்ட 
ஆட்சியர்‌ அலுவலகத்தில்‌ சின்னாள்‌ எழுததர்‌. பி.எல்‌. 
பயின்று, 'தம்ழ்‌ வரலாறு” தந்த கே. சீனிவாச பிள்ளையிடம்‌ 
பணி பழகினார்‌. 17ல்‌ தென்னிந்திய நலவுரிமைச்‌ சங்கத்தின்‌ 
தஞ்சை மாவட்டத்தரண்‌ ஆனார்‌. தஞ்சை மாரவட்டக்கழகத்‌ 
தலைவராக சர்‌ ஏ, டி, பன்னீர்செல்வம்‌ இலங்கியபோது, இவர்‌ 


மம்து; ச. விமலானந்தம்‌ 819 
வட்டக்கழகத்‌ தலைவர்‌; தொடர்ந்து 12 ஆண்டுகள்‌ கல்விப்‌ 
பணி புரிந்தார்‌. ஐயாற்று சமஸ்கிருத கல்லூரியை அரசர்‌ 
கல்லூரி என மாற்றித்‌ தமிழ்ப்‌ பிரிவு தொடங்கினார்‌. தம்பி 
தோற்றிய கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கத்‌ தலைமை ஏற்றுப்‌ புலவர்‌ 
களை ஒன்று கூட்டி விழா எடுத்து, தனித்தமிழ்‌ பேணி 20ல்‌ 
“தமிழ்ப்‌ பொழில்‌” தொடங்கினார்‌. யாழ்‌ நரல்‌ தொல்‌ தெய்வச்‌ 
சிலையார்‌ உரை போன்றன வெளிவரச்செய்தார்‌. 10-6 - 34 
நெல்லை சென்னை மகாணத்தமிழர்‌ முதல்‌ மாநாட்டில்‌ 
தலைமை ஏற்றுப்‌ பிறமொழிச்‌ சொற்களைக்‌ கடன்‌ வாங்குதல்‌ 
ஆகாதென நிலை நாட்டினார்‌. 36ல்‌ புலவர்‌ கல்லூரி தோற்றி 
னார்‌. புலவர்‌ பெருமக்கள்‌ 'தமிழவேள்‌' என்ற பட்டம்‌ நல்‌ 
கின்‌. அரசு “ராவ்‌ சாகிப்‌' பட்டம்‌ கொடுத்தது. 37ல்‌ இந்தி 
நுழைந்தபோது “லம்பாடி இந்திக்குத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ என்ன 
வேலை?” என வெகுண்டு புயலெனத்‌ தமிழகமெங்கணும்‌ 
சுழன்று போருக்குத்‌ துணை நின்றார்‌. புலவர்‌ கல்லூரியைத்‌ 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகமாக்க வேண்டும்‌ என விழைந்து, வட 
இந்தியப்‌ பல்கலைக்கழகங்களைக்‌ கண்டு வருதற்காக£ வட 
இந்தியச்செலவு மேற்கொண்ட போது காய்ச்சல்‌ கண்டு 
மறைந்தார்‌. உடன்‌ சென்ற கணபது பிள்ளை சரயுநதிக்கரை 
யில்‌ எரியூட்டினார்‌. 26 - 5 - 41ல்‌ சங்கத்தில்‌ இரங்கற்கூட்டம்‌ 
நிகழ்ந்தது. 


மனைவி உலகநாயகி, மகன்‌ இந்தியமுறை மருத்துவராகப்‌ 
பணியாற்றி ஓய்வு பெற்ற சிங்காரவேலு, 13-4-72ல்‌ சங்க 
முகப்பில்‌ சிலை திறக்கப்பட்டது. நூற்றாண்டு விழா 
7-5 - 83ல்‌ கொண்டாடப்‌ பெற்றது. 


வ. ௪. செங்கல்வராய பிள்ளை: 15 - 8 - 1883-25-88 71. 
கடலூர்‌ மஞ்சக்குப்பம்‌ திருப்புகழ்‌ வ. த. சுப்பிரமணியப்‌ 
பிள்ளை: வள்ளியம்மாள்‌. தமிழில்‌ மூன்றாவது தமிழ்‌ 
எம்‌. ஏ. இவர்‌. M.A. dissertation: ‘History of Tamil prose 
டiterature’ மதுரை நேடிவ்‌ கல்லூரியில்‌ 8. A, சென்னைக்‌ 
கிருத்துவக்‌ கல்லூரியில்‌ பி. ஏ. (தத்துவம்‌), எம்‌. ஏ. (தமிழ்‌). 
பரிதிமாற்‌ கலைஞர்‌, மறைமலையடிகள்‌ மாணவர்‌. ஆவணப்‌ 
பதிப்பகத்தில்‌ எழுத்தராக இணைந்து சிறந்து 7. &. 1௦ Inspector 
General of Registration ஆக உயர்ந்து, ஓய்வு பெற்றவர்‌. ஆங்‌ 
இல அரசு 'ராவ்‌ சாகிப்‌' ராவ்‌ பகதூர்‌ பட்டங்களை அளித்‌ 
தது. தணிக்கை மணி' எனப்‌ பழதி திருப்புகழ்‌ மாநாட்டில்‌ 
சூரியனார்‌ கோயில்‌ ஆதினம்‌ மீனாட்சி சுந்தரதேசிகர்‌ வழங்‌ 
கினார்‌: 69ல்‌ மதுரைப்பல்கலைக்‌ கழகம்‌ ஓ. பிர பட்டம்‌ தந்து 


டு 


ர்‌ 


சீ 


820 தமிழ்‌ இலக்கிய வர்வாறு 


பெருமைப்படுத்திற்று-- துணை வேந்தர்‌ தெ. பொ. மீ 
காரணர்‌. 


சாதனை: தேவாரம்‌ முதல்‌ திருவிசைப்பா திருப்பல்‌ 
லாண்டு ஈறாக 9 திருமூறைகட்குச்‌ சொற்பொருள்‌ அடை 
வான 'ஒளிநெறி'' “ஒளிநெறிக்‌ கட்டுரைகள்‌” வரைந்துளார்‌. 
திருப்புகழுக்கு உரை எழுதி “முருகவேள்‌ பன்னிரு திருமுறை” 
வகுத்துத்‌ தொகுத்துள்ளார்‌. (பெரிய புராணம்‌ 12 ஆம்‌ திரு 
முறை ஆதல்‌ போல) தேனூர்‌ வரசுவி சொக்கலிங்கனார்‌ 
யாத்த முருகனடியார்களின்‌ வரலாறு பேசும்‌ சேய்த்தொண்‌ 
டர்‌ புராணத்தைப்‌ பன்னிரண்டாம்‌ திருமுறையாக அமைத்‌ 
துள்ளார்‌. பிற: அருணகிரிநாதர்‌ வரலாறும்‌ நூலாராய்ச்சி 
யும்‌, அறுபத்து நான்கு திருவிளையாடல்‌, அறுபத்து மூவர்‌. 
காசி மகாத்மியம்‌. இவரது தமையனார்‌ சண்முகம்‌ பிள்ளை 
(3 - 10 - 1880 - 3 - 3- 1941) முன்சீபாக இருந்து தணிகை 
108 வெண்பா அந்தாதியும்‌, கண்டியூர்‌, திருக்குடவாயில்‌, 
திருக்கோகர்ண, திருவாடானைப்‌ புராணங்களின்‌ வசனமும்‌ 
வடித்துள்ளார்‌. 


துணைவி சாரதா, மகன்‌ தணிகைநாயகன்‌ மின்‌ போறி 
யாளர்‌. மகளிர்‌ ஞானபூரணி, டாக்டர்‌ சசிவல்லி, உலகத்தமி 
மாராய்ச்சி நிறுவனம்‌. தொபர்புக்கு : “சிவாலயா” சீனிவாச 
அவென்யூ, 10 வெங்கடராமன்‌ தெரு, ராஜா ம்ப 
புரம்‌, சென்னை - 28. 


சுப்ரமணிய சிவா: 14, 10. 1884-23. 7. 1925. மதுரை 
மாவட்ட வத்தல குண்டு. ராஜம்‌ ஐயர்‌: நாகம்மாள்‌, தொழு 
நோயினும்‌ தொண்டு செய்த தீரர்‌; ஆங்கில ஏாதிபத்தியத்தை 
ஆட்டி வைத்த அரசியல்‌ .வீரர்‌, வீரத்‌ தமிழர்‌, 1900 மீனாட்சி 
யம்மாளை மணம்‌ செய்தல்‌, குஸ்தி லம்பம்‌ கற்றல்‌; சுவாமி 
சதானந்தரிடம்‌ யோசு சாதனம்‌ பயின்று ஞானமார்க்கத்தில்‌ 
ஊன்‌ றல்‌. 20 வயதுக்குள்‌ இத்தனையும்‌! 3. 2, 03ல்‌ தூத்துக்‌ 
குடி சென்று சிதம்பரனாரின்‌ சீடராதல்‌, ஒருதாய்‌ வயிற்றுப்‌ 
பிள்ளைகள்‌ போலே இரட்டையர்களாதல்‌, வ.உ.சி. 
துப்பாக்கி என்றால்‌, ௪வா தோட்டா! வெள்ளையரை எதிர்த்து 
வீராவேசத்தோடு சிம்ம கர்ஜனை புரிந்தவர்‌. வங்க நாவலர்‌ 
விபின்‌ சந்திர பாலர்‌ விடுதலை கொண்டாடி தடையுத்தரவு 
மீறல்‌ 12, 3. 08ல்‌ கைதாகி 10 வருடக்‌ கடுங்காவல்‌ தண்டனை. 
சிவா வாக்கு மூலம்‌, தமிழக அரசியல்‌ வரலாற்றில்‌ பொன்‌ 


மது, ௪. விமலானந்தம்‌ 821 
'னெழுத்துக்களால்‌ பொறிக்க வேண்டியவை. “சிவா பேசினால்‌, 
செத்த பிணமும்‌ உயிர்த்தெழும்‌” என்றான்‌ நீதிபதி பின்ஹே. 


விடுதலை பெற்று வந்ததும்‌ *ஞானபானு'! “பிரபஞ்ச 
மித்திரன்‌! “இந்திய தேசாந்தி' ஏடுகள்‌ நடத்தல்‌, தமிழ்‌ 
ஆங்கிலம்‌ வடமொழி மூன்றும்‌ அறிந்தவர்‌. வேதாந்த நூல்கள்‌ 
பயின்‌ றவர்‌. கவிதையும்‌ உரை நடையுமாக 30 நூற்கள்‌ யாத்‌ 
துள்ளார்‌. சச்சிதானந்த சிவம்‌ சிறந்த நூல்‌. திருவல்லிக்கேணி 
கட ற்கரைக்குத்‌ “திலகர்கட்டம்‌” எனப்‌ பெயர்‌ வைத்த 
பெருமையர்‌. 'தேசிங்கு' “சிவாஜி நாடகங்கள்‌ எழுதி நடிக்கச்‌ 
செய்தவர்‌. பாரதி பாடல்களைப்‌ பாடிப்‌ பரப்புவதில்‌ பெரு 
மகிழ்வு கொண்டவர்‌. ‘பழைய நாரதர்‌” என்ற புனை பெயர்‌ 
பூண்டிருத்தார்‌. வீரம்‌ செறிந்த நகை மிகுந்த கட்டுரைகள்‌ 
தட்டியவர்‌. எழுத்தாலும்‌ பேச்சாலும்‌ எரிமலை. எண்ணம்‌ 
எழுத்து பேச்சு எல்லாம்‌ இந்தியா இந்து மதம்‌ என்பதே. 
தேசபக்தி, தெய்வ பக்தி, தமிழ்‌ பற்று முக்சுண்கள்‌. பாப்பாரப்‌ 
பட்டியில்‌ 23ல்‌ தேசபந்து தாசைக்‌ கொண்டு 'பாரத மாதா 
கோயில்‌' எழுப்ப அடிக்கல்‌ நாட்டினார்‌; எழுமுன்‌ மறைந்தார்‌, 


இராமசாமிக்‌ கவுண்டர்‌ : 11. 7. 1889-20. 8. 50, வ. ஆ, 
மாடப்பள்ளி. அனுமந்தராயக்கவுண்டர்‌: அங்கம்மாள்‌. திருபத்‌ 
தூர்‌. நகராட்சி உயர்‌ நிலைப்பள்ளி 5 5 ட. ஊரிசுக்‌ கல்லூரி 
எப்‌. ஏ.; திருச்சி வளவர்‌ கல்லூரி, சென்னை கிருத்துவக்‌ 
கல்லூரி பி ஏ. ஆனர்சு. 22ல்‌ மணம்‌. மனைவி கனகம்மாள்‌, 
24ல்‌ வாணியம்பாடி இசுலாமிய உயர்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ 
கணக்காசிரியர்‌. 25-26ல்‌ எல்‌.டி; அக்கல்லூரி முதல்வர்‌ 27 வய 
தில்‌! சேலம்‌ நகராட்சித்‌ தலைவர்‌ தம்மண்ணச்‌ செட்டி விரும்‌ 
பியவாறு சேலம்‌ கல்லூரி முதல்வர்‌ ஆனார்‌. 


தனித்தமிழ்‌ ஆர்வலர்‌; தமிழறிஞரிடத்துத்‌ தணியாப்‌ பற்‌ 
றும்‌ காதலும்‌ கொண்டவர்‌, த.அிழாொராய்ச்சியில்‌ தனி ஈடுபாடு 
மிக்கவர்‌. தந்தவை: நெல்சன்‌, நெப்போலியன்‌; கபிலையின்‌ 
கதை; தமிழர்‌ வரலாறு; கீதை மொழிபெயர்ப்பு. தமிழரின்‌ 
கேடயமாகவும்‌, கொழு கொம்பாகவும்‌ திகழ்ந்தார்‌. 
மாரடைப்பால்‌ 51ஆம்‌ வயதில்‌ மறைவு. 


ஈ. த. இராசேசுவரி அம்மையார்‌: 18-10—1-3-55, 
சென்னை. தந்தை தணிகாசல முதலியார்‌. அறிவியலில்‌ எம்‌. 
ஏ. பட்டமும்‌, வெலிங்டன்‌ பெருமாட்டி ஆசிரியப்பயிற்ிக்‌ கல்‌ 
லூரியில்‌ எல்‌.டி; பட்டமும்‌ பெற்றார்‌. 32-45 ராணிமேரி கல்‌ 


822 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


லூரியில்‌ அறிவியல்‌ துணை விரிவுரையாளர்‌ 46-52 வெலிங்டன்‌ 
பெருமாட்டிக்‌ கல்லூரி விரிவுரையாளர்‌. 52-95 ராணிமேரி 
கல்லூரி இயற்பியல்‌ துறைத்‌ தலைவர்‌. விஞ்ஞான மெய்‌ 
ஞானச்‌ சொற்பெறுக்‌ காற்றுவதில்‌ வல்லவர்‌, சிந்தாதிரிப்‌ 
பேட்டைப்‌ பள்ளிகள்‌ திறம்பெற நடைபெறத்‌ துணைநின்‌ றவர்‌ 
படைத்தவை. சூரியன்‌, குழலியுள்ளம்‌, ஐன்ஸ்டைன்‌ கண்ட 
காட்டு, தருமை ஆதனம்‌ “விஞ்ஞானச்‌ செல்வி” எனபட்டம்‌ 
தந்து போற்றியது. 


பொ. திரிகூடசுந்தரம்‌ பிள்ளை: 15.11.1891......... 197. 
நெல்லை இந்துபூந்துறை, கலைக்‌ களஞ்சியம்‌ கூட்டாசிரியர்‌. 
ஆங்கில இலக்கிய அழகினை அருந்தமிழில்‌ அறிமுகம்‌ செய்தவர்‌. 
ஆங்கிலக்‌ கவிதை மலர்கள்‌, போரும்‌ காதலும்‌ (War&Peace by 
Tolstoy). விஞ்ஞானம்‌ எதற்கு? வீஞ்ஞானப்‌ பெரியார்கள்‌, 
குழந்தை எப்படிப்‌ பிறக்கிறது,. பொழுது புலர்ந்தது, ஜவகர்‌ 
கதை, அப்பாவும்‌ மகனும்‌, தாயும்‌ மகளும்‌, அண்ணணும்‌ தங்‌ 
கையும்‌, லிவாகமானவர்களுக்கு ஒரு யோசனை, அணையா 
விளக்கு, அறிவுக்‌ கனிகள்‌, அமுத மொழிகள்‌, தாசியின்‌ காதல்‌ 
(சனக்கதைகள்‌), “ஹரிஜன்‌” ஆசிரியராக இருந்திருக்கிறார்‌. 
வழக்கறிஞர்‌ தொழில்‌ விடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ 
ஈடுபட்டு விடுதலைப்‌ போரில்‌ கால்‌ நூற்றாண்டுகள்‌ பணிபுரிந்‌ 
தவர்‌. தொடர்புக்கு: 13 கோவிந்து தெரு, சென்னை 17. 


ஜே. எம்‌. சோமசுந்தரம்‌ பிள்ளை: 28.2.1892-_30.3.1971. 
விருதுநகர்‌. ஒரு பெரும்‌ மரபில்‌ சிறந்த சைவசித்தாந்தக்‌ குடும்‌ 
பத்தில்‌ தோன்றியவர்‌. தமிழும்‌ தெய்வீகமும்‌ இருகண்களாகக்‌ 
கொண்டவர்‌, 8.&4.ட, பட்டம்‌ பெற்றவர்‌. சென்னை 
மாகாணத்தில்‌ 88 கோயில்களில்‌22 ஆண்டுகளாக அரும்‌ பெருஞ்‌ 
சேவை செய்த ஆளுமை சான்றவர்‌. அரிசனர்‌ நுழைவு நடந்த 
போது திருவரங்கம்‌ திருக்கோவில்‌ நிர்வாக அலுவலராக 
இருத்து 47 ஏப்ரலில்‌ ஓய்வு பெற்றவர்‌. பல்வேறு கோயில்கள்‌ 
லும்‌ பல முன்னேற்றங்கள்‌ செய்தவர்‌. பயணியர்‌. விடுதிகளும்‌ 
பணியாளர்‌ இல்லங்களும்‌ தோற்றியவர்‌. அர்ச்சகர்‌ பயிற்சி 
தரு பாடசாலைகள்‌ உருவாக்கியவர்‌ தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ 
திருக்கோயில்‌ சொத்துக்களையெல்லாம்‌ கண்டு பிடித்து மீட்ட 
மாட்சியர்‌. தூயதொண்டு ஆற்றிய தோன்றல்‌. அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீட்டு அலுவலராக இருந்தவர்‌. 
ஆங்கிலமும்‌ தமிழும்‌ வல்லவர்‌; சால்பாளர்‌. 


தந்தவை: The Great Temple at Tanjore, Palani-the.sacred 
Hill of Muruga, Tiruchendur-the seashore Temple of Subfa- 


மது. ௪. விமலானந்தம்‌ 823 


manyam, Srirangam-the Island Shrine of Sri Ranganatha, A 
pian for Tiruchendur siva Nataraja the cosmic Dancer in 
Chidambaram the University Environs, பழநி தலவரலாறு, 
ஸ்ரீரங்கநாதசுவாமி தலவரலாறு, தஞ்சை திருக்கோயில்கள்‌ 
தில்லை சிதம்பரம்‌ கோயில்‌ வரலாறு, ராஜராஜேஸ்வரமும்‌ பிற 
சோழர்‌ கோவில்களும்‌, A History of Tamil Literature, Two 
thousand years of Tamil Literature. 2சாழர்‌ கோயிற்‌ பணிகள்‌, 
சிற்பமும்‌ கலை வாழ்வும்‌, பாண்டியர்‌ பெருமாட்‌சி. இவருடைய 
மருமகன்‌ எஸ்‌. வி. பாண்டுரங்கன்‌ அண்ணாமலை வேளாண்‌ 
கல்லூரிப்‌ பேராசிரியர்‌. 


பி.ஸ்ரீ. ஆச்சாரியா: 1892-19. நெல்லைமாவட்ட விட்டல 
புரம்‌. மும்மொழி வித்தகர்‌. கொடைகள்‌: திவ்யப்பிரபந்த 
சாரம்‌, வீரத்தமிழகம்‌, ஞானசிகரம்‌, துள்ளித்திரிகின்ற காலத்‌ 
திலே, பொதியமும்‌ இமயமும்‌, திருக்குற்றாலம்‌. கண்ணன்‌ 
பிறந்தான்‌, சித்திரத்‌ திருவெம்பாவை போன்ற 60 அரிய நூல்‌ 
கள்‌. பாரதி நினைவுகள்‌, பாரதி நான்‌ கண்டதும்‌ கேட்டதும்‌ 
ஒப்பாய்வு நூல்களாக பத்து அளித்துளார்‌. ஆண்டாளும்‌ 
மீராவும்‌, பாரதியும்‌ தாகூரும்‌, வள்ளுவரும்‌ சாக்ரடீசும்‌, 
மாணிக்கவாசகரும்‌ நம்மாழ்வாரும்‌, கபீர்தாசரும்‌ தாயுமானா 
ரும்‌, இரா மகிருஷ்ணரும்‌ இராமலிங்கமும்‌, ராமனும்‌ முருகனும்‌ 
காந்தியும்‌ லெனினும்‌, காந்தியும்‌ வினோபாவும்‌, நத்தனாரும்‌ 
திருப்பாண ।! ழ்வாரும்‌, Sheaves from the Tamil Muse, ஸ்ரீராமா 
நுஜர்‌ சாகித்யு அகாதமி விருது பெற்றது, தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சங்கக்‌ கடயம்‌ (69ல்‌) பெற்ற வணக்கத்துக்குரிய பெரியவர்‌. 


பெ. ஈர. அப்புசுவாமி : 31-12-18 -- 16-5-86. பிறந்தது 
திருவல்லிக்கேணி, சொந்த ஊர்‌ நெல்லை. பெருங்குளம்‌, 
டாக்டர்‌ நாராயண ஐயர்‌: பத்தமடை லட்சுமி அம்மாள்‌. 
அ. மாதவையா இவர து சித்தப்பா, நெல்லை இந்து உயர்‌ 
நிலைப்‌ பள்ளி கல்லூரியில்‌ பயின்று, சென்னை மாநிலக்‌ 
கல்‌ லூரி பி. ஏ. 11ல்‌; பி. எல்‌ சென்னை சட்டக்‌ கல்லூரி 13ல்‌. 
உயர்நீதி மன்றில்‌ சிறந்த வழக்கறிஞராகப்‌ பல்லாண்டுகள்‌ 
விளங்கி. “ஊரரன்‌ சண்டையில்‌ சம்பாதித்தது போதும்‌” என 
நிறுத்தி: கல்வி இலக்கியப்‌ பணியில்‌ இறங்கல்‌, 


நாற்பெரும்பணி நற்றமிழுக்கு ஆற்றியுள்ளார்‌. 1, சங்க 
இலக்கியங்களை புதுமுறையில்‌ அழகும்‌ ஆற்றலும்‌ பொருந்த 
ஆங்கிலத்தில்‌ பெயர்த்துள்ளார்‌: முத்தொள்ளாயிரம்‌, குறுந்‌ 
தொகை, ,'டeaves From Tamil Literature’ 2. அறிவியல்‌ 
செல்‌ வங்கனையெல்லாம்‌ அருந்தமிழில்‌ வடித்துக்‌ கொடுத்து 


824 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


விட்டார்‌. *அறிவியல்‌- வளர்ச்சிதான்‌, இந்த நாட்டைக்‌ 
கடைதேற்றும்‌்‌ “அறிவ இன்றி அறிவியல்‌ இல்லை, 
அறிவியல்‌ இன்றி அருந்தமிழ்‌ இல்லை” என்ற கருத்‌ 
தினர்‌. விஞ்ஞானத்தைக்‌ கதைபோலக்‌ கொடுத்தவர்‌ 
வாழ்வில்‌ விஞ்ஞானம்‌, ரயிலின்‌ கதை, அணுவின்‌ . கதை, 
மின்னின்‌ சதை, விஞ்ஞான விந்தை, விஞ்ஞானம்‌ பேசுகிறார்‌, 
வானத்தைப்‌ பார்ப்போம்‌, பயணத்தின்‌ கதை, எக்ஸ்‌ கதிர்‌ 
கள்‌, வானொலியும்‌ ஒலிபரப்பும்‌. விஞ்ஞானனாம்‌ விவேகமும்‌, 
இன்றைய விஞ்ஞானமும்‌ நீங்களும்‌, காலயந்திரம்‌, சீனாவின்‌ 
. கதை என 70 நூற்கள்‌. 


'கலைமகள்‌' “தினமணி'யில்‌ நூற்றுக்கணக்கான அறிவியல்‌ 
கட்டுரைகள்‌ எழுதிவந்தார்‌. 10 ஆண்டுகள்‌ ரூ 100 ஊதியம்‌ 
குந்து ஓவியர்‌ ஒருவரைப்‌ படம்‌ வரைய வைத்திருந்தார்‌ 
என்றால்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்களேன்‌. விஞ்ஞானப்‌ பேரவை” 
“விஞ்ஞானமேடை.' என ஏ, ஜி. வெங்கடாச.ரி துணையுடன்‌ 
வைத்து “கணவனுக்கு, விவ்சாயிக்கு, வியாபாரிக்கு, புலவர்க்கு- 
விஞ்ஞானம்‌' எனத்‌ தொடர்‌ சொற்பொழிவுகள்‌ ஆற்றி 
யுள்ளார்‌. தமிழர்‌ கல்விச்‌ சங்கத்தில்‌ “தமிழ்நாட்டு 
மக்களுக்குத்‌ தமிழின்மூலம்‌ விஞ்ஞானம்‌ ஊட்டவேணும்‌” 
எனும்‌ நோக்கில்‌ இனிப்பு பூசிய கசப்பு மருந்து எனக்‌ கதை 
கூறி விஞ்ஞானம்‌ வளர்த்தார்‌. “தமிழர்‌ நேசன்‌' பவானந்தம்‌ 
பிள்ளை போன்ற பலர்‌ சேர்ந்து தொடங்கிய இதழ்‌. அதிலும்‌ 
அறிவியல்‌ தொண்டு புரிந்துளார்‌. 


2. அறிஞர்‌ எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளையும்‌ அவ்ன்‌ 8. 
கே. சி. யும்‌ சென்னை வரக்‌ காரணம்‌ இவரே. முன்னவர்‌ 
தமிழ்த்துறைக்கு வரவும்‌, பின்னவரின்‌ “கம்பன்‌ திறம்‌ 
தமிமுலகறியவும்‌ செய்தவர்‌. சுருங்கக்‌ கூறின்‌ இரு சுடர்களை 
யும்‌ தமிழ்வானில்‌ தவழவிட்ட பெருமையா. லெக்சிகன்‌ 
தலைவர்‌ விலகியதும்‌ யாரைப்‌ போடுவது என்ற நிலை 
நேர்ந்தபோது இவர்‌ வையாபுரிப்‌ பிள்ளையைப்‌ பரிந்துரைத்து 
பதப்பர்‌ ஆக்குதல்‌, அதுபோன்றே (அப்போது அறநிலையத்‌ 
துறை கndowment Board ஆக இருந்த சமயம்‌) ஒரு குழுவோ, 
நேர்முகத்‌ தோர்வோ ஏதுமின்றி, நியமிக்கும்‌ பொறுப்பிலிருந்த 
ஜஸ்டிஸ்‌ குமாரசாமி சாஸ்திரி, அல்லாடி கிருஷ்ணசாமி 
ஐயரிடம்‌ எடுத்துரைத்து டி. கே. ச அவர்களைத்‌ தலைவராக 
(chairman) ஆக்கினார்‌. அந்நாளில்‌ “பெ. நா. ௮. இல்லை 
யென்‌ றால்‌, தமிழ்‌ இல்லை என்ற ஒரு நிலை இருந்தது. 
இவருக்கு அவ்வளவுக்குச்‌ செல்வாக்கு! எதிலும்‌ எல்லா 
வற்றிலும்‌ இடம்‌ பெற்றிருந்தார்‌. இவர்‌ சொல்லுக்கு மறு 


மது. ௪. விமலானந்தம்‌ 825 


சொல்‌ இல்லாத காலகட்டம்‌. 40 அண்டின்மூலம்‌ இவர்‌ 
பெயரின்றி இலக்கிய நூல்கள்‌, ஏடுகள்‌, குழுக்கள்‌, கூட்டங்கள்‌ 
எதுவுமிரா! 

4, 'கலைமகள்‌' இதழ்‌ இவர்‌ மடியில்‌(மாடியில்‌) பிறந்தது- 
மனையில்‌ உருவானது. உ.வே. சா 80, 84வது ஆண்டு 
பிறந்தநாள்‌ விழாக்குழு செயலர்‌, சுதேசமித்திரன்‌ பொன்‌ 
விழாச்‌ செயலர்‌, சென்னையில்‌ தன்‌ வீட்டில்‌ தமிழறிஞர்கள்‌ 
அறிவாளிகளைக்‌ கூட்டிவைத்து சனிதாறும்‌ விருந்து தந்து 
கம்பன்‌ கவியழகு கலந்துரையாடல்‌ நடக்கச்‌ செய்தவர்‌. 
இலக்கியத்‌ திறனாய்வு ஆங்கில முறையில்‌ வளர்த்தவர்‌. 

கடவுள்‌ நம்பிக்கை இல்லை, சந்தியாவந்தனம்‌, சிரார்த்‌ 
தம்‌ செய்வதில்லை. புகைத்ததில்லை, வெற்றிலை பாக்கு 
போட்டதில்லை. சீரான வாழ்வு. எனவ பல்‌ உறுதி 
யுடன்‌ இருந்தது, 95 வயது என்றாலும்‌ உள்ளத்தில்‌ குழந்தை, 
நினைவாற்றல்‌ உள்ளவர்‌. முதுமை, வாழ்வுக்குத்‌ தடை 
யில்லை' சங்க இலக்கியத்தின்‌ சாரமும்‌, விஞ்ஞானத்தின்‌ 
புதுமையும்‌ என்‌ வாழ்வுக்கு உரமூட்டுகின்றன, என்றார்‌ 
இந்த இளைஞர்‌! உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனத்தில்‌ மொழி 
பெயர்ப்புத்‌ துறைப்‌ பொறுப்பில்‌ இருந்தார்‌, பேசப்‌ போவ 
தில்லை காற்றில்‌ கரைந்து விடும்‌, வாய்வலிக்கும்‌, காது 
வலிக்கும்‌, வறு பயனில்லை, எல்லாம்‌ செயல்தான்‌ எழுத்து 
தான்‌” என்றவர்‌. ஒரு நொடியும்‌ வீணாக்காது ஓயாது 
ஒழியாது வாழ்வு முழுதும்‌ உழைத்த வந்தவர்‌. “மொழி 
யாக்க மூதறிஞர்‌” 'மிமாழிபெயர்ப்பியல்‌ மூதறிஞர்‌' பேரவைச்‌ 
செம்மல்‌ (மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌ 77ல்‌) பட்டங்கள்‌. 

மணம்‌ 797/ல்‌. மனைவி சுப்புலட்சுமி. வயலின்‌ வல்லவர்‌. 
மக்கள்‌ “லட்சுமி, டாக்டர்‌ நாராயணன்‌ (இங்கிலாத்து), 
அம்மணி (நெல்லை காந்திமதி அம்மாள்‌ மேனிலைப்‌ பள்ளித்‌ 
தலைமை ஆசிரியை). வழக்கறிஞராகப்‌ படித்து சங்க இலக்கி 
யத்தில்‌ பரவி, விஞ்ஞானத்தில்‌ பரந்து நின்ற பெருமைக்குரிய 
பெரியார்‌. முகவரி' 3. மூன்றாவது சாலை. கஸ்தூரிபா 
நகர்‌, சென்னை- 20. 

சர்‌. ஆர்‌ கே. சண்முகம்‌ செட்டியார்‌: 17. 10, 1892- 
த. ந. 1953, கோவை. கந்தசாமி செட்டியார்‌: ஸ்ரீரங்கம்மாள்‌; 
பி. ஏ. பி. எல்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. 1920 கோவை நகர்‌ மன்றத்‌ 
துணைத்தலைவர்‌; சென்னை சட்டமன்ற உறுப்பினர்‌. 1923-34 
மைய சட்டமன்ற உறுப்பினர்‌; 1931 அதன்‌ துணைத்தலைவர்‌ 
1933ல்‌ தலைவர்‌. 1935-41 கொச்சி திவான்‌, 1942ல்‌ செட்டி 


826 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நாட்டரசர்‌ இராசா சம்‌ அண்ணாமலை. செட்டியாருக்கு உறு 
துணையாக இருந்து தமிழிசைக்‌ சங்கத்தை நிறுவினார்‌. 
1945ல்‌ மன்னர்‌ மன்றத்தின்‌ ' ஆலோசகர்‌: 1947 வரை [nin 
Tariff Board தலைவர்‌; 1948-53 வரை தமிழிசைச்‌ சங்கத்தின்‌ 
தலைவர்‌. 1950ல்‌ சென்னைக்‌ கைத்‌ தொழில்‌ முதலீட்டுக்‌ 
கழகத்‌ தலைவர்‌-195]ல்‌ அண்ணாமைப்‌ பல்கலைக்‌ க்ழகத்‌ 
துணை வேந்தர்‌. 1952ல்‌ சென்னை மேல்சபை உறுப்பினர்‌. 


பொருளியல்‌ வல்லுநர்‌, 1947-48 மைய அரசின்‌ முதல்‌ 
நிதியமைச்சர்‌. பெரும்‌ பதவி பணிகளில்‌ இருந்தபோதும்‌, 
பெருந்தமிழ்ப்‌ பற்று மிகக்‌ கொண்டு மேஜர்‌ ௮. கிருட்டிண 
மூர்த்தி செட்டியாரிடம்‌ முறையாக சிலப்பதிகாரம்‌ கற்றார்‌; 
அரங்கேற்று காதை பயிலும்‌ போதுதான்‌ தமிழினசத்‌ திறம்‌ 
உணர்ந்து அதுவே சங்கம்‌ தோற்றுவிக்க ஊற்றமானது. தாம்‌ 
பயின்றவாறு - சிலப்பதிகாரம்‌ புகார்‌ கண்டத்திற்குத்‌ 
தெள்ளிய உரை: வகுத்தார்‌, பிறகு இரு காண்டங்கட்கும்‌ 
எழுசிய உரைகள்‌ ஏட்டு நிலையில்‌ எழுதத்‌ துணை நின்ற 
மேஜர்‌ கிருட்டிணமூர்த்தி செட்டியாரிடம்‌ பெட்டியில்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருக்கின்றன. வெளிக்‌ கொணர்வார்‌ யாரோ? 


மயிலை மா. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ : 8 - 3 - 1896-— 
14-3-1958. மயிலை மாசிலாமணி முதலியார்‌: அன்னம்மாள்‌. 
பி.எஸ்‌. உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தமிழ்‌, ஆங்கிலம்‌, வடமொழி 
பயின்று இறுதித்‌ தேர்வில்‌ முதன்மை பெற்றார்‌. மாநிலக்‌ 
கல்லூரியில்‌ டாக்டர்‌ உ.வே.சா.வால்‌ உருவாக்கப்‌ பெற்றார்‌. 
பி எல்‌ பட்டம்‌ பெற்று அல்லாடி கிருஷ்ணசாமி அய்யங்காரிடம்‌ 
பயிற்சி பெற்றார்‌. மணலிமுதலியார்‌ குடும்பத்துப்‌ பார்வதி 
அம்மையார்‌ மனைவி, மகப்பேறில்லை. சைவசித்தாந்த 
மகாசமாசப்‌ பொறுப்‌ பேற்று 86 ஆண்டுகள்‌ அரும்பணியா ற்றி 
யுள்ளார்‌. பதிப்பித்தனவ: சங்க இலக்கியம்‌, சீவகசிந்தாமணி, 
பன்னிரு திருமுறைகள்‌, சித்தாந்த சாத்திரங்கள்‌, நாலாயிர 
திவ்யப்‌ பிரபந்தம்‌-அனைத்தும்‌ அற்புத அமைப்பின-அரும்‌ 
விளக்கத்தன. “சிவஞான போதம்‌ முதல்‌ நூலே, மொழி 
பெயர்ப்பல்ல' என்பதற்கு 120 காரணங்கள்‌ என்ற நூல்‌ 
தலை சிறந்தது. மதியால்‌ வித்தகர்‌, மனதால்‌ உத்தமர்‌. 
அழ்ந்த சிவபக்தர்‌- அழுத்தமான சமரசவாதி. (மயிலை மாதவ 
தாசன்‌” எனத்‌ தம்‌ பெயரை அமைத்துக்கொண்டது சைவ- 
வைணவ சமய நன்நோக்கினைப்‌ புலப்படுத்தும்‌. முசுவுரைகள்‌ 
ஆய்வுரைகளாக அமையும்‌. “மயிலைக்‌ கிழார்‌” என்றேத்தப்‌ 
பெற்றார்‌. ்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 827 


ப. கோதண்டராமன்‌ : 20-6-1896 _ 19 செங்கற்பட்டு 
பிணாயூர்‌. “எம்‌.ஏ., பி.எல்‌. பட்டம்‌. பெற்றவர்‌. புதுவை 
அரவிந்தர்‌ ஆசிரமத்தில்‌ வதிந்தவர்‌: கொடுத்தவை: சிறுகதை 
ஒருகலை, தமிழர்‌ இசைக்‌ கருவிகள்‌, இந்திய ஓவியக்கலை 
வரலாறு, அரவிந்தர்‌ வாழ்க்கை வரலாறு, அரவிந்தர்‌ நூல்கள்‌, 
பிரெஞ்சு நூல்கள்‌ பெயர்த்துள்ளார்‌. மல்லிகை, மரகதம்‌, 
பூலோகசுந்தரி, மண்வளம்‌, விஞ்ஞானமும்‌ சமூகமும்‌ பரிசு 
பெற்றவை. இலக்கியமும்‌ விமர்சனமும்‌, பாரதியுகம்‌ போன்ற 
3 நூல்கள்‌. 

கு. கோதண்டபாணிப்‌ பிள்ளை: 29-10-/896- 19. குடந்தை 
வட்ட &. செம்மங்குடி. குப்புசாமிப்‌ பிள்ளை : வள்ளியம்மை 
குடவாசல்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, குடந்தைக்‌ கல்லூரி மாணவர்‌. 
பி.ஏ., பழனியில்‌ குற்றவியல்‌ நடுவர்‌; மதுரையில்‌ உசூர்‌ 
சிரஸ்தார்‌ (15 ஆண்டுகள்‌); சென்னை, நாகை, தூத்துக்குடி 
Emigration Controler ஓய்வு பெற்றபின்‌ Railway Service 
Commission பின்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ சழகத்தில்‌ (10 
ஆண்டு) தமிழ்ப்‌ பணியாற்றினார்‌. இவரது பணித்திறம்‌ 
நேர்மைகண்டு ஆங்கில அரசு “இராவ்‌ சாகிப்‌' பட்டம்நல்கிற்று 
கலைச்‌ சொல்லாக்க குழுவில்‌ பங்குபெற்றார்‌. 

இவரது கொடை: முதற்குறள்‌ உவமை, நெடுநல்வாடை 
ஆராய்ச்சி,- ஈரடி இருநூறு, கம்பரும்‌ மெய்ப்பாட்டியலும்‌, 
இருழுருகாற்றுப்படை த்‌ திறன்‌, தமிழிசைக்‌ கட்டுரைகள்‌. 
மங்கையர்க்கரசி, பங்கயச்‌ செல்வி (நாட கங்கள்‌) 

மனைவி நாகரத்தினத்தம்மாள்‌ (கபிஸ்தலம்‌ இராமச்‌ 
சந்திரம்‌ பிள்ளை மகள்‌) மக்கள்‌: மகன்‌ மீனாட்சிசுந்தரம்‌, 
வேலூர்‌ சிறைக்‌ கண்காணிப்பாளராக இருந்தார்‌, சென்னை 
மவுண்ட்‌ சாலை உருவச்சிலை வடிக்கும்‌ கலைஞர்‌ நாகப்பா 
மகளை மணந்தார்‌; இவர்‌ மகன்‌ விசுவநாதன்‌. “புனிதா” 33. 
அருணாசல ஆசாரி தெரு. திருவல்லிக்கேணி, சென்னை-௦ல்‌ 
உள்ளார்‌. மகள்‌ இராஜப்பா; பாலூர்‌ சமீன்தார்‌ மகன்‌ 
அரங்கநா தனை மணந்தார்‌. செம்மங்குடி யில்‌ 80ஆம்‌ ஆண்டு 
நிறைவுவிழா நடந்தது; கிருபானந்தவாரியார்‌ வந்து சிறப்‌ 
பித்தார்‌. உளவியல்‌ வல்லுநர்‌, தத்துவ வித்தகர்‌, கடின 
உழைப்பாளி, பழக இனியவர்‌, வறுமையில்‌ செம்மையர்‌. 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ துவங்கியபோது துணை வேந்தார்‌ 
பட்டியலில்‌ இவர்‌- பெயரும்‌ இருந்தது. ஆங்கில அறிவு மிக்க 
இவர்‌ மறையும்போது அகவை 84. எளிய முறையில்‌ அடக்கம்‌ 
நடந்தது! குடத்துள்‌ இட்ட விளக்கான இவர்‌ ஒரு தமிழ்‌ 
மேதை! ஒரு நக்கீர பக்தர்‌. 


828 தமிழ்‌. இலக்கிய வரலாறு 


கலச நிலையம்‌ ராஜகோபால சாஸ்திரி; 15- 3- 1897 
5-9 - 1983. தஞ்சை மன்னார்குடி. கிருஷ்ண மாச்சாரி; 
ஜானகி. தஞ்சைப்பள்ளிகளில்‌* பயின்று சென்னையில்‌ கற்றுப்‌ 
பட்டம்‌ பெற்றார்‌. பணிக்குப்‌ போகவில்லை, நிறைய சொத்து, 
இரண்டு கார்‌ வைத்திருந்தார்‌! அனை த்தையும்‌ தமிழுக்காகவே 
செலவழித்து மகிழ்ந்தார்‌. நிறைய உதவியிருக்கிறார்‌. கடன்‌ 
பெற்றோர்‌ திரும்பத்தரவில்லை, நிலங்களை விற்றுச்செலவழித்‌ 
துக்கடை சியில்‌ வறுமையுறல்‌; பிச்சை எடுக்கா தகுறை! மனைவி 
ரங்கநாயகி 24 வயதில்‌ மறைதல்‌. மறுமணம்‌ செய்து 
கொள்ளாது மாத்தமிழுக்குத்‌ தொண்டு புரிதல்‌, மக்கள்‌ 
மைதிலி, கிடுஷ்ணன்‌, மா தவன்‌ (திருவிக்ரெமன்‌,, நரசிம்மன்‌ 
எம்‌. ஏ. பயின்று சர்வோதய நிலைய லிங்கி செட்டிக்‌ இடங்‌ 
கில்‌ பணி புரிகிறார்‌. தமிழுக்குத்‌ தன்னைத்‌ தத்தம்‌ செய்த - 
செல்வத்தையெல்லாம்‌ இழந்த தொண்டர்க்குத்‌ தமிழகம்‌ 
நன்றி பாராட்டவில்லையே என்பதே, பிள்ளைகளின்‌ அதங்‌ 


கம்‌! 3000 நூல்களை எடைக்குப்போட்டே சாப்பிட்‌ 
மள்ளனார்‌! 


தந்து சென்றவை: வில்லிபாரத உரை 3 பகுதிகள்‌, அனை 
வரும்‌ எவ்வித இன்னலுமின்றி எளிதாகவும்‌ தெளிவாகவும்‌ 
தமிழ்‌ இலக்கணம்‌ கற்றுப்‌ பயன்‌ பெறும்‌ வகையில்‌ ஆறு அரு 
நூல்கள்‌ அருளியுள்ளார்‌. இலக்கண விளக்கம்‌ - எழுத்தியல்‌ 
சொல்லியல்‌, புணரியல்‌, பொருளியல்‌, யாப்பியல்‌, அணியியல்‌ 
60 ஆண்டு அனுபவத்தின்‌ வார்ப்பு இது. நைடதம்‌ உரை, 
புகழேந்திப்புலவர்‌ , ஜுலியஸ்‌ சீசர்‌, குடி வாழ்க்கை 
(பிளேட்டோ), நெஞ்சில்‌ முதிர்ந்த கனி, வாளும்‌ வனிதைய 
ரும்‌ (நாவல்‌) கானல்வரி, என்‌ முத்தான 32 நூல்கள்‌. 28 - 36 
கலா நிலையம்‌ வார இதழை டி. என்‌, சேஷாசல ஐயரை 
ஆசிரியராகக்கொண்டு நடத்தல்‌. சென்னையில்‌ பல இடங்களில்‌ 
இலக்கியவகுப்புகள்‌ நடத்தியுள்ளார்‌. நளவெண்பா, ராமாயண 
உபந்நியாசங்கள்‌ செய்துள்ளார்‌, 1/5- 1- 7ல்‌ தமிழரசு 
“செந்தமிழ்ச்‌ செல்வர்‌' விருது வழங்கியது. அரசின்‌” தமிழ்ப்‌ 
புலவோர்‌ ஊக்க ஊதியம்‌ 250 பெற்றார்‌ - காலமெல்லாம்‌ 
அள்ளித்தந்த வள்ளல்‌! திருவரங்கத்தைச்‌ சேர்ந்த சனிவாசன்‌- 
குமுதவல்லி தம்பதியர்‌ டாக்டர்‌ பட்டத்திற்கு இவர்‌ பணியை 
ஆய்கின்‌ றனர்‌! 

நீ: கந்தசாமிப்‌ பிள்ளை: 9 - 6 - 1898 _ 18 - 6 - 1977.தஞ்‌. 
சைப்‌ பள்ளியகரம்‌. நீலமேகம்‌: செளந்தர வள்ளியம்மாள்‌ ..கரந்‌: 
தைத்‌ தமிழ்ச்சங்கக்‌ செயலராக 40 ஆண்டுகள்‌; - அண்ணா. 


ம்து. ச. விமலானந்தம்‌ 825 


மலைப்‌ பல்கலைக்கழக செனட்‌, சிண்டிகேட்‌, அகொடமிக்‌ 
கவுன்சில்‌ உறுப்பினர்‌ 30 ஆண்டுகள்‌; புதுவை இந்திய மொழி 
ஆராய்ச்சி .பிரெஞ்சு நிறுவனத்தில்‌ 10 ஆண்டுகள்‌; தஞ்சை 
சரஸ்வதி மகால்‌ நூலகச்‌ சிறப்புச்செயலர்‌, கலாசேத்திர 
உ.வே. சா. நூலக நிர்வாக உறுப்பினர்‌; அண்ணாமலை திரு 
வாசக, கம்பராமாயண ஆராய்ச்சிப்‌ பதிப்புக்குழு உறுப்பினர்‌; 
தமிழக அரசு சித்த மருத்துவத்துறை ஆலோசகர்‌ எனப்‌ பல்‌ 
பணியாற்றியவர்‌. பெருநிலக்கிழார்‌ ' சென்னையில்‌ பிரகதி 
ஸ்டுடியோ நிறுவிப்‌ பல திரைப்படங்கள்‌ எடுத்தவர்‌! சிற்பம்‌, 
நாட்டியம்‌, கட்டிடக்கலை வல்லார்‌. தந்தவை: பள்ளியகரப்‌ 
பழங்கதை, கல்லறைக்‌ கவிகை Thomas Gray ! (Elegy written 
in a Country Churchyard,) Valluvar speaks, சித்தமருத்துவ 
ஆராய்ச்சிப்பெரு நூல்‌ லட்சம்‌ பெறுமான நூல்கள்‌ குற்றா 
லம்‌ பராசக்திப்பர மகல்யாணி கல்லூரியில்‌ உளது. தொடர்புக்கு 
மகன்‌ அம்பலவாணன்‌, 1916 வடக்குத்தெரு, பள்ளியகரம்‌ 


தஞ்சை 4. 

. சுவசமி கித்பவானந்தர்‌ : 1038-4 - 1899-16 - 10 - 85 
கவுண்டர்‌ மரபினர்‌. துறவியாகி திழ்ப்பராய்த்‌ துறையில்‌ 
ராமகிருஷ்ண தபோவனம்‌ அமைத்துக்‌ கல்விப்பணியும்‌ பரம 
ஹம்சர்‌ பணியும்‌ புரித்தவர்‌. பேச்சும்‌ எழுத்தும்‌ வல்லவர்‌. 
தமிழ்‌ ஆங்கிலம்‌ வடமொழி வல்லவர்‌ 'தார்மசக்கரம்‌' திங்கள்‌ 
இதழின்‌ ஆசிரியர்‌. திருக்கயிலாய யாத்திரை, எதிர்கால இந்‌ 
தியா, கடவுளின்‌ வடிவங்கள்‌, ஞானயோக விளக்கம்‌ என 82 
நூல்கள்‌. Introducing the Gita, Key {o Higher life, The Student, 
The School, The Teacher, கீதைப்பேருரை அருமை வாய்ந்தது 
தொடர்புக்கு தபோவனம்‌, திருப்பராய்த்துறை, திருச்சி 
மாவட்டம்‌. 


துடிசைக்கிழார்‌ ௮. சிதம்பரனார்‌ : 30 - 18-54 தந்தை 
அர்த்தநாரிசுவரமுதலியார்‌. காவல்துறை கண்காணிப்பாள 
ராக இருந்தவர்‌. அகத்தியர்‌ வரலாறு, தமிழ்ச்சங்கங்களின்‌ வர 
லாறு, சேரர்‌ வரலாறு; துடிசைப்புராணம: உருத்திராக்க 
விளக்கம்‌, விபூதி விளக்கம்‌, சிவபூசை விளக்கம்‌, ஆனைத்து 
ஆகிய நூல்களும்‌ கழகத்தமிழ்‌ வினா - விடை, சைவவினா - 
வீடை திருமந்திரக்‌ குறிப்புரையும்‌ எழுதியவர்‌. ஆங்கிலமும்‌ 
அருந்தமிழும்‌ வல்லவர்‌, சைவநெறியாளர்‌, 

வி.ஆர்‌.எம்‌. செட்டியார்‌; வீர. முத்துக்கருப்பன்‌. 5-7-1900 
காரைக்குடி. ஆங்கிலப்‌ புலமையும்‌ அருந்தமிழ்‌ . வளமையும்‌ 
ஒருங்கே பெற்ற பெரியார்‌. தமிழகத்தின்‌ தலைசிறந்த 


850. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


விமர்சனக்‌ கலைஞர்‌. தமிழில்‌ விமர்சனக்‌ கலை விளைய 
வித்திட்ட முன்னோடி. கவியரசர்‌ தாகூரோடுநேரில்‌ பழகியவர்‌ 
29ல்‌ செய்கோனில்‌ அவர்‌ சொற்பொழிவுகளைத்‌ தமிழில்‌ 
பெயர்த்தவர்‌. அவர்‌ நூல்கள்‌ கீதாஞ்சலி, கனிகொய்தல்‌ 
காதல்‌ கண்கள்‌, வளர்மதி, சித்ரா, (போன்றவற்றைத்‌ தமிழில்‌ 
தந்துள்ளார்‌. வஷேல்லி, ஆஸ்கார்‌ ஒயில்டு நூல்களையும்‌ 
தமிழாக்கம்‌ செய்துளார்‌. ஆங்கில இலக்கியங்களைத்‌ தமிழர்‌ 
அறியச்‌ செய்த அன்றோர்‌. - வசன கவிதை தமிழில்‌ பரவச்‌ 
செய்தவர்‌. நான்கு கவி மணிகள்‌, இலக்‌ யெவிருந்து, கட்டுரைக்‌ 
கரும்புகள்‌, மின்மினிகள்‌, கவிஞன்குரல்‌, தற்காலத்‌ தமிழ்க்‌ 
கவிதை போன்றன. நூல்கள்‌ Shelley and Oscar wilde, .ducid 
Moments, Lyric Hestoons போன்றன ஆங்கிலத்தில்‌ 
வார்‌ த்தவை. 


42ல்‌ திருச்சியில்‌ ஸ்டார்‌ பிரசுரம்‌ தொடங்கி இளம்‌ 
எழுத்தாளர்‌ பலரை அளாக்கியுள்ளார்‌. தக்காரைக்‌ கொண்டு 
தகுந்த ஆங்கில நூல்களைத்‌ தமிழில்‌ பெயர்க்கச்‌ செய்து 
போற்றியவர்‌, Mound of Heaven போன்றன சான்று. 
தொடக்க நாட்களில்‌ இவரது தொண்டு போற்றுதற்குரியது. 
தமிழர்‌ பார்வையை ஆங்கில அழகு வளத்திடம்‌ திருப்பி அதன்‌ 
மூலம்‌ தமிழ்‌ நலம்‌ பெறச்‌ செய்த தாதா. தொடர்புக்கு 5. புதுச்‌ 
சந்தைத்‌ தெரு, காரைக்குடி. 


மயிலை சீனி வெங்கடசாமி : 16-:2-1900—-8-5-80 
மயிலாப்பூர்‌. தந்தை சீனிவா ச நாயகர்‌. மருத்துவவல்லமையோடு 
இலக்கியப்‌ படிப்பும்‌ மிக்கவர்‌: புத்தகசாலை “வைத்திருந்தார்‌. 
தமையனார்‌ சீனி. கோவிந்தராசன்‌ அவர்களின்‌ தூண்டுதல்‌- 
உதவியால்‌ தமிழ்ச்சூழலில்‌ வளர்ந்தார்‌. புனித தோமையர்‌ 
பள்ளியில்‌ 5.5.ட.C. வரை படித்தார்‌. ஆசிரியப்‌ பயிற்சி பெற்று 
42ல்‌ மயிலாப்பூர்‌ நகராண்மைப்‌ பள்ளியில்‌ தொடக்க ஆசிரிய 
ராக இருந்தார்‌. தமையனாரிடமும்‌ தெொஃ.பொ.மீ, சற்குணர்‌ 
போன்‌ றாரிடமும்‌ பாடம்கேட்டு பைந்தமிழ்ப்புலமைபெற்றார்‌. 
எந்த இடையூறுமின்‌ றி தமிழுக்குத்‌ தொண்டு புரிய வேண்டும்‌ 
என்ற தாகத்தால்‌, திருமணம்‌ செய்து கொள்ளவில்லை! 
தம்மை மறந்து தமிழ்‌ பணியாற்றிய செம்மையர்‌. சின்னாள்‌ 
'திராவிடன்‌' இதழ்க்‌ குழுவில்‌ இருந்தார்‌. 


தெருவிலும்‌ பக்கத்திலும்‌ - இருந்த கா, சு. பிள்ளை, 
விபுலானந்த அடிகள்‌, மறைமலையடிகள்‌, திரு. வி. க. 
தெ.பொ.மீ, சற்குணர்‌, ஈ.வெ.ரா. பெரியார்‌, பாரதிதாசன்‌, 
கெ டர்பு நாடிப்‌ பெற்று தம்‌ தமிழ்க்‌ கனல்‌ காத்தார்‌. சுவடிப்‌ 


மது; ௪. விமலானந்தம்‌ 83] 


படித்தல்‌, சாசனங்களை ஆய்தல்‌, கலை ஈடுபாடு, தமிழ்‌ 
எழுத்தாய்வு, வரலாற்று வேட்கை, கலை ஆர்வம்‌ போன்ற 
வற்றை வளர்த்துக்கொண்டார்‌. எப்போதும்‌ படிப்பதும்‌ 
தப்பாது எழுதுவதுமே இவர்‌ பணியாகக்‌ கொண்டார்‌. சமயங்‌ 
களை அறிவஷக்கண்‌ கொண்டு நோக்சல்‌, தொடாத பகுதிகளை த்‌ 
தேடி ஆய்தல்‌, புறக்கணிக்கப்படும்‌ பகுதிகளைத்‌ தோய்ந்து 
ஆய்ந்து ஒளியூட்டல்‌ போன்றன இவர்‌ தனியார்வங்கள்‌. புதிய 
துறைகளில்‌ புகவேணும்‌ என்ற வேணவா மிகுதி; இதன்‌ 
விளைகளே இந்த விளைச்சல்கள்‌, 


இறைவன்‌ ஆடிய ஏழுவகைத்‌ தாண்டவங்கள்‌, இறைய 
னார்களவியல்‌ ஆராய்ச்சி, மகாபலிபுரத்து சைனசிற்பம்‌, 
அஞ்சிறைத்தும்பி, மறைந்து போன தமிழ்‌ நூல்கள்‌, சாசனச்‌ 
செய்யுள்‌ மஞ்சரி, புத்தஜாதகக்‌ கதைகள்‌, பெளத்த கதைகள்‌, 
கெளதம புத்தர்‌; மசேந்திரவர்மன்‌, நரசிம்மவர்மன்‌, மூன்றாம்‌ 
நந்திவர்மன்‌, சமணமும்‌ தமிழும்‌, பெளத்தமும்‌ தமிழும்‌, கிருத்‌ 
துவமும்‌ தமிழும்‌, பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ இலக்‌ 
கியம்‌, தமிழர்‌ வளர்த்த அழகுக்‌ கலைகள்‌, சமயம்‌ வளர்த்த 
தமிழ்‌, கொங்குநாட்டு வரலாறு. 


அடக்கம்‌ மிக்கவர்‌, அனற ஆரபய்ச்சியாளர்‌, நடுநிலை 
மிகுந்தவர்‌. தமிழ்ப்‌ பண்பின்‌ தகைமையாளர்‌, நிறைகுடம்‌, 
உழைப்பால்‌ உயர்ந்தவர்‌, பணியால்‌ சிறந்தவர்‌, தம்மையே 
தமிழுக்குத்‌ தந்த தியாகச்சுடர்‌. மென்மையானவர்‌, மேன்மை 
யானவரும்கூட. .வறுமையிற்‌ செம்மலர்‌, மதியால்‌ வித்தகர்‌ 
மனதால்‌ உத்தமர்‌. பயன்கருதாது உழைத்துத்தமிழ்‌ அன்னைக்‌ 
குத்‌ தம்பணயினை ஆற்றி மறைந்தவர்‌. உயரிய படைப்பால்‌ 
மறையாதவர்‌. தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்‌ தலைவர்‌(64-65); 
கேடயம்‌ பெற்றவர்‌, தொடர்புக்கு: 74 காரணீசுவரர்‌ கோவில்‌ 
தெரு, சென்னை 4. 


ரா. ஸ்ரீ. தேசிகன்‌: 3.8.1901.... ரீ... இருப்பது. சென்னை 
மாநிலக்கல்‌ லூரி ஆங்கிலத்‌ துறையில்‌ 1ப1௦ா ஆகவே கவலைப்‌ 
படாதிருந்து அறிவுக்க.॥கவே பணியாற்றிய அவர்‌ தமிழிலும்‌ 
வல்லவர்‌: வைணவத்திலும்‌ வல்லவர்‌, தமிழ்த்‌ திறனாய்வு 
காலூன்‌றாக்காலமுதலேதமிழறிஞர்பல்‌லாருக்கு ஆங்லெவள ம்‌ 
உணர்த்தி உதவிய பெருமகன்‌. டாக்டர்‌ பட்டம்‌ பெற்ற தமி 
முறிஞர்களில்‌ இவரின்‌ உறுதுணை பெறாதோர்‌ ஒருவருமிலர்‌ 
எனலாம்‌; வேண்டுமானால்‌ வெளிக்காட்டா திருந்திருக்கலாம்‌! 
பல்வகைப்‌ பயனான படைப்புகள்‌: சிலைக்கெதிரில்‌ (சிறுகதை) 


833 தமிழ்‌ இலக்கிய வ்ரலாறு 


குழந்தை ராமு (நாடகம்‌), மாயசன்யாசி (செகாவின்‌ படைய்பு) 
செர்ரித்‌ தோட்டம்‌, ஆங்கெத்தில்‌ 0215 ௦f 0019. திறனாய்வுக்‌ 
குத்துணைபுரியும்வகையில்‌ தந்தவை கவிதைக்கலை (இருபகுதி) 
மாறியதலைகள்‌ (ஜெர்மன்‌ நாவல்‌) மேனாட்டுத்‌ தத்துவம்‌ 
(பண்டை. இடைக்காலம்‌), கற்பனை உலகம்‌ 


எஸ்‌. கே. கேசவிந்தசாமிம்‌ பிள்ளை : 1903- 6. 41. 20ல்‌ 
எஸ்‌. எஸ்‌. எல்‌. சி. திருச்சி வளவர்‌ கல்லூரி பி. ஏ. ஆனர்ஸ்‌ 
சென்னை சட்ட மன்றப்‌ பகுதியில்‌ பணி ஏற்று, அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழக வரலாற்று வீரிவுரையாளரானார்‌. 
கல்வெட்டு, சிற்பம்‌, ஓவியங்களில்‌ ஆராய்ச்சி ஈடுபாடு மிக்கவர்‌. 
ஓவியம்வல்லவரா தலின்‌ குகைக்கோயில்‌ சுவரோவியங்களைத்‌ 
தாளில்‌ எழுதித்‌ திரட்டினார்‌. வடதென்னடடுகளில்‌ புகழ்‌ 
பரவியது. சைவ சித்தாந்தத்தில்‌ வல்லவர்‌. செறிவும்‌ நயமும்‌ 
படச்‌ சொற்பெருக்காற்றும்‌ திறத்தார்‌. இசை, நாடசுங்களில்‌ 
வல்லவார்‌; மணிவாசகர்‌ வரலாற்றை நாடகமாக அமைத்து 
நடித்தவர்‌. ஞானியாரடிகள்‌ தொடர்பு மிக்கவர்‌, வாஞ்சையும்‌ 
விருந்தோம்பும்‌ வளமையும்‌ மிக்கவர்‌. சுடிதக்‌ கலையிலும்‌ 
கலைஞர்‌. தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ கருவறைச்‌ சுற்றுச்‌ சுவர்‌ 
களில்‌ நாயக்கர்‌ ஓவியங்களின்‌ அடியில்‌ தீட்டப்பட்ட சோழர்‌ 
கால ஓவியங்களைக்‌ கண்டுபிடி த்த தனிப்‌ பெருமையர்‌. 


பாலகிருஷ்ண முதலியார்‌ : 27- 6% 1903 - 256- தீஃ 75. 
மாயூரம்‌ வட்ட நல்லாடை. இரத்தினசபாபதி முதலியார்‌. 
சுந்தர த்தண்ணி, திண்ணைப்பள்ளி பின்‌ மாயூரம்‌ நகராட்சி 
உயர்நிலைப்‌ பள்ளி எஸ்‌. எஸ்‌. எல்‌. சி. குடந்தைக்‌ கல்லூரி 
பிஏ; அண்ணாமலை எம்‌. ஏ. சேர்ந்து விலகல்‌, பின்‌ எல்‌ டி. 
பள்ளித்தணை ஆய்வராகப்‌ பணி தொடங்கி தலைமை 
ஆசிரியர்‌ மாவட்டக்‌ கல்வியாளராக 58ல்‌ ஓய்வு, 60-02 தென்‌ 
மொழிகள்‌ புத்தக , டிரஸ்ட தமிழ்ப்‌ பிரிவின்‌ பதிப்பராக 
இருத்து, 62-74 வரை பயிர்த்‌ தொழில்‌ புரிந்து மகிழ்ந்தார்‌. 
68-70 கழகத்தின்‌ கா. ௬, பிள்ளை தமிமாராய்ச்சி நிறுவனம்‌ 
இயக்குநர்‌. ஆய்வாளராக இருந்த போது கூடப்‌ போதிய 
தமிழ்ப்‌ பற்றோ போற்றத்தக்க தமிழ்ப்‌ பயிற்சியோ இல்லாது 
ஆங்கில மோகத்தில்‌ அமிழ்ந்திருந்தார்‌. துணை ஆயவர்‌ 
மாரிமுத்துப்‌ பிளளையின்‌ தூண்டுதலாலும்‌, விடுதலை 
இதழின்‌ ஆங்கிலம்‌ கற்ற தமிழர்‌ பற்றிய சாடலும்‌ விழிப்‌ 
படையச்‌ செய்தது. விடாமுயற்சியுடன்‌ வண்டமிழ்‌ இலக்கியங்‌ 
களைப்‌ பயின்று வளமை பெற்றார்‌. பெண்ணுக்கு “நிலவு' 
எனப்‌ பெயரிட்டார்‌. தமிழின உணர்வால்‌ மறைந்த சர்‌. ஏ.டி 


மது. ௪. விமலானந்தம்‌ . 888. 


பன்னீர்ச்‌ செல்வம்‌ நினைவாக அவர்‌ பெயரை மகனுக்கு 
இட்டார்‌. பணியில்‌ நெருப்பன்ன நேர்மையர்‌. தமிழ்க்‌ சழசும்‌ 
' நிறுவி குறள்‌ வகுப்புகள்‌ நடைபெறச்‌ செய்தார்‌. 


. இவரை எழுதத்‌ தூண்டியவர்‌ வ. சுப்பையா பிள்ளை. 
அவர்கள்‌. இவர்‌ செய்த பெருந்தொண்டு மேலை தாட்டார்‌ 
வணக்கஞ்‌ செய்ய வகை செய்தார்‌. குறுந்தொகை, கீழ்க்‌ 
கணக்கு, குறள்‌ 120 பாக்கள்‌,. பாரதியின்‌ குயிற்பாட்டு 
பாவேந்தரின்‌ அமைதி, நல்ல தீர்ப்பு, வீரத்தாய்‌ போன்ற 
வற்றை ஆங்கில ஆக்கம்‌ செய்தார்‌. The Golden Anthology 
of Ancient Litt (3 Vols), தமிழ்‌ - ஆங்கில அகராதி, சங்ககாலப்‌ 
பாவலரும்‌ காவலரும்‌, இளங்கண்ணன்‌ நினைவுமலர்‌. சிறு 
வார்க்கேற்ற சிறுகதைகள்‌, இவர்‌ எழுதியவை, 7ல்‌ ஓய்‌. எம்‌. 
சி. ஏ. பட்டிமன்றம்‌ பாராட்டு விழா எடுத்தது, டாக்டர்‌ ௮, 
சிதம்பரநாதர்‌ பொன்னாடை போர்த்திச்‌ சிறப்பித்தார்‌, இவர்‌ 
பேர்‌ சொல்பவர்‌ இவரது திருமகனார்‌ பூண்டி கல்லூரித்தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌ மாசிலாமணி அவர்கள்‌. 


தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌: 22-7-1904ணஃீ1-3-03. 
திருநெல்வேலி. தொண்டைமான்‌ முத்தையா! முத்தம்மாள்‌.” 
இந்து கல்லூரி பி.ஏ. 20ல்‌. ட, கே.சி. வட்டத்‌ தொட்டியில்‌ 
வளர்ந்து இலக்கிய ஈடுபாடு ஏற்படல்‌, 45 ரூபாய்‌ எழுத்‌ 
தீராக வருவாய்த்‌ துறையில்‌ நுழைந்து, மாவட்ட ஆட்சியராக 
உயர்ந்தவர்‌. பணியாற்றும்‌ பகுதிகளில்‌ கலை ஆயவு மேற்‌ 
கொள்ளல்‌, கட்டுரையாக வடித்தல்‌, கம்பரா மயணமும்‌' 
கோயிற்‌ கலையும்‌ இரு: கண்கள்‌. இவரது பெரு முயற்சியால்‌ 
உருவானதே தஞ்சைக்‌ கலைக்கூடம்‌. ஆட்சித்‌ துமையினைக்‌ 
கலை அழகும்‌ இலக்கிய மணமும்‌ கொள்ளச்‌ செய்தவர்‌. 
சர்க்கார்‌ சேவகம்‌ அன்றும்‌ இன்றும்‌' என நாடகம்‌ போட்டுத்‌ 
தாசில்தாராக நடித்தவர்‌. ஈசல்‌ வ. ஆ. கலெக்டராக ஓய்வு. 


வேங்கடம்‌ முதல்‌ குமரிவரை, கல்லும்‌ சொல்லாதோ கவி, 
அமர காதலர்‌, ரசிகமணி டி. கே, சி. தமிழறுஞர்‌ முதலியார்‌, 
பிள்ளையார்பட்டி விநாயகர்‌, சீதா கல்யபண்ம, Tanjore Art 
gallery எனப்‌ 15 நூலகள்‌ தமிழக இந்தயக்‌ கலையின்பம்‌ 
காட்டுவன. 


“எதைச்‌ செய்வது என்பது முக்கியமல்ல, எப்படிச்‌ 
செய்வது என்பதே முக்கியம்‌' என்ற கோட்பாட்டினர்‌. நலல 
எழுத்தாளர்‌, வலல பேச்சாளர்‌, சிறநத ரசிகர்‌. இவரது 
மருமகன்‌ வி. கே.சி. நடராசன்‌ 1. &. 5. அவர்களும்‌ 


த. இஃ 


834. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மாமனாரைப்போல இலக்கிய ஆர்வலர்‌, ‘தமிழ்‌ வட்டம்‌' 
வைத்து உயர்மட்டத்தில்‌ தமிழ்‌ . வளர்த்தவர்‌. மகள்‌ 
ராஜேஸ்வரி நடராசன்‌ அவர்களும்‌ அழகு பேச்சாளர்‌. டி.கே, 
சி. யின்‌ வட்டத்‌ தொட்டியைத்‌ தொடர்பவர்‌. தொடர்புக்கு 
'பாஸ்கர நிலையம்‌' சாஸ்திரி நகர்‌, சென்னை 20, 


ப. ஜீவானந்தம்‌: 21-8-1907_—18-1-1963. நாஞ்சில்‌ நாட்டு 
பூதப்பாண்டி, பட்டம்‌ பிள்ளை: உமையம்மபன்‌, இயற்‌ 
- பெயா்‌ சொரிமுத்து; பட்டப்‌ பெயர்‌ மூக்காண்‌ டி. முதல்‌கோதல்‌) 
மனைவி கடலூர்‌ காங்கிரஸ்‌ எம்‌.எல்‌.ஏ. குலசேகரதாசின்‌ மகள்‌ 
கண்ணம்மா. மகள்‌ குமுதா. இரண்டாம்‌ மனைவி பத்மாவதி 


அம்மையார்‌. மகளிர்‌ உஷா, உமா, மகன்‌ ஸ்டாலின்‌ மணிக்‌ 
குமார்‌. 


நாடு விடுதலை அடைய வேண்டும்‌ என்ற தீராத்‌ தாகத்‌ 
தால்‌ காங்கிரசில்‌ சேர்ந்தார்‌; சாதிக்‌ கொடுமை மாய்ந்து மாத்‌ 
தன்‌ மாந்தனாகத்‌ துகழ சுயமரியாதை இயக்கம்‌ சார்ந்தார்‌, 
பின்‌ மனிதன்‌ மனிதனைச்‌ சுரண்டும்‌ கயமை மாய்ந்து சமதர்ம 
சமுதாயம்‌ சமைக்க கம்யூனிஸ்ட்‌ கட்சியில்‌ கலந்தார்‌ (1934); 
அதற்காகவே தம்‌ வாழ்நாளை அர்ப்பணித்தார்‌. பல்லாண்டு 
சிறைவாசம்‌, நாடுகடத்தல்‌, தலைமறைவு, மண்டை உடைப்பு; 
அத்தனையும்‌ ஏற்ற இரும்பு மனிதர்‌, ஈதி இணையற்ற பெரு 
வீரர்‌. அஞ்சா நெஞ்சர்‌. அதிர்த்திடும்‌ பேச்சாளர்‌. தொழிலாளி 
வர்க்கத்‌ தோழர்‌. மார்க்சிச-லெனினிசங்களைக்‌ கரைத்துக்‌ 


குடித்தவர்‌. எளிய வாழ்வு, தன்னலமற்ற தியாகம்‌, ஓயா 
உழைப்பனர்‌, 


இவர்‌ வாழ்வு தமிழ்‌ மணம்‌ கமழந்தது; சொல்லிலும்‌ செய 
லிலும்‌ தமிழன்‌ மரபு திகழ்ந்தது. சிறந்த மேடைப்‌ பேச்சாளர்‌ 
உயர்ந்த எழுத்தாளர்‌, ஒருபெருங்கவிஞர்‌, பாரதியும்‌ கம்பரும்‌ 
இவரது கண்கள்‌. எழுத்திலும்‌ பேச்சிலும்‌ ஏற்றம்‌ கண்டவர்‌. 
எச்சம்‌: சோஷலிஸ்ட்‌ தத்துவங்கள்‌, பாரதியைப்‌ பற்றி ஜீவா, 
மதமும்‌ மனித வாழ்வும, புதுமைப்பெண்‌, ஜீவாவின்‌ பாடல்‌ 
கள்‌, பாரதி வழி, 


பாசுரங்களின்‌ மெட்டுக்களில்‌ தேசபக்தி, விடுதலை 
போன்ற உணர்வுகள்‌ ஓங்ஃப்‌ பாடல்‌ பல புனைந்துள்ளார்‌. 
'சொல்லு நா சுயராஜ்யமம”, நான்‌ கண்டுகொண்டேன்‌ சுதந்‌ 
திரம்‌ எவனும்‌ நாமம்‌' பாரதியின்‌ பாடல்‌ திறம்‌ பரப்பிய 
பெருமையர்‌, முதலில்‌ காங்கிரசில்‌ காந்தியவாதியாக இருந்‌ 


மது. சீ. விமலானந்தம்‌ 835 


தவர்‌; 29-3-8சல்‌ நாகர்கோவிலில்‌ இவர்‌ உருவச்சிலை திறக்கப்‌ 
பட்டது. 


கே. எம்‌, பாலசுப்பிரமணியம்‌: 9-2-1908..-3-10-74. பிறந்த 
ஊர்‌ தாராபுரம்‌, சொந்த ஊர்‌ கருவூர்‌. திருச்சி ஜோசப்‌ கல்‌ லூரி 
பி.ஏ. பின்‌ எம்‌,ஏ; சென்னை சட்டக்‌ கல்லூரியில்‌ பி.எல்‌. 
சிலகாலம்‌ வழக்குரைஞராக விளங்கினார்‌. நாத்திகராக 
நிலவினார்‌. ஜஸ்டிஸ்‌ கட்சி தலைவர்களில்‌ ஒருவராக ஒளிர்ந்து 
“ஜஸ்டிஸ்‌” இதம்‌ ஆசிரியராகவும்‌ விளங்கினார்‌. 32ல்‌ துறையூர்‌ 
இளைஞர்‌ மாநாட்டில்‌ தலைமை தாங்கிய திரு.வி.க. அவர்க 
ளிடம்‌ வாதம்‌ புரிய சென்றபோது ‘உமது தோற்றத்தில்‌ 
நாத்திகங்‌ காணோம்‌, உமது கொள்கையில்‌ மாறுதல்‌ உறும்‌ 
என்றார்‌ தமிழ்ப்‌ பெரியார்‌. அப்படியே இவர்‌ ஆத்திகராக 
அறவே மாறினார்‌. மாற்றியது திருவாசகம்‌. உளமுருக்கும்‌ 
ஊனு நக்கும்‌ ஒரு வாசகத்தை ஓதி உணர்த்தி “திருவாசசுமணி' 
ஆனார்‌. திருவாசகத்தை ஆங்கிலத்தில்‌ பெயர்த்தார்‌: குறளை 
யும்‌ ஆங்லைமாக்கினார்‌. பெரிய புராணத்தையும்‌ பெயர்த்து 
முடிக்கு மன்னே மடிந்தார்‌. Saiva Siddhantam, South Indian 
Celebrits பிற. 


தமிழில்‌ கவிபாடும்‌ திறத்தார்‌. மணிவாசகர்‌ மாலை, 

திருத்தொண்டர்‌ கீதம்‌, திடிபபழநி வெணபா அந்தாதி, 
திருவள்ளுவர்‌ பிள்ளைத்தமிழ, திருப்போரூர்‌ முருகன்‌ சதகம்‌, 
துறையூயல்‌ திரு.வி்‌,க,வை எதாக்கச்‌ சென்ற கசே.எம.பி. 
திரு.வ.க. மணிவ்ழாவைத்‌ துருப்போரூரில்‌ முருகன்‌ சதகம்‌ 
பாடிக்‌ கொண்டாடினார்‌! ஆங்கிலததும தமிழிலும்‌ ஊற்றம்‌ 
பெற்றவர்‌, இருமொழியிலும எடுபபாக மியிககுடன்‌ பபசும்‌ 
பேறா ற்றலர்‌; கருத்துக்கள கணீர்‌ என ஆணிததரமாக வெளிப்‌ 
படும்‌. அழகும்‌ தெளிவும்‌ தகைச்சுவையும மமவும. மகுடி கேட்ட 
நாகம்‌ போல்‌ மெய்மறக்கச செய்வார்‌. 


ஐந்தாண்டுத்‌ தட்ட மண்டலப்‌ பரப்புநராகவும்‌, 
இரணடாம்‌ உலகப்‌ போரின்‌ போது போரினை ஆதரித்துப்‌ 
பசுநராகவும்‌ பணியாற்றினார்‌. கட்டுறுதியுள்ள கரிய 
- திருமமனி; நீறும்‌ சந்தனப பொட்டும்‌ திகழ்‌ மதறறி, கழுத்தில்‌ 
மணி மாலைகள்‌; வெங்கலக்‌ குரல தத்துவஞானி. குடியரசுத்‌ 
தலைவர்‌ ராதாகிருட்டினரின்‌ நண்பராய்‌ நிலவனார்‌. பிற்றை 
நாளில சமயப்பணியே புரிந்தார்‌. இருதம்தாயால்‌ மறைநதார்‌. 
திருவாசக திருக்குறட்‌ பெயர்ப்பு இருபெரும்‌ கொடையாகும்‌, 


836 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
_ அ. சீனிவாசராகவன்‌: 33-10-1905--5-1-75, ரக்‌ 
அடுத்த கண்டியூர்‌. நாகை, திருச்சியில்‌ கல்வி கற்று ஆங்கிலத்‌ 
தில்‌ எம்‌. ஏ பட்டம்‌ பெற்றார்‌. மகாவித்துவான்‌ மீனாட்சி 
சுந்தரம்‌ பிள்ளையிடம்‌ தமிழ்‌ பயின்றுள்ளார்‌. நெல்லை இந்துக்‌ 
கல்லூரியில்‌ விரிவுரையாளராக வாழ்வினைத்‌. தொடங்கினார்‌. 

அப்போது ரசிகமணி.டி. கே. சியின்‌ வட்டத்தொட்டி உறுப்பின 
ராக இருந்து இலக்கிய ரசனை வளர்த்துக்‌ கொண்டார்‌. பின்‌ 
சென்னை விவேகானந்தா கல்லூரியில்‌ சில ஆண்டுகள்‌ பணி 
யாற்றி, தூத்துக்குடி, வ. உ. சி கல்லூரியில்‌ முதல்வராகப்‌ 
பல்லாண்டுகள்‌ பணியாற்றி ஓய்வுற்ற பின்னும்‌ மூன்று ஆண்டு 
எமரிட.ஸ்‌ பேராசிரியராக விளங்கினார்‌. 


ஆங்கிலம்‌ தமிழ்‌ வடமொழி மும்மொழி அறிஞராக இலங்‌ 
தயதோடு அமையாது அப்புலமையைப்‌ பயன்படுத்தவும்‌ 
செய்தார்‌. இவர்‌ சாதனை இருவகையது, காளிதாசர்‌, தாகூர்‌, 
இப்சன்‌, சேச்சுபியர்‌ கவிதைகளைத்‌ தமிழில்‌ இறக்கினார்‌. 
கம்பர்‌, பாரதி, அம்வார்பா டல்சளை ஆங்கிலத்‌ தில்‌ ஏற்றினார்‌. 
ஆங்லைத்திலும்‌ தமிழிலுமாக 80 நூற்கள்‌ படைத்தார்‌. காளி 
தாசரின்‌ மேக சந்தேசம்‌, உமர்கய்யாமின்‌ ரூபயாத்‌, குலஃசகர 
ஆழ்வாரின்‌ முகுந்தமாலா போன்றவற்றைத்‌ தமிழில்‌ பெயர்த்‌ 
தார்‌. தாகூர்‌ கவிதைகளைக்‌ கவியரசர்‌ கண்ட கவிதை எனத்‌ 
தமிழாக்கம்‌ செய்தார்‌. The voice of the Poet (பாரதி), Leaves 
from Kamban, Kalkis Nove!, Nammalvar. 


தமிழ்ல்‌ தாருதத்‌, இலக்கிய மலர்கள்‌, வேதாந்ததேசிகர்‌, 
ஆழ்வார்கள்‌ காட்டும்‌ நெறி. இலக்கிய மனம்கமழும்‌ ஓரங்க 
நாடகங்கள்‌ பில யாத்துளார்‌, உரையாடல்கள்‌ உயர்ந்து 
ஒளிர்கன்‌ றன. இராமாநுசர்‌ வாழ்வில்‌ நடந்த ஒரு நிகழ்ச்சியை 
வைத்து இயல்வது “விசுவரூபம்‌'. வைணவர்‌ ஆதலாலே 
சம்பிரதாயபடி உரையாடல்‌ சமைத்துள்ளார்‌. அவன்‌ அமரன்‌, 
நிழல்‌, உதய்‌ கன்னி, ' நிகும்பமலை போன்றன குறிப்பிட தீ 
தக்கன. கட்டுரை எழுதுவதும்‌ கைவந்த கலை. சான்று “மேல்‌ 
காற்று”, காவிய அரங்கில்‌. ஆங்கெத்திறனாய்வையும்‌, இலக்‌ 
கியப பாங்கையும்‌ தமிழில்‌ பாய்ச்சி வளப்படுத்தியவர்‌. 


சிந்தனை! எனும்‌ புதுமை இதழினைச்‌ சில ஆண்டுகள்‌ 
நடத்தினார்‌. *திரிவேணி” ஆங்கில . ஏட்டின்‌ கூட்டாசிரியர்‌, 
அனைத்திந்திய . தமிழ்‌ . எழுத்தாளர்‌. பேரவைத்‌ "தலைவர்‌, 
மேலவை உறுப்பினராக இருந்து கல்லூரி ஆசிரியர்கள்‌ , நலம்‌ 
பேணினார்‌.. முதல்‌ உலகத்‌ தமிழ்‌. மாதாடு,்‌ இந்தோனேசிய 


மது. ௪. விமலானந்தம்‌ 837 


இராமாயண மாநாடு, புதுதில்லி எழுத்தாளர்‌ மாநாடு 
போன்றன பங்கு பற்றினார்‌. இலங்கை மலேசியப்‌ பயணம்‌ 
செய்து தமிழின்‌ திறம்‌ உணர்த்தியவர்‌. கலைச்‌ சொல்லாக்கக்‌ 
குழுவில்‌ இருந்து கணிசமான தொண்டாற்றினார்‌. 


, பட்டிமன்றத்‌ தலைவர்‌, பாங்காகப்‌ பேசுவார்‌. இவரது 
பேச்சில்‌ மெஷ்மை மிளரும்‌, நளினம்‌ தெளியும்‌. இவரது 
இலக்கியப்‌ பொழிவுகள்‌ குற்றால அருவிபால்‌ குளுகுளு என 
இருக்கும்‌. இலங்கை இலக்கியக்‌ கூட்டத்தில்‌ முதலில்‌ பேசிய 
சொல்லின்‌ செல்வர்‌ சேதுப்பிள்ளையின்‌ சொற்பொழிவில்‌ 
சொக்கிவிட்டனர்‌. அடுத்து எழுந்தார்‌ ௮.௪சீ.ரா, தம்‌ பேச்சு 
எடுபடவேண்டுமே? பிள்ளையின்‌ கிள்ளைப்‌ பேச்சில்‌ கிறு 
இறுத்துப்போனவர்களைத்‌ தம்‌ பக்கம்‌ திருப்ப என்ன செய்தார்‌ 
தெரியுமா? அதுதான்‌ அவர்‌ திறம்‌! “இலங்கைக்கும்‌ தமிழகத்‌ 
திற்கும்‌ இடையே ஒரு சேதுவை (பாலம்‌) அமைத்தார்‌ சேதுப்‌ 
பிள்ளை; இப்போது இராகவன்‌ நான்‌ (இராமன்‌) வந்து 
நிற்கிறேன்‌ என்றாரே பார்க்கலாம்‌. இந்த ஒரு சிந்தனை 
வீச்சில்‌ இவர்‌ பக்கம்‌ சாய்ந்தது கூட்டம்‌! இயல்‌ அமைந்த 
கற்பனை, கருத்து, நகை. எண்ணி எண்ணி வியந்துமகிழ்த்தனர்‌. 
கைதட்டல்‌ ஓய கால்மணி தேரம்‌ ஆயிற்று! கம்பன்‌ பற்றிப்‌ 
பேசக்‌ கேட்க வேணும்‌. கம்பனும்‌ பாரதியும்‌ இரு கண்கள்‌. தம்‌ 
இல்லத்துக்கு “பாரதி அகம்‌” என வைத்தவர்‌. 


கல்லூரிகளில்‌ கற்பிக்கும்‌ பொழி தமிழா? ஆங்கிலமா? 
என்றறிய 55ல்‌ கல்வி அமைச்சர்‌ ௪. சுப்பிரமணியம்‌ கூட்டிய 
போது, 'தமிழிலேதான்‌ கற்பிக்க வேண்டும்‌” என நிலை 
நாட்டிய நல்லார்‌. அறிவின்‌ திருவுரு, அறிஞர்‌ கோமான்‌. 
சிறந்த நாவலராகிய இவரது சொற்றெளிவும்‌ பொருட்டெளி 
வும்‌ விளக்கு முறையும்‌ . பிறர்‌ சொற்பொ ழிகளுக்கில்லாப்‌ 
பெருமாட்சி. “இவன்‌ கல்லாத சலையுண்டோ?” (மறை 
திருநாவுக்கரசு) “சிறந்த தேசபக்தியும்‌ தெய்வபக்தியும்‌ எழுத்‌ 
தாற்றலும்‌ கவிப்புலமையும்‌ _ உற்ற ஒரு நல்ல தமிழ்‌ மகன்‌? 
(அ.வெரா.கி ரெட்டியார்‌) 'நாணல்‌' என்ற புனை பெயரில்‌ 
நற்கவிதை எழுதிய சொற்கலிஞர்‌! 

கம்பன்‌ அடிப்பொடி சா. கணேசன்‌: 6-6-1908-82, காரைக்‌ 
குடி. முதலில்‌ வந்து நிற்பது கம்பன்‌ கழகமே. சந்தா இன்றி தனி 
ஒருவராகவே நட. த்தியவர்‌, கம்பன்‌ புகழ்பாடிக்‌ கன்னித்‌ தமிழ்‌ 
வளர்த்தவர்‌. கம்பப்பற்று ரசிகமணியால்‌ வளர்ந்தது; எனவே. 
அவரையே குருவாகக்‌ கொண்டார்‌. 43ல்‌ காரைக்குடியல்‌ 


838 தமிழ்‌ இலக்கிய. வரலாறு 


தமிழ்‌ இசைச்சங்கம்‌ தொடங்கி தமிழிசை வளர்ச்சிக்கு வழி 
கோலியவர்‌. செட்டி நாட்டுப்‌ பழமொழிகளைக்‌ தொகுத்துள்‌ 
ளார்‌. காந்தி பிரார்த்தனைப்‌ பாடல்களைத்‌ தமிழ்ப்‌ படுத்தி 
யுள்ளார்‌. திருவாசக உரை எழுதியுள்ளார்‌. பாரதி மணிமண்‌ 
டபம்‌, கலைச்‌ சொல்லாக்கம்‌ போன்ற நற்பணிகட்கு நிதிதிரட்‌ 
“டித்‌ தந்தவர்‌. காந்தி திரைப்படத்திற்கு . விளக்க உரை 
கூறியுள்ளார்‌. 


சட்டையே போடாத சால்பினர்‌. அழுத்தம்‌ திருத்தமாக 
கணீர்‌ எனப்‌ பேசும்‌ கண்ணியர்‌. சுதந்திர கட்சியில்‌ சார்ந்து 
தேர்தலில்‌ நின்றார்‌. ராஜாஜியின்‌ கருத்து வழிப்பட்டவர்‌. 
திருவாசகம்‌, சங்கநூல்கள்‌, கம்பராமாயணம்‌ பதிப்பித்துள்‌ 
ளார்‌. நவயுகப்‌ பிரசுராலயக்தைத்‌ ததொடங்கியவருள்‌ ஒருவர்‌, 
இரண்டாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டின்‌ போது அரிய பெரிய 
'கையேடு' உருவாக்கியுள்ளார்‌, கலைக்களஞ்சிய செயற்குழு 
உறுப்பினர்‌. கம்பன்‌ விழாவில்‌ குறித்த காலத்தில்‌ தொடங்கி 
முடிக்கும்‌ காலக்கண்டிப்பு குறிக்கத்தக்கது, தாய்க்‌ கழசுத்தின்‌ 
சீதன மாகக்‌ கம்பராமாயுண மர்ரே பதிப்பு போன்றன தந்து 
கிளைக்‌ கழகங்களைத்‌ தொடங்கியுளளார்‌. கம்பன்‌ புகழ்‌ 
வாழ்க, கன்னித்‌ தமிழ்‌ வாழ்க” எனத்தொடங்கும்‌ - இவர்‌ குர 
லோசை, காதுகளில்‌ ஒலித்துக்‌ கொண்டே இருக்கிறது. கம்பன்‌ 
கழகம்‌ இவர்‌ நினைவும்‌ தொண்டும்‌ நிலைக்க வைக்கும்‌. 


ஜஸ்டிஸ்‌ எஸ்‌. மகராஜன்‌: 2-5-18--9-9-99, நெல்லை. 
அண்ணாமலையில்‌ பி.எ9 3ல்‌ முடித்து சென்னை சட்டக்‌ கல்‌ 
லூரியில்‌ பி.எல்‌. பட்டம்‌ பெற்று வழக்கறிஞராகப்‌ பின்‌ துணை 
நீதிபதி, மாவட்ட நீதிபதியாக விளங்கி சென்னை உயர்நீதி 
மன்ற நடுவராகவும்‌ இலங்கி ஓய்வு பெற்று, தமிழ்நாடு அரசின்‌ 
சட்டத்‌ தமிழாக்கக்‌ குழுவின்‌ தலைவராகத்‌ திகழ்ந்து மறைந்த 
வா்‌. டி.கே.சி வட்டத்‌ தொட்டியில்‌ உருவானவர்‌, ஆங்கில 
ஆர்வமும்‌ தோய்வும்‌ மிக்கவர்‌. அண்ணாமலை ஆங்கில இலக்‌ 
கிய மன்றத்தலைவராக இருந்தவர்‌; பொன்விழாவில்‌ டி.லிட்‌. 
பட்டமும்‌ பெற்றவர்‌, 


சொல்லின்‌ பம்‌, கவிதையில்‌ விடுமுறை, பாராட்டுத்தமிழ்‌, 
ரசிகமணி கடிதங்கள்‌, நீதிமன்ற நினைவுகள்‌, (Kamban, Thiru- 
valluvar, ஹாம்லெட்‌, லியர்‌ அரசன்‌ மாகபெத்‌ (தமிழாக்கம்‌) 
ஒலிச்செல்வம்‌. | 

பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ பாவத்துடன்‌ உணர்வுடன்‌ ரசித்து. 
ருசித்துத்‌ திளைத்து மதிழ்வார்‌-நம்மையும்‌ மாந்தி மகிழச்‌ செய்‌ 


மது. ௪, விமலாளந்தம்‌ 829 


வார்‌; ஆங்லை இலக்கிய மேற்கோள்‌ மேவும்‌, ஒப்பிட்டுக்‌ 
காட்டி ஒண்டமிழின்‌ உயர்வு உணர்த்துவார்‌; ஒப்பிலக்கிய 
ஆய்வு நடக்கும்‌. சாகித்ய அகாதமி தமீம்‌ ஆலோசனைக்‌ குழு 
உறுப்பினர்‌. 


நா. வானமாமலை; 7-19-17_—... நெல்லை மாவட்ட 
நாங்குனேரி. எம்‌.ஏ,எல்‌.ம. பயின்றவர்‌. வண்ணாரப்பேட்டை 
யில்‌ மாணவர்‌ தோற்றோரியல்‌ கழகம்‌ நிறுவி முதல்வராகக்‌ 
கல்வி கற்பித்தவர்‌. இலக்கியம்‌ வரலாறு சமுகவியல்‌ போன்ற 
துறைசுளில்‌ ஆய்வுக்கட்டுரைகளை வெளியிடும்‌ “அராய்ச்சி” 
காலாண்டு இதழ்‌ நடத்தியவர்‌, நாட்டுப்புற இலக்கியத்தைப்‌ 
பேணி வளர்த்த விற்பன்னர்‌. தமிழ்‌ நாட்டுப்‌ பாமரர்‌ பாடல்‌ 
கள்‌, தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌, கட்டபொம்மன்‌ கதைப்‌ 
பாடல்‌, Studies in Folk Litt பிற தமிழர்‌ வரலாறும்‌ பண்‌ 
பாடும்‌, இயற்கைச்‌ செல்லங்கள்‌; குடும்ப இன்பம்‌. உயிரியல்‌ 
மருத்துவ வளர்ச்சி, ஒப்பிலாத சமுதாயம்‌, தமிழாக்கம்‌? 
இருள்வலிமை, உடலும்‌ உள்ளமும்‌; விண்யுகம்‌, ரப்பரின்கலை்‌ 
இந்திய அரசின்‌ நேரு பரிசு பெற்றது. ஆங்கிலக்தில்‌ 688846 on 
Physical and natural science. தொடர்புக்கு 10. முத்தாரம்மன்‌ 
கோவில்‌ தெரு, பாளையங்கோட்டை. 


க. திரவியம்‌ : 7-7-20-14-6-83. சென்னைக்‌ கிருத்துவக்‌ 
கல்‌ லூரி உயர்நிலைப்பள்ளி பச்சையப்பன்‌ கல்லூரி மாணவர்‌. 
காங்கிரசில்‌ சேர்ந்து விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ சிறை 
சென்றவர்‌. தினமணி துணை ஆசிரியராக இநந்து, செய்தித்‌ 
துறை இயக்குநராக இலங்கினார்‌. 58ல்‌ ஐ.ஏ.எஸ்‌. ஆக உயர்ந்து 
செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியராக அமர்ந்தார்‌. பின்‌ கல்வித்‌ 
துறை செயலராகப்‌ பல்லாண்டுகள்‌ பணியாற்றி, உணவுத்‌ 
துறை ஆணையர்‌ செயலராகச்‌ சிறந்து, தலைமைச்‌ செயலராக 
திகழ்ந்தார்‌, திடுமென நோய்வாய்ப்பட்டு மறைந்தார்‌. பணியில்‌ 
இருந்தபோதே இறந்த முதல்‌ தலைமைச்‌ செயலர்‌: 


ஒழுங்கும்‌ ஒழுக்கமும்‌ வாய்ந்தவர்‌. கதராடை அணிந்து 
காந்தீய நெறி நின்‌ றவர்‌. கண்ணியம்‌ மிக்கவர்‌. மென்மையான 
பெண்மைக்‌ குரலில்‌ பேசுபவர்‌. இனிதாகச்‌ சொற்பொழி 
வாற்றுவார்‌, பேச்சு போலே எமழுத்தாற்றலும்‌ பெற்றவர்‌. 
படைத்தவை: தேசியம்‌ வளர்த்த தமிழ்‌, ஜனாதிபதி 
ராதாகிருஷ்ணன்‌ பேருரைகள்‌ (3 தொகுதிகள்‌] தமிழாக்கம்‌: 
தோல்வியின்‌ சந்நிதானத்திலே, கோபுரத்தின்‌ உச்சியிலே 
(இப்சன்‌ நாடகங்கள்‌) சுதந்திரப்‌ போராட்டம்‌ (தமிழாக்கம்‌), 


840. தமிழ்‌ இலக்கிய வரனாறு 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌ (ஆங்கிலத்தில்‌). ஆங்கிலத்திலும்‌ 
அருந்தமிழிலும்‌ அழகாக எழுதும்‌ இனிய எழுத்தாளர்‌. சிறை 
சென்றுளார்‌. சொற்பொழிவுகளை உயிர்ப்பு குன்றாமல்‌ 
உடனுக்குடன்‌ மொழிபெயர்க்கும்‌ திறத்தர்‌. தொடர்புக்கு: 
5. சேமியர்ஸ்‌ சாலை, நந்தனம்‌ பிரிவு, சென்னை-35, 


அண்ணல்‌ சுப்பிரமணியனார்‌ : 8-10-1898. புதுக்கோட்டை. 
அய்யாக்கண்ணு பிள்ளை: மாணிக்கத்தம்மாள்‌. மன்னர்‌ 
கல்லூரியில்‌ *இன்டர்மீடியேட்‌” பயின்று வரும்போது தந்தை 
மறையவே படிப்பு நின்றது. *கல்பித்‌ தொண்டே கடவுள்‌ 
தொண்டாகக்‌ கருதி' 1924ல்‌ “கல்வி வளர்ச்சிக்‌ கழகம்‌” நிறுவி 
50பக்கும்‌ மேற்பட்ட மாணாக்கர்களை உருவாக்கினார்‌; . 
அவர்கள்‌ இந்தியா முழுதும்‌ அறிவு சிறந்த பண்பு மிக்கவர்‌ 
களாகப்‌ பல்துறையில்‌ விளங்கி வருகின்றனர்‌. புதுக்கோட்டை 
து.வி.கே. ராமச்சந்திரன்‌, பேரா, ஆர்‌. சுந்தரம்‌ போன்றார்‌. 
புகழ்பூத்தோர்‌, அரிசனச்சேரிகட்குச்‌ சென்று 25 ஆண்டுகள்‌ 
கல்வியும்‌ ஒழுக்கமும்‌ கற்பித்து 300 பேர்‌ முன்னேறினர்‌, 


ஒழுங்கும்‌ ஒழுக்கமும்‌ உயிரெனக்‌ கொண்ட இவர்‌ தமிழுக்‌ 
குச்‌ செய்தவை நான்கு (1) 53ல்‌ பேராசிரியர்‌ ௭. இலக்குவனார்‌ 
விருதுநகர்‌ சுல்லூரியிலிருந்து வேலை இழந்து வந்தபோது 
காத்துப்‌ புரந்தார்‌. கைகொடுத்தார்‌... கல்விப்பணியா ற்றி 
வந்த அண்ணல்‌ தமிழ்ப்பணிக்கு முற்பட்டது இதனால்‌. 
(3) 54ல்‌ திருக்குறட்‌ கழகம்‌ தோற்றி வாரம்‌ தோறும்‌ இலக்கு 
வனார்‌ கொண்டு குறள்‌ வகுப்பு நடத்தினார்‌. இங்கள்‌ தோறும்‌ 
அறிஞர்‌ கொண்டு பொழிவுகள்‌ நிகழ்த்தச்‌ செய்தார்‌. (4) 58ல்‌ 
'வள்ளுவர்‌ பதிப்பகம்‌' தொடங்கி இலக்குவனார்‌, கவிஞர்‌ 
முடியரசன்‌, ௧. த. திருநாவுக்கரசர்‌ எழுத்தாற்றல்களை 
நாட்டுக்கு வழங்கி, அவர்கட்கும்‌ பெருந்தொகை தந்துபுரத்தார்‌ 
(4) கவிஞர்‌ முடியரசன்‌ குருதியுமிழ்‌ கொடுநோய்க்கு ஆளாகி 
சாவின்‌ விளிம்பில்‌ நின்றபோது தேற்றிப்‌ போற்றி டாக்டர்‌ 
வி. கே. ஆர்‌, கொண்டு பநாய்‌ அகற்றித்‌ தமிழுலகிற்குத்‌ 
தகுகவிஞரைத்‌ தந்த தாளாளர்‌. 'உயிர்காத்தாய்‌' உன்னருளால்‌ 
வாழ்கின்றேன்‌ நான்‌' என்றன்‌ சேய்க்கு நின்றன்‌ பெயரைச்‌ 
சூட்டி நெஞ்சில்‌ பூசித்துப்‌ போற்றுகன்றேன்‌' எனப்பாடினார்‌ 
முடியரசன்‌. இப்படி இடுக்கண்‌ களைந்து இருபெரும்‌ இன்றமிழ்‌ 
சுடர்‌ காத்த சான்றோன்‌. இதற்குத்‌ தமீழகம்‌ என்றும்‌ நன்றிக்‌ 
சட பபாடுடையது. 

புதுக்கோட்டையில்‌ இலக்கிய உணர்வும்‌ குறள்‌ நெறியும்‌ 
பரவியது. உண்மையே உயிர்மூச்சு, நேர்மையே நதேரக்கு 


மது. ச. விமலானந்தம்‌ 841 
தொண்டே தொழில்‌, அடக்கமும்‌ அன்புமே கண்கள்‌ என 
மண்ணில்‌. நல்லவண்ணம்‌ பயனுற வாழ்ந்த இப்பெரியாரைப்‌ 
பேராசிரியர்கள்‌, “அண்ணல்‌” எனறும்‌; குன்றக்தடி அடிகளார்‌ 
“திருக்குறள்‌ தொண்டர்‌' எனவும்‌; குழித்தலைப்‌ பெரியார்‌ 
இளமுருகு பொற்செல்வி “சான்றாண்மை சால்புச்செம்மல்‌' 
எனவும்‌ புலவர்குழு *தமிழ்ச்சான்றோர்‌” என்றும்‌ கம்பன்‌ 
கழகம்‌ 'சான்றார்‌ திலகம்‌” என்றும்‌ பாராட்டிப்‌ பட்டம்‌ 
தந்தனர்‌. 19-10-58ல்‌ மணிவிழா செட்டி நாட்டரசர்‌ தலைமை 
யில்‌ பெருந்தமிழறிஞர்கள்‌ போற்றத்‌ தமிழ்‌ விழாவாக 
நிகழ்ந்தது. 173 பக்க மணிமலர்‌ வெளியிடப்பெற்றது, . 
'உண்டாலம்ம இவ்வுலகம்‌...! முகவரி. 553 வடக்கு ராச வீதி 
புதுக்கோட்டை: 


கி. ஆ: பெ. விசுவநாதம்‌: 10-11-1899. திருச்சி, பெரியண்ண 
்‌ பிள்ளை: சுப்புலட்சுமி அம்மாள்‌. பதினாறும்‌ பெற்றுப்‌ 
பெருவாழ்வு வாழ்ந்த செல்வக்குடியில்‌ 16வது பிள்ளை. 
(9 ஆண்‌ 7 பெண்‌) பேறு பதினாறும்‌ பேற்றுப்‌ பிறங்குபவர்‌. 
1904-9 திண்ணைப்‌ பள்ளியில்‌ மருதமுத்துக்‌ கோனாரிடம்‌ 
எழுத்தும்‌ கணக்கும்‌ பயின்றார்‌. அதற்குமேல்‌ பள்ளிப்படிப்பே 
இல்லை. வாழ்க்கை என்னும்‌ புத்தகத்திலும்‌, உலகமாம்‌ 
பல்கலைக்‌ கழகத்திலுமே கண்டும்‌ கேட்டும்‌ பாண்டித்யம்‌ 
பெற்றார்‌. உண்ணியூர்‌ சபாபதி முதலியாரிடம்‌ இலக்கணமும்‌ 
நாவலர்‌ வேங்கடசாமி நாட்டாரிடம்‌ இலக்கியமும்‌ அறிந்தார்‌. 
குர்‌ஆன்‌ குறித்து சையத்‌ முர்த்துஷா ஹஜரத்திடமும்‌, பைபிள்‌ 
பற்றி அருள்திரு சாமுவேல்‌ தாட்டாரிடமும்‌, சித்தாந்தத்தை 
வாலையானந்த சுவாமிகளிடமும்‌, வேதாந்தத்தை நீலகிரி 
பெரியபண்ணை பிள்ளையிடமும்‌ தெரிந்து கொண்டார்‌. 
வாழ்நாள்‌ முழுதும்‌ மாணவராகவே இருந்து பயின்று 
முத்தமிழ்ப்‌ புலமை பெற்றுளார்‌. 


1907ல்‌ ஒரு புசையிலைக்‌ கடையில்‌ மாதம்‌ ஒரு ரூபாய்‌ 
சம்பளத்திற்கு வேலையில்‌ சேர்ந்து பயிற்சி பெற்றார்‌. 10ல்‌ 
தந்தையிடம்‌ தொழில்கற்று 14ல்‌ சுருட்டுத்‌ தொழில்‌ நிர்வாகம்‌ : 
ஏற்றல்‌. 15-9-20ல்‌ செல்லக்கண்ணு அம்மாளையும்‌; அவர்‌ 
மறையவே 25-1-26ல " இராசாம்பாளையும்‌: அவரும்‌ 
மறையவே 49ல்‌ தமக்கையார்‌ மகள்‌ சுப்புலட்சுமியையும்‌ 
மணந்தார்‌. 6 ஆண்களும்‌ 5 பெண்களும்‌ பிறந்தனர்‌. 5 மகன்‌ 
களும்‌ 3 மகன்களும்‌ மணந்து மக்கட்‌ பேற்றுடன்‌ பெருங்‌ 
குடும்ப்மாகப்‌ பூத்து க்குலுங்குகின்‌ இனர்‌, 


8432 ' தமிழ்‌: இலக்கிய வரலாறு 


20ல்‌ சென்னை சென்றபோது டாக்டர்‌ நடேசமுதலியார்‌ 
சர்‌ தியாகராய செட்டியார்‌ சொற்பொழிவு கேட்டு, பார்ப்பன 
ரல்லாதார்‌ உயர்வுக்குப்‌ பாடுபடுவது நீதிக்கட்சி என்றறிந்து 
சாதாரண உறுப்பினராகி படிப்படியே வட்ட மாவட்ட 
பதவிகள்‌ வகித்து 38ல்‌ மாநிலப்‌ பொதுச்‌ செயலரானார்‌. 
காங்ரெசில்‌ இருந்த பெரியார்‌ ஈ.வேராவை 10-1-24ல்‌ நீதிக்‌ 
. கட்சியில்‌ சேரச்செய்து இணைந்து பணியாற்றினார்‌. நீதிக்கட்சி 
சரிந்து வருதலைச்‌ சரி செய்யத்‌ துடித்தபோது தலைவர்‌ 
தடையாக இருந்ததால்‌ பதவி விலகினார்‌. 40 திநவாரூர்‌ 
மாநாட்டில்‌ மீண்டும்‌ பொதுச்‌ செயலராக தேர்ந்தெடுக்கப்‌ 
பெற்றார்‌. கட்சியைத்‌ இநத்தியமைக்க தலைவர்‌ முட்டுக்‌ 
கட்டையாக இருப்பதுணர்ந்து விலகினார்‌. 15-3-42(சென்னை]) 
ஐஸ்டிஸ்‌ இளைஞர்‌ மாநாட்டில்‌ தலைமை ஏற்றார்‌; இளைஞர்‌ 
சங்கத்‌ தலைவருமானார்‌, சேலம்‌ மாநாட்டில்‌ நீதிக்கட்சி, 
திராவிடர்‌ கழகமானதும்‌ ஒதுங்கனொர்‌. 


பெரியார்‌ தொடங்கிய தன்மான பகுத்தறிவு இயக்கத்தில்‌ 
முதல்‌ செயலாளராகவும்‌ குடியரசின்‌ துணை ஆசிரியராகவும்‌ 
3-5-29ல சேர்ந்தார்‌. தமிழக முழுதும்‌ சுற்றுப்‌ பயணம்‌ மேற்‌ 
கொண்டு சொற்பெருக்காற்றினார்‌. “சுயமரியாதைப்‌ பஞ்‌ 
சாங்கம்‌” என்ற நாட்காட்டி பல்லாண்டுகள்‌ வெளியிட்டார்‌. 
இதனால்‌ புரோகிதரை நீக்கித்‌ தமிழ்த்‌ திருமணம்‌ செய்யும்‌ 
வழக்கும்‌, விதவை மணமும்‌ போற்றப்பட்டது. பொருந்தா 
மணம்‌ போன்றின, கலப்பு மணம்‌ இளம்பியது, வைதீகம்‌ 
வீழ்ந்தது. இப்படி சுயமரியாதை இயக்கத்துக்கு உறுதுணை 
புரிந்தார்‌. 


நீதிக்‌ கட்சியினின்று ஒதுங்கியதும்‌, நாவலர்‌ பாரதியாரை தீ 
தலைவராகக்‌ கொண்டு 47ல்‌ “தமிழர்‌ கழகம்‌" அமைத்தரர்‌. 
"தமிழர்‌ நாடு' இதழும்‌ தொடங்கினார்‌, “தமிழ்‌ நாடு 
தமிழர்க்கே” என இந்தி எதிர்ப்புப்‌ போரின்‌- போது தோன்றிய 
வீர முழக்கம்‌ வெறும்‌ முழக்கமாக விடக்‌ கூடாது என்ற உணர்‌ 
வினாலேழமய உருவாக்கினார்‌. கொடி: வெள்ளை நிறத்தில்‌ 
வில்கயல்புலி சன்னம்‌ கொண்டது. திராவிடர்க்‌ கழகம்‌ ஓங்கிய 
நிலையில்‌ இது மங்கியது. தமிழர்‌ நாடு ' இதழையும்‌ நிறுத்த 
நேர்ந்தது, 1 700 சந்தாத்‌ தொகைகளையும்‌ தம்‌ செலவிலையே 
திருப்பி அனுப்பினார்‌. இது அவரது கண்ணியம்‌ .காட்டும்‌. . 


காங்கரஸ்‌ முதன்‌ முறை அரசேற்றதும்‌' .இந்தியைத்‌ 
திணித்தது. எதிர்க்கச்‌ . சென்னை மாநிலத்‌ தமிழர்‌. யமா நரபதி 


மது, ச. விமலானந்தம்‌ 813 


23-12-37ல்‌ திருச்சியில்‌ கூட்டினார்‌. இந்திப்‌ போரின்‌ முதற்‌ 
பாசறை அமைத்தது திருச்சியே! விசுவநாதம்‌ கல்லடியும்‌ 
சொல்லடியும்‌ பட்டு எதிர்ப்புப்பேச்சுக்களை த்‌ தமிழக முழுதும்‌ 
“நிசழ்த்தினார்‌. தம்‌ சொந்த செலவிலேயே 78 மாவட்டங்களில்‌ 
414 ஊர்களில்‌ 480 நாட்கள்‌ 617 சொற்பொழிவுகள்‌ செய்தார்‌. 
தொழில்‌ விடுத்து இதல்‌ முனைந்ததால்‌, ரூ. 12 000 இழப்பு 
நேர்ந்தது. இந்திப்‌ பிரச்சினை மக்கள்‌ பிரச்சினையானது, 
திரட்டிய பணக்திற்குத்‌ துல்லியமாகக்‌ கணக்கு வைத்‌ 
இருந்தார்‌. முதலமைச்சர்‌ ராஜ கோபாலாச்சாரியாரின்‌ வாதங்‌ 
களுக்கெல்லாம்‌ நல்ல பதிலடி தந்தார்‌. அவர்‌, தமிழ்‌ இட்லி 
போன்றது, இந்தி சட்னி போன்றது”, “தமிழம்‌ வேட்டி 
போன்றது,” இந்தி சட்டை போன்றது”, இவர்‌, ‘ஆம்‌, சட்டினி 
- இல்லாமல்‌ இட்லி தின்னலாம்‌, இட்லி இல்லாமல்‌ சட்டினியைத்‌ 
தின்ன முடியாது. எனவே இட்லியே இன்றியமையாதது; 
வேட்டி அணிந்தால்‌ போதும்‌, மானங்‌ காக்கும்‌, சட்டை 
மட்டும்‌ அணிந்தாலோ மானம்‌ போக்கும்‌; The Anti Hindi High 
C௦௱௱கா செயலராகச்‌ சீரிய பணியாற்றினார்‌, சினற சென்‌ 
றார்‌. 17-1-65லும்‌ மாபெரும்‌ மாநாடு கூட்டி, ஒரே மேடையில்‌ 
எல்லாக்‌ கட்டுத்‌ தலைவர்களையும்‌ ஒருங்கிணைத்தார்‌. மாண்ட 
77 பேருக்காக ஒவ்வொரு மாதம்‌ 26ஆம்‌ நாள்‌ உண்ணா பேசா 
நோம்பு நோற்கிறார்‌. 


நாடறிந்த நாவலர்‌ நம்‌ க, ஆ. பெ, பேச்சுக்குப்‌ பஞ்ச 
ரத்தினம்‌ பிள்ளையை முன்‌ மாதிரியாகக்‌ கொண்டார்‌. திருச்சி 
சைவ சித்தாந்த சபையைப்‌ பயிற்சிக்‌ கூடமாசக்‌ கண்டார்‌. 
5-2-2]ல்‌ ஓட்ட பிடாரம்‌ சித்தி வினாயகர்‌ சபை ஆண்டு 
விழாவில்‌ வெள்ளக்கால்‌ சுப்பிரமணிய முதலியார்‌ தலைமை 
யில்‌, வ. ௨; ௪, ஜெக வீர பாண்டியனாருடன்‌ அஞ்சாமல்‌ 
“அன்பு” என்பது பற்றிப்‌ பேசியதே இவரது முதல்‌ மேடைப்‌ 
பேச்சு, கன்னிப்‌ பேச்சு (Maiden Speech). அது தொடங்கி 65 
அண்டுகளாக அயராது அற்புதமாகப்‌ பேசி வருகிறார்‌. இவரது 
எடுப்பும்‌ தொடுப்பும்‌ முடிப்பும்‌ இனியன. சிந்தித்துக்‌ குறிப்‌ 
பெடுத்து முறைப்படுத்திக்‌ கொண்டு ஒழுங்காக உணர்சஓ 
உந்த நகைச்சுவை முந்த நறுக்குத்‌ தெறிந்தாற்‌ போல்‌ நயம்பட 
வாதங்கள்‌ அடுக்கி வர, மிடுக்காகப்‌ பேசுவார்‌. இலக்கியப்‌ 
பேச்சில்‌ இனிமை தவமும்‌, ஆராய்ச்சி உரையில்‌ அறிவு இகழும்‌, 
போராட்டப்‌ பொழீவில்‌ உணர்வு ஓங்கும்‌. குறித்த நேரத்தில்‌ 
முடிப்பார்‌. பேச்சுக்குப்‌ பல்லாண்டுகள்‌ நூற்றுக்குக்குறையா து 
வாங்கி, இரு. வி.௪, மணிமண்டபம்‌ போன்ற நற்பணிக்கு 
நல்கியவர்‌, பிறவிப்‌ பேச்சாளி, இவரது மேடைப்‌ பாணியே 


add தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


. தனி, கேட்கக்‌ கேட்கத்‌ தெவிட்டாத தங்கனியாகும்‌, ஈழம்‌, 
சிங்கப்பூர்‌, மலேசியா சென்று சொற்பொழிவு செய்துள்ளார்‌. 


குறள்‌ பரப்பிய கோமான்‌: எழுத்‌ தெண்ணிப்‌ பயின்று 
சிந்தித்து எளியாரும்‌ துய்த்து மகிழும்‌ வண்ணம்‌ தெளி 
வாகத்‌ தரும்‌ திறடோன்‌. இவரது பேச்சின்‌ மூச்சு திருக்குறள்‌; 
வாழ்வும்‌ வள்ளுவத்தின்‌ படி வாழ்வாங்கு அமையும்‌ குறள்‌ 
வாழ்வு! வள்ளுவரும்‌ குறளும்‌, திருக்குறள்‌ கட்டுரைகள்‌, புதை 
பொருள்‌ எனப்‌ பன்னூல்‌ படை த்துளார்‌. 


மணி விழாப்‌ பிரகடனமாகப்‌ புலவர்‌ குழு 15-1-59ல்‌ 
தொடங்கினார்‌. தமிழ்‌ வளர்த்த பாண்டித்‌ துறைக்குப்‌ பின்னே 
புலவர்‌ போற்றும்‌ புரவலராக நாற்பத்‌ தொன்பதின்‌ மரை: 
ஒருங்கு திரட்டிய ஒப்புரவாளர்‌. இந்தப்‌ பெரு நினைவுக்கே 
காலமெல்லாம்‌ முத்தமிழ்க்‌ காவலராகப்‌ போற்ற வேணும்‌. 


சித்த மருத்துவத்தில்‌ சிந்தை மிக்கவர்‌. தமிழ்‌ நாடு சித்த 
மருந்தகத்‌ தலைவராகத்‌ திகழ்கிறார்‌. தமிழ்‌ மருந்துகள்‌! நூல்‌ 
யாத்துளார்‌. மதுரையில்‌_நடந்த 9-வது தமிழக சித்த வைத்திய 
மாநாட்டில்‌ “சித்த மருத்துவ சிகாமணி பட்டம்‌ வழங்கப்‌ பெற்‌ 
றது. ஜி. டி நாயுடுவுடன்‌ சேர்ந்து பல ஆராய்ச்சிகள்‌ செயதுள்‌ 


னார்‌. 


தமிழிசை இயக்க த்தில்‌ பெரும்‌ பங்கு ஆற்றினார்‌. பல 
ஊர்களிலும்‌ பல நூறு சொற்‌ பொழிவுகள்‌ ஆற்றினார்‌. 4ல்‌ 
செயலாளராக இருந்து சென்னை மாகாண தமிழ்‌ இசை 
மாநாடு நடத்தினார்‌. கட்டுரை பல வரைந்ஜார்‌. 


தலை சிறந்த எழுத்தாளர்‌. ஆரணி குப்புசாமி முதலி. 
யாரே முன்‌ மாதிரி, முதற்‌ கட்டுரை இந்துமதத்தினர்க்கோர்‌ 
எச்சரிக்கை! ஆனந்த பொதினியில்‌, இவரது எழுத்தில்‌ 
சிந்தனை ஆழம்‌, இத்திரிப்பதில்‌ அழகு, நகையின்‌ சுவை, 
தெளிவு தளும்பும்‌. பாமர பண்டிதர்‌ நடைக்கு இடைப்பட்ட 
இனிய நடை இவருடைய நடை, ஆனந்த போதினி, சண்டமா 
ருதம்‌, விடுதலை, குடியரசில்‌ ஆசிரியராகவும்‌ இருந்துளார்‌. 
தாமும்‌ தமிழர்‌ நாடு நடாத்தியுள்ளார்‌. எடுத்துக்‌ காட்டாக 
எண்ணுபவர்‌ கே. எஸ்‌. கண்ணப்பர்‌... 


58ல்‌ மணிவிழா (80), 73ல்‌ முத்து விழா (75), 78ல்‌ வைர 
விழா (50) நடந்தது. 16-!2-586ல்‌ திருச்சி தமிழ்ச்‌ சங்கம்‌ 
*முத்தமிரற்க்‌ காவலர்‌; 15-1-75ல்‌ நல்வழி நிலையம்‌ வள்ளுவ 
வேள்‌”, 23-1-78ல்‌ இயலிசை நாடக மன்றம்‌ கலை மா ழ்ணி!. 


க 


மது; ச. விமலானந்தம்‌ இத 


பட்டம்‌ வழங்கிற்று, இவர்‌ பெயரால்‌ மேனிலைப்‌ பள்ளி 
மமவுகிறது. 


௩9ல்‌ ஆகாசவாணி எதிர்ப்புப்‌ போராட்டம்‌ நடத்திச்‌ 
சிறை சென்றார்‌. இப்போது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ 
பேரகராதி எதிர்ப்பு புரிந்து வருகிறார்‌, 27-28ல்‌ மாயூரம்‌ 
திருவானைக்கா, மலைக்‌ கோட்டை அரிசன ஆலய நுழைவு 
மேற்‌ கொண்டார்‌. 


இரண்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாடுதுணைக்‌ தலைவராசு 
இருந்து செயலாற்றி கணக்கைத்‌ துல்லியமாக வைத்து 
அண்ணா வியக்குமாறு செயலாற்றினார்‌. உயிரெழுத்துக்கள்‌ 
12 போல உயரிய உயிர்ப்பான நூல்‌சள்‌ படைத்துள்ளார்‌. 


அரை நூற்றாண்டாக தமிழ்‌ - தமிழர்‌ தமிழகம்‌ என 
மொழி இனம்‌ நாடு எனும்‌ மும்மைப்‌ பணி செம்மையாக 
ஆற்றியுள்ளார்‌. ஒழுங்கு ஒழுக்கம்‌ உழைப்பு மூன்றும்‌ ஒன்றி 
யவர்‌. தமிழுக்காகத்‌ தம்மை அர்ப்பணித்த அண்ணல்‌. அகத்‌ 
தும்‌ புறத்தும்‌ தூயர்‌. உள்ளொன்று வைத்துப்‌ புறமொன்று 
பேசாதவர்‌. நேர்மையின்‌ நிலையம்‌, நாணயத்தின்‌ நாயகம்‌, 
கன்றாத வளமையும்‌ குன்றாத இளமையும்‌ கொணடவர்‌,. 
நெஞ்சுரம்‌ மிக்கவர்‌. குறித்த நேரத்தில்‌ குறிப்பிட்ட செயலைச்‌ 
செய்பவர்‌, உடனுக்குடன்‌ பதில்‌ எழுதும்‌ பண்பாளர்‌. 


தமிழ்‌ நாட்டின்‌ தனிக்‌ தலைவர்‌, தமிழின்‌ நாயகம்‌, 
தமிழரின்‌ தவப்‌ புதல்வர்‌, தமிழுக்‌ கோங்கிய திருமாமணி, 
தமிழுலகிற்‌ கோங்கிய ஒரு மாமணி, தமிழரின்‌ கொழு 
கொம்பு, தமிழகத்தின்‌ கலங்கரை விளக்கம்‌. பெருமைக்குரிய 
பெரியார்‌. முகவமி மணியக்காரன்‌ சந்து, திருச்சி. 8 (24298) 


கீ. இராமலிங்கனார்‌: 12-11-1898. செங்கற்பட்டு மாவட்ட 
கீழச்சேரி. சிந்தா திரிப்‌ பேட்டை பள்ளியில்‌ தெ, பொ, மீயுடன்‌ 
பயின்று வெஸ்தி உயர்நினலப்‌ பள்ளியில்‌ சேர்ந்து சிறந்து 
பின்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. புகழ்‌ பூத்த நகராடசி 
ஆணையராக சிதம்பரம்‌ திருச்சி போன்ற நகரங்களில்‌ பணி 
யாற்றியவர்‌. ஆவண ங்களும்‌ ஆணை களும்‌ பெயப ப்பலகைகளும்‌ 
பீறவும்‌ நல்ல தமிழில்‌ அமையச்‌ செய்தவர்‌. தருமை தமிழ்க்‌ 
கல்லூரி முதல்வராகச்‌ சில ஆண்டுகள்‌ சிறக்கப்‌ பணியாற்றி 
சென்னை அரசின்‌ ஆட்சி மொழிக்‌ குழுவின்‌ தனி அலுவலராகத்‌ 


846 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


திகழ்ந்து கலைச்‌ சொல்லாக்கக்‌ குழுவில்‌ பங்காற்றினார்‌, 
சட்டவியல்‌ மொழி பெபயர்ப்புத்‌ துறையிலும்‌ கணிசமான 
பணி புரிந்தார்‌. 


வழிகாட்டும்‌ வான்‌ பொருள்‌, உண்மை நெறி விளக்கவுரை, 
ஆட்சிச்‌ சொற்கள்‌, நகராட்சி முறை), ஆட்சித்‌ துறைத்‌ தமிழ்‌, 
தமிழில்‌ எழுதுவோம்‌ போன்றன கொடைகள்‌. பண்பு சான்ற 
பெரியார்‌. சான்றான்மைக்கு ஆழி. முகவமி தமிழ்‌ மணம்‌' 
21. வடக்குப்‌ பூங்காச்‌ சாலை. செனாய்‌ நகர்‌. சென்னை-ஃ30 


பண்டிதர்‌ சுகவனம்‌ சிவபிரகாசனார்‌: 14-8-1900 சேலம்‌ பள்‌ 
ளிப்பட்டி (வலசையூர்‌, அருட்‌ ஜோதி 'கரணீகமித்துரன்‌' *விஜய 
லட்சுமி' இதழ்‌ ஆசரியர்‌. ஆ. பாலகிருட்டிணப்‌ பிள்ளை பதிப்‌ 
பித்த திருவருட்பா 12 பகுதிகளும்‌ வெளிவரத்‌ துணை 
நின்றவர்‌. ஆங்கிலத்திலிருந்து (ஜைன தருமம்‌' பெயர்த்தார்‌. 
பிற: சுகவழி, குட்டிக்குறள்‌, உடல்‌ நலம்‌, ஜவஹர்‌ சரிதை, 
அறநூல்‌, இராமலிங்க அடிகள்‌ சரிதம்‌. சமயப்‌ பேருரை, 
யாளராயை இவர்‌ முகவரி 376. திரு. வி. ௧. நகர்‌. சென்னை 11. 


ஜி. வன்மீகநாதன்‌ : 6-ம-1901. திருச்ச தென்னூர்‌ 
எஸ்‌. பி.ஜி உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி பிஏ (வரலாறு). 
1929ல்‌ வடமேற்கு ரயீல்வேயில்‌ கணக்கராகப்‌ புகுந்து வட 
மா நிலங்களில்‌ பணியாற்றிப்‌ பின்‌ மைய அரசின்‌ தலைமைச்‌ 
செயலகத்தில்‌ துணைச்‌ செயலர்‌, காதி, இராம கைத்தொழில்‌ 
இணையத்தன்‌ செயலராகச்‌ சிறந்து 56ல்‌ ஓய்வு பெற்ழார்‌. 
ப்ன்‌ 60 வரை தில்லி துணி ஆலையில்‌ ஆட்சி அலுவலராக 
இருந்து தருச்சி வநது தென்னூரில்‌ வதகிறார்‌. சாரணர்‌ 
பணயில்‌ சிறந்தவர்‌. இவர்‌ இரணடாம்‌ உலகபபோரின்‌ பபாது 
ஆற்றிய அடழுஞ்சேவைக்காக 1944ல்‌ இராவ்சாகிப்‌ பட்டம்‌ 
த்ந்தது அரசு, 


தமிழ்‌ இலக்கிய ஆர்வலர்‌ வழியில்வந்தவராதலின்‌ 1938 
தொடஙகி தமிழைத்‌ திறமுடன்‌ கற்றார்‌. இருக்குறளும்‌ 
தருவாசமுகம்‌ இவரது இரு கண்கள்‌. காஞ்சித்தவழுனிஉரன்‌ 
அனபாசுக்குரியவர்‌. வளளலாரிடம்‌ விடுதல்றியா விருப்பும்‌, 
அருட்பாவல அல்கி அகன்ற தோய்வும்‌ மிக்கவர்‌, 


தூயசிந்தையர்‌, சீரிய சிந்தனையாளர்‌, பண்‌ பட்ட 
பெரியார்‌: பேரறிஞர்‌, சிறந்த இறையருளாளர்‌. தமிழ்‌ 
இழை நூற்களை ஆங்லைத்தில்‌ தருபவர்‌. 


வது. ச. விமலானந்தம்‌ 847 


வழங்கியுவ்ளவை; Pathway to God through  Thiru- 
vachakam, Pith way to God trod by  Ramalingaswamikal, 
Manickavachakar a Monograph. 


தமிழாக்கங்கள்‌: ஆத்மகதா (இராசேந்திர பிரசாதின்‌ 
இந்தி தன்‌ சரிதத்தின்‌ தமிழ்‌ வடிவம்‌), திருக்குறள்‌ மொழி 
பெயர்ப்பு (ஆங்கில உரைநடை) முகவரி: 3. அண்ணாமலை 
புரம்‌. தென்னூர்‌. திருச்சி-17, 


தி. ச. அவிநாசிலிங்கம்‌ செட்டியார்‌: 5- 5 - 1903. திருப்பூர்‌. 
சுப்பிரமணிய செட்டியார்‌: பழழியம்மாள்‌, பள்ளிப்‌ 
படிப்பினைக்‌ கோவையில முடித்து கல்லூரிக்‌ கல்வியைச்‌ 
சென்னை மாதில சட்டக்‌ கல்லூரிகளில்‌ முடித்து பி, ஏ,, பி, 
எல்‌,ஆனார்‌, கல்லூரி தாட்களில3ய 22ல்‌ பரமஹம்சரின்‌ 
சிறந்த சீடரும்‌ ராமகிருஷ்ண மிஷனின்‌ . இரணடாவது 
தலைவருமான சுவாமி சிவானந்தரின்‌ ஆசியைப்‌ பெற்று, 
பரமஹம்சர்‌ விவேகானந்தர்‌ தெய்வீகத்‌ தாக்கத்திற்கு ஆட்‌ 
பட்டார்‌. அண்ணல்‌ காந்தியன்‌ தேசியத்திலும ஈர்க்கப்‌ 
பெற்றார்‌. அதனால்‌ விடுதலைப்‌ போராட்ட ததிலும்‌ தேசிய 
்‌ நிர்மாணத்‌ திட்டங்களிலும்‌ தம்மை ஈடுபடுத்திக்‌ கொண்டார்‌, 
உப்பு சததியாரெகத்தில ஆறு திங்களும்‌, சட்ட மறுப்பு 
இயக்கத்தில்‌ ஓராண்டும்‌, தன்நபர்‌ சத்தியாரெகத்தில்‌ ஆறு 
தங்களும்‌: ,இறுத்ப்‌ போராட்டமாகிய 42 முவளளையமன 
வெளிமயறு இயக்கத்தில்‌ 15 திங்கள்‌ சிறை செனறார்‌. 45- 
40ல்‌ இந்திய சட்ட சபைக்கும்‌. க6-5மல்‌ செனனை சட்ட 
மன்றததிற்கும்‌, 51-64ல்‌ பாராளுமன்றத்திற்கும்‌ தேர்ந்மிதடுக்‌ 
கப்பட்டுச்‌ சென்று சிறக்கப்‌ பணியாற்றினார்‌. 


40 - 49ல்‌ சென்னை மாகாணக்‌ கல்வி அமைச்சராக அரும்‌ 
பணியாற்றியுள்ளார்‌. அதுபோது அருந்த மிழுக்காற்றிய பணி 
1) உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ தமிழ வழி கற்கும்‌ நிலையையும்‌, 
2) கல்லூரி நிலையில்‌ தமிழைப்‌ பயிற்று மொழியாகவும்‌ 
ஆக்கினார்‌. 3) உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ திற்ககுறளைப்‌ 
போதிக்குமாறு செய்தார்‌, 4) பட்டவாரி ஆசிரியாகட்கு 
ஒப்பான ஊதியமும்‌ நிலையையும்‌ தமிழாசரியர்க்கு உயர்த்தி 
அமைத்தார்‌. 9) சென்னைப்‌ பலகலைக்‌ கழகக்தில்‌ தமிழப்‌ 
பேராசிரியர்‌ கட்டில்‌ அமைக்கும்‌ அறக்கட்டளைக்கு உதவல்‌ 
6) பாரதியின்‌ பாடல்‌ உரிமையை வாங்கி நாட்டு மக்கட்குரிய 
தாக்கினார்‌. 7) அண்ணாமலையில்‌ முதல்‌ முதல்‌ தமிழில்‌ 


த தமிழ்‌ இலக்கிய வரலர்று 


பட்டமளிப்பு உரையாற்றல்‌. 8) தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ இவர்‌ 
தோற்றியது. 9) காந்தி அடிகளின்‌ படைப்புகளைப்‌ 17 பகுதி 
களாகத்‌ தமிழில்‌ உருவாக்கச்‌ செய்தல்‌ -காந்தி நினைவு நிதி 
மூலம்‌. 10) திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பேருரையினைத்‌ தம்‌ 
வித்தியாலயத்தின்‌ வழி வெளிவரச்‌ செய்தல்‌, 11) 46ல்‌ தமிழ்‌ 
வளர்ச்சிக்‌ கழகம்‌ தோற்றினார்‌. தமிழ்க்‌ கலைக்‌ களஞ்சியம்‌, 
குழந்தைகள்‌ களஞ்சியம்‌ உருவாக்கினார்‌.. 


அருளியன: இந்தியப்‌ பொருளாதார நூல்‌, குழந்தை 
வளர, திருக்கேதார யாத்திரை, வாழ்க்கையின்‌ அடிப்படை, 
நான்‌ கண்ட மகாத்மா, அடியார்‌ பெருமை, அன்பின்‌ ஆற்றல்‌ 
முதலிய 107 ஆங்கிலத்தில்‌ Understanding Basic Education, 
Gandhiji’s experiment in Education, Swami Vivakananda on 


Education, பெயர்ப்பு: Colombo to Aimora, .Satyagraha in 
South Africa. 


இவரது சேவையினைப்‌ பாராட்டி அமெரிக்க அரசு 
அழைத்துப்‌ போற்றியது. இந்திய அரசு 70ல்‌ 'ப்த்மபூஷன்‌', 
நேரு கற்றல்‌ விருது 74ல்‌, தமிழக அரசு 78ல்‌ செந்தமிழ்ச்‌ 
செல்வார்‌, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 83ல்‌ 'தமிழ்ப்‌ பேரவைச்‌ 
செம்மல்‌, தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌ 84ல0, 50. விருது 
அளித்துப்‌ போற்றின, 8ல பஜாஜ்‌ பெருனீருது பெற்றார்‌. 
இவை இவரது தனனலமற்ற தனிப்‌ பெரும்‌ கல்விப்‌ பணிக்காக 
-நாட்டு நற்பணிக்காக அளிக்கப்பெற்றவை, 


இராமகிருஷ்ண . மிஷன்‌ வித்யாலயம்‌, அவிநாசிலிங்கம்‌ 
அறக்கட்டளை நிறுவனம்‌, : கிராமிய கேந்திரங்கள்‌ என 
2௦ க்கும மேற்பட்ட நிலையங்கள்‌ ஒருபெரும்‌ பல்கலைக்‌ கழக 
மாக , “அறிவு ஆன்மீகம்‌ பரப்பி வருகின்றன. முதல்‌ 
மனையியல்‌ கல்லூரி தோற்றியவர்‌. 


இப்படி தேசப்பணியும்‌, தெய்வீகப்‌ பணியும்‌, தமிழ்ப்‌ 
பணியும்‌ ஆற்றித்‌ தம்‌ வாழ்வையே அர்ப்பணித்த அண்ணல்‌, 
கல்வித்‌ தநதை, தமிழை அரியணை எஏறறிய முதல்‌ கல்வி 
அமைச்சர்‌, அனைவராலும்‌ பேரன்பு பெருமதிப்புடன்‌ ஐயா" 
என அழைக்கப்பெறும்‌ .சால்புடைச்‌ செம்மல்‌, 82 வயது 
ஏந்தலின்‌ முகடரி: ஸ்ரீராமகருஷ்ண மிஷன்‌ வித்யாலயம்‌, 
கோவை 20. 


மா. யொ.சி (சிவஞானம்‌) 26-6 - 1906. சென்னை 
ஆயிரம்‌ விளக்கு சால்வான்குப்பம்‌. யொன்னுசாமி 


ம்து. ச்‌. விமலானந்தம்‌ நித 


கிராமணியார்‌: சிவசாமி அம்மாள்‌. பள்ளியில்‌ இரண்டாம்‌ 
வகுப்போடு சரி. அச்சுக்‌ கோக்கும்‌ தொழிலாளியாக இருந்து 
39 வயதுக்குப்‌ பின்‌ தமிழிலக்கியம்‌ பயின்று பணிபுரிந்து 
இப்போது அருந்தமிழின்‌ அச்சாணியாக ஆணிவேராக ஓங்கி 
ஒளிர்கிறார்‌. தேசியமும்‌ தமிழும்‌ இவரது இரு கண்கள்‌. 
உடலால்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பணீயும்‌, உள்ளத்தால்‌ தமிழின 
உணர்வும்‌, அறிவால்‌ தமிழ்த்‌ தொண்டும்‌ ஆற்றும்‌ ஆன்றோர்‌ 
மக்கள்‌ மனதில்‌ மூன்றெழுத்து மோகனராக, ஒன்றிவிட்ட 
பெருஞ்சான்றோரம்‌. 


நாட்டுப்‌ பெரும்பணி, இருபெரும்‌ சாதனை “25 தொடங்கி 
35 ஆண்டுக்கால விடுதலைப்‌ போரில்‌ 6 முறை சிறை 
சென்றுள்ளார்‌. வட, தெற்கு எல்லைப்‌ போராட்டங்களால்‌ 
திருத்தணி குமரி செங்கோட்டை மீட்டார்‌. 'மதராஸ்‌ மனதே' 
என ஆந்திரர்‌ ஒருமித்த குரல்‌ கொடுத்தபோது “தலையைக்‌ 
கொடுத்தேனும்‌ தலைநகரைக்‌ காப்பேன்‌” எனச்‌ சூளுரைத்து 
காத்தார்‌. 


ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்‌ செதி3?ர முதல்‌ எதிர்ப்புக்குரல்‌ 
கொடுத்த கட்டபொம்மன்‌, வெள்ளையரை எதிர்த்துக்‌ கப்பல்‌ 
ஓட்டிய சிதம்பரனார்‌ இருவருக்கும்‌ தமிழகத்தில்‌ குரல்‌ எழுப்பி 
நூல்‌ எழுதி அவர்கள்‌ அருமை உணர்த்தினார்‌. மக்கள்‌ 
காப்பியமாகிய சிலப்பதிகாரத்தை (தமிழாசிரியர்கள்‌ 
செய்யாததை) மக்கள்‌ மத்தியில்‌ பாமரரும்‌ புரியமாறு பேசி 
மக்கள்‌ இலக்கியமாக்கியவர்‌. 46 முதல்‌ கடந்த 40 ஆண்டு 
களாகப்‌ பட்டிகொட்டியெங்கும்‌ பேசியும்‌ சிலப்பதிகார 
மாநாடுகள்‌ நடத்தியும்‌ நெஞ்சையள்ளச்‌ செய்தவர்‌, தனி ஒரு 
வராகவே நின்று ஓர்‌ இயக்கமாகவே உருவாக்கியவர்‌. அது 
போல்‌ பாரதியின்‌ புகழ்‌ பாடிப்‌ பைந்தமிழ்‌ வளர்த்தார்‌. 
வள்ளலார்‌ பற்றிப்‌ பேசியும்‌ எழுதியும்‌ அவர்‌ நெறியினை 
வேரூன்றச்‌ செய்தார்‌. இப்படி. விடுதலை, எல்லைப்‌ 
போராட்டம்‌; கட்டபொம்மன்‌ கப்பலோட்டிய தமிழன்‌; 
இளங்கோ வள்ளலார்‌ பாரதி என முந்நிலையில்‌, முனைத்து 
பணியாற்றியுள்ளார்‌. 


தமிழ்‌ முரசு (46-48), தமிழன்‌ குரல்‌ (54-55) பாரதி (54- 
55), 50 முதல்‌ செங்கோல்‌ ஏடுகள்‌ நடாத்தியவர்‌. சீல்‌ தமி 
மரசுக்கழகம்‌ தோ ற்றி தமிழுக்கும்‌ தமிழினத்துக்கும்‌ தமிழகத்‌ 
துக்கும்‌ தகு பணியாற்றினார்‌. ௧8-55 மாநகராட்சி ஆல்டர்‌ 


த. இ. 94 


850 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


மென்‌, 83-55, 72-7௦ சென்னை நூலக ஆணைக்குழு தலைவர்‌. 
52,72-76 சென்னை 68ல்‌ மதுரை, 78-80 அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழக செனட்‌, சிண்டிகேட்‌ உறுப்பினர்‌, 60-65 தமிழ்‌ 
நூல்‌ வெளியீட்டுக்குழு செயற்குழு, உறுப்பினர்‌, இப்‌ 
பல்கலைக்‌ கழகங்களில்‌ 6 முறை அறக்கட்டளைச்‌ சொற்‌ 
பொழிவு ஆற்றியுள்ளார்‌. 52-53 மேலவை உறுப்பினர்‌, பின்‌ 
துணைத்‌ தலைவர்‌, தலைவர்‌, 55-56 தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சங்கத்‌ தலைவர்‌, 15 முறை இலங்கைப்‌ பயணம்‌, 56ல்‌ பர்மா 
சுற்றுப்‌ பயணம்‌, 73ல்‌ ஐ.3ராப்பியப்‌ பயணம்‌. 64-05ல்‌ 
மலேயா சிங்கப்பூர்‌ செலவு. கோலாலம்பூர்‌, பாரிஸ்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாடு, உலகசர்வமத மாநாடு, இலங்கை உலக இந்து 
மத மாநாடு பங்கு கொண்டமை. வடநாடு முழுதும்‌ 
சென்று இலக்கிய உணர்வு ஊட்டியமை, புலவர்‌ பட்டயத்தை, 
டி. லிட்‌, பட்டமாக மாற்றியமை போன்றன பொறிக்கப்பட 
வேண்டிய பொன்றிகழ்ச்சிகள்‌. 


56 பொன்விழாவில்‌ 33000 ரூ,பியட்கார்‌, 66 மணிவிழா வில்‌ 
40000 பணமுடிப்பு, 67ல்‌ வள்ளலார்‌ கண்ட ஒருமைப்பாடு 
சாகித்ய அகாதமி விருது, 72ல்‌ பத்மஸ்ரீ, 76ல்‌ கலைஞர்‌ 
கருணாநிதி முத்தமிழ்ப்‌ பேரவை சார்பில்‌ *இயற்செல்வம்‌' 
பட்டம்‌; பேராசிரியர்‌ சேதுப்பிள்ளை சிலம்புச்‌ செல்வா” 
யுனெஸ்கோ இலக்கியச்‌ சான்றிதழ்‌, 76ல்‌ "கலைமாமணி விருது” 
25-9-79ல்‌ செனனைப்‌ பல்கலைக்‌ கழக “இலக்கிய முனைவர்‌” 
6-12-79ல்‌ அண்ணாமலை டி. லிட்‌, 81ல்‌ முத்துவிழா, 83ல்‌ 
எடைக்கு எடை வெள்ளிப்பணம்‌ வழங்குவிழா இப்படி 
எண்ணறு சிறப்பு ஏற்றவர்‌. உலகப்பல்கலைக்‌ கழகமும்‌ 
டாக்டர்‌ பட்டம்‌ அளித்தது. 


19,8.76-4.5.77 ஒராண்டு 13 சிலப்ப திகார்த்தொடர்‌ சொற்‌ 
பொழிவு 20-2-81—24-9-82 1% ஆண்டுகள்‌ 20 பாரதி தொடர்‌ 
சொற்யொழிவுகள்‌ மயிலை இலக்கிய வட்டச்‌ சார்பில்‌ நிகழ்த்தி 
னார்‌. இந்த நல்வாய்ப்பை ஏற்படுத்தித்‌ தந்த பெருமைக்குரிய 
அருமையர்‌ பேரா. தி. வ. மெய்கண்டார்‌. சில்ம்புப்‌ பொழிவு 
முடிந்ததும்‌ சிலம்புதந்து, செங்கோல்‌ அளித்து இலக்கிய 
முடியும்‌ சூட்டப்‌ பெற்றது. தமிழக வரலாற்றில்‌ இது முதல்‌, 
தனிப்‌ பெரும்‌ நிகழ்வு. 28-11-82 இருத்தணியில்‌ (தணிகை 
கொண்டான்‌' என்‌ ற தகவுடன்‌, கே. ராசாராம்‌ தலைமையில்‌ 
முதல்வர்‌ எம்‌. ஜி. ஆர்‌. சிலம்புச்‌ செல்வரின்‌ சிலையினைத்‌ 
திறந்து வைத்தார்‌. வைரவிழாவும்‌ 86ல்‌ எடுப்போம்‌. 


ம்து. ௪. விமலானந்தம்‌ தத 


கிராமணியார்‌ பேச்சு பெரிய கரவியம்‌ போன்றது, 
மாதுளம்‌: பழத்திலுள்ள ரத்தினக்‌ கற்களைப்‌ போல்‌ கட்டுக்‌ 
கோப்புடனும்‌ ஒழுங்காகவும்‌ முத்துக்கள்‌ எப்படி அடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றனவோ அப்படிச்‌ சொற்கள்‌ கோர்வையாகவும்‌ 
அழகாகவும்‌ அமைகின்றன. அப்படிப்்‌.பச அவரால்தான்‌ 
முடியும்‌ (ராஜாஜி). தமிழ்‌ நாட்டுத்‌ தலைவருள்‌ ஒருவர்‌ 
(திரு. வி. ௧). சிறந்த எழுத்தாளர்‌ பேச்சாளர்‌ தியாகி தேச , 
பக்தர்‌ ஒழுக்கசிலர்‌ அறிவுக்‌ கூர்மையுடையவர்‌ (சர்‌. சி.பி.ரா), 
தண்டமிழ்‌ மேதை (கவிமணி). கிராமணி என்றால்‌ ஒரு தனிப்‌ 
பண்பு, எந்தத்‌ துறையில்‌ இறங்கினாலும்‌ வீரத்‌ தத்துவத்தைக்‌ 
காணலாம்‌ (டி.கே. ச). அரசியலையும்‌ இலக்கியத்தையும்‌ 
இணை த்துக்‌ காட்டிய இலக்கிய உழவர்‌ (அண்ணா) ம.பொ.சி 
என்ற முன்றெழுத்து தமிழை, கலையை வீரத்தை மழைபோலப்‌ 
பொழியும்‌, நல்லதமிழர்‌ பண்பாட்டுக்கு எடுத்துக்‌ காட்டான 
இமயமலை (எம்‌.ஜி. ஆர்‌). ஆயிரமாயிரம்‌ ஆண்டுகளாகப்‌ 
புலவர்‌ உலகம்‌ காணாத புதிய புதிய செய்திகளைக்‌ காண்கி 
றார்‌. எங்களுக்குப்‌ புரியாதவற்றை யெல்லாம்‌ எல்லோரும்‌ 
புரிந்து கொள்ளும்‌ வகையில்‌ எளிய தமிழில சொல்கிறார்‌. 
மேடை யிலே புதிய கோணங்களிலே பேசுவதைக்‌ கேட்கும்போது 
இதென்ன மாயமோ என வியக்கிறேன்‌. இன்பத்‌ தமிழின்‌ ஆழ 
அகலத்தை அறிவு ஊற்றினை, தமிழின்‌ நாடி நரம்பினை 
அறிந்தவர்‌ (தெ. பொ. மீ). வெற்றுப்‌ புலமைக்கு எட்டாத 
நுண்ணிய கருத்துக்களைக்‌ கண்டு அனுபவித்து, தெள்ளிய 
தமிழில்‌ எடுத்துரைக்கிறார்‌. விஞ்ஞானியைப்‌ போல எதையும்‌ 
உண்மையோடு ஒட்டிப்‌ பார்க்கும்‌ வல்லமை படை த்தவர்‌ 
(ஐஸ்டிஸ்‌ மகாராஜன்‌). -சிறந்தநாவலா்‌, கருத்துச்‌ செறிவு 
மிகுந்த சொற்கள்‌ அடுக்கடுக்கா கவரும்‌, வீரம்‌ பொங்கும்‌ சொற்‌ 
பொழிவு--இலக்கியப்‌ பேச்சு கற்றோர்‌ கல்லாதார்‌ அனைவரை 
யும்‌ கவரும்‌ (ஜி. ஆர்‌. தாமோதரன்‌). புதைந்துகிடக்கும்‌ 
பொருள்களை அனுபவம்‌ என்னும்‌ உரை கல்லில்‌ தோய்த்துப்‌ 
பார்த்து எழுதுகிறார்‌ பேசுகிறார்‌ (ஒளவை ௬. த). ஏ.சி, 
பிராட்லி எவ்வளவோ எழுதினார்‌. சேக்ஸ்பியரைபற்றி எழுதிய 
தனால்தான்‌ அவருக்குச்‌ சிறப்பு, சிலம்பு பற்றி பேசுவதும்‌ 
எழுதுவதனாலுமே சிலம்புச்‌ செல்வருக்குப்‌ பெருமை (பேரா. 
கே. ஆர்‌. சினிவாச ஐயங்கார்‌]. 


தமிழ்‌-தமிழக வரலாற்றில்‌ ஒரு புதிமரபினைப்‌ படை தீ 
தவர்‌. ராஜாஜி முதல்‌ எம்‌. ஜி. ஆர்‌. வரை எல்லா முதல்வர்‌ 
களின்‌ அன்பைப்‌ பெற்றவர்‌. அனைத்துக்‌ கட்சிகளின்‌ 
போற்றுதலையும்‌ அனுபவித்தவர்‌; 125 நூல்கள்‌ படைத்‌ 


855 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தவர்‌. பேச்சுக்கெனவே பிறந்த பெருந்தலைவர்‌, 
“எங்கும்‌ தமிழ்‌ எதிலும்‌ தமிழ்‌' “மத்தியில்‌ சமஷ்டி, மாநிலத்தில்‌ 
சுயாட்சி' ‘உரிமைக்கு எல்லை வேங்கடம்‌, உறவுக்கு எல்லை 
இமயம்‌” என்பவர்‌. உழைப்பால்‌ உயர்ந்த உத்தமர்‌. 
சிந்தனைச்‌ செல்வர்‌, சென்னையைக்‌ காத்த செம்மல்‌. தமிழே 
தமிழகமே தம்‌ வாழ்வாக நிறை நல்வாழ்வு வாழ்ந்த தியாகப்‌ 
பெரியார்‌. முக்கால்‌ நூற்றாண்டு மூதறிஞரைப்‌ போற்றிப்‌ 
பரவுதலும்‌ அணுகி அனுபவப்பயன்‌ எய்தலும்‌ நம்‌ கடன்‌, 
இவரின்‌ இருகால்களாக இலங்கும்‌ இன்பநிலையம்‌. பூங்கொடி 
பதிப்பகம்‌ போற்றுவோம்‌. முகவரி: 15.9, பி, ராமசாமி 
ஐயர்‌ சாலை. சென்னை 18. (72444) 


என்‌. கே. வேலன்‌: 24-4-1907. சேலம்‌ பாகற்பட்டி. பா. 
வே. மாணிக்க நாயகரின்‌ தங்கை மகன்‌. சேலம்‌ கல்லூரி, 
சென்னை மாநிலக்‌ கல்லூரி பி, ஏ; நூல்கள்‌: புதியன புனைந்த 
அறிவியல்‌ அறிஞர்‌, இயற்கையும்‌ செயற்கையும்‌, மண்ணும்‌ 
விண்ணும்‌, அணுவின்‌ கதை, சர்க்கஸ்‌, ஒளியின்‌ கதை, 
காற்றின்‌ கதை, சூரியனின்‌ கதை, 


கா. அப்பாத்துசையார்‌: 24-6-1907—துமரிமாவட்ட ஆரல்‌ 
வாய்மொழி. பன்பொழிப்‌ புலவர்‌, அறிவுக்களஞ்சியம்‌. 
சிந்தனை ஊற்று. பிறமொழியினின்று பன்னூல்கள்‌ பெயர்த்‌ 
தளித்துள்ளார்‌: மாலதிமாதவலம்‌ (பவதி), செஞ்சி இளவரசன்‌ 
(ஜப்பானிய நாவல்‌), இந்துலேகா (மலையாள நாவல்‌) 
குழந்தை உலகம்‌ (Alice in Wonderland) செஸ்டர்‌ பில்டின்‌ 
கடிதங்கள்‌, சேக்ஸ்பியர்‌ கதைக்‌ கொத்து, மேனாட்டு, அயல்‌ 
நாட்டுச்‌ சிறுகதைக்‌ கொத்து, விந்தைக்கதைகள்‌, சிங்கார, வியப 
பூட்டும்‌ கதைக்கொத்து என 90, ஆயிரத்தெண்ணூறு ஆண்டு 
கட்கு முற்பட்ட தமிழகம்‌ (தமிழாக்கம்‌) நிழலும்‌ ஒளியும்‌ 
(கவிதை). ஓவியக்கலைஞர்‌ இரவி வர்மா, கழக ஆங்கிலத்‌ தமிழ 
அசரவரிசை, வாழும்‌ வகை, நல்வாழ்வுக்‌ கட்டுரைகள்‌, தென்‌ 
னாட்டுப்‌ போர்க்களங்கள்‌, வருங்காலத்‌ தமிழகம்‌, குமரிக்‌ கண்‌ 
டம்‌ என்று 90. 'முப்பால்‌ ஒளி இங்கள்‌ இதழ்‌ ஆசிரியர்‌. 119 
Mind & thought of Thiruvalluvar. India’s Language Problem 
£பன்மொழிப்‌ புலவர்‌' ' எனக்‌ கொண்டாடப்படுவர்‌. ஓயாது 
படித்தும்‌ ஒழியாது எழுதியும்‌ ஒண்‌ டமிமுக்கு தொண்டு செயத்‌ 
பெரும்‌ புலமையாளர்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக ஆங்கிலத்‌ 
தமிழ்ப்‌ பேரகராதி துணைத்‌ தலைவராக இருந்தவர்‌. எழத 
தாளர்‌ சங்கத்‌ தலைவர்‌ 60ல்‌. பரந்த உள்ளம்‌ சிறந்து நிற்கும்‌ 
பெருமகன்‌. கலைமாமணி விருதும்‌, பெரும்‌ புலவர்‌ பாராட்டும்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 853 


டாக்டர்பட்ட மும்‌ வழங்கப்பெற்றவர்‌. கனிந்து முதிர்ந்த பழுத்த 
பேரறிவாளரைத்‌ தமிழகம்‌ விரைந்து பயன்படுத்திப்‌ பயனுற 
வேண்டும்‌. முகவரி: 8. அப்பாத்துரையார்‌ தெரு, தேனாம்‌ 
பேட்டை, சென்னை 18. 


மு.ரா. பெருமாள்‌ முதலியார்‌: 9-8-10--கோவை. 28-39 
கோவை அரசுக்‌ கல்லூரி இண்டர்‌. 30-33 திருச்சி ஜோசப்‌ கல்‌ 
லூரி பி.ஏ. (ஆனர்சு). சர்‌இராமசாமி முதலியார்‌ தங்கப்‌ பதக்‌ 
கம்‌ பெறுதல்‌ 37ல்‌ எல்‌.டி, ௦7-43 உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ 
துணை ஆசிரியர்‌, 43-49 தலைமை ஆசிரியர்‌, 49-51 மாவட்டக்‌ 
கல்விஅலுவலர்‌, 51-53முதியோர்‌ கல்விஅலுவலர்‌, 53-55 மாநில 
நூலக அலுவலர்‌, 55-65 சைதாப்பேட்டை ஆசிரியர்‌ கல்லூரி 
முதல்வர்‌, 66-67 புதுவை மாநிலப்‌ பொதுக்கல்வி இயக்குநர்‌, 
67 சைதை அசிரியர்‌ கல்லூரி முதல்வர்‌, 67-69 தமிழ்‌ வளர்ச்சிக்‌ 
கழக இயக்குநர்‌, கல்வித்துறைத்‌ துணைச்செயலர்‌, ஓய்வு. ஆசிர்‌ 
யர்‌ கல்லூரிச்‌ சொல்லாக்கக்‌ குழு துணைத்‌ தலைவராக இருந்து 
கலைச்‌ சொற்கள்‌ படைப்பதில்‌ பெரும்‌ பங்கு ஆற்றினார்‌. 


பெயர்த்தவை: இந்திய வரலாற்றுச்‌ சுருக்கம்‌, நமது 
இத்‌ தியா . வேலைச்‌ செல்வம்‌ கூலி, ருப்யார்டு கிப்ஸிங்‌ சுதைகள்‌. 
தென்னிந்திய வரலாறு, தென்னிந்தியா பற்றிய வெளி 
நாட்டவர்‌ குறிப்புகள்‌, முதன்மைபபணி: 61 லேயே ஆசிரியர்‌ 
பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ தமிழைப்‌ பயிற்று மொழியாக்கத்‌ 
துடித்தும்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தடையாக இருந்தது; அண்ணா 
அரசேற்றதும்‌ 67ல்‌ பயிற்சி மொழி ஆனது. பாரதியின்‌ குயிற்‌ 
பாட்டில்‌ தோய்ந்தவர்‌. கூரியருக்காகச்‌ கட்டுரை பல பெயர்த்து 
ளார்‌. 


27-7-67ல்‌ சென்னை மாகாணத்‌ தமிழ்ச்சங்கம்‌ “தமிழ்ப்‌ 
பபரும்‌ புலவர்‌' பட்டம்‌ வழங்கியது அண்ணா கையால்‌; 8.10.83 
-ல்‌ தமிழகப்‌ புலவர்க்குழு “தமிழ்ச்‌ சான்றோர்‌” விருது வழங்‌ 
சிற்று. தரயதுணிவான தமிழ்ப்‌ பற்றும்‌, தமிழின்‌ உணர்வும்‌ 
மிக்க தமிழ்ப்‌ பெரும்‌ பணியாளர்‌. செயல்படு சிந்தையும்‌ புய 
லென பேசும்‌ ஆற்றலும்‌ மிக்க அரும்‌ பெரும்‌ பேராசிரியரின்‌ 
முகவரி: 24. ஐந்தாம்‌ தெரு, சுப்பராய நகர்‌. சென்னை க்‌, 
(424516). 


நெ, து. சுந்தரவடிவேலர்‌; 12-10-12-செங்கற்பட்டு நெய்‌ 
யாடு பாக்கம்‌. தந்‌ைத துரைசாமி. மாநிலக்‌ கல்லூரி, ஆசிரியர்‌ 
பயிற்சிக்‌ கல்லூரி மாணவர்‌. மாவட்ட கல்வி அலுவலராக 


854 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சேலத்தில்‌ பணியேற்று பள்ளிப்‌ பொதுக்கல்வி இயக்குநராக 
உயர்ந்து, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தராக 
சிறந்தவர்‌. பகுத்தறிவுப்‌ பாசறையினர்‌; பெரியாரிடம்‌ பேரீடு 
பாடு கொண்டவர்‌ கலப்பு மணம்‌ புரிந்தவர்‌. பள்ளிச்‌ சீருடை, 
மதிய உணவுத்‌ திட்டம்‌ கொணர்ந்தவர்‌. பள்ளிச்‌ சீர்திருத்த 
மாநாடு நடத்தியவர்‌. உருக்கமுடன்‌ பேசும்‌ ஒண்மையர்‌; சிந்த 
னையுடன்‌ எழுதும்‌ சீர்மையர்‌. உலகநாடுகள்‌ பலவற்றுக்கும்‌ 
சென்று மீண்டவர்‌. நடுவண்‌ அரசின்‌ கல்வித்துறை இணை 
அலோசகராகவும்‌ இலங்கியவர்‌. கல்வி, சிறுவர்‌ இலசக்மயெம்‌, 
பயணம்‌, தன்வரலாறு என்ற வகையில்‌ இவர்‌ இனிய நூல்கள்‌ 
இயற்றியுள்ளார்‌. பத்மஸ்ரீ பட்டம்‌ பெற்றுளார்‌. டாக்டர்‌ 
பட்டம்‌ அளிக்கப்‌ பெற்றவர்‌.ஒரே மகன்‌ திருவள்ளுவன்‌; பள்ளி 
யிற்‌ பயிலும்போதே மறைந்தார்‌. 44-36ல்‌ தமிழ்நாடு உதவி 
ஆசிரியர்‌. அடித்தா அணைத்தா? பூவும்‌ கனியும்‌, உதிர்ப்பூ 
(மூன்றும்‌ கல்வி பற்றியது), தம்பி நில்‌, மின்விளக்கு (சிறு 
வர்க்கு). எண்ண அலைகள்‌, வாழ்விக்க வந்த பாரதி, வள்ளு 
வர்‌ வாய்மொழி, ஊருக்கு நல்லது, நினைவில்‌ நிற்பவர்கள்‌, 
நினைவு அலைகள்‌ 111], பிரிட்டனில்‌, புதிய ஜெர்மனியில்‌, 
முகவரி: 32 இ. பூங்காச்சாலை: ஷெனாய்‌ நகர்‌. சென்னை 40 
(612516) 


சுந்தா (மே. ரா. மீனாட்சி சுந்தரம்‌); 19-4-)3 நெல்லை 
மாவட்ட மேலநத்தம்‌. சென்னை இந்து உயர்‌ நிலைப்பள்ளி 
இறுதி வகுப்பு 30ல்‌; பாளையங்கோட்டை தரய சவேரியர்‌ கல்‌ 
லூரியில்‌ இடைநிலை வகுப்பு பயிலும்‌ போது நிறுத்தல்‌; 
ஜஸ்டிஸ்‌ மகாராஜன்‌ வகுப்புத்‌ தோழர்‌. டி.கே.சி.யிடம்‌ தமிழ்‌ 
இலக்கியப்‌ பயிற, வட்டத்‌ தொட்டி துணைத்தலைவர்‌. 
சென்னை, தில்லி வானொலி நிலையங்களில்‌ 41-71 வரை பணி 
யாற்றியுள்ளார்‌. 57ல்‌ முப்பது திங்கள்‌ லண்டன்‌ பி.பி,சி.யில்‌ 
பணியா ற்றல்‌. கலைமகள்‌ கவிதைப்‌ போட்டியில்‌ முதற்பரிசு 
தங்கப்பதக்கமும்‌, விகடன்‌ நாடகப்‌ போட்டியில்‌ தங்கப்பதக்சு 
மும்‌ பெற்றவர்‌. தந்தவை: புன்னகை (இனிய சுட்டுரைகள்‌), 
இதய மலர்கள்‌ (கவிதை); பொன்னியின்‌ புதல்வர்‌ (கல்கியின்‌ 
வாழ்க்கை வரலாறு), 5 அண்டு உழைப்பின்‌ அரும்‌ பெரும்‌ 
படைப்பு, சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்க வேண்டிய 
அற்புதப்‌ பெட்டகம்‌, இகங்லொரந்து ்‌ பிரான்சு நாடுகட்குப்‌ பய 
ணம்‌ புரிந்தவர்‌. மணம்‌ 37ல்‌: மீனாட்சி. மகளிர்‌ இருவர்‌ 
ஜெயாமணி எம்‌.ஏ. (அமெரிக்காவில்‌) ரமாமணி எம்‌.ஏ .(தில்லி 
யில்‌) பண்புமிக்க பெரியவர்‌ முகவரி: 2, பிஞ்ஞால சுப்பிரமணி 
யம்‌ தெரு, சென்னை 17, ்‌ ப 


மது. எ. விமலானந்தம்‌ 855 


கே. சி. கமலையா: 12-12-13-_—நெல்லை சிவகிரி, சேட்டூர்‌ 
சேவக பாண்டியன்‌ உயர்‌ நிலைப்பள்ளி 5 5.1L... பாளையங்‌ 
கோட்டை தரய சவேரியர்‌ கல்லூரி இண்டர்மீடியேட்‌ 30ல்‌, 
புதுதில்லி 8011௦1 Secretariatல்‌ 33 ஆண்டுகள்‌ பணியாற்றி7 1ல்‌ 
ஓய்வு. அதுமுதல்‌ கலை இலக்யெப்பணி ஆற்றிவருகிறார்‌. 
தில்லி தமிழ்ச்‌ சங்கம்‌ தோற்றியோரில்‌ ஒருவர்‌. தமிழகத்தில்‌ 
‘அனந்த குமாரசாமிமையம்‌' தோற்றி அவர்‌ புகழ்பரப்பியவர்‌. 
நூலும்‌ கட்டுரைகளும்‌ எழுதி ஆங்கிலத்தில்‌ சங்கப்‌ பாக்களை 
யும்‌ பாரதி பாக்களையும்‌ பெயர்த்துள்ளார்‌. பல ஆங்கிலக்‌ 
கட்டுரைகள்‌ எழுதி பைந்தமிழின்‌ பெருமையைப்‌ பாருக்கு 
உணர்த்துகிறார்‌. 


கொடைகள்‌? நமது பண்பாடு, மாதவி அரங்கேறினாள்‌, 
ஆனந்தமாநடம்‌, இராமப்பையன்‌ அம்மானை ஓர்‌ ஆராய்ச்‌, 
Preface in the Kural, The kural on Domestic Virtue, Ananda 
Kumarasamy wise man from the east, Sacred Kural the Kindly 
டight தமிழ்ப்‌ பண்பாட்டுக்‌ கழகச்‌ செயலராக இருந்து தமிழக 
நுண்கலைகள்‌, ஆய்வுலகம்‌ போற்றும்‌ ஆசிரியமணிகள்‌ எனும்‌ 
தொகுப்புகளைப்‌ பதிப்பித்துள்ளார்‌, 


ரா. அ. பத்மநாபன்‌ : 2-4- 17. சாலக்குடி (கேரளம்‌). 
ஆனந்தவிகடன்‌, ஹனுமான்‌, ஹிந்துஸ்தான்‌ உதவியாசிரி 
யர்‌, வானொலியிலும்‌ அமெரிக்க செய்தி நிலையத்திலும்‌ பல்‌ 
லாண்டுகள்‌ பணியாற்றியவர்‌. ஜெயபாரதி, தினமணிக்கதிர்‌ 
அசிரியர்‌. தந்தவை: சித்திரபாரதி, பாரதி புதையல்‌ (மூன்று 
தொகுதிகள்‌), நீலகண்ட பிரம்மச்சாரி, V.O.C, V.V. S Iyer, 
வ. வே. ௬. ஐயர்‌, பாரதியின்‌ கடிதங்கள்‌, பாரதியின்‌ கவிநயம்‌ 
பாரதியாரைப்பற்றி நண்பர்கள்‌. தப்பிப்பிழைத்தவர்‌ (௦19 
who suruived) விஜயன்‌ (நாடகம்‌) பாரதி ஆராய்ச்சிக்காகத்‌ 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ தங்கப்பதக்கமும்‌, பாரதியார்‌ சங்‌ 
சம்‌ கேடயமும்‌ வழங்கின. அமெரிக்கா, ஐரோப்பா, எகிப்து 
நாடுகட்குச்‌ சுற்றுப்பயணம்‌ செய்துள்ளார்‌. பாரதி பொருட்‌ 
காட்சி நடத்துகிறார்‌. பாரதி என்சைக்குளோபீடியாவா 
கப்‌ பிறங்கும்‌ பெரியார்‌, பாரதி புகழ்‌ பரப்புதற்கெனவே 
பிறந்த பெருமகனார்‌, முகவரி பாரதி நிலையம்‌ 40 ஏ. சந்‌ 
தான பஜனை கோயில்‌ தெரு, விழுப்புரம்‌, 


மகரம்‌ (கே. ஆர்‌. கல்யாணராமன்‌) : 1 - டட 19. 
வ. ஆ. போனார்‌ வட்டம்‌ கேட்டவரம்‌ பாளையம்‌ (ஜவ்வாது 
மலை ஓரம்‌). தெலுங்கு வடமொழி வித்துவான்‌ ராதாகிருஷ்ண 


856 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சாஸ்திரி; சேது அம்மாள்‌. லயோலா கல்லூரி பி.ஏ. 39ல்‌. 
தமிழில்‌ மாநிலத்தில்‌ மூன்றாமவர்‌... இப்புனை பெயர்‌ வைத்‌ 
துக்கொள்ளுமாறு கூறியவர்‌ தேவன்‌; மக நட்சத்திரம்‌ ஆத 
லாலே. நகைச்சுவை கதை கட்டுரைகள்‌ வல்லவர்‌. நூல்கள்‌: 
தாழம்பூ, ஆதியும்‌ அந்தமும்‌; யார்‌ அவர்‌? கறுப்பூச்சர்க்கரை, 
தேவலோகத்தில்‌ தேர்தல்‌, உதயராகம்‌, பிரிந்தவர்‌ கூடினால்‌, 
எடுப்பார்‌ கைப்பிள்ளை, பிறவி நடிகன்‌, அரியசாதளை; எழு 
துவது எப்படி? முதற்பகுதி 69, இரண்டாம்‌ பகுதி 79ல்‌. 
பழநியப்பா பிரதர்ஸ்‌ வெளியீடு தொகுப்புகள்‌: தமிழ்‌ நாட்‌ 
டின்‌ தொழில்‌ வளம்‌ (4 பகுதிகள்‌) தல்ல்‌ எழுத்தாளர்‌. இவர்‌ 
மகன்‌ மார்கபந்து நல்ல இலக்கிய ஆர்வலர்‌. முகவரி 0-006 
அசோக்‌ நகர்‌, சென்னை - 83. (422251) 


அமுதமொழி ஐயா (சோம. சாமிநாதபிள்ளை): குடந்‌ 
தையை அடுத்த திம்மக்குடி பிறந்து வளர்ந்து படித்தது. 
மாமியார்‌ வீட்டோடு விருதாசலம்‌ பக்கல்‌ சாத்துக்கூடல்‌ 
சென்றுவதிதல்‌. குமாரதேவர்‌ மடத்துத்தலைவர்‌ இவரது சீடர்‌. 
திருக்குறள்‌ பாடம்‌ போதிப்பதில்‌ திறம்‌ மிக்கவர்‌ “ஆத்திச்‌ 
சூடி உரைவள அூரியர்‌' என அறிஞர்‌ அண்ணாவால்‌ ஏத்தப்‌ 
பெற்றவர்‌. நல்லவ்வை. மிக அற்புதமாகப்பேசுவார்‌. திருவாச 
கப்‌ பல்லுரையாளர்‌. நூலாசிரியரும்‌ கூட . நிலபுலன்களை கவ 
னித்து வீட்டிலும்‌ பாடம்‌ சொல்லி வருகிறார்‌. 


திருக்குறளார்‌ வீ. முனுசாமி: விழுப்புரம்‌. தந்தை 
வீராசாமி. புனித சூசையப்பர்‌ உயர்நிலைப்பள்ளி கல்லூரி 
களில்‌ பயின்று பி.ஏ. பட்டம்‌, சென்னை சட்டக்கல்லூரியில்‌ 
பி. எல்‌. மாணவப்பருவத்திலயே 1830 குறட்பாக்களையும்‌ 
மனப்பாடம்‌ செய்து சொற்பொழிவு நிகழ்த்திப்பழகிய 
பாராட்டுப்பெற்றவர்‌. திருக்குறள்‌ தொண்டு அரங்கேற்றம்‌ 
மலைக்கோட்டை நூற்றுக்கால்‌ மண்டபத்தில்‌ தான்‌ ! 39 
தொடங்கி கடந்த 50அண்டுகளாக திருக்குறள்‌ பரப்பும்பணியே 
வாழ்நாள்‌ பணியாக ஆற்றி வருகிறார்‌. புராண இதிகாச 
நூல்கள்‌ சோறு குழம்பு போலவும்‌, குறள்‌ ஊறுகாய்‌ போல 
வும்‌ இருந்த நிலையினைத்‌ தலைகீழாக மாற்றுவதையே வாழ்‌ 
நாள்‌ தோக்கமாகக்கொண்டார்‌. 'திருக்குறளை எல்லா மக்‌ 
களுடைய செவிகளிலும்‌ புகட்டுவேன்‌, மக்கள்‌ அனைவருடைய 
தெஞ்சங்களிலும்‌ புகுத்துவேன்‌' எனச்‌ -சூள்‌ கொண்டார்‌. 
“என்‌ பணி திருக்குறள்‌ தொண்டு ஒன்று தான்‌” என உறுதி 
பூண்டார்‌. பட்டி தொட்டி எங்கும்‌ சென்று பாமரனும்‌ புரிந்து 
ரசித்துச்‌ சுவைக்குமாறு குறட்பணி செய்தார்‌. 


பாது. ௪. விமலானந்தம்‌ த்57 


திருக்கு றளுக்கென்றே முதன்‌ முதல்‌ வார ஏடு நடத்தியது 
இவரே. 'குறள்மலர்‌" மட்டும்‌ குறள்பணியாற்றா திருந்திருந்‌ 
தால்‌, தமிழ்‌ மக்களிடையே குறள்‌ பரவியிராது எனக்கூறின்‌ 
மிகையாகாது. வள்ளுவனார்‌ உள்ளம்‌, வள்ளுவர்‌ காட்டிய 
வழி, அவர்‌ சிரித்த சிரிப்பு, மானத்தை விற்காதே, வள்ளு 
வரைக்‌ காணோம்‌” போன்ற சிறுசிறு நூல்களும்‌; திருக்குறளில்‌ 
நகைச்சுவை, வள்ளுவர்‌ வகுத்த வாழ்க்கைப்பாதை, வள்ளு 
வர்‌ வழிப்பயணம்‌, அகமும்‌ முகமும்‌, வள்ளுவர்‌ உலகம்‌, 
வள்ளுவர்‌ குறளும்‌ ஈ, வே. ரா வாழ்க்கையும்‌, திருவள்ளுவரும்‌ 
திராவிடக்கொள்கையும்‌, வடலூரும்‌ ஈரோடும்‌ போன்ற 
நூல்கள்‌ படைத்தும்‌ பெருந்தொண்டு புரிந்துளார்‌. சீல்‌ 
சேலத்தில்‌ முதன்‌ முதல்‌ திருக்குறள்‌ மாநாடு நடாத்தினார்‌. 

51ல குடந்தையில்‌ *திருக்குறளார்‌' 54ல்‌ சேலத்தில்‌ “தமிழ்‌ 
மறைக்காவலர்‌' திருக்குறள்கேசரி (சுவாமி சிவானந்தர்‌), 
முப்பால்‌ வித்தகர்‌ (திருச்சி தமிழ்ச்சங்கம்‌) போன்ற பட்டங்‌ 
கள்‌ வழங்கப்பெற்றன. 52 - 57 நாடாளுமன்ற உறுப்பினராக 
இருந்தபோதும்‌ பேச்சில்‌ குறன்‌ மிடைந்தே பேசினார்‌. 60ல்‌ 
மூன்று திங்கள்‌ மலேயா சிங்கப்பூரில்‌ குறள்‌ மணங்கமழச்‌ 
செய்தார்‌. இவர்‌ சுற்றுப்பயணம்‌ ' செய்து குறட்பொழிவு 
செய்த மாவட்டங்களில்‌ முதன்மையானது சேலம்‌; மிக அதிக 
மான பொழிவுகள்‌ செய்த இடம்‌ பொன்மலை. 

சிரிக்கச்செய்து சிந்திக்க வைக்கும்‌ சிறப்பினார்‌. வயிறு 
வலி எடுத்துவிடும்‌ அளவுக்குக்‌ குலுங்கக்‌ குலுங்கச்‌ சிரித்தி 
டச்செய்வார்‌. அத்துணை நகைச்சுவை நடம்புரியும்‌. எளிதே 
இனிதே வாழைப்பழத்தில்‌ ஊச ஏறறுமாப்‌ போலே தயம்‌ 
படக்‌ குறளினைப்‌ படு எளிமைப்படுத்தி தெஞ்சத்தில்‌ பதியச்‌ 
செய்திடுவார்‌. இவரது பெரும்படைப்பு: திருக்குறள்‌ உரை 
விளக்கம்‌ 1144 பக்கம்‌ கொண்ட பெரும்‌ நரல்‌, வாழ்‌ நாளெல்‌ 
லாம்‌ வள்ளுவப்பணியாற்றிய இப்பெருந்தகையாரை குறள்‌ 
பரப்பு கோமானாகத்‌ தமிழக அரசு வள்ளுவர்‌ கோட்டத்தில்‌ 
அமர்ததியுளது. முகவசி: கிழக்கு அனுமார்‌ கோயில்‌ தெரு 
விழுப்புரம்‌. 

ஜஸ்டிஸ்‌ மு. மு. இசுமாயில்‌ : 8-12-21 நாகூர்‌. 
சென்னை உயர்நீதிமன்ற நடுவர்‌; 79ல்‌ தலைமை நீதிபதியாக 
நிலவியவர்‌. இசுலாமியரே ஆயினும்‌ புலால்‌ உண்ணாத புனி 
தர்‌. பணியோடு பைந்தமிழ்பபணியும்‌ புரியும்‌ பெருமகன்‌. 
சென்னைக்கம்பன்‌ கழகத்தோற்றுநர்‌ - தலைவர்‌ கண்டிப்பும்‌ 
கண்ணியமும்‌ மிக்கவர்‌ கைதொழுதேத்தத்‌ தக்கவர்‌ நீதியியல்‌ 
நோக்கில்‌ இலக்கியப்போக்கினை அணுகி துணுகி ஆயும்‌ அறி 


856 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஞர்‌. தந்தவை: இலக்கியமலர்கள்‌ 1, 11, பழையமன்றாடி, மும்‌ 
மடங்கு பொலிந்தன, செவிநுகர்‌ கனிகள்‌, நயத்தக்க நாகரிகம்‌, 
கம்பன்‌ கண்ட இராமன்‌, கவிச்சக்கரவர்த்தியம்‌ கவியரசரும்‌, 
சும்பன்‌ கண்டம்‌ சமரசம்‌, மூன்று வினரக்கள்‌, மெளலானா 
ஆஜாத்‌, உலகப்போக்கு, முகவரி ஐஸ்டிஸ்‌ சுந்தரம்‌ ஐயர்‌ 
தெரு, மயிலாப்பூர்‌ சென்னை - 4. 


எஸ்‌. இராமகிருஷ்ணன்‌ : 3-4-21. தஞ்சை மாவட்ட 
கிளிமங்கலம்‌; ஆங்கிலத்தில்‌ எம்‌.ஏ.பட்டம்‌ பெற்றுப்‌ பேராசிரிய 
ராகப்‌ பிறங்கியவர்‌. தமிழ்‌ ஆங்கிலப்‌ புலமையாளர்‌. வீறுஏறும்‌ 
பேச்சாளர்‌, திறனாய்வு நெறியில்‌ தகுநுூரல்கள்‌ தருபவர்‌. 
கம்பனில்‌ தோய்ந்தவர்‌. பல்திற நூல்கள்‌ படைத்துளார்‌. 
அரசியல்‌ நிர்ணய சபை, மார்க்ஸீயப்‌ பொருளாதாரம்‌, 
ஸ்டாலின்‌, புத்தகத்தின்‌ ககை; கம்பனும்‌ மில்டணும்‌, கம்பன்‌ 
கண்ட அரசியல்‌, சிறியன சிந்தியாதான்‌; கற்பின்‌ சுனலி 
இளங்கோவின்‌ பாத்திரப்படைப்பு, திருக்குறள்‌ ஒரு சமுதாயப்‌ 
பார்வை, இந்தியப்‌ பண்பாடும்‌ தமிழரும்‌, வெனிஸ்‌ வணிகன்‌, 
பயற்காற்று என 30க்கும்‌ மேற்பட்டவை. முகவரி மே. பா. 
மீனாட்‌ புத்தக நிலையம்‌, 60. மேலக்கோபுரவாயில்‌ மதுரை- 1 


பொள்ளாச்சி மகாலிங்கம்‌: 21-3-]923 நாச்சிமுத்து 
கவுண்டர்‌: ருக்மணிஅம்மாள்‌, லண்டன்‌ மிஷன்‌ தொடக்கப்‌ 
பள்ளி, நகராட்சி உயர்நிலைப்பள்ளி, சென்னை லயோலா 
கல்லூரி இன்டர்‌, பி.எ௪ (யெளதிகம்‌) பயின்று, கண்டி பொறி 
யியற கல்லூரியில்‌ எந்திரப்‌ பொறியாளர்‌ ஆனார்‌. 52-67 
மும்முறை பொல்ளாச்‌ி தொகுதி உறுப்பினராக சட்டப்‌ 
பேரவையில்‌ சாதனை புரிந்தார்‌. 


சாதனை: A.B.T., Anamalai’s retreading, Engineering, 
Sakthi Finance, Estates, Foundation, Automobiles, N. Maha- 
lingam & Co., Sakthi Sugars, Chamundeeswari Sugars. Sakthi 
Textiles, Bagavathi spinning, Bagavathi Tea Estate இப்படி 
எண்ணறு நிறுவனங்கள்‌ தோன்றிப்‌ பல்லாயிரங்‌ குடும்பங்கள்‌ 
பாங்குற, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள்‌ வேலைவாய்ப்பு 
பெற உழவுக்கும்‌ தொழிலுக்கும்‌ வந்தனை செய்து வருகிறார்‌. 
ஆசியா விலேஃய முதன்மையானது மேட்டுப்பாளையம்‌ 
. செயற்கை வைரத்‌ தொழிற்சாலை. பெருஞ்செல்வராகவும்‌ 
தொழில அதிபராகவும்‌ இலங்கும்‌ இவர்கள்‌, பிற வெறும்‌ 
பணக்காரர்‌ போலன்றி இறைத்‌ திருப்பணியும்‌ தமிழ்ப்பெரும்‌ 
பணியும்‌ நாட்டு அரும்பணியும்‌ ஆற்றி வருகின்றார்‌. 
பரம்பிகுளம்‌ ஆழியாறு திட்டத்தால்‌ அவ்வறட்சிப்‌ பகுதிகளை 


மது, ச, விமலானந்தம்‌ 859 


தெற்களஞ்சியமாக மாற்றிய பெருமை இவருக்கே உரியது, 
மேட்டூர்‌ அணைக்குக்‌ கீழே சிறு அணைகள்‌ உருவாகி தமிழ்‌ 
நாட்டின்‌ மின்‌ விநியோகத்திற்குப்‌ பேருதவி புரிகிறது. அது 
இவர்‌ ஆலோசனையால்‌ ஆனது. 


அரும்பணிகள்‌ : (1) ராமலிங்கர்‌ பணிமன்றம்‌. தொடங்கி 
வள்ளலார்‌ புகழ்‌ பாடி வருகிறார்‌: விழா நூல்வெளியீடுகளால்‌ 
புகழ்‌ பரப்பி வருகிறார்‌ (2) காந்தியை மறந்த இந்த இந்தியா 
வில்‌, ஆண்டுதோறும்‌ 10 நாள்‌ அண்ணல்‌ விழா எடுத்து 
காந்தீயம்‌ பேணுகிறார்‌ (3) பாரதி சங்கம்‌ மூலம்‌ தேசிய 
கவியின்‌ புகழ்‌ பரவி வருகிறார்‌ ஆண்டு தோறும்‌ (4) 79முதல்‌ 
இசைக்கலை விழா பாரிய அளவில்‌ எட்டு நாள்‌ வரை எடுத்துத்‌ 
தமிழிசை பேணுகின்றார்‌. (5) வரலாற்று வேட்சையால்‌ 
International Society for the Investigation of Ancient civilisa- 
11005 நிறுவி “வரலாற்றுக்குத்‌ துணைபுரியும்‌ வாணியல்‌,” 
“அசோகர்‌ காலம்‌' என்ற கருத்தரங்குகள்‌ நடாத்தியுள்ளார்‌. 
Rig veda studies (602115), The Atharva Veda, Riddle of the 
Ring வானியல்‌ வழியே புராணங்களிலிருந்து வரலாறு, 
கஷ்கிந்தையிலிருந்து இலங்கை வரை, பழங்கால இந்துமத 
வானியல்‌, வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்‌ பழங்காலத்து 
வைரச்‌ சுரங்கம்‌ எனப்‌ பல அரிய- பயனான பெருநூல்களை 
வெளியிட்டு வருகிறார்‌. (6) சொல்மாரி கிரிதாரிப்பிரசாத்‌ 
அவர்களை ஆத்தான புலமையாளராகக்‌ கொண்டு “கீதை 
மழை” பொழிந்து வருகிறார்‌ (7, திண்டுக்கல்‌ சரவணானந்தா, 
கொண்டு வள்ளலார்‌ பற்றிய நூல்கள்‌ வெளியிட்டு வருகிறார்‌: 
குடந்தை சுத்தரேசனார்‌. தெய்வசிகாமணி கவுண்டர்‌ துணை 
£யுடன்‌ “பஞ்சமரபு” நூலினை வெளிக்‌ கொணர்ந்துள்ளார்‌. 
இது அருந்தமிழ்ப்‌ பெருங்‌ கொடையாகும்‌ (4) நலிந்துள 
நற்றமிழ்ப்‌ புலமையாளர்களை இடுக்கண்‌ களைந்து போற்றி 
வருகிறார்‌. (9) தமிழ்ப்‌ பணிகள்‌ அனைத்திற்கும்‌ தாராளமாக 
உதவி வருகிறார்‌. (10) பொள்ளாச்சி நாச்சிமுத்து கவுண்டர்‌ 
நினைவுக்கல்லூரி, பாலிடெக்னிக்‌ போன றன கல்விக்‌ கதிர்‌ வீசி 
வருகை றன. 

பன்முறை இந்தப்‌ பாரினை வலம்‌ வந்துள்ளார்‌. மாதத்தில்‌ 
சில நாட்கள்‌ வெளியே பறந்த வண்ணமே உள்ளார்‌. “இந்தப்‌ 
பயணங்கள்‌ எல்லாம்‌, எனது பல்கலைக்‌ கழகங்கள்‌, புதியன 
பயின்ற இடங்கள்‌' என்கிறார்‌. 


சசர்க்கரைத்‌' தொழில்‌ பற்றிய சில சிந்தனைகள்‌, திட்ட 
மிடுதல்‌-சல சிந்தனைகள்‌, தொழி ற்சாலைகள்‌ போக்குவரத்துப்‌ 


860 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பற்றிய சில சிந்தனைகள்‌, துன்பங்களும்‌ துயர்‌ துடை ப்புகளும்‌, 
சிதறிய சிந்தனைத்‌ துளிகள்‌; வாழ்க்கைப்‌ பிரச்சினைகள்‌. 
நாட்டுக்குநல்லவை, கம்பன்‌ புகழ்‌' என்பன இவர்‌ படைத்தவை. 


மனைவி மாரியம்மாள்‌ மக்கள்‌; லோசசுந்தரி ஞானாம்பாள்‌ 
நாச்சிமுத்து மாணிக்கசுந்தரம்‌, பாலசுப்பிரமணியம்‌, சீனிவாசன்‌ 
மூத்தமகன்‌ மணவிழாவின்‌ போதே இவரது மணிவிழாவும்‌ 
83ல்‌ நடந்தது. தம்‌ ஒவ்வொரு பிறந்தநாளிலும்‌ மறவாது 
தவறாது திருவிடைமருதூர்‌ வந்து இறைவனை வழிபட்டுச்‌ 
செல்வதை வழக்கமாகக்‌ கொண்டுள்ளார்‌. ஒழுக்கசீலர்‌, 
காந்தீய நெறியினர்‌, வள்ளற்பெருமான்‌ வழி ஒழுகும்‌ உத்தமர்‌, 
தொழில்‌ மேதை, பலருக்கும்‌ பல நிறுவனங்கட்கும்‌ வாழ்‌ 
வளிக்கும்‌ வள்ளல்‌, ஆரவாரமின்றி புரந்தும்‌ போற்றியும்‌ 
வருகிறார்‌ பொள்ளாச்சி வள்ளல்‌ அடக்கமே உருவானவர்‌, 
அன்பே வடிவானவர்‌. தமிழ்ப்‌ பெரும்‌ புரவலாராகவும்‌ அறம்‌ 
வளர்க்கும்‌ அண்ணலாகவுல்‌ அருள்நெறிச்‌ செல்வராகவும்‌ 
அமைகிறார்‌. இந்நாளில்‌ தமிழுக்கும்‌ தமிழர்க்கும்‌ கதியாக 
கொழு கொம்பாக இலங்கும்‌ இனிய பெரியார்‌, முகவரி. 2321, 
போயசுத்‌ தோட்டம்‌, சென்னை 86. (454784) 


பட என்‌. |இராம்ச்சக்திரன்‌ : (சேக்கிழார்‌ அடிப்பொடி) 
48-56-34 தஞ்சை மாவட்ட திருநெய்த்தானம்‌. நடராஜன்‌: 
காமாட்சி. ஐயாறு சீனிவாசராவ்‌ உயர்நிலைப்பள்ளி, திருச்சி 
வளவர்‌ கல்லூரி, சென்னை சட்டக்கல்லூரியில்‌ பயின்று 
வழக்குரைஞராக விளங்குகிறார்‌. இலக்கியத்‌ தும்பி, சைவம்‌ 
வல்லார்‌. பாரதியும்‌ கவிஞர்‌ திருலோக €ீதாராமும்‌ இருகண்கள்‌. 
கவிஞருக்குப்பின்‌ “சிவாஜி ஆசிரியர்‌. 61 முதல்‌ எழுதிவருகிறார்‌ 
67 முதல்‌ ஆங்கில மொழி பெயர்ப்புகள்‌ செய்து வருகிறார்‌. 
இந்தியாவின்‌ இந்துவின்‌ பெருமை உலகறிய வைப்பதே இவர்‌ 
நோக்கம்‌. சைவ இத்தாந்தம்‌ பாரதி நூற்கள்‌ இரண்டையும்‌ 
ஆங்கிலப்படுத்துவதில்‌ சாதனை புரிந்துளார்‌. பாரதியின்‌ 
வ்நாயகர்‌ நான்‌ மணிமாலை, குயிற்பாட்டு, கண்ணன்‌ பாட்டு; 
பாஞ்சாலி சபதம்‌ நான்கினையும்‌ அழகு ஆங்கிலத்தில்‌ 
பெயர்த்து அரிய விளக்கங்களும்‌ உரிய ஒத்த மேற்கோள்களும்‌ 
தந்துளார்‌. 5வஙக Siddhantham, சைவசித்தாந்தக்‌ கையேடு: 
சித்தாந்த சாத்திரங்கள்‌ சிலவற்றின்‌ ஆங்கிலப்‌ பெயர்ப்பு, 
குழித்தலை கா. ௬. நினைவு இலக்கியக்‌ குழு பாராட்டுப்‌ 
பட்டயமும்‌ தருமை ஆதீனம்‌ பட்டமும்‌ தந்து போற்றின. 
முகவரி 5. செல்வம்‌ நகர்‌. தஞ்சாவூர்‌-7. 


மது. ச. விமலானந்தம்‌ 86] 


சி. பி. கிருஷ்ணையா : 1.6. 1911. கோவை மாவட்ட 
தெக்கலூர்‌ கிராமம்‌-ஆலாம்‌ பாளையம்‌ குக்கிராமம்‌. பிறந்த 
ஊர்‌ நீலகிரி கொலக்கம்யை. சின்னையா: கவுண்டியம்மை; 
உதகை நகராட்சி உயர்நிலைப்‌ பள்ளி. 36ல்‌ உட்லேன்ஸ்‌ 
தேயிலைப்‌ பயிரீட்டுத்‌ தொழில்‌ தோட்ட அலுவலகத்தில்‌ 
ஓராண்டு - பணிப்பயிற்சி பெறல்‌, 37-38 கிருத்துவ மேனாட்டு 
விடை ஊழியர்கட்கு (14155100௭1) த்‌ தமிழ்‌ கற்பித்தல்‌. 39-43 
உட்லான்ஸ்‌ தொடக்கப்‌ பள்ளித்‌ தலைமை அசிரியர்‌. 43ல்‌ 
மீண்டும்‌ தேயிலைப்‌ பயிரீட்டுத்‌ தொழில்‌ முறை கற்றல்‌. 44-47 
ஒலண்டு கோடேரித்‌ தோட்ட மேலாளர்‌. 47-71 கிரேக்‌ மோர்‌ 
தொகுதியில்‌ தேயிலை நாற்றங்கால்‌ பணியில்‌ இருந்து ஓய்வு. 
72-74 மீண்டும்‌ தேவர்‌ சோலை தேயிலைத்‌ தோட்ட மேலாளர்‌. 
78ல்‌ கூடலூர்‌ தரவணை (பாச) அமைப்புத்‌ தோட்டத்‌ 
தொழில்‌ நுட்ப ஆலோசகர்‌. 


34 ஆண்டு தேயிலை, காப்பி பயிரீட்டுத்‌ தொழிலும்‌, 
7 ஆண்டு கல்வித்‌ துறையிலும்‌ தொழிலாற்றியவர்‌, தமிழுக்கும்‌ 
தொண்டாற்றியுள்ளார்‌. மொழியியல்‌, மானிடவியல்‌. மொழி 
பெயர்ப்பு ஆகிய துறையில்‌ அரும்பணி புரிந்துள்ளார்‌. படைத்‌ 
தவை: நீலமலை வரலாற்றுக்‌ காவியம்‌, படுக மாதங்களும்‌ 
விழாக்களும்‌. “கருஹருசுவது' எனும்‌ படுக குமுகாயச்‌ சாவுக்‌ 
கால பாவப்‌ பரிகார அறிக்கை, படுகமொழிச்‌ சொற்களஞ்சியம்‌ 
(தமிழ்‌-படுக அகரமுதலி), சரதுஸ்தரியமும்‌ (Zorastrian) 
இருஸ்தவ ஒருமைப்பாடும்‌, கீழை மேலையச்‌ சொ ற்களின்‌ ஒப்பு 
நோக்கு, ரேக்கத்தில்‌ நிலவும்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌, ஆங்கிலச்‌ 
சொற்களுக்கணையான தனித்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌, இயேசு 
கிறித்துவின்‌ பிறந்தாண்டும்‌ அவரின்‌ பிறப்புப்‌ பண்டிகையும்‌ 
(அங்குலம்‌), இயேசு கிறிஸ்துவின்‌ வரலா ற்றில்‌ _.. காணும்‌ 
இருண்ட- ஆண்டுகள்‌, யூதமும்‌ வைணவமும்‌, தமிழ்‌ - கோ த்த 
அகரமுதலி, தமிழ்‌-தொதுவ அகரமுதலி, படுகப்‌ பொன்‌ 
மொழிகளின்‌ விளக்கவுரை, கோத்தர்‌ வாழ்வியல்‌, - தொ துவர்‌ 
வாழ்வியல்‌, படுகர்களின்‌ திருமண விழாச்‌ சீர்களும்‌ ஈமச்சடங்‌ 
கும்‌. 

இரண்டு சிறந்த சாதனைகள்‌: 1. படுக மொழியில்‌ திருக்‌ 
குறள்‌ பெயர்ப்பு.படுக மொழியில்‌ சொல்‌ வளம்‌ இன்மையா லும்‌ , 
அம்மொழிக்கு இதுவரை எழுத்து வடிவம்‌ இல்லாமையா லும்‌, 
குறட்‌ கருத்து இணைந்த எழு சீர்களை மட்டும்‌ அடிப்படை 
யாகக்‌ கொண்டு ஆக்கியுள்ளார்‌. காட்டு: 

த. இ.--99 


த்க்‌ தமிழ்‌'இலக்கிய்‌ வரலாறு 


ஒள்ளிய மறவது ஒள்ளல்ல ஹொல்லத 
அந்தே மறவது ஒள்ளு (நன்றி மறப்பது). 
கல்லுவி தப்பிலதெ கப்பவெய கத்தகிந்தெ 
கத்ததுகத்‌ தச்கெங்கெ நடெ (கற்கக்‌ கசடற). 


2. படுக மொழியில்‌ பைபிளை மொழிபெயர்த்துள்ளார்‌ : படுக 
மொழியில்‌ உள்ள எடுப்பொலிகளுக்குக்‌ குறியீடு கண்டு பிடித்‌ 
தும்‌, இலக்கணத்தை வகுத்தும்‌, மத்தேயு, மாற்கு, லூக்கா, 
யோவான்‌ நான்கினையும்‌ பெயர்த்துமுள்ளார்‌. முகவரி: 
'தமிழம்‌' கொலக்கம்பை, நீலமலை 643 218. 


செ. வேங்கடராமச்‌ செட்டியார்‌: 6. 6. 1913. வ. ஆ. மாவட்ட 
போளுூர்‌ வட்ட வில்வாரணி.தேவாங்க மரபு.துரைசாமி செட்டி 
யார்‌: தஞ்சி அம்மாள்‌. அண்ணாமலையில்‌ 34-38ல்‌ புலவர்‌. 
திருப்பதி கீழ்த்திசைக்‌ கல்லூரியில்‌ 13 ஆண்டுகள்‌ பணியாற்றி 
யவர்‌. அண்ணாமலையில்‌ தமிழ்‌ ஆராய்ச்சித்‌ துறையில்‌ 
கோ. சுப்பிரமணிய பிள்ளையின்‌. தலைமையில்‌ பணியாற்றி 
ஓய்வு. பண்பட்ட புலமையாளர்‌. வழங்கியவை: புனையா 
ஓவியம்‌, பெறலரும்‌ பரிசில்‌, முல்லையும்‌ மூத்தியோ?, பழந்தமிழ்‌ 
நூல்களில்‌ (108) உயிர்‌ வகைகள்‌, ஓட்டக்‌ கூத்தரின்‌ 
உத்தர காண்டம்‌. மனைவி கமலா; மக்கள்‌: டாக்டர்‌ 
சிவப்பிரகாசம்‌, குருமணி, ஞானசம்பந்தம்‌; பூங்கொடி, 
கற்பகவல்லி, சிவகாம சுந்தரி மருமக்கள்‌. பொறியிய 
லாளர்கள்‌. குன்றக்குடி அடிகளார்‌ *தமிழாகரர்‌' பட்டயமும்‌, 
முருகவேள்‌ “செந்தமிழ்‌ இலக்கியச்‌ செம்மல்‌” பட்டமும்‌ வழங்கி 
யுள்ளனர்‌. முகவரி: 26. கனகசபை நகர்‌, சிதம்பரம்‌. 


தண்‌. கி. வேங்கடாசலன்‌: 13.9. 1992. திருச்சி மாவட்டம்‌ 
தண்டலை. கிருட்டிணசாமி : நல்லம்மாள்‌. முசிறி கழக உயர்‌ 
நிலைப்பள்ளி இறுதி வகுப்பு -4]ல்‌; திருச்சி வளவர்‌ கல்லூரி 
இன்டர்‌ 43ல்‌; அண்ணாமலையில்‌ பி. ஏ. ஆனர்சு 46ல்‌. மொழி 
யியல்‌ இளநிலை 33ல்‌ டெக்கான்‌ கல்லூரி பூனா; முதுநிலை 58ல்‌ 
மைசூர்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வித்துவான்‌ 51ல்‌. 46-78ல்‌ 
ஓய்வு பெறும்வரை பணியாற்றிய ஒரே கல்லூரி தூய 
சூசையப்பர்‌ கல்‌ லூரி பெங்களூர்‌, சீல்‌ மணம்‌; மனைவி ருக்மணி. 
மக்கள்‌ மகளிர்‌ மூவர்‌. டாக்டர்‌ அருள்மொழி, மலர்விழி 
எம்‌. ஏ., எம்‌. எட்‌., செந்தாமரை எம்‌. காம்‌. 


நூல்கள்‌: தியாகையர்‌, கவித்திறம்‌ வல்ல காவலர்‌, பாட்டுக்‌ 
கொரு புலவன்‌, அப்பர்‌ பெருமான்‌, - சுந்தரர்‌, சம்பந்தர்‌. 
கன்னட இலக்கிய வரலாறு, வைசாக (கன்ன... நாவல்‌) தமிழா க்‌ 


ம்து. ச. விமலாளந்தம்‌ 28 


கங்கள்‌. 50ல்‌ பெங்களூர்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ தோற்றி நடத்தி வரு 
கிறார்‌; பல இலக்கிய மாநாடுகள்‌ நடத்தியுள்ளார்‌. கம்ப, குறள்‌ 
வகுப்புக்கள்‌ பல்லிடங்களில்‌ நடத்தியுள்ளார்‌. தமிழ்த்‌ இருமணங்‌ 
களைப்‌ பரப்பி வருகிறார்‌. சுருங்கக்‌ கூறின்‌ கன்னட மாநிலத்தில்‌ 
பல்லாற்றான்‌ கன்னித்தமிழ்‌ பரப்பியவர்‌. முகவரி: 3. (றப 
- Rd. Frazer Town Post, Bangalore 560005. 


ஆ. சிவலிங்கனார்‌: 30. 11. 1922. திருப்பாதிரிப்‌ புலியூர்‌ புது 
வண்டிப்பாளையம்‌, ஆறுமுக முதலியார்‌: பொன்னம்மாள்‌. 
ஞானியார்‌ மடாலயத்தில்‌ உருவாகியவர்‌, திருவையாறு அரசர்‌ 
கல்லூரியில்‌ 36-40 ல்‌ பயின்று புலவர்‌ ஆனார்‌. 41-42ல்‌ நெல்லை 
வீரவநல்லூர்‌ இந்து நடுநிலைப்பள்ளி, 42-71 மயிலம்‌ சிவஞான 
பாலய சுவாமிகள்‌ தமிழ்க்கல்‌ லூரி விரிவுரையாளர்‌ -பேராசிரியர்‌- 
முதல்வர்‌. 79 முதல்‌ உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனத்‌ தொல்‌ 
காப்பிய ஆராய்ச்சியாளர்‌. மணம்‌ 43ல்‌. மனைவி மங்களம்‌, 
மக்கள்‌ 6 ஆண்‌, 2 பெண்‌. மயில வேலன்‌ தாகூர்‌ கலைக்‌ கல்லூரி 
இயற்பியல்‌ விரிவுரையாளர்‌; மணிவேலன்‌ புதுவை அரசு உயர்‌ 
நிலைப்‌ பள்ளிக்‌ கணித ஆசிரியர்‌. 


.... நூல்கள்‌; அகத்தியர்‌ யார்‌? பெரிய புராணப்‌ பெண்‌ 
மணிகள்‌, கட்டுரைப்‌ பூங்கா, வள்ளுவரைப்பற்றி, சிலம்பு 
மணிகள்‌, ௪வஞான போதச்‌ சொற்பொழிவு; தமிழ்த்‌ தாய்‌ 
இருப்பள்ளியெழமுச்சி, மயிலம்‌ கார்த்திகைக்‌ கதம்பம்‌, சிவஞான 
பாலய தேசிகர்‌ ஆற்றுப்படை. அருங்கொடை தொல்காப்பிய 
உரைவளம்‌ ஆகும்‌. ஒவ்வோர்‌ இயலும்‌ தனித்தனியே வருகிறது. 
ஒவ்வொரு நூற்பாவுக்கும்‌ இன்றுவரை வந்த பல்லுரை,அ.றிஞர்‌ 
கருத்து, அதுபற்றிய இவர்‌ கருத்து என்ற அமைப்பில்‌ வரும்‌ விரி 
வான உரை. மிக்க அமைதியும்‌ எளிமையும்‌ கொண்ட்‌ 
இனிமையாளர்‌; முகவரி: ஆய்வுத்‌ துணைவர்‌ உலகத்‌ தமிழா 
ராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை- 113. 

நா. பாண்டுரங்கன்‌ :' 27. 8. 1927. கும்பகோணம்‌. சென்னை 
புதுக்‌ கல்லூரியில்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவராய்‌ இருந்து ஓய்வு 
பெற்றவர்‌. இயற்கை சிரிக்கிறது, தமிழ்‌ சுந்த இன்பம்‌, 
தாஜ்மகால்‌, நான்கு கண்கள்‌ (தமிழக அரசின்‌ பரிசு) சிறுகதைத்‌ 
தொகுதிகள்‌ . உலகக்‌ கவிஞர்‌ தாகூர்‌, கடல்மழை,தாமரைக்காடு. 
சுமைதாங்கி, சித்தர்‌ மகள்‌' நாடகங்கள்‌. திரைப்பட உரை 
யாடல்‌ இட்டுவதில்‌ வல்லவர்‌; அறிஞர்‌ அண்ணா தங்க 
மோதிரம்‌ தந்து பாராட்டியுள்ளார்‌. உருவகக்‌ கதைகள்‌ அருமை 
யாகப்‌ படைப்பார்‌. டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. திரைப்‌ 


படத்‌ தணிக்கைக்‌ குழுவிலும்‌ இருந்துளார்‌. மிக நல்லர்‌. முகவரி; 


864 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


1. .அம்மையப்ப முதலித்‌ தெரு, இராயப்‌ பேட்டை, 
சென்னை-14 (848951) 


வ. பெருமாள்‌: 30..9. 1934. தஞ்சை மாவட்டம்‌ கொரடாச்‌ 
சேரி, வடமலை: கோவிந்தம்மாள்‌, கழக உயர்நிலைப்‌ பள்ளி 
இறுதி வகுப்பு 54ல்‌; இன்டர்‌ குடந்தை அரசினர்‌ கல்லூரி. 
அண்ணாமலை பி. ஏ. ஆனர்சு 59-ல்‌. புதுக்கோட்டையில்‌ பி.டி 
60ல்‌. உசுமானியா பல்கலைக்கழகத்தில்‌ 60-62, வேலூர்‌ ஊரிசுக்‌ 
கல்லூரியில்‌ 62-63, 63 முதல்‌ கோலார்‌ தங்க வயல்‌ முதனிலைக்‌ 
கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. 


வாழ்க்கையும்‌ விளையாட்டும்‌, தமிழ்‌ இலக்கியச்‌ சோலை, 
இலக்கியமும்‌ வாழ்க்கையும்‌, கவிதை விருந்து எனத்‌ தமிழில்‌ 
ஐந்தும்‌, 11506 of Tamil culture என ஆங்கிலத்தில்‌ ஒன்‌ 
றும்‌ (தமிழக அரசின்‌ பரிசு பெற்றது) இவர்‌ நூல்கள்‌. மொழி, 
தத்துவம்‌, நாட்டுப்‌ புறவியல்‌, பண்பாடு எனப்‌ பல்துறை 
பற்றிய 300 கட்டுரைகள்‌ படைத்துள்ளார்‌. ஆங்கிலம்‌ நன்கு 
எழுதவும்‌ பேசவும்‌ வல்ல தமிழறிஞர்‌. தமிழ்ப்‌ பாடல்கள்‌. பழ 
மொழிகள்‌ பலவற்றை ஆங்கிலப்படுத்தியுள்ளார்‌. பழமொழி 
பற்றிப்‌ பல்லாண்டுகள்‌ பலவாரியாக. உழைத்து அதில்‌ 
விற்பன்னராக விளங்குகிறார்‌. அமெரிக்க உலகப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 0. Li வழங்கியுள்ளது. பரந்துபட்ட அறிவும்‌ பண்பும்‌ 
விரிந்த உள்ளமும்‌ வாய்ந்தவர்‌. உலகளாவிய பண்பகம்‌ 
தொடங்கியுள்ளார்‌. 60ல்‌ மணம்‌; ஒரே மகன்‌ கணேசன்‌. முகவரி 
‘Panpagam’ Swarna Nagar, Robertsonpet, Kolar Gold Field. 
Karnataka. 563 122. 


அறிஞர்‌ வ. ரா. (ராமசுவாமி 17-9-1889-23-8-1951. திருவை 
யாற்றை யடுத்த திங்களூர்‌. வரதராஜ ஐயங்கார்‌: பொன்னம்‌ 
மாள்‌. திருவையாறு மத்திய . உயர்நிலைப்‌ பள்ளி மெட்ரி 
குலேஷன்‌. தஞ்சை - திருச்ச கல்லூரிகளில்‌ பயின்று F.A. தேர்வு 
எழுதுமுன்‌ தேச பக்தியில்‌ . ஈடுபடல்‌. வங்கம்‌ சென்று 
அரவிந்தருக்குப்‌ பணம்‌ கொணர்ந்து கொடுக்கும்‌ ரகசியப்‌ பணி 
புரிதல்‌. 11ல்‌ பாரதி புதுவைக்கு வந்ததும்‌, அரவிந்தர்‌ ஆசிரமத்‌ - 
தில்‌ தங்கல்‌. பாரதியின்‌ தொடர்பு முழமுப்புரட்சயாளராக்கல்‌. 
சனாதன வருணாசிரமக்‌ கொள்கையை மறுக்கும்‌ வாழ்வு முறை 
யினை மேற்‌ கொள்ளல்‌; பூநூல்‌ மற்ற சடங்குகளை விடல்‌. 


14ல்‌ திங்களூர்‌ திரும்பி அரிசன சேவை ஆற்றல்‌; மது 
விலக்கு, காங்கிரஸ்‌ பிரசாரம்‌ செய்தல்‌. தஞ்சை சுதந்திரன்‌" 
இதழ்‌ பொறுப்பு ஏற்றல்‌. 18-19ல்‌ டாக்டர்‌ வரதராஜுலு 


மது. ச. விமலானந்தம்‌ 865 


நாயுடுவின்‌ “தமிழ்நாடு இதழில்‌ (சேலத்தில்‌) சேர்தல்‌. 22-25 
காரைக்குடி “ஊழியன்‌ ஏட்டில்‌ பணி, மீண்டும்‌ காங்கரஸ்‌ 
சேவை. 21 ல்‌ உப்புச்‌ சத்தியாகிரகப்‌ போரில்‌ சிறை செல்லல்‌. 
சிறையில்‌ நடைச்‌ சித்திரம்‌' என்ற புதிய வகையினைப்‌ 
படைத்தல்‌, சிறை மீண்டதும்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌, கு. சீனி 
வாசன்‌ போன்றாருடன்‌ இணைந்து “மணிக்‌ கொடி' 33ல்‌ வார 
இதம்‌ தொடங்கல்‌.பின்‌ ஈழம்‌ சென்று வீரகேசரி” ஆசிரியரா தல்‌, 
அங்கு பஞ்சாபி குடும்பத்தைச்‌ சேர்ந்த புவனேசுவரியை 35ல்‌ 
கலப்பு மணம்‌ புரிந்து கொள்ளல்‌, 36ல்‌ பாரதம்‌ மீளல்‌, 43ல்‌ 
(பாரத தேவி' (36-37ல்‌) ஆசிரியர்‌. விடுதலைக்கு முன்‌ 
“மராட்டா” தினசரி படித்து அரசியல்‌ தீட்சை பெறல்‌; பின்‌ 
“யங்‌ இந்தியா' படித்துக்‌ காந்தீயம்‌ பரப்பல்‌. 


வாழ்வின்‌ அனைத்துத்‌ துறையிலும்‌ சிந்தனை மூலம்‌ புரட்‌ 
சியைத்‌ தாண்டினார்‌. “பிரசாரமில்லா த எழுத்தால்‌ ஏது பயனு 
மில்லை” என்ற கொள்கையர்‌. இலக்கிய நடையை விடப்‌ பழகு 
தமிழ்‌ நடையே சிறந்தது எனச்‌ சாதித்தார்‌. பாரதியின்‌ 
தொடர்பு ஏற்பட்ட பின்‌ எழுத்து தீட்சை பெற்றார்‌. “அறிவு 
வழி புரட்சிப்‌ பிரசாரமே' அவர்‌ உயிர்‌ மூச்சு; இதுவே அவர்‌ 
எழுத்தின்‌ உயிரோட்டம்‌. 


பாரதி பக்தர்‌. பறையடித்துப்‌ பரப்பியவர்‌. “மகாகவி 
பாரதியார்‌” என முதன்‌ முதல்‌ முழு நூல்‌ எழுதிப்‌ பாரதி புகல்‌ 
பேசியவர்‌. “இந்த நூலைப்‌ படித்த பின்‌, ஒருவனுக்குப்‌ பாரதி 
யிடம்‌ மோகம்‌ ஏற்படவில்லை என்றால்‌ அவன்‌ ஓர்‌ உணர்ச்சி 
யற்ற ஜடம்‌ எனத்‌ தீர்மானித்து விடலாம்‌.” காந்தி மோகம்‌, 


பாரதி தாகம்‌-இதுதான்‌ வ. ரா. வேகம்‌ எனலாம்‌. 


வ.ரா. வசன வேந்தர்‌. பாட்டுக்குப்‌ 
பாரதி; வசனத்துக்கு வ. ரா. பாரதி பண்டிதர்களிடமிருந்து 
கவிதையை மீட்டார்‌ என்றால்‌, வ. ரா. வசனத்தைப்‌ புலவர்‌ 
பிடியிலிருந்து மீட்டார்‌. தமிழ்‌ மறுமலர்ச்சிக்‌ காலத்தில்‌ பாரதி 
பாக்கள்‌ எவ்வளவு சக்தி வாய்ந்தனவோ, அவவளவு சத்தி 
மிக்கவை வ. ரா.வின்‌ வசனம்‌. 


பாரதி கவியரசர்‌; 


சின்னச்‌ சின்ன வாக்கியங்கள்‌. பட்டுக்‌ க்க 
கச்சிதமான கருத்துரைகள்‌. துப்பாக்கித்‌ தோட்டாக்கள்‌ பால 
ஊடுருவும்‌ வேகம்‌. சிந்தனைச்‌ சாணையிலே தட்டியெடு த்த 
சொற்கள்‌. புயல்‌ போல்‌ கருத்துக்கள்‌. சூறாவளி போன்ற 
சிந்தனைகள்‌ கம்பீர நடை. மறுமலர்ச்சி நடையின்‌ முன்னோடி. 


866 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தனிநடை; புதிய சமுதாயம்‌ படைக்க வல்ல பேராற்றல்‌ 
வாய்ந்தவை இவரது கனல்‌ எழுத்துக்கள்‌. விடுதலைப்‌ போரில்‌ 
நாட்டைத்‌ தட்டி எழுப்பிய பெருமை இவர்‌ எழுத்துக்கும்‌ 
பேச்சுக்கும்‌ உண்டு. இவர்‌ கட்டுரைக்கு ஈடாகவோ விஞ்சும்‌ 
வண்ணமோ இதுவரை ஓரு கட்டுரை கூட வெளிவரவில்லை 
என்பது பலரின்‌ கணிப்பு. 


வழங்கியவை: இவர்‌ படைத்தன ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு 
வகையின, வெவ்வேறு உத்தியின. 'நடைச்‌ சித்திரம்‌' தமிழுக்குப்‌ 
புதியது; இவரது அருங்‌ கொடை; தொடக்குநர்‌. “புண்ணியமும்‌ 
பலவீனமும்‌” சிறந்த சிந்தனைக்‌ கதிர்கள்‌, அற்பு தக்கட்டுரைகள்‌. 
“தமிழ்‌ நாட்டுப்‌ பெரியார்கள்‌' கச்சிதமான பேனாச்‌ சித்திரங்‌ 
கள்‌. புதிய முறையது. பெரியவர்கள்‌ யார்‌ என்ற வரையறை, 
அரியது. கோதைத்‌ தீவு”, “சுந்தரி', 'விஜயம்‌', சின்னச்‌ சாம்பு 
நான்கும்‌ நாவல்கள்‌. ‘சொர்க்கத்தில்‌ சம்பாஷணைகள்‌' சொக்க 
வைப்பது. “வாழ்க்கை விநோதங்கள்‌,” ‘வசந்த காலம்‌' வள 
மானவை. . 'மேயோவுக்குச்‌ சவுக்கடி,” “பர்தோலி கதை, 
“காங்கிரஸ்‌ ஆட்சி மூன்றும்‌ அரசியல்‌ அலசல்‌. “கவிதையின்‌ 
ஜனனம்‌” என்ற கட்டுரை கவிதை இலக்கியத்தில்‌ கட்டளைக்‌ 
கல்‌. ‘கலையும்‌ கலை வளர்ச்சியும்‌' விலை மதிக்கொண்ணாதது. 


பல்லாண்டுகட்கு ஒரு முறை தோன்றும்‌ பெரியார்‌ இவர்‌, 
மனம்‌ மொழி மெய்‌ மூன்றும்‌ ஒன்ற தமிழுக்கும்‌ தமிழ்‌ மக்கட்கும்‌ 
தம்‌ வாழ்வை ஈடுபடுத்திய தனிப்பெரும்‌ தலைவர்‌. வாழ்வு முழு 
தும்‌ வைதக எதிர்ப்புக்‌ கொள்கைகளைக்‌ கடைப்பிடித்து, 
வாழ்வினைப்‌ புரட்சிப்‌ பொறி பறக்க அறிவு நெறியில்‌ நடத்தி 
யவருக்கு ஒரு சான்று காட்ட: ர வைதல்‌ -முடியுமானால்‌, 
முதலில்‌ நிற்பவர்‌ வரா.வே! . ரா. என்ற இரண்டெழுத்‌ 
தால்‌ வல்லார்‌ விவ்‌ லைல்‌ வந்தனைக்குரிய வகையில்‌ 


வாழ்பவர்‌. தலை சிறந்த இலக்யெ கர்த்தா, தமிழ்‌ எழுத்தா 
ளர்களின்‌ முதல்வர்‌-மூலவர்‌. 


புதிய பாதை வகுத்தார்‌. புதிய குருதி புகுத்தினார்‌. தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ உலகின்‌ தந்தை, மறுமலர்ச்சி யுலகின்‌ மேதை. சர்‌ 
திருத்தச்‌ செம்மல்‌. தலை சிறந்த சிந்தனைச்‌ சிற்பி. ஆத்திகரும்‌ 
நாத்திகரும்‌ போற்றும்‌ அருமைக்குரிய பெருமையர்‌. தமிழன்‌ 
பெருமைப்படவேண்டி௰ய உயர்‌ தமிழர்‌. சுதந்திர, குடியரசு நாட்‌ 
களில்‌” பெரு விருந்து அளிப்பாராம்‌. பெரியோரென வியக்கா த, 
சிறியோரென இகழாத பெருமகன்‌. இளைஞர்களை அக்கும்‌, 
சின்ன த்தனங்‌ கண்டு சீறும்‌ சால்பினர்‌, “அக்ரெகாரத்து அதிசய 


மது. ௪. விமலானந்தம்‌ 867 


மனிதர்‌' என்றார்‌ அண்ணா. வணக்கத்துக்கும்‌ வழிபாட்டுக்கும்‌ 
உரியவர்‌ அறிஞர்‌ வ. ரா. 


கே, ஆறுமுக நாவலர்‌: 1894-69. நாகர்‌ கோவில்‌. திருவாவடு 
துறை ஆதீன மகா வித்துவான்‌. தொண்டன்‌” இங்களிதழா 
சிரியர்‌. அந்நாளில்‌" இந்துக்களைக்‌ கிருத்துவராக்கும்‌ மத 
மாற்றும்‌ வேலை மும்முரமாக இருந்த காலகட்டம்‌. வடக்கன்‌ 
குளம்‌ (நெல்லை) பஞ்சாயத்துத்‌ தேர்தலின்‌ முன்பே 72000 
கிருத்துவர்களை இந்துக்களாக மீண்டும்‌ மதமாறச்‌ செய்தவர்‌. 
வாதிடும்‌ வன்மையாலும்‌ வாக்குத்‌ திறத்தாலும்‌ இப்படிச்‌ 
சாதனை புரிந்தவர்‌. பாதிரியார்களிடம்‌ ஒரே வாரத்தில்‌ 
சாதித்துக்‌ காட்டுகிறேன்‌ எனச்‌ சவால்‌ விட்டுச்‌ சாதித்தவர்‌. 
அவர்கள்‌ பதிலேதும்‌ பேச முடியாது போயினர்‌. சைவம்‌ 
சர்வேசுவரன்‌ கட்சி, குருத்துவம்‌ சாத்தான்‌ கட்சி என இடி 
போல்‌ முழங்குவார்‌. அத்துணை ஊற்றம்‌-அவ்வளவு வேகமான 
வர்‌., அதனால்‌ “பரசமயக்‌ கோளரி' என்றேத்தப்‌ பெற்றவர்‌. 


பேச்சு அழுத்தந்‌ திருத்தமாக அற்புதமாக இருக்கும்‌. 
அடித்துப்‌ பேசுவார்‌; ஆணித்தரமாக முழங்குவார்‌. ஒலிபெருக்கி 
இல்லாத நாள்‌. ஓராயிரம்‌ பேருக்குக்‌ கேட்கும்‌ இவர்‌ கர்ஜனை. 
எந்தச்‌ சந்தேகமும்‌ எவர்‌ வேண்டினும்‌ உடன்‌ பதில்‌ தருவேன்‌; 
காலமில்லையேல்‌ வினா, உளர்‌ பேர்‌ குறித்து ஒரு தாளில்‌ தருக, 
ஒரே வாரத்தில்‌ வீடு தேடி. வரும்‌ பதில்‌ என்பார்‌; அப்படியே 
செய்வார்‌. மதுரையில்‌ “திருவருள்‌ தவநெறி மன்றம்‌” மதுரை 
அதனத்‌ தலைமையில்‌ இயக்கினார்‌. கந்த பெரிய திருவிளை 
யாடற்‌ புராண விரிவுரைகள்‌ ஆற்றுவார்‌. 


ஒரு முறை சோழவந்தான்‌ புகைவண்டி நிலைய த்தில்‌ 
அன்பர்கள்‌, “அதோ அங்கிருக்கும்‌ அண்ணா துரையிடம்‌ பேசி 
னால்‌ தேவலை. உங்களை மறுத்துப்‌ பேசுகிறார்‌. அதனால்‌ 
மக்கள்‌ மாறுகிறார்கள்‌' என வேண்ட, இவர்‌ சென்று, “சமயங்‌ 
களைக்‌ கண்டித்துப்‌ பேசுவதுண்டா? சிறு பிள்ளையாக இருக்‌ 
கிறீர்‌, அப்படிப்‌ பேசலாகாது. எது வேண்டுமானா லும்‌ எப்படி 
வேண்டுமானாலும்‌ பேசுவது என்பது பெருந்தவறு. பிரமாண 
நூல்‌ சிவஞான போதம்‌ தெரியுமா? தெரியாதபோது, 
கண்டித்துப்‌ பேச உமக்கென்ன தகுதி உளது?” என்று சாடியவர்‌. 


இவரைப்‌ போல்‌ பெரும்‌ பேச்சாளர்‌ இப்போதில்லை. 
மணிக்கணக்கில்‌ பேசுவார்‌. கருநிறம்‌, நாட்டுக்‌ கோட்டை 
செட்டியார்‌ போன்ற தோற்றத்தினார்‌. இந்து சமய விளக்கம்‌, 
கடவுள்‌ அல்லது இறை நிலை போன்ற நூல்களும்‌ யாத்துளார்‌. 


868 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தமிழகத்தில்‌ சூறாவளி போல்‌ சுழன்று சைவம்‌ பரப்பிய- 
பெருக்கிய சிங்கம்‌. 75 வயது வரை இருந்து சமயப்‌ பெருந்‌ 
தொண்டாற்றிய இல்லற நெறியினர்‌. இப்பெருமகனாரையும்‌ 
வழக்கம்போல்‌ தமிழகம்‌ மறந்துவிட்டது! இப்படி ஒருவர்‌ இருந்‌ 
தாரா என்பதே பலருக்கும்‌ தெரியாதுளது! யாழ்ப்பாண 
ஆறுமுக நாவலர்‌ வேறு;இவர்‌ நாகர்கோவில்‌ ஆறுமுக நாவலர்‌; 
நம்‌ காலத்தில்‌ நிலவியவர்‌. 


எஸ்‌. எஸ்‌. அருணகிரிநாதர்‌: 15-7-1895-—17-4-1974. 
திருவண்ணாமலை சுரகுளத்தூர்‌. சுப்பராய முதலியார்‌ : 
கன்னியம்மாள்‌. நாகப்பட்டினம்‌ எஸ்‌. பி.ஜி, தொடக்க, 
வெஸ்லியன்‌ உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ பயின்றவர்‌. ஆங்கிலம்‌ 
தேறவில்லை. யாழ்ப்பாண கனகசபைப்‌ பிள்ளை தூண்டுதலால்‌ 
தமிழ்‌ கற்றுச்‌ சிறத்தல்‌. நாகை “மதுரை கப்பல்‌ 
கம்பெனியில்‌' எழுத்தர்‌. சென்னையில்‌ பவானந்தர்‌ கழகத்தில்‌ 
1916 முதல்‌ பணி; கா. ர. கோவிந்தராச முதலியார்‌ தொடர்‌ 
பால்‌ தமிழறிவு வளர்த்தல்‌.17ல்‌ நீதிக்கட்சி நாளேடு£திராவிடன்‌' 
துணை ஆசிரியர்‌ . மணி. திருநாவுக்கரசு முதலியார்‌ முயற்சியால்‌ 
முத்தியா லுப்‌ பேட்டை உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தமிழாசிரியர்‌. 


புதினம்‌ படைப்பதில்‌ ஈடுபாடு கொண்டு திருக்கழுக்‌ 
குன்றத்துக்‌ கொலை, பத்மாசனி, அமரநாதன்‌, சற்குணவல்லி, 
குமுதா ரஞ்சனி, ஆநந்த மனோகரன்‌, அமிர்தசாகரன்‌, அமிர்த 
குமாரி, செய்யா த குற்றத்திற்குச்‌ சென்ம தண்டனை போன்று 
படைத்தார்‌. 


கா. நமச்சிவாயர்‌ அருளால்‌ 24ல்‌ தொண்டை மண்டலம்‌ 
துளுவ வேளாளர்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ சேர்ந்து 32 ஆண்டு 
கள்‌ பணியாற்றி 56ல்‌ ஓய்வு. 37ல்‌ “ஆனந்த ஜோதி: திங்களிதழ்‌. 
ஓரணா-9றுகதை இதழ்‌ நடாத்தினார்‌. 38 இந்தி எதிர்ப்புப்‌ 
போரில்‌ இறங்கல்‌. 42ல்‌ பம்மலாரின்‌ “சபாபதி நாடகத்தில்‌, 
மாணவர்‌ கட்டுரைத்‌ தாட்களைக்‌ கிழித்துத்‌ தமிழாசிரியர்‌ 
தலையில்‌ போடும்‌ பகுதி இருந்தது. அதை.எதிர்த்துப்‌ போரா ட 
நீக்கச்‌ செய்தார்‌, அமைச்சர்‌. *தமிழாசிரியர்கட்கு . - என்ன்‌ 
தெரியும்‌? மின்விசைப்‌ பொத்தானைக்‌ கூடப்‌ போடத்‌ தெரி 
யாதே! அவர்கட்கா பட்டதாரி ஊதியம்‌! எனப்‌ பேசியதை 
எதிர்த்து அறப்போர்‌ நிகழ்த்தி மாநாடு போட்டு; அமைச்சர்‌ 
வருத்தம்‌ தெரிவித்ததோடு, பட்டதாரிகட்கு ஓப்ப ஊதியமும்‌ 
தர இசைந்தார்‌. 47ல்‌ “சுதந்திர நாடு' துணையாசிரியர்‌. 


மனைவி உண்ணாமுலை அம்மையார்‌. மக்கள்‌ ஆண்‌ 2்‌- 
பெண்‌ 2, மனைவியின்‌ கடமை, வாழ்வதற்கு வழி, பேரும்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 86.9 


புகழும்‌, பட்டினத்தார்‌, புகழேந்தி, கொலம்பஸ்‌, புத்தர்‌, 
அசோகர்‌, அயல்‌ நாட்டுப்‌ பெரியோர்‌, வில்லியம்மில்லர்‌, தமிழர்‌ 
வாழ்ந்த விதம்‌, தமிழ்‌ நாட்டுப்‌ பெரியோர்‌, அறிஞர்‌ வரலாறு, 
இவர்கள்‌ உயர்ந்த விதம்‌, தமிழ்‌ மக்கள்‌ சென்ற வழி எனப்‌ 
பன்னூல்‌ படைத்தார்‌. சென்னை மாணவர்‌ மன்ற வெள்ளி 
விழாவில்‌ நாவலர்‌ பாரதியார்‌ தலைமையில்‌ “அசிரிய மணி' 
எனும்‌ பட்டம்‌ அளிக்கப்‌ பெற்றது. அறிஞர்‌ அண்ணா: 
“என்னுடைய ஆரம்ப கால அரசியலுக்கு உறுதுணையாக இருந்‌ 
தவர்களில்‌ அருணகிரிநா தரும்‌ ஒருவர்‌. அவரே ஒரு “அபிதான 
சிந்தாமணி':-மணிக்‌ கணக்கில்‌ பேசிக்‌ கொண்டிருப்போம்‌. 
எல்லாச்‌ செய்திகளைப்‌ பற்றியும்‌ ஏதேனும்‌ ஓரளவுக்குக்‌ கூறும்‌ 
வகையான கல்வியும்‌ கேள்வியும்‌ படைத்தவர்‌.” 


கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி : 9-9-1899-5-12-1954. தஞ்சை 
மாவட்ட நூகையையடுத்த புத்த மங்கலம்‌. தந்‌ைத கர்ணம்‌ 
இராமசாமி ஓயர்‌. திருச்சி தேசிய உயர்நிலைப்பள்னியில்‌ பயின்ற 
போது காந்தியடிகளின்‌ ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ 
. இணைந்து 1921ல்‌ கரூரில்‌ சிறை சென்றார்‌. திரு.வி.க.வின்‌ “நவ 
சக்தி,” இராஜாஜியின்‌ “விமோசனம்‌” ஏடுகளில்‌ பணியாற்றி, 
ஆனந்த விகடன்‌ ஆசிரியராகி அதை உயர்நிலைக்குக்‌ கொணர்ந்‌ 
தார்‌. அதனின்று விலக 1941ல்‌ கல்கி இதழ்‌ தொடங்கினார்‌. 
சத்தியாகிரக இயக்கத்தில்‌ சேர்ந்து மும்முறை சிறை சென்றார்‌. 
்‌ முப்பது ஆண்டுகளாக இதழுலகில்‌ இணையற்ற சேவை செய்து 
முப்பதுக்கும்‌ மேற்பட்ட நூல்கள்‌ படைத்துள்ளார்‌, சிறுகதை, 
நாவல்‌, கட்டுரை, விமர்சனம்‌, பயண இலக்கியம்‌, தலையங்க : 
இலக்யெம்‌, கலைத்துறை போன்ற பல்துறையிலும்‌ பெரும்‌ 
புகழ்‌ பெற்றவர்‌. வரலாற்றுப்‌ புதின விற்பன்னர்‌ என 
வீரார்ந்து நிற்கிறார்‌. வாழுங்காலத்திலேயே புகழ்‌ பூதீதவர்‌; 
மேதையென மதிக்கப்‌ பெற்றவர்‌. எழுத்தாளன்‌ ஒருவன்‌ கார்‌, 
பங்களா வைத்து வளமுடன்‌ வாழ முடியும்‌-வாழ இயலும்‌ 
என்பதை அன்றே மெய்ப்பித்தவர்‌. 


எதை எப்படிச்‌ சொன்னால்‌ இந்த மாந்தர்க்கு எடுக்கும்‌ என 
நுண்ணிதின்‌ அறிந்து எழுதி எல்லோர்‌ இதயமும்‌ கவர்ந்தவர்‌. 
தம்‌ சொல்வாக்கையும்‌, செல்வாக்கையும்‌ பொது நன்மைக்குப்‌ 
பயன்படுத்திய.பேருள்ளத்தர்‌. முதலில்‌ பாரதி பாடல்களைச்‌ 
சாடியவர்‌. . பின்‌ உணர்த்து எட்டையபுர பாரதி மண்டபம்‌ 
கட்ட நிதி திரட்டி உருவாக்கியவர்‌. காந்தி நினைவு மண்டபம்‌, 
திரு.வி.க. மணி மண்டபம்‌ எழ நிதி திரட்டித்‌ தந்தவர்‌. அறிஞர்‌ 
வ.ரா., பரலி ௬. நெல்லையப்பர்‌, நாமக்கல்‌ கவிஞர்‌ போன்‌ 


870 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


றார்க்கு மக்களிடம்‌ நிதி திரட்டி அளித்தவர்‌. தம்‌ கல்கி இதழ்‌: 
வாயிலாக. தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்‌ தலைவர்‌, தமிழ்‌ வளர்ச்‌ 
சிக்‌ கழகச்‌ செயலர்‌. இவர்‌ பங்கு பெறாத-பணியாற்றாத 
அரசியல்‌-இலக்கிய இயக்கமோ நிகழ்ச்சியோ எதுவுமில்லை. பல்‌ 
துறைத்‌ தக்காரையும்‌ ஆக்கமுடன்‌ ஊக்கியவர்‌. நகைச்சுவைப்‌ 
பயிரை வளர்த்த நல்லவர்‌. இராஜாஜி, டி.கே.சி. தொடர்புடன்‌ 
அரசியல்‌-இலக்கியத்‌ தமிழ்‌ வளர்த்தவர்‌. “காற்றினிலே வரும்‌ 
கீதம்‌...” என்ற இசைக்குயில்‌ எம்‌.எஸ்‌. சுப்புலட்சுமி பாடல்‌ 
இவரியற்றியதே. தூத்துக்குடி வ:உ.சி. கல்லூரி உருவாக 
வேராக விளங்கியவர்‌. 


புனை பெயர்கள்‌: கல்கி, ரா.கி., கர்நாடகம்‌, தமிழ்‌ மகன்‌, 
தமிழ்த்தேனீ, அகஸ்தியர்‌, யமன்‌, விவசாயி, லாங்கூலன்‌. 
படைப்புகள்‌: பல புதினங்கள்‌ , சிறுகதைகள்‌ , இலங்கைப்பயணம்‌, 
ஏட்டிக்குப்போட்டி, நாட்டுக்கு ஒரு புதல்வர்‌, மாந்தருக்குள்‌ ஒரு 
தெய்வம்‌, பாரதி பிறந்தார்‌. இவரைப்‌ பற்றிய பெரு வரலாற்‌ 
றினைப்‌ “பொன்னியின்‌ புதல்வன்‌” என அறிஞர்‌ சுந்தா அற்புத 
மாக ஆக்கியுள்ளார்‌. இவரது மகள்‌ ஆனந்தி, மகன்‌ சுல்கி 
ஆசிரியர்‌ கி. இராசேந்திரன்‌. இருவரும்‌ டவலில்‌ கதை 
யாசிரியர்கள்‌ . 


சின்ன அண்ணாமலை : (நாகப்பன்‌) 18-6-1920-—21-6-80. 
காரைக்குடி உய்யக்‌ கொண்டான்‌ சிறு வயல்‌. நாச்சியப்பச்‌ 
செட்டியார்‌ : மீனாட்சி ஆச்சி. தாய்மாமன்‌ லெட்சுமணன்‌ 
செட்டியார்‌ மலேயா அனுப்ப, டெலுகாண்சனில்‌ படித்துத்‌ 
திரும்பினார்‌. தத்துப்பிள்ளையாகத்‌ தேவகோட்டை சென்றார்‌; 
அண்ணாமலை என்ற பெயர்‌ இடப்பட்டது. பின்னாளில்‌ 
வேறுபடுத்திக்‌ காட்ட இராஜாஜி “சின்ன” என அடை கொடித்‌ 
தார்‌. அதுவே நிலைத்தது. 


9 வயதில்‌ காத்தி பக்தி ஏற்பட, 42 ஆகஸ்டுப்‌ போராட்டத்‌ 
தில்‌ தடைமீறி-கைதாதி-திருவாடானைச்‌ சிறையில்‌ இருந்தார்‌. 
மக்கள்‌ சிறைவீடு செய்தனர்‌. உயிருடனோ பிணமாகவோ 
இவரைக்‌ கொணர்வோர்க்கு ரூ 10,000 எனப்‌ பறைசாற்றியது 
அரசு. தலைமறைவாகித்‌ திருச்சி வழி சென்னை சென்றார்‌. 
ஏ.என்‌. சிவராமன்‌, ஏ.கே. செட்டியார்‌, கோயங்கா வழி 
யனுப்ப, சா..கணேசன்‌ இவரைக்‌ காசிக்கு அனுப்பி வைத்தார்‌. 


விடுதலையான பின்‌ தமிழ்ப்‌ பண்ணை தோற்றினார்‌. 500 நூல்‌ 
கள்‌ வெளியிட்டார்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 871 


தமிழக வட-தென்‌ எல்லைப்‌ போராட்டங்களில்‌ முனைந்து 
நின்றார்‌. திரு.வி.க மணிவிழாவினைச்‌ சிறப்பாக நடத்தினார்‌. 
78ல்‌ “அன்று கம்பன்‌-இன்று கண்ணதாசன்‌” என்று விளம்பரம்‌ 
செய்து கண்ணதாசனுக்கு முதன்‌ முதல்‌ பிறந்த நாள்‌ விழா 
கொண்டாடினார்‌. 


14 வயது முதலே மேடையில்‌ முழங்கினார்‌. நகைச்சுவை 
கொட்டும்‌. அறிஞர்‌ அண்ணா, மூதறிஞர்‌ இராஜாஜி இவர்‌ 
பேச்சில்‌ சொக்குவர்‌. 40 முதல்‌ நாமக்கல்லாருடன்‌ பழகினார்‌. 
அவருக்குப்‌ பொன்னாடை போர்த்திப்‌ பெருமை செய்தார்‌. 
(அதற்கு முன்‌ காஷ்மீர்‌ சால்வை போர்த்திப்‌ பொன்னாடை 
என்பர்‌; இவரே பொன்னாடை உண்மையில்‌ போர்த்தித்‌ 
தொடக்கியவர்‌). இவர்‌ பாடல்களை மேடைதோறும்‌ பாடி 
அவர்‌ புகம்‌ பரப்பினார்‌. 


ஒலிபெருக்கி இல்லாத காலத்தில்‌ கம்பீரமான குரலில்‌ 
வீராவேசத்துடன்‌ சங்கநாதம்‌ செய்தவர்‌. எழுத்திலும்‌ வல்ல 
வர்‌, கல்கியில்‌ 200 கட்டுரைகள்‌. 'கண்டறியாதன கண்டேன்‌” 
(பயணக்‌ கட்டுரை). 


24-10-4]ல்‌ தேவகோட்டையில்‌ தமிழிசை மாநாடு நடத்தி 
னார்‌. 47ல்‌ இராஜாஜி மேற்கு வங்க ஆளுநர்‌-விசுவபாரதி 
பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌. அங்கு தமிழ்‌ நூல்‌ ஒன்றுகூட 
இல்லாத குறைபோக்க அண்ணாமலை அரசர்க்கு எழுதினார்‌. 
அவர்‌ தமிழ்‌ நூல்களைத்‌ திரட்டுமாறு இவரைப்‌ பணித்தார்‌. 
டி.கே.சி, கல்‌, இவர்‌ மூவரும்‌ கல்கத்தா எடுத்துச்‌ சென்று 
சாந்தி நிகேதனத்திற்கு வழங்கி வந்தனர்‌. 


ஆங்லெத்திலேயே எழுதிக்‌ கொண்டிருந்த எஸ்‌.வி.வி., 
கி. சந்திரசேகரன்‌, திருப்புகழ்‌ மணி டி.எம்‌. கிருஷ்ணசாமி 
ஐயர்‌ போன்றாரைத்‌ தமிழில்‌ எழுத வைத்தவர்‌. அமுதசுரபி 
விக்ரமன்‌ அவர்களை ஸ்பென்சரிலிருந்து அழைத்து வந்து 
“வெள்ளி மணி'யிலும்‌, தமிழ்ப்‌ பண்ணையிலும்‌ பணிபுரியச்‌ 
செய்து இலக்கிய உலகிற்குக்‌ கொணர்ந்தார்‌. பாரதியார்‌ 
சங்கத்‌ தோற்றுதர்‌. 


இரைக்கதை வசனகர்த்தா; தங்கமலை ரகசியம்‌. சொன்‌ 
னால்‌ நம்ப மாட்டீர்கள்‌ என்ற வரலாறும்‌; இராஜாஜி முத்துக்‌ 
குவியல்‌- உவமைகள்‌ - அருள்‌ மலர்கள்‌ எனத்‌ தொகுத்தவர்‌. 
“தகைச்சுவையரசு', “தேசியச்‌ செல்வர்‌' என்ற பட்டங்கள்‌ 
பெற்றவர்‌, 


872 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஹரிஜன்‌, வெள்ளிமணி, சங்கப்பலகை ஆகிய இதழ்கள்‌ 
நடத்தியவர்‌, 


அனைத்திந்திய சிவாஜி ரசிகர்‌ மன்றத்‌ தலைவராகத்‌ 
திகழ்ந்தவர்‌. காங்கரஸ்வா தி. கதரே உடுத்துவார்‌. மணிவிழா 
மேடையிலேயே மாண்டவர்‌. 


சோம. இளவரசு : 25-18-94--29-5-86. செட்டிநாடு கீழச்‌ 
சீவல்பட்டி. சோமசுந்தரம்‌ செட்டியார்‌ : கல்யாணி ஆச்சி, 
புலவர்‌ பட்டம்‌ பெற்றுப்‌ பின்‌ தாமே பயின்று பி. ஏ., எம்‌. ஏ. 
பெற்றார்‌. 58 முதல்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
பணியாற்றியவர்‌. பாடம்‌ நடாத்துவதில்‌ பாங்கானவர்‌; 
மேடைப்‌ பேச்சில்‌ பட்டிமன்றில்‌ மேலானவர்‌; யாப்பில்‌ வல்ல 
வர்‌. மெய்ப்புக்‌ (Proof reading) கலையில்‌ தேர்திறனி. தந்து 
சென்றவை : இலக்கண வரலாறு, இலக்கிய வரலாறு, இருபது 
நூற்றாண்டுகளில்‌, நன்னூல்‌ - எழுத்து சொல்லதிகாரங்கள்‌, 
பரணி இலக்கியம்‌, காப்பியத்‌ திறன்‌, திருவருணைக்‌ கலம்‌ 
பக உரை, ஆத்திச்சூடி. முனைவர்‌ பட்டத்திற்காக எடுத்த 
தலைப்பு (சேனா வரையர்‌ உரைத்திறன்‌'. கண்ணதாசனைக்‌ 
கரைத்துக்‌ குடித்தவர்‌. புதுவை “தமிழ்ச்செல்வி இதழுக்கு உறு 
துணையாக இருந்தவர்‌. “இலக்கியச்‌ செம்மல்‌' என்ற விருது 
பெற்றவர்‌. இவர்‌ மறைவு தமிழுலதிற்குப்‌ பெரும்‌ இழப்பு! 


கட்டுரை இலக்கியம்‌ 


பொதுவாக இலக்கியத்தைக்‌ கற்பனை இலக்கியம்‌ (1க01- 
native Litt) கற்பனையல்லா த இலக்கியப்‌(Non-Imaginative Litt) 
என இரு பெரும்‌ பிரிவில்‌ அடக்கலாம்‌. முன்னதில்‌ கதை, 
கவிதை, நாடகம்‌ போன்றனவும்‌, பின்னதில்‌ கட்டுரை போல்‌ 
வனவும்‌ அமையும்‌.* உரைநடை இலக்கிய வகையில்‌ முதலது; 
கவிதைக்கு அடுத்த நிலையில்‌ அமையும்‌ பெருமையது. ஆனால்‌ 
எந்த மொழியிலும்‌ அவ்வளவாக வளராதுளது என்றே இயம்ப 
வேண்டியுளது. ஒருவேளை கதை இலக்கியங்களின்‌ விரைவான 
வளர்ச்சியும்‌ வேகமான வரவேற்பும்‌ இதன்‌ வளர்ச்சியை 
முடக்கிவிட்டதோ என எண்ணத்‌ தோன்றுகிறது. 


கதையும்‌ கட்டுரையும்‌: இளகிய (Flexible) கதையின்‌ 
எளிமையும்‌ ஈர்ப்பும்‌ கட்டுரையில்‌ இல்லை. கதை தொடர்‌ 
ஓட்டம்‌ என்றால்‌, கட்டுரை இறுகிய (1914) நூறு மீட்டர்‌ 
ஓட்டம்‌ ஆகும்‌. முன்னதில்‌, கதாசிரியரை அறவே மறந்து 
விட்டுப்‌ படித்து மகிழ முடியும்‌; பின்னதிலோ கட்டுரை 
யாசிரியர்‌ குறுக்கே நிற்பார்‌. முன்னதில்‌, உணர்வு நம்‌ 
உள்ளத்தை அள்ளிக்‌ கொண்டு எங்கோ சென்றுவிடும்‌; பின்‌ 
னதில்‌ அறிவு நம்‌ சிந்தையில்‌ ஒன்றி உறையச்‌ செய்யும்‌. சுதை 
யைக்‌ கதைக்காகவே படித்து மகிழ்கிறோம்‌. கட்டுரையிலோ 
கருத்தைவிடக்‌ கட்டுரையாளரின்‌ ஆளுமையையே அதிகம்‌ நாடு 
சன்றோம்‌. இவையே கதைக்கும்‌ கட்டுரைக்கும்‌ உள்ள வேறு 
பாடு. ஒன்று, நீளத்‌ தாண்டுதல்‌; மற்றொன்று, உயரத்‌ 


தாண்டுதல்‌. 


* Imaginative Litt deals with fictional events or with actual 
events in such a way that the literal accuracy is not 
chiefly relevant. Non-imaginative Litt attempts primarily 
historical, scientific or philosophical accuracy, but has 
sufficient stylistic grace or broadly humanistic relevance 


to give literary pleasure. Lee. T. Lemon. 


874 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கட்டுரை (Essay) என்ற சொல்‌ புதியது; ஆனால்‌ அதன்‌ 
பொருள்‌ பழையது தான்‌.* உபநிடதங்கள்‌, கிரேக்க ரோமானிய 
பிளேட்டோ, சிசரோ, செனகா, புளுடார்க்‌ எழுத்துக்களில்‌ 
காணப்படுகின்றன. ஆனால்‌ தேரிய கட்டுரைகட்கும்‌ 16 ஆம்‌ 
நூற்றாண்டையே நோக்க வேண்டியுளது. முதன்‌ முதல்‌ 
கட்டுரை கிளைத்தது பிரெஞ்சு மொழியில்தான்‌! அம்மொழி 
யில்‌ உரைநடை இலக்கியங்களே மிகுதி; அதன்‌ உருவாக்கத்தில்‌ 
அம்மொழிக்கு எம்மொழியும்‌ ஈடில்லை. எனவே இக்கால இலக்‌ 
கிய உலகினுக்குக்‌ கட்டுரை வகையினைத்‌ தந்துதவிய பெருமை 
பிரெஞ்சுக்கே உண்டு. மிக்கேல்‌ டி மான்டேன்‌ கட்டுரை இலக்‌ 
கியத்தின்‌ தந்தையாக - திருமூலராகத்‌ திகழ்கிறார்‌. இவரே 
கட்டுரை என்ற சொல்லை முதலில்‌ ஆண்டவர்‌. (1571) 


இவரைப்‌ பின்பற்றி எழுதியவர்‌ ஆங்கில எழுத்தாளர்‌ 
பிரான்சிஸ்‌ பேக்கன்‌ (1561-1626); ஆங்கிலக்‌ கட்டுரை இலக்‌ 
கியத்‌ தொடக்குநராக அமைகிறார்‌; பின்‌ வந்தோர்க்கு வழி 
காட்டியாகிறார்‌. என்றாலும்‌ ஆபிரகாம்‌ கவ்லி (1618-67) என்‌ 
பாரே “ஆங்கிலக்‌ கட்டுரை இலக்கியத்‌ தந்தை என்னும்‌ 
பெருமை பெறுகிறார்‌. 


இது வலுப்பெற்றது ஆங்கில இலக்கியப்‌ பொற்காலமான்‌ 
18 ஆம்‌ நூற்றாண்டில்தான்‌. அடிசன்‌ (1672-1719), ஸ்டீல்‌ 
(1672-1729) தனி இலக்கிய வடிவமாக உருவாக்கினர்‌, இன்ப 
மூட்டுவதே கட்டுரையின்‌ கருத்தாகுமென எளிய கட்டுரைகள்‌ 
இயற்றினர்‌. டாட்லர்‌, ஸ்பெக்டேடர்‌ ஏடுகள்‌ மூலம்‌ ஏற்ற 
முறச்‌ செய்தனர்‌. டாக்டர்‌ ஜான்சன்‌ உயர்‌ கட்டுரைகள்‌ 
வரைந்தார்‌; ஆனால்‌ கடின கம்பீர நடையது. ஸ்விப்ட்‌, 
கோல்டு ஸ்மித்‌, டேனியல்‌ டிபோ, -ஹென்றி பீல்டிங்‌, லாக்‌, 
பர்க்‌ போன்றார்‌ குறிப்பிடத்‌ தக்கோர்‌. 


19-ஆம்‌ நூற்றாண்டு கட்டுரை இலக்கிய மறுமலர்ச்சிக்‌ 
காலம்‌. ஹாஸ்லிட்‌, சார்லஸ்‌ லாம்ப்‌ இரு சுடர்களாக இலங்கு 
கின்றனர்‌.முன்னவர்‌- எளிமை அறிவின்‌ திறத்தால்‌ வியக்க வைத்‌ 
தவர்‌; பின்னவர்‌ அன்புப்‌ பெருக்கும்‌ அழகு நடையும்‌ கொண்டு 
அனைவரையும்‌ அள்ளியவர்‌ (Essays of Elia). மெக்காலே, ப 
வென்சி மின்தவழ்‌ மென்‌ நடையால்‌ வரலாற்றுக்‌ கட்டுரைகள்‌ 
வழங்கினர்‌. ஸ்டீவென்சன்‌ கருத்தொளியும்‌ கலையழகும்‌ 
கொண்டு நிலைபேறுடைய நற்கட்டுரைகள்‌ வரைந்தார்‌. 
ஆர்னால்டு, கார்லைல்‌, ரஸ்கின்‌, லீ ஹண்ட்‌, செயின்ட்ஸ்பரி, 
பேட்டர்‌, லிண்டு கணிசமாக எழுதினர்‌. 


* The word is late, the thing is ancient - Bacon. 


மது. ச. விமலானந்தம்‌ ஒர்த்‌ 


20 ஆம்‌ நூற்றாண்டில்‌ கதையும்‌ கட்டுரையும்‌ போட்டி 
போட்டுக்‌ கொண்டு வளர்ந்தன. ஜி. கே. செஸ்டர்டன்‌, ஈ, வி. 
லூகாஸ்‌, ஜே. பி. பிரீஸ்ட்லி, பெல்லக்‌, அக்ஸ்லி, வர்ஜீனியா 
உல்ப்‌, அகஸ்டின்‌ பெரில்‌ போன்றார்‌ படைத்துளர்‌. இப்படிக்‌ 
கட்டுரை இலக்கியம்‌ காலத்துக்குக்‌ காலம்‌ மாறுபட்டு வரு 


திறது. 


அமெரிக்கக்‌ கட்டுரையாளர்கள்‌ : தாமஸ்‌ பெயின்‌, 
வாஷிங்டன்‌ இர்விங்‌, எமெர்சன்‌, எட்கர்‌ ஆலன்‌ போ, தேரோ, 
ஹோம்ஸ்‌, லோவல்‌, பால்மோர்‌, அலிஸ்மெனெல்‌, செயின்ட்‌ 
போவே, எல்மர்‌ மோர்‌, ஒயிட்‌, கிரிஸ்டோபர்மார்லி. ஜெர்மனி 
யில்‌; லெசிங்‌, ஸ்லெகல்‌, ஹெர்மன்‌, கிரிமின்‌, பிரெஞ்சில்‌: 
வால்டேர்‌, ரூசோ, ககின்‌, மிக்லேட்‌, காடியர்‌. பிறந்தது 
பிரெஞ்சில்தான்‌ என்றாலும்‌, காலங்கடந்தே அதில்‌ கட்டுரை 
இலக்கியம்‌ கால்‌ கொண்டது. 


நந்தமிழில்‌ கட்டுரையின்‌ வளர்ச்சி சிறுவரலா3ற! நாற்பது 
களில்தான்‌ நாற்றங்கால்‌ பெற்றது. தொடக்கத்தில்‌ தமிழ்‌ 
'வர்னாகுலர்‌' எனப்பட்டது போன்றே, கட்டுரைகள்‌ 
'வியாசம்‌' என்றே வழங்கப்‌ பெற்றன. சிலம்பில்‌ குறியாக்‌ 
கட்டுரை (8:37) உரைபெறு கட்டுரை, நூற்‌ கட்டுரை என வரு 
கிறது. அரிச்சந்திர புராணத்தில்‌ “கதி இழக்கினும்‌ கட்டுரை 
இழக்கிலேன்‌” என்றும்‌, நன்னூலில்‌ *கலைபயில்‌ தெளிவும்‌, 
கட்டுரை வன்மையும்‌” எனவும்‌ வருகிறது. உரையாசிரியர்கள்‌ 
உரையினூடே கட்டுரையே தீட்டியுள்ளனர்‌ எனலாம்‌, உண்மை 
யில்‌ கட்டுரை கிளர்ந்த காலம்‌ ஐரோப்பியர்‌ வருகையின்‌ 
பின்னரே. படைப்பிலக்கியம்‌ போலே இதுவும்‌ அவர்களின்‌ 
வடிவக்‌ கொடையே! ராபர்ட்‌ டி நோபிலி, பெஸ்கி போன்றார்‌ 
கட்டுரைத்‌ துளர்‌. சிவஞான முனிவர்‌ போன்றாரின்‌ விரிவுரை 
கள்‌, மறுப்பு நூல்கள்‌, கட்டளைப்‌ பனுவல்கள்‌ முறையாக 
முகிழ்த்தன. ஆறுமுக நாவலர்‌, இராமலிங்கர்‌, செல்வ கேசவ 
முதலியார்‌, கா. ரா. நமச்சிவாய முதலியார்‌, வீராசாமி செட்டி 
யார்‌ குறிப்பிடத்‌ தக்கோர்‌. 


கவிதையில்‌ புதுமை கலந்தமை போன்றே உரைநடை: 
யிலும்‌ சாதனை செய்தார்‌ பாரதியார்‌. உ.வே.சா., திரு. வி.க., 
மறைமலையடிகள்‌, பண்டித மணி, வி. கோ. கூ, நாவலர்‌ 
பாரதியார்‌, ந. மு. வேங்கடசாமி நாட்டார்‌. கா. ச. பிள்ளை, 
தெ.பொ. மீ.,மு.வ., கா. அப்பாதுரையார்‌, கி. வா. ஐ., ரா. 
பி. சேதுப்பிள்ளை, வையாபுரிப்‌ பிள்ளை, வ. சுப. மாணிக்கம்‌, 


876 - தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மா. ராசமாணிக்கனார்‌, அ. ௪. ஞா. போன்றாரும்‌; பெரியார்‌, 
அண்ணா, கருணாநிதி, அன்பழகன்‌, நெடுஞ்செழியன்‌, ௪. பி, 
சிற்றரசு போல்வாரும்‌; இராஜாஜி, கல்கி, ரசிகமணி டி.கே.9., 
வ.ரா., தி. ஐ. ர., புதுமைப்பித்தன்‌, தூரன்‌, சிட்டி, துமிலன்‌, 
சுந்தா, கு. அழகிரிசாமி, சாண்டில்யன்‌, உமா சந்திரன்‌, 
அகிலன்‌, நா. பா., ஜெயகாந்தன்‌ போன்ற புதுமை எழுத்‌ 
தாளர்களும்‌; பெ. நா. அப்புசாமி, ஆர்‌. கே. விசுவநாதன்‌, ௧. 
ப. சந்தோஷம்‌, சுத்தானந்த பாரதியார்‌. ௪. கு. கணபதி, ப. 
ஜீவானந்தம்‌, சோ, வெ. சாமிநாத சர்மா, ௬. சுப்ரமணியம்‌, 
ஏ. என்‌. சிவராமன்‌, டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌, மக்கள்‌ குரல்‌ 
டி. ஆர்‌. ஆர்‌., ௮. சிதம்பரநாதன்‌ செட்டியார்‌, வல்லிக்‌ 
கண்ணன்‌, சுந்தர ராமசாமி, விபுலானந்த அடிகள்‌, வ. செ. 
குழந்தைசாமி போன்ற பிறரும்‌ கட்டுரை இலக்கியத்தைகீ 
வட்‌ வளர்த்தனர்‌-வளர்த்து வருகின்றனர்‌. 


விளக்கம்‌ : 855815 = முயற்சி, சர்கார்‌ என்று பொருள்‌. 
நட அத என்றால்‌ 'வடிவும்‌ ஒழுங்கும்‌ அவ்வளவாக இல்லாதது; 
கட்டுப்பாடு குறைவே, உள்ளத்தின்‌ திடீர்‌ எழுச்சியால்‌ இயன்ற 
சொல்லாக்கமே' என்கிறார்‌ டாக்டர்‌ ஜான்சன்‌. எதுபற்றியும்‌ 
இருக்கலாம்‌, நீண்டேோ குறுகியோ அமையலாம்‌ என்கிறது 
ஆக்ஸ்போர்டு அகராதி,£ “வியாசம்‌ மனக்‌ குரங்கின்‌ தங்கு 
தடையற்ற ஓட்டம்‌. அது எதைப்பற்றி வேண்டுமானாலும்‌ 
இருக்கலாம்‌. அதன்‌ கொள்கைகள்‌ தர்க்கங்கள்‌ யாவும்‌ தப்பித 
மாகவும்‌ இருக்கலாம்‌. அதைப்பற்றிக்‌ கவலை இல்லை. கிரந்த 
கர்த்தாவின்‌ உள்ளத்தைத்‌ திறந்து காட்டக்‌ கூடியதாக இருந்‌ 
தால்‌ அது வியாசந்தான்‌, என்கிறார்‌:புதுமைப்பித்தன்‌. (காலத்‌ 
தைப்‌ பிரதிபலித்துக்‌ காட்டுகிறது; வெறும்‌ கண்ணாடியில்‌ 
தெரிகிறாற்‌ போன்ற பிரதிபலிப்பு அல்ல; ஆசிரியரின்‌ ஆளுமை 
என்ற சாயம்‌ பூசிய கண்ணாடியில்‌ தெரியும்‌ பிரதிபலிப்பு” என்‌ 
கிறார்‌ தி. ஐ. ரங்கநாதன்‌. 


கட்டுரையில்‌ உருவ அளவுக்கு வரையறை இல்லை; "பெரும்‌ 
பாலும்‌ குறுகிய வடிவே உடையது. உள்ளத்தில்‌ சரேலெனப்‌ 
பொங்கிச்‌ சட்டென மங்கும்‌ உணர்ச்சியின்‌ வெளிப்பாடுதான்‌ 


a ட அப பட ப ல ப ப டட ட அவ ப ப அய ட ப்பவ வல்வை னை 
1. a loose sally of the mind, an irregular indigested piece; not 
a regular and orderly performance—Dr. Samuel! Johnson. 
2, a Composition of moderate length on any particular sub- 
ject or branch of a subject, originally implying want of 
finish but now said of a composition more or less elabo- 
rate in style, though limited in range—Oxford Dictionary. 


மது. ச. விமலானந்தம்‌ 277 


கட்டுரை என்றால்‌ அதற்கேற்பக்‌ கட்டுரை குறுகியே அமையும்‌. 
சிறு கட்டுரைக்கு லாம்பின்‌ Poor Relations-bd்‌, நீண்ட கட்டு 
ரைக்கு லாக்கின்‌ Humon understanding- ம்‌ சான்றாகக்‌ காட்டு 
வா்‌. 


கட்டுரையில்‌ கருத்தைப்‌ பற்றி நாம்‌ கவலைப்படுவதில்லை. 
எதைச்‌ சொல்கிறார்‌ என்பதைவிட எப்படிச்‌ செப்புகிறார்‌ 
என்பதே முக்கியம்‌, அதுவே நம்‌ ஆர்வம்‌. கட்டுரையில்‌ நம்‌ 
நாட்டம்‌ கவிழ்வதே, என்ன சொல்கிறார்‌ என்பதைவிடக்‌ 
கட்டுரையாசிரியரின்‌ ஆளுமை எம்படி வெளிப்படுகிறது என்‌ 
பதில்தான்‌ உளது. உருவைப்போலவே உள்ளடக்கமும்‌ பரந்து 
பட்டிருக்கும்‌. ஈஎ£er-ஐ விட ஈவாஎ-தான்‌ முக்கியம்‌. கட்டுரை 
யைக்‌ கட்டுரைக்காகப்‌ படிக்கிறோமே தவிர வேறொன்றுக்‌ 
காகவும்‌ இல்லை! 


கட்டுரை வகைகள்‌ : அறிவுக்‌ கட்டுரைகள்‌ உணர்வுக்‌ 
கட்டுரைகள்‌ என இரு பெரும்‌ பிரிவில்‌ அமையும்‌ அது 
போன்றே $ப)6011/6 Essay, Objective Essay எனவும்‌ பிரிக்க 
லாம்‌. அகமுகக்‌ கட்டுரைக்கு எடுத்துக்காட்டு மாண்டேன்‌. 
(Father of subjective-personal essays) சார்லஸ்‌ லாம்ப்‌ (Prince 
of Personal essays), புறமுகக்‌ கட்டுரைக்கு பேக்கன்‌ சான்‌ 
றாவர்‌. இரண்டில்‌ இதயத்தை ஈர்ப்பது தற்கட்டுரையே என்‌ 
கிறார்‌ லூகாஸ்‌! 


இலக்கிய, விளக்க, விமர்சன, ஆய்வு, அரசியல்‌, சமய, அறி 
வியல்‌, உளவியல்‌, பயண, மறுப்பு, கருத்து, கடித, கலை. 
வர்ணனை, சிந்தனை, தத்துவ, சமூக. பொருளியல்‌, வாழ்‌ 
வியல்‌, விளையாட்டு, நகைச்சுவை, மொழியியல்‌, இலக்கண, 
பய்ண, அறிவு, உணர்வு, அகவய, புறவய்‌, வரலாற்று, திற 
னாய்வு; விமர்சன, இதழியல்‌, பணபியல்‌, நடைச்சித்திரம்‌, 
சொற்சித்திர, அங்கத, நீதி, தன்னுணர்ச்சி, உருவக, குறியீட்டு, 
உரையாடல்‌, கதைக்‌ கட்டுரைகள்‌ எனப்‌ பல்வகையில்‌ கட்டுரை 
இலக்கியம்‌ விரிந்து வளர்ந்து வருகிறது. 

கதை இலக்கியம்‌ எளிதே இனிதே இயலும்‌ பொழுது 
போக்குப்‌ பாங்கனது. கட்டுரை இலக்கியமா கடுத்தமானது. 
1. A good essay, more than a novel, a poem, a play, a treatise 


is personality translated into print, between the lives must 
gleam attractive features we remain col 


த. இ.56 


d—E. V. Lucas 


979 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கருத்து விளக்கமாவது. கட்டுரை .வடிப்பதம்‌ கடினம்‌, படிப்‌ 
பதும்‌ கடினம்‌, எனவே இந்த Serious type of Litt. வளர்வது 
கடினமே! எதிலும்‌ எளிதே இன்னலின்றி வாழும்‌ வகைதேடும்‌ 
இன்றைய வாழ்வு போன்றே, இலக்கிய உலகிலும்‌ புலன்களை 
ஒருமுகப்படுத்திப்‌ பாடுபட்டுப்‌ படைப்பதும்‌-ஈடுபட்டுப்‌ படிப்‌ 
பதும்‌ மேவிய நிலையில்‌ - கதை படித்துக்‌ காலந்தள்ளும்‌ 
சூழலில்‌ கட்டுரை வடித்தும்‌ படித்தும்‌ அமைவது இயலாததாக 
வருகிறது. என்றாலும்‌ கட்டுரை இலக்கியம்‌ ஒருநாள்‌ சிறந்‌ 
தோங்குவது உறுதி. ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு காலம்‌ உண்டு! 


கதை இலக்கியம்‌ 


18 நூற்றாண்டுகளாகப்‌ பைந்தமிழில்‌ கவிதையே கொடி 
கட்டிப்‌ பறந்தது; எல்லாம்‌ கவிதையில்தான்‌! இந்த நிலை மாறி 
சென்ற நூற்றாண்டு முதல்‌ உரை தடை அதிக்கம்‌ பெற்றது. 
எங்கும்‌ எதிலும்‌ எல்லாம்‌ உரைநடைமயம்‌ என்பதாயிற்று. 
எனவே முன்னம்‌ காப்பியம்‌ பெற்றிருந்த இடத்தை இப்போது 
நாவல்‌ பற்றிக்கொண்டது; சிறு பாடல்கள்‌ கொண்டிருந்த 
நிலையினைச்‌ சிறுகதை பிடித்துக்‌ கொண்டது. இப்படிக்‌ கதை 
இலக்கியத்தில்‌ இரு கால்சுளாக--கண்களாக நாவலும்‌ றுகதை 
யும்‌ நிலவுகின்றன. இக்கால இலக்கியம்‌, கருத்துக்களைக்‌ கதை 
யாக்கும்‌ கலை; கருத்து உயிர்‌, கதை உடல்‌. 


- உரைநடையில்‌ கதை இலக்கியம்‌ உருவானது; புத்திலக்யெ 
சாதனமாக-வாகனமாக உரைநடை அமைந்தது. பதிலுக்குக்‌ 
கதை இலக்கியம்‌ காட்டிய நன்றி என்ன தெரியுமா? அந்த உரு 
வாகும்‌ உரைநடையினைப்‌ படு எளிமைப்படுத்திவிட்ட து. 
பேச்சு மொழியைத்‌ தழுவிய நடையொன்றை உருவாக்குவதன்‌ 
மூலம்‌ எளிய இளகிய உரைநடையை உருவாக்கச்‌ செய்தது. அத்‌ 
தோடு. உரைநடை வெகு வேகமாக வளரவும்‌ செய்தது; பன்‌ 
முக நிலையில்‌ பரந்த வளர்ச்சி பெறச்செய்தது. கதை இலக்‌ 
யெத்தால்‌ உரைநடை பெற்ற உறுபயன்‌ இவை. வசன நடை, 
வண்ண வழங்கு நடையாக வளர்ந்து வளம்‌ பெற்றது. 
பண்டி தர்‌ தமிழ்‌, பாமரர்‌. தமிழானது! 


கதை கேட்கும்‌ துடிப்பும்‌ ளெத்தும்‌ ஆர்வமும்‌ மனித உணர்‌ 
வோடு ஊறிய ஒன்று, குருதியோடு கலந்தது. எனவே புனை 
கதை, காலத்தால்‌ பழமையானது. மூத்தது; கருத்தால்‌ புதுமை 
யானது-இளமையானது. 


எம்மொழியிலும்‌ போல்‌ நம்‌ மொழியிலும்‌ நாவல்‌ முன்னே 
எழுந்தது 1879-இல்‌; சிறுகதை பின்பே பிறந்‌ தது 1913-17-இல்‌: 
முதல்‌ நாவலுக்கும்‌ முதற்சிறு கதைக்கும்‌ இடையே 30 ஆண்டு 


880 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கள்‌. ஆனால்‌ பின்னே தோன்றினும்‌ படுவேகமாக வளர்ந்து 
வாகை சூடியதென்னவோ சிறுகதைதான்‌! 


நாவல்‌ : சிறுகதை: இரண்டுக்கும்‌ ஓற்றுமை உண்டு. 
1) உரைநடையைச்‌ சாதனமாகக்‌ கொண்டு உருவானவை; 
2) மேனாட்டுத்‌ தொடர்பால்‌ மேவியவை; 3) காவிய மரபி 
னின்றும்‌ மாறுபட்டவை; 4) தனிமனிதக்‌ கொள்கையை நிலை 
பெறக்‌ கொண்டவை. 5) இதழ்களால்‌ வளர்வன; ‘வார ஏடு 
களின்‌ வளர்ப்புப்‌ பிள்ளைகள்‌; வாசகர்களின்‌ செல்லப்‌ பிள்ளை 
கள்‌! 6) உரை நடையும்‌ கற்பனையும்‌ இணைந்து பிறந்த 
பிள்ளைகளே இரண்டும்‌. | 


சிறுகதை : நாவல்‌ : 1) நாவல்‌ ஆண்‌ என்றால்‌, சிறுகதை 
பெண்‌ எனலாம்‌ 2) “புதினங்கள்‌ தயிர்ச்சோறு என்றால்‌, சிறு 
கதைகள்‌ தயிர்ப்பச்சடி எனலாம்‌. 3) புதினங்களை நாரால்‌ 
சேர்க்கப்பட்ட பூமாலைக்கு ஒப்பிடலாம்‌ என்றால்‌, சிறு 
கதையை அழகிய நறுமணமுள்ள பூவிற்கு ஒப்பிடலாம்‌' 
(டாக்டர்‌. அ. சிதம்பரநாதன்‌ செட்டியார்‌) 4) அளவால்‌ வேறு 
படுவது; அமைப்பால்‌ மாறுபடுவது. 


சிறுகதை--நாவல்‌ : முன்னது சிறிய கதை, பின்னது பெரிய 
கதை என்று கூறிட முடியாது, 1. நாவல்மைல்‌ “மாரதான்‌' 
ஓட்டம்‌ என்றால்‌, சிறுகதை நூறு மீட்டர்‌ ஓட்டம்‌ எனலாம்‌. 
முன்னதில்‌ பிந்திவிட்டால்கூடப்‌ பின்னர்‌ முந்தி விடலாம்‌. 
ஆனால்‌ நூறு மீட்டர்‌ ஓட்டத்தில்‌ முழு ஒருமுக முயற்சியும்‌ 
விழிப்பும்‌ வேண்டும்‌; இமைப்பதற்குள்‌ எல்லாம்‌ முடிந்துவிடும்‌. 
2. நாவல்‌ நீளத்‌ தாண்டுதல்‌ போல்வது, சிறுகதை உயரத்‌ 
தாண்டுதல்‌ போன்றது. 3. முன்னது முழு மனிதன்‌ என்றால்‌, 
பின்ன து பிஞ்சுக்‌ குழந்தை; ஆனால்‌ Child is the father of the 
ஈகா! என்பது மறத்தலாகாது! 4. முன்னது புலி என்றால, 
பின்னது Miniature of the Tiger ஆன பூனை எனலாம்‌. 
5. முன்னது ஓவியம்‌, பின்னது சிற்பம்‌; ஓவியம்‌ தட்டும்போது 
தவறு நேரின்‌ அலைத்து மாற்றி அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
ஆனால்‌ நுட்பமாகச்‌ சிற்பம்‌ வடிக்கும்போது. ஒரு சிறிது உளி 
வேகமாக வேலை செய்யினும்‌ விக்கினம்‌ நேரும்‌, பின்‌ ஏதும்‌ 
செய்ய இயலாது. 6. இறியதுதானே என்று கருதிவிடமுடியாது 
நுட்ப நுண்ணிய வேலைப்பாடு செய்வது எவ்வளவு கடினமா 
னது என்பது கருத வேணும்‌. நாவல்‌ பெருமையுடையதா* 
லாம்‌, சிறுகதை அருமை வாய்ந்தது! எனவேதான்‌ நாவல்‌ எழுது 
வதைவிடச்‌ சிறுகதை புனைவது கடினம்‌ என்பர்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ ன்‌ 


7. சிறுக்தை, வரம்பு உடையது; ஓர்‌ உணர்வையே பெறச்‌ 
செய்வது; இல்லினுள்‌ இருந்து சாளரத்தின்‌ வழியே வெளி 
உலகினைக்‌ காண்பது போன்றது. எனவே குறுமை கொண் 
டது. நாவலோ, விரிந்து பரந்தது; பல்வேறு உணர்வுகளைப்‌ 
பெறலாம்‌; பாரிய அனுபவங்களைப்‌ பெற முடியும்‌; வீட்டை 
விட்டு வெளியே சென்று திருவிழா சுற்றுலா காண்பது போல்‌ 
வது. 'எனவே நெடுமை நிரம்பியது. 


8. நாவலில்‌ பாரத்திரமே முக்கியம்‌, சிறுகதையிலோ 
பாத்திரம்‌ முக்கியமில்லை; அதன்‌ உணர்வே இன்றியமையாதது. 
9. தனிமனிதனின்‌ சோககீதம்‌-—ஒருகண உணர்வே சிறுகதை 
யின்‌ உயிர்நாடி; கோடிட்டே காட்டும்‌-நாவலோ பரந்து விரிந்த 
சமுதாயத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌-இட த்தில்‌-கண த்தில்‌ 
வாழும்‌ பாத்திரங்களை வித்தாரமாக விவரிக்கும்‌. சமுதாயம்‌ 
என்ற அமைப்பின்‌ சுவடே இன்றிச்‌ சிறுகதை அமையும்‌; அத்‌ 
தகையதொரு புதினத்தைக்‌ கண்ணாற்‌ காணமுடியாது, 
கற்பனை செய்துகூடப்‌ பார்க்க இயலாது! 10. நாவல்‌ கடலில்‌ 
நீந்துவது போன்றது, சிறுகதை கிணற்றில்‌ நீந்துவது போல்வது 
என்பர்‌. 11. நாவல்‌ புளியமரம்‌, சிறுகதை தென்னை மரம்‌ 
(ராஜாஜி). 12. முன்னது குழு நடனம்‌, பின்னது தனி நாட்டி 
யம்‌. 18. முன்னது தோப்பு, பின்னது தனிமரம்‌, 14. முன்னது 
ஆலமரம்‌, பின்னது நெட்டுலிங்கமரம்‌! 


15. சிறுகதை உடன்‌ ஈர்க்க வேணும்‌; நாவலிலோ மெது 
வாகப்‌ படித்துக்‌ கொள்ளலாம்‌, ஈர்க்கும்‌ ்‌ சங்கதிகள்‌ பல 
இருக்கும்‌. 16. சிறுகதை பட்டுக்‌ கத்தரித்தது போல்‌ இருக்க 
வேண்டும்‌; நாவலோ விருப்பம்‌ போல்‌ இழித்த காகிதம்‌ போல்‌ 
வது. நாவலின்‌ சுருக்கம்‌ அன்று சிறுகதை. இரண்டும்‌ கதை 
யானாலும்‌, வேறு வேறு. 


புனை கதை இலக்கியம்‌ நாற்பது ஆண்டி ற்கு முன்வரை 

போற்றப்‌ பெறவில்லை; மிகவும்‌ இழிவாக எண்ணப்‌ பெற்றது. 
படித்தால்‌ பிள்ளைகள்‌ கெடுவார்கள்‌ எனவே படிக்கக்‌ கூடாது 
எனப்பட்டது. இன்றோ பெரிதும்‌ வரவேற்கப்படுகிறது; 


பல்கலைக்‌ கழகங்களில்‌ பாடமாக வைக்கும்‌ அளவுக்கு! 


1935-70 சிறுகதையின்‌ பொற்காலம்‌; ஏறுமுகம்‌. கடந்த 
10-15 ஆண்டுகளாக இறங்குதிசை . இடைக்‌ காலத்தில்‌ நாவல்‌ 
நலிவு, சிறுகதை வலிவு; இப்போது சிறுகதை மெலிவு, நாவல்‌ 
மீட்டு மலர்ச்சி, கதைச்‌ சக்கரச்‌ சுழற்சியின்‌ சுற்று அப்படி! 


888 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஆர்‌. எல்‌. ஸ்டீவென்சன்‌, “கதை புனைவதில்‌ தானறிந்த 
வரை மூன்று-மூன்றே வழிகள்‌ தான்‌ (Story of plot, character, 
atmosphere) உள என்கிறார்‌ : 1) கதைக்குரிய கருவினை 
வைத்துக்‌ கொண்டு, அதற்கேற்பக்‌ கதை மாந்தர்களைப்‌ 
பொருத்தலாம்‌; அல்லது, 2) ஒரு பாத்திரத்தை வைத்துக்‌ 
கொண்டு அதனை வளர்த்து விளக்கும்‌ வகையில்‌ நிகழ்ச்சிகளை 
யும்‌ சூழ்நிலைகளையும்‌ அமைக்கலாம்‌; அல்லது 3) குறிப்பிட்ட 
சூழ்நிலையை மையமாகக்‌ கொண்டு அதை உருவாக்கி முடித்தற்‌ 
குரிய நிகழ்ச்சிகளையும்‌ மாந்தர்களையும்‌ படைத்துக்‌ கொள்ள 
லாம்‌” 


ஒவ்வொருவர்‌ வாழ்வும்‌ ஒரு கதைதான்‌! நாம்‌ நம்‌ கதையை 
நினைப்பதில்லை. கவனிப்பதும்‌ கருதுவதும்‌ கிடையாது. 
ஆனால்‌ கதையாசிரியர்கள்‌ தம்‌ கூர்த்த பார்வையில்‌ கற்பனைக்‌ 
கொப்பறையில்‌, தாம்‌ கண்ட-கேட்ட நம்‌ வாழ்வின்‌ 
முழுமையையோ, ஒரு கூறையோ கதையாக வடித்துவிடு 
கின்றனர்‌. முழுப்‌ பகுதி நாவலாக முழுமை பெறுகின்‌ றது; ஒரு 
பகுதி சிறு கதையாக அமைகிறது. மேலை அறிஞர்‌ ஒருவர்‌, 
“சாதாரண மனிதன்‌ கூடத்‌ தன்‌ வாழ்வினை வார்த்தெடுத்தால்‌ 
அது ஒரு நாவலாக விடும்‌' எனக்‌ கூறியுள்ளார்‌. 


பொதுவாக நாவல்‌ தோன்றிய பின்றையே சிறுகதை 
தோன்றியதாயினும்‌, சிறுகதை செப்பிப்‌ பெருங்கதைக்குப்‌ 


போவோம்‌. 


அ. சிறுகதை (Short Story) 


விளக்கம்‌ : “ஒரு தடவை அமர்ந்து ஒரே மூச்சில்‌ படித்து 
முடிக்கக்‌ கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும்‌. 3000 
சொற்களுக்கு மிகாமல்‌ புனையப்‌ பெறும்‌ அது, அரைமணி 
நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்‌ படித்து முடித்தற்குரிய 
தாக இருக்கவேண்டும்‌.” (8008 Alenpoe) ‘குதிரைப்‌ பந்தயம்‌ 
போல்‌, தொடக்கமும்‌ முடிவும்‌ சுவை மிகுந்து விறுவிறுப்புடன்‌ 
அமைய வேண்டும்‌? (செட்ஜ்விக்‌) “மனித வாழ்வின்‌ ஒரு சிறு 
பகுதியாக அதன்‌ கரு அமையவேண்டும்‌; அது'மைக்ராஸ்கோப்‌' 
போன்று வாழ்வு முழுவதையும்‌ பெரிதாக்கிக்‌ காட்டவேண்டும்‌' 
(5010975611 Maugham) *கதையின்‌ முதல்‌ வரியே நம்‌ கவனத்‌ 
தைக்‌ கவர்ந்திழுத்திட வேண்டும்‌; இன்றேல்‌ அக்கதை பயனற 
றது. அதில்‌ பயனற்ற ஒரு சொல்கூட இருத்தலாகாது (Poe): 
“சிறுகதையின்‌ உரைகல்‌: முதல்வரி முதற்கொண்டு ஒருமை-ஒரு 
நோக்கே இருக்க வேண்டும்‌; ஒரே-ஒரு கருத்தே நிலை நாட்டப்‌ 


மது, ச. விமலானந்தம்‌ 883 


பெற வேணும்‌.” (Peter westland). “கதையின்‌ தொடக்கத்தில்‌ 
சுவற்றின்மீது ஒரு துப்பாக்கி மாட்டப்பற்றிருப்பதாக நீ 
வருணிப்பாயானால்‌, கதையின்‌ முடிவில்‌ அது கட்டாயம்‌ 
வெடித்தாக வேண்டும்‌; இல்லையென்றால்‌, முதலில்‌ அதைத்‌ 
தேவையின்‌ நிச்‌ குறிப்பிட்டிருக்கக்‌ கூடாது" (Antony Chekhov). 
'எடுத்த எடுப்பிலேயே படிப்போரின்‌ கவனத்தைக்‌ கவ்விப்‌ 
பிடித்திட வேண்டும்‌. உச்சநிலை அடையும்வரை நெகிழ்வின்றி 
நம்‌ கவனம்‌ முழுதையும்‌ ஒரு முகப்படுத்தி ஊன்றி ஒன்றைச்‌ 
செய்ய வேணும்‌. தொய்யல்‌ விழுமுனம்‌-சோர்வு நேருமுன்பு சிறு 
கதை வெடித்து முழுமை பெற்றிட வேண்டும்‌” (H. 6. Wells) 


ஒரு சிறந்த கதைக்கு வேண்டுவன இரண்டு; ஒன்று 
உள்ளார்ந்த தன்னியக்கம்‌ (58றா£கneity), மற்றொன்று கண்‌ 
முன்‌ -நட்ப்பது போன்ற உணர்வு (1௱௱£0/௪0) என்கிறார்‌. 
கென்னத்‌. சிறுகதையின்‌ வெற்றி கதையின்‌ உயிர்நிலையான 
நிகழ்ச்சி எதுவோ அதனைத்‌ திறம்படச்‌ சித்திரிப்பதிலேதான்‌ 
உளது. அதுவே ஒளியூட்டிக்‌ கதையின்‌ மொத்த அர்த்தத்தை 
வெளிப்படுத்துகிறது. இது இன்றேல்‌ கதையின்‌ கட்டமைப்பே 
கலகலத்து விடுகிறது என்கிறார்கள்‌ புரூக்ஸ்‌-வாரன்‌. சிறுகதை 
யின்‌ இறப்புக்‌ கூறுகள்‌ மூன்று என்கிறார்‌ [க Reld; எண்ண 
ஒருமை (பாity of impression), உச்சக்கட்டம்‌ (moment of 
௦11௦15) எடுப்பு தொடுப்பு முடிப்பு அமைப்பு (symmetry of 
design). 


“ததை என்பது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம்‌, ஓர்‌ உள்ளப்‌ 
போராட்டமாக இருக்கலாம்‌. அது ஏதாவது ஒன்றாக இருக்கும்‌ 
வரையில்‌, சிறுகதை பிறக்கும்‌; இரண்டாகவோ அதிகமாகவோ 
இருந்தால்‌, சிறுகதை பிறக்காது.”(௧.நா.சு.) “திறுகதை என்பது 
பெரும்பாலும்‌ ஒரே நிகழ்ச்சி பற்றியதாக இருக்கும்‌.” (மஞ்சரி 
ஈச்வரன்‌) கற்பனையின்‌ போக்குத்‌ தவறாமல்‌, உள்ளத்தின்‌ துடி 
துடிப்பிலேயே எழும்‌ ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியை, படைப்‌ 
பாற்றல்‌ மேதையுடன்‌, உணர்ச்சியின்பாற்படாது அறிவுத்‌ 
தெளிவோடு, கலையுணர்ச்சி மிளிர நயம்‌ குன்றாது சித்திரிப்பது 
தான்‌ சிறுகதை.” (பி. எம்‌. கண்ணன்‌). “ஓவிய வல்லுநர்‌ சில 
கோடுகளால்‌ இல நிமிடங்களில்‌ தட்டிய ஒரு மூகம்‌ போன்றது 
சிறுகதை. சிறுகதைகளில்‌ ஒரே நோக்கமும்‌ ஒரே  விளைவுந்‌ 
தான்‌ எதிர்பார்க்கப்படுகின்‌ றன : (அ. சிதம்பரநாதன்‌) மனித 
வாழ்வு பட்டை தீட்டப்‌ பெற்ற வைரம்‌ என்றால்‌, அதன்‌ ஒரு 
பட்டையின்‌ வீச்சை வண்ணமுற வடிப்பதே சிறுகதை. புல்‌ 
நுனியில்‌ ஒரு பனித்துளி சுற்றியுள்ள அண்ட சராசரங்களையும்‌ 


884 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 
தன்னுன்‌ அடக்கிக்‌ காட்டுவது போன்றது, சிறுகதை பெரு 
வுணர்வைப்‌ பிறக்கச்‌ செய்ய வேணும்‌” (மாசில்‌ மகிழ்நன்‌). சிறு 
கதை, வாமன அவதாரம்‌ (ராஜாஜி). எந்தச்‌ சுருதியிலை கதை 
யின்‌ மூர்ச்சனையைக்‌ கூட்டி இருக்கிறோம்‌ என்ற விஷயத்தைத்‌ 
தீர்மானம்‌ செய்துகொண்டு, அதற்கு அனுகுணமான சுவரங்‌ 
களைத்‌ தயாரிக்க வேண்டும்‌. ஒரு சுவரம்‌ அதிகமாயினும்‌, 
வேறு ராகத்தின்‌ இயல்பு வந்துவிடும்‌.” (ரா ஸ்ரீ. தேசிகன்‌) 


முதன்முதல்‌ சிறுகதைப்‌ புத்திலக்கியம்‌ தோன்றியது 
அமெரிக்காவில்தான்‌.. பின்பே உலகம்‌ முழுதும்‌ பரவியது. 
நூறாண்டின்‌ முன்னர்‌ அலன்போ, கோகல்‌, வழிகோலினர்‌. 
1842இல்நீண்ட கதைகளினின்று சிறுகதையைப்‌ பிரித்‌ தறியச்சில 
கொள்கைகளை வகுத்து, 'சிறு' என்பதற்கு அழுத்தம்‌ தந்தார்‌. 
Edgar Allen Poe. 1885இல்‌ கதைக்குத்‌ தனி அழுத்தம்‌ தந்தார்‌. 
Brander Matthews. Aறிய(Smal!) கதைகளினின்றும்‌ சிறு (Short) 
கதையைப்‌ பிரித்துக்காட்டி சிறு கதை என்ற இரண்டு சொறி 
. களையும்‌ இணைத்து “சிறுகதை என்றாக்கினார்‌. இக்காலப்‌ 
பகுதியில்தான்‌, சிறுகதை தனி இலக்கிய வகையாகக்‌ கால்‌ 
கொண்டது. 


வாஷிங்டன்‌ இர்வீங்‌ எழுதிய Rip Van winkle என்ற 
கதையே உலகின்‌ முதற்‌ சிறுகதை. இதனை உள்ளடக்கிய 1h 
Sketeh Book என்ற தொகுதியே (1819) முதல்‌ சிறுகதைத்‌ 
தொகுதி. பிரான்சில்‌ 1830இல்‌: பிராஸ்பர்‌ மெரிமீ, இயோபில்‌ 
காடியர்‌ சிறுகதைகள்‌ படைத்தனர்‌.' ரஷ்யாவில்‌ 1832இல்‌ 
அலெக்சாண்டர்‌ புஸ்கினும்‌, நிக்கொலாய்‌ கோதலும்‌ படைத்‌ 
தனர்‌. செகாவ்‌ “சிறுகதை உலகின்‌ தந்தை.” ஷோலோகாவ்‌ சிறு 
கதைக்கென நோபல்‌ பரிசு பெற்றார்‌. 


இந்தியாவில்‌ முதன்முதல்‌ வங்காளத்தில்தான்‌ சிறுகதை 
கால்‌ கொண்டது; தாகூரும்‌ பங்கிம்‌ சந்திரரும்‌ படைத்து 
வளர்த்தனர்‌. தெலுங்கில்‌ முதல்‌ சிறுகதை அசிரியர்‌ ஸ்ரீகுரு 
ஜாட அப்பாராவ்‌. சிறந்தவர்கள்‌ வேலூரி சிவராம சாஸ்திரி, 
சிந்தா தட்சிதலு, பாலகும்மி பத்ம ராஜு (உலகச்‌ சிறுகதைப்‌ 
போட்டியில்‌ 2ஆம்‌ பரிசு பெற்றவர்‌; “காலிவனா,) 


சிறுகதை வகை: சிக்கல்‌ பற்றியன; பண்பு பற்றியன; 
உணர்ச்சி ஒட்டியன என மூன்றாகப்‌ பகுப்பர்‌. 


பண்டும்‌ கதைகள்‌ இருந்தன. “பொருள்‌ மரபில்லாப்‌ 
பொய்ம்மொழி' எனத்‌ தொல்காப்பியர்‌ (பொருள்‌ 485) கலை 


மது. ௪. விமலானந்தம்‌ 885 


களையே குறிக்கிறார்‌, சங்கப்பாக்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு சிறு 
கதைதாமே! “இன்று கருதும்‌ உருவ அமைப்பு இல்லாவிடினும்‌, 
சிறுகதைக்கான உருவம்‌ உத்தி ஆகிய இரண்டின்‌ அடிப்படைப்‌ 
பண்பு அமைந்துள்ளது” (அகிலன்‌) சிலப்பதிகாரம்‌ மட்டும்‌ 
என்ன? ஒவ்வொரு காதையும்‌ ஒருகதை! அஃதோர்‌ மணியாரம்‌. 
இடைக்கால, பிற்காலக்‌ காப்பிய, புராணங்களில்‌ கிளைக்‌ 
கதைகள்‌ மண்டிக்கிடக்கின்றனவே, எனவே வடிவம்‌ புதிதே 
தவிர, கதை புதுவதன்று! 


இந்த ஆக்க இலக்கியத்திற்கு அடிக்கல்‌ நாட்டியவர்‌ வீரமா 
முனிவர்‌; 1845இல்‌ “பரமார்த்த குருகதை' படைத்தார்‌ ஒரு 
வகையில்‌ இது “சிறுகதைக்கு முன்னோடி யாக அமைகிறது. 
1875இல்‌ சந்திர வர்ணம்‌ பிள்ளையின்‌ “கதா சிந்தாமணி, 
1877இல்‌ வீராசாமி செட்டியாரின்‌ விநோதரச மஞ்சரி, 
திருமணம்‌ செல்வ கேசவராயமுதலியாரின்‌ “அபிநவக்கதைகள்‌ 
1902இல்‌ சபாபதிமுதலியாரின்‌ “பன்னிரு நீதிக்கதை', 1910இல்‌ 
இராமாநுஜலு நாயுடுவின்‌ “ஆசையின்‌ முடிவு', 1911இல்‌ கா. 
நமச்சிவாய முதலியாரின்‌ 'புலவர்வறுமை', சென்னைக்கிருத் துவ 
இலக்கியக்‌ கழகத்தின்‌ 'தக்காணத்துப்‌ பூர்வகதைகள்‌', 1912இல்‌ 
பகவந்த ராவின்‌ *ஐங்கதைச்‌ கொத்து”, 1913இல்‌ கா. நமச்சி 
வாயரின்‌ 'விநோ தக்கூற்றுக்கள்‌' , 1914இல்‌ வைத்தியநாதையரின்‌ 
(வினோத விகட சிந்தாமணி”, 1915இல்‌ தாண்டவராயமுதலி 
யாரின்‌ :“கதாமஞ்சரி' 1916இல்‌ பாரதியின்‌ கதைகள்‌, 1924இல்‌ 
மாதவய்யாவின்‌ “குசிகர்‌ குட்டிக்‌ கதைகள்‌' படிக்கற்களாக 
அமைகின்‌ றன. 


ஆயினும்‌ தனி இலக்கிய வகையாக அமைவது வ. வே. சு. 
ஐயரின்‌ “குளத்தங்கரை அரசமரமே (1913) தமிழில்‌ முதற்‌ கதை 
யாக அமையும்‌, சிறப்பினது. முதல்‌ அமைப்புக்குரிய குறைகள்‌ 
இருப்பினும்‌ தமிழில்‌ சிறுகதைத்‌ துறைக்குத்‌ தடம்‌ போட்ட 
பெருமையர்‌ இவரே. 


இத்துறையை ஏந்தி ஓர்‌ விழிப்பினை உண்டாக்கி இயக்க 
மாக வளர்த்து, சதை.எழுத்தாளர்‌ கூட்டத்தையே உருவாக்கிய 
பெருமை “மணிக்‌ கொடி'யைச்‌ சாரும்‌. கு. பா. ரா, புதுமைப்‌ 
பித்தன்‌, பி. எஸ்‌. ராமையா, சிதம்பர சுப்பிரமணியம்‌, ந. பிச்ச 
மூர்த்தி, தி. ஐ ர, சி. சு. செல்லப்பா, பெ. கொ. சுந்தரராஜன்‌, 
மெளனி, க.நா.சு. முப்பதுகளில்‌ எழுத, நாற்பதுகளில்‌ தி. ஜானகி 
ராமன்‌, கரிச்சான்குஞ்சு, எம்‌. வி. வெங்கட்ராம்‌, “விந்தன்‌. 
கு. அழகிரிசாமி, அகிலன்‌, லா. சா. ரா. ஐம்பதுகளில்‌ சுந்தர 


886 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
ராமசாமி, க. ராஜ்‌ நாராயணன்‌, ஜெயகாந்தன்‌ போல்வாரும்‌ 
இறுகதைத்‌ துறையினைப்‌ பேணிவளர்த்தனர்‌. கல்கி, ராஜாஜி 
இருவரும்‌ இத்துறைக்கு ஆற்றியன போற்றுதற்குரியன, 
அண்ணா, கலைஞர்‌ கொடை கணிசமானது. 


விடுதலைக்கு முன்‌ பிள்ளை மணம்‌, விதவைத்‌ துயர்‌, 
வயோதிக மணம்‌, வரதட்சணை, ஜாதகம்‌, தீண்டாமை, 
மதுவிலக்கு, காந்தியம்‌, கதைப்‌ பொருளாயின. விடுதலைக்குப்‌. 
பின்போ ஏழ்மை, தொழிலாளர்‌ துயர்‌, ஒருமைப்பாடு, 
கலை, பாவியல்‌, பாடுபொருளாயின. 


. விடுதலைக்குப்‌ பின்னர்‌ நா.பா, ரகுநாதன்‌, வல்லிக்‌ 
கண்ணன்‌, ௬&௧ சுப்பிரமணியன்‌, எல்லார்வி, ஆர்‌. வி, அசோக 
மித்திரன்‌, சூடாமணி, லக்ஷ்மி, கோமகள்‌, சரோஜாராமமூர்த்தி 
லட்சுமி சுப்பிரமணியம்‌, ராஜம்‌ கிருஷ்ணன்‌, விமலாரமணி 
குயிலிராஜேஸ்வரி, கிருஷ்ணா, அநுத்தமா, கி. சந்திர சேகரன்‌, 
கி.வா. ஐ, தி. நா. குமாரசாமி, தா. நா. சேனாபதி, தி. நா. 
சுப்பிரமணியம்‌, பூவை எஸ்‌. ஆறுமுகம்‌ இப்போது ஆயிரத்‌ 
துக்கும்‌ மேற்பட்டோரும்‌ இளைஞர்களும்‌ கதைகள்‌ படைக்‌ 
கின்‌ றனர்‌. தரம்‌ சான்றனவாகவும்‌ திறம்மிக்கனவாகவும்‌ உள. 


இலக்கியச்‌ சிந்தனையும்‌ இலக்கிய வீதியும்‌: திங்கள்‌ தோறும்‌ 
சிறந்த சிறுகதை, ஆண்டின்‌ சிறந்த சிறுகதை எனக்கண்டு 
பரிசளிப்பதோடு, தொகுதிகளையும்‌ ஆண்டுதோறும்‌ வெளியிடு 
தின்றன. கிழமை இதழ்கள்‌ யாவும்‌ சிறுகதையை தம்பியே நிலை 
பெறுகின்‌ றன. 


எழுதும்‌ எளிமை, பொருள்‌ வரவு, போன்றவற்றால்‌ சுதை 
யாசிரியர்களிடம்‌ இப்போது சிறுகதை எழுதும்‌ ஆர்வம்‌ குன்றி 
வருகின்றது. மாத நாவல்கள்‌ மண்டவே, சிறுகதை படிக்கும்‌ 
ஆர்வமும்‌ குறைந்துவருகிறது. மொத்தத்தில்‌ சிறுகதை இலக்‌ 
யத்தில்‌ சரிவு நேர்ந்துளது என்றே தோன்றுகிறது. இனிச்‌ சிறு 


கதையே எழுதிச்‌ சிறந்த - சிறுகதையால்‌ றந்த. சிலரைப்‌ 
பார்ப்போம்‌: 


வ. வே. ௬, ஐயர்‌: 1881-1925. இக்காலச்‌ சிறுகதை இலக்‌ 
கணத்திற்கேற்பக்‌ கதைகள்‌ வடித்து வித்திட்ட பெருமையர்‌. 
மேனாட்டினின்று போந்த இலக்கிய வடிவம்‌ என்ற நினைவு 
தோன்றா வண்ணம்‌, தமிழில்‌ தானே அமைந்த இலக்கிய வகை 
வடிவம்‌ என்ற எண்ணமே எழுமாறு இயல்பாசுக்‌ கதைகள்‌ 


| படைத்தவர்‌. எனவேதான்‌ இவரைத்‌ “தமிழ்ச்‌ சிறு கதைத்‌ 

தந்தை என்றேத்துகிறோம்‌ மங்கையர்க்‌ கரசியின்‌ காதல்‌ 
எட்டுக்‌ கதைகளைக்‌ கொண்டது. புதுவையில்‌ வதித்து 1913 
-17ல்‌ வடிக்கப்‌ பெற்று; 27ல்‌ நூலாக வெளிவந்தது. பிற நாட்டு 
இலக்யெப்‌ பயிற்சியால்‌ பிறந்தவை நான்கு: அழேன்‌ மக்கே, 
எதிரொலியாள்‌; அனார்க்கலி, லைலாமஜனுன்‌. தமிழகத்திற்கு 
லைலாமஜ்னு, அனார்க்கலியை அறிமுகப்படுத்தியவமர இவர்‌ 
தான்‌. பிறநான்கு; மங்கையர்க்‌ கரசியின்காதல்‌; குளத்தங்கரை 
அரசமரம்‌; சுமலவிஜயம்‌, காங்கேயன்‌. தாகூரின்‌ *காபூலி 
வாலா”: இவரால்‌ மொழி பெயர்க்கப்பட்டது. 


குளத்தங்கரை அரசமரம்‌ தமிழ்‌ மரபையும்‌ மண்ணையும்‌ 
நிலைபெறக்கொண்ட து. இதுவே “முதல்‌ சிறுகதை' அந்நாளைய 
பிரச்சினையாயெ குழந்தை மணத்தைக்‌ கருவாகக்‌ கொண்டது. 
பிள்ளைப்‌ பருவத்திலேயே ருக்மணிக்கும்‌ நாகராஜனுக்கும்‌ மண 
மாகிவிட்டது; சண்டையின்‌ கரணியமாக நாகராஜனுக்கு வேறு 
மணம்‌ முடிக்க முனைந்தனர்‌. ருக்மிணி குளத்தில்‌ விழுந்து மாள்‌ 
கிறாள்‌. அக்‌ குளக்‌ கரையில்‌ நிற்கும்‌ அரசமரமே கதை கூறுவ 
தாக ஓர்‌ உத்திகொண்டு கதை அமைகிறது. 


்‌ ஓர்‌ ஊரில்‌ ஒரு...எனும்‌ பாணி மாற்றி, கதையில்‌ இடையில்‌ 
தொடங்கி, ஒரு நிகழ்ச்சியை வைத்துப்‌ பாத்திரங்களை 
அறிமுகப்படுத்தும்‌ பாங்கினைக்‌ காண்கிறோம்‌. உயிர்ப்பும்‌ 
சுவையும்‌ உந்த, சலிப்பிலா வகையில்‌ கதை அமைகிறது. ஒரு 
சிறந்த சமூக சீர்திருத்தச்‌ சித்திரம்‌; உயர்ந்த கலைப்படைப்பு? 
உள்ளத்தை உலுக்கும்‌ ஒரு துன்ப ஒவியம்‌. 


'மங்கையக்கரசியின்‌ சா தல்‌” கருணாகரத்‌ தொண்டைமான்‌ 
மகன்‌ கருணாகரன்‌ என்ற வாலிபனைக்‌ காதலிக்க, அவள்‌ 
சிற்றப்பன்‌ மார்த்தாண்டனுக்கு மணமுடிக்க முற்படுவதும்‌ 
அதன்‌ விளைவும்‌ விவரிப்பது. 


த.மிழின்‌ முதல்‌ சிறுகதையாசிரியராக அமைவதோடு, சில 
சோதனைகள்‌ செய்து சாதனை புரிந்து சிறுகதை வழிகாட்டி 
யாகவும்‌ விளங்குகிறார்‌. புதிய புத்திலக்கிய வடிவத்தைப்‌ புகுத்‌ 
தியவர்‌, வடிவம்‌ பற்றிய விழிப்பையும்‌ தொட்டுக்காட்டி 
யுள்ளார்‌. “கதைகள்‌ ரஸம்‌ பொருந்தியவையாயிருப்பதோடு, 
பெருதோக்கம்‌ கொண் டவையாயிருத்தல்‌ வேண்டும்‌” என்றவர்‌, 
“ரீதி புததாகையால்‌, சிலருக்கு விளங்காமற்‌ போனா லும்‌ போக 
லாம்‌ என்று சூசிகையைச்‌ சேர்த்திருக்கறேன்‌' என்கிறார்‌. 


888 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வாசகர்கள்‌ சரியான படி தான்‌ உணர்த்த எண்ணியதை 
உணர்ந்துகொள்ள சூசிகையும்‌ முன்னுரையும்‌ அமைக்கிறார்‌. 
கு. ௮. தவிர பிற ஆசிரியர்‌ கூற்றாகவே அமைகின்‌ றன. 


இவர்‌ கதைகளில்‌ காவியச்சாயலையும்‌, நாடகப்‌ பாணியை 
யும்‌ காணலாம்‌. பாத்திரப்படைப்பு நிகழ்ச்சி அமைப்பில்‌ 
காவியப்‌ போக்கே கவிகின்றது. நாடக உத்தியான தனிமொழி 
நிரம்ப இடம்‌ பெறுகிறது. நடை கவிதை நடையாக நீள்கிறது: 
எளிய இனிய உரை நடை உலவுகிறது; உயிரோட்டம்‌ மிக்க 
தமிழ்‌ உருண்டோடி வருகிறது. தத்துவமும்‌ சீர்த்திருத்தமும்‌ 
தவழ்கின்றன. இப்படி இவர்‌ தமிழ்ச்‌ சிறுகதை முதல்வர்‌ 
மூலவராக இலங்குகிறார்‌. 


பாரதியார்‌ : 1882-1921 கவிதையில்‌ ஒங்கி ஒளிர்ந்தவர்‌. 
ஏனோ கதையில்‌ சிறக்கவில்லை! சொந்தக்‌ கதைகள்‌ கட்டுக்‌ 
கதைகள்‌- நிகழ்வுக் கோவைகளாகவே நின்று விடுகின்றன; 
கலைவடிவம்‌ கரணுமாறில்லை. கதைக்கொத்து, நவதந்திரக்‌ 
கதைகள்‌-தொகுதிகள்‌. ஆறில்‌ ஒரு பங்கு, பூலோகரம்பை, 
திண்டிம சாஸ்திரி, ஸ்வர்ணகுமாரி குறிப்பிட த்தக்கவை. சின்ன 
சங்கரன்‌ கதை, சந்திரிகையின்‌ கதை நாவல்‌ பாணியன. ஞான 
ரதம்‌ உபசாந்தி கந்தர்வ சத்திய தர்ம லோகங்களுக்குச்‌ சென்று 
வரும்‌ போக்கனது. (இதற்கு இணையான நூல்‌ தமிழ்‌ மொழி 
யில்‌ இல்லை; சொற்‌ சுவை பொருட்‌ சுவை நிரம்பியது; பாச்‌ 
சுவை பரவிய நடையில்‌ அமைந்தது' (எஸ்‌. ஜி. ராமானுஜலு 
நாயுடு). புதுவையில்‌ வதிந்த போது மாடர்ன்‌ ரிவியூவில்‌ வந்த 
தாகூர்‌ கதைகள்‌ பதினொன்றைப்‌ பெயர்த்துள்ளார்‌; உரை 
நடை உள்ளத்தை ஈர்க்கிறது. இதுவே அவர்‌ றுகதைத்‌ 
துறைக்கு ஆற்றிய சிறந்தசேவையாக அமைகிறது. 


கல்கி (ரா. கிருஷ்ணமூர்த்தி): 1899-1954. கதை படிக்கும்‌ 
வழக்கத்தை உண்டாக்கி அவ்விலக்யெ ஆர்வலர்களை வாசகர்‌ 
கூட்டத்தை உகுவாக்கிய பெருமைக்குரியவர்‌. இவர்‌ முதன்‌ 
முதல்‌ நுழைந்த துறை சிறுகதைத்‌ துறை; நாவலாசிரியராகச்‌ 
சிறந்த பின்னரும்‌ வாழ்வின்‌ இறுதி மூச்சு வரை சிறுகதை எழுதி 
னார்‌. தமிழ்ச்‌ சிறுகதை ஆல்போல்‌ தழைக்க அறுகு போல்‌ 
வேரோட இவர்‌ கதைகள்‌ காரணமாயின என உறுதியாக 
உரைக்கலாம்‌. எத்தனையோ எழுத்தாளர்களை ஊக்கி உர 
வாக்கினார்‌; உலகறியச்‌ செய்தார்‌. 


கல்கி எழுத வந்த காலகட்டம்‌ காந்தியுகம்‌; தீண்டாமை, 
மது விலக்கு, கதர்‌, நாட்டு மொழிப்‌ பற்று, விடுதலை உணர்வு 


மது. ௪. விமலானந்தம்‌ 889 


இவை வீறார்ந்த வேளை. எனவே இதன்‌ வெளிப்பாடுகள்‌ 
இவர்‌ கதைகளில்‌ காணலாம்‌. இன்னும்‌ சொல்வதானால்‌ தேசிய 
உணர்வினைப்‌ பரப்பவும்‌, கருத்துக்களை த்தூவவம்‌ கதையைக்‌ 
கருவியாக்கினார்‌ என்றும்‌ இயம்பலாம்‌. ஜனரஞ்சக இலக்கிய 
மாக்கியவர்‌. 


இவர்‌ சிறுகதையாசிரியராகச்‌ சிறந்து நாவலாசிரியராக 
உயர்ந்தவர்‌. பின்‌ முழுக்க முழுக்க நாவலாசிரியராகவே ஆகி 
விட்டவர்‌. இதனால்‌ கல்கியின்‌ சறுகதைகளில்‌ இரு நிலைகள்‌. 
முற்பகுதியில்‌ எழுதிய சிறுகதைகள்‌ வடிவச்‌ செம்மையுடைமை, 
நாவலாசிரியரான பின்‌ பிற்பகுதியில்‌ படைத்த சிறுகதைகளில்‌ 
வடிவச்‌ சிதைவும்‌ காணமுடிகிறது, நாவலின்‌ தாக்கம்‌ தெரி 
கிறது. இவர்‌ கதைகளைச்‌ சிறு கதைகள்‌ என்பதை விடச்‌ “சின்ன 
நாவல்‌” என்றே செப்பிவிடலாம்‌. தொடக்ககாலக்‌ கதைகளால்‌ 
சிறுகதை இலக்கியத்திற்குத்‌ தளமிட்டுத்தந்தவர்‌ என்பது 
மறுக்க முடியாது. 


ஒற்றை ரோஜா, காரிருளில்‌ ஒரு மின்னல்‌, அலையின்‌ கண்‌ 
ணீர்‌, மாடத்தேவன்‌ சுனை, மயில்‌ விழி மான்‌, வீணை பவானி, 
- மயிலைக்காளை, ஸ்வப்பன லோகம்‌, சாரதையின்‌ தந்திரம்‌, 
(31) கணையாழியின்‌ கனவு (37) சாரதையின்‌ தந்திரம்‌ மூலம்‌ 
சிறுகதை உலகினுள்‌ நுழைந்தவர்‌. 


கதைகளின்‌ குறையும்‌ நிறையும்‌: கதைத்‌ தொடக்கங்கள்‌ 
கவர்ந்திழுத்துச்‌ கதையுலகிற்கே கொண்டு செல்லும்‌ திறத்தன; 
முடிவுகள்‌ அவ்வளவாகச்‌ சிறந்தமையவில்லை. திருப்பங்கள்‌ 
இருக்கும்‌, ஆவலைத்‌ தூண்டி ஆர்வத்தைக்‌ கூட்ட சஸ்பென்ஸ்‌” 
வைப்பார்‌. நிகழ்ச்சிகள்‌ அடுக்கி வரும்‌; இதனால்‌ கதை நீளு 
கிறது. கதைக்குள்‌ கதை வைக்கிறார்‌, இதனால்‌ கதையின்‌ 
வடிவம்‌ சிதைகிறது. பாத்திரங்களைப்‌ படைக்கும்‌ பாங்கே 
தனி? நெஞ்சில்‌ ஆழப்‌ பதிந்துவிடுவர்‌. உரையாடல்கள்‌ உள்‌ 
ளத்தை: உருக்கி வசப்படுத்திவிடும்‌. கதையில்‌ எங்கேனும்‌ 
குறுக்கிடாமல்‌ இரார்‌. தாம்‌ நன்கறிந்த மாந்தர்களையும்‌, 
சூழல்களையும்‌ பிரச்சினைகளையுமே கதையாகத்‌ தீட்டுகிறார்‌, 
காந்தீயம்‌ கலந்தே இருக்கும்‌. கைகளில்‌ தம்‌ கொள்கைகளை 
உணர்வுகளை நாசுக்காகக்கதையினூல்ட நம்மிடம்‌ தூவுகிறார்‌ , 
்‌. இவரது நகைச்சுவையும்‌ நளினமான நையாண்டியும்‌ இவர்‌ 
“வெற்றிக்குக்‌ காரணம்‌. கல்கியின்‌ பழகு தமிழ்ப்‌ பேச்சு நடை 
யும்‌ வெற்றிக்கு வழிவகுத்தது. தம்‌ கூற்றாகவே கதை அமைக்‌ 
கிறார்‌, பாத்திரங்களின்‌ மனநிலை பற்றிய சித்திரிப்பு இல்லை, 


890 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


“இவருடைய இறுகதைகள்‌ எல்லாம்‌ அழகும்‌ சுவையும்‌ 
கொண்டனவேயன்றி, தற்கால இலக்கிய மதம்‌ வளர்‌ தந்திருக்கும்‌ 
ரீதியிலே வைத்துப்‌ பார்க்கும்போது, உயர்ந்த கலா பக்குவ 
முள்ளவையென்று சொல்ல முடியாது.(சோ. சிவபாத சுந்தரம்‌) 
கல்கியின்‌ சாதனை, சிறுகதை உலகில்‌ செங்கோலோச்சும்‌ ஒரு 
உயரிய இடத்தில்‌ ஒளிரச்‌ செய்துள து. 


ந. பிச்சமூர்த்தி; 1900-19 . கும்பகோணம்‌ டாக்டர்‌ 
*. 5. 8. ராஜன்‌ இவரைச்‌ செட்டிக்‌ குளத்தில்‌ Executive officer 
ஆக அமர்த்தினார்‌. திருவரங்கம்‌ கோயில்‌, பணியாற்றி திருத்‌ 
துறைப்‌ பூண்டியில்‌ ஓய்வு பெற்றார்‌. மகன்‌ இல்லை; இறுதிக்‌ 
காலத்தில்‌ சென்னையில்‌ மகளுடன்‌ (காதி வாரியத்தில்‌ பணி) 
வதிந்தார்‌. 


படைத்தவை: ஐம்பரும்‌ வேஷ்டியும்‌ (47), மோகினி (51), 
பிச்சமூர்‌ த்தியின்‌ கதைகள்‌ (60), மாங்காய்த்‌ தலை (61), பதி 
னெட்டாம்‌ பெருக்கு(64)என 5 தொகுதிகள்‌.35இல்‌ விடுதலைப்‌ 
போராட்டத்தில்‌ பங்கேற்ற ஒருவனின்‌ வாழ்வினை வைத்து 
ஒரு நாவல்‌ எழுதினதாகவும்‌ அது வெளியுலகனைக்‌ காணா 
மலே போய்விட்ட தாகவும்‌ விளம்புகின்றனர்‌  59இல்‌ “குடும்ப 
ரகசியம்‌” என்ற குறுநாவல்‌ படைத்தார்‌. கடைவைத்து வியா 
பாரம்‌ செய்யும்‌ துரைசிங்கம்‌; தொட்டாற்‌ சிணுங்கி மனைவி 
சிவபாக்கியம்‌, வீட்டைக்‌ கவனிக்காது ஊர்‌ சுற்றும்‌ அக்காள்‌ 
கணவனைத்‌ திருத்தி வழிக்குக்‌ கொணரத்‌ துடித்த தங்கம்‌ தன்‌ 
பெண்மை விரிப்பால்‌ வசீகரித்து அவனுக்கே தன்னைத்‌ தந்து 
இரண்டாந்தாரம்‌ ஆகிறாள்‌. தங்கையின்‌ தியாகம்‌ கண்டு 
அவனுக்கு விடுதலைப்‌ பத்திரம்‌ எழுதித்‌ தந்து மகிழ்கிறாள்‌. 
இப்படி அக்காள்‌ மகளிர்‌ இருவரும்‌ விட்டுக்‌ கொடுத்து மாமன்‌ 
துரைசிங்கத்தின்‌ குடும்ப ரகசியம்‌ காக்கும்‌ கனிவான கதை 
இது. 600 பக்கங்களில்‌ வரவேண்டிய கதை 60 பக்கக்‌ குறு 
நாவலாக வாமன வடிவெடுத்துள்ளது. இல்லற உணர்ச்சிச்‌ 
சித்திரமாக உணர்வோவியமாக ஒளிர்கிறது. 


35இல்‌ கலைமகள்‌ சிறுகதைப்‌ போட்டியில்‌ முதற்பரிசு பெற்‌ 
றவர்‌. மணிக்கொடி எழுத்தாளர்‌. இடையில்‌ நீண்ட காலமாக 
எழுதாதிருந்து 56க்குப்‌ பின்‌ எழுதத்‌ தொடங்கினார்‌. எனவே 
முன்‌ கதைகளுக்கும்‌ பின்‌ கதைகளுக்கும்‌ வேறுபாடு உளது; 
முன்னதில்‌ கலைத்திறம்‌ கணிசமாகக்‌ “கதுவி இருந்தது; பின்‌ 
னதில்‌ தத்துவமே தலையோங்கி இருந்தது. 'பிச்சமூர்‌ த்‌ தியின்‌ 
கதைகள்‌ வேதாந்தக்‌ கருத்துடையவை' (க. நா. ௬) இந்தியத்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ ச்‌ ] 


தத்துவ ஞானத்தில்‌ இளைத்துப்‌ பிற்காலத்தில்‌ ஒரு யோகி 
யாகவே வாழ்ந்ததால்‌, அந்த ஆன்மீக வேட்கை அவர்‌ கதை 
களில்‌ மேலோங்க. இதுவே பிற கதாசிரியர்களிடமிருந்து 
பிரித்துக்‌ காட்டியது; மற்ற கதைகளிடமிருந்து மாறுபட்டிருக்‌ 
கச்‌ செய்தது. தமிழ்ச்‌ சிறுகதை வரலாற்றில்‌ இவர்‌ கதைகள்‌ 
ஞான நிலைக்‌ கதிர்களாகத்‌ தனித்து நிலைபெறுகின்றன. கு. ப. 
ராவின்‌ உயிர்‌ நண்பராக இருந்ததின்‌ உந்துதலாகவும்‌ இருக்‌ 
கலாம்‌. ஒருவகையில்‌ மெளனியிடமும்‌ நெருங்கி வருகிறார்‌. 


மிகச்‌ சிறந்த கதை “ஒரு நாள்‌'. காலை துயிலெழுந்தது 
முதல்‌ இரவு தூங்கச்‌ செல்லும்‌ வரையான நிகழ்ச்சிகள்‌, சந்திப்‌ 
யோர்‌ பற்றி மனம்‌ செய்யும்‌ விமர்சனமே இது. பார்வை 
இழந்த சுசீலாவை மணந்த ஓவியன்‌ குமரன்‌ அரை நிர்வாணத்‌ 
தில்‌ அவளை ஓவியமாசத்‌ தட்டிப்‌ பரிசு பல பெறுகிறான்‌. ஒரு. 
நாள்‌ இப்படி ஓவியம்‌ தீட்டிக்‌ கொண்டிருக்கும்போது அவ 
ளுக்குத்‌ திடீரெனப்‌ பார்வை வந்துவிடுகிறது! அவ்வளவுதான்‌! 
அமளி துமளி நடக்கிறது. “நான்‌ ஒருவிதமான தேவடியாள்‌; 
அதுதானே உங்கள்‌ கல்யாணத்தின்‌ ரகஸியம்‌' எனக்‌ குமுறி 
ஓவியத்தை கிழித்தெறிகிறாள்‌!, இது “கலையும்‌ பெண்ணும்‌” 
கதை. இரு உயிர்‌ நண்பர்கள்‌ ஒரு மாடியிலே எதிரெதிரே குடி 
யிருக்கின்‌ றனர்‌; அவர்கள்‌ மனைவியர்‌ இருவரும்‌ தங்களுக்குள்‌ 
சந்தேகத்தை வளர்த்துக்கொண்டு சாம்புகின்றனர்‌. இதுதான்‌ 
.. “ஜம்பரும்‌ வேஷ்டியும்‌" ஹெட்‌ கான்ஸ்டபிள்‌ மருதநாயகம்‌ 
மாற்றலாகி ஒரு கிராமத்தில்‌ படாதபாடுபட்டு வாடகைக்கு 
வீடு அமர்த்துகிறார்‌. நகரில்‌ வசதியாக வாழ்ந்த மனைவி 
அந்தக்‌ குடிசையில்‌ வாழச்‌ சங்கடப்பட்டு நுழைகிறாள்‌. ஒரு 
நாள்‌ இரவு ஒருவன்‌ வந்து கதவைத்‌ தட்டுகிறான்‌. அப்போது 
தான்‌ புரிகிறது அது ஒரு மாதிரியான வீடு என்று! “தூக்குங்க 
சட்டி பானையை என்று உடனே காலி செய்கிறாள்‌! கதை 
யின்‌ பெயர்‌ நல்ல வீடு'. ஒரு ஏழைப்பெண்ணைத்‌ 'திருடி' எனப்‌ 
பழி சுமத்துகிறார்கள்‌. அவள்‌ மனம்‌ படாதபாடு படுகிறது; 
கடையில்‌ நகை இடைத்துவிடுகிறது; அவள்மேல்‌ இரக்கம்‌ 
கொள்கின்றனர்‌. அவள்‌ மனவேதனையின்‌ சித்திரிப்பே ‘கொலு 
பொம்மை. 


அடுப்புக்கு எதிரில்‌, செலாவணீ, பெரியநாயகி உலா, 
கோபம்‌” போல்வன படித்துணரத்‌ தக்கன 
கொண்டு மனித இயல்புகளைத்‌ 
கதை சொல்லும்‌ திறத்தாலேயே 
கவிதை நடையால்‌ 


பாம்பின்‌ 
சாதாரண நிகழ்ச்சிகள்‌ 
துல்லியமாகத்‌ தருவது, 
நம்மைக்‌ கதையினுள்‌ இழுத்துவிடுவது, 


892 தமிழ்‌'இலக்கெ வரலாறு 
நம்மைக்‌ கட்டிப்போடும்‌ பாங்கு இவை இவரின்‌ தனித்துவம்‌. 
“சிறுகதை இலக்கணத்தைப்‌ பயில, இலக்கியமாக விளங்குவன, 
பிச்சமூர்‌ த்தியின்‌ சிறுகதைகள்‌. 


தி. ஐ. ரங்கநாதன்‌ (இ.ஜ. ர.) 4.1901-—20.10.74 தஞ்சை 
மாவட்ட மேலவழுத்தூர்‌;படிப்பு 4ஆம்‌ வகுப்பே! தந்தையோடு 
பல ஊர்‌ சுற்றிப்‌ பல்வகைப்பட்ட அறிவு பெற்றவர்‌, ஊர்க்‌ 
கணக்கப்‌ பிள்ளை, சர்வேயர்‌, மாமனார்‌ ஊரில்‌ திண்ணைப்‌ 
பள்ளி ஆசான்‌, சமரச போதினி' உதவி ஆசிரியர்‌ (23ல்‌), பின்‌ 
ஊழியன்‌, நவசக்தி, சுதந்திரச்‌ சங்கு, ஜயபாரதி, தமிழ்நாடு; 
ஹனுமான்‌, சக்தி, பாப்பா, இந்துஸ்தான்‌ இதழ்களில்‌ பணி 


யாற்றி கடைசியாக 'மஞ்சரி' ஆசிரியர்‌. 22 ஆண்டுகள்‌. வ.ரா. 
வின்‌ தலைமைச்‌ சீடர்‌. 


கதை, கட்டுரை, பெயர்ப்பு, குழந்தை இலக்கியம்‌, இலக்‌ 
கிய ஆராய்ச்‌ என 50 நூல்கள்‌ படைத்தவர்‌, என்றாலும்‌ 
ஓங்கி ஒளிர்ந்த துறை சிறுகதையே. 38ல்‌ முதல்‌ தொகுதி 
“சந்தனக்‌ காவடி; தொடர்ந்தவை; நொண்டிக்கிளி, சமத்து, 
மைனா, வீடும்‌ வண்டியும்‌, காளி தரிசனம்‌, விசை வாத்து, 
மஞ்சள்‌ துணி. 


மத்தியதர வர்க்கத்தையே மையமாகக்‌ கொண்டு மிடையப்‌ 
பட்டவை, படித்து முடித்ததும்‌ மனதில்‌ அப்படியே படிந்து 
விடும்‌ பான்மையன. அவளை எதிர்வீட்டு வாலிபன்‌ கா தலிக்‌ 
கிறான்‌. ஒருநாள்‌ அவளை நொண்டி என்றறிந்ததும்‌ 
“நொண்டி பெற்ற சொல்‌, சொல்லாது” எனத்‌ துண்டுத்தாளில்‌ 
எழுதிப்‌ போட்டுப்‌ போகிறான்‌. அவள்‌ மனம்‌ குமுறுகிறது. 
நான்‌ என்ன நாட்டியமா ஆடப்போடகிறேன்‌! அவன்‌ என்ன 
சாமுத்திரிக லட்சணத்தின்‌ கரை கண்டவனா? இது என்‌ 
குற்றமா? இறைவன்‌ படைப்பன்றோ? என வீராவேசம்‌ 
கொண்டு “அப்பா, இது ஒரு நொண்டிக்களி; சாகாத நித்திய 
கன்னியாகவே இருக்க விரும்புகறது' எனத்‌ தந்தையின்‌ மன 
முயற்சிகட்கு முற்றுப்‌ புள்ளி இடுகிறாள்‌! ஒரு குழந்தையின்‌ 
செங்கல்‌, குடியனால்‌ கடவுளாக்கப்பட்டு, பூசாரியால்‌ காசு 
பறிக்கும்‌ கருவியாக, அந்தத்‌ தெய்வமே பூசாரியிடம்‌ தன்னைத்‌ 
தயவு செய்து நடுக்கடலில்‌ வீசி எறியுமாறு வரம்‌ கேட்கும்‌ 
கதை “மரத்தடிக்‌ கடவுள்‌”. புலவர்க்கு விழா எடுக்க, அவர்‌ 
பற்றிப்‌ பேசாமல்‌ தலைமை தாங்குவோரைப்‌ பிறரெல்லாம்‌ 


பே௫த்‌ தங்களை உயர்த்திக்‌ கொள்ளும்‌ நிலை நவில்வது நெல்‌ 
முள்ளிவிழா, 


மது. ௪. விமலானந்தம்‌ 803 


-பிதாம்பரையர்‌, பெட்டிவண்டி, புலிவேட்டை, அந்தி 
வேளை, கறுப்புப்‌ பூனை, பவுன்‌ செடி, தங்கச்‌ சாமியார்‌ 
போன்றன குறிப்பிடத்தக்கன. ஜீவகளை ததும்பும்‌ பாத்திரங்‌ 
கள்‌, நையாண்டி நளினம்‌, நகைச்சுவை நறுக்கு, சொல்லு ' 
முறை, முழுமை, ஒருமை, இயைபு, மனக்கண்முன்‌ நிறுத்தும்‌ 
ஆற்றல்‌, கதை நிகழ்‌ களத்துக்கே நம்மை இட்டுச்‌ செல்லும்‌ 
சக்தி, சொற்சித்திரம்‌, - வருணனை வளமை, பின்னணி 
அமைப்பு, சக்திமிக்க சரளநடை, உளவியல்‌ ஒட்பம்‌, நுட்ப 
விவரம்‌ போன்ற அம்சங்கள்‌ அருமையான அசல்‌ கதைகளாக 
ஆக்கி அனைவரையும்‌ அள்ளுகின்றன. 


கதை என்பது, அவர்‌ தம்முடைய அநுபவம்‌ என்ற ஆரத்‌ 
தைக்‌ கொண்டு, எட்டி வரையும்‌ வட்டமாகும்‌. உணர்ச்சி 
மோஸ்தர்‌ ஒன்றை அவர்‌ அமைத்துக்‌ கொடுப்பார்‌. சதுரங்கக்‌ 
கட்டத்தில்‌ காய்களை நகர்த்துவதுபோல்‌, தம்‌ கதாபாத்திரங்‌ 
களை இயக்குகிறார்‌” (மஞ்சேரி ஈஸ்வரன்‌), “தனி நிஜம்‌, சப்‌ 
பென்று இருக்கும்‌; தனிப்பொய்‌, வெறுப்பைத்‌ தரும்‌. நிஜத்‌ 
திலே பொய்கணக்காகச்‌ சேரட்டும்‌; உப்பும்‌, புளியும்‌ சேர்ந்தது 
போல்‌ “ஜம்‌” என்றிருக்கும்‌ (தி. ஐ. ர). ஆம்‌ இவர்‌ கதைகள்‌ 
நகாசு செய்யப்பட்ட நிஜக்கதைகள்தாம்‌! சிறுகதை ஆக்கத்‌ 
திற்கு ஊக்கம்‌ தரும்‌ அனுபவக்‌ கூற்று இது. 


கு. ப. ரா. (ராஜகோபாலன்‌) 1901 -- 44, கும்பகோணம்‌, 
மேலூரில்‌ தாலுகா அலுவலகத்தில்‌ “குமாஸ்தா'வாகப்‌ பணி 
யாற்றியவர்‌, கண்நோய்‌ கரணியமாக விலகிக்‌ குடந்தையில்‌ 
உறைந்தார்‌. இதுவே தமிழுக்கு வரவாகியது. எழுத்தர்‌ எழுத்‌ 
தாளரானார்‌. வருவாய்க்காக மணிக்கொடி, மறுமலர்ச்சி, 
சுதந்திரச்‌ சங்கு இதழ்கட்குச்‌ சிறுகதை படைத்தார்‌. சிறிது 
காலம்‌ 'தமிழ்தாடு” இதழில்‌ வ. ரா. வுடனும்‌, பின்‌, பாரத 
தேவி: 'பாரதமணி' துணையாசிரியர்‌, “கிராம ஊழியன்‌” ஆசிரி 
யராக இருந்து 43 வயதில்‌ மறைந்தார்‌. 


. ஒல்லியான உருவம்‌, நோஞ்சான்‌. அதிர்ந்து பேசத்தெரியாத 
வர்‌, கூச்ச இயல்பு கொண்டவர்‌. மென்மையான மனம்‌. 
£ட்சும்‌ ஷெல்லியும்‌ காளிதாசனும்‌ இவரைக்‌ கவர்ந்தவர்கள்‌! 
80க்கும்‌ மேற்பட்ட கதைகள்‌ புனைந்துள்ளார்‌. புனர்‌ 
ஜென்மம்‌, காணாமலே காதல்‌, கனகாம்பரம்‌, காஞ்சனமாலை, 
சிறிது வெளிச்சம்‌ போல்வன சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. ரோல்ஸ்‌ 
ராய்‌ கதைகளையும்‌,வங்காள த்தினின்று துர்கேச நந்தினி, தேவி 
செளது ராணி-இரட்டை மனிதன்‌ நாவல்களையும்‌ பெயர்த்‌ 


த. 67 


894 தமிழ்‌; இலக்கிய வரலாறு 


துள்ளார்‌. மறைவால்‌ முற்றுப்‌ பெறாத “யெளவனக்‌ கலக்கம்‌” 
அருமையான தனித்‌ துவம்மிக்ககு றுநாவல்‌.மற்றொருநிறைவுறா 
நாவல்‌ *எதிர்ப்பு” தாம்‌ விழைந்த சமுதாய மாற்றங்களை 
“எதிர்கால உலகம்‌” எனும்‌ நூலாக்கித்‌ தந்தார்‌. வசன கவிதைத்‌ 
துறையிலும்‌ விமர்சனத்‌ துறையிலும்‌ ஈடுபாடு சொண்டிருநீ 
தார்‌. “அகல்யை” தொகுப்பில்‌ நாடகங்கள்‌ உள. இத்துணைத்‌ 
துறைகளிலும்‌ முனைந்திருந்தா லும்‌ சிறுகதைத்துறையால்தான்‌ 
சீரிய இடத்தையும்‌ சிறந்த புகழும்‌ பெற்றார்‌! 


முதற்கதை : நூருன்னிஸா'; பெண்ணின்‌ மனத்தைத்‌ தத்ரூப 
மாகச்‌ சித்திரிக்கும்‌ சொற்சித்திரம்‌. ஒரு நல்ல சிறுகதை 
எப்படிச்‌ சிறப்பாக அமைய வேணும்‌ எனப்‌ படைப்பாள 
ராலும்‌ திறனாய்வாளர லும்‌ எடுத்துக்காட்டப்‌ பெறும்‌ உயரிய 
கதை “விடியுமா?” ஒரே ஒரு சிறு நிகழ்ச்சியால்‌ நேர்ந்த உணர்ச்சி 
களைக்கதைக்கட்டுக்கோப்புக்குள்‌ கொணர்ந்து நேராகச்‌ சீராக 
நடத்தி நேர்த்தியுடன்‌ படைக்கப்பட்ட உன்னதக்‌ கதை, 
எடுப்பு தொடுப்பு முடிப்பு மூன்றும்‌ ஒன்றிய ஒன்று. இதற்கு 
ஈடான கதை எதுவும்‌ இல்லை! ஒரு தந்தி. தோற்றும்‌ நினை 
வலைகளின்‌ நிழற்படம்‌; மனித நம்பிக்கையைத்‌ தூளாக்கும்‌ 
விதியின்‌ விளையாட்டின்‌ விவரிப்பு. கலைநலன்‌ சான்ற அவல 
ஒவியம்‌. 


சென்னைப்‌ பொது மருத்துவமனையிலிருந்து'வெராமையர்‌ 
டேஞ்சரஸ்‌" என்று தந்தி வருகிறது. கும்பகோணம்‌ 
குஞ்சம்மாள்‌ தன்‌ தம்பியைத்‌ துணைக்கழைத்துக்கொண்டு தம்‌ 
கணவர்க்கு என்ன நேர்த்ததோ-நேருமோ என்ற தவிப்புடன்‌ 
ரயிலில்‌ சென்னை விரைகிறாள்‌. இரவு குடந்தையில்‌ புறப்‌ 
பட்டு விடிந்து சென்னை செல்லும்‌ இடைப்பட்ட ஒர்‌ இரவு 
ரயில்‌ பயணமே சுதையில்‌ கூறப்படுவது. நேரப்போவது இன்ன 
தெனத்‌ தெரிந்தும்‌ மனிதமனம்‌ எப்படியெல்லாம்‌ அல்லா டி. 
அலமறுகிறது; நம்பிக்கையில்‌ ஆறுதலைத்‌ தேடுகிறது; விதி 
எப்படிச்‌ சுக்கு நூறாக்குகிறது எனக்‌ காட்டுகிறார்‌. மருத்துவ . 
மனை அடைந்ததும்‌ கணவர்‌ இறந்துவிட்டமை அறிகிறார்‌. 
இதுதான்‌ கதை; ஆனால்‌ நம்‌ இதயத்தை எப்படிக்‌ கசக்கிப்‌ 
பிழிந்து விடுகிறது! சோகம்‌ நம்மைச்‌ சுண்டி இழுத்து விடு 
கிறதே!! உணர்வு ஊசலாட்டம்‌ கொண்டே கதையினை நீட்டும்‌ 
வித்தை எங்குதான்‌ கற்றாரோ? 


'சிறிது வெளிச்சம்‌” கணவனிடம்‌ சுகம்‌ அனுபவிக்க முடி 
யாத மனைவி, தன்பால்‌ பரிவு காட்டும்‌ மற்றொரு ஆணிடம்‌ 


ம்து. ச. விமலானந்தம்‌ 895 


மையலுற்று மனந்தடுமாறும்‌ கதை. தாம்பத்யத்தில்‌ ஏமாற்றம்‌ 
அடைந்ததைச்‌ சாவித்திரி செப்புவது சிந்திக்க: சரீர சுகம்‌-நான்‌ 
. ஓரு நாளும்‌ அடையவில்லை இதுவரையில்‌! என்‌ புருஷன்‌ 
என்னை அனுபவித்துக்‌ குலைத்திருக்கிறான்‌. நான்‌ சுகம்‌ 
என்பதைக்‌ காணவில்லை!” தங்கைக்கு மணம்‌ புரிவித்துப்‌ பணி 
செய்து மகிழும்‌ இளம்‌ விதவையின்‌ ஆதங்கங்களை அற்புத 
மாகத்தீட்டிக்காட்டுவது *நிரை.'ஒரு குமாஸ்தாவின்‌ தெஞ்சுரம்‌ 
நேர்மைத்‌ திறம்‌ நவில்வது. “அடி. மறந்தால்‌ ஆழம்‌.” காதலின்‌ 
அருமையும்‌ ஆற்றலும்‌ காட்டும்‌ கதை “திரைக்குப்‌ பின்‌;' 
பழைய பில்ஹணன்‌ கதையின்‌ மறு உருதான்‌. என்றாலும்‌ 
செறிவும்‌ நிறைவும்‌ கொண்ட மிகச்‌ சிறந்த வார்ப்பு. 


கதையின்‌ இயல்பும்‌ ஏற்றமும்‌: கிராமீயக்‌ குடும்பத்தின்‌ 
நல்லது கெட்டதுகளை நவிலும்‌. சாதாரண சிறு நிகழ்ச்சி 
- களைக்‌ கொண்டே சிறந்த கதைகள்‌ சமைக்கப்பட்டுள. 
சமுதாயம்‌ தனிமனித மனவியல்‌ எனும்‌ இருகரைகளில்‌ இயல்‌ 
வது. பழம்‌ நிகழ்ச்சிகளைப்‌ புதுமெருகுடன்‌ படைப்பது: 
பாத்திரப்படைப்பு கூட மனவியல்‌ அடிப்படையில்தான்‌ ஆக்கப்‌ 
பெறுகிறது. நடை மென்மையானது, நளினமானது. உரை 
யாடல்களால்தான்‌ கதை நகர்கிறது; அதுவே உயிர்‌ நாடிடாக 
வும்‌ அமைகிறது. உணர்வுகளின்‌ ஓவியங்களாகவே கதைகள்‌ 
அமைகின்றன. ஆண்‌ பெண்‌ உறவு என்ற ஒற்றையடிப்‌ 
பாதையிலேயே செல்கின்றன. அகத்தே அனுபவிக்கக்‌ கூடிய 
புறத்தே புலப்படுத்த முடியாத உணர்வுகளையும்‌ கம்‌ மந்திரச்‌ 
சொற்களால்‌ மடக்கிவைத்து மகோன்னதமாகக்‌ காட்டுவன, 
கற்பனையும்‌ தத்துவமும்‌ கைகோர்த்துக்‌ களிநடம்‌ புரியும்‌. 
கடிதப்‌: போக்கிலும்‌ கதை அமைகிறது. அதில்‌ முன்னோ. 
உருவா லும்‌, கருவாலும்‌ வளமானவை. 


குறையும்‌ விளக்கமும்‌: ஆண்‌ பெண்‌ உறவு எனும்‌ ஒருமுகப்‌ 
பார்வை உளதே தவிர பல்வகை காட்டும்‌ பன்முக நோக்‌ 
இல்லை! இது குற்றச்சாட்டு: விளக்கம்‌ தருகிற.ர்‌. 
ந. பிச்சமூர்த்தி: “வேதனை தாங்கும்‌ சக்தி ராஜகோபாலனுக்குக்‌ 
. தடையானது. பெண்கள்‌ படும்‌ வேதனையை அவனால்‌ தாங்கவே 
முடியாது. ஆகவே பெண்ணின்‌ வேதனையே அவனுடைய 
இலக்கிய விஷயமாயிற்று! இவ்விஷயத்தைத்‌ தவிர்த்து அவன்‌ 
எழுதவில்லை என்றுகூடச்‌ சொல்லிவிடலாம்‌. பெண்மனத்தைச்‌ 
சத்திரிப்பதில்‌ வல்லவன்‌. பச்சையாக இருந்தால்‌ அது அவன்‌ 
குற்றமன்று; ஆண்‌, பெண்‌ உறவு இப்பொழுது நிலவிவரும்‌ 
முறையின்‌ குற்றம்‌. கீறி ஆற்றுவதே சிறந்த வைத்தியம்‌. 


896 த்மிழ்‌ இலக்கிய வரலாறு 

“என்‌ கதைப்‌ புத்தகத்தை விமர்சனம்‌ செய்தவர்களில்‌ 
யாரோ ஒருவர்‌, நான்‌ உடைத்த மனோரதங்கள்‌ நிறைவேறாத 
ஆசைகள்‌ தீய்ந்த காதல்கள்‌ இவற்றைப்‌ பற்றித்தான்‌ எழுது 
கிறேன்‌ என்று எழுதிய ஞாபகம்‌. இதுகுற்றச்சாட்டானால்‌, 
நான்‌ குற்றவாளிதான்‌. நான்‌ - கவனித்த வரையிலும்‌ என்‌ 
அனுபவத்திலும்‌ வாழ்க்கையிலும்‌ அவைதாம்‌ எங்கே திரும்பி 
னாலும்‌ கண்ணில்‌ படுகின்றன.” (கு,ப.ரா) 


“இலக்கியத்தில்‌ உணர்ச்சி விவரிப்பே உயரியது; அதுவே 
மனித வாழ்வில்‌ தலையாயது; அதுதான்‌ மனிதனைச்‌ சரியாக 
எடுத்துக்‌ காட்டுவது' என்ற கொள்கை கொண்டவர்‌ கு.ப.ரா. 
(இத்தகைய உணர்ச்சி நிலைகள்‌ தோன்றுகற்குக்‌ களமாய்‌ 
அமைவனவற்றுள்‌ ஆண்‌ பெண்‌ உறவு முக்கியமானது: கு.ப.ரா 
கதைகள்‌ ஆண்‌, பெண்‌ உறவுக்‌ களத்தினடியாகத்‌ தோன்று 
வதன்‌ காரணம்‌ இதுவே” (கா. சிவத்தம்பி). 


சிறுகதைச்‌ சிற்பியின்‌ சிந்தனை: 'கதை எழுதும்போது, 
உரிய இடத்தில்‌ பேனா தானாக நின்று விடவேண்டும்‌' (சிறு 
கதை எப்படி அமையவேண்டும்‌ என்பது பற்றிய சிதறல்‌). 
“கதை உருவாகும்‌ போது கண்டது மட்டுமன்றிக்‌ காணாததும்‌, 
தங்கத்துடன்‌ செப்புச்‌ சேருவது போலச்‌ சேருகின்றன. அந்த 
அனுபவம்‌ காந்தத்‌ துண்டு போல, தான்‌ இழுக்கக்‌ -கூடிய 
நிகழ்ச்சிகளையும்‌ நிலைகளையும்‌ ஆகர்ஷித்துக்‌ கொள்கிறது. 
தத்துவங்கள்‌, ஆசிரியனுடைய அனுபவம்‌ என்ற உலையில்‌ அடி 
பட்டுப்‌ பல்வேறு உருக்களில்‌ கதைகளாக மாறுகின்றன”. பிறர்‌ 
கதையாற்றிக்‌ கருத்துக்‌ கூறுவதைவிட. அதைத்‌ தாம்‌ ஏற்பதைக்‌ 
காட்டிலும்‌, சிறுகதை படைத்த அனுபவத்தால்‌ கதாசிரியர்‌ 
கூறும்‌ வரையறைகள விளக்கங்கள்‌: வைரங்கள்‌ அல்லவா? 
அவற்றை ஏற்பது நல்லதல்லவா? 


இவர்‌ பற்றி: 'சொத்தை சோடை. இல்லாமல்‌ எழுதக்கூடிய 
ராஜகோபாலன்‌ கலை நிபுணன்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 
உள்ளத்‌ துடிப்பை இரண்டொரு சொற்களால்‌ சித்தரித்துக்‌ 
காண்பிக்கக்‌ கூடிய இணையில்லாத கலைஞன்‌ ராஜ3காபா 
லனைப்‌ பற்றிச்‌ சிறப்பாக இன்னதுதான்‌ சொல்வது என்று 
எனக்குத்‌ தெரியவில்லை. தமிழ்ச்‌ சிறுகதை -எழுதியவர்களில்‌ 
ராஜகோபாலன்தான்‌ தலைமை ஸ்தானம்‌ வகிப்பார்‌, நீண்ட 
காலம்‌ வகிப்பார்‌ (அறிஞர்‌ வ.ரா.) 


இவர்‌ கதை பற்றி: “ஒற்றைக்‌ கற்களிலே செதுக்கப்பட்ட 
கலைக்கோயில்கள்‌ இவை என்பதை விடவும்‌, தந்தத்திலே வெகு 


மது. ச. விமலானந்தம்‌ 897 


துட்பமான வேலைப்பாடுகளுடன்‌ செய்யப்பட்ட கலை வடிவங்‌ 
கள்‌ இவை என்று கூறுவதுதான்‌ பொருந்தும்‌' (டாக்டர்‌, 
இரா. தண்டாயுதம்‌.) 


க. நா.சு. கணிப்பு : புதுமைப்‌ பித்தனைப்‌ பார்க்கிலும்‌ 
சிறுகதையில்‌ உருவப்‌ பரிசோ தனை செய்திருக்கிறார்‌; அவரைப்‌ 
பார்க்கிலும்‌ வெற்றியும்‌ பெற்றுள்ளார்‌. ப 


சிறுகதை யுலகின்‌ ஒப்பற்ற மேதை இவர்‌; ஒப்பிலாக்‌ கதை 
. வைரங்கள்‌ இவர்‌ கதைகள்‌. என்ன சரிதானே! இவர்‌ சரித்திரக்‌ 
கதைகட்கு நிகராக இதுவரை இன்னும்‌ தோன்றவில்லை! 
இதுவும்‌ சரிதானே! 


பி. எஸ்‌. ராமையா : 24-3-1905--5.83. வத்தலக்குண்டு, 
5ஆம்‌ வகுப்பே படித்தவர்‌. சென்னையில்‌ தினம்‌ பத்தணா 
சம்பளத்தில்‌ சிறிய தொழிலாளியாக வாழ்வினைத்‌ தொடங்கி 
விடுதலை இயக்கத்தில்‌ பங்கு கொண்டு சிறை சென்று நூற்றுக்கு 
நூறு தேசிய வாதியாகத்‌ திகழ்ந்தவர்‌. சிறுகதை உலகில்‌ 
சகாப்தம்‌ படைத்த எழுத்தாளர்‌ திலகம்‌. 33இல்‌ விகடன்‌ 
நடத்திய சிறுகதைப்‌ போட்டியில்‌ ‘மலரும்‌ மணமும்‌' என்ற 
கதைக்கு இரண்டாம்‌ பரிசு பெற்று எழுத்துலகில்‌ நுழைந்தவர்‌; 
50 ஆண்டுக்காலம்‌ அரை நூற்றாண்டளவும்‌ அரிய படைப்பு 
களைப்‌ படைத்துப்‌ பெரிய வரலாறு படைத்தவர்‌. 300 சிறு 
கதைகளும்‌ 3 நாவல்களும்‌, 6 நாடகங்களும்‌ படைத்தவர்‌. 
என்றாலும்‌ சிறுகதைச்‌ சக்கரவர்த்தியாகவே சிறந்தொளிர்‌ 
கிறார்‌. மணிக்கொடி'யை 35இல்‌ சிறுகதை ஏடாக மாற்றிப்‌ 
பல இளம்‌ புதிய எழுத்தாளர்களை ஊக்கி உருவாக்கினார்‌. 


மலரும்‌ மணமும்‌ (44), ஞானோதயம்‌ (55), பாக்கியத்தின்‌ 
பாக்யம்‌ (57), புதுமைக்‌ கோயில்‌, பூவும்‌ பொன்னும்‌ (63) 
மனித-மனித ௨ றவுகள்‌, மனித-சமூக உறவுகள்‌, மனித- 
தெய்வ உறவுகள்‌ என்ற மூன்று வகையில்‌ தம்‌ கதைகள்‌ அமைவ 
தாக அவரே பகுத்துரைக்கிறார்‌. இந்தத்‌ தொடர்புகளே 
இவர்‌ கதைகளின்‌ ஆதார சுருதிகள்‌. 


மனித உறவுகள்‌ : மரணப்‌ படுக்கையில்‌ ஒரு பணக்காரக்‌ 
கருமி; நாயின்‌ ஊளை எமன்‌ வரும்‌ அறிகுறி-கேட்டு, தனக்குப்‌ 
பதில்‌ யாரேனும்‌ இறக்க முன்வரின்‌ அவன்‌ குடும்பத்துக்கு 
இரண்டு லட்சம்‌ தரவும்‌, மரணத்திலிருந்து மீண்டதும்‌ தருமம்‌ 
செய்து புண்ணியம்‌ தேடவும்‌ துடிக்கிறார்‌. காலையில்‌, 


898 தமிழ்‌ இலக்கிய வரலாறு. 


பக்கத்து வீட்டுப்‌ பையன்‌ இரவு தஇிருடர்களுடன்‌ போராடி 
மாண்ட செய்தி கேட்டு, எமன்‌ வந்தது எனக்காக அல்ல, என்‌ 
பணம்‌ பிழைத்துக்‌ கொண்டது என்கிறார்‌. : இது பணம்‌ 
பிழைத்தது.” எதிர்வீட்டுப்‌ பெண்ணைக்‌ கையைப்‌ பிடித்து 
இழுத்த தன்‌ மகனைக்‌ கண்டித்து வளர்க்காது செல்லங்‌ 
கொடுத்து வளர்த்தமைக்காகத்‌ . தம்‌ கையையே சுட்டுக்‌ 
கொள்ளும்‌ தந்தை பற்றியது ' தழும்பு? 


சமூக உறவுகள்‌ : ஒரு விதவையைத்‌ இருமணம்‌ செய்து 
கொண்ட ஒருவன்‌ அவளை ஆசையுடன்‌ -நெருங்குகிறான்‌. 
அவளோ விலகிப்‌ போகிறாள்‌; அவனோ காரணம்‌ புரியாது 
தவிக்கிறான்‌. முதல்‌ கணவனின்‌ முகம்‌ அவள்‌ நினைவிற்கு 
வத்துவிட்டதாம்‌;இனித்‌ தன்னை இவன்‌ தொடவே கூடாதாம்‌? 
இப்படிக்‌ கூறினால்‌ எப்படி? அப்படிப்பட்ட கதைதான்‌ 
“நினைவு முகம்‌ மறக்கவில்லை' வரம்பு மீறித்‌ தன்‌ மனைவியை 
நண்பர்களுடன்‌ பழகவிட்டுப்‌ பரிதவிக்கும்‌ கணவன்‌ கதை “காம 
தகனம்‌.” அத்தான்‌ காதலித்து மணந்த-உயிரையே வைத்திருந்த 
ஆண்டாள்‌ அவன்‌ நண்பனுடன்‌ ஓடிவிட்டாள்‌ என்றுணர்ந்த 
_ விதவை அசட்டுக்காமு, இந்த விவரத்தை அத்தான்‌ அறியா 


மலே இறப்பதுமேலென எண்ணி, விஷம்‌ கொடுத்து விடும்‌ 
கதை. 


தெய்வீக உறவுகள்‌: எப்படி நட்சத்திரம்‌ பிறக்கிறது என்ற 
குழந்தை ரோகிணியின்‌ கேள்விக்கு, “நாம்‌ உண்மை உரைக்கும்‌ 
ஒவ்வொரு தடவையும்‌ ஒரு நட்சத்திரம்‌ பிறக்கிறது' எனப்பதில்‌ 
கூறுகிறார்‌ தந்த. மறந்தும்‌ விடுகிறார்‌, ஆனால்‌ அந்தப்‌ 
பிஞ்சு நெஞ்சில்தான்‌ எண்ண அலைகள்‌! இது “நட்சத்திரக்‌ 
தழந்தை.” கொள்ளைக்காரர்களிடமிருந்து ஊரையே காத்த 
கொத்தனார்‌, அவர்களிடமிருந்து தப்பிக்க ஒரிடத்தில்‌ ஒளித்‌ 
இருக்கிறார்‌. ஒரு மின்னல்‌ காட்டிக்‌ கொடுத்து விடுகிறது... 
அவர்‌ நினைவாகக்‌ கோயில்‌ எழுகிறது. பாழடைந்து கிடந்த 
அதன்முன்‌ பைக்காரா மின்திட்டத்தால்‌ ஒரு விளக்கு போடப்‌ 
படுகிறது. எந்த மின்னல்‌ அந்தக்‌ கொத்தனாரைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்ததோ அதே மின்னலைப்‌ பிடித்து பல்புக்குள்‌ அடைத்து 


வெளிச்சம்‌ போடப்பட்டிருக்கிறது. . இது 


கொத்தனார்‌ 
கோயில்‌! . 


அன்றாட நிகழ்ச்சிகளை அப்படியே அழகோவியமாக்கிக்‌ 
காட்டும்‌ அரிய திறம்‌, கண்முன்னே பாத்திரங்களை நடமாடச்‌ 


செய்யும்‌ ஆற்றல்‌, போதிய கற்பனையோடு போற்றத்‌ தக்க 
வடிவு தந்து உளம்‌ பொருந்தக்‌ கூறும்‌ முறை, மனிதப்‌ பண்‌ 


மது. ௪, விமலானந்தம்‌ 899 


பாட்டை உருவாக்கும்‌ மேன்மை, நுண்ணிய மனவுணர்வுகளை 
யும்‌ நுட்பமுடன்‌ நவிலும்‌ நேர்த்தி, கடினமான நளின தடை, 
விதவிதமான வெவ்வேறு கதைக்‌ கருக்கள்‌, சலைமணம்‌ கமழ 
அமைக்கும்‌ அற்புதம்‌ இவரின்‌ தனித்துவங்கள்‌. வாழ்வின்‌ 
நெளிவு சுளிவுகளை, இவர்‌ போல்‌ தொட்டுக்‌ காட்டியோர்‌ 
இல்லை. இன்பியலும்‌ நடப்பியலும்‌ இணைந்து செல்லும்‌ 
இவர்‌ கதையில்‌ ஒன்றுபோல்‌ இன்னொன்றிராது; ஒவ்வொன்‌ 
றும்‌ புதிய பொருளின. மனிதனை மனிதனாக்கும்‌ மேன்மைக்‌ 
கதைகள்‌; உள்ளத்தை உயர்த்தும்‌ உணர்ச்சிக்‌ கதைகள்‌. 
அனுபவ வார்ப்புக்கள்‌ (நேருக்கு நேர்‌ கண்ட அல்லது அனுப 
வித்த கணங்களைத்தான்‌, என்‌ கதைகளில்‌ பிடித்துவைக்க 
முயலுவது வழக்கம்‌). கதைகள்‌ பின்னிவரும்‌, கலையழகு 
மின்னிவரும்‌ இவர்‌ “கதைகளில்‌” “குங்குமப்‌ பொட்டு குமார 
சாமி' இவர்‌ கதைகளிலெல்லாம்‌ “வலம்‌” வரும்‌ அற்புதப்‌ 
பாத்திரப்‌ படைப்பு. 


நாவல்கள்‌ : பிரேமஹாரம்‌ (55) நந்தாவிளக்கு (56) வர 
தட்சணைக்‌ கொடுமையால்‌ வாடும்‌-போராடும்‌ புதுமைப்‌ 
பெண்ணின்‌ கதை பிரேமஹாரம்‌. போதிய வரதட்சணை 
கொடுக்கா ததால்‌ புக்ககத்தில்‌ புறக்கணிக்கப்படுகிறாள்‌ 
. கல்யாணி. மகளின்‌ வாழ்வு இறக்கப்‌ படாதபாடுபடுகிறார்‌ 
தந்‌ைத சுவாமிநாத ஐயர்‌. ஓவ்வொரு முறையும்‌ பணமும்‌ 
நகையும்‌ போட்டு வந்தாலும்‌ திருப்தி படாத கணவன்‌ திரும்ப 
அனுப்பிவிடுகிறான்‌. மாமனார்‌ செல்வச்‌ செழிப்பில்‌ இருப்ப 
தறிந்து மனைவியை அழைத்துப்‌ போகவருகிறான்‌. அவன்‌ 
விரும்பியவாறு தங்கச்‌ சங்கிலி செய்து போட்டு அனுப்ப முனை 
கின்றனர்‌ பெற்றோர்‌. அதுவரை அடங்கி இருந்த கல்யாணி 
£நான்‌ சூட்டிய பிரேம ஹாரத்தைப்‌ பணப்பித்தால்‌ அறுத்‌ 
தெறிந்த பணப்பேயுடன்‌, இந்தச்‌ சங்கிலியணிந்து போவதால்‌ 
யாது பயன்‌; இனி அவருடன்‌ போகேன்‌-வாழேன்‌ எனச்‌ சீறி 


எழுகிறான்‌. 


வணக்கத்துக்குரிய இடத்தைச்‌ சிறுகதை வரலாற்றில்‌ 
பெறும்‌ இவர்‌ பிள்ளைகள்‌ அமெரிக்காவில்‌ நன்னிலையில்‌ உளர்‌. 
மணிக்கொடி காலம்‌' என்ற இவர்‌ தால்‌ சாகித்திய அகா தமி 
விருது பெற்றது. Author’s guild முன்னாள்‌ அமைச்சர்‌ 
இ. சுப்பிரமணியம்‌ தலைமையில்‌ பாராட்டு விழா நடத்தியது. 
இதுவே இவரது கடை நிகழ்ச்சி! இவர்‌ படைப்புகள்‌ “சாகா 
எழுத்துச்கள்‌' என்கிறார்‌ புதுமைப்பித்தன்‌. 


900 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


புதுமைப்‌ பித்தன்‌ : 25-4-1906--30-6-48, சொந்த ஊர்‌ 
திருநெல்வேலி வள்ளுவர்பேட்டை. பிறந்தது திருப்பாதிரிப்‌ 
புலியூர்‌. தந்த சொக்கலிங்கம்‌ பிள்ளை. தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
வரிசையில்‌ பொதுவாகவும்‌, சிறுகதை உலகில்‌ சிறப்பாகவும்‌ 
இவரைச்‌ சாதாரணமாக எண்ணவோ எழுதிடவோ முடியாத 
படி, பிறரைக்‌ காட்டிலும்‌ பெரிதும்‌ எண்ணவும்‌, பெருக்கமாக 
எழுதவும்‌ வேண்டியவராக ஏற்றம்‌ பெற்றே இன்றும்‌ திகழ்‌ 
கிறார்‌. தமிழ்ச்‌ சிறுகதையின்‌ தூண்‌ - சிறுகதை மேதை எனத்‌ 
தயங்காது சாற்றலாம்‌. சிறுகதை என்றதும்‌ நம்‌ சிந்தனைக்கு 
வரும்‌ முதல்வர்‌ இவரே! புனைகதை இலக்கியத்தில்‌ புரட்சி 
செய்த பொன்றாப்‌ புகழினார்‌. 200 சிறுகதைகள்‌ பல்திற பல 
தரப்பட்டவை. பழமையும்‌ புதுமையும்‌ மின்னிவர, நம்‌ நாட்டு 
மேலை நாட்டு மரபுகள்‌ மின்னிவரக்‌ கதை தந்தவர்‌.கபாடபுரம்‌ 
புதிய ஒளி, சித்தி, ஆண்மை, அன்று இரவு, புதுமைப்‌ பித்தன்‌ 
சிறுகதைகள்‌ போன்றன தொகுதிகள்‌. ஒவ்வொன்றும்‌ ஓவ்‌ 
வொரு வகையின எனுமாறு மாறுபட்ட கருவின; வேறுபட்ட 
பொருளின. பெயருக்கேற்பப்‌ புதுமை பல புரிந்தவர்‌. 


“கடவுளும்‌ கந்தசாமியும்‌” அற்புதப்‌ படைப்பு; புராணத்‌ 
தையும்‌ புதுமையையும்‌ இணைக்கும்‌ அருமையானகதை. சந்த 
சாமிக்காகக்‌ கடவுளை இந்த உலகிற்கு வரச்செய்து கடைத்‌ 
தெரு, காபிக்‌ கடை என அங்கும்‌ இங்கும்‌ இழுத்தடிக்கிறார்‌. 
. எவரும்‌ கடவுளை மதிக்கவில்லை; கேலியே செய்கின்றனர்‌. 

எட்ட இருந்து வரம்‌ தரலாம்‌, உங்களோடு இருந்து வாழ 
முடியாது என விண்ணுக்கே விரைந்து விடுகிறார்‌. பாத்திரப்‌ 
படைப்பிலும்‌ பாங்கான நகைச்சுவைக்கும்‌ எடுத்துக்காட்டான 


இனிய கதை. 


ஒரே கருவை வைத்து இரு கதையாத்துள்ளார்‌. அனை 
வரும்‌ அறிந்தது “அகல்யை”. உடல்‌ தூய்மை இழப்பது பற்றிக்‌ 
கவலை இல்லை, உள்ளத்‌ தூய்மையே வேண்டுவது எனக்‌ 
கெளதமரை அறுதல்‌ அடையச்‌ செய்து இந்திரனையும்‌ மன்‌ 
னிக்கச்செய்து 41இல்‌ கதை எழுதி ஒருவகைப்‌ புரட்சி செய்தார்‌: 
பின்னர்‌ “சாப விமோசனம்‌' கதையில்‌ சாபவிமோசனம்‌ 
கிடைத்த போதிலும்‌, பாவ விமோசனம்‌ இல்லையே என 
அகல்யை மீண்டும்‌ கல்‌ அவதும்‌, முனிவர்‌ தவம்‌ செய்யப்‌ 
போவதுமாக வேறு வகைப்‌ புரட்சி செய்கிறார்‌! 

ட்‌ 


சிறு வயதில்‌ மணந்த ருக்கு சீர்வரிசை காரணமாகத்‌ தாய்‌ 
வீட்டிலேயே வாழ்கிறாள்‌. வயது எய்துகிறாள்‌. சீமா அங்கு 
சென்று வர அவன்‌ கர்ப்பமாகிறாள்‌. தந்‌ைத சொல்மீற 


மது. ௪, விமலானந்தம்‌ 001 


முடியாது வாளா இருக்கிறான்‌. ஊர்ப்பழி அஞ்சி - அவள்‌ 
சென்னை சென்றவள்‌ சித்த சுவாதீனம்‌ இழக்கிறாள்‌. எதிர்‌ 
பாராமல்‌ சென்னை சென்ற சீமா அவளைக்‌ கண்டு ஏற்றுக்‌ 
கொள்கிறான்‌. இது அண்மை”, தேயிலைத்‌ தோட்டத்தில்‌ 
வேலை செய்யும்‌ ஒருத்தியைக்‌ கங்காணி கெடுத்து விடுகிறான்‌. 
அவனே அவன்‌ மகளையும்‌ கெடுத்து விடுகிறான்‌. அறிந்த 
அந்தத்தாய்‌ அவனைக்‌ கொலை செய்துவிடுகிறாள்‌. இது 
“துன்பக்‌ கேணி' 


மனிதயந்திரம்‌, சிற்பியின்‌ நரகம்‌, தியாக மூர்த்தி, 
பொன்னகரம்‌, அன்று இரவு (நரி பரியான கதை), கயிற்றரவு 
கல்யாணி, நினைவுப்பாதை, மகாமசானம்‌; விநாயக சதுர்த்தி, 
வேதாளம்‌ சொன்ன கதை போன்றன படித்தின்‌ புறத்‌ தக்கன. 


சாதனைகள்‌: 1) சறுகதையினைக்‌ தமிழ்‌ இலக்கிய மரபுடன்‌ 
இணை த்தவர்‌. கதையின்‌ கருவாலும்‌ கூறுமுறையாலும்‌ 
இதனைச்‌ சாதித்தார்‌. சான்று; கபாடபுரம்‌, அன்று இரவு, 
அகல்யை, சாப விமோசனம்‌. 2) முதன்‌ முதல்‌ யதார்த்த 
இயலைப்‌ புகுத்தியவர்‌ 3) நனவோட்ட உத்தியை ஆண்டவர்‌ 
இவரை. நினைவுப்‌ பாதை, செல்லம்மாள்‌. 4) பேச்சுத்‌ தமிழைப்‌ 
பயன்படுத்திக்‌ காட்டியவர்‌. திருநெல்வேலி வேளாளர்‌ பேச்‌ 
சினை மிடைந்து காட்டி மண்வாசனை கமழச்‌ செய்தார்‌. 
காட்டு: கலியாணி; மனிததந்திரம்‌, கடவுளும்‌ கந்தசாமியும்‌, 
5) பழைய புராணக்‌ கதைகளையும்‌ புடம்போட்டு புதுவடிவ 
மிட்டுப்‌ புதிய விளக்கம்‌ தந்து புத்தொளி வீசச்‌ செய்கிறார்‌. 6) 
புதுமைப்பித்தன்‌ நடை என்றே ஒரு புதிய நடையினை உரை 
நடை வரலாற்றில்‌ உலவவிட்டவர்‌-சிறுகதையின்‌ மூலம்‌! 


கதையின்‌ இயல்பு: “எனக்குப்‌ பிடி த்தவர்களையும்‌ பிடிக்‌ 
காதவர்களையும்‌ கண்டல்‌ செய்து கொண்டிருக்கிறேன்‌' என்‌ 
கதைகளில்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு விவகாரத்தைப்‌ பற்றியதாக 
இருக்கும்‌. அனால்‌ என்‌ கதைகளின்‌ பொதுத்‌ தன்மை 
நம்பிக்கை வறட்சி என்ற இவர்‌ கூற்றுக்களே்‌ விளக்கம்‌ தரும்‌. 

குறை: சமுதாயப்‌ புரைகளை அப்படியே அப்பட்டமாகப்‌ 
புட்டு வைக்கிறாரே? எனச்சாடியவர்கள்‌ உண்டு. விவாதத்துக்‌ 
குள்ளான கதைகளும்‌ (கவந்தனும்‌ காமனும்‌, பொன்னகரம்‌) 
உண்டு. அதற்கு இவர்‌ தந்த பதில்‌: 'நடைமுறை விவகாரங்‌ 
களைப்‌ பற்றி எழுதுவதில்‌ கெளரவக்‌ குறைச்சல்‌ ஒன்றும்‌ 


இல்லை!" 


902 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பாராட்டு: . “புதுமைப்பித்தனின்‌ சிறு கதைகள்‌ கவிதை 
யுடன்‌ போட்டியிடுகின்றன. அவர்‌ சிறு கதைகளிற்‌ காணப்படும்‌ 
சொல்‌ நயமும்‌ ஓசை நயமும்‌ குறிப்பாலுணர்த்தும்‌- கவர்ச்சி 
யுடையனவாகக்‌ காணப்படுகின்றன, (தொ. பொ. மீ) “அவர்‌ 
மேற்கொண்ட புனைபெயர்‌ அவருக்கு முற்றிலும்‌ பொருந்தும்‌. 
புதிய கருக்கள்‌, அவற்றிற்குப்‌ புதிய வடிவங்கள்‌, அவற்றை 
எழுதுவதற்கு மேற்கொண்ட புதுப்புது உத்திகள்‌, புதுவகை 
யான நடை... இவையெல்லாம்‌ அவருடைய சிறு கதைகளுக்குப்‌ 
புத்தொளி ஊட்டின” (மு. வ). “புதுமைப்பித்தன்‌ அவர்கள்‌ 
மிகச்‌ சிறந்த எழுத்தாளர்களில்‌ ஒருவர்‌. தமது நாட்டை 
நலித்து வருத்திவரும்‌ பலவகைக்‌ கேடுகளையும்‌ சிறுகதைகளின்‌ 
மூலமாகச்‌ சித்திரித்துக்‌ காட்டுவதில்‌ இவர்‌ சிறந்து விளங்கி 
னார்‌” (வையாபுரிப்‌ பிள்ளை). இருத்தக்கதேவர்‌ தொடங்கிய 
வடமொழிக்‌ காவிய மரபு எவ்வாறு கம்பனிட த்தில்‌ தமிழாகித்‌ 
தமிழின்‌ சிகரமாகி அதில உலகையும்‌ அளந்து நிற்கின்றதோ, 
அவ்வாறே வ. வே. சு ஐயரால்‌ தொடங்கப்‌ பெற்ற சிறு கதை 
மரபு புதுமைப்பித்தனிடத்துத்‌ தமிழாகி தமிழ்‌ உரை நடையின்‌ 
சிகரமாகி அலை உலகிற்கும்‌ தமிழின்‌ பெருமையை எடுத்துக்‌ 
காட்டி நிற்கின்றது” (கா. சிவத்தம்பி). 


உலகத்துச்‌ சிறந்த சிறு கதைகளை மொழிபெயர்த்துள்‌ 
ளார்‌. இவர்‌ கதைகளும்‌ உலகச்‌ சிறுகதை அரங்கிலே ஒப்ப 
வைக்கும்‌ ஒண்மையன என உண்மையாக உரைக்கலாம்‌. இது 
வெறும்‌ புகழ்ச்சிய்ல்லை. “தமிழ்ச்‌ சிறுகதை உலகின்‌ 
ஜாம்பவான்‌-முடிசூடா மன்னர்‌, 'கிறுகதைச்‌ செல்வர்‌' * தமிழ்‌ 
மாபசான்‌' என்றெல்லாம்‌ ஏத்தத்தக்க வகையில்‌ தகுதி மிகுதி 
சான்ற சிறுகதைச்‌ சிகரமாக ஒளிர்கிறார்‌. 


துணைவியார்‌ கமலாவிருத்தாசலம்‌ (1917) அவர்களும்‌ 
எழுத்தாளரே. தொடர்புக்கு 9. ஐந்தாவது சாலை, இராசா 
அண்ணா மலைபுரம்‌. சென்னை 28. 


மெளனி (எஸ்‌. மணி) 27-7-1907-—6-6-85. தஞ்சை மாவட்ட 
செம்மங்குடி. நிலக்கிமாராகவும்‌ அரிசி ஆலை உரிமையராகவும்‌ 
சிதம்பரத்தில்‌ வசித்தவர்‌, இவருக்குப்‌ படிப்பும்‌ பேசிக்‌ கொண் 
டிருப்பதும்‌ உயிர்‌. கடைசி காலத்தில்‌ கண்‌ அறவே தெரிய 
வில்லை; பூதக்கண்ணாடி கொண்டே படித்தார்‌. இவர்‌ எழுத்‌ 
தாளரானது தற்செயலே, 1933இல்‌ கும்பகோணம்‌ மகாபுரத்தில்‌ 
பி. எஸ்‌. ராமையா முதன்முதல்‌ சந்தித்தபோது, “நீங்கள்‌ சிறு 
கதை நன்றாக எழுத முடியும்‌ என நினைக்கிறேன்‌; மணிக்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 903 


கொடிக்கு எழுதுங்கள்‌” என்றார்‌. எழுதிய முதற்‌ கதை “ஏன்‌, 
மணிக்கொடி 34-38 வரை எழுதியவர்‌ பின்‌ 58 வரை இருப 
- தாண்டுகள்‌ எழுதவில்லை. மீண்டும்‌ 59 முதல்‌ எழுதினார்‌. 35 
ஆண்டுக்கால எழுத்து வாழ்வில்‌ இவர்‌ எழுதிய கதைகள்‌ 24 
தான்‌ இத்துணைக்‌ “குறைந்த கதைகள்‌” எழுதிச்‌ சிறு கதை 
உலகில்‌ ஒங்கி உயர்ந்ததோர்‌ தனி இடம்‌ பெற்றவர்‌ இவர்‌ 
ஒருவரே! அத்துறைக்கே தன்னை அர்ப்பணித்து அரும்‌ 
சாதனை புரிந்தவர்‌. எழுதிய கடைசிக்‌ கதை *தவறு” கசடதபற 
வில்‌. தொகுப்பு 'அழியாச்சுடர்‌'. 


இவருக்கு ஒரு மகளும்‌ 4 மகன்களும்‌, இருவர்‌ இறந்தனர்‌; 
ஒருமகன்‌ டிராம்‌ வண்டியிலும்‌ மற்றொருவர்‌ பெங்களூர்‌ பெல்‌ 
பொறியாளர்‌ குளியல்‌ அறையிலும்‌ மடிதல்‌. மூன்றாம்‌ மகன்‌ 
அண்ணாமலையில்‌ விரிவுரையாளராக விளங்கியவர்‌, 
தீரொணா மன நோயாளர்‌. கடைசி மகன்‌ வேதியியல்‌ பொறி 
யாளர்‌. டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌, 3 மகன்களின்‌ இழப்பு 
இவரையும்‌ இவர்‌ எழுத்தையும்‌ வெகுவாக பாதித்தது. எனவே 
இவர்‌ கதைகள்‌ பெரும்பாலும்‌ பிரிவின்‌ பரிவை வைத்துப்‌ 
பின்னப்பட்டனவாய்‌ அமைகின்றன; அதன்‌ வெளிப்பாடில்தான்‌ 
எத்தனை மாறுபாடுகள்‌! 


கனமான கருக்கள்‌; மனிதர்களைவிட மனங்களை மிடைந்து 
வைக்கிறார்‌. சோகம்‌ படந்துளது; அந்த அவலம்‌ அனைவ 
ரையும்‌ பிணித்துப்‌ பிழிந்து விடுகிறது. சோகத்தைச்‌ சித்திரிக்கும்‌ 
முறையில்தான்‌ எத்துணை அற்புதம்‌? 


'குடும்பத்தேர்‌' தலை சிறந்த கதை. கிருஷ்ணய்யர்‌ தன்‌ 
அன்னை மறைந்த சோகத்தால்‌ சாம்புகிறார்‌. நாளாக 
நாளாக வெறும்‌ பிரிவு விசுவ ரூபம்‌ எடுக்கிறது. வெளியுலகில்‌ 
தான்‌ புகழுடன்‌ விளங்கத்‌ தன்‌ தாய்‌ காரணமாக இருந்தமை 
உணர்கிறார்‌. தாயின்‌ ஒவ்வொரு செயலின்‌ சிறப்பெலாம்‌ 
எண்ணித்‌ தாயே குடும்பத்தைத்‌ தாங்கியவர்‌, இனி அவரின்றிக்‌ 
குடும்பம்‌ ஆட்டம்‌ £கண்டுவிடும்‌ எனக்‌ கருதிய போது மின்னல்‌ 
ஒற்றுப்‌ போல்‌ கருத்துப்‌ பளிச்சிடுகிறது. “குடும்பம்‌ ஒரு விசித்திர 
மான எந்திரம்‌; பழுதுப்பட்டுப்போன ஒரு பாசத்தினால்‌ அது 
நிற்பதில்லை; அதற்குப்‌ பிரதி மறுபாகம்‌ தானாகவே உண்டாகி 
விடும்‌' என்ற தெளிவு பிறக்கிறது. பிரித்த இயற்கையே ஈடு 
செய்வதையும்‌, பிரிவின்‌ பாடுகளையும்‌ நுட்பமாகக்‌ காட்டு 
கிறது கதை. “குடும்பம்‌ சமூகத்தின்‌ ஆணி வேர்‌, பண்பாட்டில்‌ 
. குடும்பம்‌ எப்படிப்‌ பக்குவப்படுகிறது என விளக்குகிறது 
கதை. மற்றொரு மிகச்சிறந்த கதை “பிரபஞ்ச கானம்‌”, 


904 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தமிழ்ச்‌ சிறுகதை வரலாற்றில்‌ ஒரு புதுப்‌ போக்கினைப்‌ 
“புகுத்தியவர்‌. (மெளனியின்‌ கதைகள்‌. தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ 
ஒரு தனிப்‌ பெருஞ்‌ சிகரம்‌' வார்த்தைகளுக்குள்‌ அடைபட 
மறுக்கும்‌ விஷயங்கள்‌, வார்த்தைகளில்‌ அமைத்துச்‌ சொல்கிற 
பணியில்‌ மெளனி பிரமாதமாக: வெற்றி பெற்றிருக்கின்றார்‌” 
(க. நா. ச). மெளனி தனது கதைகளுக்கு எடுத்துக்‌ கொண்ட 
விஷயங்கள்‌ சாதாரணமானவைதான்‌. ஆனால்‌ அவருடைய 
நடையும்‌ நோக்கும்‌, கையாளும்‌ விஷயத்தை நுண்மையாகவும்‌ 
விவரமாகவும்‌ சித்திரிக்கிற நயமும்‌ அவரின்‌ தனியுரிமையாக 
விளங்குகின்‌ றன' (வல்லிக்கண்ணன்‌ ), 


“தமிழ்‌ மரபுக்கும்‌.போக்குக்கும்‌ புதிதாகவும்‌ சிறப்பாகவும்‌ 
வழிவகுத்தவர்‌ ஒருவரைச்‌ சொல்ல வேண்டுமென்றால்‌, 
மெளனி என்ற புனைபெயரில்‌ எழுதிவருபவரைத்தான்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. அவரைத்‌ தமிழ்ச்‌ சிறுகதையின்‌ திருமூலர்‌ 
என்று சொல்ல வேண்டும்‌. கற்பனையின்‌ எல்லைக்‌ கோட்டில்‌ 
நின்று, வார்த்தைகளுக்குள்‌ அடைபட மறுக்கும்‌ “கருத்துக்‌ 
களையும்‌ மடக்கிக்‌ கொண்டு வரக்கூடியவர்‌ அவர்‌ ஒருவரே” 
என்பது புதுமைப்பித்தனின்‌ மதிப்பீடு. இவரைப்‌ பெரும்‌ எழுத்‌ 
தாளர்‌ காப்காவுடன்‌ ஒப்பிட்டு மகிழும்‌ வாசகர்‌ உலகம்‌. 


இவர்‌ கதைகள்‌ பொழமுதுபோக்குக்‌ கதைகள்‌ அல்ல. 
மேலோட்டமாகப்‌ படித்து மகழ்ந்திடமுடியாது. ஒரு 
முறைக்குப்‌ பலமுறை நின்று நிதானித்து படித்துணரத்‌ தக்க 
பக்குவம்‌ வேண்டும்‌. ஒவ்வொரு வரியும்‌ சொல்லும்‌ ஏன்‌ 
எழுத்தும்‌ முக்கியமானவை. சொல்லுக்கிடையிலும்‌ புரிந்து 
கொள்ளக்‌ கூடியன பலவுள. அழியாச்சுடர்‌, மனக்கோலம்‌, 
சாவில்‌ பிறந்த சிருஷ்டி சான்‌ றாம்‌! 


கு. அழகிரிசாமி 9.6.23- 5.7.70. நெல்லை மாவட்ட 
இடைச்‌ செவல்‌. வீட்டுப்‌ பெயர்‌ செல்லையா. கோவில்பட்டி 
உயர்நிலைப்பள்ளி இறுதி வகுப்போடு படிப்பு நின்றது. 
காளாம்பட்டி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்‌, சார்பதிவாள 
ரகத்தில்‌ எழுத்தர்‌. 1843 முதல்‌ பிரசண்ட விகடன்‌ துணை 
அசிரியர்‌; நாரண துரைக்கண்ணர்‌ ஆளாக்கல்‌, புதுமைப்‌ 
பித்தன்‌ தூண்டுதலால்‌ 46இல்‌ “தமிழ்‌ மணி' பொறுப்பாசிரியர்‌. 
பின்‌ *சக்தி' இதழாசிரியர்‌ 52 வரை. மலேசியா சென்று தமிழ்‌ 


நேசன்‌ துணையாசிரியர்‌ 57 வரை. 


பாரதி விழா இசைப்போட்டியில்‌ நடுவராகச்சென்ற இவருக்‌ : 
கும்‌, பங்கு பெற வந்த அந்தணப்‌ பெண்‌ கீதாலட்சுமிக்கும்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 905 


காதல்‌ அரும்பியது ' 1$ ஆண்டின்‌ பின்‌ 19-1-55இல்‌ அந்தக்‌ கலா 
ரசிகையைக்‌ கரம்பிடித்தார்‌. 58இல்‌ சென்னை மீண்டும்‌ காத்தி 
நூல்‌ வெளியீட்டுக்‌ குழுவின்‌ துணையாசிரியரானார்‌. 60 இல்‌ 
“நவசக்தி; துணை அசிரியர்‌ 65 வரை. 67இல்‌ ஈழம்‌ சென்று 
ராகலை தமிழ்‌ மன்றச்‌ சார்பில்‌ இலங்கை முழுதும்‌ சுழன்று 
சொற்பொழிவாற்றித்‌ திரும்பினார்‌. 


சிறுகதையில்‌ சிறந்து நாவலுக்கு வந்தவர்‌; டாக்டர்‌ 
அனுராதா, தீராத விளையாட்டுப்‌ பிள்ளை, புதுவீடு 
புது உலகம்‌, வாழ்க்கைப்‌ பாதை புதினங்களாகும்‌. : என்‌ 
றாலும்‌ இவர்‌ ஊன்றி நின்றது சிறுகதைத்‌ துறையே! மலேயா 
வில்‌ “இலக்கிய வட்டம்‌” திங்கள்‌ தோறும்‌ நடாத்தி, “சிறுகதை 
எப்படி எழுத வேண்டும்‌, எங்ஙனம்‌ அமைய வேணும்‌” என 
அறிவுறுத்தியவர்‌. “பேச்சுப்‌ போட்டி கட்டுரைப்‌ போட்டி 
களுக்குப்‌ பதிலாகச்‌ சிறுகதைப்‌ போட்டி நடத்துங்கள்‌; இந்‌ 
நாட்டில்‌ சிறுகதை எழுதுகிறவர்களுக்கு ஊக்கம்‌ கொடுப்பது 
தான்‌ இன்று செய்யவேண்டிய தமிழ்ப்‌ பணி' என அறைகூவல்‌ 
விடுத்தவர்‌. பன்னாட்டுச்‌ குட்டிக்‌ கதைகளைத்‌ தமிழ்நேசனில்‌ 
வெளியிட்டவர்‌. 


" இவரது முதல்‌ சுதை (16 வயதில்‌ படைத்தது) “உறக்கம்‌ 
கொள்வான்‌' தொகுதிகள்‌: சிரிக்கவில்லை, தவப்பயன்‌, கால 
கண்டி, தெய்வம்‌: பிறந்தது, இரு சகோதரர்கள்‌, கற்பக 
விருட்சம்‌, அழகிரிசாமி கதைகள்‌, வரப்பிரசாதம்‌, அன்பளிப்பு, 
்‌ (சாகித்ய அகாதமி விருது). சிறுவர்‌ கதைத்‌ தொகுதிகள்‌: காளி 
- வரம்‌, மூன்று பிள்ளைகள்‌. பல நாட்டுச்‌ சிறுகதைகள்‌ 
(பெயர்ப்பு), நாடகம்‌ கவிச்சக்கரவர்த்தி, வஞ்சமகள்‌. பதிப்‌ 
பித்தவை. கம்பராமாயணம்‌, அண்ணாமலை ரெட்டியார்‌ 
காவடிச்சிந்து. 


இவர்‌ கதைகள்‌ யாவும்‌ நேரிய சிக்கல்‌ பிக்கல்‌ இல்லா எளிய 
கதைகள்‌. கரு, உர, உரையாடல்‌, வருணனை தான்காலும்‌ 
சிறப்பன. நெல்லை மாவட்ட பட்டிக்காட்டுப்‌ பாமர மக்கள்‌ 
பற்றியன. நகை தெளியும்‌. உத்திகளைத்‌ தேடிக்‌ கவலைப்படு 
வதில்லை. மனித உணர்ச்சிகளை ஆசாபாசங்களை இவர்‌ 
கட்டுவது போல்‌ வேறு எவரும்‌ காட்டியதில்லை. மனவுணர்வு 
்‌ களை நுண்ணிதின்‌ அறுந்த பட்டமாக்காது உலகத்‌ தொடர்‌ 
புடன்‌ தரும்‌ தனித்துவம்‌ மிக்கவர்‌. உலகச்‌ சிறுகதைகளுடன்‌ 
ஒப்பிடக்கூடிய உயரிய சிறுகதைகள்‌ படைத்த ஒப்பற்ற எழுத்‌ 
-தாளர்‌. மனதைச்‌ கவ்வும்‌ நடை இவர்‌ தடை. 


00%. தமிழ்‌ இலக்கிய வர்லர்று 
இராமத்தில்‌ சன்ன கடை வைத்துச்‌ சிறிது சம்பாதித்துப்‌ 
பெரும்‌ அமைதியுடன்‌ வாழ்ந்த ஒரு செட்டியார்‌ நகரில்‌ பெரிய 
கடை வைத்துப்‌ பெரும்‌ பணம்‌ சேர்த்து அமைதியே இல்லாது 
அல்லாடியதைக்‌ காட்டும்‌ “புதுஉலகம்‌' கதை. சமையற்காரன்‌ 
ஒருவனைப்‌ பெண்கள்‌ எவரும்‌ எப்போதும்‌ அவனைப்‌ பொருட்‌ 
டாக நிலையாது தடப்பது நினைந்து குமுறி, ஆண்மையடைய 
வனாகத்‌ தன்னைப்பொருட்படுத்தாதவர்‌ மத்தியில்‌ இருக்கமன 
மின்றி *வேலையைவிட்டுச்செல்வது' ஆண்மகன்‌”. ஆண்பெண்‌ 
உறவினை இலக்கியபூர்வமாக -- பாலுணர்வு விரசமின்றிப்‌ 
படைத்துள்ளார்‌. கதை படித்து முடித்தபின்‌ வாழ்வை அறிந்து 
கொள்ள, மனிதர்களைப்‌ புரிந்து கொள்ளக்‌ கூடிய ஒரு 
கருத்தினை உள்ளத்தில்‌ பதிக்கும்‌ பான்மையன இவர்‌ கதைகள்‌. 
சிறுகதைத்துறையின்‌ கிரி அழகிரி, கதை இலக்கியத்தின்‌ சாமி 
நம்‌ அழகிரிசாமி என இயம்பலாம்‌. 


ராஜாஜி 1878. பழைய (பாட்டி கதை சொல்‌) பஞ்ச 
தந்திர பாணியும்‌ புதிய மேனாட்டுச்‌ சிறுகதை வடிவினையும்‌ 
கூட்டிக்‌ கலந்து புதுத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ படைத்தவர்‌. வெறும்‌ 
பொழுது போக்கிற்காக எழுதவில்லை; “விஷயத்தை விளக்கு 
வதற்காகவே கதை படைத்தார்‌. (பொழுது தானாகவே 
போகும்‌; அதை யாரும்‌ போக்க வேண்டியதில்லை என்றவர்‌). 
தந்த தொகுதிகள்‌: ராஜாஜி கதைகள்‌ (44), நிரந்தரச்‌ செல்வம்‌ 
(53), பிள்ளையார்‌ காப்பாற்றினார்‌ (55), குட்டிக்‌ கதைகள்‌, 
கற்பனைக்காடு (உருவகக்‌ கதைசள்‌) என 5. இருவகையில்‌ 
அமைகின்றன. முன்னர்‌ எழுதியவை: கதையும்‌ கருத்தும்‌, 
நிகழ்ச்சியும்‌ நீதியும்‌ சமனாக அமைந்து சுவை கொண்டிருந்‌ 
தன; இவரின்‌ தலையீடும்‌ விளக்கமும்‌ இருக்கத்தான்‌ செய்தன. 
பின்னர்‌ படைத்தவை கதை குறைந்து கருத்து நிறைந்து 
நிகழ்ச்சி மங்கி நியதி ஓங்கி கலைத்‌ தன்மை குன்றியவை; 
இத்தனைக்கும்‌ இவர்‌ * தலையீடு) குறைந்தே உளது. எனவே 
தொடக்க காலக்‌ கதைகளே சிறந்தன வெனலாம்‌. 


சிறந்த சதைகள்‌: உருவும்‌ கருவும்‌ ஒத்திருக்கும்‌ “ஒர்‌ எலக்‌ 
ஷன்‌ கதை”; தாழ்‌ குலத்தில்‌ பிறந்தும்‌ தேர்தலின்போது 
நேர்மையுடன்‌ நடந்த சப்ளையர்‌ சீரங்கன்‌ பற்றியது. சித்தியின்‌ 
கொடுமையால்‌ வீட்டைவிட்டு ஒடி, கருத்துவனாகி, விநாயகர்‌ 
விக்ரகத்தில்‌ தன்‌ தாயைக்கண்டு திளைக்கும்‌ கதை “ராயப்பன்‌”. 
இரண்டும்‌ இதயத்தில்‌ என்றும்‌ நிலைப்பன. கூனல்‌ முதுகு 
சுந்தரியை இரண்டாந்தாரமாகக்‌ கொண்ட நரசிம்ம சாஸ்திரி 
யின்‌ மன வருத்தம்‌, “உன்னைப்‌ பார்‌ ததால்‌ ஊன உடம்பு 


மது. ச. விமலானந்தம்‌ 907 


தெரியவில்லை; உடம்பு என்று பார்த்தால்‌ நீ தெரியவில்லை” 
எனும்‌ குழந்தையின்‌ உபநிடதக்‌ கூற்றுக்‌ கொண்ட உயரிய 
கதை “கூனி சுந்தரி'. கன்னம்‌ வைத்த திருடன்‌ மேல்‌ சுவர்‌ 
இடிந்து விழ அவன்‌ இறக்கிறான்‌, வீட்டை ஒழுங்காகக்‌ 
கட்டா.தது வீட்டுக்காரர்‌ தவறு என வழக்குத்‌ தொடுக்கிறாள்‌ 
திருடன்‌ மனைவி. வீட்டுக்காரர்‌ கொத்தன்மேல்‌ பழி போட, 
அவன்‌ சிற்றாள்‌ மேல்‌ குறை கூறக்‌ கதை நீள்கிறது. கடைசியில்‌ 
ராஜா மாடசாமி அரசிழந்து சிறையில்‌ அடைபடுகிறான்‌. 
சமூக வாழ்வில்‌ தனி ஒருவனே பொறுப்பாளி அகமுடியாது 
என்பதைப்‌ புகட்டும்‌ வேடிக்கைக்‌ கதை “ராஜா மாடசாமியின்‌ 
தீர்ப்பு.” 

முகுந்தன்‌” நீண்ட கதை. தீண்டாமையே மையம்‌. 
முகுந்தனைக்‌ குரங்கிடமிருந்து காக்கிறான்‌ மாரி. பல்லாண்டு 
கழித்து குடியானக்‌ கிணற்றில்‌ தண்ணீர்‌ சேந்தியதால்‌ அடி 
பட்டுச்‌ சாகக்டெக்கும்‌ அவன்‌ மனைவியைக்‌ காக்கிறான்‌. 
அவளில்‌ தன்‌ தாயைக்‌ காண்கிறான்‌. ஆன்மா நைந்த உடலை 
விட்டு இன்னொரு உடலை அடைகிறது - என்ற கீதையின்‌ 
கருத்துரைத்து மாரியையும்‌ அவன்‌ மனைவியையும்‌ தன்‌ வீட்டில்‌ 
வைத்து புரக்கிறான்‌. “அதனால்‌ அவன்‌ ஊருக்குப்‌ பறைய 
னாய்ப்‌ போனான்‌. அவள்‌ மனம்‌ சாந்தி அடைந்தது. ‘அறியாக்‌ 
குழந்தை, *தேவானை', “அன்னையும்‌ பிதாவும்‌” '*சர்ஜன்‌ 
வாசுக்குட்டி சிறந்தவை. 


இந்தியப்‌ பாரம்பரியத்தையும்‌ பண்பையும்‌ துலக்கும்‌, 
தீண்டாமை, மதுவிலக்கு போன்ற காந்தியின்‌ நிர்மாணப்‌ பணி 
களை விளக்கும்‌ வகையில்‌ நீதிக்‌ கதைகள்‌ (Parables) படைத்‌ 
தவர்‌. அரசியலை அரிய கதைமூலம்‌ அறிவுறுத்தி அரசியல்‌ 
கதைகளை அமைத்து வழிகாட்டியவர்‌. அரசியலை இலக்கி 
யத்தில்‌ மிடைநீதவர்‌. சிறுகதையை “வாமனாவதாரம்‌' என 
விளக்கியவர்‌, அரசியல்‌ பேச்சுக்கும்‌ எழுத்துக்கும்‌ சிறுகதை 
களைச்‌ இறந்த சுருவியாக்கிய சிற்பி, கதை இலக்கியத்திற்கு 
இவர்‌ ஆற்றிய பங்கான பழமையில்‌ புதுமை கலத்த பாங்கு 
எண்ணத்‌ தக்கது. உருவால்‌ சிறுகதையை வளர்க்காவிடினும்‌ 
“கருவால்‌ வளர்த்தவர்‌. 

துமிலன்‌ (ந. ராமசாமி) 15-85-1904. கும்பகோணம்‌, 
ஆசிரியராகப்‌ பணி புரிந்தவர்‌. ஸ்ரீமதி கண்டக்டர்‌, விந்தை 
யான புத்தகங்கள்‌ எனப்‌ 11 சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. புனர்‌ 
ஜன்மம்‌, கிராம மோகினி, பசுபதி எம்‌ எல்‌. ஏ. போன்ற 
புதினங்கள்‌. மந்தைவெளி பஸ்‌, டப்பாச்சி எனச்சிறுவர்‌ கதைத்‌ 


908 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தொகுதிகள்‌ 10. நகைச்சுவை, வாழ்க்கை: வரலாற்று நூல்‌ 
களும்‌ படைத்துள்ளார்‌.” அறிவியல்‌ கதைகள்‌ தமிழக அரசின்‌ 
பரிசு பெற்றது. 


தாலுகா அலுவலகம்‌, ராணுவ கணக்ககம்‌ போன்றவற்‌ 
இலும்‌ வேலை பார்த்தவர்‌,  28-இல்‌ பத்திரிகை உலகிற்கு 
வந்தவர்‌. தாருல்‌ இஸ்லாம்‌, ஹனுமான்‌, கலைமகள்‌, விகடன்‌, 
கல்கி, தினமணி கதிரில்‌ பணியாற்றியவர்‌. “‘சுதாமணி இதம்‌ 
நடத்தியவர்‌. தினமணிக்கதிர்‌ பொறுப்பில்‌ இருந்தபோது 
முதன்முதல்‌ ஒரு லட்சம்‌ பிரதி விற்கச்‌ செய்தவர்‌. முகவரி; 
106, வெங்கடாசல முதலித்‌ தெரு, சென்னை-4, 


தி. நா. சுப்பிரமணியம்‌ 19-4-1904 தஞ்சை. வரலாறு கல்‌ 
வெட்டில்‌ வல்லுநர்‌. எனவே கதையின்‌ கருக்களை இந்திய வர 
லாற்று நிகழ்வுகளினின்றே எடுத்துச்‌ சிறுகதை அமைத்தார்‌. 
அப்படி அமைக்கும்போது வரலாற்று உண்மைக்குச்‌ சிறிதும்‌ 
முரண்படாதவாறு எழுதினார்‌ என்பது குறிப்பிடத்‌ தக்கது. 
என்றாலும்‌ இவரின்‌ வரலாற்றுச்‌ சிறுகதைகள்‌ கருவால்‌ சிறந்‌ 
தனவேயல்லால்‌ உருவால்‌ சிறக்கவில்லை என்றே குறிப்பிட்‌ 
வேண்டியுளது. ஆனாலும்‌ சிறுகதை வளர்ச்சிக்கு உதவியவர்‌ 
என்பது மறத்தற்கில்லை. ஹைதர்‌ காலம்‌, காட்டு மல்லிகை, 
வாடாமலர்‌, தோட்டியை மணந்த அரசகுமாரி என்பன 
தொகுப்புக்கள்‌. பிற: ராஜசுந்தரி, மாயூரன்‌ நாடகங்கள்‌, 
பண்டைத்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ கல்வெட்டுத்‌ தொடர்பானது. 
முகவரி: நியு காலனி, பஜனைக்‌ கோயில்‌ தெரு பின்புறம்‌. 
சூளைமேடு, சென்னை-94, 


கி. வா. ஜ. 1960 கலைமகள்‌ வாயிலாக நல்ல பல சிறுகதை 
யாசிரியர்களை அறிமுகப்படுத்தியவர்‌, தாமும்‌ பல கதைகள்‌ 
படைத்துள்ளார்‌. அறுந்த தந்தி, வளைச்‌ செட்டி, பவள்‌ 
மல்லிகை, கலைஞன்‌, தியாகம்‌, அசையா விளக்கு, கோவில்‌. 
மணி, கலைச்செல்வி போன்றன தொகுதிகள்‌. இவர்‌ கதைகளில்‌ 
பழமை ஊற்றமும்‌ புதுமைத்‌ தோற்றமும்‌ காணலாம்‌. தட்டி 
லிருந்து ஒரு மிட்டாய்‌ எடுத்துத்‌ தின்றது ஒரு குழந்தை. 
போளி செய்யுமுன்‌ தரித்திரம்‌ பிடித்த கையால்‌ எடுத்து 
விட்டதே என்று ஓங்கி அடித்து விடுகிறான்‌. செல்லும்‌ வழியில்‌ 
கல்‌ தடுக்கவே, தட்டு முட்டாய்களும்‌ சாய்க்கடையில்‌ விழுந்‌ 
தன. அப்போது ஞானம்‌ வந்தது; ஒரு மிட்டாய்க்காகப்‌ பிஞ்சுக்‌ 
குழந்தையைப்‌ பளார்‌ என்று அறைந்தோமே! இப்போது 
எல்லாம்‌ பாழாயினவே. பிள்ளை மனத்தை வருத்தியதால்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ $09 


விளைந்த தண்டனையோ என நினைத்தான்‌. ஓடிச்சென்று 
அக்குழந்தையை முத்தமிட்டு எடுத்தணைத்து உருகினான்‌. 
இது “மிட்டாய்க்காரன்‌”. 


சிறுமி ஒருத்தி மல்லிகை பறிக்க ஓர்‌ அம்மா இசைந்து 
இரங்குகிறாள்‌. ஆனால்‌ வீட்டுக்காரரோ முரட்டுத்தனமாய்‌ 
நடத்து பிஞ்சு உள்ளம்‌ நைய நடந்து கொண்டார்‌. பிறகு மனம்‌ 
நெகிழ்ந்து பூக்களைப்‌ பறித்துக்கொள்ளச்‌ சொல்கிறார்‌. இது 
கரு. ' இதனைச்‌ சிறுகச்‌ சிறுக எடுத்துச்‌ சொல்லும்‌ பாங்கால்‌ 
சுவை மிகச்‌ செய்கிறார்‌ கி. வா. ஐ, கதை பவளமல்லிகை! 
முகவரி : கலைமகள்‌, முண்டக்கண்ணி அம்மன்‌ கோயில்‌ தெரு, 
சென்னை-4. 


சிட்டி (பெ.கோ. சுந்தரராஜன்‌) 15-4-1910 மதுரை நத்தம்‌ 
கோவிந்தசாமி ஐயர்‌ ; வெங்கடலட்சுமி அம்மாள்‌. 31 இல்‌ 
பச்சையப்பனில்‌ அறிஞர்‌ அண்ணாவுடன்‌ பயின்று பி. ஏ. 
37 இல்‌ ஆசிரியப்‌ பயிற்சிபெற்று 39-68 இல்‌ வானொலியில்‌ பணி 
யா ற்றியவர்‌. ஆங்கில இலக்கியத்தில்‌ திளைத்து அருந்தமிழை 
வளமுறச்‌ செய்தவர்‌. மணிக்கொடி எழுத்தாளர்‌. கதை இலக்‌ 
யைத்திற்கு இவர்‌ கொடையாக “மதுவிலக்கு மங்கை” (38), 
அந்தி மந்தாரை (45) என்ற இரு சிறுகதைத்‌ சகொகுதிகளும்‌; 
பத்ம சாகஸம்‌ (30) என்ற நாவலும்‌ நிலவுகின்றன. மணம்‌ 36. 
மனைவி ஜானகி. ஒரு பெண்‌ ராஜேஸ்வரி; 5 ஆண்‌, 
விகவேசுவரன்‌, கோவிந்தராஜன்‌, வேணுகோபாலன்‌, சங்கர்‌, 
ராம்மோகன்‌. முதலில்‌ அங்கிலத்தில்தான்‌ கதை கட்டுரை 
வரைந்தார்‌. வ்‌. ரா. சந்திப்பின்‌ பின்‌ அவர்‌ தூண்டுதலில்‌ 
தமிழில்‌ எழுதத்‌ தொடங்கினார்‌. பச்சையப்பனில்‌ மணி. 
இருநாவுக்கரசு முதலியார்‌ ஆசான்‌. 32 இல்‌ மருமகன்‌ பி மத்‌ தல்‌, 
சிட்டிபாபு; கல்கியைப்‌ பார்த்துத்‌ தானும்‌ “சிட்டி' எனப்‌ புனை 
பெயர்‌ வைத்துக்‌ கொள்ளல்‌. வது உலகத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 10 
தமிழறிஞர்கள்‌ பெருமைப்படுத்தப்பட்டார்கள்‌ அல்லவா? 
அவரில்‌ இவர்‌ ஒருவர்‌. “இந்திராகாந்தி பொன்னாடை போர்த்‌ 
தல்‌, எம்‌. ஜி. ஆர்‌. இவரது பழைய நண்பர்‌. தற்போதைய 
முகவரி கிரீன்‌ வேஸ்‌ சாலை, சென்னை 28. 


சி ௬. செல்லப்பா 1912. மணிக்கொடி எழுத்தாளர்‌. எழுத்து 

ஏடாசிரியர்‌. புதுமை இலக்கியப்‌ போராளி. சிறுகதை ஆசிரிய 

ராகக்‌ கதை இலக்கியத்தில்‌ நுழைந்தவர்‌. சரஸாவின்‌ பொம்மை 

(42), , மணல்‌ வீடு (45), அறுபது (62), சத்தியாக்ரகி (64), 
த. இ.--58 I | 


010 தமிழ்‌. இலக்க வரலாறு 


வெள்ளை (67) என்ற ஐந்து தொகுதிகள்‌ வந்துள. நடப்பியல்‌ 
நிலவும்‌; தனித்துவம்‌ மிளிரும்‌. நிகழ்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்‌ 
துவம்‌ தராது, நினைவுகளுக்கு முதன்மை தந்து கதை நடத்தும்‌ 
சமர்த்தர்‌. முதலில்‌ சரஸாவைப்‌ பொம்மையாகவே எண்ணிப்‌ 
பழகிய ஒருவன்‌, கடைசியில்‌ சரஸாவின்‌ கைப்பொம்மை 
யாகவே ஆகிவிடுவதைக்‌ காட்டும்‌ அருமையான கதை “சரசா 
வின்‌ பொம்மை' 


நாவல்‌ கொடைகள்‌:. வாடி வாசல்‌(59), ஜீவனாம்சம்‌ (62) 
மதுரை மாவட்ட “ஜல்லிக்கட்டு வீரவிளையாட்டை வக்கணை 
யாக வடித்துத்‌ தருவது வாடிவாசல்‌, மனிதனும்‌ மாடும்‌, மலை ' 
யும்‌ மஞ்சு விரட்டினை நேரிற்‌ காண்பது போன்ற நல்லுணர்‌ 
வூட்டும்‌ தத்ரூபக்‌ காட்சியது மதுரை மாவட்டச்‌ சொற்களை 
மிடைந்து, நுட்ப நுணுக்கள்‌ முடைந்து -தரும்‌ மாட்சியது. இது 
வெறும்‌ மாடு பிடி விளையாட்டு மட்டும்‌ அன்று. ஜமீன்தாரின்‌ 
ஆதிக்க ஆணவத்தை அடக்கும்‌ விளையாட்டும்‌ ஆகும்‌. அப்பன்‌ 
அம்புலியின்‌ உயிருக்கே உலைவைத்த காரிக்காளையை மகன்‌ 
பிச்ச வெல்வதன்‌ மூலம்‌ பின்னணியிலே இருந்த ஆதிக்கத்தைத்‌ 
தவிடு பொடியாக்கிய கதை, பார்வைக்குப்‌ பண்டை ஏறு 
தழுவலின்‌ கதை; பண்பிலோ ஆணவத்தின்‌ அடக்கல்‌, சவாலின்‌ 
சாதனை. புறப்போட்டியோடு அகப்‌ போராட்டமும்‌ கலந்த 
உடல்‌-உள்ள உணர்வு விருந்து; காட்சிக்கும்‌ கருத்துக்கும்‌ வடி 
காலாக விளங்கும்‌ அருமையது வாடிவாசல்‌. சிறந்த வட்டார 
நாவல்‌. ஒரு சோதனை - சாதனை நாவல்‌. கணவன்‌ மறை 
வினால்‌ அறுந்த புக்கக உறவு, ஜீவனாம்சம்‌ வேண்டி. அண்ணன்‌ 
வழக்குத்‌ தொடர, மாமனார்‌' மறைய உறவு தொடர்வது 
காட்டும்‌ உணர்வோவியம்‌ ஜீவனாம்சம்‌. சிறுகதை உலகில்‌ 
சிறந்து, நாவல்‌ உலகில்‌ உயர்ந்து ஒளிர்கிறார்‌ ௪. சு. செ. 


கி. சந்திரசேகரன்‌ 19-1-14 மயிலாப்பூர்‌. பூர்வீகம்‌. தஞ்சாவூர்‌ 
புகழ்மிக்க பெரியார்‌ வி. கிருஷ்ணசாமி ஐயர்‌: பாலாம்பாள்‌, 
பி. எஸ்‌. உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு (19), மாகாணக்‌ 
கல்லூரி இன்டர்‌, ஆனர்சு (24), சட்டக்‌ கல்லூரி பி. எல்‌. (26), 
உயர்நீதி மன்ற வழக்குரைஞர்‌ 28 முதல்‌. 55-64 சட்ட அறிக்கை 
பதிப்பாசிரியர்‌; 52 இல்‌ முதல்‌ தேர்தல்‌ நீதிமன்ற உறுப்பினர்‌. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக தாகூர்ப்‌ பேராசிரியர்‌ 67-09, 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்‌ தலைவராய்‌ இருந்துளார்‌; எழுத்‌ 
தாளர்‌ நல நிதி திரட்டியவர்‌, இதுபோது சென்னை வட 
மொழிக்‌ கல்லூரி, ஒரியன்டல்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, அயூர்‌ 
வேதக்‌ கல்லூரிச்‌ செயலர்‌. 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 0 77 


கல்கி, கலைமகள்‌, Swathanthra, Suyarajya, Thiriveni ஏடு 
களிலும்‌ தமிழ்‌ ஆங்கிலத்தில்‌ எழுத வருபவர்‌. சாகித்ய 
அகாதமி, சங்கீத நாடக அகாதமி உறுப்பினராக 6 ஆண்டுகள்‌, 
வானொலி, திரைப்படத்‌ தணிக்கைக்‌ குழுக்களில்‌ 6 அண்டுகள்‌, 
கலாக்ஷேத்திரா கோற்றுநர்‌ உறுப்பினர்‌. 


படைப்புகள்‌ : இசையணங்கு, பாசம்‌, பச்சைக்கிளி, கண்‌ 
ணில்லாத கபோதி, முன்னிரவு சிறுகதைத்‌ தொகுதிகள்‌ பே!*யாக 
and Creativity, Golden Harvest, Tagore A master mind, P. S. 
Sivasamy lyer, V. Krishnaswamy lyer, Persons and Persona- 
111125; Studies & Sketches, Waves and Strangs, Ramayan 
Thriveni, Religion and Poetry, Approach to Indian Art. கதை 
இலக்கியத்திற்கு இவர்‌ ஆற்றிய பணி நினைவுகூரத்‌ தக்கது, 
இ. பால சுப்ரமணிய ஐயரின்‌ இளவலான இவர்‌ முகவரி: 184, 
செயின்ட்‌ மேரீஸ்‌ சாலை, சென்னை- 78, (71740) 


கரிச்சான்‌ குஞ்சு (நாராயண சுவாமி) 10-7-19 தஞ்சை 
மாவட்ட நன்னிலம்‌ வட்ட சேதினீபுரம்‌. ராமாம்கு சாஸ்திரி; 
ஈஸ்வரி அம்மாள்‌. 16 வயதுவரை வேதமும்‌ வடமொழியும்‌ 
பயின்றார்‌; 40இல்‌ வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றார்‌. சென்னை 
ராமாகிருஷ்ணா மிஷன்‌ உயர்நிலைப்பள்ளி 40 - 43, 
குடந்தை நேடிவில்‌ 43-45, விஷ்ணுபுரம்‌ உயர்நிலைப்பள்ளி 
45-47 மன்னார்குடி. தேசிய உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 48-77 இல்‌ 
பணியாற்றி ஓய்வு; கலைமகளில்‌ 40 இல்‌ தொடங்கியது இவரது 
எழுத்துப்பணி; இன்றும்‌ தொடர்கிறது. 434-244 இல்‌ கு. ப, 
ராவுடன்‌ குடந்தையில்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ (தொண்டர்‌ கடை 
யில்‌ கூடி) வாய்ப்பு நேர்ந்தது. 


இதுவரை 200 சிறுகதைகள்‌; முதல்கதை :மலர்ச்ச' கலை 
மகனில்‌, காதல்‌ கல்பம்‌ (55), வம்சரத்தினம்‌ (64), குபேரத॥ 
சனம்‌ (74); தொகுதிகள்‌. ஒரே ஒரு நாவல்‌ பத்த மானிடம்‌' 
(76) யாத்துள்ளார்‌. இதுபோது What is living and dead in 
Indian Philosophy by Devi Prasad chattopadhyyaya; அவரது 
லோகாயதம்‌' மோழி பெயர்த்து வருகிறார்‌. மேதினி, 
ஈஸ்வரா அல்லா தேரே நாம்‌, காலத்தின்‌ படைய்பு, ஆளப்‌ 
பிறந்தவள்‌, கழுகு- போன்ற நாடகங்களும்‌ படைத்துளார்‌. 


உயிர்‌ நண்பர்‌ கு.ப. ரா. “கரிச்சான்‌' என்ற பெயரில்‌ சிறு 
கதை தவிரப்‌ பிறவற்றை எழுதி வந்தார்‌. அவர்‌ நினைவில்‌ 
கரிச்சான்‌ குஞ்சு என வைத்துக்‌ கொண்டார்‌! முகவரி: 7, 
பழவாத்தான்‌ கட்டளை, பாரதி நகர்‌, கும்பகோணம்‌. 


912 தமிழ்‌ இலக்கிய வரலா று 


வல்லிக்கண்ணன்‌ : 1920. கதையுலகிற்குக்‌ கணிசமான 
பணி செய்துளார்‌. 500 சிறுகதைகட்குமேல்‌ எழுதிய இவரின்‌ 
முதற்‌ கதை “சந்திர காந்தக்கல்‌' பிரசண்ட விகடனில்‌ வந்தது. 
கல்யாணி முதலிய கதைகள்‌, .(45) நாட்டியக்காரி, வல்லிக்‌ 
கண்ணன்‌ கதைகள்‌ (54) ஆண்சிங்கம்‌,(64) வாழ விரும்பியவன்‌- 
தொகுதிகள்‌. குறிப்பிடத்தக்க கதைகள்‌ ஆண்சிங்கம்‌, கவிதை 
வாழ்வு, தத்துவ தரிசனம்‌. - பெரிய மனுஷி. ஆழமும்‌ அசுர 
வேகமும்‌ சக்தியும்‌ வாய்ந்தவை இவரின்சிறுகதைகள்‌; சமுதாயக்‌ 
குறைகளைக்‌ குத்திக்காட்டும்‌ தோக்கும்‌, அங்கதப்‌ போக்கும்‌ 
கொண்டவை. டால்ஸ்டாய்‌ கதைகளையும்‌, கார்க்கி (கடலில்‌ 
நடந்தது,சின்னஞ்சிறு பெண்‌) கதைகளையும்‌ பெயர்த்துள்ளார்‌. 
நேஷனல்‌ புக்‌ டிரஸ்டுக்காகப்‌ பெயர்த்தவை:, ஆசிய நாடோடிக்‌ 
கதைகள்‌, ஆர்மீனியச்‌ சிறுகதைகள்‌. சிறந்த பதின்மூன்று 
(இந்தியச்‌ சிறுகதைகள்‌) நாவல்களாக இவர்‌ படைத்தவை; 
தேவி மல்லிகா, வசந்தம்‌ மலர்ந்தது, விடிவெள்ளி, அன்னக்கிளி, 
- வீடும்‌ வெளியும்‌, சகுந்தலா, நினைவுச்சரம்‌, அலைமோதும்‌ 
கடல்‌ ஒரத்தில்‌ ஓர்‌ அப்பாவி மனிதன்‌; குஞ்சாலாடு, செவ்‌ 
வானம்‌ எனப்‌ பத்து. இப்படிப்‌ புனை கதைப்‌ படைப்பிலக்கியத்‌ 
திற்குத்‌ தொண்டாற்றிய இவரின்‌ இப்போதைய முகவரி: 146 
பாரதி (பைக்கிராப்ட்ஸ்‌) சாலை, சென்னை 74. 


சிதம்பர ரகுநாதன்‌: 1923. ரகுநாதன்‌ கதைகள்‌ (50) க்ஷணப்‌ 
பித்தம்‌, சேற்றிலே மலர்ந்த செந்தாமரை, நிலவிலே பேசுவோம்‌ 
போன்ற கதைத்தொகுதிகள்‌. ஒரேஒரு நிலைபேறுடைய 
நாவல்‌ “பஞ்சும்‌ பசியும்‌” (53) படைத்துப்‌ புதின உலகில்‌ 
பொன்றா இடம்‌ பெற்றவர்‌. பொதுவுடைமையிற்‌ பிறந்தபுது 
மலர்‌; கைத்தறி நெசவாளரின்‌ கண்ணீர்க்‌ காவியம்‌; தமிழக 
யதார்த்த வாத முதல்‌ நாவல்‌. தொழிலாளர்‌ பற்றித்‌ தோன்றிய 
முதற்‌ புதினம்‌. ர 


தமிழகத்தில்‌ கைத்தறி நெசவுக்குப்‌ பெருஞ்சோ தனை 
நேர்ந்தபோது அம்பாசமுத்திர நெசவாளர்‌ பட்ட அல்லலை 
மையமாக வைத்து எழுதப்‌ பெற்ற நெசவாளர்‌ பற்றிய முதன்‌ 
மைப்‌ புதினம்‌. கைலாச முதலியார்‌ கைத்தறியாளர்‌ கூலி 
உயர்த்த தாதுலிங்க முதலியார்கள்‌ போன்ற முதலாளிகள்‌ 
முட்டுக்கட்டை போட்டதோடு அவரைப்‌ பலவகையில்‌ முடக்‌ 
கனர்‌. மானம்‌ தாங்காது தூக்கில்‌ தொங்கினார்‌ கைலாச 
முதலியாரின்‌ மகன்‌: மணி, தாதுலிங்கமுதலியாரின்‌ மகனும்‌ 
மகளும்‌ (சங்கர்‌, கமலா) முற்போக்கு முரசம்‌ கொட்டி, 
நெசவாளர்களைப்‌ புரட்சிக்கு இட்டுச்‌ சென்று போராடி 
வெற்றிகண்ட கதை. நனவோட்டவுத்தியால்‌ இயன்று, நடப்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 913 


பியலில்‌ நடைபோட்டு, சமத்துவத்தில்‌ ஊன்றி நின்ற ஒப்பற்ற 
நாவல்‌. இஃதொரு சமுதாயப்‌ பொருளியல்‌ வார்ப்பு 
எனலாம்‌, 


I இஃதன்‌ றி தாய்‌ (கார்க்கி), நாம்‌ இருவர்‌ (ஸ்டீவென்சன்‌ ), 
துரோகி (ஸ்விடிஷ்‌) கதைகளைத்‌ தமிழாக்கம்‌ செய்தும்‌ கதை 
இலக்கெத்திற்கு வளம்‌ சேர்த்துள்ளார்‌. | 


புதுமைப்பித்தனிடம்‌ விடுதலறியா விருப்புக்‌ கொண்டு முன்‌ 
மாதிரியாக வைத்துச்‌ சிறந்த சிறுகதை படைத்தார்‌. ஒரு 
நிகழ்ச்சியை மட்டுமே வைத்துச்‌ சிறந்த சிறுகதை படைத்தார்‌ 
(ஞானோதயம்‌, ஆனைத்த) கியூவில்‌ நின்று சட்டு வாங்கும்‌ 
வரை (சேற்றில்‌ மலர்ந்த செந்தாமரை), சென்னையிலிருந்து 
விழுப்புரம்‌ ரயில்‌ வருவதற்குள்‌ (அபாய அறிவிப்பு) கதை 
நடந்து முடிகிறது! கதைப்‌ பொருள்‌ என்னவோ மிகச்‌ 
சாதாரணமானதுதான்‌, அதை இவர்‌ பார்க்கும்‌ பார்வையும்‌ 
பழகுமுறையும்‌ படைக்கும்‌ பாங்கும்‌ தனி, கணவன்‌ மனைவி 
ஒருவருக்கொருவர்‌ அன்பு அடியானால்தான்‌ இல்லறம்‌ 
ருசிக்கும்‌; சுதந்திரம்‌ எனச்‌ சொல்லித்‌ தனித்துப்‌ போவதல்ல 
வாழ்வு எனக்‌ காட்டுவது “மனைவி”. 


வட்டார மணமும்‌ திருநெல்வேலி பிள்ளைமார்‌ வாழ்வும்‌ 
'ஐந்தாம்படையிலும்‌' மறவர்‌ வாழ்வு 'ஆனைத்‌ தீயிலும்‌ 
காட்டுகிறார்‌ கச்சிதமாக. “ஞானமணிப்‌ பதிப்பகம்‌' அருமை 
யான கதை. மனித உணர்ச்சிகளை மையமாகக்‌ கொட்டு, 
சிந்தனை பிலிற்ற மிகச்‌ சிறந்த கதைகள்‌ மிடைந்துள்ளார்‌; 
எனவே உணர்வுக்கும்‌ அறிவுக்கும்‌ ஒருசேரவிருந்தாய்‌ அமை 
கின்‌ றன. அம்பு போன்ற சொற்கள்‌. ஈட்டி போன்ற சொல்லியங்‌ 
கள்‌ நடையில்‌ வேல்போல்‌ துள்ளிவரும்‌. புரட்சிக்கருத்துக்கள்‌ 
பொங்கி வரும்‌! கவிஞரல்லவா? கதையிலும்‌ தடை கதையை 
நடத்துகின்றது. தொடக்ககாலக்‌ கதைகளில்‌ உணர்வு ஓங்கி 
இருக்கும்‌; பிற்காலக்‌ கதைகளில்‌ அறிவு சிறந்திருச்கும்‌. 


கி. இராஜ நாராயணன்‌ : (ராயங்கல ஸ்ரீ கிருஷ்ண ராஜ நாரா 
யணப்‌ பெருமாள்‌ ராமா நுஜன்‌)16-9-23.கிருஷ்ண ராமானுஜன்‌: 
லட்சுமி அம்மாள்‌. இவர்‌ ஒரு விவசாயி.8 ஆம்‌ வகுப்பே படிப்பு, 
சிறுகதைத்‌ தொகுதி: கதவு (65) தமிழ்‌ வளர்ச்சி மன்றப்‌ பரிசு 
பெற்றது. கன்னிமை, வேட்டி (75) (கதையோடு கடிதங்கள்‌ 
கட்டுரைகள்‌ அடங்கியது), அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை 


914 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
(80) தமிழ்‌ நாட்டு நாடோடிக்‌ கதைகள்‌ (66) கிராமியக்‌ 
கதைகள்‌ (77), தாத்தா சொன்ன. கதைகள்‌ (84), கரிசல்க்‌ கதை 
கள்‌ (84) தொகுப்பு, கொத்தைப்‌ பருத்தி (85) குறுநாவல்கள்‌: 
கிடை (68), பிஞ்சுகள்‌ (79) குழந்தைகள்‌ குறுநாவல்‌, இலக்கியச்‌ 
சிந்தனை பரிசு பெற்றது. (கோபல்ல கிராமம்‌ (76) நாவல்‌. 
சுல்தான்கள்‌ கொடுமை தாங்காது தெற்கு நோக்கிக்‌ கோவில்‌ 
பட்டி வட்டாரத்திற்கு வந்த கம்மவார்‌ நாயக்கர்‌ பட்ட சிரமம்‌ 
சித்திரிப்பது--ஒரு மூதாட்டி நினைவு நினைவு கூறும்‌ உத்தியில்‌. 
நாவலுக்கு நாவலாகவும்‌ நல்ல வரலாற்றுக்கு வரலாறாகவும்‌ 
அமையும்‌ தலை சிறந்த புதினம்‌. 


பல கதைகள்‌ (நாற்காலி) 14 மொழிகளில்‌ பெயர்க்கப்‌ 
பட்டுள. பிற: மாந்தருள்‌ ஒரு அன்னப்‌ பறவை (81) டி. கே. சி 
பற்றிய கட்டுரைத்‌ தொகுப்பு வட்டார வழக்குச்‌ சொல்‌ 
லகராதி (82) ராஜ நாராயணீயம்‌ எனும்‌ பெயரில்‌, எழுத்தாளர்‌ 
கள்‌, விமர்சகர்கள்‌ இவர்‌ பற்றி எழுதியவற்றை மீரா அன்னம்‌ 
வெளியீடாக வெளியிட்டுள்ளார்‌. மணம்‌ 54 ஆவணி 31இல்‌, 
கணபதி அம்மாள்‌, கணவதி என்ற அழைப்பார்‌. பிள்ளைகள்‌ 
இருவர்‌ திவாகர்‌, பிரபாகர்‌. முகவரி: “ராஜபவனம்‌' இடை 
செவல்‌. நெல்லைமாவட்டம்‌, 627716 


என்‌. ஆர்‌. தாசன்‌ 8-4-1933. இராமநாதபுரம்‌. வக்கீல்‌ 
குமாஸ்தா நாகரெத்தினம்‌: செளந்தரம்‌ அம்மாள்‌. ராஜா 
உயர்நிலைப்பள்ளி இறுதி வகுப்பு (51).54 இல்‌ எழுத்தராகிக்‌ 
கண்காணிப்பாளராக உயர்ந்து சென்னையில்‌ பணியாற்றி 
வருகிறார்‌. முதற்படைப்பு 51 இல்‌ களஞ்சியம்‌ இதழில்‌ (கலை 
யின்‌ உயிர்‌ (நாடகம்‌) 


முதற்‌ சிறுகதை (6 கொலைகாரன்‌” பிரசண்டவிகடனில்‌ (53) 
தொகுதிகள்‌: உறவு மனம்‌, சருகில்‌ துளிர்‌, உலகம்‌ புரியா தவள்‌, 
முட்கள்‌, சிறுபொறி. முதல்‌ நாவல்‌ :பூச்சருகு' (60) இவ்வுலகில்‌ 
ஒர்‌ ஊமைப்‌ பெண்‌ படும்‌ பாடு பற்றியது. *வேர்ப்பூக்கள்‌” 
இரு குறுநாவல்கள்‌. ‘இதுவும்‌ ஒருவிதக்‌ கூண்டே'-திருமண 
மாகாத இளைஞன்‌ ஒருவன்‌ லாட்ஜில்‌ தங்கி வாழும்போது ஏற்‌ 
படும்‌ இக்கல்களைச்‌ சித்திரிப்பது. இவர்களும்‌ ஒருவிதப்‌ 
பறவைகளே ,- அமெச்சூர்‌ நடிகை ஒருத்தியின்‌ வாழ்க்கைச்‌ 
சித்தாந்தங்களையும்‌, அவள்‌ வாழ்வில்‌ சந்தித்த ஒரு லட்சிய 
இளைஞனின்‌ எதிர்பார்ப்புகளையும்‌ விவரிப்பது. “தூரத்து 
வெளிச்சங்கள்‌” ஆபீசில்‌ பணிபுரியும்‌ ஒரு பெண்ணுக்கு நேரும்‌ 
சோதனைகளும்‌ பிரச்னைகளும்‌ பற்றி விரிவாசு விளம்புவது. 


'நித்யகணங்கள்‌' உருவகக்‌ கதைகள்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 9J5 


'சொற்கோலங்களில்‌ சொக்கவைக்கும்‌ சி றப்பினார்‌. எனது 
இதயம்‌ உனது வாசலில்‌ (வசன கவிதைகள்‌), கலசங்கள்‌, தேர்‌ 
நகர்த்தி, பூஜைக்கு சில ரோஜாக்கள்‌, அப்பால்‌ ஒரு ராஜ வீதி, 
அர்த்த ரூபங்கள்‌. புள்ளியில்‌ மலர்ந்த பூக்கள்‌ (புதுக்கவிதை 
கள்‌). சர்வதேசியக்‌- கவிதைகளை (வீணையே வாளாக”...'கலில்‌ 
கிப்ரான்‌ கவிதைகளைப்‌ பெயர்த்துள்ளார்‌. 


அசோகமித்திரனுடன்‌ இணைந்து “தமிழ்ச்‌ சிறுகதைகளில்‌ 
மூன்று பார்வைகள்‌ என 20-29களில்‌ வந்த சிறு கதைகள்‌ 
பற்றிய ஆய்வு 84இல்‌ வெளியிட்டுள்ளார்‌. இலக்கியச்‌ சிந்தனை 
யின்‌ பரிசு பெற்றது. சுகி சுப்ரமணியம்‌ இவரைத்‌ “தமிழ்‌ 
நாட்டுக்‌ காண்டேகர்‌' எனக்‌ கணித்துள்ளார்‌. புதுமைப்பித்தன்‌ 
காண்டேகர்‌, கலீல்‌ கிப்ரான்‌ மூவரையும்‌ ஆதர்ச எழுத்தாளர்‌ 
களாகக்‌ கொண்ட, கதை, . சொற்கோலம்‌, விமர்சனம்‌ 
மூன்றிலும்‌ முனைப்பான இவரின்‌ முகவரி: 53. என்‌.ஜி.ஓ. 
காலனி. குரோம்பேட்டை. சென்னை 44. 


மா. இராமலிங்கம்‌ (எழில்‌ முதல்வன்‌) 1939. கவிஞராகவும்‌ 
புத்திலக்கியத்‌ திறனாய்வாளராகவும்‌ விளங்கும்‌ இவர்‌, படைப்‌ 
பிலக்யெ கர்த்தா-சிறுகதை ஆசிரியராகவும்‌ சிறக்கிறார்‌. 
ஐம்பது கதைகட்குமேல்‌ எழுதியுள்ளார்‌. பொய்யான இரவு 
கள்‌ (73), அதற்கு விலை இல்லை (74), நாளைக்கும்‌...இதே 
தயூவில்‌...(85) தொகுப்புக்கள்‌. இவர்‌ கதைகள்‌ மாறுத 
லானவை. படித்த பிறகும்‌ சிந்திக்க வைப்பன. “இவருடைய 
கதைகளில்‌ கற்பனையைவிட உண்மை வாழ்வே அதிகமாய்‌ 
இடம்‌ பெற்றுளது. இவர்‌ கண்டன, இதயத்தில்‌ எழுப்பய 
சலனங்களோடு கதையாக வடிவெடுக்கின்றன. “நான்‌ காணும்‌ 
இன்றைய வாழ்க்கை, அவ்வப்போது எனக்குப்‌ பல கதைகளைச்‌ 
சொல்லியிருக்கிறது; அவற்றில்‌ சிலவற்றை நான்‌ உங்களுக்குத்‌ 
திருப்‌.பிச்‌ சொல்லியிருக்கிறேன்‌! உண்மையில்‌ இவை என்‌ கதை 
கள்‌ அல்ல, உங்கள்‌ கதைகளே!” என்று இவரே கூறுவது 
எண்ணுக. முதற்கதை' பணம்‌ திடைத்தது' உதயம்‌ 68. 


“இவர்‌ ஒரு தேர்ந்த சிறுகதை ஆசிரியர்‌. கிராம நகர்ப்‌ 
புறத்து வாழ்க்கையில்‌ இவர்‌ கண்டு கேட்டு அனுபவித்த 
உண்மைகள்‌, இவரிடம்‌ அழகான சிறுகதைகளாக மலர்த்‌ 
துள்ளன. அற்புதமான சில பாத்திரப்‌ படைப்புகளையும்‌ 
கண்டு இன்புற முடிகிறது. ஆர்ப்பாட்டமோ ஆரவாரமோ 
இல்லாமல்‌ அமைதியாகக்‌ கதை சொல்லும்‌ திறன்‌ இயல்பாக 
அமைத்திருக்கின்ற து. உண்மை வாழ்க்கையோடு ஓட்டிய 


9 16 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
எதார்த்த வாதக்‌ கற்பனையையே சுதைகளாகப்‌ படைத்துள்‌ 
ளார்‌. எளிய இனிய உயிரோட்டமுள்ள தமிழ்‌ நடை” (அகிலன்‌) 
முகவரி : தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ பாரதிதாசன்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌. திருச்சி 23. 


௬. சமுத்திரம்‌ 15-12-1947 நெல்லை மாவட்ட திப்பணம்‌- 
பட்டி. கடையத்தில்‌ எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி; சென்னை சர்‌. தியாக 
ராயா, காஞ்சிபுரம்‌ பச்சையப்பன்‌ கல்லூரிப்‌ பொருளியல்‌ 
பி.ஏ., இவரின்‌ தமிழ்ப்‌ பற்றினை வளர்த்தவர்‌ பேரா. ராஜ , 
மாணிக்கம்‌. கூட்டுறவு ஆய்வாளர்‌, பஞ்சாயத்து விரிவாக்க 
அலுவலர்‌ ஆகத்‌ தமிழக அரசில்‌ பணியாற்றி, மைய அரசின்‌ 
செய்தித்துறைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டுத்‌ தில்லி சென்னை 
வானொலி நிலையங்களில்‌ செய்தி வாசிப்பாளராகப்‌ பணி 
யாற்றி இதுபோது “திட்டம்‌” உதவி ஆசிரியர்‌. 


முதல்‌ கதை ஆனந்த விகடனில்‌ : அங்கே சல்யாணம்‌-இங்கே 
கலாட்டா” 75இல்‌. முதல்‌ தொகுதி “குற்றம்‌ பார்க்கில்‌” (75)- 
அங்கதக்‌ கதைகள்‌. நாவல்‌: “சோற்றுப்‌ பட்டாளம்‌ இளம்‌ 
பெண்ணைக்‌ கிழவனுக்கு மணமுடித்து வைப்பதில்‌ உறவினர்‌ 
கள்‌ நடந்து கொண்ட முறையினை மொழிவது. “மணிமேசகலை' 
குஷ்டரோகத்திற்கு ஆட்பட்ட ஒரு பெண்ணின்‌ கதை. “ஒரு 
கோட்டுக்கு வெளியே” நிலபிரபுத்துவ-சமூக உறவுகளை அலசும்‌ 
இடதுசாரி யதார்த்த இலக்கியம்‌. ஊருக்கு ஒரு புரட்சி, ஒரு 
சத்திய ஆவேசம்‌, வளர்ப்பு மகள்‌. 


சிறுகதை : உறவுக்கு அப்பால்‌, ஒரு சத்தியத்தின்‌ அழுகை, 
காகித உறவு (தொகுப்புகள்‌) சிறந்த கதைகள்‌, போதும்‌ உங்க 
உபகாரம்‌, ஒரே ஒரு ரோஜா பனையேறியின்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவள்‌. நாடகம்‌: லியோ டால்ஸ்டாய்‌. மனிதனை மேம்‌ 
படுத்துவதாக, சமூகப்‌ பிரக்ஞையைத்‌ தூண்டுவதாக இருக்க 
வேண்டும்‌; பொதுவுடைமை வரவேண்டும்‌ என்ற நோக்கில்‌ 
அமைவன இவர்‌ கதைகள்‌. சிறந்த சிறு கதையாசிரியரான 


இவர்‌ முகவரி 1/8, மத்திய அரசு ஊழியர்‌ குடியிருப்பு, பெசன்ட்‌ 
நகர்‌. சென்னை-90 


நாவல்‌ இலக்கியம்‌ 


நாவல்‌ என்ற சொல்‌ இத்தாலியில்‌ எழுந்தது. (டெகா 
மெரன்‌' தந்த பொக்காசியோ (1313-75) என்பாரே நாவலின்‌ 
“ தந்தையாக நினைக்கப்‌ பெறுகிறார்‌;'டான்குவிக்சாட்‌”' படைத்த 
செர்வான்‌ டிஸ்‌ (1547-1616) நாவல்‌ உலகில்‌ சிகரமாகக்‌ கருதப்‌ 
பெறுகிறார்‌. சப்பானிய மொழியில்‌ ரேசாக்கி சீமாட்டி 
எழுதிய “கெஞ்சி கதை'யே உலகின்‌ முதல்‌ நாவல்‌. 


ஆங்கிலத்தில்‌ பமெல்லா (1740) முதல்‌ நாவல்‌ என்பர்‌. 
அதனைப்‌ படைத்த ரிச்சர்ட்சன்‌ ஆங்கில நாவலின்‌ தந்தையாகக்‌ 
கருதப்‌ பெறுகிறார்‌. (இது பற்றிய கருத்து வேறுபாடுளது; 
ராபின்‌ சன்‌ குருசோ (1719) யாத்த டேனியல்‌ டீபோ, டாம்‌ 
ஜோன்ஸ்‌ வரலாறு (1749) எழுதிய ஹென்றி பீல்டிங்கே தந்‌ைத 
யெனக்‌ தகுந்தவர்‌ என்பர்‌). 


சிறுகதை போலே இந்திய இலக்கியங்களில்‌ புதினம்‌ 
, பிறந்தது வங்கமண்ணில்தான்‌. பங்கிம்‌ சந்திர சட்டர்ஜி 
(1838-94) தான்‌ பெங்காலி நாவலின்‌ தந்தையாகவும்‌ இந்திய 
நாவலின்‌ தந்தையாகவும்‌ இலங்குகிறார்‌. அவரது முதல்‌ நாவல்‌ 
துர்கேச நந்தினி (1865) இந்திய முதல்‌ நாவலாக அமைகிறது. 


அடுத்த நாவல்‌ தோன்றிய பெருமையது நம்‌ தமிழ்‌ 
மொழியே. மாயூரம்‌ முன்சீபு வேத நாயகம்‌ பிள்ளை (1826-89) 
யின்‌ பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ (1879). மூன்றாம்‌ புதினம்‌ 
ராஜகேர சரித்திரமு 1880இல்‌ தெலுங்கில்‌ தோன்றிய து; கந்து சரி 
வீரேசலிங்கம்‌ (1842-1919) யாத்துள்ளார்‌. அடுத்து மலையாளத்‌ 
தில்‌ 1887ல்‌ அப்பு நெடுங்காடியின்‌ குண்டலதா. கன்னடத்தில்‌ 
எம்‌.எஸ்‌. புட்டண்ணா (1854-1930) மதிதேடுன்நோ 
மகாராயா (1915). தென்னக நாவலாசிரியர்களில்‌ வேத 
நாயகரே திலகமாகத்‌ (000/௦) திகழ்கிறார்‌. தமிழ்‌ நாவலின்‌ 
தந்தை ஆகிறார்‌. 


918 | தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இனி வடவிந்திய மொழிகளில்‌ : இந்தியில்‌ சித்தாராம்‌ 
பிலோரியின்‌, பாக்யவதி (1871) லாலா ஸ்ரீநிவாஸ்தாஸின்‌, 
பரிக்ஷா குரு (1882); மராத்தியில்‌ ஹரி நாராயண ஆப்தேயின்‌ 
(1864-1919), மாத்லி ஸ்திதி; சிந்தியில்‌ மிஸ்ரா சாகிபின்‌ 
(1853-1929), ஜனத்‌ (1890): அசாமியில்‌ ரஜனி கோண்டா 
பர்தோலியின்‌ (1867-1939), மிரி ஜியாரி (1895); குஜராத்தியில்‌ 
 கோவர்தராம்‌ திரிபாதியின்‌ (1855-1907), சரஸ்வதி சந்திரா 
(1901); பஞ்சாபியில்‌ பாய்‌ வீர்‌ சிங்கன்‌ (1872-1954), சுந்தரி, 
உருதுவில்‌ பண்டிட்‌ ரத்தன்‌ நாத்‌ தர்ஷாரின்‌ (1902) பிசானா-௪ 
அசாத்‌ (1880); ஒரியாவில்‌ பக்கீர்‌ மோகன்‌- சேநாபதியின்‌ 
(1843-1918) சஹாமனா அதகுந்தா (ஆறு ஏக்கரும்‌ எட்டு 
சாப்பாடும்‌ 1902) முதல்‌ நாவல்கள்‌. 


_ ஈழத்து முதல்‌ நாவல்‌ அசன்‌ பே சரித்திரம்‌; சித்தி லெவ்வை 
மரைக்காயர்‌ என்ற முகம்மது காசிம்‌ மரைக்காயர்‌ 1885இல்‌ 
படைத்தது. (இதன்‌ புதிய பதிப்பு 74இல்‌ திருச்சி ஜமால்‌ 
முகம்மது கல்லூரி வெளியீடாக வந்துளது). இது ஈழநாட்டில்‌ 
ஈழத்தவரால்‌ எழுதப்பட்டிருப்பினும்‌, ஈழத்தை நிலைக்களனாக 
வைத்து எழுதப்‌ பெறவில்லை. அந்த வகையில்‌ ஈழநாட்டு 
வாழ்வினைப்‌ பின்னணியாகக்‌ கொண்டு பிறந்த முதல்‌ நாவல்‌ 
எனும்‌ சிறப்பினைப்‌ பெறுவது. ச. வை. தாமோதரம்‌ பிள்ளை 
யின்‌ இளவல்‌ சி. வை. சின்னப்பப்‌ பிள்ளை செய்த வீரசிங்கன்‌ 
(1905) எனும்‌ புதுமைப்‌ புதினமே! 


நாவலின்‌ சிறப்பு : “ஒருவனது முழுவாழ்வையும்‌ வெளியிட 
நாவலைவிடச்‌ சிறந்த துறை இல்லை; மனிதனின்‌ அக உணர்வு 
களை நுட்பமாகவும்‌ துல்லியமாகவும்‌ வெளிப்படுத்தும்‌ வளமை 
நாவலுக்கே உண்டு' (6. 14. Forster). நாவல்கள்‌ இனிப்புக்கள்‌ 
எனலாம்‌. நலமான இலக்கியப்‌ பசி மிக்க எல்லோரும்‌ விரும்பு 
கின்றனர்‌. அநேகமாக எல்லாப்‌ பெண்களுமே அவாவுகின்றனர்‌. 
கூர்த்த அறிவும்‌ கடின உழைப்பும்‌ மிக்க மனிதர்‌ யாவரும்‌ 
நாடுகின்றனர்‌. (William. M. Thackeray) நாம்‌ வாழும்‌ 
காலத்திய சமுதாயச்‌ சூழலின்‌ சரியான முழுமையான வார்ப்‌ 
பாகும்‌; எனவே நாவல்கள்‌ சமகாலச்‌ சரியான வரலாறாகும்‌. 
(George Moore). 


1) இன்றைய நிலையில்‌ முழுமை-நிறைவு நல்கக்‌ கூடிய, 
உரைநடை இலக்கிய வடிவம்‌ இதுவே. 2) சிறுகதை அளிக்க 
முடியாத மன நிறைவை அளிக்கும்‌; முழுமனிதனையும்‌ காட்டக்‌ 
கூடியது. 3)புதுவதாக அமையும்‌ சூழலுக்கேற்ற கருவி. 4) தனி 


மது, ௪. விமலானந்தம்‌ 919 


மனிதனை, வாழ்வு எனும்‌ உரைகல்லில்‌ உரைத்துக்காட்டுவது. 
9) மாந்தருக்கு மாந்தர்‌ பட்டறிவு மாறுபடும்‌ வேறுபடும்‌. 
இதனை நிலைபெறக்‌ கொண்டு நாவல்‌ நிலவுவதால்‌, கந்‌ 
தொறும்‌ புதுமை காட்டுகிறது, கவின்‌ கூட்டுகிறது. என்றும்‌ 
புதுமை பொலிகிறது, எனவே எல்லோரையும்‌ ஈர்க்கிறது. 6) 
'காவியத்துள்‌ பல்வழியில்‌ கூட்டுண்டு கடந்த-முடங்கி மடங்கிய 
மொழியையும்‌ அதன்‌ வாயிலாக விளங்கும்‌ உணர்வுகளையும்‌ 
சுதந்திரப்‌ பிறவிகள்‌ ஆக்கியது”. 


தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றினை வசதி கருதிச்‌ சில கால கட்டங்‌ 
களாக வகுத்துக்‌ கொள்ளலாம்‌. 1879-1910 முப்பதாண்டுக்‌ 
காலத்தில்‌ ஆங்கில நாகரிகமும்‌ பண்பாடும்‌ அலையாக வந்து 
தமிழ்க்‌ கரையினைத்‌ தாக்கின. இதுபோது ஆங்கிலம்‌ கற்று 
அரசுப்‌ பணிகளில்‌ அமர்ந்த தமிழர்கள்‌ தாம்‌ ஆங்கிலக்‌ கல்வி 
வழி கற்றனவற்றைத்‌ தாம்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்‌ 
வையகம்‌ என அங்கில மோகத்தாலும்‌, அதேசமயம்‌ தமக்குரிய 
மரபுகளையும்‌ பண்பாடுகளையும்‌ காக்கவேணும்‌ எனும்‌ தமிழ்‌ 
தாகத்தாலும்‌ எழுதினர்‌. தம்‌ தாய்த்தமிழில்‌ இல்லாத - மேலை 
நாட்டில்‌ புதுவதாகப்‌ புறப்பட்ட கதை இலக்கியங்களைப்‌ 
புகுத்தும்‌ வகையில்‌ புதின இலக்கியம்‌ படைத்தனர்‌. 


முதல்‌ தொகுதியினராக வேத நாயகர்‌, குருசாமி சர்மா, 
ராஜமையர்‌, மாதவையா, நடேசசாஸ்திரி ஐவரும்‌, ஐம்பெரும்‌ 
தூண்களாசத்‌ திகழ்கின்றனர்‌. இவர்கள்‌ யாவரும்‌ சமூக சீர்‌ 
திருத்தம்‌ - பெண்மை போற்றல்‌ போன்றவற்றையே கதைப்‌ 
பொருளாகக்‌ கொண்டு கதை எழுதினார்‌; இது காலத்‌ 
தேவை. 


... இவர்களையடுத்து கல்கி அவதாரம்‌' வரையிலான 
(1910-40) காலகட்டம்‌ மர்மம்‌ துப்பறிதல்‌ போன்றனவே 
போதாக்‌ 


பேசும்‌ பொழுது போக்குக்‌ கதைகள்‌ புறப்பட்டன; 
குறைக்கு பெயர்ப்புகள்‌ பெருவெள்ளம்‌ போல்‌ வந்தன. 
வடுவூரார்‌, ஆரணியார்‌, ரங்கராஜ, ராமானுஜலு, கோதை 
நாயகி என்ற ஐவரும்‌ ள்முதிக்‌ குவித்தனர்‌. மக்களும்‌ விரும்பிப்‌ 
படித்தனர்‌. 

இந்த காலகட்டத்தை டாக்டர்‌ ஆஷர்‌, எழில்‌ முதல்வன்‌ 
போன்றார்‌ தமிழ்‌ நாவலின்‌ இருண்ட காலம்‌” எனக்‌ கணிக்கின்‌ 
றனர்‌.இதனைமறுத்து சிட்டி, சிவபாத சுந்தரம்‌ போன்றார்‌ 
மொழிகின்‌ றனர்‌. இக்காலத்தும்‌ நல்ல நடப்பியல்‌ நாவல்களும்‌ 


920 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நாவல்‌ பற்றிய விமர்சனங்களும்‌ நாவல்‌ இலக்கணம்‌ பற்றிய 
விழிப்புணர்வும்‌ இருக்கவே செய்தன. மர்மக்கதைகள்‌ மண்டி 
யது கொண்டே இந்த முடிவுக்கு வருதல்‌ முறையன்று. இதே 
கால கட்டத்தில்‌ வ.ரா. வரகவி சுப்பிரமணிய பாரதியார்‌ 
(ஐடாவல்லவர்‌, ஜெயலஷ்மி), மறைமலையடிகள்‌ (கோகிலாம்‌ 
பாள்‌ கடிதங்கள்‌) பனையப்பச்‌ செட்டியார்‌, கே. எஸ்‌. வேங்கட 
ரமணி, கலாநிலையம்‌ சேஷாசலம்‌ (ஏமாங்கத நாட்டு 
இளவரசன்‌, காந்திமதி), எம்‌. எஸ்‌. பூரணலிங்கம்‌ பிள்ளை 
(மருத்துவர்‌ மகள்‌, தப்பிலி) போன்றார்‌ சமகால பிரச்னை 
யுடன்‌ - சமூக உணர்வுடன்‌ எழுதவே செய்தனர்‌. எனவே 
இருண்ட காலம்‌ என மருண்டு மூடுதல்‌ நன்றன்று. வளர்ச்சியில்‌ 
நாம்‌ நினைக்குமாறு அமையுமா: என்ன? நமக்கு மர்மம்‌ 
துப்பறிதல்‌ பிடிக்காமல்‌ இருக்கலாம்‌; மட்டமாகத்தோன்றலாம்‌, 
நாமே உலகம்‌ அல்லவே; உலகின்‌ ஒரு திவலையே நாம்‌! 


கல்கி நாவல்‌ வாயிலை அகலத்‌ திறந்து வைத்தார்‌. 
திறமானோர்‌ புகுந்து தரமான நாவல்கள்‌ படைத்தனர்‌; 
அண்ணா அந்த வாயிலை வண்ணமுறச்‌ செய்து விசாலப்‌ படுத்‌ 
தினர்‌. மு.வ. இலக்கிய நிலை சேர்த்தார்‌. அகிலன்‌, நா. பா. 
இ. ஐ. ர., லஷ்மி, ஜெயகாந்தன்‌ போன்றார்‌(பொலிவேற்றினர்‌, 
அகிலன்‌, மு. வ, நா.பா. மூவரும்‌ ஒழுக்கம்‌ பண்பாட்டில்‌ 
ஊன்றி நிற்கின்றனர்‌, இனி நாவலாசிரியர்கள்‌ மூலம்‌ நாவல்‌ 
வளம்‌ காண்போம்‌: | 


வேதநாயகம்‌ பிள்ளை 11.10, 1826...... 89. 


தமிழில்‌ புதிய துறையினைத்‌ தொடங்கி வைத்தவர்‌. தமிழ்‌ 
நாயகர்‌. கலைச்‌ செல்வர்‌. ஒரு புதினப்‌ பரம்பரையையே தோற்‌ 
றியவர்‌, எளிய தமிழுக்கு வழி வகுத்தவர்‌. தமிழ்‌ இலக்கியத்‌ 
துக்கு வளம்‌ சேர்த்தவர்‌; நலம்‌ செய்தவர்‌, தமிழ்‌ நாவலுக்கு 
மட்டும்‌ முன்னோடி அல்லர்‌; உரைநடைக்கும்‌ முன்முயற்சி 
யாளர்‌ எனலாம்‌. 


பிரதாபமுதலியார்‌ சரித்திரம்‌ 1879 இந்நாவலில்‌ தேசீய மரபு, 
குடும்ப வாழ்க்கை, தென்னிந்திய மக்களின்‌ பழக்க வழக்கங்கள்‌ 
முதலியவற்றுடன்‌ வேடிக்கையான சில உபகதைகளும்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ளன. இறைவனிடத்தில்‌ பக்தியும்‌, சமூக வாழ்வுக்கு 
இன்றியமையா த கடமைகளும்‌ வற்புறுத்தப்பட்டுள்ளன (வேத 
நாயகர்‌ முன்னுரை) “நீதி பாதி நகைச்சுவை பாதி என்னுமாறு 
நீதியும்‌ நகைச்சுவையும்‌ நிரம்பியது. கதை மாந்தரே கதை 
சொல்லும்‌ அமைப்பின து- எப்போது படித்தாலும்‌ இதமான 


மது. ச. விமலானத்தம்‌ ஞு 


இன்பமும்‌, எங்கெங்கு இருப்பினும்‌ அங்கங்கு புதுமையும்‌ 
பொலிவது. அன்றுபோல்‌ இன்றும்‌ சுவை பிலிற்றும்‌ ௱odernity 
கொண்டது. 


'பிரதாபர்‌, ஞானாம்பாள்‌, சுந்தரத்தண்ணி, ஆண்டிச்சி 
என எத்தனை மாந்தர்கள்‌. அரைகுறைக்‌ கல்வியின்‌ ஆபத்து, 
உடன்பிறப்பன்பு, தாயின்‌ பெருமை; மாமியார்‌ கொடுமை 
யால்‌ குடும்பம்‌ சிதைவது, கற்பலங்காரி சரித்திரம்‌, கருணா 
நந்தம்‌ பிள்ளை மோசம்‌ போனது, ஒன்பது விக்ரெங்கள்‌, 
இரண்டு தாரக்காரன்‌, புண்ணியகோடி செட்டியார்‌: நல்ல 
பிள்ளை கதைகள்‌, அடங்காப்பிடாரியை அடக்குவது...இப்படி 
எத்தனை எத்தனைக்‌ கதைகள்‌. பாரதம்‌ போலே கதைக்களஞ்‌ 
சியமாகத்‌ திகழ்றெது. சிறுகதைத்‌: தொகுதியாக கதையின்‌ 
புதையலாக அமைகிறது. மேலை நாட்டு இலக்யெ மேற்கோள்‌ 
கள்‌ யாவும்‌ இந்த ஒரு நூலைப்‌ படித்துவிடின்‌ கதையோடு 
' பன்னூல்‌ படித்த பேரறிவு பிறக்கும்‌, இவரது பரந்து விரிந்த 
அறிவின்‌ செறிவு நன்கு புலனாகிறது. கற்பனைக்‌ கதையே 
எனக்‌ கருதினும்‌, இந்த மண்ணில்தான்‌ நிற்கிறோம்‌, சமூகத்‌ 
தைப்‌ பார்க்கிறோம்‌; அந்த வகையில்‌ சமூகப்‌ பிரக்ஞை உண்‌ 
டாக்கும்‌ சமூக நாவலாக அமைகிறது. இன்றைய நிகழ்வு 
நாளைய வரலாறாவதால்‌, *சரித்திரம்‌' என்ற சொல்‌ பெயரி 
லேயே அமைவதற்கேற்ப நாட்டு தடப்புகளை நல்லோவிய 
மாகத்‌ தீட்டிக்‌ காட்டுகிறது. கிராமீயமும்‌ சமுதாயமும்‌ கலந்து 
பிணைந்து காட்சியளிக்கின்றன. தெய்வப்‌ பற்றும்‌ தமிழ்ப்‌ 
பற்றும்‌ இரு கண்ணாகக்‌ கருதுகிறது. பண்பாட்டுப்‌ பெட்டகம்‌ 
ஒழுக்கத்தின்‌ உருணி. 


ஒரு நூற்றாண்டாகியும்‌ இது எழுதப்பெற்ற பாணியில்‌ 
இதுவரை வேறு ஒரு நாவலும்‌ எழுதப்படவில்லை! நீதி 
போதமே பழமை வாதமாய்ப்‌ போய்விட்டது இன்று; நாளை 
எப்படியோ! ஆனால்‌ நீதி போதத்தை நிலைநிறுத்திப்‌ படைச்‌ 
கப்பட்ட இந்நாவலுக்கு இன்றும்‌ நாளையும்‌ தமிழ்‌ நாவல்‌ 
பற்றிப்‌ பேசும்‌ இடங்களில்‌ தலைமை நிச்சயமாய்‌ ஒரு நிரந்தர 
இடம்‌ உண்டு; (நீல பத்மநாபன்‌) 


இவரது இன்னொரு நாவல்‌ “சுகுண சுந்தரி (1887), அழகும்‌ 
அமைப்பும்‌ தனிச்‌ சி றப்பின. ஏனோ இக்க ற்பனை வளம்‌ மிக்க 
நாவலை யாரும்‌ கவனிப்பதில்லை-கருதுவதில்லை. இரட்டைக்‌ 
காப்பியங்களில்‌ மணிமேகலை, இதிகாசங்களில்‌ பாரதமும்‌, 
சிலம்பு இராமாயணம்‌ போல்‌ சீராட்டப்‌ படாமையபோல, 


922 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
இதுவும்‌ ஏற்கப்‌ பெறவில்லை. இரண்டில்‌ ஒன்றுதான்‌ ஏற்றம்‌ 
பெறும்போல்‌ இருக்கிறது. 


பண்டித எஸ்‌. எம்‌. நடேசசாஸ்திரி . -8-1859-_11-4-1906, 
திருச்சி மாவட்டம்‌, மகாலிங்க அய்யர்‌ : அகிலாண்டேஸ்வரி 
குடந்தை, சென்னை அரசினர்‌ கல்லூரிகளில்‌ பி. ஏ. பயின்று, 
81இல்‌ சென்னை அரசாங்கப்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சித்‌ 
துறையில்‌ சாசன. சிற்ப ஆய்வுப்‌ பிரிவில்‌ ராபர்ட்‌ சூவல்‌ 
தலைமையில்‌ பணியாற்றி; 88 இல்‌ ஊட்டி சிறைக்‌ கண்காணிப்‌ 
பாளர்‌ அலுவலகத்திலும்‌, 1900 இல்‌ பத்திரப்‌ பதிவுத்‌ துறை 
யிலும்‌ தொழிலாற்றியவர்‌. பதினெண்‌ மொழிகளில்‌ பயிற்சி 
மிக்கவர்‌. கல்வியுலகில்‌ மதிப்பும்‌ அறிஞரிடை செல்வாக்கும்‌ 
புகழும்‌ கொண்டவர்‌, ஆங்கிலம்‌ தமிழ்‌ வடமொழி மூன்றிலும்‌ 
நூல்கள்‌ படைத்துளார்‌, கதை இலக்கியத்‌ துறையில்‌ கணிச 
மான இடம்‌ வகிப்பவர்‌; தமிழ்‌ நாவல்‌ முன்னோடிகளில்‌ 
ஒருவர்‌. தமிழக நாடோடிக்‌ கதைகளை இங்கிலாந்து இதம்‌ 
களில்‌ எழுதி ஏற்றம்‌ தந்தவர்‌; 


ஆங்கிலத்தில்‌ இந்துமத விழாக்கள்‌, திராவிட கால ராஜாக்‌ 
கதைகள்‌, தென்னிந்திய நாட்டுக்‌ கதைகள்‌, அரசனும்‌ நான்கு 
மந்திரிகளும்‌, சூரியன்‌ கதைகள்‌, தெனாலிராமன்‌ கதைகள்‌ 
எழுதியவர்‌. கிருத்துவக்‌ கல்லூரி மலர்களில்‌ கட்டுரை பல தட்‌ 
டியவர்‌. வடமொழியில்‌: சாகுந்தல நாடக விமர்சனம்‌. ஹர்ஷ 
சரித்திர விமர்சனம்‌ வரைந்தவர்‌. இரகுவம்சம்‌, முத்ரா 
ராக்சம்‌. (85); தன்னுயிரைப்‌ போல்‌ மன்னுயிரை நினை (93) 
(Shakespear's Measure for Measure), வயோலா (92) (Twelfth 
Night) பெயர்த்துள்ளார்‌. 


1894 இல்‌ “தானவன்‌” துப்புறியும்‌ நாவல்‌ படைத்தார்‌. 
சென்னை காவல்‌ துறைத்‌ தலைவர்‌ கர்னல்‌ போர்சியஸ்‌ துரை 
யின்‌ வேண்டுத லுக்ணெங்கி எழுதப்பட்டது. இதிலுள்ள 5 கதை 
களும்‌ ஆங்கில பிரஞ்சு டிடெக்டிவ்‌ கதைகளினின்று கிரகித்‌ 
தவை. ஆங்கில நாட்டில்‌ புகழ்‌ பூத்த Dick Donovan என்ற 
டிடெக்டிவ்‌ நினைவு தோன்றக்‌ கதாநாயகனுக்குத்‌ தானவன்‌ 
எனப்‌ பெயரிடப்பட்டுளது; அவர்‌ அனுபவங்களைச்‌ சொல்லும்‌ 
முறையில்‌ அமைவது ரசனை, மிகுந்தது. உ.வே.சா. காப்பு 
அர்ப்பணச்‌ செய்யுள்கள்‌ இயற்றித்‌ தந்துளார்‌. 


தீனதயாளு, திக்கற்ற இரு குழந்தைகள்‌, கோமளம்‌ குமரி 
யானது (Nathaniel Hawthornes' Dr. Heideggar's experiment) 


ம்து. ௪. விமலானத்தம்‌ 023 


மாமி கொலுவிருக்கை, மதிகெட்ட மனைவி, தலையணை 
மந்திரோபதேசம்‌ (Douglas Jerrold’s Mrs Candle’s Curtain 
Lectures), வஸந்தோத்யானம்‌ (உருதுக்‌ கவிஞர்‌ மீர்‌ அமானின்‌ 
நான்கு பக்கிரிகளின்‌ கதை). தக்கணத்துப்‌ பூர்வ - மத்திய 
கதைகள்‌, ஈசாப்‌ கதைகள்‌, தூக்குத்‌ தூக்கி, வால்மீகி 
ராமாயண த்தையும்‌ தமிழில்‌ தந்துள்ளார்‌, 


தீனதயாளு (1900) புதுமையான புரட்சிகர நாவல்‌, காதல்‌ 
சங்கதியே கிடையாது; பாத்திரங்களும்‌ நடப்பியல்‌ நெறியில்‌ 
நிலவுகின்றன. தந்தை நோய்‌ நீக்க கடன்‌ போக்கப்‌ படும்‌ 
தொல்லை, அட்டைபோலப்‌ பணம்‌ உறிஞ்சும்‌ வேங்கையூர்‌ 
வைத்தியர்‌, ஆபீசில்‌ அதிகாரி ஏணியாளர்களின்‌ கழ்படும்‌ 
அல்லல்‌, ஒருவனே சம்பாதித்துக்‌ குடும்பம்‌ காத்துச்‌ சமாளிக்கும்‌ 
வாழ்க்கைப்‌ போராட்டத்தின்‌ வார்ப்பு. திக்கற்ற குழந்தைகள்‌ 
அலமு, ராதை எனும்‌ அனாதைக்‌ குழந்தைகள்‌ படும்‌ துன்பம்‌ 
பற்றியது. கோமளம்‌ குமரியானது, ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கம்‌ வந்த 
தாசி கோமளம்‌ ஒரு சாமியார்‌ தந்த மருந்து அருந்திக்‌ குமரியாவ 
தற்குப்‌ பதிலாகக்‌ குழந்தையாகிவிடுகிறாள்‌; அவள்‌ சகோதரி 
தனம்‌ குழந்தையை ஒரு கிழவியிடம்‌ வளர்க்கக்கொடுத்துவிட்‌ 
மருந்தின்‌ வேகம்‌ குறைய அது பண்டை நிலைக்குத்‌ திரும்புவது 
பற்றிய நகை ஓவியம்‌. 


வடசொற்களை மிகுதியாக ஆண்டுள்ளார்‌. ரெயினால்டு, 
தாக்கரே நாவல்களின்‌ தாக்கம்‌ உளது. மிகுகற்பனை மேவு 
கிறது. தன்‌ நூலுக்கு “நாவல்‌” என்று முதன்முதல்‌ சொல்லாண்‌ 
டவர்‌. அத்தியாயங்கட்குப்‌ பொருத்தமான செய்யுளடிகளை 
வைத்தவர்‌. சுருங்கக்‌ கூறின்‌ தொடக்ககால நாவல்‌ இலக்கிய 
மர்மக்கதை முன்னோடி என மொழியலாம்‌. 


௬. வை. குருஸ்வாமி சர்மா திரிசிபுரம்‌. காலவரிசையால்‌ 
்‌ மூன்றாவது நாவலைப்‌ படைத்தவர்‌. 88இல்‌ எழுதப்பட்டு 
' 93இல்‌ நூலான பிரேமகலாவத்யம்‌. நாவலின்‌ பெயர்‌ என்னவோ 
வடமொழியில்‌ அமையினும்‌, இது தமிழ்‌ நாட்டுக்‌ கதையே; 
மொழி பெயர்ப்பு அன்று. முதர்ச்சியோ இலக்கிய வளமோ 
இல்லாத கற்பனை மிகுந்த கதைதான்‌. அக்‌ காலகட்ட 
சமுதாயம்‌ அறிய- நாட்டு நிலை உணர ஏதுவாகிறது. மறைந்து 
வரும்‌: கிராமீய ஆடல்‌ பாடல்‌ பதிவு செய்த பண்பாட்டின்‌ 
புதினமாக அமைகிறது. கற்பனை உலகில்‌ நிலவும்‌ கதையா 
யினும்‌ கதைமாந்தர்கள்‌ இவ்வுலகினரே! பிராமண குடும்‌ 
பத்தை வைத்து முடையப்பட்டது. 


924 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மழபாடி தயாநாதரின்‌ இரண்டாம்‌ தாரம்‌ கடுமுகி; 
மூத்தாள்‌ மகன்‌ பிரேமன்‌ பள்ளி செல்லாது சூழ்ச்சி செய்கிறாள்‌. 
அவன்‌ அறிவுக்‌ கூர்மை கண்ட ஒரு பெரியவர்‌ மாணவனாக 
ஏற்றுக்‌ குருகுல முறையில்‌ வித்தை கற்பிக்கிறார்‌. தந்தையைக்‌ 
காண ஒரு நாள்‌ வந்தபோது கரண்டியால்‌ அடித்துத்‌ 
துன்புறுத்துகிறாள்‌. பிரேமன்‌ கடிதம்‌ எழுதி வைத்துவிட்டு 
ஊரைவிட்டே போய்விடுகிறான்‌. கடிதம்‌ கண்ட குருவும்‌ 
எங்கோ சென்று விடுகிறார்‌. குடிசைக்குத்‌ தீவைத்து குருவும்‌ 
மாணவரும்‌ மடிந்து போனதாக ஊராரை நம்ப வைக்கிறாள்‌ 
சிற்றன்னை. 


ஒரு மரத்தடியில்‌ தூங்கிய பிரேமனை இரு பிராம்மணர்கள்‌ 
அழைத்துப்‌ போய்‌ உணவு தந்து காத்து, நவராத்திரி அன்று 
காளிக்குப்‌ பலி கொடுக்க முனைய, அப்பக்கம்‌. வந்த வேடன்‌ 
அவர்களைக்‌ கொன்று காப்பாற்ற, அவன்‌ ஓடி அன்பில்‌ : 
கிராமத்தில்‌ ஒரு வீட்டுத்‌ திண்ணையில்‌ தூங்க, வீட்டுக்காரர்‌ 
பானு சேகரசர்மா-மணிமதி அவனைப்‌ பேண, மகள்‌ கலாவதி 
யுடன்‌ வளர்க்கின்றனர்‌. தன்‌ கெட்ட மகனுக்குப்‌ பெண்‌ 
கொடாமை காரணமாகப்‌ பாஸ்கர வாத்தியார்‌ பல இமை புரி 
கிறார்‌. மழபாடியில்‌ தன்‌ தோழனை இழந்த ஆத்ரேயன்‌ 
குரங்காட்டியாகத்‌ தேடி வந்து பிரேமனைச்‌ சந்தித்து, மழபாடி 
யில்‌ நடந்தது நவின்று குருதாதரை அழைத்துவரப்‌ போகிறான்‌ 
வேலைக்காரி மூலமாக விஷமிட்டும்‌, அனாதை ஒருவளின்‌ சாவு, 
காளிக்குப்‌ பலி கொடுக்க முனைந்த பிராமணர்கள்‌ சாவு 
மூன்றுக்கும்‌ பிரேமனே காரணம்‌ எனக்‌ குற்றஞ்சாட்டி 
குற்றவாளி என மன்றில்‌ தீர்ப்பளிக்குமாறு செய்கிறார்‌ வஞ்ச 
பாஸ்கர வாத்தியார்‌. கை கால்‌ கட்டிக்‌ கொள்ளிடத்தில்‌ எறியப்‌ 
படுகிறான்‌. சந்நியாசி ஒருவர்‌ காப்பாற்றுகிறார்‌. கதை நீள்‌ 
கிறது. கடைசியில்‌ சூழ்ச்சிகள்‌ அம்பலமாகின்றன. கடுமுகி 
கிணற்றில்‌ விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறாள்‌. 
பிரேமனும்‌ கலாவதியும்‌ மணம்‌ புரிகின்றனர்‌. அரசன்‌ 
பிரேமனை மதி மந்திரியாக்கிக்‌ கொள்கிறார்‌. 


இந்நாவலின்‌ தாக்கம்‌ ராஜம்‌ ஐயரின்‌ கமலாம்பாள்‌ 
சரித்திரத்தில்‌ இருக்கலாம்‌ போலிருக்கிறது. இரண்டிலும்‌ 
ஒற்றுமைக்‌ கூறுகள்‌ பலவுள. அதேபோல்‌ வேததாயகரின்‌ 
பாதிப்பு தெரிகிறது! பிரதாப முதலியார்‌ சரித்திரத்தின்‌ 
தொடர்ச்சிதான்‌ பிரேமகலாவத்யமோ என்றுகூடக்‌ கூறலாம்‌ 
யோலுளது! 


மது. ௪. விமலானந்தம்‌ 925 


தி. த. சரவண முத்துப்பிள்ளை: இலங்கைத்‌ திரிகோண மலை 
யைச்‌ சேர்ந்தவர்‌; பச்சையப்பனில்‌ பேராசிரியராகப்‌ பிறங்கிய 
தி.த. கனகசுந்தரம்‌ பிள்ளையின்‌ இளவல்‌. சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழக பி.ஏ. பட்டம்‌ பெற்றுக்‌ கழ்த்திசைச்‌ சுவடி 
நிலையக்‌ காப்பாளராகப்‌ பணியாற்றியவர்‌. 7865இல்‌ 
மோகனாங்கி என்ற புதினம்‌ படைத்தார்‌. இஃதோர்‌ ஒப்பற்ற 
புதுமை நாவல்‌. நாயக்க மன்னர்‌ வரலாற்றை நிலைபெறக்‌ 
கொண்ட வரலாற்றுப்‌ படைப்பு. இதுவே தமிழில்‌ தோன்றிய 
முதல்‌ -சரித்திர நாவல்‌! இவரே வரலாற்றுப்‌ புதின முன்னோடி. 


காலம்‌ 17ஆம்‌ நூற்‌. இடைய்‌ பகுதி; களம்‌ தஞ்சையும்‌ 
திருச்சியும்‌. திருச்சியாண்ட சொக்கநாத நாயக்கர்‌ தஞ்சை 
யாண்ட விஜயராக நாயக்கர்‌ மகள்‌ மோகனாங்கி மீது காதல்‌ 
கொள்கிறார்‌. மாறு வேடத்தில்‌ தஞ்சை சென்று அவளைக்‌ 
கண்டு காதலுறவாடி மீண்டு, மதியமைச்சரைத்‌ மணம்‌ பேசி 
வரத்‌ தூதாக அனுப்புகிறார்‌. தஞ்சை மன்னரின்‌ இரண்டாம்‌ 
மனைவியின்‌ தம்பி அழ்கிரி அவளை விரும்பி, ஆஸ்தான புரோ 
இதரைக்‌ கொண்டு சூழ்ச்சி செய்து தடுத்து, அமைச்சரையும்‌ 
அவமானப்‌ படுத்தி அனுப்பிவிடுகிறான்‌. இதனால்‌ தஞ்சை 
மீது போர்‌ தொடுக்கிறார்‌ சொக்கர்‌. விஜய ராகவர்‌ வாளேந்தி 
மாள, அவரது முன்னேற்பாட்டின்படி வெடி வைக்கப்பட்டு 
அந்தப்புரத்தவர்கள்‌ மடிகின்‌ றனர்‌. 


போர்‌ மூண்ட போதே மோகனாங்கி, தனக்குச்‌ சொக்கர்‌ 
அளித்த முத்திரை மோதிரம்‌ காட்டித்தான்‌ ஏற்கனவே 
அவருக்கு மனைலியாதிவிட்டமை கூறி, போர்‌ விடுத்து 
சமாதானம்‌ செய்யுமாறு வேண்டியும்‌, மன்னர்‌ மறுக்கவே 
வெளியேறி விடுகின்றாள்‌ . வெற்றி வாகை சூடிய சொக்கநா தர்‌ 
மோகனாங்கியுடன்‌  தருச்சிபோந்து மணம்‌ முடிக்கிறார்‌. 
போதிய வரலாற்று நிகழ்ச்சிகளைக்‌ கொண்டு போற்றத்தக்க 
கற்பனை கூட்டிக்‌ கதை அமைத்துள்ளார்‌. மோகனாங்கிதான்‌ 
பின்னர்‌. மங்கம்மாளாகிறாள்‌. பிற பாத்திரங்கள்‌ யாவும்‌ 
உண்மை மாந்தர்களே! “தட்சிண இந்திய சரித்திரம்‌” எழுதிய 
பகடாலு நரசிம்மலு நாயுடு இப்புதின த்தைத்‌ அதத காலுக்கு 
சான்றாகக்‌ காட்டுகின்றார்‌ என்றால பா தது கொள்ளுங்க 
ளேன்‌, இந்‌ நாவலின்‌ வரலாற்று உண்மையை: பழந்தமிழ்‌ 
இலக்கிய மேற்கோள்‌ மிடைத்துவர, வரலாறு முடைந்துவரும்‌ 


நல்ல சிறந்த நாவல்‌. 
கு, இ.--59 


096. _ தமிழ இலக்கிய வரலாறு 

பி. ஆர்‌. ராஜம்‌ ஐயர்‌: 1872--19-5-1898. சென்னைக்‌ 
கிருத்துவக்‌ கல்லூரி பி.ஏ., சட்டம்‌ பயின்றார்‌, பட்டம்‌ பெற 
வில்லை, 26 ஆண்டே வாழ்ந்தவர்‌. வேதாந்த ஆய்வில்‌ 
வல்லமை மிக்கவர்‌. Rambles in Vedantha என்ற நூலைப்‌ 
படைத்துள்ளார்‌. “பிரபுத்த பாரதம்‌' என்ற ஆங்கில வேதாந்த 
இதழின்‌ அசிரியர்‌. புகழ்‌ வாய்த்த “கமலாம்பாள்‌ சரித்திரம்‌” 
(96),இளைஞரின்‌ கா தல்‌-நடுவயதினர்‌ இல்லற வாழ்வு மோ தல்‌, 
கராமீய வாழ்வு, ஜல்லிக்கட்டுப்‌ பந்தயம்‌ போன்றவற்றைப்‌ 
படம்‌ பிடிக்கும்‌ பாங்கான புதினம்‌. விவேக சிந்தாமணியில்‌ 
தொடர்கதையாக வந்தது. தத்துவப்‌ பகுதி தனியே துருத்திக்‌ 
கொண்டிருக்கிறது-'இங்கற்றவர்க்கு அங்குண்டு விஸ்வரூப 
தரிசனம்‌” அத்தியாயமாக. ஆடுசாபட்டி அம்மையப்பட்பிள்ளை 
பேயாண்டித்‌ தேவன்‌ பங்கு பாங்குடையது. இத்தகைய நாவல்‌ 
கள்‌ எதிர்காலத்‌ தமிழ்‌ தழைப்பதற்கு ஏற்ற வகை வளமூட்டும்‌ 
எனப்‌ பாராட்டியுள்ளார்‌ பாரதியார்‌. 


பிர தாப முதலியார்‌ சரித்திரம்‌ காலத்தால்‌ முதல்‌ நவீனமா 
யினும்‌, அமைப்பால்‌ முதன்மை பெறுவது; சமூக உணர்வூட்டும்‌ 
சிறப்பினது. நடப்பியல்‌ நெறியில்‌ அமைவது. பிராமண 
சமூகத்தின்‌ படப்பிடிப்பு, ஆசிரியர்‌ கூற்றாக அமைவது, இந்த 
நாவலின்‌ முழுப்‌ பெயர்‌ ஆபத்துக்கடெமான அபவாதம்‌ அல்லது 
கமலாம்பாள்‌ சரித்திரம்‌, 21 வயதில்‌ எழுதப்பட்டது! முதல்‌ 
நாவல்களில்‌ முதன்மையானது. தொடர்கதையாக வந்த முதன்மை 
யானது. 


அ. மாதவையா 16-10-1872-—25-10-1925, நெல்லைப்‌ 
பெருங்குளம்‌. அனந்த நாராயணன்‌: முத்துலட்சுமி. சென்னைக்‌ 
கிருத்துவக்‌ கல்லூரியில்‌ பி.ஏ. பயின்று, உப்பு சுங்கத்‌ துறையில்‌ 
கண்காணிப்பாளராகப்‌ பணியாற்றி, 8838இல்‌ விலகி, சென்னை 
யில்‌ உறைந்து 24இல்‌ 'பஞ்சாமிர்தம்‌” மாத இதழ்‌ நடத்தி 
னார்‌; அதில்‌ “கோண கோபாலன்‌' புனைபெயரில்‌ கவிதை கதை 
கட்டுரை, நாடகம்‌, விமர்சனம்‌ வரைந்தார்‌. நாட்டின்‌ பல 
பகுதிகட்கும்‌ பயணம்‌ செய்து புதுமை கண்டவர்‌. தமிழுக்குக்‌ 
கதியாகிய கம்பரும்‌ திருவள்ளுவரும்‌ இவர்க்கு இரு கண்கள்‌; 
எனவே இரண்டின்‌ மேற்கோளும்‌ இவர்‌ எழுத்தில்‌ மின்னும்‌ 
மிளிரும்‌. இவரது தனித்துவ உரைதடையால்‌-படைப்பாற்ற 
லால்‌, தமிழ்‌ எழுத்தாளர்களில்‌ முதன்மை பெற்றார்‌. ஆங்கிலத்‌ 
திலும்‌ அழகு தமிழிலும்‌ அற்புதமாக எழுதினார்‌. 


கொடைகள்‌ : பத்மாவதி சரித்திரம்‌ (1898), விஜய 
மார்த்தாண்டம்‌ (1903), முத்து மீனாட்‌சி, பாரிஸ்டர்‌ பஞ்ச 


மது. ச. விமலானந்தம்‌ ந்தர்‌ 


நதம்‌ (நாவல்கள்‌). குசிகர்‌ குட்டிக்கதைகள்‌ (13) (சிறுகதைகள்‌). 
பாலராமாயணம்‌, பாலவிநோதக்‌ கதைகள்‌, சித்தார்த்தன்‌, 
தக்ஷ்ண சரித்திர வீரர்‌ (கதைகள்‌), உதயலன்‌ (ஒதெல்லோ), 
திருமலை சேதுபதி,(நாடகம்‌). புதுமாதிரிக்‌ கல்யாணப்‌ பாடல்‌, 
தேசீய கீதங்கள்‌ பொது தர்ம சங்கேத மஞ்சரி (பாடல்கள்‌). 
ஆசார சீர்திருத்தம்‌, குறள்‌ நானூறு (உரை). ஆங்கிலத்தில்‌: 
தில்லை கோவிந்தன்‌ (தமிழாக்கம்‌ நாராயணன்‌), கிளாரின்டா 
(தமிழில்‌ சரோஜினி பாக்கியமுத்து), சத்தியானந்தா. 


இவரது எழுத்தின்‌ மூச்சு: தாழ்ந்த வகுப்பினரும்‌ பெண்‌ 
சமுதாயமும்‌ பாதிக்கப்படுவதை எதிர்ப்பது, அன்றைய 
சமுதாயத்தை அடித்தளமாகக்‌ கொண்டது. பத்மாவதி 
சரித்திரம்‌” சிறந்த சமூக நாவல்‌. பெண்‌ கல்வியை உயிரோட்ட 
மாகக்‌ கொண்டது. முதல்‌ பாகத்தில்‌ சிற்றூர்ச்‌ செல்வர்களின்‌ 
பெரிய வீடுகள்‌, எஜமானர்கள்‌ ஏறிச்‌ செல்லும்‌ வண்டிகுடை 
சாயா.மலிருக்க மூச்சிரைக்சு வண்டியோடு ஓடும்‌ மறவர்கள்‌ 
பற்றியெல்லாம்‌ திருநெல்வேலி நகர்‌ கூறப்படுகிறது. இரண்‌ 
டாம்‌ பாகத்தில்‌ சென்னை வாழ்வின்‌ பல்வேறு சித்திரங்கள்‌ 
காட்டப்படுகின்றன. 24 ஆண்டின்‌ பின்‌ தேவையின்‌ றி எழுதப்‌ 
பட்ட மூன்றாம்‌ பாகத்தில்‌ முன்னேற்றக்‌ கருத்துக்கள்‌ மேவு 
இன்றன. பிராமண சமூகத்தின்‌ புன்மை சாடப்படுகிறது. 
பழைய-புதிய தலை முறையும்‌, மத வேறுபாடு காரணமாக 
மோதும்‌ நிலை குறிச்கப்பெறுகிறது. உலகியல்‌ உணர்த்தும்‌ 
உயரிய யதார்த்த வகை நாவல்‌. 


விஜயமார்த்தாண்டம்‌ : திரும நல்வேலிச்‌ சமை மறவர்களின்‌ 
முரட்டு வாழ்வு பற்றியது. விஜயமார்த்தாண்ட வீரசங்கிலித்‌ 
தேவர்களிடையே அமையும்‌ ஜமீன்‌ உரிமை வழக்கு, சிவகாமியை 
மணப்பதில்‌ போட்டி போன்றன காதல்‌ பத்து, கற்புப்‌ பத்து 
என்ற தலைப்புக்களில்‌ அமைகின்றன. கொடுத்தவாக்கு 
உயிரே போயினும்‌ கூட்டாளிகளைக்‌ காட்டிக்‌ 


பக்கத்துப்‌ ட்‌ - s 4 
கொடுக்காத உறுதி; .தன்றியுணர்வு போன்ற மறவர்‌ மாண்பு 
கள்‌ விதந்தோதப்படுகின்‌ றன. 

முத்து மீனாட்சி : தனிக்‌ குடம்ப வாழ்வு பற்றியது. ஒரு 


துயரினை த்‌ தானே கூறும்‌ முறையில்‌ 
இத்தியிடம்‌ கொடுமை அனுபவித்த 6 
இ, அண்ணனின்‌ நண்பன்‌ சுந்தரேசன்‌ 
த்‌ தொடங்கினாள்‌. அப்பா கோபப்‌ 
கழித்துப்‌ போட்டார்‌. பூப்பெய்த 


விதவை தான்பட்ட 
அமைவது, 13 வயது 
வயது மூத்து மீனாட்‌ 
தூண்ட எழுதப்‌ படிக்க 
பட்டார்‌; 30 வயது கணவா 


9 58 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இலந்தை இலையை எருமைத்‌ தயிரில்‌: கலக்கிக்‌ கொடுத்தது; 
பிள்ளை பிறக்கப்‌ பிள்ளைப்‌ பூச்சியைத்‌ தின்னச்‌ செய்தது 
போன்ற பல வாதைகள்‌. பேதியால்‌ கணவன்‌ இறக்க மூளி 
யாக்கி மூலையில்‌ உட்கார வைத்தனர்‌. அண்ணன்‌ சுப்பிரமணி 
யனிடம்‌ அடைக்கலம்‌ ஆகிறாள்‌. சுந்தரேசன்‌ அவளை மணம்‌ 
புரிந்து கொள்ள, வைதீகர்கள்‌ ஒதுக்கி வைக்க, அக்ரகாரத்தி 
லிருந்தே சூத்திரத்‌ தெருவுக்குக்‌ குடி போகின்றனர்‌! இந்த வகை 
யில்‌ இதனை முதல்‌ நாவல்‌ என மொழியலாம்‌. - 


தாமே கதை கூறும்‌ முறை, நிகழ்ச்சிப்‌ பின்னல்‌, பாத்திரப்‌ 
படைப்பு, உருக்கமும்‌ “கலைத்‌ தன்மையும்‌ வாய்ந்த உரையாடல்‌, 
நீதிகளை மிடைந்தமை, பண்டைச்‌ செய்யுட்களை எடுத்தாண்‌ 
டமை, பாத்திரம்‌ பற்றிய பக்கம்‌ பக்கமாக -விளக்கங்கள்‌, 
கிராமத்திலிருந்து நகருக்குக்‌ குடி பெயரச்‌ செய்வது, போன்றன 
இவர்‌ புதின அம்சங்கள்‌. இவரைத்‌ *தமிழ்‌ நாட்டின்‌ தாக்கரே” 
என அமைக்கலாம்‌ என்கிறார்‌ கைலாசபதி. கருவாலும்‌ உரு 
வாலும்‌ கதை உலகில்‌ புதுமை செய்து திருப்பம்‌ ஏற்படுத்திய தீரர்‌. 


மூன்று புதினங்களும்‌ மூவகைய. முக்கனிகளாக அமை 
கின்றன. இப்படிப்‌ புதின உலகில்‌ சாதனை படைத்த இவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக மண்டபத்தில்‌ தமிழ்‌ பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதே முகம்‌ கருத்துவர மாரடைப்பால்‌ 
மரணமுற்றார்‌! 


இவர்‌ வழியினர்‌ : மீனாட்‌ ௭, லக்ஷ்மி, விசாலாட்சி, முத்து 
லக்ஷ்மி, சரஸ்வதி மகளிர்‌, அனந்தநாராயணன்‌ |.0.8. சென்னை 
உயர்நீதி மன்றத்‌ தலைமை நீதிபதி. இலக்கியம்‌, இசை ஓவியத்‌ 
தில்‌ ஈடுபாடு மிக்கவர்‌. Silver Pilgrimage என்ற நாவல்‌ படைத்‌ 
தவர்‌. யக்ஞ நாராயணன்‌. கிருஷ்ணன்‌ உலகு புகழ்‌ விலங்கியல்‌ 
மேதை. பன்முக எழுத்தாளர்‌. 


வ.ரா. : 1889-1951. பாரதியின்‌ தலைமைச்‌ £டரும்‌, 
புதுத்‌ தமிழ்ப்‌ புதுமை முன்னோடியுமான இவர்‌, நாவல்‌ 
இலக்கியத்துக்கும்‌ நற்றொண்டாற்றிப்‌ படைப்பிலக்கியக்‌ 
கொடையாளராக அமைதந்துளார்‌. சுந்தரி அல்லது அந்தரப்‌ 
பிழைப்பு (1917) விதவை மண த்தை விதந்தோதுவது உணர்‌ 
வோவியமாகவும்‌ அவலக்‌ காவியமாகவும்‌ அமைவது.சமுதாயம்‌, 
சுந்தரி. என்ற விதவையை வெளியே தலைகாட்டாதவாறு 
வெறுத்து ஒதுக்குகிறது. அவள்‌ பார்வையில்‌ பட்டாலே சகுனக்‌ 
கேடாகக்‌ கருதுகிறது, அவர்மீது பரிவு ஏற்படச்‌ செய்றார்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 929 


வ.ரா. மறுமணம்‌ செய்து வைக்கும்‌ அளவுக்கு நம்மை அறி 
வார்ந்த வாதங்களால்‌ உந்துகிறார்‌. புதினம்‌ முழுதும்‌ மூட 
நம்பிக்கைகளை , ஆண்களின்‌ ஆதிக்கத்தை அங்கதம்‌ தோன்றச்‌ 
சாடுகின்றார்‌; தத்துவங்களை அள்ளித்‌ தெளிக்கிறார்‌. 'அநீதத்‌ 
தடுப்பு வேகத்துக்கு, கோபமான, கலையான ஒரு உருவம்‌ 
கொடுப்பதில்‌ வெற்றி பெற்று விட்டார்‌ வ.ரா. (க.நா.ச) 
இதனினும்‌ இன்னும்‌ உருக்கமாக விதவை மறுமணத்தை 
விஜயம்‌” நாவலில்‌ விவரிக்கிறார்‌. 


சின்னச்சாம்பு : (42) நடப்பியல்‌ நாவல்‌ இதிலும்‌ விதவை 
மணமே பேசப்படினும்‌, பாத்திரப்படைப்பே மேலோங்கி 
யுனது. சாம்புவுக்கு ஐந்து சகோதரர்‌, நான்கு சகோதரிகள்‌. 
பள்ளி மாணவனாய்‌ இருந்தபோது ஒரு பாதிரியாரின்‌ பேரா 
தரவும்‌ அவள்‌ மகள்‌ ரோசின்‌ அன்பும்‌ கிட்டுகிறது. கல்லூரிப்‌ 
படிப்புக்குச்‌ செல்ல இவன்‌ முற்பட்டபோது, அதனை விரும்பாத 
இவன்‌ தந்தை குடும்பத்தை விட்டு எங்கோ போய்விடுகிறார்‌. 
தாய்‌, விதவைச்‌ சகோதரி நாகம்பாளுடன்‌ சென்னை சென்று 
மேற்படிப்பைத்‌ தொடர்கிறான்‌, எதிர்வீட்டுச்‌ சீதாவைக்‌ காத 
வித்து மணம்‌ புரிகிறான்‌. சீதாவின்‌ சகோதரன்‌ சூரி விதவை 
நாகம்மாளை விரும்பி மணக்கிறான்‌. இவனிடம்‌ பயிலும்‌ 
பாரதி எனும்‌ முதலியார்‌ வீட்டுப்‌ பெண்ணும்‌ இவனைக்‌ 
காதலிக்கிறாள்‌. சீதா இதனை வெறுக்கிறாள்‌; பின்‌ தோய்‌ 
வாய்ப்பட்டு இறக்கிறான்‌. இளம்‌ மனைவியை இழந்த 
கையோடு, தன்‌ ஆசிரிய வேலையையும்‌ பள்ளியில்‌ நிகழ்த்திய 
சொற்பொழிவு ஒன்றால்‌ இழக்கிறான்‌. இப்போது முன்பு 
வீட்டை விட்டுச்‌ சென்ற தந்தை சந்நியாசியாக வந்து சேர்‌ 
இிறார்‌ என்பதோடு கதை முடிகிறது. 


கோதைத்‌ தீவு : (45) பெண்‌ ஆதிக்கம்‌ கொண்ட ஒரு தனி 
லட்சிய உலகம்‌. பெண்களுக்கும்‌ ஆதிக்கம்‌ கிட்டிவிடின்‌, ஆண்‌ 
ஆதிக்கத்தால்‌ விளைந்த இன்னல்‌ மறையும்‌ என்ற கருத்து 
காணப்படுகிறது. மாணிக்கக்‌ கோதையார்‌ தலைமையில்‌ நாரி 
புரியில்‌ ஆண்‌ பெண்‌ சமத்துவம்‌ நிலவுகிற து. பெண்மைக்குக்‌ 
கேடு பயக்கும்‌ ஆண்கள்‌ ஒறுக்கப்படுகின்றனர்‌. அறிவு துணிவு 
பண்பு கொண்ட இலட்சியப்‌ பெண்ணுலகினைப்‌ படம்‌ பிடி த்‌ 
துள்ளார்‌. ஞானரதம்‌ போன்று இஃதோர்‌ இலட்சிய கற்பனைப்‌ 
படைப்பு. இப்படி 4 புதினங்கள்‌ படைத்தவர்‌, பங்கிம்‌சந்திரரின்‌ 
“ஜோடி. மோதிரங்கள்‌' என்ற நாவவையும்‌ மோழி பெயர்த்துத்‌ 
தந்துள்ளார்‌ . கதைகளினூடே வா. ராவின்‌ சமுதாயச்‌ சிந்தனை 
கள்‌ கதிரொளி வீசுகின்றன. 


930 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஆரணி குப்புசாமி முதலியார்‌ ; .12.1867-24-1-1925. வ. ஆ 
மாவட்டம்‌. பள்ளி ஆசிரியராக இருந்து பின்‌ கலால்‌ துறையில்‌ 
கண்காணிப்பாளராகத்‌ தொழில்‌ நடத்தியவர்‌, இருபது 
முப்பதுகளில்‌ மக்கள்‌ விரும்பிப்‌ படிக்கும்‌ கதாசிரியராகக்‌ 
கொடிகட்டிப்‌ பறந்தவர்‌. வேதாந்தத்தில்‌ விருப்புடையர்‌: 
அதனால்‌ இந்துமத உண்மை, கைவல்ய வசனம்‌, பகவத்‌ கீதை 
வசனம்‌ போன்ற நூல்கள்‌ படைத்திருப்பினும்‌ “ஆனந்த 
போதினி இதழில்‌ தொடர்ந்து இவர்‌ எழுதிய நாவல்களா 
லேயே மிகு புகழ்‌ பெற்றவர்‌. பெரும்பாலும்‌ ஆங்கில நாவல்‌ 
களைத்‌ தழுவியவை. பாத்திரப்‌ பெயர்களும்‌ நிகழிடங்களும்‌ 
குமிழ்‌ மரபுடன்‌ அமைத்துத்‌ தந்துளார்‌. GW.M. Reynolds 
எனும்‌ ஆங்கில நாவலாசிரியரின்‌ நாவல்களின்‌ ஆக்கமே 
மிக்கவை. ஏறத்தாழ 75 நாவல்கள்‌ எழுதியுள்ளார்‌: 


இரத்தினபுரி இரகசியம்‌ (பாகம்‌) பவளத்தீவு, தபால்‌ 
கொள்ளைக்காரர்‌, மஞ்சள்‌ அறையின்‌ மர்மம்‌, மதனாம்பாள்‌, 
ஆனந்தசிங்‌, தேவசுந்தரி, மதனகாந்தி, மதன பூஷணம்‌ 
போன்‌ றசில. “சஞ்சீவகரணி' இதழாசிரியராகச்சிலகாலம்‌ இருந்து 
பின்‌ 15முதல்‌ ஆனந்த போதினிக்குத்‌ தொடர்ந்து 10 ஆண்டுகள்‌ 
நாவல்‌ படைத்துக்‌ கொடுத்தார்‌. முதல்‌ நவீனம்‌ லீலா. பாமர 
ரஞ்சகமான நவீனங்கள்‌ படைத்து லட்சக்கணக்காக வாசகர்‌ 
களைப்‌ பெருகச்‌ செய்த பெருமையர்‌. தமிழில்‌ ஆங்லை நாவல்‌ 
களைத்‌ தழுவி எழுதியவர்களில்‌ முதலிடம்‌ வகிப்பவர்‌. 


ஜே. ஆர்‌. ரங்கராஜு ; 6-க-1875-12-1-1956. (ஜெகதாபி 
ரகுபதி ரங்கராஜு) பாளையங்கோட்டை ஸ்ரீரங்கராஜுு: 
இலட்சுமி. மெட்ரிகுலேசன்‌ வரை பயின்றவர்‌. துப்பறியும்‌ 
நவீனங்கள்‌ படைத்துப்‌ புகழ்‌ ஏணியில்‌ இலங்கியவர்‌. ஆர்தர்‌ 
கானன்டாயில்‌ 'செர்லக்‌ ஹோம்ஸ்‌” என்ற துப்பறியும்‌ பாத்திரத்‌ 
தைப்‌ படைத்து உண்மையென உலவவிட்டதுபோல்‌, இவர்‌ 
'துப்பறியும்‌ கோவிந்தனை” மக்கள்‌ மனதில்‌ இடம்‌ பெறச்‌ 
செய்தவர்‌. 1906 தொடங்கி இராஜாம்பான்‌, மோகனசுந்தரம்‌, 
சந்திரகாந்தா, ஆனந்தகிருஷ்ணன்‌, இராஜேந்திரன்‌, ஜெய 
ரங்கன்‌, வரதராஜம்‌, விஜயராகவன்‌ என எட்டு, இவற்றில்‌ சில 
நாடகங்களாயின; பல திரைப்படமாக்கப்பட்டன. கதைப்‌ 
போக்கு கவர்ந்திருக்கும்‌ காந்தசக்தியன. விறுவிறுப்பான நடை. 
எடுத்தால்‌ படித்து முடித்து விட்டே மறுவேலை பார்க்கச்‌ 
செய்வன! மூடப்பழக்க வழக்கங்கள்‌, சமயச்‌ சீர்கேடுகளை 
வன்மையுடன்‌ கண்டித்து அறிவு கொளுத்தி. சைவமடங் 
களின்‌ சீர்கேடுகளைச்‌ சாடின. பல பதிப்புக்கள்‌ கண்டவை, 


மது. ச. விமலானந்தம்‌ 031 


அந்நாளைய சமுதாயப்‌ பழக்கவழக்கங்கள்‌, இசைக்கலை 
ஞர்கள்‌, வேலியே பயிரை மேயும்‌ காவல்‌ துறையின்குறைகள்‌ 
போன்றவற்றைப்‌ படம்‌ பிடிப்பன. | 


மவுண்ட்‌ ரோடில்‌ பாலிலிருந்து நேராக வெண்ணெய்‌ 
எடுக்கும்‌ வெண்ணெய்‌ கடை,வாலாஜா சாலையில்‌ ராஜு பிரஸ்‌, 
கிண்டி பொறியியற்‌ கல்லுரி அருகே *ஐஜகநாத்பாக்‌' எனும்‌ 
பங்களா, ராஜா தோட்டம்‌ இப்படிப்‌ பேரும்‌ புகழும்‌ பொருளும்‌ 
கொண்டு ஓகோ என வாழ்ந்தவர்‌. கோடம்பாக்கத்தில்‌ பெரிய 
பகன்‌ இன்று ரங்கராஜபுரம்‌ என இவர்‌ பெயரில்‌ விளங்கு 
றது. 


்‌ வடுவூர்‌, கே, துரைசாமி ஐயங்கார்‌ : 1880-1942. தஞ்சை 
மாவட்ட மன்னார்குடி வட்டம்‌. தந்தை கிருஷ்ண 
ஐயங்கார்‌. பி. ஏ. பட்டம்‌ பெற்று தாசில்தாராக விளங்கி, 
எழுத்துச்‌ செல்வாக்கால்‌ வேலையை விட்டவர்‌. தம்‌ நாவல்‌ 
களைத்‌ தாமே அச்சிட ஓர்‌ அச்சகமும்‌ *மனோரஞ்சணி' (19) 
என்ற மாத இதழும்‌ தொடங்கி மாதம்‌ ஒரு கதை நூல்‌ என 
எமுதிக்குவித்தவர்‌. கலைமகள்‌ கம்பெனி விற்பனை நிலைய 
மாகும்‌. 


நடுத்தர உயரம்‌, ஒல்லியான உடல்‌, கருத்தமேனி, கழுத்து 
வரை பொத்தான்‌ போட்ட கோட்டு, அங்க வஸ்திரம்‌, பஞ்ச 
கச்சம்‌. தலையில்‌, குல்லா, காலில்‌ கட்ஷு, கையில்‌ தடி, 
நெற்றியில்‌ எப்போதும்‌ திருமண்‌, வாய்நிறைய வெற்றிலை 
(பெரிய வாய்‌), புகையிலை. தினமும்‌ தங்க பஸ்பம்‌ சாப்பிடுவார்‌ 
 இளமையோடிருக்க. மொத்தத்தில்‌ கைநிறைய சம்பாதித்த 
கவலை இல்லாத உல்லாச மனிதர்‌.  இவர்மாடிக்கு 
ஜே. ஆர்‌. ரங்கராஜ, ஆரணியார்‌, பம்மல்‌ சம்பத்தமுதலியார்‌, 
வை. மு. கோ. எஸ்‌. எஸ்‌. வாசன்‌ வந்து போவர்‌. 


மனைவி நாமகிரி அம்மாள்‌. மக்கள்‌ விஜயராகவன்‌, ரங்க 
நாயகி, திருஷ்ணசாமி. பின்னிருவரும்‌ இல்லை. மூத்த மகன்‌ 
மனைவி புஷ்ப வல்லி; புதுப்பேட்டை காப்பரேஷன்‌ பள்ளி 
ஆசிரியையாக இருந்து ஓய்வு; ஒரு பெண்ணும்‌ பிள்ளையும்‌, 
ரங்கநாயகிக்கு நான்கு மகள்களும்‌, ஒரு பிள்ளை ரகுவும்‌ 
நேவியில்‌ காப்டன்‌, வடுவூராரின்‌ நவீனம்‌ “மைனா ராஜாமணி 
ஒனிமாக வந்து திரையிட்டதும்‌ ஒரு சமூகத்தை இழிவு செய்வ 
தாக வழக்குத்‌. தொடர்ந்து நிறுத்தப்பட்டது. இந்த தம்‌ 
அவமானம்‌ தாங்காது குருதிக்‌ கொதிப்பால்‌ மாண்டார்‌: 


932. . தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இந்த நூற்றாண்டின்‌ தொடக்க 30 ஆண்டுகளில்‌ தொடர்ந்து 
பல்லாயிரக்கணக்கான மக்களைத்‌ தம்‌ துப்பறியும்‌ கதைகளால்‌ 
பிணித்தவர்‌. புத்தகம்‌ படிக்கும்‌ பழக்கத்தை. ஏற்படுத்தி, 
பரந்த ஒர்‌ வாசக உலகினைப்‌ படைத்துக்‌ கொண்ட 
பெருமையர்‌ Reyா௦ldக போன்ற நாவலாசிரியர்களைத்‌ தழுவி 
எழுதியதோடு, சொந்தமாகவும்‌ படைத்துள்ளார்‌; இவர்‌ 
படைப்பில்‌ சிறந்ததர்க மேனகா, கும்பகோணம்‌ வக்கீல்‌ குறிப்‌ 
பிடத்தக்கன; படமாகவும்‌ வந்தவை. வாசகர்களின்‌ நாடித்‌ 
துடிப்பறிந்து ஈர்க்கும்‌ இனிய வசனமும்‌ அழகு ஸ்கந்த 
களும்‌ அனைவரையும்‌ அள்ளின. 


திகைப்பூட்டும்‌ திருப்பங்கள்‌, சுவைமிகு நிகழ்ச்சிகள்‌, 
ஆவலைத்‌ தூண்டும்‌ விறுவிறுப்பும்‌, படிக்கப்படிக்க மகிழ்வூட்டும்‌ 
நடையும்‌, நகைச்‌ சுவை நெளிய நல்ல நல்ல நவீனங்களைப்‌ 
படைத்துள்ளார்‌. பாலாமணி அல்லது பாக்தாத்‌ திருடன்‌, 
கும்பகோணம்‌ வக்கீல்‌ அல்லது திகம்பரசாமியார்‌, மதன 
கல்யாணி, மாயாவிநோதப்‌ பரதேசி, செளந்தர கோகிலம்‌, 
பூரணச்‌ சந்திரோதயம்‌ (தாசிகள்‌ தொடர்பால்‌ ஜெமீன்கள்‌. 
கெடுவது காட்டுவது), திவான்‌ லொடபடசிங்‌ பகதூர்‌, காட்டு 
ராஜா, மருங்காபுரிமாயக்கொலை (Sir Arthur Canon Doyles’ 
The Hound of the Basker Villes), மாயாவிநோதப்‌ பரதேசி 
போன்றன குறிப்பிடத்தக்கன. 


வெறும்‌ மர்மநாவல்‌ என ஓதுக்கமுடியாத அளவுக்கு 
வைணவத்‌ தலங்களையும்‌, வேற்றுமதத்தினரும்‌ கூடிவாழும்‌ 
வகையும்‌, சமூகக்குறை நீக்கமும்‌ கொண்டும்‌ விளங்குகின்றன. 
திகம்பரசாமியார்‌ துப்பறியும்‌ பாத்திரம்‌ நினைவில்‌ நிற்கும்‌. 
செய்யுளும்‌ உரைநடையும்‌ மிடைந்த “மாணிக்கவாசகர்‌ 
நாடகம்‌, முழுதும்‌ செய்யுளால்‌ இயன்ற “திலோத்தமை 
ஆங்கிலத்தில்‌ அமைந்த நெடிய ஆராய்ச்சி நூலான Missing 
டாட படைத்திருந்தாலும்‌, புதினங்களாலேயே இவர்‌ புகழ்க்‌ 
கொடி நாட்டியுள்ளார்‌. நாவல்‌ வரலாற்றில்‌ சுவடு பதித்தவர்‌ 
வடுவூரார்‌ என்பதை யாரும்‌ மறக்கவோ மறுக்கவோ முடியாது! 
இவர்‌ நவீனங்களை ஆராய்ந்து டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌ 
கிருத்துவக்‌ கல்லூரிப்‌ பேராசிரியை கிரேஸ்‌ செல்வராஜ்‌ 
ஆவார்‌. 


டி.டி சாமி : கும்பகோணம்‌ ஆயிகுளம்‌ தெருவில்‌ வதிந்தவர்‌. 
இந்த நூற்றாண்டின்‌ முன்காற்கூறில்‌ மர்மநாவல்‌ படைத்தவர்‌. 
வடுவூரார்‌ ரங்கராஜ நாவல்களில்‌ மூழ்கியிருந்த வாசகர்களை 


மது. ச. விமலானந்தம்‌ 994 


“கருங்‌ குயில்‌ குன்றத்துக்‌ கொலை' (மூன்று பாகம்‌ கொண்டது) 
- என்ற நாவலால்‌ ஈர்த்தவர்‌. அக்காலகட்டத்தில்‌ இந்நாவலைப்‌ 
படிப்பதற்காகத்‌ தேடி அலைந்து தவம்‌ கடப்பராம்‌ வாசகர்கள்‌ 
பின்னர்‌ இந்நவீனம்‌ “மரகதம்‌” என்ற பெயரில்‌ சிவாஜி பத்மினி 
நடிக்கப்‌ படமாக வந்தது. 


இவரின்‌ *சரஸா' : ஒரு நாயுடுஜமீந்தாரின்‌ மகள்‌ பார்ப்பன 
வாலிபரிடம்‌ மனம்‌ பறிகொடுத்து அவனுடன்‌ வாழ்ந்து வரு 
கிறாள்‌. மாமனார்‌ மறைந்தபோது அவள்‌ கலத்து கொள்ள 
அவன்‌ தாய்‌ சாதிக்‌ மட்டுப்பாடு காரணமாகத்‌ தடுக்கிறாள்‌. 
அவளைக்‌ கள்வர்கள்‌ கடத்திப்‌ போகிறார்கள்‌. பல இன்னல்‌ 
களுக்குப்‌ பின்‌ கதை இனிது முடிகிறது. இருவரும்‌ முற்போக்கு 
வாதிகளாக - புரட்சி மன முடையவர்களாக அமைகிறார்கள்‌. 
சமூக அசிங்கங்களும்‌ அவலங்களும்‌ அங்கதச்‌ சுவையுடன்‌ 
காட்டப்படுன்‌் றன. பிறநாவல்கள்‌ மனோகரி, வஸந்தா, 
நோறாமணி. இவரது மகன்‌ ஜோசப்‌ சுவாமிநாதன்‌ (J.R.5.) 
படத்துறையில்‌ நிதியாளராகவும்‌ விநியோகஸ்‌ தராகவும்‌ 
உள்ளார்‌. முகவரி: 5. Rosary chucrh Rd. Santhome. Madras 4. 


தி. ம. பொன்னுசாமிப்‌ பிள்ளை : திரிசிரபுரம்‌ ரங்கூனில்‌ 
அரசு நாணய அலுவலகக்‌ காசாளராகப்‌ பணியாற்றிவர்‌, 
“இரங்கூன்‌ நேசன்‌', “பிரம தூதன்‌” ஏடுகளின்‌ பதிப்பாசிரியர்‌. 
'சுஜன ரஞ்சன சபை' அமைப்பாளர்‌; சேக்சுபியர்‌ வடமொழி 
நாடகங்களைத்‌ தமிழில்‌ இயற்றி மேடை ஏற்றியவர்‌. அரசு 
அலுவல்‌ நிமித்தம்‌ பல ஊர்கள்‌ சுற்றிப்‌ பலரை அறிந்த உலகா 
னுபவத்தை யொட்டிக்‌ கதை புனைந்துளார்‌. தம்‌ சொந்த 
திருச்சி மாவட்ட வேளாண்குடி, பணியா ற்றிய ரங்கூனில்‌ 
நெருங்கிப்‌ பழகெ நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ வாழ்வினை 
மையமாக வைத்து எழுதுகிறார்‌. இச்சமூகத்தில்‌ விரவும்‌ “துர்‌ 
ஆசாரங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டித்‌ திருத்துவது உட்கருத்து. 
பெண்களை நுண்ணறிவு பேச்சுத்திறம்‌ செயலாற்றல்‌ மிக்கவர்‌ 
களாக உயர்த்து எழுதுவது போக்காகும்‌. ஒவ்வொரு நாவலி 
லும்‌ 19 வது அத்தியாயத்தில்‌ சிவஞான போதத்தை ஓட்டிச்‌ 
சைவசித்தாந்த உண்மைகளை வேண்டுமென்றே வைக்கும்‌ 
வழக்கினர்‌. 


கமலாக்ஷி (1903), ஞானாம்பிகை (1913); சிவஞானம்‌ 
(1920), விஜயசுந்தரம்‌ (1910), ஞானசம்பந்தம்‌(1913), ஞானப்‌ 
பிரகாசம்‌ (1920) என ஆது தாவல்கள்‌ படைத்துள்ளார்‌. 
ஆறும்‌ நல்ல கட்டுக்‌ கோப்பும்‌ அமைப்பழகும்‌ கொண்டவை. 
போனபோக்கில்‌ தமது நாவலை எழுதாமல்‌, 


அதனாற்றான்‌'கை 


934 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஒரு திட்டமிட்டு எழுத ஆரம்பித்த முதல்‌ தமிழ்‌ நாவலாசிரியர்‌ 
என்று சொல்ல வேண்டும்‌' என்கின்றனர்‌ சிட்டியும்‌ சிவபாத 
சுந்தரமும்‌. ஆனால்‌ கதைகள்‌ என்னவோ ஒரே மாதிரியாகத்‌ 
தான்‌ உள! நாடகக்‌ கலை தொய்வால்‌ நாவலை நாடகம்போல 
அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாத்திர உரையாடல்கள்‌ 
மூலமே கதையைக்‌ கொண்டு செல்லும்‌ நேர்த்தி, உளங்‌ 
கொள்ளும்‌ உரையாடல்‌ கம்பராமாயண நளவெண்பா போன்ற 
மேற்கோள்களின்‌ இலக்யெ மணம்‌, நயமான நடை போற்றத்‌ 
தக்கன. மொத்தத்தில்‌ இவரை ஒரு தமிழ்‌ நாவல்‌ முன்னோடி 
எனத்‌ தயங்காது கூறலாம்‌. இவர்‌ பாணியைப்‌ பின்பற்றி எழுதி 
யோர்‌ பலர்‌; எஸ்‌. ஏ. ராமசுவாமி ஐயர்‌ (நீலகண்டன்‌ 1914) 
பனையப்ப செட்டியார்‌, கரிஜாதேவி (மோகன ரஞ்சனி 1930) 
விஜயராகவ முதலியார்‌ (ஒரு பெண்‌ வேலை), 


எஸ்‌. ஜி. ராமானுஜலு நாயுடு: திருச்சி திருவரங்கம்‌. 
'பிரஜானு கூலன்‌' என்ற திங்கள்‌ இதழை 1904 தொடங்கி 
நடத்தியவர்‌, அதில்‌ சுவையான செய்திகளும்‌ துப்பறியும்‌ 
மர்மத்‌ தொடர்‌ கதைகளும்‌ வெளியிட்டுள்ளார்‌. இவரும்‌ தம்‌ 
காலச்‌ சமுதாய நிலைகளை நிலைபெறக்‌ கொண்டு பல புதினங்‌ 
கள்‌ படைத்துள்ளார்‌. ஆனந்த கதாகல்பம்‌, பரிமளா (83), 
சமகால நிகழ்வுகளும்‌ சமுதாய நிலைகளும்‌ வைத்து எழுதப்‌ 
பட்டவை, நடை வடமொழி விரவிய நடையே, 


நாகை கோபாலகிருஷ்ணப்‌ பிள்ளை: இந்த நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ எழுதியவர்‌. பத்மரேகை அல்லது கற்பகச்‌ 
சோலை ரகசியம்‌ (1911), தனபாலன்‌ (1912), சந்திரோதயம்‌ 
அலைகடல்‌ அரசி. சமுதாய ஊழல்களைச்‌ சாடும்‌ போக்கின. 
உலகிற்கு உண்மை புலப்பட வேண்டும்‌, ஒழுங்னேங்கள்‌ திருந்த 
வேணும்‌ எனும்‌ நோக்கின. பணக்காரர்களின்‌ பண்பற்ற 
செயல்கள்‌, தர்மவான்களின்‌ போலித்தனம்‌; அடாத வழியில்‌ 
பொருளீட்ட முனையும்‌ பத்திரிகையாளர்களின்‌ வஞ்சனை 
களை வெட்ட வெளிச்சமாக்குவன. இதனால்‌ எதிர்ப்புகளை 
யும்‌ சந்தித்தவர்‌. 


மு. ராஜு செட்டியார்‌ : செங்கை. அன்பானந்தம்‌, காதலி, 
குசாவதி, சந்திர சேகரி, நாகரீகம்‌, ஞானகாந்தி போன்றன 
படைத்தார்‌. இதில்‌ சந்திரசேகரியும்‌, நாகரிகமும்‌ சிறப்‌ 
பானவை. முன்னதில்‌ நாவல்‌ படிப்பதால்‌ பெண்கள்‌ கெடுவர்‌ 
என்ற கருத்தும்‌, பின்னதால்‌ காங்கிரசில்‌ பிராமண ஆதிக்கம்‌ 
இருந்ததும்‌, அதனால்‌ ஐஸ்டிஸ்‌ கட்ச உருவானதுமான சமகால 


மது. ச. விமலானந்தம்‌ 935 


நிலை தெரிய வருகிறது. *“காதலி£யில்‌ காதலித்துத்‌ திருமணம்‌ 
புரிவதைவிடப்‌ பெற்றோர்‌ பண்ணி வைக்கும்‌ மணமே 
மேலானது என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிற து. 


சொ. பனையப்ப செட்டியார்‌ : மேலைச்‌ சிவபுரி, காந்திமதி 
(1926) மாணிக்கவாசகன்‌, அமிர்தம்‌, சண்முகநாதன்‌, சந்திர 
சேகரன்‌ என்ற 5 நாவல்கள்‌ படைத்துள்ளார்‌. செட்டி நாட்‌ 
டவர்க்கு இயல்பாகவே இறையுணர்வு, தமிழ்ப்பற்று, நாட்‌ 
டன்பு மூன்றும்‌ அமையப்பெற்றிருக்கும்‌ அதேபோல்‌ இவர்க்‌ 
கிருந்த முப்பற்றும்‌ கதையினூடே மிடைந்து வரக்‌ காணலாம்‌. 
இவர்‌ நாவல்களும்‌ அக்காலகட்ட கதை இலக்கியம்‌ போலே 
துப்பறியும்‌ போக்கவே; மர்மப்‌ பாங்கினவே. துப்பறியும்‌ 
ரங்கநாதன்‌ என்ற பாத்திரம்‌ அனைத்திலும்‌ இடம்‌ பெறுகிறது 
என்றாலும்‌ மற்றவர்களினின்று இவர்‌ மாறுபட்டே படைத்‌ 
துள்ளார்‌. இவரது தமிழறிவு, தகுநடை, வளமான கருத்துக்கள்‌ 
இவர்‌ நாவல்களை நலம்‌ சான்றனவாக உயர்த்தியுள்ளன. 


காந்திமதி கல்யாண சுந்தரம்‌ காதலர்கள்‌, இவர்‌ காதலுக்கு 
இடர்‌ விளைவிப்பவன்‌ பத்மநாபன்‌; இந்த மூவரைச்‌ சுற்றிச்‌ 
சுழல்வது காந்திமதி, கடைசியில்‌ காதல்‌ வெற்றி பெறுகிறது. 
கதையினூடே காந்தீயம்‌, கதரியக்கம்‌, இழை யோடுகின்றன. 
நாலடியார்‌ குமரகுருபரர்‌ பாடல்கள்‌ மூலம்‌ தமிழ்மணம்‌ மேவு 
கிறது. “சண்முகநாதன்‌” கோகிலம்‌ - மாசிலாமணி காதல்‌ 
பற்றியது. பொதுவாகத்‌ தலைவன்‌ தலைவி பெயர்கள்‌ தலைப்‌ 
பாக அமைவதற்கு மாறாகத்‌ தீயவன்‌ சண்முகதா தன்‌ பெயரால்‌ 


புதினம்‌ படைப்பதில்‌ திறம்‌ சான்றவராக அமைகிறார்‌ 
பனையப்பர்‌. *உலகியற்கைக்கு மாறுபடாமை, இனிய பாஷை 
நடை, படிப்போர்‌ மனமகிழ்ச்சி ஆகிய மூன்றும்‌ நாவலுக்குரிய 
நல்லுறுப்புகளாம்‌. செட்டியார்‌ நாவல்களில்‌ முக்குணமும்‌ 
முதிர்ந்து காணப்படுகிறது! காலப்போக்கினால்‌ மர்மக்கதை 
படைத்திடினும்‌, கருத்தால்‌ நடையால்‌ வேறுபட்ட உயர்ந்த 
கதைகளையே படைத்துள்ளார்‌ எனத்‌ துணித்து கூறலாம்‌. 


கே. எஸ்‌ வேங்கடரமணி: தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ குறிப்‌ 
பிடத்தக்க இடம்‌ வகிப்பவர்‌. காத்தீயத்தையும்‌, விடுதலை 
உணர்வையும்‌ கதை இலக்கியத்தில்‌ கொணர்ந்தவர்‌. முதல்‌ முழு 
தேசீய இயக்க நாவல்‌ படைத்தவர்‌. உழவர்கட்கு முதலிடம்‌ தந்த 
முதல்வர்‌, தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ திருப்பு முனை ஏற்படுத்‌ 
தியவர்‌, 


4 


936 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ 27 இல்‌ ஆங்கிலத்தில்தான்‌ எழுதினார்‌. 
28 இல்‌ கிருஷ்ணகுமாரி தமிழில்‌ பெயர்த்தார்‌. கிராமத்‌ 
தொண்டும்‌ உழவுத்‌ தொழிலும்‌ இரு கண்‌ எனக்‌ காட்டும்‌ 
புதினம்‌. களம்‌ காவிரிக்கரை அலவந்தி கிராமம்‌; மீனாட்சி 
புரம்‌ கிராமம்‌. புதியதோர்‌ சோஷலிச உலகமாக உருவாக்கி 
யுள்ளார்‌. தேசபக்தன்‌ கந்தன்‌ (30) தமிழிலய எழுதப்‌ 
பெற்றது.மேலைநாடு சென்று கல்வி பயின்று திரும்பிய கந்தன்‌, 
ரங்கன்‌, ராஜேஸ்வரி மூவரின்‌ பின்னல்‌ கதை. அரசியலில்‌ 
தொடங்கிய கதை, தத்துவத்தில்‌ முடிகிறது, காதலா தேசீயமா 
என்ற போராட்டம்‌ காட்டப்பெறுகிறது. கிராமீயம்‌, காந்‌ 
இயம்‌, தேசீயம்‌ மூன்றின்‌ மொத்தவடிவம்‌. இரு நாவல்களும்‌ 
இரு சுடர்கள்‌ போலே புதினவானில்‌ புகழ்‌ வீசுவன. முன்னது 
கிரா மீயக்‌ காவியம்‌, பின்னது அரசியல்‌ ஓவியம்‌! 


சங்கர ராம்‌ (டி. எல்‌. நடேசன்‌): 8-3-1895 - சேலம்‌ 
வெங்கரை. ஆந்திர நாட்டவர்‌; வெலநாடு பிரிவினர்‌. மனைவி 
அன்னபூரணி. பிள்ளை இல்லை. பூரணி அண்டு கம்பெனி 
அபிராமபுரம்‌ முதல்‌ தெருவில்‌ வைத்து வெளியிட்டவர்‌. வசதி 
யானவர்‌, அடிமாடு வாங்கிப்‌ பேணியவர்‌, புயலடித்து மாளவே 
நொடித்துப்‌ போனார்‌. நல்ல எழுத்தாளர்‌. ஆங்கிலத்தில்‌ 
நாவல்‌ எழுதிய தமிழருள்‌ ஒருவர்‌, மேனாட்டு ஆங்கில எழுத்‌ 
தாளர்‌ பலரின்‌ பாராட்டு பெற்றவர்‌. மண்மணம்‌ வீசும்‌ நாவல்‌ 
முன்னோடி. காவிரிக்‌ கரையின்‌ குளுமை கலந்து படைத்த கதா 
சிரியர்‌. 


மண்ணாசை (40) மகோன்னத படைப்பு முதல்‌ முழு கிராமிய 
நாவல்‌. முதலில்‌ ஆங்கிலத்தில்‌ படைக்கப்பெற்றுப்‌ பின்‌ இவரா 
லேயே தமிழாக்கப்‌ பெற்றது. கதையின்‌ களம்‌ வீரமங்கலம்‌. 
சட்டுக்களிச்சான்‌ கடலை பயிரிடக்‌ கடன்‌ வாங்கிப்‌ பயிரிடத்‌ 
த விபத்தில்‌: தய்ந்துபோக, கடன்‌ அடைக்கக்‌ கொஞ்சம்‌ 
நிலத்தை விற்கலாம்‌ என நண்பர்கள்‌ யோசனை கூறியபோது 
“மரணகாலம்‌ வந்தாலும்‌ என்‌ முன்னோர்‌ நிலம்‌ என்‌ குடும்‌ 
பத்தைவிட்டுப்‌ போகவில்லை என்ற நினைவோடு இறப்பேனே 
தவிர, ஒருநாளும்‌ நிலத்தை விற்கமாட்டேன்‌' என்றவன்‌, 
வளர்ப்புப்‌ பிள்ளை வேலுவைக்‌ கொலைக்‌ குற்றத்தினின்று 
காக்க நிலத்தை விற்க முன்‌ வரும்‌ விவசாயி வெங்கடாசலத்தின்‌ 
வேதனைக்‌ கதையே இது. “தமிழ்‌ நாட்டுக்‌ கிராம வாழ்வின்‌ 
வரலாறு! தன்‌ கொள்கைக்காக இறுதியளவும்‌ போராடிய 
பழமையான குடியானவனின்‌ வீரத்தை வருணிக்கும்‌ காவியம்‌; 
ஆற்றலும்‌, ஆழமும்‌, தெளிவும்‌ ஓட்டமும்‌, எழிலும்‌ இனிமையு 


மது. ௪. விமலானந்தம்‌ 937 


மாகிய இலக்கியப்‌ பண்புகள்‌ வாய்ந்த உன்னதமான சமூக 
நாவல்‌ (கா. ஸ்ரீ. ஸ்ரீ.) மண்ணாசை விடாது அவலப்பட்ட ஒரு 
விவசாயியின்‌ உறுதியும்‌ அதற்கு நேர்ந்த இறுதியும்‌ சித்திரிக்கும்‌ 
சிறந்த சித்திரம்‌, “குறுகிய கிராம சமுதாயத்தில்‌ நிகழும்‌ சூது 
வஞ்சகம்‌ சதி போன்ற பூசல்களுக்கிடையே கிராமிய அழகைச்‌ 
சித்திரிக்கும்‌ நாவல்‌” (சிட்டி, சிவபாத சுந்தரம்‌.) ஆசிரியர்‌ கூற்‌ 
றாகவே அமைவது. “காந்த்யத்தின்‌ ஓர்‌ அம்சமான கிராமம்‌ 
போவோம்‌. Back to Village என்ற கொள்கையின்‌ பின்னணி 
கொண்டது (க. கைலாசபதி). 


விடுதலைக்குப்பின்‌ தமிழக அரசியல்‌ நிலை நவிலும்‌ நல்ல 
உணர்ச்சிமிகு கதை கொண்டது. இன்ப உலகம்‌ (62). பிற 
நாவல்கள்‌ : காரியதரிசி (49), வீரசிற்பி (50), அருள்‌ பண்ணை 
(56), நீலா (57), பானா பரமசிவம்‌, நாட்டாண்மைக்காரன்‌ 
(60), பெண்‌ இனம்‌ (62), பார்வதி,.தீயும்‌ வெடியும்‌, சிறுகதைத்‌ 
தொகுதிகள்‌ ; பரிசலோட்டி, பஞ்சத்து ஆண்டி, பாசம்‌, மண 
மகளின்‌ அம்பு, நாளும்‌ கிழமையும்‌. ஆங்கிலத்தில்‌ The Children 
of the Kaveri, The Love of Dust, The Awakening. 


தேவன்‌ : (ஆர்‌. மகாதேவன்‌) 57. தஞ்சை மாவட்டத்தவர்‌. 
விகடன்‌ அசிரியர்‌. அறுபதுகளில்‌ அனைவர்‌ கவனத்திலும்‌ 
இருந்தவர்‌. மைதிலி (41), ஜஸ்டிஸ்‌ ஜகந்நாதன்‌, கல்யாணி, 
ஸ்ரீமான்‌ சுதர்சனம்‌, கோமதியின்‌ காதலன்‌, லட்சுமி கடாக்ஷம்‌ 
ராஜத்தின்‌ மனோரதம்‌ போன்ற 12 படைத்தவர்‌. தஞ்சை 
வளம்‌ கொஞ்சும்‌ நலமான நெஞ்சினிக்கும்‌ நாவல்கள்‌; நெஞ்சில்‌ 
நிறைந்த கதைமாந்தர்கள்‌. மிஸ்டர்‌ வேதாந்தம்‌ இளம்‌ 
எழுத்தாளனை மையமாகக்‌ கொண்டது. அப்பாவித்தனமும்‌ 
பக்தியும்‌ கலந்த புதுமைப்‌ புதினம்‌. அசட்டுத்தனம்‌ கொண்ட 
வன்‌ துப்பறியும்‌ மேதையாக மிளிர்வது காட்டும்‌ நகைச்சுவைப்‌ 
பெட்டகம்‌ துப்பறியும்‌ சாம்பு. 


32இல்‌ விகடன்‌ உதவி ஆசிரியராகச்‌ சேர்ந்து 44 முதல்‌ 13 
ஆண்டுகள்‌ ஆசிரியராக விளங்கினார்‌. 1000க்கும்‌ மேலான 
சிறுகதைகள்‌ படைத்தவர்‌. கற்பணைச்‌ சித்திரம்‌, வாழ்க்கைச்‌ 
சித்திரம்‌, நகைச்சுவைத்‌ தொடர்‌, கட்டுரை, பயணக்‌ கட்டுரை 
எனப்‌ பல்துறையில்‌ படைத்தவர்‌. நடுத்தர மக்களின்‌ குடும்பச்‌ 
சிக்கல்களை நகை தோன்ற படைப்பன இவர்‌ புதினங்கள்‌ . 
அறுபதுகளில்‌ நாவல்‌ இலக்கியம்‌ வளர்குதவா. 


எம்‌. எஸ்‌. கல்யாண சுந்தரம்‌ : (முன்ஷி) 28-39-1901 
மதுரை. சபர்மதி ஆசிரமத்தை மையமாகக்‌ கொண்டு கரட்டூர்‌ 


938 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
ராமு (34) லட்சிய நாவல்‌ படைத்த சீதாராமையரின்‌ மகன்‌, 
புது தில்லி Children’s Book Trust உதவிப்‌ பதிப்பராக இருந்‌ 
தவர்‌. செய்தித்தாள்‌ (சிறுவர்க்கு), தென்னிந்திய மலை ஊர்‌ 
கள்‌, வளர்க அறிவு (முதியோர்க்கு), நவீன வைத்திய சாதனை 
கள்‌ (பெயர்ப்பு), Sபth Indian Hill Stations எழுதியவர்‌. 
விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ பங்கு கொண்டவர்‌. 


விடுதலைப்‌ போராட்டத்தை, உப்பு சத்தியாக்ரெகத்தை 
முற்பகுதியில்‌ விவரிக்கும்‌ நாவல்‌ இருபது வருஷங்கள்‌ (65). இது 
Fiction Biography என்ற வகை நாவலுக்குத்‌ தோற்றுவாய்‌ 
செய்கிறது என்கிறார்‌ எழில்‌ முதல்வன்‌. தனிமனித (டாக்டர்‌) 
வரலாறு, நாட்டு வரலாறும்‌ பின்னிப்‌ பிணைந்த புதினம்‌. 
அந்த வகையில்‌ அருமை சான்றது. 


த. நா. குமாரஸ்வாமி : 24-72-1907 செங்கற்பட்டு மாவட்ட 
தண்டலம்‌. தாய்‌ ராஜேஸ்வரி: தந்‌ைத நாராயண சாஸ்திரி, 
பன்மொழி அறிந்தவர்‌, வடமொழி நாகானந்தத்தைத்‌ தமிழில்‌ 
தந்தவர்‌. - ஹாம்லெட்டை வடமொழியில்‌ வடித்தவர்‌. 
Age of Sankara எழுதியவர்‌. போஜ சரித்திரம்‌ தமிழில்‌ நாடகம்‌ 
ஆக்கியவர்‌. வித்வ மனோரஞ்சனி நாடகசபா அமைத்து நடித்‌ 
தவர்‌, நாடகம்‌ போட்டவர்‌. வக்கீல்‌. 


தமிழே படிக்கவில்லை. முத்தியாலு பேட்டை உயர்நிலைப்‌ 
பள்ளியில்‌ தெலுங்கும்‌ வடமொழியும்‌ பயிலல்‌. சண்முக சுந்தர 
முதலியார்‌ தமிழில்‌ ஆர்வம்‌ அளித்தல்‌. பச்சையப்பன்‌ கல்லூரி 
பி.ஏஎ.,(30இல்‌).பங்கிம்‌ சந்திரர்‌ நாவல்கள்‌ படித்து வங்க 
இலக்கிய ஆர்வம்‌ எழவே தாமே பயின்று, கல்கத்தா சென்று 
தாகூருடன்‌ தங்கல்‌.அவர்‌ ஆசியாலும்‌, சுனித்‌ குமார்‌ சாட்டர்ஜி 
ஊக்குதலா லும்‌ அம்மொழி வளம்‌ அறிதல்‌. முதல்‌ கதை'தின 
மணி'வார மலரில்‌ (33). கன்னியாகுமரி புகழ்தரல்‌. கலைமகளில்‌ 
எழுதியதால்‌ உ.வே.சா தொடர்பு ஏற்படல்‌; அவர்‌ இல்லம்‌ 
சென்று குறுந்தொகை புறநானூறு பயிலல்‌. தமிழின்‌ அருமை 
முழுதறிதல்‌ கி.வா.ஜ. தூண்ட நிறைய எழுதுதல்‌. 


வங்கத்திலிருந்து : ஆனந்த மடம்‌, கருஷ்ணகாந்தன்‌ உயில்‌, 
விஷ விருக்ஷம்‌ (35) (பங்கிம்‌ சந்தர்‌). செளதாமினி, பைரவி 
(சரத்‌ சந்திரர்‌). புதிய வங்க எழுத்தாளர்களைத்‌ தமிழுக்கு 
அறிமுகப்படுத்தியுள்ளார்‌: தாராசங்கர்‌ பானர்ஜி, சரோஜ்‌ 
குமார்‌ ராய்‌ செள திரி, விபுதிபூஷன்‌, மானிக்‌ பானர்ஜி போன்‌ 
றார்‌ பனுவல்களையும்‌ பெயர்த்துள்ளார்‌. தாகூரின்‌ [2 நாவல்‌ . 


மது. ச. விமலானந்தம்‌ 939 


கள்‌ 420 கதைகள்‌ பெயர்த்துள்ளார்‌. தமிழ்‌ நாட்டில்‌ தாகூரைப்‌ 
பிராபல்யமாக்கிய பெருமை இவரது. தாகூர்‌ நூற்றாண்டின்‌ 
போது விசுவபார திக்கு அழைக்கப்‌ பெற்றுப்‌ பெருமைப்படுத்தப்‌ 
பெற்றார்‌. தாகூருடன்‌ வதிந்து, அவர்‌ தலை தொட்டு ஆசி 
கூறப்பெற்றவராயிற்றே! கோரா, கவிதைத்‌ திரட்டு, கதைத்‌ 
திரட்டு, வினோதினி, போன்றன தாகூர்‌ பெயர்ப்புகள்‌. 
சிலப்பதிகாரத்தை வங்கமொழியில்‌ பெயர்த்துள்ளமை குறிப்‌ 
பிடத்தக்கது. 


பெயர்ப்புகளுக்கிடையில்‌ சொந்தக்‌ கதைகளும்‌ படைத்‌ 
துள்ளார்‌. கன்னியாகுமரி, சந்திரகிரகணம்‌, இக்கரையும்‌ அக்‌ 
கரையும்‌, நீலாம்பரி, கற்பகவல்லி. (சதைத்‌ தொகுதிகள்‌). 
ஒட்டுச்செடி, (55) கானல்‌ நீர்‌, அன்பின்‌ எல்லை, வீட்டுப்புறா, 
குறுக்குச்‌ சுவர்‌, விடுதலை (நாவல்கள்‌). பொற்கொல்லன்‌ 
மகள்‌ வரலாற்று நவீனம்‌. 


ருஷ்ய எழுத்தாளர்‌ அழைப்பின்‌ பேரில்‌ 2 மாதம்‌ சுற்றுப்‌ 
பயணம்‌ செய்துள்ளார்‌. 47இல்‌ “விருந்து' திங்களிதழ்‌ 5 மாதம்‌ 
நடத்தி நட்டமாதல்‌. சினிமாத்‌ துறையிலும்‌ 20 படத்துக்கு 
்‌ மேல்‌ உரையாடல்‌ எழுதியுள்ளார்‌. தேதாஜி போஸ்‌ கடைசி 
- யாகச்‌ சென்னை வந்தபோது “தமிழுக்கும்‌ வங்காளிக்கும்‌ பால 
மாக இருக்கிறீர்கள்‌ எனப்‌ பாராட்டியுள்ளார்‌. இவரை வங்கத்‌ 
தமிழ்‌ இலக்கிய விடிவெள்ளி-வழிகாட்டி எனலாம்‌. 


95இல்‌ திருமணம்‌, ருக்மணி; மக்கள்‌. அஸ்வனி குமார்‌. 
தொலைக்காட்சி நிலையம்‌ சென்னை; அபர்னா, ரேவதி. 
பூணூல்‌ அணிவதில்லை, சாதி பாராட்டாதவர்‌. தொடர்புக்கு : 
பிளாக்‌ ஐ, 17வது பிளாட்‌, டர்ன்புல்‌ சாலை, நந்தனம்‌, 
சென்னை-55. 


அறிஞர்‌ அண்ணா : 1909-1969. கதை இலக்கியத்திற்கும்‌ 
கணிசமான பங்காற்றியுள்ளார்‌.. அண்ணாவின்‌ ஆறு கதைகள்‌ 
(68) அண்ணாவின்‌ சிறுகதைகள்‌ (69), அண்ணாவின்‌ குட்டிச்‌ 
கதைகள்‌ போன்‌ றன சிறு கதைத்‌ தொகுதிகள்‌, சமுதாய சர்‌ 
திருத்தத்தை நோக்காகக்‌ கொண்டவை. சிந்தனை சிலிர்க்கும்‌, 
சிலிர்க்க வைக்கும்‌ சக்திவாய்ந்த நடை. சகுன சாதக மூடப்‌ 
பழக்கங்களைச்‌ சாடுவது (பலாபலன்‌, சுடுமூஞ்சீ), போலிச்‌ 
சமயவாதிகள்‌ 'கபடதாரிகளின்‌ முகத்திரை திழிப்பன (அன்ன 
தானம்‌, தேடியது வக்கீலை, பேய்‌ ஓடிப்போச்சு), வர்க்கப்‌ 
போராட்டத்தை (இருபரம்பரை/,சமுதாய ஏற்றத்‌ தாழ்வினை 


940 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
(சூதாடி, ராஜாடிராஜா), மனிதனின்‌ மூடத்தனத்தை (கருப்‌ 
பண்ணசாமி பேசுகிறார்‌), பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த 
(துயரை ராஜபார்ட்‌ ரங்கதுரை பாகவதர்‌), பாடுபடும்‌ ஏழைக்‌ 
குடியானவனின்‌ பஞ்சுள்ளத்தை (செவ்வாழை), வரலாற்றுப்‌ 
பின்னணியில்‌ (தஞ்சை வீழ்ச்சி, திருமலை கண்ட திவ்யஜோதி 
பிடிசாம்பல்‌, புலி நகம்‌) - இப்படி சமுதாய சங்கதிகளும்‌ ஆரிய 
ஆதிக்கமும்‌ கருப்பொருளாகக்‌ கொண்டன. 


உணர்ச்சிப்‌ பெருக்கும்‌, உண்மையை உணர்த்தும்‌. துடிப்பும்‌ 
கதைகளில்‌ வேகம்‌ காட்டுவதால்‌, சிறுகதைக்குரிய சிறந்த 
வடிவம்‌ பெறவில்லை; வடிவத்தைவிடக்‌ கால உணர்வே 
ஓங்கியுள்ளது. பாதரசமணிகள்‌ போல்‌ விளங்குபவை: செவ்‌ 
வாழை, சொல்வதை எழுதேண்டா, ராஜபார்ட்ரங்கதுரை. 


நாவல்கள்‌: குமரிக்கோட்டம்‌, பார்வதி பி. ஏ, ரங்கோன்‌ 
ராதா, கபோதிபுரக்காதல்‌, குமாஸ்தாவின்‌ பெண்‌, கலிங்க 
ராணி (வரலாறு). குமரிக்‌ கோட்டம்‌ கலப்பு மணம்‌ கண்டு சாதி 
வெறி €றிவருவது', அன்பின்‌ ஆற்றல்‌ அறியாமுன்‌ - அறிந்த 
பின்‌ ஆகிய இரு நிலைகள்‌ காட்டப்‌ பெறுகின்றன. குழந்தை 
வேல்‌ செட்டியார்‌ குமரன்‌ கோயில்‌ கட்டும்போது கண்ட 
சித்தாள்‌ குமரியிடம்‌ சிந்தை பறிகொடுத்து மணந்து, கு.மரக்‌ 
கோட்டத்தைக்‌ குமரிக்கோட்டமாக மாற்றுகிறார்‌. புண்ணிய 
தீர்த்தம்‌ மக்கள்‌ யாவரும்‌ குளிக்கும்‌ இடமாகிறது, கற்சிலை 
அமையுமிடங்கள்‌ பாட்டாளிகளின்‌ குடியிருப்புகளாகின்றன. 
அபிசேக ஆராதனைக்குப்‌ பதில்‌ பிரசாரம்‌ இடம்‌ பெறுகிறது: 
பக்திக்கோட்டம்‌ பகுத்தறிவுப்பாசறையாகிறது. பழமை போய்‌ 
புதுமை எப்படி மலரும்‌ என்பது காட்டுகிறது. பார்வதி பி. ஏ. 
வணிகவேந்தர்‌ ஆலாலசுந்தரர்‌ தாசிகளின்‌ அடிமை; அவர்மகன்‌ 
பார்த்திபன்‌ பசுத்தோல்‌ போர்த்திய புலி. அனாதை ஆசிர 
மத்தில்‌ வளர்ந்த பார்வதி இவனைக்‌ காதலிக்கிறாள்‌; குமார்‌ 
இவன்‌ பேச்சுக்கேட்டு ஏமாறுகிறான்‌, பார்த்திபனின்‌ நாட்டைக்‌ 
காட்டிக்‌ கொடுக்கும்‌ நயவஞ்சகம்‌ அறிந்து விலகுகிறான்‌. 
பார்த்திபனின்‌ போலியன்பு புரிந்து குமாரைக்‌ காதலிக்கிறாள்‌; 
பின்‌ பதிவு மணம்‌ மேற்கொள்கின்றனர்‌. பார்த்திபன்‌ 
போலிசில்‌ பிடிபடவே, பார்வதியின்‌ பட்டியல்படி அறம்‌ செய்‌ 
கிறார்‌. ஒருவரின்‌ பேச்சில்‌ மயங்காது செயல்கண்டு மதிப்பிட 
வேண்டும்‌, பெண்‌ விழிப்பாக - துணிவாக இருக்க வேண்டும்‌ 
எனக்‌ காட்டுவது, ரங்கோன்‌ ராதா: பொருளற்ற மூடநம்பிக்கை 
யால்‌ தாய்க்குலம்‌ எத்தகு இன்னலுக்கு ஆளாகிறது. தாயின்‌ 
தவறுக்கு மகள்‌ எங்ஙனம்‌ பொறுப்பாக முடியும்‌ எனக்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 041 


காட்டுவது - கேட்பது! தர்்‌ மலிங்கமு தலியார்‌ மைத்துனி 
தங்கத்தை இரண்டாம்‌ தாரமாக மணக்கிறார்‌. தங்கையே 
தனக்குத்‌ துரோகம்‌ பண்ணியது கண்டு ரங்கும்‌ ஆசை நாயக 
னுடன்‌ பர்மா சென்று ராதாவை ஈன்று திரும்புகிறாள்‌ , 
தர்மலிங்கத்தின்‌ மகன்‌ நாகசுந்தரம்‌, ராதா தன்‌ தங்கையென 
அறிந்து அவள்‌ தந்தை நாயுடு, தன்‌ தந்தை எதிர்ப்புக்களை 
எதிர்த்துப்‌ போராடி, ராதாவைத்தன்‌ நண்பன்‌ பரந்தாமனுக்கு 
மணம்‌ செய்து கொடுக்கிறான்‌. குமாஸ்தாவின்‌ பெண்‌ ஓர்‌ ஏழைப்‌ 
பெண்ணின்‌ காதல்‌ கருகி, கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்டு 
விதவையாகி, விபசாரியும்‌ ஆகிப்‌ பின்‌ கொலைகாரியாகும்‌ 
கொடுமையான கதை. இவர்‌ கதைகளில்‌ சீர்த்திருத்தமே 
நோக்கு; அவர்‌ தம்‌ நடையின்‌ அழகில்‌ ஆற்றலில்‌ சிந்தை 
செலுத்திய அளவு, கலைத்‌ தன்மையில்‌ கவனம்‌ செலுத்த 
வில்லை; பிரசாரமே போக்காக உளது. 


கொத்தமங்கலம்‌ சுப்பு : 1910-1974. கவிதை படைப்பதோடு 
கதைக்‌ காவியமும்‌ படைத்தவர்‌. தாமும்‌ நடிகராக, இயக்கு 
நராக ஜெமினியில்‌ சிறந்தவர்‌. தில்லானா மோகனாம்பாள்‌ 
(68), ராவ்‌ பகதூர்‌ சிங்காரம்‌ (70), பந்தநல்லூர்‌ பாமா, மிஸ்‌ 
ராதா. முன்னிரண்டும்‌ விகடனில்‌ தொடர்கதையாகவும்‌ மூன்‌ 
றாவது கதிரிலும்‌ வந்தவை. முன்னவை திரைப்படமாகவும்‌ 


வந்தன. 


தில்லானா மோகனாம்பாள்‌: இசை நாட்டியம்‌ எனும்‌ இரு 
பெரும்‌ கலையின்‌ ஒரு பெரும்‌ சங்கமமாக அமையும்‌. அற்புத 
நாவல்‌; தில்லானா மோகனாம்பாளும்‌ சிக்கல்‌ சண்முக சுந்தர 
மும்‌ இதயத்தில்‌ நிலைக்கும்‌ பாத்திரப்படைப்பு. நா தசுரமும்‌ 
பரதமும்‌ இணைய அந்தஸ்தும்‌ பணமும்‌ தடையாக இருப்‌ 
பினும்‌ இறுதியில்‌ ஒன்றியது - ஒன்றானது. மிட்டா மிராசு 
கலைக்‌ குடும்பத்தைக்காலில்‌ இட்டு மிதித்துத்துவைக்கும்‌ நிலை. 
நாதக்‌ கலையா நாட்டியக்‌ கலையா எது சிறநீதது என்ற 
போட்டியில்‌ - சவாலில்‌ தொடங்கும்‌ காதல்‌; கலைப்பணியும்‌ 
குடும்ப வாழ்வும்‌ முரண்பட்டனவோ என்ற ஐயம்‌. கடைசியில்‌ 
குழந்தை பிறப்பதுடன்‌ இனிதே முடிவது. நாதஸ்வர 
நாட்டியக்‌ கலையின்‌ நுணுக்கங்கள்‌ இலக்கணங்கள்‌ எல்லாம்‌ 
நுட்பமாகக்‌ கதைமூலம்‌ கதைமாந்தா வாயிலாகக்‌ காட்டும்‌ 
கலைக்கோயில்‌. கலைபற்றிய அற்புத அமர நாவல்‌ இது, மஞ்சு 
விரட்டு (46) சிறுகதை. 

த. இ.--60 


942 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 
மு. வரதராசனார்‌ 1912-7974 தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ ஒருவர்‌ 
கதையாசிரியராகக்‌ கொடிகட்டிப்‌ பறக்க முடியும்‌ என நிலை 
நாட்டிக்‌ காட்டியவர்‌. கற்றோர்‌ மற்றோர்‌ என எல்லோர்‌ 
இதயத்தையும்‌ கவர்ந்திமுத்த கதாசிரியர்‌ - தம்‌ எளிய நடையால்‌ 
இனிய கதையால்‌! “விடுதலையா? “குறட்டை ஒலி' இரண்டே 


சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. இதில்‌ சிந்தை கவர்வது குறட்டை 
ஒலி. 


படிப்போர்‌ உள்ளங்களை நல்ல கருத்துக்களால்‌ நன்னடை 
யால்‌ புனிதமுறச்‌ செய்வன, நடப்புக்களைக்‌ கொண்டே நல்லு 
ணர்ச்சி தாண்டுவன, அறநெறி உணர்த்துவன , -ஒமுக்கம்‌ ஊட்டு 
வன; தங்கத்‌ தட்டிலே வைரமணிகள்‌ போல்‌ சங்கப்‌ பனுவல்‌, 
குறள்‌ கருத்துக்கள்‌, இறை நெறியாளர்தம்‌ உயர்‌ சிந்தனைகள்‌ 
இடம்‌ பெற்று இலக்கிய மணம்‌ கமழ்வன, புதிய வாசகர்‌ 
களைத்‌ தோற்றுவித்தவை இவர்‌ புதினங்கள்‌. கதை இலக்கியத்‌ 
திற்கு ஒரு கற்பு நிலை காட்டியவர்‌; எப்படியும்‌ கதை விடலாம்‌ 
என்ற நிலைமாற்றி இப்படித்தான்‌ எழுத வேணும்‌ என்ற 
நெறி அமைத்துத்‌ தமக்கெனப்‌ புதுநெறி வகுத்துக்கொண்டு 
புகழ்‌ பூத்தவர்‌. வரலாற்றுப்‌ புதின விருப்பு விடுத்துச்‌ சமூக்ப்‌ 
புதினப்‌ பக்கம்‌ மக்களைத்‌ திருப்பி அத்துறையில்‌ ஆன்ற புகழ்‌ 
ஊன்‌ றியவர்‌. குறை சுட்டிக்‌ குறிக்கோள்‌ வாழ்வு காட்டியவர்‌. 
பல தமிழாசிரியர்களை த்‌ தூண்டிக்‌ கதையாசிரியர்களாக்கியது 
இவர்‌ படைப்பு! பா த்திரங்கட்குப்‌ பைந்தமிழ்ப்‌ பெயரிட்டார்‌; 
பின்பற்றியது கதையுலகு. கதை உடல்‌, கருத்தே உயிர்‌ எனக்‌ 
கொண்ட கருத்தியல்வாதி. 


முதல்‌ நாவல்‌ செந்தாமரை (46) ஒரு மேலான படைய்பு. 
பெர்னாட்ஷா பற்றாளரல்லவா? அவர்‌ நெறி நின்று காதலை 
யும்‌, தனி மனிதனுக்கும்‌ அரசியலுக்கும்‌ உள்ள தொடர்பினைக்‌ 
காட்டுகிறார்‌. . இவருக்குப்‌ புகழ்‌ தந்தது கள்ளோ காவியமோ. 
பெண்‌ கள்ளாகவும்‌ காவியமாகவும்‌ அமைவதை - பாரில்‌ பெண்‌ 
படும்‌ .பாட்டினைக்‌ காட்டுகிறார்‌. தலைவன்‌ பிரிவே . கண்டு 
பழகிய நமக்கு, தலைவி மங்கை, மாங்க்‌ பாயாக மாறி, பம்பாய்‌ 
சென்று தலைமை பெறும்‌ துணிவுடன்‌ செயற்படும்‌ புதுமரபு 
காட்டுகிறார்‌. அந்த நாள்‌ உலகப்‌ போரால்‌ பர்மாத்தமிழர்‌ 
நடந்த இந்தியா வருவதையும்‌ இன்னல்களையும்‌ காட்டும்‌ 
அவல ஓவியம்‌, பாலியல்‌ பற்றியது அல்லி; டைரி முறையில்‌ 
அமைவது. வழுக்கி விழுவோரைக்‌ காட்டி ஒழுக்கம்‌ கற்பிப்பது. 
மலர்விழி பண்புணர்த்தும்‌ புதினம்‌. பண்டை அகப்பொருளின்‌ 
புதியவார்ப்பு பாவை. எப்போதும்‌ ஒருவனுடனேயே தப்பாது 


மது. ச. விமலானந்தம்‌ 940 


வாழ்வதே கற்பு என்ற பழம்‌ நிலையினின்று விலக, 
இன்னொருவனுடன்‌ வாழும்‌ நிலை தேரும்போது அவனுக்குத்‌ 
துரோகம்செய்யாதிருப்பதே கற்பு எனக்காட்டுவது கரித்துண்டு. 
பொருளியல்‌ மயமான வாழ்வில்‌ பொறுமை போதிப்பது 
வாடாமலர்‌. 

இருசுடர்களாக அமைவன அகல்விளக்கும்‌, கயமையும்‌. 
முன்னது ஒரு துன்பியல்‌ ஓவியம்‌. அவலக்‌ தலைவன்‌ சந்திரன்‌ 
அழகன்‌ அறிஞன்‌ கலைஞன்‌; காதல்‌ மாறியதால்‌ காம வாழ்வில்‌ 
கவிழ்ந்து குட்டரோகி ஆகிறான்‌. நண்பன்‌ வேலய்யன்‌ 
நல்லடக்கம்‌ செய்கிறான்‌. அரளி தாழை போல்‌ வாழ்வதினும்‌ 
துளசி போல்‌ வாழும்‌ எளிய தூய வாழ்வே நல்லது என நவில்‌ 
கிறான்‌. உவமைகளைக்‌ கொண்டே அவலத்தை மிகுவித்து 
விடுகிறார்‌ அறிஞர்‌ மு.வ. சாகித்திய அகா தமி விருது பெற்றது. 
கயமை பெயராலும்‌ பொருளாலும்‌ புரட்சிப்‌ புதினம்‌. 
சிற்றின்பம்‌ சுயநலம்‌ கொண்டு வீட்டையோ நாட்டையோ 
நினையாத ஆடவரைச்‌ சாடும்‌ அருங்கதை. பெற்ற மனம்‌ நம்‌ 
மனத்தையும்‌ பற்றும்‌ பாங்கினது; திரைப்படமாக வந்தது. 
இப்படி 22 நற்புதினங்களைப்‌ படைத்துளார்‌. 

நல்ல தமிழில்‌ நாவல்‌ படைக்க முடியும்‌ என நிறுவி, சமூக 
சீர்த்திருத்த நாவல்கள்‌ படைத்து, அகப்போராட்டங்களைக்‌ 
காட்டித்‌ தலை சிறந்த சமூக நாவலாசிரியராக நிலவியவர்‌ . 
நாவலாலேயே நாடறிந்தவரான இவர்‌ பற்றி அகிலன்‌: 
“இலட்சிய நாவல்களைச்‌ சமீப காலத்தில்‌ எழுதத்‌ தொடங்கிப்‌ 
பிரமிக்கத்‌ தக்க வகையில்‌ முன்னேறி வருபவர்‌ மு. வரதராசன்‌. 
மற்றவர்களைப்‌. போலப்‌ பொழுது போக்கை மட்டும்‌ குறிக்‌ 
கோளாகக்‌ கொள்ளாமல்‌, சமூகத்தின்‌ பெரும்‌ பகுதியினரான 
ஏழை எளியோரின்‌ வாழ்வை இரக்கத்துடன்‌ எழுதுகிறார்‌. 
இவருடைய தடையில்‌ ஓர்‌ புதுமையும்‌ உறுதியும்‌ தென்படு 
இன்றன. வரதராசனின்‌ எழுத்துக்கள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ புதுமை 
யான வாசகர்களை ஏற்படுத்திவிட்டன என்பதில்‌ ஐயமில்லை. 


சிட்டி செப்புவது: 'புனைகதையில்‌ திருக்குறளை இவ்வளவு 


விளக்கமாக, கதைப்போக்கை யொட்டி, வேறெவரும்‌ கையாள 

வில்லை. 

ந. சிதம்பர சுப்பிரமணியன்‌ : 30-11-1912—1977. மதுரை. 

வானி ஸ்டியோவில்‌ விஜயா புரொடக்ஷன்‌ நிர்வாகியாக 

இருநதவர்‌. தியாகராய நகர்‌ 9 சிவஞானம்‌ சாலை “துவாரகா 

வில்‌ வதித்தவர்‌. இசை ஞானம்‌ மிக்கவர்‌. பழமைவாத, 

வேதாந்தி, பி. ஆர்‌. ராஜமையர்‌ வழி நிற்பவர்‌. மேலை 
நாட்டிலக்கியப்‌ பயிற்சியும்‌, ஆங்கிலத்‌ தோய்வும்‌ கொண்டவர்‌, 


944 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சிறுகதையாசிரியராகத்‌ தொடங்கி நாவலாசிரியரானவர்‌; 
தொகுதிகள்‌ 3, சக்கரவாகம்‌ (39), சூரியகாந்தி (45) வருஷப்‌ 
பிறப்பு. ஊர்வசி (43) ஓரங்க நாடகம்‌. 


இதயநாதம்‌ (52) : ஒரு கலைக்‌ காவியம்‌. நாதோபாசகர்‌ 
கிருஷ்ணபாகவதர்‌ தான்‌ உயிரெனக்‌ கொண்ட இசையினை 
எத்தனையோ இடையூறுகட்கிடையே தூய்மை காத்துத்‌ 
தன்னையே அர்ப்பணிக்கும்‌-இறுதியில்‌ தம்‌ குரலை இழந்தும்‌ 
கூட, இதயத்தால்‌ நாதோபாசனை செய்து நாதனை வழிபடு 
வேன்‌ என உறுதி கொள்ளும்‌ அமர ஓவியம்‌. “கலையின்‌ கொடு 
முடி ஆன்ம உவப்பே' என்ற முடிவினது. கிருஷ்ணபாகவதர்‌ 
அழியா இசைஞானியாய்‌ நம்‌ அகத்தில்‌ நிலைத்து விடுகிறார்‌. 
இதனை ஓர்‌ ஆன்மீகப்‌ புதினம்‌ எனலாம்‌. நாகமணி (58) 
பண்புக்கும்‌ பணத்திற்கும்‌ உள்ள முரண்பாடு காட்டுவது. 
மனிதன்‌ மணிகளைப்‌ போற்றுகின்றான்‌, ஆனால்‌ அதைவிட. 
மதிப்புள்ள மாணிக்கங்கள்‌ அவனிடமே மண்டிக்‌ கிடப்பது அறி 
கிறானில்லை” என ஆசிரியரே முன்னுரையில்‌ முறுவலிக்கிறார்‌. 
மண்ணில்‌ தெரியுது வானம்‌ (68) காந்தியடிகள்‌ நூற்றாண்டு 
விழாவின்‌ போது வெளிவந்தது.பக்கத்துக்குப்‌ பக்கம்‌ அண்ணல்‌ 
பெருமை பேசுவது. அரசுப்‌ பற்றாளர்‌-தந்தையின்‌ விருப்பத்‌ 
திற்குமாறாக ஐ.சி.எஸ்‌. ஆகாது சட்டமறுப்பில்‌ ஈடுபட்டு 
வாய்ப்பை இழந்து பத்திரிகைப்‌ பணிசெய்து வெளியேற்றப்‌ 
பட்டு விரக்தியில்‌ ஆசிரியனான அவல ஓவியம்‌, மூன்றும்‌ மும்‌ 
மணிகள்‌-முக்கனிகள்‌. கலை, மனிதம்‌, காந்தீயம்‌ முழங்குவன . 


எல்லார்வி (ல்‌.ரா. விசுவநாத சர்மா): 24-12-1975--1-70-1972 
தஞ்சை மாவட்ட நன்னிலம்‌ வட்டம்‌ கீரனூர்‌. ராமநாத ஐயர்‌: 
நாகலட்சுமி அம்மாள்‌; 24இல்‌ வேதப்பயிற்சி, 31இல்‌ சாத்திரப்‌ 
பயிற்சி, 35இல்‌ இசைப்‌ பயிற்சி 41இல்‌ “பாரத மணி” உதவி 
ஆசிரியர்‌, 42-43 மாயவரத்தில்‌ சொந்தப்‌ பத்திரிகை “மயூரம்‌” 
£மிராசுதார்‌' நடத்தல்‌. 43-45 கலாமோகினி கிராம ஊழியன்‌ 
சந்திரோதயம்‌ இதழின்‌ பிரதிநிதி. 46-48 சென்னையில்‌ பாரத 
மணி உதவி ஆசிரியர்‌ நிர்வாகி, 48-50 எழுத்தில்‌ ஜீவனம்‌. 
50 முதல்‌ அமுத நிலையம்‌ பதிப்பாசிரியர்‌. சிறுகதை, நாவல்‌, 
நாடகம்‌, இசை, வாழ்க்கை வரலாறு என 80 நூல்கள்‌ எழுதிய 
வர்‌. இவர்‌ எழுதாத ஏடுகளே இல்லை! 


முதல்‌ சிறுகதை 39இல்‌ “தியாகி ரகு' ஹனுமான்‌ இதழில்‌; 
முதல்‌ சிறுகதைத்‌ தொகுதி :அசைமுகம்‌” (51). பிற: பேசும்‌ 
விழிகள்‌, நவநீதம்‌, புஷ்ப பாணம்‌. மலர்மாலை, சபதம்‌, மணி 


மது. ௪. விமலானந்தம்‌ 945 


ஒசை,அஞ்சாத சிங்கம்‌, வாழ்க்கை விளக்கு, பிறந்தநாள்‌ பரிசு, 
அம்பாள்‌ காயனிமர்மம்‌, நாககாந்தாரி, காஞ்சனையின்‌ கண்‌ 
கள்‌, மங்கல தீபம்‌, நெற்றிச்‌ சுட்டி, நாடோடிக்‌ கதைகள்‌, பழ 
மொழிக்‌ கதைகள்‌. குறுநாவல்கள்‌: புதுமலர்‌, மலர்ச்சி, 
பச்சைக்கொடி, புதுவாழ்வு. நாவல்கள்‌: முதல்‌ தொடர்கதை 
“சாந்தியின்‌ எல்லை” (40) மிராசுதாரில்‌; முதல்‌ நூல்‌ மைத்துனி 
(48). புதுமோகம்‌, அபவாதம்‌, நீலாம்பரி, கானல்‌ நீர்‌, சிரித்த 
முகம்‌, அழகுராணி, நீர்க்குமிழி, ஆனந்தபைரவி, பவானியின்‌ 
கணவன்‌, அன்பே அமுதம்‌, இதயகமலம்‌, இன்பக்கனவு, 
பனித்திரை, பாரிஜாதம்‌, போன்றன. 


முதல்‌ ரேடியோ நாடகம்‌ “பரிசில்‌ துறை: (53). நாடகம்‌ 
பூங்குளம்‌ பண்ணையார்‌, குறித்த நேரம்‌, தோற்றவருக்குப்‌ 
பரிசு, தோடி அடகு, எங்கே அண்ணா எங்கே-சங்கீத உலகின்‌ 
சுவை நிகழ்ச்சிகளின்‌ நற்சித்திரம்‌. செம்பைச்‌ செல்வம்‌, 
அரியக்குடி, பிடாரம்‌ கிருஷ்ணப்பா, ராஜமாணிக்கம்‌, மைசூர்‌ 
செளடையா; கலைமணிகள்‌, கலைச்செல்வர்‌, கலைப்பூங்கா- 
இசைக்‌ கலைஞர்கள்‌ வாழ்க்கைச்‌ சித்திரங்கள்‌. சிறுவர்க்கான 
சங்கத பாடபுத்தகங்கள்‌ 4, 300க்கு மேற்பட்ட சாகித்தியங்கள்‌. 
ஸ்ரீவித்யா நாடக மன்றம்‌ நடத்தினார்‌. 


28இல்‌ மணம்‌. மக்கள்‌: பார்த்திபன்‌. இவரும்‌ எழுத்‌ 
தாளர்‌. Madras Telephones, சுப்பிரமணியன்‌. ராஜேஸ்வரி, 
விஜயலட்சுமி, பானுமதி, ஸ்ரீவித்யா. எல்லார்வி மணிவிழா 
30-11-76. சென்னை ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில்‌ 
நீதிபதி பு. ரா. கோகுலகிருஷ்ணன்‌ தலைமையில்‌, தமிழ்‌ நாடு 
காங்கரஸ்‌ தலைவர்‌ ஜி. கருப்பையா மூப்பனார்‌ பொன்னாடை 
போர்த்த, ஜி. பூவராகன்‌ பொற்கிழி வழங்க, நீதிபதி கிருஷ்ண 
சாமி ரெட்டியார்‌ மலர்‌ வெளியிட, கி. வா. ஐ., கிருபானந்த 
வாரியார்‌, அகிலன்‌, கல்கி ராஜேந்திரன்‌, எஸ்‌.வி. சகஸ்ரநாமம்‌, 
ராமசாமி, கருப்பையா வாழ்த்துரை வழங்கினர்‌, 
இவர்து “கலீர்‌ கலீர்‌” என்ற தாவல்‌, 'ஆடவந்த தெய்வம்‌” 
திரைப்படமானது. இவரைத்‌ தமிழுலகம்‌ (எப்போதும்‌ போல்‌) 
மறந்துவிட்டது! தொடர்புக்குப்‌ பார்த்திபன்‌. 61. அடஞ்சா 
முதலித்‌ தெரு, மந்தைவெளி. சென்னை-28. 


(வி. கோவிந்தன்‌).  22-9-1916-—-30-6-1975. 
தொழிலாளி வர்க்கத்திலிருந்து எழுந்த 
ர்‌, பாட்டாளிப்‌ புனைகதையாசிரிய 


ணி முதலியாரின்‌ *ஆனந்த போதினி' 


வசுமதி 


விந்தன்‌ : 
சென்னை. ஏழைத்‌ 
இணையற்ற எழுத்தாள 
முன்னோடி. மாசிலா ம 


946 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தமிழரசு, ஆனந்த விகடனில்‌ அச்சுக்‌ கோப்பவராகப்‌_ பணி 
யாற்றிக்‌ “கல்கிக்கு வந்தார்‌. பிழையின்றி அச்சுக்கோப்ப 
தோடு, சிற்ிலபோது கதைகளைத்‌ திருத்தவும்‌ . செய்வார்‌. 
கல்கி “யார்‌ இப்படிச்‌ ய்தது? சிறப்பாகவே செய்துள்ளாரே்‌ 
எனப்‌ பாராட்ட, போர்மேன்‌ ராஜாபாதர்‌ ‘இவன்தான்‌ சார்‌, 
கதையும்‌ எழுதுவான்‌” எனக்‌ கொண்டு போய்‌ “நிறுத்த, “ஒரு 
கதை எழுதி வா, பார்க்கலாம்‌' என்றார்‌. எழுதி வந்த கதை 
யின்‌ எளிய நடை, சிந்தனைப்‌ புதுமை, வித்தியாசமான கருப்‌ 
பொருளும்‌ கண்டு சபாஷ்‌,” தொடர்ந்து எழுது என ஊக்க 
உதவி ஆசிரியர்‌ ஆக்கினர்‌. 


வார்த்தவை : முல்லைக்‌ கொடியாள்‌ (அரசின்‌ பரிசு) (46) 
ஒரே உரிமை (50), சமுதாய. விரோதி, விந்தன்‌ கதைகள்‌ (56), 
ஏமாந்துதான்‌ கொடுப்பீர்களா? (63), . எங்கள்‌ ஏகாம்பரம்‌, 
முதல்‌ தேதி (65), நாளை நம்முடையது (66), இரண்டு ரூபாய்‌ 
(67), இதோ ஒரு மக்கள்‌ பிரதிநிதி (77) போன்றன கதைத்‌ 
தொகுதிகள்‌. குட்டிக்‌ கதைகள்‌ (56), மகிழம்பு (67) சிறுவர்‌ 
கதைகள்‌. 


பாலும்‌ பாவையும்‌ (51), கண்‌ திறக்குமா? (56), காதலும்‌ 
கல்யாணமும்‌ (65), அன்பு அலறுகிறது, சுயம்வரம்‌ (73), 
மனிதன்‌ மாறவில்லை (78) புதினங்கள்‌. தமிழில்‌ புதுவரவாகப்‌ 
புதிய வடிவில்‌ வடித்தவை: பசி கோவிந்தம்‌ (56), மிஸ்டர்‌ 
விக்கிரமாதித்தன்‌, ஓ, மனிதா! (கதைக்‌ கட்டுரை) பாட்டில்‌ 


பாரதம்‌, வாழ்க்கை வரலாறு எம்‌.கே. தியாகராஜ பாகவதர்‌ 
கதை. 


ஒங்குபுகழ்‌ தந்தது பாலும்‌ பாவையும்‌. பால்‌ கெட்டுவிட்டால்‌ 
கொட்டி விடுகிறோம்‌; பாவை ஒரு முறை தவறின்‌ ஒதுக்கப்‌ 
பெறுகிறாள்‌. ஆனால்‌ ஆணோ! பெண்ணிற்கும்‌ ஓத்த உரிமை 
வேண்டும்‌; பாவையைப்‌ பாலாகக்‌ கருதுதல்‌ கூடாது, பால்‌ 
' வேறு பாவை வேறுதான்‌. இது விந்தனின்‌ வேதாந்தம்‌. கதை 
என்னவோ பழையதுதான்‌ காதலில்‌ கவிழ்ந்த கல்லூரி 
மாணவி அசுல்யா, காதலன்‌ இந்திரனுடன்‌ ஓடிப்போய்‌ 
நளவிலாசில்‌ தங்கல்‌, எதிர்பார்த்தவாறு நகை ஏதும்‌ கொண 
ராததால்‌ ஒடிவிடுகிறான்‌ காதலன்‌. வாழ்வு கருதி அடுத்த 
அறையில்‌ தங்கும்‌ புத்தக விற்பனையாளன்‌ கனகலிங்கத்தை 
நாடுகிறாள்‌. அவனும்‌ இரங்கி ஏற்கிறான்‌. சென்னை திரும்பிய 
இருவரையும்‌ ஒரு சேரக்‌ கண்ட புத்தகக்‌ கடை முதலாளி 
பரமசிவம்‌. அவனை வேலையிலிருந்து நீக்கி விடுகிறார்‌! ஏன்‌? 


மது. ச. விமலானந்தம்‌ 947 


்‌ ஏனா? அகல்யாவின்‌ சித்தப்பாதான்‌ அவர்‌! அத்தோடு 
காரோட்டிக்கு ஆயிரம்‌ கொடுத்து அவனைக்‌ கொல்லவும்‌ செய்‌ 
கிறார்‌. முதலில்‌ தன்பால்‌ ஆசைகொண்ட தசரத குமாரன்‌ 
வாழ்வளிப்பதாக அழைத்துச்‌ சென்று,.'பாலும்‌ சரி பாவையும்‌ 
சரி.கெட்டுவிட்டால்‌ பயனில்லை எனப்‌ பேசி, அவளை விரட்டி 
விடுகிறான்‌. “வேறு வழியின்றிக்‌ கடலில்‌ சங்கமமாகிறாள்‌! 
பர்த்து வாழ்வதில்லை, நானிலத்தின்‌ தீர்ப்பு என முடி 
றது. 


இந்தச்‌ சாதாரண கதையைக்‌ கொண்டுபோகிற விதம்‌, 
பாத்திர அறிமுகம்‌, உரையாடும்‌ வகை எல்லாம்‌ புதுமை 
புதுமை! கருத்து நயம்‌, உவமை நலம்‌ எல்லாம்‌ பொலிவூட்டு 
தின்றன. புதுமெருகேற்றுகின்‌ றன. கல்கியில்‌ வெளியான எந்தக்‌ 
கதைக்கும்‌ இந்தக்‌ கதைக்கு .வந்ததுபோல்‌ வசவும்‌ வாழ்த்தும்‌ 
மலையோல்‌ குவிந்ததில்லை! தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ ஒரு 
மைல்‌ கல்லாக என்றும்‌ மிளிர்வது. அப்போதே பத்துப்‌ பதிப்பு 
கள்‌ கண்டது; கன்னடத்தில்‌ பெயர்ந்தது. காலத்தால்‌ அழிக்க 
முடியாத காவியம்‌... 


இவரது நடை எளிய ஆனால்‌ ஆற்றல்‌ வாய்நீத நடை; 
பேச்சுத்‌ தமிழைக்‌ கொச்சைப்படுத்தாது . கச்சிதமாகக்‌ 
கையாண்டவர்‌. எழுத்து ஒவ்வொன்றும்‌ நெஞ்சைத்‌ தைக்கும்‌ 
சிந்தனை ஊசி, சொற்கள்‌ அம்புகள்‌. எனவே இவர்‌ கதைகள்‌ 
படிப்போரை வேதனையுறச்‌ செய்யும்‌, வேகமுறச்‌ செய்யும்‌. 


புதுமைப்பித்தனை விடச்‌ சமுதாயப்‌ பிரக்ஞையும்‌ சத்திய 
ஆவேசமும்‌ கொண்டவர்‌. சமுதாய அவலங்களை அஞ்சாது 
வன்மையாக விமர்சிப்பார்‌. மனிதநேயமே உயிர்நாடி, சமத்‌ 
துவமே உயிர்ப்பு. முதலாளித்துவ அடக்கு முறையைச்சாடுவது, 
போலிகளைக்‌ கிண்டல்‌ செய்வது, எள்ளல்‌ கலந்த அங்கதம்‌ 
இவர்‌ போக்குகள்‌. இவர்‌ எழுத்து சுடும்‌. அதே சமயம்‌ 
சுவைக்கும்‌; கருத்து கசக்‌ தம்‌, பின்‌ நெல்லிபோல்‌ இனிக்கும்‌. 


பண்டம்‌ நன்றாயிருந்தும்‌ பெருநிலை எய்தாமைக்குக்‌ 
காரணியங்கள்‌: 1. எவ்வித இயக்கங்களையும்‌ சாராமை; அது 
மட்டுமல்ல காந்தீயம்‌, சுயமரியாதை இயக்கம்‌ எனும்‌ இரு 
பெரும்‌ சக்திகளையும்‌ சாடியவர்‌. 2. விடக்கட்‌ டிப்‌ போக 
முடியா சு தந்திரவீரர்‌, ஒத்துப்‌ போக முடியா சுயேச்சைவா தி. 
3. இனிமா மோகினி மோகித்த தால்‌ கல்கியினின்று விலகினார்‌. 
ஏ. வி. எம்‌. இலாகா 'வேலைக்காரன்‌” வசனம்‌ எழுதினார்‌, 


948 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பாதியில்‌ நின்றது. பாலும்‌ பாவையும்‌ சிவாஜி பத்மினி நடிக்க 
திரைப்படமானது. ஒவ்வாமையால்‌ விலகினார்‌. ஈ. 8. பிக்சர்‌ 
சாரின்‌ வாழப்பிறந்தவள்‌ புதுமை வசனம்‌ எழுதினார்‌. சிவாஜி 
யின்‌ இரண்டாவது படம்‌ அன்பு கதை வசனம்‌ பாடல்‌; 
கூண்டுக்கிளி வசனம்‌ பாடல்‌ எழுதினார்‌. பிழைக்கத்‌ 
தெரியாமை, எனவே கைவிடல்‌ 4. எழுத்தோடு நில்லாது, 
நல்ல ஏடுகட்கு இடமில்லாத நாடு நம்நாடு என அறியாது 
'மனிதன்‌' திங்கள்‌ ஏடு தொடங்கல்‌; முதல்‌ இதழே 11௬6 
ஆங்கில இதழ்போல அழகாக அற்புதமாக அமைந்தது. உர 
விலும்‌ உள்ளடக்கத்திலும்‌ சிறுத்து, கடைசியில்‌ கல்கி இரங்கற்‌ 
செய்தியோடு முடிந்தது. 


சாதனை புரிந்த சிறுகதைச்‌ சிற்பி, பிறவி எழுத்தாளர்‌. 
வறுமையிலும்‌ நோயிலும்‌ வாடி மடிந்தார்‌. வழக்கம்போல 
தமிழ்‌ கூறு நல்லுலகம்‌ மறந்தது இந்தக்‌ கதை மேதையையும்‌! 
மக்கள்‌ : மகன்‌ வரதராசன்‌; மகளிர்‌ மோகனா, வசத்தா. கதை 
வேந்தன்‌ விந்தனை நன்றியுடன்‌ நினைப்பது நம்‌ கடன்‌. 


டி. என்‌. சுகிசுப்ரமணியம்‌ : 22-3-1917-1985 நெல்லை மாதவக்‌ 
குறிச்சி, நல்ல பெருமாள்‌ : முத்தம்மை. தன்‌ பெயரின்‌ முதல்‌ 
எழுத்து “சு”, கல்கி கிருஷ்ணமூர்த்தி முதல்‌ எழுத்து “கி, 
இணைத்துச்‌ 'சுக' என வைத்துக்‌ கொண்டார்‌. டி.கே, சி்‌ 
வாரியார்‌ பேச்சுலகும்‌, ‘அண்ணா கல்கி எழுத்துலகும்‌ இவரை 
ஊக்கி உருவாக்க. திருச்சி சென்னை, வானொலியில்‌ நாடக 
அமைப்பாளராக இருந்தவர்‌. திருச்ச வானொலி நாடகப்‌ 
போட்டி (39), கல்கி சிறுகதைப்‌ போட்டி (55), சென்னை 
அரசின ஐந்தாண்டுத்‌ திட்ட நாடகப்‌ போட்டி (59) களில்‌ 
முதற்‌ பரிசு பெற்றவர்‌, சிறுகதை (பூச்சரம்‌, புதுநிழல்‌), நாவல்‌ 
(ஆசைவலை. கனவுப்‌ பெண்‌, இரகப்பிரவேசம்‌, சன்னலே 
சாட்சி, நெஞ்சே நீ நினை. வாழ்க்கைப்‌ புயல்‌, கீதம்‌ இனிய 
குயிலே, திருச்சி உலகநாதன்‌, இன்பவேலி, நாடகம்‌ (நமது 
திருப்பணி, காட்சி கண்காட்சிய), கட்டுரை (யுத்தகால 
இலக்கியம்‌), விமர்சனம்‌ (புதுமைப்‌ புலவன்‌ பாரதி, ஆயிரம்‌ 
கால்‌ மண்டபம்‌), சிறுவர்க்கு (ஜாலு ஜிலு ராணி), பெயர்ப்பு 
(கட ற்கண்ணி-ஆஸ்கார்‌ ஓயில்டு, நரைத்த காதல்‌ (ன நாவல்‌), 
நடிப்பு எனப்‌ பல்துறை வித்தகர்‌. நகைச சுவையுடன்‌ அங்கத 
மாகப்‌ பேசும்‌ ஆற்றலர்‌. மேயர்‌ மீனாட்சி திரைப்படம்‌ இவர்‌ 
கதை. 


உயரிய படைப்பு *உழைக்கும்‌ கரங்கள்‌” கூட்டுறவை மைய 
மாகக்‌ கொண்டது. சுயநலமிகட்கும்‌. 


பொ து நலமிக ட்கும்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 940 


நடக்கும்‌ போராட்டப்‌ பொற்சித்திரம்‌. உறையூர்‌ நாச்சியார்‌ 
நல்லுறவுத்‌ தறிக்கார சங்கமே பாத்திரமாக அமைவது 
புதுமை. புத்துணர்ச்சியட்டும்‌ தனித்துவம்‌ மிக்க கதை. 
கூட்டுறவு பற்றிய முதல்‌ நாவல்‌. தமிழ்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ 
கருவால்‌ புதிய-கருத்தால்‌ புதுமைய காவியம்‌. 


மனைவி கோமதி, மகன்‌ எம்‌.எஸ்‌. பெருமாள்‌, ரவி மூவரும்‌ 
கதையாசிரியர்‌, நாட.கவாசிரியர்‌. சுகி. சிவம்‌ பேச்சாளராகப்‌ 
பிறங்குகின்றார்‌; முகவரி: 4. அப்பு முதலி, 2-வது சந்து, 
சென்னை-4. (76141) 


ஆர்‌. சண்முகசுந்தரம்‌ 8-4-1918 கோவை கீரனூர்‌ மணிக்‌ 
கொடி எழுத்தாளர்‌; அவர்களில்‌ முதன்முதல்‌ நாவல்‌ எழுதி 
யவர்‌. வட்டார நாவல்‌ வழிகாட்டி. ஆசிரியர்‌ கூற்றாகவே 
நாவல்‌ படைப்பவர்‌. வங்க நாவல்கள்‌ பெயர்த்த பயிற்சியால்‌, 
சொந்தமாக நாவல்‌ படைத்தவர்‌. ஆங்கிலம்‌ அறியாதவர்‌, 
படிப்பு அதிகமில்லாதவர்‌. இலட்சியவாதி, பீடி பிடிப்பதும்‌ 
பேசிக்‌ கொண்டிருப்பதும்‌, வெற்றிலை போடுவதும்‌ பழக்க 
மாகக்‌ கொண்டவர்‌. வாழ்வு அனுபவத்திலிருந்து எழுவது 
இவரது இலக்கிய நினைவுகள்‌. இலக்கிய விவாதத்தில்‌ ஈடுபாடு 
மிக்கவர்‌; அதுவும்‌ அறிவு உணர்வு அனுபவமாக அமையும்‌. 
பிள்ளை இல்லை, தம்பி திருஞான த்தின்‌ பிள்ளைகளே! வசதி 
குறைந்தவர்‌; ஆனாலும்‌ தன்னம்பிக்கை மிக்கவர்‌. ஊக்கியவர்‌ 
கு.ப.ரா. நுணுக்கமான நிகழ்ச்சிகளை இயல்பான ஊட்ட 
மான மொழிவளம்‌ கொண்டு சித்திரித்து வாழ்வோடு கதையை 
இணைத்திடும்‌ ஆற்றலர்‌; சிறு கதைகள்‌ சிலவே, “கல்லினுள்‌ 
தேரை”. 


நாகம்மாள்‌ (41) தனித்துவம்‌ மிக்கது; தமிழ்‌ நாவல்‌ வர 
லாற்றில்‌ சிறந்த சாதனைப்‌ படைப்பு. மண்‌ மணம்‌ வீசும்‌ 
மாண்பார்‌ புதினம்‌. “தலை சிறந்த படைப்பு, ஒரு சிறிய இதி 
காசமே' என்கிறார்‌. தி.க சிவசங்கரர்‌. கொங்கு மணம்‌ வீசும்‌ 
கொள்கை நாவல்‌; ஒரு கிராமியக்‌ காவியம்‌! கைம்பெண்‌ 
நாகம்மாள்‌ கேட்பார்‌ பேச்சு கேட்டு மைத்துனன்‌ சின்னப்ப 
னிடம்‌ பாகப்பிரிவினை கேட்பதும்‌ விளைவும்‌ காட்டுவது. 
கொங்குச்சீமை குளிர்‌ தமிழ்‌ கொஞ்சி வருகிறது. அடுத்து “பூவும்‌ 
பிஞ்சும்‌” (44) படைத்தவர்‌, பத்தாண்டு ஏதும்‌ படைக்காது, 
54-இல்‌ எதிர்வீட்டு ஜன்னல்‌, 60-இல்‌ அறுவடை, 63-இல்‌ தேன்‌ 
மழை படைத்தார்‌. 65-இல்‌ சட்டி சுட்டது (சாமிக்கவுண்டர்‌, 
பின்ளைகளால்‌ படும்‌ பாடு பகர்வது) மாலினி, காணாச்சுனை, 


950 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
அழியாக்கோலம்‌ படைத்தவர்‌. நிறைவேறாத காதலை நிலை 
பெறக்கொண்டு கொங்கு மணம்‌ வீச ஒரு குடும்பப்‌ பிரச்சினை 
யைப்‌ பற்றிப்‌ படர்வது அழியாக்‌ கோலம்‌. பெயருக்கேற்ப நம்‌. 
மனதில்‌ அழியாக்‌ கோலமாகவே அமையும்‌ அரிய நாவல்‌. 
கவுண்டர்‌ தமிழ்‌ கவர்ந்திமுக்கிறது. 66-இல்‌ மாயத்தாகம்‌, 
அதுவா? இதுவா? (படியூர்‌ கிராமப்‌ படப்பிடிப்பு), 67-இல்‌ 
தனிவழி, ஆசையும்‌ நேசமும்‌; மனநிழல்‌ (கோவைக்‌ கல்லூரி 
மாணவனுக்கும்‌ வீட்டு வேலைக்காரிக்கும்‌ விளையும்‌ காதல்‌ 
சித்திரிப்பு). 68-இல்‌ மலர்கள்‌ மலரவில்லை, பனித்துளி, 69-இல்‌ 
வரவேற்பு (நிலை கெட்ட கீரனூர்‌ மக்களின்‌ கெற்று- 
குருட்டு வாழ்வு பற்றியது). 


பொதுவாகப்‌ பழைய சமுதாய சம்பிரதாயங்கள்‌, விழாக்கள்‌ 
பழக்க வழக்கங்களைப்‌ படம்‌ பிடிக்கிறார்‌. அமைதியான 
கிராம வாழ்வு நாகரிக நகர வாழ்வால்‌--இயந்திர யுகத்தால்‌ 
அலைக்கழிக்கப்படுவது காட்டுகிறார்‌. மொத்தத்தில்‌ காந்தீயப்‌ 
பொருளாதாரத்தின்‌ முதுகெலும்பான கிராம முன்னேற்றம்‌ 
இவர்‌ நாவல்களின்‌ உயிர்நாடி! 


சரத்‌ சந்திர சட்டர்ஜி. தாரா சங்கர்‌ பானர்ஜி. விபூதி 
பூஷண்‌ வித்தியோபாத்யா நாவல்களைத்‌ தமிழ்ப்படுத்திக்‌ கதை 
படிக்கும்‌ ஆவலையும்‌, படைக்கும்‌ ஆர்வத்தையும்‌ தூண்டிய 
சிறந்த நாவலாசிரியர்‌. கலை மணம்‌ கமமும்‌ கனிவு நடையினர்‌. 
20-க்கும்‌ மேலான நாவல்கள்‌ படைத்துள்ளார்‌. கிளை மொழி 


யியல்‌ (Dialectology) ஆய்வுக்கு இவர்‌ படைப்புக்கள்‌ பெருந்‌ 
துணை புரியும்‌. 


வி. எஸ்‌. சுப்பையா : 23-7-1919 நெல்லை வீரவநல்லூர்‌. 
48இல்‌ கல்கி சிறுகதைப்‌ போட்டியில்‌ முதற்‌ பரிசு பெற்றவர்‌; 
£மடை காவல்‌” சிறுகதைத்‌ தொகுதிகள்‌: பேரும்‌ புகழும்‌ (58), 
செவ்வல்லி இதழ்கள்‌ (67), கமல விலாஸ்‌ (69), ஆனந்து 
வெள்ளம்‌ (70) வனவாசி (68) வாழ்வே வருக (65) நாவல்கள்‌. 
வயது முதிர்ந்த பார்வதியை வயது குறைந்த சுப்பிரமணியன்‌ 
மணக்க நேர்வதை மையமாகக்‌ கொண்டது; இல்‌ வாழ்வுக்கு 
ஒரு தடையில்லை, ஒருவரையொருவர்‌ புரிந்து கொள்வதே 
முக்கியம்‌ என்ற தோக்கினது. 62இல்‌ புதுக்கோட்டை சப்‌ 
கலெக்டர்‌, பின்‌ செங்கற்பட்டு கலெக்டர்‌, அரசின்‌ துணைச்‌ 
செயலர்‌. செயலராக இருந்த ஓர்‌ ஐ. ஏ. எஸ்‌, உயர்‌ அலுவலர்‌ 
தொழிலோடு தொண்டாகக்‌ கதை எழுதியமை கருதத்‌ கணக்‌ 
தொடர்புக்கு : 13. இராமகிருஷ்ண நகர்‌, சென்னை 29. 


சின்ன அண்ணாமலை: (1920-1980) சீனத்துச்‌ சிங்காரி (50) 
சிரிப்புக்கதைகள்‌, கதைக்குள்ளே கதைத்‌ தொகுதிகள்‌. அண்டிப்‌ 
பண்டாரம்‌ சர்க்கரைப்‌ பந்தல்‌, சிரித்த முகம்‌ (64) மானமே 
. பெரிது, தலையெழுத்து, தேர்தல்‌ திருமணம்‌, வசந்தம்‌ வந்தது, 
அவன்‌ ஒரு குழந்தை-நாவல்கள்‌. கதை முழுதும்‌ நகைச்சுவை 
நிரம்பி வழியும்‌. 


தி. ஜானகிராமன்‌ :28-6-1921-—18-11-82- தஞ்சை மாவட்ட 
தேவங்குடி. தியாகராஜ சாஸ்திரிகள்‌: நாகலஷ்மி அம்மாள்‌. 
தூாயபேதுரு துவக்கப்பள்ளி, கல்யாணசுந்தரம்‌ உயர்நிலைப்‌ 
பள்ளி, குடந்தை அரசினர்‌ கல்லூரி 36-40, சைதை ஆசிரியர்‌ 
பயிற்சிக்கல்‌ லூரி 42-43. ஐயம்பேட்டை குடந்தைப்‌ பள்ளிகளில்‌ 
10 ஆண்டு ஆசிரியப்‌ பணி ஆற்றிவிட்டு, சென்னை வானொலி 
கல்வி நிகழ்ச்சிப்‌ பொறுப்பாளராகி, தில்லி வானொலியில்‌ 
தலைமைக்‌ கல்வி ஒலிபரப்பாளராக 81ல்‌ ஓய்வு. குடந்தை 
மிருதங்க வித்துவான்‌ சுப்பையரிடம்‌ சங்கதம்‌ பயின்றார்‌. தேவி 
உபாசகர்‌. சோதிட நம்பிக்கை எண்‌ 28.கு. பூ. ரா 42-44 
தொடர்பு, உயிர்‌ பிரியும்போது உடன்‌ இருந்தவர்‌, வறுமையில்‌ 
உதவியவர்‌. அவர்போல்‌ எழுத ஆவல்‌ கொண்டே நுழைந்‌ 
தவர்‌. குடந்தை நகர உயர்‌ நிலைப்பள்ளி எதிரில்‌, “தொண்டர்‌ 
கடையில்‌ நாள்தோறும்‌ கு. ப. ரா. கரிச்சான்குஞ்சு, எம்‌ வி. 
வெங்கட்ராம்‌, ட்டி, ரா. க. ரங்கராஜன்‌, கி. ரா. கோபாலன்‌, 
தி. ஜா. எல்லோரும்‌ கூடி இலக்கிய உரையாடல்‌ நிகழ்த்துவர்‌. 


நூற்றுக்கணக்கான சிறுகதை படைத்தவர்‌; சிறந்தது 
'சண்பகப்‌ பூ' தொகுதிகள்‌ 7: சிவப்பு ரிக்ஷா, கொட்டு மேளம்‌, 
அக்பர்‌ சாஸ்திரி, யாதும்‌ ஊரே, பிடிகருணை, சக்தி வைத்தியம்‌ 
(சாகித்ய அகாதமி விருது), மனிதாபிமானம்‌. இவர்‌ கதைகளில்‌ 
பெண்மைக்கு முதலிடம்‌ உண்டு, உயர்வு நவிற்சி இருக்கும்‌. 
கள்ளக்‌ காதல்‌, பாலுறவு உளவியல்‌ உணர்வுகள்‌ ஊடாடும்‌, 
சமூகக்‌ கேடுகள்‌ நையாண்டி செய்யப்படும்‌, பிராமணக்‌ 
குடும்பப்‌ பின்னணி அமையும்‌, காலக்‌ கண்ணாடியாக 
விளங்கும்‌. 


கதை சொல்லும்‌ கனிவு, உரையாடல்‌ உயிர்ப்பு, கதை 
மாந்தர்களை மறக்க முடியாவகையில்‌ படைத்திடும்‌ பாங்கு- 
மூன்றாலும்‌ முதன்மை பெறுகிறார்‌. என்றாலும்‌ ௧ரு சிறக்கா 
மையால்‌, படித்ததும்‌ மறக்குமாறு உள்ளதே தவிர கதை நினை 
வில்‌ நின்று நிலவுமாறு இல்லை. ஆனால்‌ பாத்திரங்கள்‌ இதயத்‌ 
தோடு ஒன்றி விடுகின்றன. இக்கரைப்‌ பச்சை, கோபுர விளக்கு, 


952 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சிலிர்ப்பு, சத்தியமா? பஞ்சத்து ஆண்டி, ரசிகரும்‌ ரசிகையும்‌ 
போன்றன போற்றத்‌ தக்கன. 


குடும்பம்‌ காக்க உடம்பை விற்கிறார்‌ ஒருவர்‌; அவர்‌ இறந்த 
பின்பும்‌ ஊர்‌ அவரைப்‌ பழிக்கிறது; இத்தகைய இருட்டில்‌ 
வாழும்‌ குருட்டுக்‌ கோள்கையர்க்கு விளக்கே தேவையில்லை 
எனக்‌ கோபுர விளக்கையே அணைத்து விடுகிறார்‌ ஒருவர்‌. 
இப்படிக்‌ கருத்துப்‌ புரட்சி செய்யும்‌ கதை கோபுர விளக்கு. 
சிவப்பு ரிக்ஷா கட்டிளம்‌: காளையரின்‌ காம விகாரப்‌ பேச்சு 
கேட்டுக்‌ குமுறும்‌ ஒரு பெண்ணைப்‌ பற்றியது. 


நாவல்கள்‌ : அமிர்தம்‌, மோகமுள்‌, அன்பே ஆரமுதே, 
அம்மா வந்தாள்‌, உயிர்த்தேன்‌, செம்பருத்தி, மலர்‌ 
மஞ்சம்‌, மரப்பசு. ஜனரஞ்சகம்‌ அதே சமயம்‌ கற்றோர்‌ மதிப்புப்‌ 
பெறுவது-இரண்டும்‌-இரு எதிர்முனையினரின்‌ ஒருமித்த 
பாராட்டுப்‌ பெற்றவை! ஆண்‌ பெண்‌ உறவு-சிக்கல்களை 
அளவாலும்‌ ஆண்டமையாலும்‌ தனித்தோங்கி நிற்பவர்‌. 
தஞ்சை மாவட்டம்‌ பேச்சு, மண்ணின்‌ மணம்‌ இவர்‌ 
தனியுடைமை. 


அம்மா வந்தாள்‌ : இயலாமை மிக்க தண்டபாணி, அவ்வளவு 
பெரிய ஆகிருதி மனைவி அலங்காரத்தம்மாள்‌,ஏழு குழந்தைகள்‌ 
பெற்றும்‌ அவள சிவசுவுடன்‌ கொள்ளும்‌ கள்ள உறவு, 
தாயின்‌ தகாத செயலை விமர்சிக்கும்‌ மகள்‌ பார்வதி என விரி 
கிறது தன்‌ பல்லாண்டுப்‌ பாவத்தைத்‌ தன்‌ மகன்‌ அப்புவின்‌ 
வேதப்‌ பயிற்சியாலும்‌, காசியாத்திரையிலும்‌ போக்‌ கநினைத்து 
ஏமாறுகிறாள்‌. என்றாலும்‌ நம்‌ பரிவினைப்‌ பெறுகிறாள்‌. 
மோகமுள்‌ : பிராமணத்‌ தந்தைக்கும்‌ மாராட்டியத்‌ தாய்க்கும்‌ 
பிறந்த தன்னைவிடப்‌ பத்து வயது மூத்த யமுனாவை விரும்பும்‌ 
பாபு காதல்‌ கொள்கிறான்‌. அவள்‌ மணம்‌ தடைபட்டுக்‌ 
கொண்டே வந்து தந்‌ைத மறைய, தாயுடன்‌ மாறுபட்டு 
பாபுவை நாடி வருகிறாள்‌. சேவை இல்லத்தில்‌ வேலை செய்‌ 
கிறாள்‌. சுரமாக இருந்த பாபுவுக்கு உதவும்‌ போது அவன்‌ 
பசிக்கு ஆளாகிறாள்‌. உயிர்த்தேன்‌ : உடல்‌ உறவு என்பது சர்வ 
சாதாரணம்‌ எனத்‌ தன்னிச்சையாக வாழவிரும்பும்‌ அனுசூயா 
வின்‌ கதை கிராமம்‌ நாடிச்‌ சென்ற ஒர்‌ இளைஞன்‌ அமைதிக்குப்‌ 
பதில்‌ அல்லற்படுவதைக்‌ காட்டும்‌ கதை! மரப்பசு : எல்லோ 
ரையும்‌ தொட்டுப்‌ பேசத்துடிக்கும்‌ அம்மணி நாட்டியம்‌ கற்று 
உலகு முழுதும்‌ சுற்றிப்பல்லோருடன்‌ பழக அனுபவித்து ஓய்ந்து 
பழையபடி பட்டாபியிடமே திரும்புகிறாள்‌; அன்பே ஆரமுதே: 


மது. ௪. விமலானந்தம 955 


உறவற்ற குடும்பத்தின்‌ முடிவு அழிவே எனக்‌ காட்டுவது. 
செம்பருத்தி : கண்‌ காணாக்‌ கடவுள்‌ பெயரை ஆயிரம்முறை 
எழுதிக்‌ கொண்டிருப்பதைவிடக்‌ கண்முன்‌ துன்புறும்‌ 
மனிதனுக்குச்‌ சிறு உதவி புரிவது சிறந்தது என்றுணர்த்துவது 
மலர்‌ மஞ்சம்‌ : பெண்‌ பாவம்‌ செய்யக்‌ காரணம்‌ சமூகமே: தன 
பாக்கியம்‌ பொருளாதாரத்தால்‌ ஏமாந்து தவறி விடுவது 
காட்டுவது. 


இவர்‌ கதைகள்‌ கலையின்‌ வடிவம்‌; கதை மாந்தர்கள்‌ 
மும்மை நலம்‌ சான்ற முழுமை வார்ப்புகள்‌; நுண்ணிய உணர்வு 
களைச்‌ சாதாரண சொற்கள்‌ கொண்டே அற்புதமாக 
செப்பிடும்‌ செப்பிடுவித்தை நடை, பாலியலை நாசுக்காக நளின 
முடன்‌ காட்டிடும்‌ திறம்‌, யதார்த்தவியல்‌, புரட்சியான 
எண்ணங்கள்‌, பாத்திரங்களின்‌ பேச்சு மூலமே கதையினை 
நடத்தும்‌ கைவண்ணம்‌, மனிதப்‌ பண்புகளை ஆழ்ந்து கண்டு 
காட்டும்‌ ஆற்றல்‌ போன்றன தி ஜா.வை மிகச்சிறந்த இலக்கிய 
கர்த்தாவாகவும்‌, உயரிய கதாசிரியராகவும்‌ உயர்த்திக்‌ காட்டு 
தின்றன. முன்னோடி முதன்மை எழுத்தாளர்‌. 


ஜாவர்‌ சீதாராமன்‌ : 1921-1969. திருச்சி மாவட்டம்‌ 
கொள்ளிட வடகரையில்‌ அழகிய மணவாளம்‌. வக்கீல்‌ நடேச 
ஐயர்‌: சீதா. தாத்தா நீலகண்ட ஐயர்‌; புதுவையில்‌ பாரதியார்‌ 
இருந்தபோது பணமும்‌ பொருளும்‌ வ. ரா. மூலம்‌ கொடுத்துத 
வியவர்‌. “மகாகவி பாரதியார்‌” நூலில்‌, வ.ரா. அவர்களே 
: இருச்சி வக்கீல்‌” எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. இஃ ஆர்‌. உயர்நிலைப்‌ 
பள்ளி, தூய வளவர்‌ கல்லூரி பொருளியல்‌ பி. ஏ., ஆனர்ஸ்‌. 
சென்னை சட்டக்‌ கல்லூரி பி. எல்‌. வழக்குரைஞராகப்‌ பணி 
யாற்றல்‌. மனைவி கெளரி. மகன்கள்‌ நீலகண்டன்‌, பட்டாபி 
ராமன்‌; ஒரு மகள்‌; பவானி. பின்னிருவரும்‌ அமெரிக்காவில்‌, 


குமுதத்தில்‌ கதை எழுதினார்‌. நானே நான்‌, மின்னல்‌ 
மழை மோகினி, உடல்‌ பொருள்‌ ஆனந்தி, பாசக்‌ கிரகணம்‌, 
பணம்‌ பெண்‌ பாசம்‌, தூண்டில்‌ மீன்‌, காசே கடவுள்‌. படிக்கும்‌ 
போதே நடிப்பில்‌ வல்லார்‌; சேக்ஸ்பியர்‌ நாடகங்களில்‌ நடித்‌ 
வீரபாண்டிய கட்டபொம்மன்‌, பட்டணத்தில்‌ பூதம்‌ 
போன்ற திரைப்‌ படங்களில்‌ நடித்தார்‌. ஏழை 
இன்ஸ்பெக்டர்‌ 'ஜாவர்‌' ஆகத்‌ திறம்பட 
நடித்துக்‌ கவர்ந்ததால்‌ ஜாவர்‌ சீதாராமன்‌ என அழைக்கப்‌ 
பெற்றார்‌. பணமா பாசமா பைசா யாப்‌ பியார்‌' என இந்தி 


யில்‌ ஏ.வி.எம்‌ இவர்‌ இயக்க எடுத்தது, வெளிவரும்‌ ஒருவாரத்‌ 


தார்‌. 
(ஜீபூம்பா) 


படும்‌ பாட்டில்‌ 


05.4 தமிழ்‌ இலக்யெ வர்லாறு 
தின்முன்‌ மாரடைப்பால்‌ மறைந்தார்‌. கவிஞர்‌ சக்இசரணன்‌ 
திறனறிந்து இரு.&.6.ஈ௩. கொண்டு வெளிக்கொணரச்‌ செய்தார்‌; 
கொத்தமங்கலம்‌ சுப்புக்கு நிதி திரட்டித்‌ தந்தார்‌. தொடர்புக்கு; 
A.K,R. 2C. Nehru St. Gandhi Nagar, Trichy-6 


தமிழ்வாணன்‌ : (ராமநாதன்‌) 5-5-1922_—11-10-1977. 
தேவகோட்டை. இலக்குமணன்‌ செட்டியார்‌: பிச்சம்மை, 
மணம்‌ 28-1-1951இல்‌ மனைவி கலைச்‌ செல்வி மணிமேகலை. 
மக்கள்‌: லட்சுமணன்‌ தமிழ்‌ எம்‌.ஏ., லேனா தமிழ்வாணன்‌ 
எனக்‌ கல்கண்டு ஆசிரியர்‌. ரவி பி.காம்‌. மணிமேகலை பிரசுரம்‌ 
பொறுப்பாளர்‌. லட்சுமி, சகுந்தலை. 47 முதல்‌ கல்கண்டு 
ஆசிரியர்‌. படைப்புகள்‌ 130 நாவல்கள்‌. சமூக நாவல்கள்‌ 7. 
சிறுகதைத்‌ தொகுப்பு 2. இவரது மர்ம நாவல்களை ஆராய்ந்து 
திருமதி. சு. சுனந்தாதேவி டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுளார்‌. 
காஞ்சிபுரம்‌ பச்சையப்பன்‌ ஆசிரியர்‌ சங்கர்லால்‌ பற்றித்‌ தனி 
ஆய்வு மிசய்கிறார்‌. இன்னும்‌ நான்கு பேர்‌ எம்‌.பில்‌ ஆய்வேடு 
அமைக்கின்றனர்‌. 


ஆர்தர்‌ கானன்‌ டாயில்‌ கற்பித்த செர்லக்‌ ஹோம்ஸ்‌ 
போலே சங்கர்லால்‌ என்ற துப்பறியும்‌ நிபுணரைப்‌ படைத்து 
உலவவிட்டார்‌ 22 நாவல்களில்‌! பின்‌ தன்‌ பெயரிலேயே ஹவா 
யில்‌ சிகாகோவில்‌.டோக்கியோவில்‌ கெய்ரோவில்‌, பிராங்பாட்‌ 
டில்‌ தமிழ்வாணன்‌ என்றொரு துப்பறியும்‌ பாத்திரம்‌ படைதீ 
தார்‌ 6 நாவல்களில்‌. கருநாகம்‌, . கருகிய கடிதம்‌, மஞ்சள்‌. 
தலையணை, ஆயிரம்‌ கண்கள்‌, கதவு திறந்தது கை தெரிந்தது, 
மீனழக, நடுவிரல்‌, காலடி ஓசை என 76 மர்ம நாவல்கள்‌ 
படைத்தார்‌. இப்படித்‌ தமிழ்க்‌ கதையுலகில்‌ துப்பறியும்‌-மர்ம 
நாவல்களைப்‌ படைத்து ஒரு பெரும்‌ பரபரப்பு ஏற்படுத்திய 
வர்‌. தாம்‌ அணிந்திருந்த கறுப்புக்‌ கண்ணாடி, தொப்பி 
களையே குறியீடுகளாகவும்‌ அமைத்துச்‌ சாதனை புரித்தார்‌. 
நாவல்‌ வரலாற்றில்‌ ஓர்‌ இடம்‌ ' உண்டு; சோதிடம்‌ கைரேகை 
சமயம்‌ மருத்துவம்‌ போன்ற பல்துறை வித்தகர்‌; “துணிவே 
துணை” என்றவர்‌. தொடர்புக்கு : மணிமேகலைப்‌ பிரசுரம்‌, 
4, தணிகாசலம்‌ செட்டி சாலை, சென்னை-—17. (442926) 


அரு. ராமநாதன்‌ : 7-7-1924-:8.10-1974 இராமநாதபுர 
சண்டனூர்‌. அருணாசலம்‌ செட்டியார்‌: வள்ளியம்மை, ஆச்சி. 
திருசசி வளவர்‌ கல்லூரி உயர்நிலைப்பள்ளி, செனனை 
பச்சையப்பன்‌ கல்லூரி இன்டர்‌ (43). 47-51 திருச்சியில்‌ *'கா தல்‌” 
திங்களிதழ்‌ தொடங்கி நடத்தல்‌, 58இல்‌ சென்னைக்கு வரல்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 655 


பிரேமா பிரசுரம்‌, பிரேமா ஆர்ட்‌ பிரிண்டர்ஸ்‌ தொடங்கி 
நடத்தல்‌. கலைமணி இதழாசிரியர்‌. 


கதாநாயக (52) அம்பிகாபதி (54) பழையரைர்நீலி (55), 
கோழிப்பந்தயம்‌ (55) போல்வன சிறுகதைகள்‌. வீரபாண்டியன்‌ 
மனைவி, அசோகன்‌ காதலி, குண்டு மல்லிகை (95) நாயனம்‌ 
செளந்தர வடிவு போன்றன நாவல்கள்‌. அசோகன்‌ காதலி 
வானொலியில்‌ 14 மொழிகளிலும்‌ 'காரூவகி' என்ற பெயரில்‌ 
ஒலி பரப்பானது. குண்டு மல்லிகை கல்கியில்‌ தொடர்‌ கதையாக 
வந்தது. வீரபாண்டியன்‌ மனைவி 10 ஆண்டுகள்‌ தொடர்‌ 
கதையாக வந்தது; 8 பாகம்‌ கொண்டது. பிற: வெற்றிவேல்‌ 
வீரத்தேவன்‌, வேதாளம்‌ சொன்ன கதைகள்‌, சிந்தனையாளர்‌ 
பிளேட்டோ, பெஞ்சமின்‌ பிராங்கிலின்‌, நிறைய ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகள்‌ (காதலில்‌). 


அரசியல்கிட்டே போகாதவர்‌. பெரும்பாலும்‌ எல்லாத்‌ 
துறையிலும்‌ பளிச்சிட்டார்‌. எந்தத்‌ துறையிலும்‌ முழுமையும்‌ 
செம்மையும்‌ காணும்‌ சாதனையாளர்‌. வாழ்வின்‌ பிற்பகுதியில்‌ 
68முதல்‌ சோதிட ஈடுபாடு. பிரேமா ராசிபலன்‌.வெளியிட்டார்‌. 
பிரேமா ஜோதிடச்‌ குழு' அமைத்தார்‌. 


தாம்‌ நாவல்கள்‌ படைத்ததோடு, நாவல்‌ வளர்ச்சிக்கும்‌ 
நற்றொண்டு ஆற்றியுள்ளார்‌. வடுவூரார்‌ ஆரணியாரோடு 
அமிழ்ந்து போன துப்பறியும்‌ நாவல்‌ துறையைப்‌ புதுக்கி மர்ம 
நாவல்கள்‌ என மகுடமிட்டு, கைதேர்ந்த சிரஞ்சீவி, மேதாவி, 
வேலவன்‌, பி.டி. சாமி போன்றோரைக்கொண்டு நவீன உத்திக 
ளோடு 150 நாவல்கள்‌ வெளியிட்டவர்‌. சந்திர மோகன்‌ 
கொண்டு விஞ்ஞான விசித்திர நாவல்கள்‌ வெளிக்கொணர்ந்‌ 
தார்‌. 


மனைவி ரெங்கநாயகி அச்சி (கோட்டையூர்‌) மக்கள்‌; 
அருணாசலம்‌ (பிரேமா ஆர்ட்‌ பிரின்டர்ஸ்‌, வள்ளியம்மை, 
கண்ணன்‌ பிரேமா பிரசுரம்‌, காதல்‌ ஆசிரியர்‌ ரவி, உறுதுணை 
யாளர்‌ மேலாளர்‌ மெய்யப்பன்‌ (மைத்துனர்‌). வரலாற்று 
வக்கணையுடன்‌ வளமார்‌ நாவல்‌ படைத்திடும்‌ வல்லாளர்‌. 
அரு ராமநாதன்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ நல்லிடம்‌ பெற வேண்டி 
யவர்‌, இயலிசை நாடக மன்றம்‌, 'கலைமாமணி' விருது வழங்‌ 
இயது. தொடர்புக்கு: பிரேமா ஆர்ட்‌ பிரிண்டர்ஸ்‌, 35, ஆர்க்காடு 
சாலை, கோடம்பாக்கம்‌, சென்னை - 24, (420325) 


ஜெகசிற்பியன்‌ (பாலையா, 19-6-1925-—1978. மாயவரம்‌. 
கிருத்துவர்‌ ஓரளவு சமூக நாவலும்‌ பேரளவு வரலாற்றுப்‌ 


956 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


புதினமும்‌ படைத்த சாதனையாளர்‌. ஜீவகீதம்‌, மண்ணின்‌ 
குரல்‌, கிளிஞ்சல்‌ கோபுரம்‌, காணக்கிடைக்கா த தங்கம்‌, சொர்க்‌ 
கத்தின்‌ நிழல்‌, காவல்‌ தெய்வம்‌, இனிய நெஞ்சம்‌, தேவ 
தரிசனம்‌ போன்றன சமூகம்‌. நாயகி நற்சோணை, மகரயாழ்‌ 
மங்கை, பத்தினிக்‌ கோட்டம்‌, ஆலவாய்‌ அழகன்‌, திருச்சிற்றம்‌ 
பலம்‌, மாறம்பாவை, நந்திவர்மன்‌ காதலி, சந்தனத்‌ திலகம்‌ 
போல்வன வரலாறு. சிறுகதைகளும்‌ செய்துள்ளார்‌; பாரத 
புத்திரன்‌, ஊமைக்குயில்‌, பொய்க்கால்‌ குதிரை, நொண்டிப்‌ 
பிள்ளையார்‌, நரிக்குறத்தி, கடிகாரச்‌ சித்தர்‌, -நிழலின்‌ கற்பு, 
அஜநயனம்‌ தொகுப்புகள்‌ என 125 நூல்கள்‌. 


வினோபாவின்‌ பூதான இயக்க விளக்கமே “மண்ணின்‌ குரல்‌'. 
களம்‌ சீராளன்‌ பட்டி; நிலக்கிழார்கள்‌ குமாரசாமியும்‌ சிவகுரு 
நாதனும்‌ உழவர்களை வஞ்சிக்கன்றனர்‌. பின்னவர்‌ மகன்‌ 
சாமிநாதன்‌ அவர்கட்காகப்‌ பாடுபடுகிறான்‌. ஜோதிலிங்கம்‌ 
சர்வோதயக்‌ கொள்கைப்‌ பரப்பாளனாகப்‌ படைக்கப்‌ படு 
கிறான்‌; கதையின்‌ முடிவு கல்நெஞ்சையும்‌ கரைய வைக்கும்‌. 
விடுதலைக்குப்‌ பிந்திய வாழ்வு வெறும்‌ *கிளிஞ்சல்‌ கோபுரம்‌: 
போன்றுளது.கடும்‌ உழைப்பால்‌ நிமிர.வேணும்‌ என்ற கருத்துக்‌ 
கொண்டது. மனித நேயம்‌ மிக்க நரசு, ஆதரவு நாடும்‌ 
கண்ணம்மா மூலம்‌ வாழ்வுப்‌ போராட்டங்களை விளக்குவது. 
பர்மா அகதி சபேசன்‌ இறுதிவரை இந்தியப்‌ பற்றும்‌ தேசிய 
வுணர்வும்‌ கொண்டு, நாட்டைக்‌ காட்டிக்‌ கொடுப்போரைத்‌ 
தடுக்கும்‌ போது மடிகிறான்‌. அப்போது தேசிய கீதத்தை ஜீவ 
கீதமாகக்‌ கேட்டு உயிர்‌ விடுகிறான்‌. இனிய நெஞ்சம்‌ பொருள்‌ 
புகழ்பெறும்‌ஆவல்‌, சர்வோதயத்‌ தொண்டு எனும்‌ வாழ்வின்‌ 
இரு பக்கங்களைக்‌ காட்டுவது. உழவுக்கும்‌ தொழிலுக்கும்‌ 
வந்தனை செய்து சிறப்பது சித்திரிப்பது காணக்‌ கிடைக்காத 
தங்கம்‌. திருச்சிற்றம்பலம்‌ சைவம்‌ பேசும்‌ சமய நாவல்‌; தேவார- 
பெரிய புராணத்தையும்‌ அடியொற்றியது. பத்தினிக்‌ கோட்டம்‌ 
சிறந்த படைப்பு; உத்தம சீலி பாத்திரம்‌ உள்ளத்தில்‌ ஊடுருவி 
நிற்பது. 


இவர்‌ நாவல்களில்‌ எல்லாம்‌ நாட்டுப்பற்று, தேசியவுணர்வு 
ஓங்கி நிற்கும்‌. பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ முழு மாந்தர்களாக 
(Round Characters) முழுமை பெற்று மிளிர்வர்‌. உரையாடல்கள்‌ 
மொழி வளமையுடன்‌ அதே சமயம்‌ யதார்த்தம்‌ கெடாது 
இயன்று வரும்‌. இவர்‌ சிறுகதைகளில்‌ 'கடிகாரச்‌ சித்தர்‌, நரிக்‌ 
குறத்தி, நொண்டிப்‌ பிள்ளையார்‌, மனிதத்துவம்‌ போன்றன 
பன்முறை படித்து மகிழும்‌ பான்மையன, 


மது. ச்‌. விமலானந்தம்‌ - 957 


74இல்‌ பிரான்‌ மலை பாரி விழாவில்‌ *நற்கதை நம்பி” 
பட்டமும்‌, 79இல்‌ திரு. வி.க. விருதும்‌ வழங்கப்பெற்றது. 
ஜீவகீதம்‌ 18 இந்திய மொழிகளில்‌ பெயர்க்கப்பட்டது. 
துணைவியார்‌ தவசீலி. மகளிர்‌ மூவர்‌ அஜந்தா, வசீகரி, ஏழிசை 
வல்லபி; முதல்‌ இருவரும்‌ கல்லூரி ஆசிரியைகள்‌. தொடர்புக்கு: 
172. பத்தாவது குறுக்குத்‌ தெரு, புலியூர்‌ முதற்‌ சாலை, 
டிரஸ்ட்புரம்‌, சென்னை-24. 


கண்ணதாசன்‌ : 1927-1981. கவிஞர்‌ கதைஞராகவும்‌ 
கதிரொளி வீசுகிறார்‌. தொடக்கத்தில்‌ இலக்கிய வளமமையக்‌ 
கதைகள்‌ படைத்தவர்‌, பின்னர்‌ தம்‌ அனுபவங்களின்‌ வார்ப்‌ 
பாக நடப்பியல்‌ கதைகளை வடித்துச்சென்றார்‌. கவிதை 
இடத்தைக்‌ கதை கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ கவ்வும்‌ நிலையும்‌, 
அனைத்துக்‌ தர மக்களாலும்‌ படித்தறியப்படுவதால்‌ தம்‌ 
கருத்துக்களைக்‌ கதைகளாகவும்‌ படைத்துத்‌ தம்‌ பங்கினை 
ஆற்றிச்‌ சென்றுளார்‌. பெரிதும்‌ குறு நாவல்களே! 


ஏ. வி. பி. ஆசைத்தம்பி : விருதுநகர்‌. திராவிட 
முன்னேற்றக்‌ கழக வீரர்‌. எம்‌.பியாக இருந்தவர்‌ எழுத்துலகில்‌ 
சிறந்தொளிர்ந்தவர்‌; ஏடும்‌ நடாத்தியவர்‌. அரசியல்‌ சுழலில்‌ 
இவர்‌ தம்‌ அரிய படைப்புத்‌ திறன்‌ மறக்கப்பட்டு விட்டது. 
கதையுலகில்‌ கணிசமான டங்கா ற்‌ றியமை நினைவுகூரத்தக்கது. 


மழை கலப்பு மணத்தைச்‌ சுற்றி அமைவது. ஓர்‌ ஏழைக்‌ 
காதலனுக்கும்‌ (தேவன்‌) பணக்காரப்‌ பெண்ணுக்கும்‌ (மல்லிகா) 
இடையே காதல்‌ தோன்ற, சாதியும்‌ சமயமும்‌ குறுக்கே நிற்‌ 
கின்றன. சொந்தச்‌ சாதியில்‌ ஒரு பதினைந்து ஆண்டுகட்குப்‌ 
பெண்‌ எடுக்கவோ கொடுக்கவோ கூடாதெனச்‌ சட்டம்‌ வர 
வேணும்‌, மீறுவோர்‌ மீது கடும்‌ நடவடிக்கை எடுத்தால்‌ ஒழிய 
சாதி ஒழியாது என்ற எழுச்சிக்‌ குரல்‌ கொடுப்பது. கசந்த 
கருப்பு பராசக்தியின்‌ தொடர்ச்சி. விதவை கல்யாணிக்கு அவள்‌ 
அண்ணன்மார்கள்‌ மறுமணம்‌ செய்து கொடுக்கும்போது, மண 
மகன்‌, தம்பித்துரை பகுத்தறிவுப்‌ பிரசாரம்‌ செய்ததால்‌ சிறை 
யில்‌ அடைக்கின்றனர்‌. கல்யாணி கடுங்‌ துன்பம்‌ அடைகிறாள்‌. 
இருவரும்‌ முடிவில்‌ மணம்பூணாமலே மடிகின்றனர்‌. பகுத்‌ 
தறிவும்‌ சீர்திருத்தமும்‌ செய்வோர்‌ துன்புறவே செய்வர்‌; அது 
கொண்டு உறுதி குலையாதிருக்க வேண்டும்‌ என்ற குறிக்கோள்‌ 
கூறுவது. பிற; வெறுங்கூடு, தியாகச்‌ சுடர்‌, பிணங்கள்‌ 
போன்றன. 


த. இ.--61 


958 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நாரண துரைக்கண்ணன்‌: 1906. முதல்‌ சிறுகதை 'வேனில்‌ 
வந்தது” மணி திருநாவுக்கரசு முதலியாரின்‌ தமிழரில்‌. ஜீவா 
வின்‌ சிறுகதைகள்‌ |,!1, பார்வதி, அழகாம்பிகை, தேவகி, 
அம்சா நந்தி, சபலம்‌, மேனகா என 8 தொகுதிகள்‌. யான்‌ ஏன்‌ 
பிறந்தேன்‌” முதல்‌ நாவல்‌ (27). இவ்வுலகைத்‌ திரும்பிப்‌ 
பாரேன்‌, (30) காதலனா? காதகனா? (35) (கல்லூரி மாணவர்‌ 
களை வைத்து),தாசி ரமணி(36) தேவதாசி சட்டத்தை ஓட்டி), 
உயிரோவியம்‌ (40) ஒரு புரட்சிப்‌ புதினம்‌. நடராசனிடம்‌ தமிழ்‌ 
கற்கும்‌ கற்பகம்‌ அவனையே உயிரினும்‌ மேலாக தேசிக்கிறாள்‌. 
அவனும்‌ அப்படியே. ஆனால்‌ சாதியும்‌ அந்தஸ்தும்‌ தடுத்தன. 
சந்திரசேகரனை மணக்கிறாள்‌. புக்ககம்‌ போகும்‌ கற்பகம்‌ 
“உடலுக்கு இவர்‌, உயிருக்கு அவர்‌;' உண்மைக்‌ காதல்‌ ஒரு 
போதும்‌ அழியாது என்கிறாள்‌. உண்மையறிந்த கணவன்‌ 
அவளைத்‌ தங்கையாகவே வரிக்கிறான்‌. மூவரின்‌ முக்கோண 
அன்பின்‌-தியாகத்தின்‌ உயிரோவியமாகறது. 


சீமான்‌ சுயநலம்‌ : (61) ஒர்‌ அரசியல்‌ நாவல்‌. காந்திக்கும்‌ 
காங்கிரசுக்கும்‌ கற்பனைப்‌ பெயர்‌ தந்து, சுதந்திர நாள்‌ நெருங்‌ 
கும்‌ சமயத்தில்‌ போராட்டக்‌ கட்சிகட்குள்ளே களைத்த உட்‌ 
பூசல்‌- இடையே தவிக்கும்‌ மக்கள்‌ நிலை விளக்குவது. “தியாகத்‌ 
தழும்பு” 42 போராட்டப்‌ படப்பிடிப்பு. புதுமைப்‌ பெண்‌, 
கோகிலா (பாடகி பற்றியது), வேலைக்காரி பணம்‌ சமூகத்தைப்‌ 
படுத்தும்‌ பாடு பேசுவது. தனம்‌ என்ற ஏழை ஒரு பணக்கார 
னிடம்‌ ஏமாறுகிறாள்‌; பெற்ற குழந்தையைக்‌ கொன்று ஒரு 
பணக்கார விதவை புதைக்க 'அப்பழியும்‌ இவள்மேல்‌ விழுகிறது. 
ஒரு பணக்காரியை மணம்புரிந்த பழைய காதலன்‌ பழகிய 
பழக்கம்‌ கருதி அவளைக்‌ காப்பாற்றுகிறான்‌. தரங்கிணி (64) 
நட்பு புரியும்‌ நற்செயல்‌ ஒட்டியது. பெண்‌ பார்க்க வந்த 
செளந்தரராஜன்‌ உள்ளமும்‌ தரங்கிணி உள்ளமும்‌ நேயம்‌ 
கொள்கின்றன. ஏழ்மை நிலை கருதிப்‌ பிள்ளை வீட்டார்‌ 
சம்மதம்‌. தராது சென்றுவிடுகின்றனர்‌. தோழி காதரீன்‌, 
சுகோதரன்‌ ஜோசப்‌ இருவரும்‌ தங்கள்‌ வீட்டில்‌ மணம்‌ முடிக்‌ 
கின்றனர்‌. பின்‌ பெற்றோரும்‌ ஏற்கின்றனர்‌! வேடதாரி, 
தும்பைப்பூ, நிறுத்துங்கள்‌ திருமணத்தை! நடுத்தெரு 
நாராயணன்‌ (நடைபாதை வாதிகள்‌ பற்றி), சர்வபரித்யாகம்‌, 
கண்ணழகி, மணிவிழா, குங்குமம்‌ சிரித்தது (இரண்டும்‌ முற்றுப்‌ 
பெறவில்லை. ) கதைகள்‌ வெறும்‌ பொழுது போக்கிற்காக 
அல்லாது மக்கள்‌ நல்வாழ்வே தோக்காகக்‌ கொண்டவை. 
விதவை, தாசிகள்‌, கலப்பு மணம்‌, தீண்டாமை சாதி ஒழிப்பு 
போன்ற சமுதாயப்‌ பிரச்சனைகள்‌ பற்றியன. பலரைத்‌ தம்‌ 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 959 


பிரசண்ட விகடன்‌ மூலம்‌ ஊக்கிக்‌ கதாசிரியர்களாக உருவாக்கிய 
பெருந்தகை! தமிழ்‌ டால்ஸ்டாய்‌ எனப்‌ போற்றலாம்‌. முகவரி 
“ஜீவோதயம்‌' 25, கங்கையம்மன்‌ கோவில்‌ தெரு, சூளைமேடு? 
சென்னை-94, 


பி. எம்‌. கண்ணன்‌: 8-8-1910. செங்கை மாவட்ட பழந்‌ 
தண டலம்‌. நரசிம்மாச்சாரியா: ரெங்கநாயக அம்மாள்‌. 
பச்சையப்பன்‌ உயர்நிலைப்‌ பள்ளி-கல்லூரி பி.ஏ. 31இல்‌ பயிலு 
தல்‌: பாடம்‌ படிக்கா து ஆங்கில இலக்கியம்‌ படித்து ஆங்கிலத்‌ 
தில்‌ எழுதுதல்‌; எனவே தேர்ச்சி பெறவில்லை. சிட்டி இவரது 
தோழர்‌. 37-49 அனுமான்‌ உதவியாசிரியர்‌ , 50-53 ஆனந்த 
உதயம்‌, 54-56 கலாவல்லி. முழு நேர எழுத்தாளர்‌. 70க்குப்‌ 
பின்‌ எழுதுவதில்லை. 


எழுதத்தூண்டியவர்‌ வ.ரா. இவர்‌ தி. ஜ.ரவின்‌ டர்‌, 
முதல்‌ கதை “விளையாட்டின்‌ வினை" சிட்டியின்‌ முரசில்‌. முதல்‌ 
நாவல்‌ “பெண்‌ தெய்வம்‌' (43). பவழமாலை, ஒற்றை 
நட்சத்திரம்‌ சிறுகதைத்‌ தொகுப்புகள்‌. தேவதாயகி, வாழ்வின்‌ 
ஒளி, நாகவல்லி, சோறும்‌ சொர்க்கமும்‌, கன்னிகா தானம்‌, 
அன்னையூமி, ஜோதி மின்னல்‌, முள்வேலி, நீலத்தாமரை, தேன்‌ 
கூடு, காந்த:மலர்‌, தேவானை, அன்பே லட்சியம்‌, மலர்விளக்கு, 
இன்பக்‌ கனவு, மண்ணும்‌ மங்கையும்‌, மலரும்‌ மதுவும்‌, பெண்‌ 
ணுக்கு ஒரு நீதி, இன்பப்‌ புதையல்‌, நிலவே நீ சொல்‌. 


கதைப்பொருள்‌: குடும்பச்‌ சூழலும்‌, சிக்கலும்‌, கனிமனித 
னுக்கும்‌ சமுதாயத்துக்கும்‌ உள்ள தொடர்புகள்‌. பலசமயம்‌ 
சமுதாயப்‌ பிற்புலத்தை அறுந்தபட்டமாக விட்டு, தனி மனித 
உணர்வுகளுக்கே முதன்மை தந்து விடுவதால்‌ நாவல்‌ தோல்வி 
யுறுகின்றது. எனபவ இவரை மிகை உணர்ச்சி நாவலாசிரியர்‌ 
என மதிப்பிடுகிறார்‌ க. கைலாசபதி! 


மணம்‌ 29இல்‌, மனைவி புஷ்பா. மக்கள்‌: : சாரங்கன்‌ ட... C. 
சினிவாசன்‌ &ர, ராஜ நாராயணன்‌, ராமகிருஷ்ணன்‌, சந்திர 
சேகர்‌, ரத்னம்‌, பரிமளா, ஜெயந்தி, பத்திரிகை தருமம்‌ பின்‌ 
பற்றுபவர்‌, ஒன்றில்‌ எழுதும்போது இன்னொன்றில்‌ எழுதார்‌, 
பெருந்தன்மையால்‌, நாகவல்லி ஸ்ரீதரின்‌ கல்யாணப்‌ பரிசாக; 
வாழ்வின்‌ ஒளி கே. எஸ்‌. கோவின்‌ ஜ்னற்தாவாக, மலரும்‌ 
மதுவும்‌ வியட்தாம்‌ வீடாக வந்தன! முகவரி: 9. பக்தவத்சலம்‌ 
தெரு, தாம்பரம்‌ மேற்கு, சென்னை-£5. 


960 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சாண்டில்யன்‌ : (பாஷ்யம்‌) 10-11-1910. சொந்த ஊர்‌ 
மாயவரம்‌ அருகே திரு இந்தளூர்‌; பிறந்தவூர்‌ திருக்கோயிலூர்‌. 
ராமானுஜ ஐயங்கார்‌, பூங்கோவில்வல்லி. நன்னிலம்‌ பண்ணை 
நல்லூர்‌ திண்ணைப்பள்ளி, பச்சையப்பன்‌ உயர்நிலைப்பள்ளி, 
சைதை மாதிரிப்‌ பள்ளி, திருச்சி வளவர்‌ கல்லூரி இன்டர்‌. 


சட்டமறுப்பு இயக்கம்‌ கரணியமாக அரசியலில்‌ இறங்கல்‌; 
காங்கிரஸ்‌ உறுப்பினரா தல்‌. 


32-இல்‌ “முன்னேற்றம்‌ (சென்னை கம்யூனிஸ்ட்‌ வார இதழின்‌ 
ஆசிரியர்‌. முதல்‌ கதை “சாந்த சீலன்‌'; காங்கிரசை ஆதரித்து, 
ஆசிரியர்‌ வேலை போதல்‌. 1935--1942 சுதேசமித்திரன்‌ நிருபர்‌. 
கருத்து வேற்றுமையால்‌ விலகி, 43-இல்‌ இந்துஸ்தான்‌ வார 
ஏட்டின்‌ துணை ஆசிரியர்‌. 4 ஆண்டுகள்‌ வாகினியில்‌ பணி; என்‌ 
வீடு, சொர்க்க சீமா முதலிய உருவாக்கத்தில்‌ பங்கு. மீண்டும்‌ 
சுதேசமித்திரன்‌ வாரப்‌ பதிப்பில்‌ கலைத்துறை ஆசிரியர்‌. தென்‌ 
னிந்தியப்‌ பத்திரிகையாசிரியர்‌ சம்மேளனம்‌ கொண்டு, 
பத்திரிகைத்‌ தொழிலை, தொழிற்சங்கமாக ஆக்க முயன்றார்‌; 
அடுத்த ஆண்டு நிறைவேறல்‌. பத்திரிகைத்‌ தொழில்‌ பற்றிய 
முதல்‌ செய்திப்‌ படம்‌ தயாரித்தல்‌. 


முதல்‌ நாவல்‌ 'பலாத்காரம்‌' (33) தமிழில்‌ தோன்றிய சத்திய 
கிரகம்‌ பற்றிய முதல்‌ நாவல்‌. முதல்‌ வரலாற்று நாவல்‌ “ஜீவபூமி' 
(42). சமூக நாவல்கள்‌ : செண்பகத்‌ தோட்டம்‌, மனமோகம்‌ 
போன்ற 6 என்றாலும்‌ சரித்திர ' நாவலால்தான்‌ பேரும்‌, 
புகழும்‌. மொத்த நாவல்கள்‌ 50. சிறந்தது யவனராணி. உதய 
பானு, கன்னிமாடம்‌, மலைவாசல்‌, ஜலதீபம்‌, ராஜதீபம்‌, 
பல்லவதிலகம்‌,ஜீவபூமி, மஞ்சள்‌ ஆறு, ஒன்பதாவது (சிறுகதை). 
கட்டுரையாசிரியராகவும்‌ திகழ்கிறார்‌. கலைமகளில்‌ எழுதியன. 
இவர்‌ படைப்புக்கள்‌ அனைத்தும்‌ பெரியன-பாரியன. இந்த 


வருணனைகள்‌ எங்கிருந்துதான்‌ வருகின்‌ றனவோ? வியக்கத்‌ 
தான்‌ வேண்டியுள து. 


எழில்‌ முதல்வன்‌ 'சாண்டில்யன்‌ கதைகளில்‌ வரலாறும்‌ 
இல்லை, நாவலும்‌ இல்லை. வெறும்‌ புனைவுகளை (Fantacy) 
என்றுதான்‌ கூறவேண்டும்‌ கதைமாந்தர்களின்‌ பெயர்களை 
வரலாற்றுப்‌ பெயர்களாக வைத்துவிடுவதால்‌ மட்டும, வர 
லாற்று நவீனங்களாகி விடுமா! ஒரே அச்சில்‌ வார்க்கப்பெற்ற 
வெவ்வேறு உருவஙஜ்களே' என்கிறொர்‌! பெரிதாக எழுதுவது 


பெரிய காரியம்தான்‌. சட்டியில்‌ இருந்தால்தானே அகப்பையில்‌ 
வரும்‌. ஆனால்‌ பலமே பலவீனமாக விடுகிறதே! 


மது. ச. விமலானந்தம்‌ 961 


29-இல்‌ திருமணம்‌, மனைவி ஸ்ரீரங்கம்‌ சடகோபாசாரியார்‌ 
மகள்‌ ரெங்கநாயகி. மக்கள்‌ : சடகோபன்‌, பொருளியல்‌ 
வரலாறு அரசியல்‌ எம்‌. ஏ., கிருஷ்ணன்‌ எம்‌. ௭௫. இயற்பியல்‌, 
இருவரும்‌ வைணவக்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்கள்‌: மகளிர்‌ : வேத 
வல்லி, புஷ்பவல்லி, விஜயவல்லி, பத்மா சாண்டில்யன்‌ 
(பாடகர்‌), லட்சுமி, முகவரி: 38, மகாலட்சுமி தெரு, 
சென்னை-17. (444736) : 


- த, நா. சுப்ரமண்யம்‌; 1912 நாவலாசிரியராகவே எழுத்‌ 
துலகில்‌ நுழைந்தவர்‌. சிறந்த படைப்பாளியாகவும்‌ சீரிய விமர்‌ 
சகராகவும்‌ ஒருசேர விளங்கித்‌ தற்கால இலக்கிய உலகில்‌ மிக 
முக்கியமானவராக விளங்குபவர்‌. படைத்தவை: பசி (40) 
பொய்த்‌ தேவு (42), ஏழுபேர்‌ (47), ஒருநாள்‌ (50), அசுரகணம்‌ 
(59), “விடுதலையா, வாழ்ந்தவர்‌ கெட்டால்‌, அவரவர்‌ பாடு, 
ஆட்கொல்லி, இரண்டு பெண்கள்‌, குறுக்குச்‌ சுவர்‌, பெரிய 
மனிதன்‌ போன்றன புதினங்கள்‌. தெய்வ ஜனனம்‌ (55), 
ஆடரங்கு(65), கருகாத மொட்டு (66) சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. 
அன்புவழி (ஸ்வீடிஷ்‌), தபால்காரன்‌ (பிரெஞ்சு) நாவல்களை 
யும்‌ பெயர்த்துள்ளார்‌. உலகத்துச்‌ சிறந்த நாவல்கள்‌ என 
59-இல்‌ அறிமுக நூலும்‌ ஆக்கியுள்ளார்‌. 


The artistic impulse, The necessity for expression: 
இரண்டுமே தாம்‌ கதை எழுதக்‌ காரணம்‌ என்கிறார்‌. இலக்‌ 
இயத்தில்‌ செம்மையும்‌ தரமுமே இன்றியமையா இலட்சியங்‌ 
களாகக்‌ கொண்டவர்‌. கலை கலைக்காகவே என்ற கோட்பாட்‌ 
டினர்‌. முற்போக்கு இலக்கியத்தை எதிர்ப்பகே கொள்கையாகக்‌ 
கொண்டவர்‌. இந்தநோக்குடைய Congress for cultural Freedom 
என்ற நிலையத்தின்‌ இந்திய உறுப்பினர்‌; அதன்‌ ஏடான 
est-ன்‌ ஆசிரியர்‌. 


பொய்த்தேவு தலைப்பினைத்‌ திருவாசகத்திலிருந்து, எடுத்‌ 
தமைத்து, அதன்‌ கருத்தையே கதையின்‌ உட்பொருளாக வைத்‌ 
துள்ளார்‌. “மனிதனுக்கு ஒரு தெய்வம்‌ திருப்‌ தியளிப்பதில்லை; 
பல தெய்வங்கள்‌ தேவையாக இருக்கின்றன. ஒவ்வொரு வினா 
டிக்கும்‌ ஒரு தெய்வம்‌ தேவையாக இருக்கிறது என்று சொல்‌ 
வதும்‌ மிகையாகாது. இந்த விநாடியின்‌ ஒரே தெய்வம்‌ அடுத்த 
விநாடி பொய்த்து விடுகிறது; பொய்த்‌ தவு ஆகிவிடுகிறது 
என விளக்கம்‌ தந்துவிடுகிறார்‌. நடைபெறும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
கொண்டே ஒரு தத்துவ தரிசன த்தையே காட்டிவிடுகின்றார்‌, 


+ நா. He. 


962 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வாழ்வு ஒரு வெங்காய - வெற்று வாழ்வாக முடிவதனை 
விளக்குவது. சாத்தனூர்‌ மேட்டுத்‌ தெருவில்‌ வாழ்வின்‌ இன்ப 
துன்பங்களில்‌ அடிபட்டு ஆளான சோமு, ராயரின்‌ ஆதரவுடன்‌ 
முன்னேறி சோமு முதலியாராகக்‌ கும்பகோண த்தில்‌ குடியேறு 
கிறார்‌. வெற்றிமேல்‌ வெற்றி; பணம்‌ குவிகிறது. அதுவே 
தெய்வமாகிறது. இந்த ஏறு திசையிலிருந்து இறங்கு திசை 
தொடங்குகிறது. ஆளாக்கிய ராயர்‌ மறைவு. தன்‌ மகன்‌ தன்‌ 
வைப்பாட்டிகளிடமே தொடர்புகொண்டு இன்புறுவது அதிரச்‌ 
செய்கின்றன; அடிமேல்‌ அடியாக அரிசிக்‌ கட்டுப்பாட்டை 
மீறிய வழக்கில்‌ சிறை செல்கிறார்‌: பணத்தில்‌ புரண்டு பரபரக்க 
வாழ்ந்தபோது தன்னை எண்ணிப்‌ பார்க்க இல்லாதிருந்தது; 
சிறைவாசம்‌ தன்னை உணரச்‌ செய்தது; விடுதலை அடைந்‌ 
ததும்‌ சொத்தை எல்லாம்‌ கோவிலுக்கு எழுதி வைத்துவிட்டு 
எங்கோ சென்று இறுதியில்‌ சோமு பண்டாரமாக சாலை 
யோரத்தில்‌ மாண்டு கிடக்கிறார்‌.சாதாரண சோமு செல்வந்தர்‌ 
சோமு முதலியாராகிக்‌ கடைசியில்‌ சோமு பண்டாரமான 
கதை - வாழ்வே பொய்மையாகும்‌ ௧ரு இலக்கிய மணம்‌ கமழ 
ஏ ற்றமுடைய புதினமாகக்‌ படைக்கப்பட்டுள்ள து. மனித-தெய்வ 
உறவினை நிலைபெறக்‌ கொண்ட நல்ல வல்ல நாவல்‌. 


ஏழு பேர்‌: தஞ்சாவூரில்‌ வாழ்ந்து கெட்ட மம்மேலியரின்‌ 
குடும்பச்‌ சித்திரம்‌. காதல்‌ மணம்‌ பு!யத்‌ துடித்த சீர்திருத்த 
நாட்டம்‌ கொண்ட ஓர்‌ இளைஞன்‌ _ கடைசியில்‌ அத்தை 
மகளையே மணக்கும்‌ கதை. ஒருநாள்‌; சாத்தனூர்‌ வந்த 
மேஜர்‌ மூர்த்தி ஒருநாள்‌ காலை முதல்‌ இரவுவரை கண்டன 
கேட்டன முடைந்து ஒருநாள்‌ கதையாக நனவோட்டமாக 
நன்கு உருவாக்கியுள்ளார்‌. ஒரு கிராம குமுகாயப்‌ போக்கும்‌ 
அதில்‌ ஒரு குடும்பத்தின்‌ நோக்கும்‌ புற-அகப்‌ படப்பிடிப்புக்‌ 
களாகப்‌ படைக்கப்பட்ட புதினம்‌. உலக அனுபவம்‌ பெற்றவர்‌. 
அதுவரை தான்‌ உணராத ஒன்றைத்‌ தன்‌ - குக்கிராமத்தில்‌ 
அதிலும்‌ உலகமே அறியாத தன்‌ மாமி வாழும்‌ வாழ்வே அர்த்த 
முள்ள உண்மை வாழ்வு என உணரும்‌ ஓப்பற்ற கதை. அசுர 
கணம்‌ நனவாடை உத்தியில்‌ நிலைபெறக்‌ கொண்ட புதுமைப்‌ 
புதினம்‌. தான்‌ விரும்பும்‌ ஹோமாவை அடைய முடியாது தடை 
யாக இருக்கும்‌ அவள்‌ அன்னை அவனுக்குச்‌ சூர்ப்பனகையாகவே 
்‌ காட்சி தருவதும்‌ அவளைத்‌ தன்‌ கையாலேயே கொன்றுவிட்ட 
தாகக்‌ கலங்குவதுமான மனப்பிரமையினை நன்கு சித்திரிக்கும்‌ 
நல்ல நாவல்‌; நம்மோடு, உறைந்து போன இதிகாசப்‌ பாத்‌ 
திரத்தை அடிமனத்திலிருந்து மேலெழச்‌ செய்து மன உளைச்‌ 
சலை வெளிக்கொணரும்‌ முறை. வித்தியாசமானதுதான்‌ என்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 063 


றாலும்‌ கருவுக்கேற்ற நிகழ்ச்சிகள்‌ ஏதுமின்மையால்‌ ஏற்றப்‌ 
பெறவில்லை! & க 


இவர்‌ நாவல்கள்‌ எல்லாமே சோ தனைப்‌ படைப்புகளே; 
மனித உணர்வுகளை மையமாகச்‌ கொண்டனவே. மருட்டி 
தந்தாலும்‌ மதித்துப்‌ போற்றத்தக்க நாவலாசிரியர்‌ தாம்‌ 
என்பதை எவரே மறுக்க:இயலும்‌! எவரும்‌ மறக்க முடியா 
எழுத்தாளர்‌! 


கா. ஸ்ரீ. ஸ்ரீ: (ஸ்ரீ நிவாஸாசாரியார்‌) 15-29-1913. செங்கற்‌ 
பட்டு மாவட்ட காந்தூர்‌. ஸ்ரீரங்காச்சாரியார்‌ : ருக்மணி 
அம்மாள்‌. தந்தையிடம்‌ வடமொழியும்‌ சாத்திரமும்‌ பயின்று 
காஞ்சி பச்சையப்பன்‌ உயர்நிலைப்பள்ளி 5.5.1. 30இல்‌; 
தங்கப்பக்தகம்‌ பெறல்‌. பணி: பம்பாய்‌ இந்தி வடமொழி 
புத்தகப்‌ பதிப்பாளர்‌ 31-34; சென்னை இந்தி பிரசார பிரஸ்‌ 
34-41; கலைமகள்‌ துணை ஆசிரியர்‌ 42-73. தாமே தனியாகப்‌ 
பயின்று இந்தியில்‌ (36) தமிழில்‌ (62) வித்துவான்‌. விசாரத்‌ 
(37) காந்திஜீ கையால்‌ சான்றிதழ்‌ பெற்றவர்‌. மணம்‌ 30லுல்‌; 
மனைவி லட்சுமி. மக்கள்‌ : பார்த்த சாரதி. கிருஷ்ணசுவாமி, 
டாக்டர்‌ ராஜன்‌, முரளி; வைதேகி, ஹேமா, டாக்டர்‌ லட்சுமி, 


மகாராஷ்டிர மொழி நாவல்களை - காண்டேகரின்‌ 
படைப்புகளைத்‌ தமிழாக்கித்‌ தந்தவர்‌. ஆண்‌ - பெண்‌ உறவு 
களைச்‌ இத்திரிக்கும்‌ உளவியல்‌ நாவல்கள்‌ தமிழில்‌ உருவாக, 
இவரது காண்டேகர்‌ பெயர்ப்புக்களே அடித்தளம்‌ என்றால்‌ 
மிகையாகாது. “கருகிய மொட்டு” பெயர்ப்பு தமிழ்க்கதை 
உலகில்‌ பெரும்‌ பரபரப்பை ஏற்படுத்திற்று. கு. ப. ரா, கூட 
கருகாத மொட்டு என எழுதத்‌ தொடங்கினார்‌ என்றால்‌ 
பார்த்துக்‌ கொள்ளுங்களேன்‌? வெறும்‌ கோயில்‌, சகோரமும்‌ 
சாதகமும்‌, இருதுருவம்‌, எரி நட்சத்திரம்‌, கிரெளஞ்சவதம்‌, 
வெண்முகில்‌, புயலும்‌ படகும்‌, என 13 நாவல்கள்‌. 


ஸப்த நதிகள்‌ (கலேல்கர்‌), இரு மலர்கள்‌ நிர்மலா (பிரேம்‌ 
சந்த்‌), நாக கன்னிகை (மாட்கோல்கர்‌). கல்ப-ஸ்ஸ்ஸார-மாலா 
(இந்திக்‌ கதைகள்‌). பாரதியின்‌ ‘தராசு இந்தியில்‌ பெயர்‌ த்துள்‌ 
ளார்‌. சிவபோக சாரம்‌, சொக்கநாத வெண்பா போன்றவற் 
றையும்‌ இந்தியில்‌ தந்துள்ளார்‌. சொத்தப்‌ படைப்புகள்‌ : நீல 
மாளிகை, அன்னபூரணி சிறு கதைகள்‌ 100. காந்தம்‌, 
காற்றாடி” காமபாணம்‌ (நாவல்கள்‌). ஆக 60 நூல்கள்‌, 


964 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தமிழ்‌ இலக்கியம்‌ பற்றி “விசால்‌ பாரத்‌ தில்‌ 100 கட்டுரை 
தீட்டியுள்ளார்‌. ரிஷிகளின்‌ வரலாறு, வேத இலக்கிய வரலாறு, 
திவ்விய பிரபந்தம்‌-சமுதாயப்‌ பார்வை மூன்றும்‌ உருவாக்கியுள்‌ 
ளார்‌. இவர்‌ கோயிலுக்குப்‌ போனதில்லை. படிக்காமல்‌ படுப்ப 
தில்லை, அப்படிப்‌ படுத்தால்‌ தூக்கம்‌ வராது பாராட்டு : 61 
செங்கற்பட்டு இலக்கிய மாநாட்டில்‌ (தி.மு.க). அண்ணா 
கேடயம்‌ வழங்கல்‌. காண்டே கருக்கு ஆற்றிய அரும்பணியைப்‌ 
பாராட்டி சிவாஜி உருவம்‌ கொடி கொள்கை பதித்த பட்டயம்‌ 
76இல்‌ அளிக்கப்‌ பெற்றது. 


கா. ஸ்ரீ. ஸ.்ரீஎன்றதும்‌ காண்டேகரும்‌, காண்டேகர்‌ 
என்றதும்‌ கா.ஸ்ரீ.ஸ்ரீயும்‌ உடன்‌ நினைவுக்கு வருவர்‌. மராத்திய 
இலக்கியத்தை மாத்தமிழில்‌ தந்த பெரு மகனின்‌ முகவரி : [1814 
B1. ‘Ayodya’. 3/5 South Bank Rd. Madras 28. (73670) 


த.நா. ஸேனாபதி : 10-2-1914. த.நா. குமாரசாமியின்‌ தம்பி. 
முத்தியால்‌ பேட்டை உயர்‌ நிலைப்பள்ளி மாணவர்‌. 44-47 
பெசன்ட்‌ தியசாபிகல்‌ பள்ளி ஆசிரியர்‌ தனித்துப்பயின்று பி.ஒ. 
எல்‌, எம்‌, ஏ. பட்டம்‌ பெற்றார்‌. 48-72 மஞ்சரி உதவி அசிரியர்‌; 
72 முதல்‌ ஆசிரியர்‌. 46 மணம்‌; மனைவி கெளரி. மக்கள்‌: 
மல்லிகார்‌ ஜுனன்‌ (7.4.5); சுவாமிநாதன்‌ (Solidare); கதா 
மாநிலக்‌ கல்லூரி தமிழ்‌ பி. ஏ. 


33இல்‌ முதல்‌ கதை 'அகஸ்தியர்‌ வந்தால்‌” (விகடன்‌); 32-42 
கலைமகளில்‌ கி.வா. ஐ.வுக்குத்‌ துணை முதல்‌ படைப்பு குழந்தை 
மனம்‌ (45), சுரங்க வழி (சிறுகதைத்‌ தொகுதிகள்‌), : சம்காதர 
பாசம்‌ (குறுநாவல்‌). சிறுத்தை வேட்டை (சிறுவர்‌ கதை). 


சாகித்ய அகா தமிக்காகத்‌ தாகூர்‌ நூல்களை நிறையப்பெயர்த்‌ 
துள்ளார்‌. சரத்சந்திரர்‌ கதைகள்‌ (புலி வேட்டை), தற்கால 
வங்க ஆசிரியர்களின்‌ படைப்புக்களையும்‌ தமிழாக்கம்‌ செய்‌ 
துள்ளார்‌ (தாராசங்கர்‌ பானர்ஜி சிறுகதைகள்‌), தாகூரின்‌ 
கட்டுரைகள்‌, மனிதனின்‌ சமயம்‌, ரவீந்திரர்‌ வாழ்வும்‌ வாக்கும்‌, 
தற்கால வங்கக்‌ கதைகள்‌, நீதிபதி ஏ.எஸ்‌.பி. ஐயர்‌ போன்றன 
பிற. நூல்கள்‌. கண்ணப்பர்‌ வரலாற்றை வங்காளத்தில்‌ 
வடித்துள்ளார்‌. 


பிற மொழி இலக்கியங்களைப்‌ போற்றவேணும்‌: அந்த ஒளி 
கொண்டு நம்‌ மொழியைப்பேணவேணும்‌. தமிழ்‌ இலக்கியத்தை 
வங்க மொழியிலும்‌, வங்க இலக்கியத்தை நம்‌ மொழியிலும்‌ 
பரிவர்‌ த்தனை செய்ய வேண்டும்‌ என்ற நோக்கினர்‌. 16 வயதி 


மது. ச. விமலானந்தம்‌ ஸு 


லேயே காந்தீயத்தில்‌ குதித்தவர்‌. பிரம்ம ஞான சபைத்‌ 
தொடர்பால்‌ சமரச நோக்கினர்‌. சாதித்திமிர்‌ அறவே இல்லா 
தவர்‌. வங்க இலக்கியங்களை வண்டமிழில்வடித்து- தாகூரைத்‌ 
தமிழுக்குத்‌ தந்து புகழ்‌ பெற்ற இவரின்‌ முகவரி: பிளாட்‌ 3ஏ, 
கதவு எண்‌ 28 ௪, கற்பகாம்பாள்‌ காலனி. கொட்டிவாக்கம்‌, 
சென்னை 41, 


உமா சந்திரன்‌ : (ராமச்சந்திரன்‌) 15-10-1915. நெல்லை 
மாவட்ட முன்னீர்ப்பள்ளம்‌. வக்கீல்‌ பூர்ணம்‌ ஐயர்‌: உமா 
பார்வதி (தஞ்சை ஐயம்‌ பேட்டை நல்லிச்‌ சேரி). தென்காசி 
கழக உயர்நிலைப்பள்ளி இறுதி வகுப்பு (33), பாளை தூய 
சவேரியர்‌ கல்லூரி இன்டர்‌(85) பி.ஏ இடையில்‌ விடுதல்‌. 
இந்தியில்‌ விஷாரத்‌ (38). திருச்சி வானொலியில்‌ 43இல்‌ பணி 
யேற்று, 77இல்‌ (4ஆண்டுகள்‌ நீட்டிப்புடன்‌) ஓய்வு. வானொலி 
யில்‌ பல சாதனை புரிந்துள்ளார்‌. நாடகம்‌ இசை-உரைச்‌ 
இத்திரங்கள்‌. குறிப்பிடத்‌ தக்கன : ராஜ பிக்ஷு, அன்புச்சுழல்‌, 
வெள்ளம்‌ வந்தது; ஷரா£வகு ஜோதி, நெய்வேலி, கோககால்‌ 
ஆங்கிலம்‌, சரிதா இதழில்‌ இந்தியில்‌ எழுதிவருகிறார்‌. 


முதல்‌ சிறுகதை சொர்ணத்தேவன்‌' விகடன்‌ 3837இல்‌ முதல்‌ 
நாவல்‌ அன்புச்‌ சுழல்‌ (55) தினமணிகதிர்‌. சிறந்த தாவல்‌, 
“ஒன்றிய உள்ளங்கள்‌ (இலக்கிய நிலையில்‌), அமைப்புத்‌ 
திறனால்‌ “முள்ளும்‌ மலரும்‌”. சச்கரவியூகம்‌(கூட்டுக்‌ குடும்பத்தில்‌) 
தலைவன்‌ மாட்சியும்‌ வீழ்ச்சியும்‌, காய கல்பம்‌, ஆகாயம்‌ பூமி, 
பொழுது புலர்ந்தது, முழுநிலா, அனிச்சமலர்‌, வாழ்வே வா: 
இதயகீதம்‌, திறுகதைகள்‌ 200. இரு தொகுதிகள்‌ வந்துள; 


விண்ணாசை, திரும்பவில்லை. கட்டுரைகள்‌ 100, பெண்ணுக்கு 


நீதி. 


வானொலி நாடகங்கள்‌ 25. இவர்கள்‌ (நகை ஒவியங்கள்‌), 
மனமாளிகை முழு நீள மேடைநாடகம்‌. ஒரு புகையும்‌ 
பொறியும்‌ (சமூகப்‌ பிரச்சனை, கட்டுரை கதை போல 
அமைவது); சினிமாத்‌ துறையிலும்‌ நுழைந்துள்ளார்‌; காரணர்‌ 
வ.ரா. தாயுள்ளம்‌, மனம்போல மாங்கல்யம்‌, கணவன கண்‌ 
கண்ட தெய்வம்‌, இல்லறமே நல்லறம்‌, திருடாதே, எதையும்‌ 
தாங்கும்‌ இதயம்‌ போன்றவற்றில்‌ கணிசமான பங்கா ற்றியுள்‌ 
ளார்‌. இவர்‌ கதைகள்‌ பிறமொழிகளில்‌ வந்துள. ஆதர்ஷ 
வித்தியாலயா செல்வி ஹேமாமாலினி “ஒன்றிய உள்ளம்‌ பற்றி 


எம்‌. பில்‌ ஆய்வு செய்துளார்‌, 


966 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
எழுதவேணும்‌ என்ற அரிப்பு, எழுதுகிறார்‌; கல்லூரி 
நாட்களிலிருந்தே எழுதும்‌ துடிப்புண்டு. மணம்‌ 44இல்‌ மனைவி 
கமலா; மகள்‌ : பூர்ணிமா, பாரதி. மகன்‌ : நடராஜன்‌ [.॥.5 
Supt of police 6.1.0 crime branch. Madras. உமாகிஷோர்‌ 
computer Sc. Ph.D. | B M Sanfrancisco.U.S.A. பூர்ணம்‌ சோம 
சுந்தரம்‌ (1913.83). பூர்ணம்‌ விசுவநாதன்‌ உடன்‌ பிறந்தோர்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது, இனிய இவரின்‌ முகவரி : ॥- 118/2 
33வது குறுக்குத்‌ தெரு. பெசன்ட்‌ நகர்‌ சென்னை-90. (415541) 


சாவி: (சா. விசுவநாதன்‌) 16-8-1916. வ. ஆ. மாம்‌ 
பாக்கம்‌. விகடன்‌, கல்கி துணை ஆசிரியர்‌, குங்குமம்‌ ஆசரியர்‌ 
ஆக இருந்து “சாவி” சொந்த இதழ்‌ நடத்துகிறார்‌. சிறுகதைத்‌ 
தொகுதிகள்‌: மெளனப்‌ பிள்ளையார்‌ (44) வத்சலையின்‌ 
வாழ்க்கை, நாவல்கள்‌: வாஷிங்டனில்‌ இருமணம்‌, விசிறி 
வாழை, வழிப்போக்கன்‌, கோமகனின்‌ காதல்‌, 


'வாஷிங்டனில்‌ திருமணம்‌' அமெரிக்காவில்‌ இந்தியத்‌ திரு 
மணத்தை நடத்திக்‌ காட்டும்‌ முழு நீள நகைச்சுவை நாவல்‌. 
அப்பளம்‌ பறக்கும்‌ அற்புதமும்‌, டோக்கியோவில்‌ தேரோட்ட 
மும்‌ குறிப்பிடத்தக்கன. அந்நாளில்‌ பரபரப்பூட்டிய புதினம்‌. 
தலைப்புக்கள்‌ நாவலின்‌ தலைப்புச்‌ சொற்களைக்‌ கொண்டது. 
புதுமைப்‌ படைப்பு, மேடை நாடகமாகவும்‌ புகழ்‌ பெற்றது. 
“விசிறிவாழை' புதுப்பார்வையும்‌ புதிய: கோணமும்‌ கொண்ட 
சோ தனை நாவல்‌-சாதனை நாவலும்‌ கூட. இளமை கழிந்த 
பின்‌ ஏற்படும்‌ காதலும்‌ மோதலும்‌ பற்றியது. முகவரி: 112. 


ஏ.ஐ. பிளாக்‌. 2-வது தெரு, அண்ணாநகர்‌, சென்னை-(40) 
(613629) 


து. ராமமூர்த்தி: 11-9-1916. சென்னை. கர்ளியின்‌ கண்கள்‌ 
கதம்பச்சரம்‌ சிரித்தது (சிறுகதை) .உடைந்த வளையல்‌, குடிசை 
(76) புதினங்கள்‌. குடிசையில்‌ வாழ்ந்தவர்கள்‌ வருவார்கள்‌. 
போவார்கள்‌; ஆனால்‌ குடிசை இருக்கிறது. இந்தியக்‌ குடிசை 
யைப்‌ பொதுவாகக்‌ காட்டமுனைவது போல ஊரின்‌ பேரோ, 
குடி சைக்குரியவன்‌ பெயரோ குறிப்பிடாது பொதுவாக “அவன்‌, 
_. என்றே விட்டுவிட்டார்‌. குடிசைக்குள்ளேயே தநம்மைக்குடு. 
அமர்த்தி விடுகிறார்‌. அங்கு நடக்கும்‌ அக, புறப்‌ போராட்டங்‌ 
களை நேரில்‌ காண வைக்கிறார்‌. சின்னம்மாவின்‌ கணவன்‌ 
அவன்‌; அவள்‌ தங்கை ஆண்டாளுடன்‌ தொடர்பு வைக்கிறான்‌. 
ஊரார்‌ அறியவே திருமணம்‌ செய்து அனுப்பி விடுகிறான்‌. 
அங்கு வாழாது அக்கா வீட்டுக்கே வந்து விடுகிறாள்‌, 


மது. ச. விமலாளந்தம்‌ 967 


பஞ்சாய த்து கூடி அவளைப்‌ புருஷனோடு அனுப்பி வைக்கிறது. 
குழந்தையும்‌ பிறக்கிறது; கணவன்‌ இறந்து போகிறான்‌. 
தனக்கு முடியாது போகவே தங்கையை அழைத்து வரச்‌ சொல்‌ 
கிறாள்‌. அவனும்‌ அழைத்து வரும்போது சின்னம்மா செத்துக்‌ 
கிடக்கிறாள்‌! தன்‌ மவன்‌ பெரியவன்‌ ஆகியபின்‌ என்ன சொல்லு 
வான்‌; அந்தப்‌ “பல்லிடு வார்த்தைக்காகப்‌' பயப்பட்டு ஊர்‌ 
திரும்புகிறாள்‌! முன்போ... 


கிராமிய மணம்‌ கமழும்‌ நடப்பியல்‌ மிக்க நல்ல நாவல்‌. ஒரு 
குடிசையின்‌ கதை. மகன்‌ ஜெயராமன்‌ (ஜெயபாரதி) 18-5-1947 
நூற்றுக்கணக்கான சிறுகதைகள்‌ எழுதியுள்ளார்‌. முகவரி: 
“துவாரகா” அதம்பாச்கம்‌, சென்னை-16. 


லா. ச. ராமாமிருதம்‌: 30-10-1916. சொத்த ஊர்‌ லால்குடி. 
பிறந்தது பெங்களூர்‌.  தப்தரிஷ்சன்‌: ஸ்ரீமதி அம்மாள்‌. 
சென்னை கெல்லட்‌ உயர்தரப்‌ பள்ளி எஸ்‌. எஸ்‌. எல்‌. ௪. (32). 
37இல்‌ சம்பாதிக்கத்‌ தொடங்கல்‌. பணியில்‌ 41-76. முதலில்‌ 
ஆங்கிலத்தில்தான்‌ எழுதல்‌, மஞ்சரி ஈசுவரனின்‌ ஆங்கில 
இதழில்‌, My Magazine 19 வயது முதல்‌ எழுதல்‌. ஆங்கிலத்தில்‌ 
எழுதும்‌ மமதையால்‌, தமிழில்‌ என்ன இருக்கிறது என நினைத்த 
வர்‌. இ.ஐ.ர. தொடர்பு. தமிழில்‌ எழுதிய முதற்‌ கதை: 
'எதிரொலிகள்‌' (39), இதுவரை 200 கதைகள்‌. தொகுதிகள்‌: 
ஜனனி(52), இதழ்கள்‌ (36), பச்சைக்‌ கனவு (57), கங்கா (62), 
அஞ்சலி (63), அலைகள்‌ (64) தலா (65) மீனோட்டம்‌ (76) 
த்வனி(79), உத்தராயணம்‌ (80) சிறுகதையில்‌ நுழைந்து 
நாவலுக்கு வந்தவர்‌; தந்தவை புத்ர (65), அபிதா (69), கல்‌ 
சிரித்தது (82) பாற்கடல்‌ (84) தன்வரலாறு. 


புத்ர ஒரு தாய்‌ மகனுக்கு இட்ட சாபத்தால்‌ குடும்பம்‌ 
குலைவதும்‌, மாமியார்‌ மறைவதால்‌ மற்றொரு குடி. அல்லாடு 
வதுமாக இரு குடும்பக்‌ கதையின்‌ நனவோட்ட நாவல்‌; புது 
வகை உளவியல்‌ புதினம்‌. அபிதா: பல்லாண்டு கழித்துக்‌ கரடி 
மலை கிராமத்துக்குப்‌ பிள்ளைப்‌ பேறில்லா சூன்யம்‌ போக்க 
மனைவி சாவித்திரியுடன்‌ வருகிறான்‌ அம்பி. அங்கு முன்னம்‌ 
பழகிய குருக்கள்‌ மகள்‌ சகுந்தலா அபிதாவை ஈன்று மறைந்‌ 
தமை அறிந்து பழம்‌ நினைவுகளில்‌ பரிதவிக்கிறான்‌. அபிதா 
உருவில்‌ சகுந்தலாவைகீ கண்டு வாடுகிறான்‌. மோட்டார்‌ 
சைக்கிள்‌ விபத்தில்‌ அவள்‌ இறந்தும்‌ அவள்‌ நினைவு தொடரும்‌ 
விந்தை விளம்பும்‌ அரிய நாவல்‌. இவர்‌ கதைகளை ஆராய்ந்து 
டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுளார்‌ மேலூர்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌ 


அபி” 


968 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சிறு கதையிலும்‌ சரி நாவலிலும்‌ சரி இருண்மைப்‌ 
(obscurity) பண்பு படர்ந்திருக்கும்‌. புற நிகழ்ச்சிகளைவிட 
அகவுணர்வுகட்கு முக்கியத்தும்‌ தந்து நுண்ணிதின்‌ நுணுகிக்‌ 
கொண்டே போய்‌ நம்மை ஓர்‌ தனி உலகிற்கே கொண்டுபோய்‌ 
விடுவார்‌. அன்றாடம்‌ நாம்‌ காணும்‌ பொருள்கள்‌ - நிகழ்ச்சிகள்‌ 
தாம்‌; நாளும்‌ பயன்படுத்தும்‌ சொற்கள்தாம்‌. சாதாரண 
நிகழ்வுகளிலும்‌அசா தாரண அரியபொருள்‌ ஆழ்ந்தமிழ்ந்திருப்ப 
தாக, பழகிய சொற்களின்‌ பாங்கு மாற்றி தமக்கே உரிய புது 
வகையில்‌ கையாண்டு சொல்‌ வித்தையால்‌ நம்மைச்‌ சொக்க 
வைத்து (from earth etherial) எங்கோ இட்டுச்‌ செல்லும்‌ 
இந்திரசாலம்‌ செய்கிறார்‌. இது இவருக்கே கைவந்த” கலை: 
இது எல்லோருக்கும்‌ எளிதே புரியாது: பலருக்குப்‌ புதிராகவும்‌ 
போகும்‌. புரிவது கடினம்‌: தெரிந்து கொண்டால்‌ தனி மகிழ்வு 
தவமும்‌. மந்திரச்‌ சொல்லால்‌ மகுடியாக மயங்க வைத்துவிடு 
கிறார்‌. 


இறந்த காலம்‌ மறந்த காலம்‌, எதிர்காலம்‌ புதிர்காலம்‌ 
நிகழ்காலமே நிஜக்காலம்‌. நிகழ்‌ கணத்தின்‌ ஆத்மாவைத்‌ 
தேடும்‌ முயற்சியே இவர்‌ முயற்சி அத்தருணத்தை அறிந்து 
புரிந்து ஒன்றி உணர்ந்து அகமகிழ்வதே தனவோட்டத்தின்‌ 
நினைவு. காண்பதும்‌ கண்டதில்‌ இழைவதுமின்‌ றி ஆகவேண்டி 
யது வேறென்ன? நிகழ்‌ உலகில்‌ கண்டன கேட்டன அறிந்து 
அதனின்று விடுபட்டு நினைவுலகில்‌ கலக்கும்‌ போக்கே இவர்‌ 
நோக்கு! தமிழ்க்‌ கதையுலகில்‌ இவரும்‌ மெளனியும்‌ இவ்வகை 
யில்‌ தனித்து ஒளிர்கின்றனர்‌. *இன்று புரியாவிடினும்‌ பின்னே 
புரியும்‌” என்கிறார்‌. மணம்‌ 1-7-1946இல்‌, ஹைமவதி மக்கள்‌, 
ஜெயராமன்‌, சப்தரிஷி, சந்திரசேகரன்‌, செல்வி காயத்ரீ, 
அனந்த பத்மநாபன்‌. முகவரி: பிளாட்‌ 242, ஞானமூர்த்தி நகர்‌, 
அம்பத்தூர்‌, சென்னை-53. 


மாயாவி : (எஸ்‌.கே. ராமன்‌) 2-10-1917 நெல்லை சாம்பூர்‌ 
வடகரை. வானொலியில்‌ பணியாற்றியவர்‌. சாமுண்டியின்‌ 
சாபம்‌ (46),அகதி (51),மாயாவியின்‌ கதைகள்‌ (53),சலனம்‌(56) 
மக்கட்‌ செல்வம்‌, ஒன்றே வாழ்வு (65), தொகுப்புகள்‌ . அன்பின்‌ 
உருவம்‌ (50), வாடாமலர்‌ (58), சங்கமம்‌ (56), எல்லைக்கு 
அப்பால்‌ (60), மறுமலர்ச்சி, கதையும்‌ கற்பனையும்‌, வால்‌ 
நட்சத்திரம்‌, அவன்‌, மூடுபனி, தெய்வம்‌ தகுந்தது, இரகணம்‌, 
துள்ளும்‌ உள்ளம்‌, தொடுவானம்‌, எத்தனைக்‌ கோடி இன்பம்‌ 
போல்வன புதினங்கள்‌. வாடாமலர்‌ துமிழரசின்‌ பரிசு, கிரகண ம்‌ 


இந்தியிலும்‌ வந்துளது. இவர்‌ கதைகள்‌ குடும்பச்‌ சூழலை 


மது. ௪. விமலானந்தம்‌ 960 


வைத்தே வனையப்பட்டவை. முகவரி: விநாயகர்‌ அபார்ட்‌ 
மெண்ட்ஸ்‌, மந்தை வெளி பேருந்து நிலையம்‌ பின்புறம்‌, 
சென்னை-28. 


கோமதி சுவாமிநாதன்‌ : 10-12-1919. சிவகங்கை. பி. ஏ. 
பட்டதாரி, நீல்ம்‌ மாம்பழம்‌ (64), அமெச்சூர்‌ அமர்க்களம்‌, 
ரேடியோ ரஞ்சனி, விருந்தாளி, நம்பிக்கை, பார்வதி பரிணயம்‌, 
முகூர்த்த வேளை, கோபம்‌ வாழ்க, ரேவதி, அன்பின்‌ நிழல்‌, 
கல்யாணமே வைபோகமே - கதைத்‌ தொகுதிகள்‌. காதற்‌ பரிசு, 
வாழ்ந்தே தருவேன்‌, இன்பமே எங்கே நீ, நினைவோ உன்‌ முகம்‌ 
கனவோ?, காலக்‌ கனவுகள்‌, பாசத்திற்கு அப்பால்‌, விசாலி ஒரு 
முழு நிலவு, தேன்‌ தித்திக்குமோ?2—நாவல்கள்‌ முகவரி : 199, 
வேளாளர்‌ தெரு, புரசவாக்கம்‌. சென்னை - 7. (662332) 


பகீரதன்‌ : (இ. மகாலிங்கம்‌) 18-12-1919 மாயவரம்‌. சல்கி 
உதவியாசிரியர்‌, 62-இல்‌ “கங்கை” ஆசிரியர்‌, 66-இல்‌ சத்திய 
கங்கை அசிரியர்‌. இதுபோது பொள்ளாச்சி மகாலிங்கம்‌ அவர்‌ 
களின்‌ இராமலிங்கர்‌ பணிமன்றச்செயலர்‌: சத்தி” ஆசிரியர்‌, சிறு 
கதை “கைதி சொன்ன கதை, புதினங்கள்‌ : தேன்மொழியாள்‌ 
(56), முல்லைவனத்து மோகினி (56), உழைப்பால்‌ உயர்ந்த 
ஏழை. வரலாறு : அழகப்பரின்‌ அரிய சாதனை, பயணம்‌: 
வட இந்திய யாத்திரை, ஈழநாட்டுப்‌ பிரயாணம்‌, கட்டுரை : 
பாதாள நீரோடை. முகவரி: 42, 7-வது குறுக்குத்‌ தெரு, 
ஷெனாய்‌ நகர்‌. சென்னை-30. (612316) 


எம்‌.வி. வெங்கட்ராம்‌ : 18-5-1920. கும்பகோணம்‌.வெங்கடா 
சலம்‌ : சரஸ்வதி. நகர உயர்நிலைப்பள்ளி இறுதி வகுப்பு, 
அரசினர்‌ கல்லூரி பி. ஏ. மணிக்கொடி எழுத்தாளர்‌; முதல்‌ 
கதை 386-இல்‌. ஆரணி குப்புசாமி போன்றாரின்‌ நவீனங்களை 
ஏராளமாகப்‌ படித்ததும்‌, வாரமாத ஏடுகளைத்‌ தொடர்ந்து 
படித்ததன்‌ விளைவாக எழுத்தார்வம்‌ பற்றிக்‌ கொண்டது: 
ந. பிச்சமூர்த்தி, கு. ப. ரா. ஊக்கத்தால்‌ சிறந்த மணிக்கொடி 
மில்‌ படைப்பு வெளி வரவே ஒரு பைத்தியமே பிடித்துக்‌ 
கொண்டது; எழுதிக்‌ குவித்தார்‌. முதல்‌ வெளியீடு 57-இல்‌ 
உயிரின்‌ யாத்திரை: 'இருட்டு' (நாவல்கள்‌) பிற: நித்திய கன்னி 
அரும்பு, வேள்வித்‌ தீ, ஒரு பெண்‌ போராடுகிறாள்‌; காதுகள்‌: 
அம்மையே அப்பா! 


கதைத்‌ தொகுதிகள்‌ : உறங்காத கண்கள்‌, மாளிகை 
வாசம்‌, மோகினி, வியாசர்‌ படைத்த பெண்மணிகள்‌, குயிலி, 


070 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


செலவும்‌ வரவும்‌, மகாபாரத்தின்‌ சிறு பாத்திரம்‌ யயாதியின்‌ 
மகள்‌, இவர்‌ கற்பனையில்‌ சிறந்த நாவலாய்‌ உருவெடுத்துள து. 
மணமாகிக்‌ குழந்தை பெற்ற பின்னும்‌ வரத்தால்‌ கன்னிமை 
பெற்றாள்‌.இதனால்‌ முன்னவரை விட்டுப்‌ பின்‌ ஒருவரை மணம்‌ 
புரிகிறாள்‌. என்றாலும்‌ இதயத்தில்‌ எழும்‌ பழம்‌ நினைவுகளும்‌ 
அதனால்‌ விளையும்‌ சிக்கல்களும்‌ சித்திரிப்பது நித்ய கன்னி. 
மனிதனின்‌ மன விகாரங்களை, இரட்டை வாழ்வைப்‌ படம்‌ 
பிடிப்பன. இருட்டு, உயிரின்‌ யாத்திரை. 


வேள்வித்தீ செளராட்டிர இனத்தின்‌ சமுதாயச்‌ சித்திரிப்பு, 
வாழ்வியல்‌ வார்ப்பு. தாயைத்‌ தன்‌ சகோதரர்களே கொடுமைப்‌ 
படுத்துவது கண்டு நொந்து வெளியேறும்‌ கண்ணன்‌, நெசவுத்‌ 
தொழிலில்‌ முனைந்து முன்னேறி நாலு தறிக்குச்‌ சொந்தக்கார 
னாகிறான்‌. மழையில்‌ தொழில்‌ மந்தம்‌, வீடு இடிதல்‌ போன்ற 
தொடர்‌ துன்பங்களால்‌ துவண்டு போகிறான்‌. துன்பம்துடைத்‌ 
தூன்றும்‌ தூணாக ஹேமா எனும்‌ இளம்‌ விதவை வலிய வந்‌ 
துதவி நலிவு போக்குகிறாள்‌. ஆனால்‌ இந்த உறவை மனைவி 
கெளசல்யா எதிர்க்கிறாள்‌. கண்ணனால்‌ விடமுடியவில்லை. 
கல்யாணமாகிக்‌ குழந்தை பெற்ற பின்னும்‌ காதலில்‌ கவியும்‌ 
நிர்ப்பந்தம்‌ நன்கு சித்திரிக்கப்படுகிறது. நிலை நெஞ்சைத்தொடு 
கிறது நெகிழ வைக்கிறது. கதை என்னவோ சாதாரணமானது 
தான்‌, கருவில்‌ புதுமை ஏதுமில்லைதான்‌; ஆனால்‌ செளராட்டிர 
சமூகப்‌ பின்னணி கதைக்கு வலுவூட்டுகிறது. கருப்பொருளுக்கு 
வன்மை கூட்டுகிறது. ஆசிரியரே அம்மரபினரா தலால்‌ தத்ரூப 
மாக எழுத முடிகிறது. 


வாழ்க்கை வரலாறுகள்‌ மட்டும்‌. 50, நாட்டின்‌ கண்‌ 
மணிகள்‌, வழிகாட்டிய உத்தமர்கள்‌, மாதவம்‌ செய்த 
மங்கையர்‌, வீரப்‌ பெண்மணிகள்‌ போன்றன பொது.நூல்கள்‌. 
மொழிபெயர்ப்பு நூல்கள்‌ பல செய்துள்ளார்‌. அணையாச்‌ 
சுடர்‌, வானத்தில்‌ பூத்த தாமரை. உயர்ந்தவர்‌ யார்‌? நாடோடி, 
அக்கரைப்‌ பச்சை, டாக்டர்‌ நிர்மலா, இரு உள்ளங்கள்‌, 
நெஞ்சம்‌ மறக்கவில்லை, பெண்ணர9, உறங்காத கண்கள்‌, 
பொழுது புலர்ந்தது, தங்கை, ஆலய தரிசனம்‌ என 100 நூல்கள்‌ 
படைத்துள்ளார்‌. தமிழகம்‌ போற்றிற்றா?. 


47-48இல்‌ (தேனி' என்ற திங்கள்‌ ஏடு நடத்தினார்‌, 75இல்‌ 
£பாலம்‌' இதழின்‌ சிறப்பாசிரியர்‌. 28இல்‌ திருமணம்‌. துணை வி 


யார்‌ ருக்மணி; மக்கள்‌ ஆண்‌ 4, பெண்‌ 3. முகவரி: 37. தோப்புத்‌ 
தெரு, கும்பகோணம்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 971 


கு. ராஜவேலு : 20-6-1920. சேலம்‌. குருசாமி முதலியார்‌: 
குழந்தையம்மாள்‌. குடும்பத்தினரின்‌ ஸ்ரீலட்சுமி நரசிம்ம 
தொடக்கப்பள்ளி, லண்டன்‌ மிஷன்‌, உயர்நிலைப்பள்ளி, 
ஈரோடு இந்து மகாஜன உயர்நிலைப்பள்ளி சென்னைப்‌ 
பச்சையப்பன்‌ கல்லூரி மாணவர்‌, 50-56 மாநிலக்‌ கல்லூரித்‌ 
துணைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 56-64 செய்தி விளம்பரத்துறை 
துணை க்குநர்‌, 64-68 மொழி பெயர்ப்புத்துறை இயக்குநர்‌, 
ஓய்வின்‌ பின்னர்‌ பண்பாட்டக இயக்குநராக இருந்துளார்‌. 
42 விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ கலந்து 3ஆண்டு அலிபுரம்‌ 
சிறையில்‌ இருந்தவர்‌. இந்தச்‌ சிறை வாழ்வின்‌ கொடுமை 
களைத்‌ துல்லியமாகச்‌ சித்திரிப்பதுதான்‌ “1842” என்ற நாவல்‌, 
நாட்டுப்பற்று, தியாகம்‌ இருபுறங்களாக அமைகின்றன. தமிழ்‌ 
முழுதறிந்தவர்‌ படைக்கும்‌ புதினமல்லவா? பாரதி, பாவேந்தர்‌, 
திருக்குறள்‌, திருவாசகம்‌, சங்க இலக்கிய மணம்‌ கமழ 42 
போராட்டத்தைச்‌ சித்திரித்துளார்‌. அகஸ்டுப்‌ புரட்சியை 
அப்படியே படம்‌ பிடிக்கிறார்‌; வெள்ளையரின்‌ காட்டுமிராண்டி 
அடக்குமுறையினை அம்பலப்படுத்துகிறார்‌. 


காதல்‌ தூங்குகிறது : (50) கலைமகள்‌ நாராயணசாமி 
ஒயர்‌ பரிசுபெற்றது. நல்லவர்‌-கெட்டவர்‌ போராட்டம்‌ 
காட்டி, நேரிய நெஞ்சில்தான்‌ சீரிய காதல்‌ செழிக்கும்‌ எனச்‌ 
சுட்டி, அன்பு வாழ்‌ வ்‌ ஆன்ற வாழ்வு என நாட்டுவது. சாலை 
ஓரம்‌ (54) அலுவலக வாழ்வின்‌ அவலம்‌-உலகியல்‌ வாழ்வின்‌ 
உண்மை நிலை உணர்த்துவது. அழகு ஆடுகிறது, வானவீதி, 
காந்தமுள்‌, தங்கச்‌ சுரங்கம்‌, இளவேனில்‌, மழெம்பு போன்றன 
பிற. வள்ளல்‌ பாரி, கொடைவளம்‌, வான்குயில்‌, கடிவாளம்‌ 
போல்வன கட்டுரைகள்‌. அனைத்திந்தியத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சங்கத்‌ தலைவராய்‌ திகழ்ந்துள்ளார்‌, 


மு. வ. வின்‌ ஈாவல்வாரிசு; எனவே உயர்வுள்ளல்‌ உயி 
ரோட்டமாக, அன்னிய அடிமை எதிர்ப்பு உயிர்ப்பாக 
அன்றாட வாழ்வின்‌ உண்மை உணர்வாக அமைவன இவர்‌ 
கதைகள்‌. நடைச்‌ சிறப்பாலேயே நல்ல புகழ்‌ பெற்றுவிடுகிறார்‌. 
முகவரி: 8. 54-வது தெரு அசோக்‌ தகர்‌; சென்னை 83. (42299) 


மணியன்‌ : (வெங்கட சுப்ரமணியன்‌) தஞ்சை. விகடன்‌ 
துணை ஆசிரியராக இருந்து, இதுபோது “இதயம்‌” பேசுகிறது" 
அசிரியர்‌. காதலித்தால்‌ போதுமா, நீரோடை, இதயவீணை, 
நெஞ்சோடு நெஞ்சம்‌, என்னைப்‌ பாடச்‌ சொன்னால்‌, உண்மை 
சொல்ல வேண்டும்‌, உன்னை ஒன்று கேட்பேன்‌, தேன்‌ சிந்தும்‌ 


975 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மலர்‌, லவ்‌ பேர்ட்ஸ்‌, மோகம்‌ முப்பது வருஷம்‌, ஆசை வெட்க 
மறியும்‌ போன்ற நாவல்கள்‌ படைத்தவர்‌. பின்‌ பயணக்‌ கதை 
களில்‌ கவனம்‌ திரும்பிவிட்டார்‌. 


உயர்‌ குடும்பங்களை வைத்து உல்லாச வாழ்வு வாழ்‌ 
வோரை வைத்தே கதை எழுதியுள்ளார்‌. பாலுறவில்‌ ஆண்‌ 
களின்‌ வரம்புமீறிய செயல்‌, கணவன்‌ மனைக்ூப்ரிடையே 
பாலுறவு சரியாக அமையாமையினால்‌ விளையும்‌ விரிசல்‌, மண 
முறிவு, மன உளைச்சல்‌ பற்றிப்‌ பேசும்‌, கதையும்‌ ககதைமாந்‌ 
தரும்‌ எல்லாக்‌ கதைகளிலும்‌ ஒன்று போல அமைந்திருப்பர்‌! 
முகவரி: 10 ஏ. ஜட்ஜ்‌ ஜம்புலிங்க முதலியார்‌ சாலை 
(பிரசிடெண்ட்‌ ஓட்டல்‌ எதிர்‌ தெரு), சென்னை 4. (846642) 


ஆர்வி: (ஆர்‌. வேங்கடராமன்‌) 6-12-1920. தஞ்சை 
மாவட்டத்‌ திருத்தருப்பூண்டி ராமையா பிள்ளை: சீதாலட்சுமி. 
உள்ளுர்‌ கழக உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு. விடுதலைப்‌ 
போராட்டத்தில்‌ பங்குகொண்டு 41இல்‌ சிறை சென்றவர்‌. 42 
முதல்‌ கலைமகள்‌ துணை ஆசிரியர்‌. 48ல்‌ மஞ்சரி தொடக்கம்‌ 
50-78 கண்ணன்‌ ஆசிரியர்‌. தமிழ்‌ நாட்டில்‌ எழுதாத ஏடுகள்‌ 
இல்லை. சுதேசமித்திரனில்‌ 73-75 ஒப்பந்த அடிப்படையில்‌ 
லீடர்‌ காலம்‌ ம்‌ 


முதல்‌ கதை “ஸவிதா! மித்திரன்‌ வாரப்பதுப்பில்‌ 43-44 இல்‌ 
வந்தது; விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ காதலும்‌ நட்பும்‌ 
மோதுவது பற்றியது. 51-இல்‌ சொப்பன வாழ்க்கை, அணையா 
விளக்கு (57) கலப்பு மணம்‌ எதிர்ப்பு-சமாளிப்பு பற்றியது. 
காதலே ௧௫, சந்தானம்‌ பணக்காரப்‌ பார்ப்பனப்‌ பையன்‌; 
குடிகார அருணாசல முதலி மகள்‌ பாப்பாவை மணக்கிறான்‌, 
இதனால்‌ விளையும்‌ புற அகப்‌ போராட்டங்கள்‌ உருக்கமுடன்‌ 
காட்டப்படுகின்றன. ஏழைகளும்‌ பணக்காரர்களும்‌ எந்த 
மாறுதலையும்‌ எளிதே ஏற்கின்றனர்‌. இந்த இரண்டும்‌ கெட்ட 
மத்திய தர வர்க்கமே விடவும்‌ முடியாது தொடவும்‌ முடியாது 
தவிப்பது என்பது காட்டுவனு. திரைக்குப்பின்‌ (60) பட்டணம்‌ 
சென்று நடிகையாகிப்‌ பணமும்‌ .பகட்டும்‌ பெற்ற போதும்‌ 
: மன அமைதி கெடுவது காட்டும்‌ கதை. மனித நிழல்கள்‌ (75) . 
இட்டலிப்‌ பாட்டியால்‌ வளர்க்கப்படும்‌ அனாதை பாபு அந்தப்‌ 


பாட்டிக்கு ஈமச்சடங்கு செய்தபின்‌ பூர்வீகம்‌ அறிவது, இப்படி 
24 நாவல்கள்‌. 


இவர்‌ கதைகள்‌ நடப்பியல்‌ நெறியில்‌ நிலவும்‌. இராமீய மணம்‌ 
கமழும்‌. பாத்திரங்கள்‌ மனதில்‌ நிற்பன (காவேரியம்மாள்‌, 


மது. ௪. விமலானந்தம்‌ 973 


செந்திரு). ஆமமான கருத்துக்களை அழுத்தமான 
வார்த்தைகளால்‌ கலைமணம்‌ கமழ வார்ப் பதில்‌ வல்லவர்‌. 
தஞ்சை மாவட்டமே அடித்தளம்‌; பழக்க வழக்கங்கள்‌, காட்சி 
கள்‌ படம்படித்து விடுவார்‌. முதன்முதல்‌ தஞ்சை மாவட்ட 
கிராம வாழ்வினை வட்டார மணம்‌ கமழ எழுதியவர்‌; இவரை 
அடுத்தே தி. ஜானகிராமன்‌; இவரிடம்‌ ஆர்வியின்‌ தாக்கம்‌ 
இருக்கும்‌! ஆதித்தன்‌ காதலி (62) வரலாற்றுப்‌ புதினம்‌. 


இதுவரை 275 சிறுகதைகள்‌; ரூபமதி, கிளையில்‌ இருகிளி 
கள்‌, குங்குமச்சிமிழ்‌ (தமிழரசின்‌ பரிசு), சிவப்பு விளக்கு, தனி 
வழிப்பாதை, மைனர்‌ சுயம்வரம்‌, கண்கள்‌, கெளரியேதான்‌, 
செங்கமலவள்ளி என 14 தொகுதிகள்‌. கட்டுரைகள்‌ (அருள்‌ 
பெற்ற .கவிஞர்கள்‌) நாடகங்கள்‌ (போலி), விமர்சனங்கள்‌ 
வரைந்துள்ளார்‌. மோகினி, காகசஸ்‌ கைதி - டால்ஸ்டாய்‌ 
யெயர்ப்பு. கவிதை தலிர பிற எல்லாத்‌ துறையிலும்‌ எழுதி 
யுள்ளார்‌. அணையா விளக்கு நாடகமாக்கப்‌ பெற்றது. மணம்‌ 
39இல்‌, மனைவி பட்டம்மாள்‌. மக்கள்‌: அனுசுயா, சரஸ்வதி, 
கல்பகம்‌, ரமணகுமார்‌, கீதா, க்ருஷ்ண பிரசாத்‌, கணேஷ்‌. 
முகவரி: 20, ரங்கையா கார்டன்‌ (சலிவன்‌ தோட்டம்‌) முதல்‌ 
தெரு. சென்னை-4. 


சோமு: (1921 -) இவர்‌ கவிஞர்‌ கலைஞர்‌ என்பதோடு 
கதைஞராகவும்‌ கருத்தினைக்‌ கவர்கிறார்‌. சல்கியைத்‌ 
தொடர்ந்து வரலாற்று நவீனங்கள்‌ படைத்தவர்‌. 3868இல்‌ 
“தஇசுவும்‌ சித்திரமும்‌” பாரதி தங்கப்பதக்கமும்‌, 39இல்‌ விகடன்‌ 
சிறுகதைப்‌ போட்டியில்‌ “கல்லறை மோகினி”: முதற்பரிசும்‌ 
பெற்றது. 60இல்‌ (கேளாத கானம்‌' தமிழக அரசின்‌ பரிசு 
பெற்றது. திருப்புகழ்ச்‌ சாமியார்‌ மஞ்சள்‌ ரோஜா ,உதயகுமாரி, 
மன்மதமலர்‌, கல்லறை மோகினி தொகுப்புக்கள்‌. ரவிசந்திரிகா 
(சமூக), கடல்‌ கண்ட கனவு (சரித்திர) நாவல்கள்‌. பிற; 
சீதாமணி, வெண்ணிலவுப்‌ பெண்ணரசி. தென்னிந்தியச்‌ சிறு 
கதைகள்‌ தொகுத்துள்ளார்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகப்‌ பொழிவு சிறுகதை ஆய்வு. உருவகக்‌ கதைகள்‌ எழுதுவ 
தில்‌ வல்லவர்‌. முகவரி : 3327. 8வது பிரதான சாலை 
சென்னை-40, (613900) 


மேதாவி : (கோ. த. சண்முகசுந்தரம்‌) 24-23-1922. தஞ்சை 

மாவட்ட வேளுக்குடி. தம்புசாமிப்‌ பிள்ளை : மீனாட்சி. 

நாகை தேசிய உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பு. திருச்சி தேசிய 
த இ. 


074 தமிழ்‌ இலக்கிய வரலாற்‌ 


கல்லூரி, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பயின்று 
வெளியேற்றப்பட்டவர்‌. பெயர்க்காரணம்‌: குரங்குக்கிண்டலில்‌ 
வந்தது. இவர்‌ மாடியிலிருந்து கொண்டே கீழிருந்து எறியும்‌ 
முறுக்கு போன்றவற்றைப்‌ பிடிப்பார்‌. எனவேகு மா.பா, 
காமு. ஷெரீப்‌, வானம்பாடி போன்றோர்‌ மேல்‌ தாவுவது- 
(குரங்கு) எனக்‌ கூப்பிடல்‌. இதையே நல்லுணர்வில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு புனை பெயராக்கிக்‌ கொண்டார்‌. 


சந்திரோதயம்‌, இந்திரா, போன்றவற்றில்‌ பணியாற்றி 
42இல்‌ ஆதித்தனாரின்‌ -தமிழன்‌' ஆசிரியராதல்‌. பின்‌ “தந்தி 
தலைமை ஆசிரியராதல்‌. தினந்தந்தி குழு தாட்களுக்கெல்லாம்‌ 
இவரே அடித்தளம்‌ - மூளை எனலாம்‌. ஆசிரியர்‌ 
டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ போலே அஞ்சா நெஞ்சத்தோடு செயல்‌ 
படுவார்‌. ஆரவாரமற்ற அடக்கமான போக்கினர்‌. நோக்கும்‌ 
போக்ரும்‌ துணிவுடனிருக்கும்‌. பாப்பா, திரை ஓலி, குயில்‌, 
பாலர்‌ ராஜ்யம்‌, நட்சத்திரம்‌, மியாவ்‌ மியாவ்‌ போன்றவற்றின்‌ 
ஆசிரியராக இருந்து, இதுபோது 79 முதல்‌ “சென்னை 
வண்ணாரப்‌ பேட்டையினின்று வெளியாகும்‌ “நாகமணி 


ஆசிரியர்‌. Presரபent என்ற ஆங்கில இதழாசிரியராய்‌ இருந்து 
ளார்‌. 


தன்‌ வாழ்வினை அறிய சோதிடம்‌ பயின்று புலமை பெற்ற 
வர்‌; ராஜயோகம்‌, திருமண யோகம்‌, எண்‌ சோதிடம்‌ நூல்கள்‌ 
படைத்தல்‌. 61இல்‌ முதன்‌ முதல்‌ ராசி பலன்‌ புத்தக வடிவில்‌ 
வெளியிட்டவர்‌. “எழுத்து கைவீடும்‌ போது, சோதிடம்‌ கை 
கொடுத்தது” என்கிறார்‌. திரைத்‌ துறையிலும்‌ சாதனை புரிந்‌ 
துளார்‌. சேலம்‌ மாடர்ன்‌ தியேட்டர்ஸில்‌ திகம்பர சாமியார்‌, 
சர்வாதிகாரி, வளையாபதி, கல்யாணி, அலிபாபா 40 திருடர்‌ ' 
கள்‌, மகேஸ்வரி, தலை கொடுத்தான்‌ தம்பி போன்றன உரு 
வாக்கியுள்ளார்‌. எம்‌. ஜி. ஆர்‌, எம்‌. என்‌. நம்பியார்‌ போன்‌ 
றார்க்கு ஒத்திகை உச்சரிப்புப்‌ பயிற்‌ அளித்துளார்‌ . 


53 மூதல்‌ மர்ம நாவல்கள்‌ 880 வரை படைத்துளார்‌. 
மாயச்‌ சமாதியின்‌ மர்மப்‌ புதையல்‌, சவுக்கடி சந்திரகாந்தா, 
ரெளடி அகல்யா, பாரிஸ்டர்‌ பரிமேலழகர்‌, காமனும்‌ சுவந்த 
னும்‌, கைதியை மணந்த காவல்காரி, டாக்டர்‌ எமன்‌, காற்றி 
னிலே வரும்‌ கீதம்‌. நிறைய ஆங்கில நாவல்‌ படி.த்தமை, எந்த 
மர்ம நாவலையும்‌ விடாது படித்தல்‌ போன்றவற்றின்‌ உந்துத 
லால்‌ மர்மக்‌ கதைகள்‌ படைத்தார்‌. மணம்‌ 5.1இல்‌ மனைவி 
பகவதி உயர்நிலைப்‌ பள்ளி ஆசிரியை. மகளிர்‌ மூவர்‌. வித்யாவதி 


மது, ச. விமலானந்தம்‌ 975 


மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி. முன்னிருவர்‌ பெயரால்‌ வெளி 
மீட்டசும்‌ வைத்து நாவல்கள்‌ வெளியிட்டுள்ளார்‌. முகவரி: 
“நாகமணி” 58, பால அருணாசலம்‌ தெரு சென்னை-21(552725) 


அகிலன்‌: (பி. வி. அகிலாண்டம்‌) 27-6-1922. புதுக்‌ 
கோட்டை மாவட்ட பெருங்களுர்‌. கிராம அதிகாரி வைத்தி 
லிங்கம்‌ பிள்ளை: அமிர்தம்‌ அம்மாள்‌. பெருங்களுர்‌, கரூர்ப்‌ 
பள்ளி, புதுக்கோட்டை மன்னர்‌ கல்லூரி மாணவர்‌. பெருங்‌ 
களுர்‌ புதுக்கோட்டை பத்திரப்‌ பதிவாளர்‌ பணிமனை, 
பொன்னமராவதி தாசில்தார்‌ அலுவவகம்‌, கீரனூர்‌ பொதுப்‌ 
பணித்‌ துறையில்‌ பணி. 44ல்‌ ஒன்றுவிட்ட மாமன்‌ மகளைத்‌ 
தான்தோன்றி மலையில்‌ மணத்தல்‌. தென்காசி திருநெல்வேவி 
யில்‌ அஞ்சல்‌ துறை சார்டராகப்‌ புகைவண்டியில்‌; பயணமும்‌ 
பட்டறிவும்‌ படைப்புக்கு உரமூட்டல்‌. திருச்சியில்‌ 10 ஆண்டு 
கள்‌; பல படைப்புகள்‌ பிறத்தல்‌. 58இல்‌ வேலையை உதறித்‌ 
தள்ளி முழு தேர எழுத்தாளராக 7 ஆண்டுகள்‌ எழுதிக்‌ குவித்தல்‌ 
66 முதல்‌ சென்னை வானொலியில்‌ பேச்சு அமைப்பாளராகி 
80(இல்‌ ஒய்வு. 


39இல்‌ பள்ளி ஆண்டு மலரில்‌ 'அவன்‌ ஏழை என்ற சிறு 
கதை எழுதல்‌. 41இல்‌ “இன்பம்‌' துணை ஆசிரியர்‌. 42இல்‌ 
அகிலன்‌ என்ற புனை பெயரில்‌ கல்கியில்‌ “சரளியின்‌ ஜாதகம்‌," 
கலைமகளில்‌ *காசுமரம்‌' வரல்‌. இல்‌ “மங்கிய நிலவு” முதல்‌ 
(குறு) நாவல்‌ பெருங்களுர்‌ சூழல்‌ வைத்து. 45இல்‌ கலைமகள்‌ 
முதல்‌ நாவல்‌ போட்டியில்‌ (பெண்‌: பரிசு பெறல்‌. சுதந்திரப்‌ 
போராட்டப்‌ பின்னணி. காதலி உதவியால்‌ வெளிநாடு 
சென்று பயின்று 1.C.8. பெற்றுத்‌ திரும்பிய தலைவன்‌ 
விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ இறங்குகிறான்‌. இதனை விரும்‌ 
பாத காதலி அவன்‌ சிறை சென்றபோதும்‌ வெறுத்து ஒதுங்கு 
கிறாள்‌. இறுதியில்‌ மனம்‌ மாறி அவன்‌ விடுதலையாகி வரும்‌ 
போது சிறை வாயிலில்‌ வரவேற்கிறாள்‌. 


பெண்ணை வைத்துப்‌ புதினம்‌ தொடங்கியவர்‌ தம்‌ நாவல்‌ 
்‌ களில்‌ எல்லாம்‌ பெண்மைக்கே முதலிடம்‌ தந்து வந்தார்‌: 
பாவை விளக்கில்‌ 4 பெண்கள்‌, சித்திரப்‌ பாவையில்‌ ஆனந்தி, 
எங்கே போகிறோம்‌ புவனா பொன்மலர்‌ சங்கரி, 


கல்கியைத்‌ தொடர்நீது அண்டை மாநில வரலாற்றுப்‌ 
பின்னணியில்‌ வெற்றித்‌ திருநகர்‌, பாண்டியப்‌ பின்னணியில்‌ 
கயல்விழி சோழப்‌ பேரரசைப்‌ பிற்புலமாகக்‌ கொண்ட வேங்கை 


976 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


யின்‌ மைந்தன்‌ படைத்தார்‌. புதுமை வெள்ளம்‌ காந்தியம்‌ 
மிடைந்த கதை. மண்‌ விடுதலை பெற்றாலும்‌ மக்கள்‌ அடிமைத்‌ 
தனம்‌ மறையவில்லை: கள்ள மார்க்கெட்‌, போலித்தலைவர்‌ 
சுரண்டல்‌ இவற்றால்‌ அடிமைத்தனம்‌ அகன்ற பாடில்லை எனக்‌ 
காட்டி, பாரதத்தின்‌ பெருமை பேசுகிறது. ஆண்‌ பெண்‌ 
உறவினை அடிநாதமாகக்‌ கொண்டது சித்திரப்பாவை. *அழ 
காக வாழக்‌ கற்றுக்கொள்‌; முடிந்தால்‌ வாழ்க்கையை அழகு 
படுத்து, முடியாவிட்டால்‌ அதை அசிங்கப்படுத்தாமலாவது 
இரு எனக்‌ குரல்‌ கொடுப்பது; மணமான பின்‌ உள்ளம்‌ 
ஒவ்வாமை உணரின்‌, பிரிந்திடும்‌ உரிமை பெண்ணுக்கு வேண்டும்‌ 
என வற்புறுத்துவது. மாணிக்கம்‌ உடல்‌. வெறி கொண்டவன்‌, 
ஆனந்தி கலையுணர்வு கொண்டவள்‌! எனவே இரு துருவங்கள்‌! 


சித்திரப்பாவை ஓவியக்‌ கலை பற்றியதென்றால்‌, : பாவை 
விளக்கு எழுத்துக்கலை பற்றியது. அகப்போராட்டம்‌ அமைந்த 
அற்புதப்‌: படைப்பு. சிறுமி உமா தணிகாசலத்திற்காகத்‌ 
தன்னையே தத்தம்‌ செய்யும்‌ தியாகஜோது;சாதனைப்படைப்பு. 
'காதலுக்குத்‌ .திரு. அகிலன்‌ கட்டிய ‘உரைநடை மாளிகை. தான்‌ 
பாவை விளக்கு” (இரா. தண்டாயுதம்‌). இவ்விரண்டும்‌ புதின 
உலகின்‌ இருபெருஞ்‌ சுடர்களாக இலங்கும்‌ ஏற்றத்தன. 


காதலன்‌ பாலச்சந்திரனை விடுத்து முருகேசனின்‌ மனைவி 
ஆகிறாள்‌ கல்யாணி. திருந்தாக்கணவனின்‌ பொருந்தாஉறவால்‌, 
கா தலனுடன்சென்று வாழலாமா என மனம்‌ ஊசலாடும்போது, 
அவன்‌ திருந்தவே அவனுடன்‌ ஒன்றுகிறாள்‌. இது துணைவி. 
முதிய கணவர்‌ தம்‌ இளம்‌ மனைவி லலிதாவை அன்புக்குரிய 
எழுத்தாளன்‌ துரைக்கே மனைவியாக்குகிறார்‌ எனக்‌ காட்டு 
வதன்‌ மூலம்‌ ,அன்பு நெறியே இன்பக்‌ காதல்‌ வாழ்வுக்கு 
இட்டுச்‌ செல்லும்‌ எனச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. சாதியைவிடப்‌ 
பணமே காதலுக்கு எதிரி எனக்‌ கதைப்பது நெஞ்சின்‌ அலைகள்‌; 
நேதாஜியின்‌ விடுதலைப்‌ படையைமிடை ந்து அமைந்தது. 

வாழ்வு எங்கே கலப்புத்‌ திருமணத்தால்‌ கிளைக்கும்‌ சிக்கலை 
அவிழ்ப்பது. பார்ப்பனத்‌ தந்தை, அரிசனத்‌ தாய்‌-இவர்கட்குப்‌ 
பிறக்கும்‌ சந்திரனைச்‌ சுற்றிச்‌ சுழல்வது, சாதியற்ற சமுதாய 
மாற்றம்‌ காணும்‌ நாவல்‌. சமூசுக்‌ கொடுமைகளைச்‌ சாடுவது 
பொன்மலர்‌. காந்தீய நடப்பியல்‌ கதை எங்கே போகிறோம்‌. 
பணக்கார உலகம்‌, புவனா போன்றவர்களைக்‌ கொண்டு 
சமுதாயத்தின்‌ பூற உலகைச்‌ சுரண்டுவது போன்றே, பத்திரிகை 
களைக்‌ கொண்டு மன உலகையும்‌ கெடுத்துப்‌ பொருள்‌ குவிக்‌ 


. து. சீ. விமலானந்தம்‌ 977 


கின்றனர்‌ எனக்‌ காட்டுவது. பால்மரக்‌ காட்டினிலே மலை 
நாட்டுரப்பர்‌ தோட்டத்திலே தமிழர்‌ படும்‌ பாடும்‌, ஒன்று 
திரண்டு காந்திய உணர்வுடன்‌ போராடுவதும்‌ தீட்டிக்‌ காட்டும்‌ 
திறமான புதினம்‌. 


20 நாவல்கள்‌ யாத்துள்ள இவர்‌, 200 சிறுகதைகளும்‌ எழுதி 
யுள்ளார்‌. மின்னுவதெல்லாம்‌ (56), வழி பிறந்தது, குழந்தை 
சிரித்தது, செங்கரும்பு, சக்திவேல்‌, நிலவினிலே, அமராவதிக்‌ 
கரையில்‌, சகோதரர்‌ அன்றோ,ஒரு வேளைச்‌ சோறு, நெல்லூர்‌ 
அரிசி, ஆண்‌-பெண்‌, எரிமலை என 18 தொகுதிகள்‌. வடிவச்‌ 
சிறப்பும்‌ வாகான நடையும்‌ மிக்கவை, “கதை அமைப்பிலும்‌ 
பாத்திரப்‌ படைப்பிலும்‌, இலட்சியப்‌ படைப்பிலும்‌ இவற்றிற்‌ 
கெல்லாம்‌ ஏற்ற தமிழ்‌ நடைப்‌ படைப்பிலும்‌ தனித்தன்மை 
பெற்றுள்ளார்‌” (தெ. பொ. மீ). முகவரி: 13 கஸ்டியன்‌ பீச்‌ 
தெரு. சாந்தோம்‌. சென்னை-4. (7499). 


வை. சுப்பிரமணியம்‌ : 23-6-1923 தஞ்சை மாவட்ட 
பெருஞ்சேரி. தினமணி உதவி ஆசிரியராக இருந்தவர்‌. 
கண்மத்தாப்பூ (68), அருள்நிதி (60) யாருக்குச்‌ சொந்தம்‌ (63) 
உரிமைவிளக்கு (66). பூமணம்‌, நீல வேணி தொகுதிகள்‌ . ஜனகம்‌, 
. (61) உதய ரேகை, கமலி...நான்‌உன்னை, ராஜவல்லி நாவல்‌ 
கள்‌. இவர்‌ எல்லார்வியின்‌ சித்தி மகன்‌. முகவரி: 13 சுப்பா 
செட்டித்‌ தெரு. மேற்கு மாம்பலம்‌. சென்னை -33. 


ஹேமா ஆனந்த தீர்த்தன்‌ : 21-7-1923, கோபி செட்டிப்‌ 
பாளையம்‌. தாய்‌ மொழி கன்னடம்‌ கிருஷ்ணராவ்‌ : லட்சுமி 
அம்மாள்‌. கோவை யூனியன்‌ உயர்‌ நிலைப்பள்ளி இறுதி வகுப்பு 
(40), கோவை கலைக்‌ கல்லூரி இன்டர்‌ (42), சென்னை 
லயோலா கல்லூரி பொருளியல்‌ டி.ஏ. அனர்சு (45), 47 ரிசர்வ்‌ 
வங்கியில்‌ கணக்கராகச்‌ சேர்ந்து, Dy chief officer ஆக 8/.:ல்‌ 
தில்லியில்‌ ஒய்வு. முதல்‌ கதை “நரேனின்‌ மதனி' சுதேசமித்‌ 
இரனில்‌. குமுதம்‌ எஸ்‌. ஏ. பி, பி. வி. பி லயோலாவில்‌ வகுப்புத்‌ 
தோழர்கள்‌, எனவே 47 முதல்‌ குமுதத்தில்‌ எழுதுதல்‌. முல்‌ 
நாவல்‌ திரிவேணி”. இதுவரை 300 கதைகள்‌. 35 நாவல்கள்‌ 
படைத்துள்ளார்‌. அதேகமாக எல்லா இதழ்களிலும்‌ எழுதி 
விட்டார்‌. எல்லாம்‌ குடும்பக்‌ கதைகளே. வைரப்பூ, கண்ணா 
மூச்சு, முத்தம்‌ ஒரு முடிவு, ரதி ஒரு புதிர்‌, வரப்பிரசாதம்‌, பிற்‌ 
பகல்‌, தவறுகள்‌ மன்னிக்கப்படுவதில்லை. சிறந்த நாவல்‌ 
திரிவேணி. கருத்து வேறுபாட்டிற்குரியது ரேகா சத்தீஷ்ராஜ்‌. 
தென்னகத்தின்‌ மூலை முடுக்கெல்லாம்‌ பணியாற்றிப்‌ பெற்ற 
அனுபவம்‌ கதைகளாக உருவாயின. மன்னிப்பே கிடையாது 


978 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நாடகமாகி எஸ்‌ எஸ்‌ ஆர்‌ மகன்‌ பட்டம்‌ பதவி எனப்பட 
மாக்கல்‌. கன்னடத்திலிருந்து சில மொழி பெயர்த்துள்ளார்‌. 


துணைவி பெயர்‌ ஹேமா; மணம்‌ 41இல்‌. மகன்கள்‌ 
ராஜசிம்மன்‌, துவாரகநாத்‌. மகளிர்‌ கஸ்தூரி, பார்கவி, ஜான்சி, 
முகவரி 21. டி.வி. எஸ்‌ கோவில்‌ தெரு. சென்னை 4 (75319) 


து. இராமச்சந்திரன்‌ : 2-6-1924: திருவாரூர்‌. துரைசாமி: 
காமாட்சி. உயர்நிலைப்பள்ளி இறுதிவகுப்பு. உடன்‌ பயின்‌ றவர்‌ 
கலைஞர்‌ கருணாநிதி. புதுக்கோட்டை டி. வி. எஸ்‌. நிறுவனத்‌ 
தில்‌ பணியாற்றி இப்போது பாண்டியன்‌ போக்கு வரத்துக்‌ 
கழகத்‌ தலைமைக்‌ காசாளர்‌. 300க்கும்‌ மேற்பட்ட சிறுகதைகள்‌ 
தீட்டியுள்ளார்‌; நினைவுச்சின்னம்‌, காதற்பரிசு, நெஞ்சில்‌ 
வசந்தம்‌, இளமைப்‌ பருவம்‌ (தொகுதிகள்‌). கடைசி முத்தம்‌, 
சுமங்கலி, குலவிளக்கு புதினங்கள்‌. புதுமைப்பித்தன்‌ அவர்க 
ளால்‌ ‘இளமைப்‌ பித்தன்‌' எனப்‌ பெயர்‌ சூட்டப்‌ பெற்றவர்‌. 
இப்போது மேடை வானொலி நாடகங்கள்‌ படைப்பதில்‌ 
முனைந்துள்ளார்‌. முகவரி: 397, கீழ 4 ஆம்‌ வீதி. புதுக்‌ 
கோட்டை -1. 


கலைஞர்‌. மு, கருணாநிதி : 3-6-1924. சிறுகதைகளும்‌ 
நாவலும்‌ சிறக்கப்‌ படைத்துச்‌ சாதனை புரிந்துள்ளார்‌. 
கருணாநிதியின்‌ கதைகள்‌ (59), பழக்கூடை, தன்னடக்கம்‌, 
வாழ முடியாதவர்கள்‌, சங்கிலிச்சாமி, கிழவன்‌ கதை, அரும்பு, 
முதலைகள்‌, தப்பிவிட்டார்கள்‌, நளாயினி சிறுகதைத்‌ 
தொகுதிகள்‌. புயல்‌, புதையல்‌, வெள்ளிக்கிழமை, சுருளிமலை. 
ஒரு மரம்‌ பூத்தது, வான்கோழி, ரோமாபுரிப்‌ பாண்டியன்‌ 
போன்றன புதினங்கள்‌. 


சுருளிமலை : பதினான்குவயது சுருளிமலையைச சுற்றிச்‌ 
சுழல்வது தீச்சட்டிச்‌ சிங்காரம்‌ குடித்துவிட்டு ஆடி அம்பாள்‌ 
ஆட்டுவிப்பதாக ஊராரை ஏமாற்றுகிறாள்‌. கரகக்காரக்‌ 
கண்ணன்‌ கன்னியர்‌ பலரை ஏமாற்றுகிறான்‌. ஆசிரியர்‌ 
அறவாழி மக்களின்‌ மூட நம்பிக்கையைத்‌ துலக்கி, ஏமாற்றும்‌ 
எத்தர்களை இனங்காட்டுகின்றார்‌. பழம்‌ பெருச்சாளிகள்‌ 
அவன்‌ வேலைக்கே வெடி வைக்கின்றனர்‌; பெண்மணியை 
மணக்க முட்டுக்கட்டை இடுகின்றனர்‌; சுருளிமலை உதவியால்‌ 
காளையை அடக்கி அவள்‌ கரம்‌ பிடிக்கிறார்‌. சுருளி காளை 
யுடன்‌ தானும்‌ இறக்கிறான்‌. மூட நம்பிக்கையிலிருந்து மீளாத 
வரை மக்கள்‌ கடைத்தேற முடியாது எனக்காட்டுகிறது. 


மது. ௪. விமலானந்தம்‌ 979 


ரோமாபுரிப்‌ பாண்டியன்‌ : பெருவழுதிப்பாண்டியன்‌ 
செழியனை ரோமாபுரிக்கு காது அனுப்புகிறான்‌. முத்து நகை 
ஆண்வேடம்‌ பூண்டு குதிரை மீதிவர்ந்து சென்று அச்சந்தரும்‌ 
சூழலில்‌ அல்லற்படுகிறாள்‌. சங்க இலக்யெம்‌, போல்‌ காதலும்‌ 
வீரமும்‌ இருபுறங்களாக இந்நாவல்‌ கொண்டு சிறக்கிறது. 
புதையல்‌ திரைப்படமாக (சிவாஜி பத்மினி நடிப்பு) வெளி 
வந்தது. 


இவர்‌ சிறுகதைகள்‌ அண்ணாவின்‌ கதைகளைவிட அற்புத 
மாக உருப்பெற்று அமைப்பழகு கொண்டு . விளங்குகின்றன 
எனக்குறிப்பிடாமல்‌ இருக்க முடியவில்லை. 


பேரா. அன்பழகன்‌ அவர்கள்‌ 51 லேயே அழகரசி என்ற 
அற்புத நாவலைப்‌ படைத்துள்ளார்‌. மதியழகன்‌ அவர்கள்‌ 
சம்பங்கிச்‌ சருகு (60), பருவ: மழை, முத்துப்‌ பந்தல்‌, 
எங்கிருந்தோ வந்தான்‌, பிள்ளைக்கனியமுது (69) போன்ற 
சிறுகதைத்‌ தொகுதிகள்‌ படைத்துள்ளார்‌. சிந்தனைச்‌ சிற்பி 
சி. பி. சிற்றரசு நல்ல பல நூல்கள்‌ படைத்துள்ளார்‌. இராம 
அரங்கண்ணல்‌ வெண்ணிலா, கடிகாரம்‌ (நாவல்‌), காதல்‌ 
புறாக்கள்‌ (சிறுகதை) 57-58இல்‌ படைத்தவர்‌. 


ஏ. வி. பி. ஆசைத்தம்பி மழை, கசந்த கரும்பு 
போன்ற கதைகளைப்‌ படைத்தமையைக்‌ கழகத்‌ தோழ்ர்களே 
மறப்திருப்பர்‌. நிலையில்லா அலை போன்ற அரசியல்‌ இவர்‌ 
களின்‌ நிலையான எழுத்துலகப்‌ படைப்பினைப்‌ போர்த்தி மூடி 
விட்டது; மறைந்து மறக்கச்‌ செய்துவிட்ட து. 


“எஸ்‌. ஏ. பி. அண்ணாமலை : 12-12-1924. இராமநாதபுர 
கானாடு காத்தான்‌. சென்னை லயோலா கல்லூரியில்‌ பயின்ற 
எம்‌. ஏ., பி. எல்‌. ஓய்‌. எம்‌. ஐ. ஏ. பேச்சுப்‌ பேட்டி முதற்‌ 
பரிசும்‌, ராஜாசர்‌ அண்ணாமலை செட்டியார்‌ கோப்பையும்‌ 
வென்றவர்‌. சிறந்த எழுத்தாளர்‌. குமுதம்‌ வார இதழின்‌ 
ஆசிரியர்‌. 


நல்கிய நாவல்கள்‌: பிரம்மச்சாரி (58), நீ (60), சொல்லாதே, 
ஓவியம்‌ (68), கெட்டது யாரால்‌, இன்றே இங்கே இப்பொழுதே 
(68), த்தி, இமயத்தின்‌ மடியில்‌. மிகச்‌ சிறந்த படைப்பு காத - 
லென்னும்‌ தீவினிலே (69) 


வியத்தகு பரந்து விரிந்த பேரறிவும்‌, வியக்கத்‌ தக்க 
அடக்கமும்‌, நயத்தகு சிந்தனை வளமும்‌ கொண்ட கொள்கை 


980 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
யாளர்‌. அறுபதுகளில்‌ புதின உலகில்‌ பொலிந்தவர்‌, நாவல்‌ 
வரலாற்றில்‌ சாதனை புரிந்தவர்‌. ஞானியாக வாழும்‌ இவரது 
முகவரி : 6. ஹன்டர்ஸ்‌ சாலை, வேப்பேரி, சென்னை, 7 
(66 28 30). 


கே. ஜி. இராதாமணாளன்‌ : . 15-6-1925. வ. ஆ. கண்டிய 
நல்லூர்‌. நவ இந்தியா துணையாசிரியர்‌, குடும்பநல செய்திக்‌ 
கதிர்‌ ஆசிரியர்‌. பூக்குடலை, மயானத்தில்‌ முத்தம்‌. புது 
வெள்ளம்‌, இன்பக்‌ கனவு, கானல்நீர்‌, துளி தேன்‌, ருஷ்ய நாட்டு 
அழக போன்றன சிறுகதைகள்‌. வீணை, பொற்சிலை, மனப்‌ 
புயல்‌, கல்லறைக்குயில்‌, பாலைவனம்‌, பாசக்கனல்‌, சிவந்த 
கன்னம்‌, தேன்மொழி, பெண்‌, பசி போன்றன புதினங்கள்‌. 
பொற்சிலை புதுமையும்‌ சுவையும்‌ மிக்கது. தேன்மொழி திருமணச்‌ 
சிக்கல்களின்‌ சித்திரம்‌. ஆடம்பர வாழ்வு அசையால்‌ கணவ 
ணுடன்‌ வாழாது போகும்‌ தேன்மொழி, படாடோபம்‌ 
பகட்டில்‌ மயங்கும்‌ சுந்தரம்‌, வயதானவர்க்கு வாழ்க்கைப்‌ 
படும்‌ சீதா, பணத்தாசை பிடித்தவனுடன்‌ இன்பம்‌ அடையாத 
காவேரி இவர்களைக்‌ கொண்டு பின்னப்பட்டது. முகவரி : 79 
59-வது தெரு. அசோக்‌ நகர்‌. சென்னை 83. (368930) 


பி. ஒ. தாஸ்‌ : 26-10-1926, தஞ்சை மாவட்ட தென்னங்குடி 
படிப்பு 5.5.ட.0. அஞ்சல்‌ துறையில்‌ பணியாற்றி எழுத்தார்வத்‌ 
தால்‌ விடுத்தார்‌. முதல்‌ கதை 47இல்‌ சுதேசமித்திரன்‌ ஞாயிறு 
மலரில்‌ “ரகுவின்‌ அதிஷ்டம்‌”. 48-581 கத்தோலிக்க இதழ்‌ 
“நல்லாயன்‌'; 58இல்‌ சோமையா ராஜு லுவின்‌ 'விஜயா', பின்‌ 
சுதந்திரம்‌, டாக்டர்‌ சந்தோஷத்தின்‌ மதுரம்‌" இதழ்களில்‌ 
பணியாற்றி, இது போது வ. ௪. சி. சுப்பிரமணியம்‌ தூண்டுத 
லால்‌ தினமணிக்‌ கதிரில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. இதுவரை 20 
நாவல்கள்‌ படைத்துள்ளார்‌: சிலுவைமுத்து, முள்ளில்‌ ரோஜா, 
புனர்‌ ஜென்மம்‌ போன்றன சமூகம்‌; எரிமலை, மங்கை பெற்ற 
மகிமை போல்வன வரலாற்றுப்‌ புதினங்கள்‌. ௧௬, பின்னணி 
எல்லாம்‌ கிருத்துவம்‌. 300 சிறுககைகள்‌; கிருத்துவச்‌ சிந்தனை 
களைக்‌ கிளர்வன. 17 நாடகங்கள்‌ படைத்துள்ளார்‌. திரைப்‌ 
படக்‌ கதை வசனகர்த்தாவாகவும்‌ விளங்கிய இவர்‌ முகவரி : 
46. சூசைபுரம்‌ நுங்கம்பாக்கம்‌. சென்னை 34. 


பூவை. எஸ்‌. ஆறுமுகம்‌: 30-1-1927 புதுக்கோட்டை, 
மாவட்ட பூவை மாநகர்‌. 54-68 உமா” பொறுப்பாசிரியர்‌. 
இதுபோது “ஏலக்காய்‌' ஏட்டின்‌ துணை ஆசிரியர்‌; ஏலக்காய்‌ 
வாரிய இணைப்புத்துறை அலுவலர்‌. சிறந்த கதாசிரியர்‌, 


மது. ௪. விமலாளந்தம்‌ 981 


720-க்கும்‌ மேற்பட்ட நூல்கள்‌ படைத்த, அடக்கமானவர்‌. 
கடல்முத்து, அமிர்தம்‌, பூவையின்‌ கதைகள்‌, வேனில்‌ விழா, 
அந்தித்‌ தாமரை, இனிய கதைகள்‌, திருமதி சிற்றம்பலம்‌, தாய்‌ 
வீட்டுச்‌ சீர்‌, அரண்மனைக்‌ கோழிமுட்டை, சுட்டும்‌, விழிச்‌ 
சுடர்‌ போன்றன சிறுகதைத்‌ தொகுப்புகள்‌. 


ஒற்றை ரோஜாப்பூ, வாழும்‌ காதல்‌, ஜாதி ரோஜா, 
பத்தினித்‌ தெய்வம்‌, அன்னக்கிளி, பூமணம்‌, தாய்மண்‌, வசந்த 
பைரவி, நாத வீணை, நீ சிரித்த வேளை, மருதாணி நகம்‌, 
சமுதாயம்‌ ஒரு சைனா பஜார்‌, கீழ்வானம்‌, பத்தினிப்‌ பெண்‌ 
வேண்டும்‌, நித்தியவல்லி, அக்கினி சாட்சி, திருமதி சிற்றம்பலம்‌, 
அறம்‌ வளர்த்த நாயகி, காதலிக்க ஒருத்தி, கற்பின்‌ கொழுந்து, 
கரைமணலும்‌ காகித ஓடமும்‌, திருமணங்கள்‌ சொர்க்கத்தில்‌ 
நிச்சயிக்கப்படுகன்‌ றன போல்வன புதினங்கள்‌. 


கல்கி முதல்‌ அகிலன்வரை என்ற திறனாய்வு நூல்‌ சிறப்‌ 
பானது. மகுடி ஒரங்க நாடகம்‌ விகடன்‌ முதற்‌ பரிசு; பூவையின்‌ 
ககைகள்‌. 


தங்கச்‌ சம்பா : வட்டார மணம்‌ வீசும்‌ வளமான நாவல்‌. 
50-70 களில்‌ யாவரும்‌ போற்ற எழுதிக்‌ குவித்தவர்‌. முகவரி : 
ஏலக்காய்‌ வாரியம்‌ 3 அனந்தாச்சாரி தெரு. சென்னை - 18 
(76162). 


கோ. வி. மணிசேகரன்‌ : 2-5-1927, வேலூர்‌ கோவிந்தராஜ 
முதலியார்‌(கொத்தனார்‌): பட்டம்மாள்‌. பள்ளி சென்றதில்லை, 
தானே பயின்று 47-இல்‌ மெட்ரிக்‌; அண்ணாமலையில்‌ 49-50 
இசைக்கல்லூரியில்‌ பயின்று சங்கேத பூஷணம்‌; சித்தூரார்‌ சீடர்‌, 
எழுத்துலகிற்கு வந்தது 47-இல்‌. “எங்கள்‌ நாடு' இதழில்‌, 
புரட்சிப்‌ புலவன்‌ அம்பிகாபதி (நாடகம்‌). நடாத்திய ஏடுகள்‌ : 
கலை அரங்கம்‌, கலைமன்றம்‌; பணியாற்றிய ஏடு முருகு. 


முதலில்‌ இவர்‌ கவிஞரே. தனித்‌ தமிழ்‌ நடையில்‌ எழுதினார்‌. 
அண்ணல்‌ தங்கோ '*தமிழ்நிலம்‌”, காரழகனாரிடம்‌ தமிழ்‌ கற்ற 
ஊற்றம்‌ (குலேபகாவலி இதழ்‌ தொடர்பு, பின்‌ நாடக ஆசிரியர்‌ 
அடுத்து கட்டுரைகள்‌ வரைதல்‌. இப்படிக்‌ கவிதையால்‌ நடை. 
யும்‌ நாடகத்தில்‌ பாத்திரப்‌ படைப்பும்‌, கட்டுரையால்‌ 
எழுத்துத்‌ திறமும்‌ மூன்றும்‌ சேர, ஏன்‌ வரலாற்று நவீனம்‌ 
(Historical Romance) படைக்கலாகாது என “அஜாத சத்துரு” 
எழுதல்‌. இதுவே இவர்‌ நாவலாசிரியரான கதை. 


982 தமிழ்‌ இலக்கெ வரலாறு 


நுட்பமாகப்‌ படித்து நுணுக்கமான விவரங்களைத்‌ 
திரட்டினார்‌: (மூக்குத்தி ராஜபுத்திரரிடமிருந்து பெற்றது) 
£2 புத்தகம்‌ படித்தால்‌ 2 வரி எழுது, ' 200 மைல்‌ சுற்றினால்‌ 2 
பக்கம்‌ எழுது' என்ற மெக்காலே கோட்பாட்டின்படி, எழுத 
விருக்கும்‌ நூற்றாண்டு பற்றிய அறிவு சொல்‌ மொழியியல்‌ 
நிலை அறிந்தார்‌. மன்னர்களைப்‌ பற்றி எழுதுவதைவிட 
மக்களைப்‌ பற்றி எழுதும்‌ துடிப்பு, சமூகப்‌ பின்னணிக்கு 
முக்யெத்துவம்‌ தருபவர்‌. 


வெளியான முதல்‌ நூல்‌: புரட்சிப்‌ புலவன்‌ அம்பிகாபதி 
. (54), தாயும்‌ சேயும்‌ (56), வாழ்வின்‌ விளக்குகள்‌ (60), உயிரும்‌ 
ஒளியும்‌ (64), இதயங்கள்‌ (63), பூந்தாது (65), வெறும்‌ வயிறு 
(67), சிறுகதைச்‌ செல்வம்‌ (70), கொடுத்துச்‌ சிவந்த கைகள்‌ 
(72) மகுடங்கள்‌ போன்றன சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. சிறப்புச்‌ 
சிறுகதை நப்பசலையின்‌ காதல்‌. . 


செம்பியன்‌ செல்வி, செஞ்சி அபரஞ்சி, அசோகச்‌ சக்கரம்‌, 
பொன்‌ வேய்ந்த பெருமாள்‌, குடவாயிற்கோட்டம்‌, மயிலிறகு, 
காஞ்சிக்கதிரவன்‌, ராஜகர்ஜனை முதல்வர்‌ போன்றன சரித்திர 
நாவல்கள்‌. தென்னங்கீற்று, வயதாகியும்‌ பருவமடையாத 
பெண்ணின்‌ பெற்றோர்‌ பரிதவிப்பு, மணக்கவிழையும்‌ காதலன்‌ 
நிலை பற்றிய குறிப்பிடத்தக்க நாவல்‌. மனோரஞ்சிதம்‌ சலவைத்‌ 
துணியின்‌ வாசனைகண்டு அதற்குரிய மைனர்மேல்‌ காதல்‌ 
கொள்ளும்‌ சலவைத்‌ தொழிலாளியின்‌ மகள்‌, தோழி மூலம்‌ 
உட லுறவுபற்றி அறியும்‌ கதை. இவரின்‌ நூறாவது நாவல்‌ *ஒரு 
தபம்‌ ஐந்து திரிகள்‌” (76) ஒரு லட்சிய ஏழைக்‌ குடும்பம்‌, 
பாண்டவர்‌ போல்‌ வாழும்‌ ஐந்து உடன்‌ பிறந்தோர்‌ பற்றிய 
ஓவியம்‌. இப்படிச்‌ சமூக நாவல்‌ பல எழுதியிருப்பினும்‌ வர 
லாற்றுப்‌ புதின ஆசிரியராகவே போற்றப்‌ பெறுகிறார்‌. இது 
வரை 130 புதினங்கள்‌ படைத்துள்ளார்‌. 


திரு. வி. ௧. விருது 10,000, ராஜா அண்ணாமலை அரசர்‌ 
பரிசு (யாக சாலைக்கு) 10,000, என எல்லாத்‌ துறைகளிலும்‌ 
பரிசு பெற்றவர்‌. “புதினப்‌ பேரரசு” என்ற பட்டம்‌ தரப்பட்‌ 
ளெது. காஞ்சிக்‌ கதிரவன்‌ தமிழரசின்‌ பரிசினது. உலகப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ D.டரt! பட்டம்‌ வழங்கியுள்ள து. 


லட்சியம்‌ : உலக மாந்தர்க்கு எழுத வேண்டும்‌; கொள்கை: 
சமூதாய மறுமலர்ச்சி,எழுத்திலே புரட்சி. எதிர்கால எண்ணம்‌: 
மனிதன்‌ எங்கே பிறந்தான்‌? எப்போது சாகப்‌ போகிறான்‌! 


மது. ௪. விமலானந்தம்‌ 983 


வரவரப்‌ பண்பாடு குறைந்து வருறெது; நிறை செய்ய, சமுதாய 
வரலாறு தாண்டி எழுதவுள்ளார்‌; தத்துவங்களாக இருக்கும்‌. 


மூன்று திரைப்படங்கள்‌ இயக்கியுள்ளார்‌. சேக்சுபியரிடம்‌ 
ஈடுபாடு மிகுதி; ஜுலியஸ்‌ ஸீஸர்‌, ஹாம்லெட நாடகங்களைப்‌ 
பெயர்த்துள்ளார்‌. இவர்‌ புதினங்களில்‌ கலைவளமும்‌ காவிய 
நயமும்‌, கவிதை ஓட்டமும்‌ கொஞ்சி விளையாடும்‌; நடப்பியல்‌ 
நடமிடும்‌. 


தன்மானம்‌ மிக்க பெருமிதம்‌ சான்ற, துணிவு மிகுந்த திறம்‌ 
சான்ற எழுத்தாளர்‌. பெருமிதப்‌ புதினவாசிரியர்‌. மணம்‌ 
11-2-55. மனைவி சுப. சரஸ்வதி. மக்கள்‌ எண்மர்‌: 5 பெண்‌ 
3 ஆண்‌. பெருமைக்குரிய இவர்‌ முகவரி 2. பிள்ளையார்‌ கோயில்‌ 
கெரு. சாலி கிராமம்‌. சென்னை-93, (421456) 


பி. வி. ஆர்‌. (பி. வி. ராமகிருஷ்ணன்‌) 22-6-27 கள்ளிக்‌ 
கோட்டை வாசுதேவ ஐயர்‌: சுப்புலட்சுமி அம்மாள்‌. மாநிலக்‌ 
கல்லூரி பி. ௭௫. (48) முதல்‌ சிறுகதை “பெருந்தன்மை' விகடன்‌ 
(46), முதல்‌ நாவல்‌ “நீரோட்டம்‌” (55) கலைமகள்‌ முதல்‌ பரிசு, 
வெளியான முதல்‌ நாவல்‌ “தங்கம்‌” (55); சிறுகதை “தர்ம 
தரிசனம்‌ (56) 


எழுத்தின்‌ நோக்கம்‌: குடும்பத்தின்‌ மூலம்‌ நல்லது பொல்‌ 
லாதது பிரதிபலிப்பது. சமூகத்தில்‌ மனிதாபிமானம்‌ மேம்படச்‌ 
செய்வது; சிறந்த சமுதாயம்‌ அமையச்‌ செய்வது. பாலியல்‌ 
வைத்து எழுதுவது வரம்புமீறித்‌ தேவையில்லை. தமிழ்‌ 
நாட்டில்‌ கற்பே முக்கியம்‌. எனவே பொறுப்போடு எழுத 
வேணும்‌. பாதிப்பு சமுதாயத்திற்கே; எழுத்தாளனுக்கோ, 
பத்திரிகைக்கோ இல்லை. விளம்பரத்துக்காக எழுதுவது தவறு. 
குடும்பத்தின்‌ தூண்‌ பெண்‌; பெண்ணை இழிவ படுத்தக்கூடாது. 
எழுத்தாளன்‌ கதையின்‌ விளைவைக்‌ கருது, பிஞ்சு உள்ளங்கள்‌ 
பாழாகாது எழுத வேணும்‌. 1700 கதையால்‌ ஒருவர்‌ திருந்து 
வதை விட, ஒரு கதையால்‌ 100 பேர்‌ கெடுவர்‌. எனவே எழுத்து 
விபசாரம்‌ கூடாது என்கிறார்‌. 


நீரோட்டம்‌ (57), தந்தை தனயன்‌ போராட்டம்‌; ஓடும்‌ 
மேகங்கள்‌ (70) கடமைத்‌ துடிப்பு; தொடுவானம்‌ (65) அழகு, ஒரு 
பெண்ணை எந்த அளவுக்குக்‌ கெடுக்கும்‌; மணக்கோலம்‌ (69) 
ஏழைக்‌ குடும்பம்‌ காக்க வேலை பார்த்துத்‌ தங்களையே 
தேய்த்துக்‌ கொள்வது; பஞ்ச கல்யாணி (71) ஒரு டாக்டரும்‌ 
கல்லூரிப்‌ பேராசிரியரும்‌ குதிரைப்‌ பந்தயத்தில்‌ மூழ்கி பிள்ளை 


984 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


களின்‌ திருமணத்திற்கான பணத்தையும்‌ பறிகொடுக்கும்‌ பரி 
தாபம்‌ பேசும்‌. ே.H., பொது மருத்துவ மனையையும்‌, கிண்டி 
ஹோல்டான்‌, குதிரைப்‌ பந்தயத்தையும்‌ மையமாகக்‌ 
கொண்டவை. அண்களின்‌ போலிக்‌ காதலைப்‌ படம்‌ பிடிப்பது 
பூவேலி. இப்படி 50 நாவல்கள்‌. சத்தியத்தின்‌ விலை, முதல்‌ 
விளக்கு, பொய்க்கால்‌ போல்வன சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. 


பிரபலமடைய ஒன்று தானே வெளிச்சம்‌ போடவேணும்‌; 
அல்லது பிறரைவிட்டு, வெளிச்சம்‌ போடச்‌ செய்ய வேண்டும்‌. 
இரண்டும்‌ இவருக்கு உடன்பாடன்று. வாசகர்‌ விரும்பியவாறு 
(செக்ஸ்‌) எழுதுவதில்லை; அவர்க்கு வேண்டுவதை எழுதுகிறார்‌. 
சமூக நோய்களான சினிமா, குதிரைப்‌ பந்தயம்‌ போன்றன 
சாடுகிறார்‌. பத்திரிகைகளின்‌ போக்கும்‌ வேறு; உண்மைக்குக்‌ 
காலமில்லை. A 0000 book is a moral; A Bad book has a moral 
எனும்‌ சமுதாய பிரக்ஞை உடையவர்‌. எனவேதான்‌ நிறைய 
எழுதும்‌ பறறpopular writer ஆக உள்ளார்‌ என விகடன்‌ விளம்‌ 
பிற்று! 


மணம்‌ 30-6-1957 இல்‌. மனைவி சரசுவதி. மக்கள்‌ உஷா, 
சுதா, வாசுதேவன்‌. பொறுப்பு மிகுத்த பண்பான எழுத்தாள 
ரான இவர்‌ 49 முதல்‌ AGS Office Accounts Office ஆகப்‌ பணி 
யாற்றி ஓய்வு பெற்றுளார்‌. கொள்கை வாதியான இவர்‌ முகவரி 
பிளாக்‌ 23. பிளாட்‌ 3. நடுவண்‌ அரசு ஊழியர்‌ குடியிருப்பு, 
சென்னை - 90. (475545) 


வாசவன்‌: 19-9-1927. இராமநாதபுர மாவட்ட இலுப்பக்‌ 
குடி. பொங்கும்‌ மங்களம்‌ (57), சிரித்தது யார்‌? உயிர்ப்‌ போர்‌, 
நிழல்‌ கன்னி (63),அமுத கலசம்‌ (64), அனிச்சப்‌ பூ (65) போன்ற 
9 தொகுப்புகள்‌. மணிமங்கல மாளிகை, மண்ணின்‌ மணம்‌ 
(தமிழக அரசின்‌ பரிசு), மனவாசல்‌, தியாகச்‌ சுடர்‌, எனக்‌ 
கென்றே நீ, திலகவதியின்‌ திருமணம்‌, மாயாவி மனோகரன்‌; 
புலிப்பாண்டியன்‌ மகன்‌ போல்வன புதினங்கள்‌. 60-க்கும்‌ 
மேற்பட்ட நூல்கள்‌ படைத்துள்ளார்‌. 82இல்‌ வி.ஜி.பி. பரிசு 
பெற்றார்‌. மிதிலைப்பட்டி அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயரின்‌ 
பெண்வழிப்‌ பெயரனான இவர்‌ முகவரி: 1/11, சத்தியமூர்‌ த்தி 
நகர்‌, நந்தனம்‌, சென்னை-35, 


ரா. கி. ரங்கராஜன்‌ : 5-10-1927. கும்பகோணம்‌. குமுதம்‌ 
இணை ஆசிரியர்‌. பல்லக்கு (59), நிலா நனையுமா? (63) சிறு 
கதைத்‌ தொகுப்புகள்‌. வாழ்வே நித்யா (53), சுமைதாங்கி, 


மது. ௪. விமலானந்தம்‌ 985 


இது சத்தியம்‌, முதல்‌ மொட்டு, ஒரே வழி ஊஞ்சல்‌, படகு வீடு, 
சின்னக்‌ கமலா, ஹவுஸ்‌ புல்‌, மூவிரண்டு ஏழு போல்வன 
புதினங்கள்‌. இது சத்தியம்‌, சுமைதாங்கி திரைப்படங்களாக 
வந்தன. ஆசார அனுட்டானம்‌ காக்க வேண்டிய மாதவன்‌, 
செருப்புக்‌ கடை வைத்து வாடிக்கையாளர்‌ காலைத்‌ தொட்டு 
வாணிகம்‌ செய்கிறான்‌; காலத்திற்கேற்ப தொழிலை மாற்றிக்‌ 
கொண்டது காட்டும்‌ “திடீரென்று ஒரு நாள்‌”. முகவரி: 35, 
ராமனுஜம்‌ நகர்‌, சென்னை-23. (617663) 

தில்லை வில்லாளன்‌ : 44-84-1928. சிதம்பரம்‌. திராவிட 
நாடு துணை ஆசிரியராகவும்‌; தம்பி, பூமாலை ஆசிரியராகவும்‌ 
இருந்தவர்‌. தி.மு.க, உறுப்பினர்‌. அண்ணாமலையில்‌ பயின்று 
-எம்‌.ஏ., பிஎல்‌. பட்டம்‌ பெற்றவர்‌. கிளிக்‌ கூண்டு, இருளும்‌ 
ஒளியும்‌, தங்கத்‌ தாமரை, அத்திப்‌ பூச்கள்‌, பேசும்‌ ஓவியம்‌ 
போன்ற 25, சீர்திருத்தம்‌ பேசுவன. சமூகம்‌ ஒரு கூண்டு, 
சாதி பேதம்‌ கம்பிகள்‌, கற்பு என்பது பூட்டு, பெற்றோர்‌ சாவி. 
கூண்டை விட்டு வெளி வந்தால்தான்‌ காதல்‌ மணம்‌ கூடும்‌, 
இனிய வாழ்வு மேவும்‌ எனக்‌ காட்டுவது கிளிக்‌ கூண்டு. முகவரி: 
மீனாட்சி இல்லம்‌' சிதம்பரம்‌. 


விக்கிரமன்‌ : (சு. வேம்பு) 15-44-1928. திருச்சி. அமுதசுரபி 
ஆசிரியர்‌. தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்‌ தலைவர்‌. சிறுகதைத்‌ 
தொகுதிகள்‌: குழலோசை (56), விக்கிரமன்‌ கதைகள்‌ (61), 
சோம தேவரின்‌ உயில்‌ (62), கடமையும்‌ கடைவிழியும்‌ (63), 
தங்க விக்கிரகம்‌ (67). நாவல்கள்‌ : இதய பீடம்‌ (57), உதய 
சந்திரன்‌, பரிவாதின்‌ (60), பாண்டியன்‌ மகுடம்‌ (62) காஞ்சி 
சுந்தரி, திருவிளக்கு (63), நந்திபுரத்து நாயகி (64), வல்லத்து 
இளவரசி, குலோத்துங்க சபதம்‌ (66), நாச்சியார்‌ மகள்‌ (67), 
சித்திரவல்லி (74) ஆலவாய்‌ அரசி (77) கடல்மல்லைக்‌ காதலி, 
வாதாபி விஜயம்‌, இராஜாதித்தன்‌ சபதம்‌, மாறவர்மன்‌ காதலி 
இயாகவல்லபன்‌; காந்திமதியின்‌ கணவன்‌, நல்ல மனிதர்‌, காதல்‌ 
சிகரம்‌, அவனுக்கே அவள்‌ இதயம்‌, மாமல்லபுரம்‌. 


பொற்காலத்தின்‌ கதை (சரிதம்‌), தண்ணீர்‌ பாப்பா 
(சிறுவர்க்கு)) அமெரிக்க பல்கலைக்கழகம்‌ “டாக்டர்‌” பட்டம்‌ 
வழங்கியுளது. பெரிதும்‌ வரலாற்றுப்‌ புதினம்‌, சிறிது சமூக 
நாவல்கள படைத்த இவரின்‌ முகவரி: 2; ஜெய்சங்கர்‌ தெரு. 
மேற்கு மாம்பலம்‌ சென்னை-33. (423060). 145 லிங்கிச்‌ 
செட்டித்‌ தெரு. சென்னை-1 (29949) 


986 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
புனிதன்‌ ; (சண்முக சுந்தரம்‌) 9-9-1928. தர்மபுரி. குமுதம்‌ 
துணை ஆசிரியர்‌. சிரிக்காவிட்டால்‌ விட மாட்டேன்‌, கற்றது 
காதல்‌ அளவு, 27 அடி4 அழகி, வாழ்வரகசி, அன்புள்ள ஆறாம்‌ 
வேற்றுமை, அணைக்க அணைக்க, அவன்‌ அவள்‌ அவர்‌ போன்ற 
புதினங்கள்‌ படைத்துள்ளார்‌. முகவரி: 40, குமுதம்‌ குடியிருப்பு 
ஏ.கே, சாமி நகர்‌. செக்ரடேரியட்‌ காலனி. சென்னை-10 
(662146). 

எஸ்‌. எஸ்‌. தென்னரசு: 20-2-1929. திருக்கோட்டியூர்‌. 
அரு, சொக்கலிங்கம்‌: தங்கழகம்மாள்‌. பள்ளி இறுதி வகுப்பு. 
தி.மு.க. அமைப்புச்‌ செயலாளர்‌. முதல்‌ கதை “கண்மணி 
கற்பனைக்‌ கதைகள்‌ எழுதுவதில்லை, நடந்தனவற்றை நாவ 
லாக வடிப்பது அல்லது வரலாற்றுக்‌ கதைகள்‌ வரைவதே இவர்‌ 
கொள்கை. சான்று; “மான்கொம்பு, ராமநாதபுர கள்ளர்‌ 
வாழ்வினை வடித்துக்‌ காட்டுவது 


இளவரச, தைமூரின்‌ காதலி, துங்கபத்திரை, சந்தனத்‌ 
தேவன்‌, மயிலாடும்‌ பாறை, செம்மாதுளை, சேது மாளிகை- 
வரலாற்றுப்‌ புதினங்கள்‌. கருணைக்கு அழிவில்லை, தங்கச்சி 
மடம்‌, மலடி பெற்ற பிள்ளை, மிஸஸ்‌ ராதா, பாடகி, ராஜ 
பவனம்‌, ஒரு சுமங்கலியின்‌ சரிதம்‌, குஞ்சரத்தின்‌ கதை போல்‌ 
வன சமூகச்‌ சித்திரங்கள்‌. அனைத்தும்‌ வானதி வழங்குபவை. 
ஐந்தருவி (72) தமிழரசன்‌ பரிசு பெற்றது. “சிறுகதை மன்னன்‌?” 
எனப்‌ பிரான்மலைப்‌ பாரி விழாவில்‌ (72) பட்டமும்‌ முத்தமிழ்ப்‌ 
பேரவை 80இல்‌ துங்கபத்திரை நாவலுக்காக “இயல்‌ செல்வம்‌” 
பட்டமும்‌ அளிக்கப்பெற்றன. கழகத்திற்காசு நீண்ட காலம்‌ 
சிறைவாழ்வு நேர்ந்தது எண்ணிச்‌ “சன்ன மருது” விருதும்‌ 
வழங்கப்‌ பெற்றார்‌. 71-76 சட்டமன்ற உறுப்பினர்‌, முகவரி: 
614, கலைஞர்‌ கருணாநிதி நகர்‌. மதுரை-20 (41516) 


தத்துவ மேதை டி. கே. சீனிவாசன்‌: தஞ்சாவூர்‌ - திருச்சி 
ரயில்வே அலுவலகத்தில்‌ பணியாற்றியவர்‌, தி.மு.கவில்‌ தீவிர 
மானவர்‌; இதுபோது அ.திமு.க. சிறந்த சிந்தனையாளர்‌. 
சீரிய பேச்சாளர்‌; சின்ன அண்ணாத்துரை" எனச்‌ செல்லமாக 
அழைக்கப்‌ பெறுபவர்‌. பெரியார்‌ சமுதாய நெறியும்‌ அண்ணா 
இலக்கிய வழியும்‌ சென்றவர்‌. திருச்சி ரயில்வேயில்‌ தொழி 
லாற்றி நாடாளுமன்ற உறுட்பினராயும்‌, தமிழ்‌ நாடு பாட 
நிறுவன மேலாண்மையராகவும்‌ விளங்கிய சொல்லின்‌ செல்வர்‌, 
எழுத்து ஏந்தல்‌. 52இல்‌ ஆடும்‌ மாடும்‌ என்ற அற்புத நாவல்‌ 
எழுதி அனைவரின்‌ கவனத்னதயும்‌ கவர்ந்து, நாவல்‌ உலகில்‌ 
நிலைத்தவர்‌. குறள்‌ கொடுத்த குரல்‌ (50) சிறுகதைத்‌ தொகுதி, 


மது. ௪. விமலானந்தம்‌ 987 


ஆடும்‌ மாடும்‌: ஒரு கற்பனை கலைக்‌ காவியம்‌. உவமை 
உருவக ஊற்று; கருத்துக்‌ கதை. ஆணும்‌ பெண்ணும்‌ முறையே 
அடாகவும்‌ மாடாசவும்‌ உருவகப்படுத்தப்‌ பட்டுளர்‌. அடு 
புல்லைத்தான்‌ இன்னும்‌; மாடோ புல்லோடு வைக்கோல்‌, 
பிண்ணாக்கு பருத்திக்‌ கொட்டையும்‌ தின்னும்‌. பெண்‌ ஒருவ 
னோடு மட்டுமே வாழவேணும்‌; இது சமுதாய - நீதி, நியதி. 
ஆனால்‌ ஆணோ மணம்‌ புரிந்தவளோடும்‌ மற்றவர்களோடும்‌ 
வாழ்கிறான்‌; இது சமுதாய அனுமதி! 


சக்கு, பத்மா; சேகர்‌, சோமு காதல்‌ ஒட்டம்‌, மாறுபாடு 
மலைப்பு எல்லாம்‌ குறிய்டுகளாலும்‌ கருத்து வீச்சுக்களா லும்‌ 
நெஞ்சத்தில்‌ தாக்கத்தை ஏற்படுத்துறொர்‌ ஆசிரியர்‌. அணுக்‌ 
கொரு நீதி பெண்ணுக்கொரு நியதி பொருந்தாது எனப்‌ புரிய 
வைக்கிறார்‌. தலைப்பே அழகுமிக்கது. கதை கேட்ட-படித்த 
நாம்‌ மட்டுமல்ல, ஆடும்‌ ஆடும்‌ - ஆடும்‌ மாடும்‌ என அழைத்த 
அற்புதம்‌ எண்ணி அகமகிழத்தக்கது, 


இந்திரா பார்த்தசாரதி : ஆர்‌. பார்த்தசாரதி 10-7-1930. 
குஞ்சை மாவட்ட மன்னார்குடி. தில்லிப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. சிறுகதைகள்‌ சில எழுதியுள்ளார்‌; மனித 
தெய்வங்கள்‌' தொகுப்பு. மற்றபடி நாவல்கள்‌ பல. இவரது 
முதல்‌ நாவல்‌ கால வெள்ளம்‌. வைதிகச்‌ குடும்பம்‌ ஒன்று வாடு 
வதையும்‌,அநர்தத்திருவராங்கம்பச்சைக்கல்‌ பத்மனாபாச்சாரியார்‌ 
குடும்பத்தைப்‌ பின்‌ தலைமுறை சீர்‌ செய்வதையும்‌ காட்டும்‌ 
கதை. இது ஜனநாயகக்‌ காலம்‌ அல்ல, பணநாயகக்‌ காலம்‌; 
அறிவு இங்கே வாணிபப்‌ பொருள்‌. படித்த இளைஞன்‌. 
சஸ்‌ கூரியைப்‌ பயன்படுத்தி- பலிகொடுத்தும்‌ பணமுதலைகள்‌ 
எப்படியெல்லாம்‌ பொருள்‌ குவிக்கின்றன என்பது தந்திர பூமி; 
முதலாளிகளின்‌ தந்‌ திரபமி. படித்துவிட்டுப்‌ பள்ளி ஆசிரியனா 
காமல்‌ எம்‌.பியிடம்‌ சமையல்காரனாகிறான்‌; பின்‌ அவனும்‌ 
எம்‌.பி. ஆகிறான்‌. பிரதமரின்‌ கடைக்கண்‌ பட்டு வாழ்வு 
உயர்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களின்‌ பதவி, பண 
வேட்டைகள்‌ பேசப்படுகின்றன. மாது மங்கை, சூழ்ச்‌இ 
பொய்மை சுதந்திர பூமியின்‌ சொக்கட்டான்கள்‌. இரண்டும்‌ 
தலைநகரில்‌ திகழும்‌ போலிமைகளைப்‌ படம்‌ பிடிக்கின்றன. 
தில்லி வாழ்வு சல்லியாக்கப்படுகிறது. பின்னது தமிழக அரசின்‌ 
பரிசு பெற்றது. 

சாகித்ய அகாதமி விருது பெற்ற குருதிப்‌ புனல்‌ வெண்மணி 


யின்‌ வெளிப்பாடு, விவசாயிகள்‌ போராட்ட வகைப்பாடு; 
அவல ஓவியம்‌. இலர்‌ புதினங்களில்‌ சமூகப்‌ போக்கினை 


988 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
குத்திக்‌ காட்டுவதும்‌ கிளறிக்‌ காட்டுவதும்‌ காணலாம்‌; கேலி 
யும்‌ கிண்டலும்‌ கேட்கலாம்‌. கானல்‌ நீர்‌, வேஷங்கள்‌, மனக்‌ 
குகை குறுநாவல்கள்‌. பாலுணர்ச்சியின்‌ . திரிபினை படம்‌ 
பிடிப்பது மனக்குகை. ஆங்கிலம்‌ கலக்கும்‌ இவர்‌ நடையில்‌; 
நடப்பியல்‌ நடக்கும்‌ இவர்‌ நாவல்களில்‌. 


ர. ௬. நல்ல பெருமாள்‌ : 16-11-1930. ரவண சமுத்திரம்‌. 
சுப்பையா பிள்ளை: சிவஞானம்‌. பொருளியல்‌ பி.ஏ,, 
சென்னை சட்டக்‌ கல்லூரி பி.எல்‌. வழக்குரைஞர்‌. முதல்‌ 
கதை “வீண்‌ வேதனை: கல்கி 50இல்‌; முதல்‌ நாவல்‌ “கல்லுக்குள்‌ 
ஈரம்‌' கல்கி 66இல்‌. 56இல்‌ திருமணம்‌. 


கல்லுக்குள்‌ ஈரம்‌ : (69) விடுதலைப்‌ போராட்ட நிகழ்ச்சி 
கள்‌ மிடைந்தஃ-தலைவர்களை இணைத்த, காந்தீயத்திற்குத்‌ 
தலைமை தரும்‌ அருமையது. கல்கி வெள்ளிவிழா 7500 பரிசும்‌, 
தமிழக அரசின்‌(73) பரிசும்‌ பெற்றது. இதுபற்றி ஆய்ந்து 
டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுளார்‌ ஒருவர்‌. பல்லாண்டுகள்‌ மதுரைப்‌ 
பல்கலைக்‌ கழகப்‌ பாடநூல்‌. இடதுசாரி காந்தயக்‌ கெரள்கை 
மோதல்‌ இருப்பவனுக்கும்‌ இல்லா தவனுக்குமிடையே வர்க்கப்‌ 
போராட்டம்‌, நேர்மைக்கும்‌ சுயநலத்‌ துக்கும்‌ நடக்கும்‌ போட்டி 
பற்றியது போராட்டங்கள்‌ (72). ஒருவர்‌ எம்‌.பில்‌ ஆய்வு செய்‌ 
துள்ளார்‌. எண்ணங்கள்‌ மாறலாம்‌ (76) விஞ்ஞானத்தில்‌ ஊன்‌ றிய 
டாக்டர்‌ ஒருவர்‌, தெய்வீகத்தில்‌ நம்பிக்கையுடைய உதவி 
டாக்டர்கள்‌ பற்றியது. நம்பிக்கைகள்‌ (8.1) கஸ்தூரி சீனிவாசன்‌ 
இலக்கிய அறக்கட்டளையின்‌ 10000 பரிசு பெற்றது. திருடர்கள்‌ 
(76) சட்ட இலக்கியத்‌ துறையில்‌ இருட்டு வாழ்வு நடத்தும்‌ 
சமூகப்‌ போலிகளின்‌ சாடல்‌. மருக்கொழுந்து மங்கை , ஒரு 
வரலாற்று நாவல்‌, கேட்டதெல்லாம்‌ போதும்‌, தூங்கும்‌ 
எரிமலைகள்‌. *அழகிய முகம்‌ பற்றி முப்பது பக்கம்‌ எழுதுவதை 
விட, தியாகிகள்‌ சிந்தும்‌ இரத்தம்‌ பற்றி மூன்று வரிகள்‌ எழுதி 


னாலும்‌ போதும்‌; அதுதான்‌' அமர இலக்கியம்‌” என்ற. 
கொள்கையர்‌. 


சங்கராபரணம்‌, இதயம்‌ ஆயிரம்‌ விதம்‌ சிறுகதைத்‌ 
தொகுதிகள்‌. பிரம்ம ரகசியம்‌ தத்துவம்‌; தமிழரசுப்‌ பரிசு (82) 
பெற்றது. சிந்தனை வகுத்த வழி, பாரதம்‌ வளர்ந்த. கதை வர 
லாற்றுப்‌ பெட்டகமாகும்‌; முன்ன து பாமரனுக்கு உலக வரலாற்‌ 
றையும்‌, பின்னது இந்திய வரலாற்றையும்‌ விளம்புவது. 


முகவரி: 21, காவல்‌ நிலைய த்‌ தெரு ' பாளையம்‌ கோட்டை 
(5262) 


மது. ௪. விமலானந்தம்‌ 989 


சுந்தர ராமசாமி ; 30-5-1931 நாகர்கோவில்‌. கடந்த 35 
அண்டுகளாக எந்த ஆரவாரமுமின்றி எழுத்துலகில்‌ குறிப்பிடும்‌ 
படியான சாதனை புரிந்து வருபவர்‌; “காகங்கள்‌” எனும்‌ 
இலக்கிய விவாத அமைப்பின்‌ நடத்துநர்‌. இளம்பிள்ளை 
வாதத்தால்‌ பள்ளி இறுதி வகுப்புடன்‌ நின்றவர்‌. தமிழுக்கு 
அறிமுகம்‌ செய்தவர்‌ சிதம்பர ரகுநாதன்‌. 51-இல்‌ முதலும்‌ 
முடிவும்‌” முதற்கதை. தொகுப்புகள்‌: அக்கரைச்‌ சீமையில்‌, 
பிரசாதம்‌, பல்லக்குத்‌ தூக்கிகள்‌, பள்ளம்‌. நாவல்‌ : “ஒரு புளிய 
' மரத்தின்‌ கதை' (66) புகழ்‌ பூத்த புதினம்‌; சிறந்த வட்டார 
நாவல்‌. திருப்பு மையமாக அமைவது. இதுவரை மக்களே 
முக்கியம்‌ பெற்றுவந்த கதை இலக்கியத்தில்‌, ஒரு மரம்‌ கதா 
நாயகனாகும்‌ விந்தை புரிந்த வரலாறு படைத்த நாவல்‌. 
ஆறறிவு மாந்தன்‌ ஓரறிவு மரத்தையும்‌ தன்‌ ஆசாபாச த்திற்கு 
ஆட்படுத்தி அழிப்பதனைக்‌ கருவாகக்‌ கொண்டு உருவானது. 
நாவலினூடே நெளியும்‌ நையாண்டியும்‌, நிழலாடும்‌ கேலியும்‌ 
நெஞ்சைத்‌ தொடுகின்றன. மனிதனின்‌ புன்மை, சத்தியில்‌ 
சிவனே என நின்று வத்தவர்கட்செல்லாம்‌ வாழ்வளித்த 
மரத்தைப்‌ படுத்தும்‌ பாடு பேசுவது. திரைகள்‌ ஆயிரம்‌ குறு 
நாவல்‌; ஜே. ஜே. சில குறிப்புகள்‌ நாவல்‌. இருகண்‌ அனைய 
நாவலிரண்டும்‌ அழிக்க முடியாச்‌ சுவடுகளைப்‌ பதித்திருக்‌ 
இன்றன. தகழியின்‌ செம்மீன்‌, தோட்டியின்‌ மகன்‌ இரண்டை 
யம்‌ தமிழாக்கம்‌ செய்துள்ளார்‌. 


51-55இல்‌ பொதுவுடைமையாளர்‌, 56-67இல்‌ யதார்த்த 
வியலாளர்‌, 67-73 ஏதும்‌ எழுதாது ஓய்வு. மீண்டும்‌ எழுதத்‌ 
தொடங்கியபோது ஆத்ம பூர்வமான வெளிப்பாடாக அமை 
தல்‌. பசுவையா என்ற புனை பெயரில்‌ இவர்‌ ஒரு கவிஞர்‌; 
தொகுப்பு: நடுநிசி நாய்கள்‌; சிறந்த கட்டுரையாளர்‌, சீரிய 
திறனாய்வாளர்‌, சோதனை முயற்சகெளின்‌ சாதனையாளர்‌, 
புதிய மரபுகளைப்‌ புகுத்தியவர்‌. இந்தத்‌ தலைமுறை எழுத்‌ 
தாளருள்‌ ஏற்றம்‌ சான்றவர்‌. 


உருவத்தில்‌ உள்ளடக்கத்தில்‌ சிறந்து செறிந்து நிற்கின்றன 
இவர்‌ கதைகள்‌. மணிமணியான -அனைவரும்‌ ஒப்பப்‌ போற்றும்‌ 
கதைகள்‌ படைத்த உயர்‌ எழுத்தாளர்‌. படைப்புகள்‌ அனைத்‌ 
இலும்‌ கவிதையின்‌ இழை பரவியபடி இருக்கும்‌. இத்தனைக்கும்‌ 
இவர்‌ ஒரு துணி வணிகர்‌, முகவரி: “சுந்தர விலாஸ்‌” ராமவர்ம 
புரம்‌, நாகர்‌ கோவில்‌. 


த. ௫-63 


990 .. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஸ்ரீவேணு கோபாலன்‌: 15-6-1931. நெல்லை மாவட்ட கழ 
நத்தம்‌. - 1949 முதல்‌ எழுதி வருகிறார்‌. இலக்கிய வளம்‌ சான்ற 
உயரிய நாவல்கள்‌ படைத்த பெருமையர்‌. குண்டலகேசி, 
நாககன்னிகை, இராஜ சிம்மன்‌, மருதியின்‌ காதல்‌-— இப்படி 
மிகச்‌ சிறந்த இலக்கிய நாவல்கள்‌ (Literary  Nowls) 
படைத்தவர்‌ ஏனோ புஷ்பா தங்கதுரை என்ற பெயரில்‌ விரச 
மான கதைகளை மனம்‌ போனபடி எழுதித்‌ தள்ளுகிறார்‌. என்‌ 
பெயர்‌ கமலா, சிவப்பு விளக்கு எரிகிறது, ஒரு ஊதாப்பூ கண்‌ 
சிமிட்டுகிறது, இப்பொது கமலா, நந்தா என்‌ நிலா, கற்பனை 
யில்‌ ஒரு காதலன்‌, காஷ்மீரப்‌ பெண்ணின்‌ காதலர்கள்‌, மிஸ்‌ 
வயலட்‌, காதல்‌ சுவை கண்ட பிறகு, ஆண்கள்‌ எல்லோரும்‌ 
ஒன்றுதான்‌, அருணா ஆறாவது, பகலில்‌ பாமா இரவில்‌ 
ஹேமா. 


இரண்டையும்‌ பார்க்கும்போது ஒருவரா இப்படி இரு 
எல்லையில்‌ நின்று இப்படி வித்தியாசமாக எழுதுகிறார்‌ என 
வியக்கவே தோன்றும்‌. இலக்கிய நாவல்‌ எழுதும்போது 
முழுதும்‌ முழுக்க முழுக்க அப்பழுக்கற்ற தூய இலக்கிய-சங்க 
பக்தி இலக்கியவாதியாக உயர்ந்து தனித்து நிற்கிறார்‌. புஷ்பா 
வாக மாறிய மறுகணம்‌ எங்கோ போய்‌ விடுகிறார்‌. காமம்‌ களி 
நடம்‌ புரிகிறது. முன்னதில்‌ மலை, பின்னதில்‌ மடு; முன்னது 
சந்தனம்‌, பின்னது சகதி; முன்னது தொண்டுக்காக ஆன்ம 
திருப்திக்காக எழுதுகிறாராம்‌; பின்னகைத்‌ தொழிலுக்காக- 
காசுக்காக கிறுக்குகிறாராம்‌! அமைச்சர்‌ மதுரகவி எனும்‌ 
அருமையான நாடகமும்‌ படைத்துள்ளார்‌. முகவரி: மனை எண்‌ 
848. 91-வது தெரு. 18 வது செக்டார்‌. சென்னை-7.8 (427990) 


அசோகமித்திரன்‌ (தியாகராஜன்‌) 22-9-1931 சிகிந்திராபாத்‌, 
ஜகதீசன்‌: பாலம்பாள்‌. உசுமானியா பல்கலைக்‌ கழக பி. ௪௫. 
54 லிருந்து எழுதுபவர்‌; 52-66 ஜெமினி ஸ்டுடியோவில்‌ மக்கள்‌ 
தொடர்பு அதிகாரி; 66 முதல்‌ முழு நேர எழுத்தாளர்‌. 65 முதல்‌ 
“கணையாழி பொறுப்பாசிரியர்‌. 


சிறுகதைத்‌ தொகுதிகள்‌ : வாழ்விலே ஒரு முறை (71), 
இன்னும்‌ சில நாட்கள்‌ (72), காலமும்‌ ஐந்து குழந்தைகளும்‌(75) 
விடுதலை, உண்மை வேட்கை, முறைப்பெண்‌. நாடகம்‌: அன்பின்‌ 
பரிசு (54) வானொலிப்‌ பரிசு நாடகம்‌. முட்டாள்‌ சொன்ன 
கதை (74), மேடை நாடகம்‌. நாவல்கள்‌ : கரைந்த நிழல்கள்‌ 
(69), தண்ணீர்‌ (74), 18-வது அட்சக்‌ கோடு (76), ஆகாய 
தாமரை (76) இன்று. 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 001 


இவர்‌ கதைகளில்‌ நிகழ்ச்சிகள்‌ அடுக்கி வாரா; சொல்லப்‌ 
போனால்‌ கதைக்குத்‌ தேவையான கனமான நிகழ்ச்சி கூட 
இருக்காது!--எதிர்பார்க்கவும்‌ கூடாது!!! உளவியல்‌ கூட ஓகோ 
என்றிருக்காது, இக்குறைகளையெல்லாம்‌ மறைத்து, கதை 
நிகமும்‌ களத்தையும்‌ பிற்புலத்தையும்‌ கண்முன்‌ கொணர்ந்து 
நிறுத்தி விடுவார்‌.சூழலில்‌ ஒரு சிறு சின்ன விவரம்கூட விடாமல்‌ 
அவ்வளவு திட்ப நுட்பமாக முழுமையாக இனி இதில்‌ கூற 
இங்கே என்ன இருக்கிறது-ஏதுமில்லை என்னுமாறு கூறி 
முடித்து விடுவார்‌. இது இவருக்கே அமைந்த தனித்துவம்‌. தனி 
உத்தி. படிப்போர்‌ கவனத்தை இப்பக்கம்‌ அப்பக்கம்‌ சிதற 
விடாது ஈர்த்துப்‌ பிணித்துவிடும்‌ - கட்டுறச்‌ செய்யும்‌ காந்த 
சக்தி கொண்டவர்‌. குறைந்த பக்கங்களில்‌ நிறைந்த அனுபவங்‌ 
களை நன்கு காட்டி விடுவார்‌ (ரிக்ஷா). நடுத்தர வர்ச்கத்‌ 
தினரின்‌ பொருளாதார நிலை - அவர்களின்‌ இயலாமையை 
அப்பட்டமாகக்‌ காட்டிவிடுவார்‌. (இந்திராவுக்கு வீணை 
கற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌). குறியீடுகளை கச்சிதமாக ஆண்டு 
கணிசமான பயன்‌ விளைத்திடும்‌ திறமுடையவர்‌ . 


“கரைந்த நிழல்கள்‌ திரைப்படத்‌ தொழிலின்‌ மாயையை 
மையமாகக்‌ கொண்டு மனங்‌ கொளத்‌ தருவது. தண்ணீர்‌ 69 இல்‌ 
சென்னையில்‌ ஏற்பட்ட கடும்‌ தண்ணீர்ப்‌ பஞ்சம்‌ பற்றியது; 
அதன்‌ பாதிப்பு, நகரையே நரகமாக்கிய நிலை, மக்களின்‌ மனப்‌ 
போராட்டங்களைப்‌ படம்‌ பிடிப்பது. ஜமுனா அவள்‌ தங்கை 
சாயா இருவரின்‌ இருவேறு குண துருவங்களாக அமைந்து 
ஆளுகின்‌ றனர்‌. தல்ல நடப்பியல்‌ நாவல்‌. 


பெயர்ப்பு : செஞ்சிலுவையின்‌ கதை, அன்னை, பங்கிம்‌ 
சந்திரர்‌. உலகப்‌ பலமொழிகளில்‌ இவர்‌ கதைகள்‌ ஆக்கம்‌ பெற்‌ 
றுள. இவரது ஆளுமை இவர்‌ படைப்பில்‌ அப்படியே படிந்து 
பிரதிபலிக்கக்‌ காணலாம்‌. முகவரி ; 838, தாமோதர ரெட்டி 
தெரு, சென்னை-17 


க. ரத்தினம்‌: 29-12-1931 கோவை. இதுபோது தஞ்சை 
சரபோஜி மன்னர்‌ அரசினர்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. 
பேதை நெஞ்சம்‌ போன்ற கவிதை நூல்‌ படைத்ததோடு சில 
உருவகக்‌ கதைகளும்‌ எழுதியவர்‌. மும்மணிகள்‌ போல்‌ 3 புதினங்‌ 
கள்‌ படைத்துள்ளார்‌. கல்லும்‌ மண்ணும்‌, கனவு மாலை, நினை 
வின்‌ நிழல்‌. 

இயந்திரப்‌ புதுமைகண்டு இன்னும்‌ நம்‌ பழமை மிரளவேசெய்‌ 
கிறது. மருளும்‌ பழமை புதுமை கண்டு ஒதுங்கவே செய்கிறது. 


992 - தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
இந்த முரண்பாடு கதையின்‌ கருவாகவும்‌ அமைகிறது. “கல்லும்‌ 
மண்ணும்‌” கதையில்‌, பழமையில்‌ ஊறிய செங்கோடன்‌ உழ 
வினை உயிராகவும்‌, நிலத்தைக்‌ குழந்தையாகவும்‌ பேணி வரு 
பவன்‌. அவனுக்கு இந்தப்‌ புதிய கருவிகள்‌ எந்திரங்கள்‌ ஏதும்‌ 
பிடிக்கா. இப்படி இருக்கும்போது ஒருநாள்‌ ஒரு முதலாளி 
யோடு காண்டிராக்டர்‌ சுப்பையாப்‌ பிள்ளை வந்து “ஐயாவின்‌ 
மில்லுக்கு அஸ்திவாரம்‌ போடக்‌ கல்‌, தூண்‌ இவை வேணும்‌. 
உன்‌ நிலத்தில்தான்‌ பாறைகள்‌ இருக்கே, சாலை ஒரமாகவும்‌ 
இருக்கிறது. நல்ல விலை கொடுப்பார்‌. உன்‌ நிலத்தைக்‌ 
கொடேன்‌' எனக்‌ கட்டாயப்படுத்துகிறார்‌. 


தன்‌ நிலத்தில்‌ கல்லெடுப்பது என்ற சொல்லே தன்‌ 
உயிரையே எடுப்பது போன்றிருக்கிறது அவனுக்கு.எக்காரணம்‌ 
கொண்டும்‌ நிலத்தை விற்க மாட்டேன்‌ என உறுதியோடு 
மறுத்து விடுகிறான்‌. ஹெமிங்வேயின்‌ கடலும்‌ கிழவனும்‌ 
போலே, கல்லும்‌ மண்ணும்‌ நினைவுக்கு ஒன்றுபோலே தோன்று 
கின்றது. இங்கே செங்கோடக்‌ கிழவனின்‌ தழும்பேறிய உள்ள 
மும்‌,மண்ணின்‌ பற்றும்‌ நம்‌ உள்ளத்தை நெகிழச்‌ செய்கின்‌ றன. 
ஒப்பாய்வுக்குரிய உயரிய நாவல்‌. 


செங்கோடன்‌ (கிழவன்‌), கரையான்‌ (சிறுவன்‌) இருவரைக்‌ 
கொண்டே, என்னமாய்‌ ஒரு தனி உலகினையே மனக்கண்முன்‌ 
அமைத்து விட்டிருக்கிறார்‌. இஃதோர்‌ மாபெரும்‌ வெற்றிப்‌ 
படைப்பு; தமிழ்ப்‌ புதின வரலாற்றில்‌ புதுமை செய்த புதிய 
போக்கின து. ன க 
... கனவுமாலை ஒரு சோதனை நாவல்‌. உத்தி முறையில்‌ ஒரு 
பெரும்‌ சோதனை செய்து சாதனை புரிந்த படைப்பு. உளவியல்‌ 
ஓவியம்‌. சுலோச்சனா என்ற மங்கையின்‌ மனச்‌ சலனங்களைச்‌ 
சித்திரிக்கும்‌ சிறந்த நாவல்‌. தன்‌ அன்பிற்குரிய சேகர்‌ -தன்‌ 
மனத்தைச்‌ சமனப்படுத்த மாட்டாமையால்‌ பைத்தியமானார்‌ 
எனத்‌ தெளிகிறான்‌. இதற்குக்‌ கனவு பற்றிச்‌ செந்தில்‌ தந்த 
விளக்கங்கள்‌ துணை புரிகின்றன. அவர்‌ பாட்டிலே நெஞ்சம்‌ 
பறி கொடுத்தபோது சமநிலை இழந்தது காரணம்‌ எனக்‌ கண்‌ 
ட றியும்‌ கதை. அமைதியான இவர்‌, அற்புதமான நாவல்கள்‌ 


படைத்திருப்பது, தமிழ்‌ உலகம்‌ அறிந்து போற்றக்‌ கடமைப்‌ 
பட்டுளது. 


மகரிஷி : (பாலசுப்ரமணியன்‌) 1-5-1932. தஞ்சை மாவட்ட 


ஒரத்தநாடு. கிருஷ்ணசாமி ஜயர்‌ : மீனாட்சி சுந்தரம்‌ 


மது. ச. விமலானநீதம்‌ 993 


அம்மாள்‌. ஒரத்தநாடு கழக, விழுப்புரம்‌ முனிசிபல்‌ உயர்‌ 
நிலைப்‌ பள்ளிகள்‌. சேலம்‌ மின்வாரியத்தில்‌ பணி. மணம்‌ 
8-5-1966. மனைவி பத்மாவதி, சேலம்‌ மாவட்ட மையநாலக 
உதவி நூலகர்‌. மக்கள்‌ ஸ்ரீவத்சன்‌, ஸ்ரீதேவிகாய த்திரி. 


முதல்‌ நாவல்‌ பனிமலை (62). சிறந்த நாவல்‌ மகாநதி (65). 
மேக நிழல்‌, அக்னி வளையம்‌, புழுதிப்‌ புயல்‌, ஊனக்கனவு, 
தரையில்‌ பிடித்த மீன்‌, பனிப்போர்‌, சாய்ந்தாடம்மா சாய்ந்‌ 
தாடு, தட்டாமாலை என 50 நாவல்கள்‌ :படைத்துளார்‌. 
வானத்து நிலவு, தர்மத்தின்‌ குரல்‌ சிறுகதைத்‌ தொகுப்பு. 
இவரது கதைக்‌ கோட்பாடு: அழுத்தமான அறநெறி உணர்வு 
களை அறிவிப்பது; எதார்த்த வாழ்வில்‌ மனிதனின்‌ பிரச்சினை 
களுக்குத்‌ தீர்வு காண வழிகாட்டுவது; மனிதப்‌ பண்புகளை 
உயர்த்துவது; ஆத்மீக இழைகளைக்‌ கோடிட்டுக்‌ காட்டுவது. 


திரைப்படமான நாவல்கள்‌ : பனிமலை (என்னதான்‌ 
முடிவு), பத்ரகாளி, புவனா ஒரு கேள்விக்குறி, சாய்ந்தாடம்மா 
சாய்ந்தாடு, வட்டத்துக்குள்‌ சதுரம்‌, நதியைத்‌ தேடிவந்த 
கடல்‌, சக்கர வண்டி, கடல்‌ நுரை. பெற்ற பரிசுகள்‌: சிறந்த 
சினிமா கதாசிரியர்‌ 65இல்‌ என்னதான்‌ முடிவு. பத்ரகாளி 100 
வது நாள்‌ கேடயம்‌, புவனா ஒரு கேள்விக்குறி-சிறந்த கதை- 
படத்துக்கான கேடயம்‌. கல்கி வெள்ளி வீழாச்‌ சிறுகதைப்‌ 
போட்டிப்‌ பரிசு. 


இவர்‌ ஓர்‌ ஆதர்சவாதி. இருப்பது இருக்க வேண்டியது 
(ldaalismd realism) முரண்பாடு காட்டித்‌ தீர்வு கூறுவார்‌; 
சமுதாய உளவியல்‌ போராட்டங்களைச்‌ சித்திரிப்பார்‌. மத்திய 
தர வர்க்கம்‌ இவரது களம்‌. முகவரி: 15, ராஜா கவுண்டர்‌ 
விரிவு. சேலம்‌-7 


ஐ. ரா. சுந்தரேசன்‌ : (பாக்கியம்‌ ராமஸ்வாமி) 1-6-1932, 
சேலம்‌ மாவட்ட ஐலகண்டபுரம்‌. குமுதம்‌ துணை ஆசிரியர்‌, 
பொன்னின்‌ புகை(56)இதயத்தில்‌ எழமுதாதே(58),குங்குமம்‌ (59) 
முள்ளின்‌ காதல்‌, பூங்காற்று, பாசாங்கு, கதம்பாவின்‌ எதிரி 
போல்வன. பாக்கியம்‌ ராமசாமி பெயரில்‌ “அப்புசாமி” என்ற 
பாத்திரத்தைப்‌ படைத்துப்‌ பல புதினங்கள்‌ புனைந்துள்ளார்‌; 
அப்புசாமியும்‌ ஆப்பிரிக்க அழகியும்‌, அப்புசாமி படம்‌ எடுக்‌ 
கிறார்‌, அறிவுச்‌ சுடர்‌ அப்புசாமி, ஆயிரத்தொரு அப்புசாமி 
இரவுகள்‌, மாணவர்‌ தலைவர்‌ அப்புசாமி, அப்புசாமிக்குள்‌ 
குப்புசாமி அனைத்தும்‌ நகைச்சுவை நவீனங்கள்‌. முகவரி; 
9, குட்டியப்பக்‌ ரொமணி தெரு. சென்னை-10 (661029) 


994 தமிழ்‌ இலக்கிய வரலாறு. 


நா. பார்த்தசாரதி : 18-12-1932. இராமநாதபுர மாவட்ட 
நரிக்குடி. நாராயணன்‌: கோதை அம்மாள்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தில்‌ பயின்று 52இல்‌ பண்டிதர்‌; அங்கே முதற்‌ தங்கத்‌ 
தோடா-பதக்கம்‌ பெற்றவர்‌ ந.மு.வே. கடைசி தங்கப்பதக்கம்‌ 
பெற்றவர்‌ நா.பா. என்பது குறிப்பிடத்தக்கது. 6 ஆண்டுகள்‌ 
தமிழாசிரியர்‌-மதுரை, பசுமலை, வ த்தராஎயிருப்பு 
போன்ற ஊர்களில்‌. பாரதியார்‌ போலே சேதுபதி உயர்நிலைப்‌ 
பள்ளியிலும்‌ 5 மாதம்‌ பணியாற்றியுள்ளார்‌ ! 56இல்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழக வித்துவான்‌, 5868இல்‌ திருமணம்‌. 98-65 கல்கி 
யில்‌, 65 தமிழ்ப்‌ புத்தாண்டில்‌ இலக்கிய உலகின்‌ இருள்‌ போக்க 
“தபம்‌' தொடங்கல்‌. பச்சையப்பனில்‌ மாலைக்கல்லூரி 
பயின்று 79இல்‌ எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்றார்‌. 79 அக்டோபர்‌ 
முதல்‌ தினமணி கதிர்‌, கதைக்கதிர்‌, சினிமா எக்ஸ்பிரஸ்‌ 
பொறுப்பு. 82 மார்ச்சு முதல்‌ கதைக்‌ கதிர்‌ மாத நாவல்‌ 
பொறுப்பு. தன்மானமும்‌ பீடும்‌ பெருமிதமும்‌ மிக்கவர்‌. 
அமெரிக்க டான்சிக்‌ பல்கலைக்‌ கழகம்‌ பாரதி நூற்றாண்டை 
ஒட்டி பி. Litt த்தப்‌ 


முதலில்‌ மொழி இலக்கணக்‌ கட்டுரை கவிதை படைத்தல்‌; 
பின்பே நாவல்‌ எழுதல்‌. முதற்‌ படைப்பு 'பழயெ பாசம்‌' 
விஜயலட்சுமி அம்மாள்‌ நடத்திய “குங்குமம்‌” இதழில்‌ 57. புதிய 
பாலம்‌, கங்கை இன்னும்‌ வற்றிவிடவில்லை, வலம்புரிச்‌ சங்கு, 
தேவதைகளும்‌ சொற்களும்‌, மங்கியதோர்‌ நிலவினிலே, 
காலத்துக்கு வணக்கம்‌, வேனில்‌ மலர்கள்‌ போன்றன சிறுகதைத்‌ 
தொகுதிகள்‌. கல்கி சிறுகதைப்‌ போட்டியில்‌ முதற்பரிசு 
பெற்றது “வலம்புரிச்‌ சங்கு” 


கல்கியின்‌ சுவடு பற்றிப்‌ பாண்டிமாதேவி, மணிபல்லவம்‌, 
வஞ்சிமாநகர்‌, கபாடபுரம்‌, நித்தில வல்லி என 5 வரலாற்று நாவல்‌ 
கள்‌ வளமாகப்‌ படைத்துள்ளார்‌. சமூக நாவல்கள்‌ 20. தமிழா 
சிரியர்‌ நாவலாசிரியரான பாதிப்பும்‌, தமிழ்ப்‌ புலமையின்‌ 
வளமையும்‌ இவர்‌ நாவல்களில்‌ நன்கு காணலாம்‌. பண்டை 
இலக்கியப்‌ பண்பாட்டில்‌ பழமையில்‌ ஊன்றி நின்று, மரபுக்‌ 
கவிஞர்கள்‌ புதுக்கவிதை படைக்கும்‌ பாங்கு போன்று, புதுமை 
பொலியப்‌ புதினம்‌ படைத்து வருகிறார்‌. 


அன்றைய தமிழ்க்‌ கற்பு வாழ்வினை இன்றைய அரசியல்‌ 
பொருளியல்‌ பின்னணியில்‌ காப்பிய கனத்தோடு அரவிந்தன்‌ 
பூரணி வாழ்வினைச்‌ சித்திரிப்பது குறிஞ்சி மலர்‌. புதினம்‌ ஒரு 
சிறந்த படைப்பு, அதில்‌ வரும்‌ பூரணியும்‌ ஒரு சீரிய படைப்பு. 


மது. ச. விமலானந்தம்‌ 996 


கவிதை மணம்‌ கதை முழுதும்‌ கமழ்கிறது. உரம்‌ சான்ற 
ஒருவன்‌ அன்பில்‌ நீந்துவான்‌, கடமையில்‌ கரைவான்‌, நட்புக்கு 
தெகிழ்வானே தவிர, அதிக்கத்துக்கு அடிபணியான்‌ என்பதைச்‌ 
சத்தியமூர்த்தி மூலம்‌ சித்திரிப்பது பொன்‌ விலங்கு. அண்ணலின்‌ 
ஆற்றல்‌ ஆச்மாவின்‌ ராகங்களை எப்படி இணைக்கிறது; 
புலனின்பத்தில்‌ மூழ்காமலே ஆணும்‌ பெண்ணும்‌ எங்ஙனம்‌ 
பொது வாழ்வில்‌ பொலிய முடியும்‌ எனக்‌ காட்டும்‌ கதை 
ஆத்மாவின்‌ ராகங்கள்‌. காந்திராமனின்‌ விடுதலை வேள்வியில்‌ 
மதுரம்‌ நெய்யாக அமைகிறாள்‌. காந்தி முதல்‌ காமராசர்‌ 
வரை விடுதலைப்‌ போராட்டத்‌ தலைவர்கள்‌ கதையுடன்‌ 
மிடையப்பட்டுளர்‌ இலட்சியமும்‌ நடப்பியலும்‌ இணைகிறது 
இங்கே. அரசியல்‌ எப்படி அறிவாலயங்களை அசுத்தப்படுத்து 
கிறது, கல்லூரி மன்றத்‌ தேர்தல்‌ முதல்‌ ஒவ்வொரு கட்டத்‌ 
திலும்‌ மாணவ சமுதாயத்தை எப்படிச்‌ சொக்கட்டான்‌ ஆடு 
கிறது, அதனைச்‌ சத்திய வெள்ளமாகத்‌ திரண்டு சமாளிக்கும்‌ 
மாணவ சக்தியையும்‌ பேசுவது சத்தியவெள்ளம்‌. ஆடிக்‌ காற்றில்‌ 
பறந்த எச்சிலை கோபுர உச்சியில்‌ சென்று, சென்ற வேகத்தில்‌ 
எப்படித்‌ தரைக்கு வருகிறதோ அப்படிச்‌ சந்தர்ப்பச்‌ சூழலால்‌ 
கமலக்‌ கண்ணன்‌ அரசியல்வாதியாகி அமைச்சனுமாகிட்‌ பின்‌ 
அதே வேகத்தில்‌ செல்லாக்‌ காசாவதும்‌ சித்திரிப்பது நெஞ்சக்‌ 
கனல்‌. 


கலையுலகில்‌ கயமை புரியும்‌ கசடர்களை எதிர்த்துப்‌ 
போராடி முத்துக்குமரன்‌ என்ற கதாசிரியர்‌, ஒதுக்கப்பட்ட 
மாதவிக்கும்‌, குறையுடைக்‌ கோபாலுக்கும்‌ உதவிக்‌ கலையையும்‌ 
கலைஞர்களையும்‌ சமுதாய வீதியில்‌ செம்மா ந்திருக்கச்‌ செய்வது 
பெருமிதப்‌ படுமாறுளது. சினிமா மோகத்தால்‌ சீரழிந்த சுமதி 
உதிர்ந்த மலராகும்‌ கதை அனிச்ச மலர்‌. திரைப்படத்‌ திமிங்கலங்‌ 
களும்‌, பணக்காரப்‌ பருந்துகளும்‌ அவளை எப்படிச்‌ சிதைத்துச்‌ 
என்னாபின்னமாக்கின என்பது நடப்பியல்‌. இதற்கு மறு 
தலையான லட்சிய இயக்குநர்‌ நந்தகோபால்‌ லட்சியம்‌ மிக்க 
நடிகை கெளரியும்‌ ஜனாதிபதி பரிசு பெறும்‌ வகையில்‌ உயரிய 
ப்டம்‌ எடுக்க வேண்டுமென இணைந்து, நடிக வேந்தர்களின்‌ 
இன்னல்‌ இடர்கட்கிடையே உறுதியுடன்‌ உலகப்‌ புகழ்‌ 
பெறுவது காட்டும்‌ நல்லோவியம்‌ நீல்‌ நயனங்களில்‌. துளசி 
மாடம்‌ செட்டி நாட்டரசர்‌ பரிசும்‌, சமுதாய வீதி சாகித்ய 
அகாதமி விருதும்‌ பெற்றன. கற்பனை வளமுடன்‌ கூடிய ஒருவித 
காந்த கண்ணிய நடை இவர்‌ கதைக்குக்‌ கவர்ச்சியூட்டுகின்றன- 
ஆண்மையில்‌ பெண்மை கலந்த அழகு நடை அள்ளு நடை, 


996 தமிழ்‌ இலக்கிய வரலாறு. 
முகவரி: 39, மேற்கு முதன்மைச்‌ சாலை, மேற்குசி, ஐ.டி. 
நகர்‌, சென்னை-385. (443199) 


ஆ. மாதவன்‌ 11-2-1933 திருவனந்தபுரம்‌ வணிகர்‌. கடைத்‌ 
தெரு கதைகள்‌, காமினி மூலம்‌, மோகபல்லவி, ஆ. மாதவன்‌ 
சிறுகதைகள்‌ - தொகுதிகள்‌. ஒப்பற்ற நாவல்‌ புனலும்‌ மணலும்‌ 
(74). மனித உறவுகள்‌ பற்றிய மிகச்‌ சிறந்த புதினம்‌. 


தூத்துக்குடியிலிருந்து பிழைக்க வந்த மணல்வாரிக்‌ கூலி 
அங்குச்சாமி மூப்பன்‌; போலீஸ்‌ காம்ப்‌ குட்டன்‌ மேஸ்திரி மகள்‌ 
தங்கம்மை. பங்கி என்ற ஐந்து வயது பங்கரைப்‌ பெண்ணின்‌ 
தாய்‌ எனத்‌ தெரிந்தும்‌, காதல்‌ கொண்டு ஏற்கிறான்‌. கூடவே 
பங்கிமீது வெறுப்பு வளர்கிறது. ஆனால்‌ காட்டிக்‌ கொள்ளா 
மல்‌ இருந்தான்‌; தங்கம்மை அம்மை கண்டு இறந்ததும்‌, 
வெறுட்பு வெளிப்படுகிறது. சிறு வயதிலேயே அக்குடும்பத்தில்‌ 
இணைந்த தாமோதரன்‌ தன்னை மணப்பான்‌ என நினைக்‌ 
கிறாள்‌ பங்கி; அவனோ தங்கையாகக்‌ கருதுகிறான்‌. பங்கி 
வேலைக்குப்‌ போய்‌ வருகிறாள்‌. கடுமையான மழையால்‌ 
வேலையில்லை; வறுமை வாட்டுகிறது. அக்கரைக்கு வேலை 
தேடி மூவரும்‌ வள்ளத்தில்‌ செல்லும்போது சுழலில்‌ வள்ளம்‌ 
கவிழ பங்கி இறக்கிறாள்‌. 


வெள்ளத்தில்‌ தத்தளிக்கும்போது; தன்‌ காலை யாரோ 
பெண்‌ பிடித்துத்‌ தப்ப முயலும்போது மரண பயத்தில்‌ 
உதைத்துத்‌ தள்ளித்‌ தான்‌ தப்பியதையும்‌ கரையில்‌ வந்ததும்‌ - 
அது பங்கியாகத்தான்‌ இருக்க வேணும்‌;-தான்‌ காப்பாற்றாமை 
யாலேயே அவள்‌ இறந்தாள்‌ என மனம்‌ வேதனை அடைகிறான்‌. 
கதை முடிகிறது. 


அங்கு - பங்கு உறவே கதையின்‌ மையம்‌, வெறுப்பின்‌ 
காரணமும்‌ விளைவும்‌ வாசகர்களின்‌ கற்பனைக்கே விட்டு, 
வட்டார வழக்கு நடையும்‌ நாஞ்சில்‌ நாட்டு நறுமணமும்‌ 
மிடைந்துவர மிக அற்புதமாகக்‌ கதையைப்‌ பின்னியுள்ளார்‌. 
முகவரி: கமுகு விளாகம்‌ தெரு, மரக்கடைச்‌ சாலை, திருவனந்த 
புரம்‌ - 23. 


அ. வேதாசலம்‌ (மறைமலையான்‌)8-7-1933 தஞ்சை மாவட்ட 
ஒரத்தநாடு வட்ட கண்ணந்தங்குடி மேலையூர்‌, ஒரத்த நாடு 
உயர்‌ நிலைப்‌ பள்ளி மாணவர்‌. முதல்‌ சிறுகதை “கத்தரிக்கோல்‌”; 
நாவல்‌ “நெஞ்சில்‌ ஒரு நிலவு”. நூலாக வந்த சிறுகதைத்‌ தொகுதி 


மது. ச. விமலானந்தம்‌ 997 


நட்சத்திரப்‌ பூ”; நாவல்‌ நெஞ்சில்‌ ஒரு நிலவு. வெளிவந்த 
கதைத்‌ தொகுதிகள்‌: நிலவுப்‌ பெண்ணின்‌ கனவு”, நிலவு 
பொல்லாதது, நாவல்கள்‌: “அலைகள்‌ ஓய்வதில்லை, யாருக்காக 
வாழ்கிறாள்‌, அவளும்‌ ஒரு எம்‌. எல்‌, ஏ. 


பள்ளியிற்‌ பயிலுங்காலே கதைகள்‌ பல படித்துக்கொண்டே 
இருந்தபோது, ஏன்‌ நாமும்‌ படைக்கக்கூடாது என்ற உள்‌ 
ளுணர்வின்‌ உந்துதலால்‌ கதைத்‌ துறைக்கு வந்தார்‌. பிறந்த 
மண்ணின்‌ எழிலும்‌, மிகக்‌ கொடிய வறுமைத்‌ தீயின்‌ கொழுந்து 
கள்‌ இளமைப்பருவத்தைச்‌ சுட்டெரித்த சூழலும்‌ எழுத்துக்கு 
முறுக்கேற்றின. திராவிட இனவுணர்வுக்கு அறிஞர்‌ அண்ணா 
வும்‌, சிறுகதைக்கு அகிலனும்‌, கற்பனை வளம்‌ கருத்‌ தோட்டத்‌ 
திற்குக்‌ காண்டேகரும்‌, கவிதை உணர்வுக்குத்‌ தாக்கும்‌, 
அரசியல்‌ பின்னணியோடு படைத்திட இர்விங்‌ வாலசும்‌, 
எழுச்சியூட்டியவர்கள்‌. என்றாலும்‌ வழிபடும்‌ ஒரே இலக்கியச்‌ 
சிற்பி டால்ஸ்டாயே. மேடு பள்ளம்‌ அற்ற ஒரு பொதுமைச்‌ 
சமுதாயம்‌ - புதுமைக்‌ குமுகாயம்‌ - பகுத்தறிவு விளக்கேந்தி 
வீறு நடைபோட வேண்டும்‌ என்பதே எழுத்துப்‌ பணியின்‌ 
நோக்கு. 


பேரறிஞர்‌ அண்ணாவின்‌ பெருவாழ்வு, டாக்டர்‌ இராதா 
கிருஷ்ணன்‌, இரவீந்திரநாத்‌ தாகூர்‌, பேரறிஞர்‌ பெட்ரண்ட்‌ 
ரஸ்ஸல்‌, இத்திராகாந்தி போன்றன வரலாற்றுப்‌ பனுவல்கள்‌, 
பாரத ஒருமைப்பாடு, பேரறிஞர்‌ அண்ணங்வும்‌ பெருந்‌ 
தலைவர்‌ பெரியாரும்‌ ஆராய்ச்சிகள்‌, அண்ணா பொன்‌ 
மொழிகள்‌, திரு. வி. க. மணி மொழிகள்‌, அண்ணா போற்றிய 
அறிஞர்கள்‌ தொகுப்புகள்‌. ' (54) அனைத்திந்திய வானொலி 
நடத்திய முதல்‌ நாடகப்‌ போட்டியில்‌ “காட்டு மல்லிகை” முதற்‌ 
பரிசு பெற்றது. அஞ்சல்‌ நிலைய அலுவலராய்‌ இருந்தவர்‌. 


ஜெயகாந்தன்‌ : 24-4-1934. தெ. ஆ. கடலூர்‌ மஞ்சக்‌ 
குப்பம்‌. தண்டபாணிப்‌ பிள்ளை : மகாலட்சுமி, முறையான 
பள்ளிக்‌ கல்வி பெறாதவர்‌! மக்கள்பால்‌ எல்லையற்ற அன்பும்‌ 
சர்வதேச ஞானமும்‌ மிக்கவர்‌. 


விடுதலைக்கு முன்‌ புதுமைப்பித்தன்‌, சிறுகதை மன்னன்‌- 
ஜாம்பவான்‌. விடுதலைக்குப்‌ பின்னைய சிறுகதை வரலாற்றில்‌ 
ஜெயகாந்தன்‌ சிறுகதை வேந்தன்‌ ஜாம்பவான்‌. 


40-இல்‌ அரசியல்‌ நுழைவு ஊற்றத்தின்‌ பின்னரே 50-இல்‌ 
இலக்கியப்‌ பணி தொடங்கிற்று. பொதுவுடைமைக்‌ கட்சியில்‌ 


998 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


புகுந்து அதன்‌ கட்டுப்பாடு, கருத்துப்‌ பாட்டில்‌ ஊறி பண்‌ 
பட்டுப்‌ பக்குவப்பட்டு இலக்கிய ஊற்றம்‌ பெற்ற பின்னரே, 
இலக்கிய வாழ்வு தொடங்கிற்று. இது இவர்க்கு நல்ல வளமான 
அடித்தளத்தை அமைத்துத்‌ தந்தது. இவரது இலக்கிய ஏற்றத்‌ 
திற்கு அரசியல்‌ ஊற்றம்‌ அளித்தது. இது பிற எழுத்தாளரினும்‌ 
அரியபேறாகும்‌. 


இவரது முதற்‌ கதை “வசந்தம்‌” இதழில்‌ வந்தது; என்‌ 
மாலும்‌ இவர்‌ விரும்பியவாறெல்லாம்‌ ரத்தமும்‌ சதையுமாக 
எழுத இடமளித்து - விளையாட தளம்‌ அமைத்துத்‌ தந்த 
“சரஸ்வதியே”: புகழ்‌ பூக்கக்‌ காரணமாயிற்று. 


புது ருசியா பாரதிக்குப்‌ புதிய வெளிச்சம்‌ தந்ததுபோல்‌, 
மனிதகுல வரலாற்றில்‌ புதிய நெறி உண்டாக்கிய சோவியத்‌ 
யூனியன்‌ பற்றிய சிந்தனைதான்‌, இவரை எழுதத்‌ தூண்டியது. 
முற்போக்கு இலக்கியக்‌ கோட்பாட்டினர்‌, சோஷலிசவாதியும்‌ 
கூட. 30 அண்டுக்கால(1940-1971) அரசியல்‌ பட்டறிவும்‌, கலை 
யூலக(1945-1975) அனுபவமும்‌ மேலும்‌ இவரை மெருகேற்றின. 
அது இவர்‌ கதைகளையும்‌ முறுக்கேற்றின. 


உதயம்‌ (54), ஒரு பிடி சோறு, இனிப்பும்‌ கரிப்பும்‌, தேவன்‌ 
வருவாரா, சுமைதாங்கி, மாலை மயக்கம்‌, யுகசந்தி, புதிய 
வார்ப்புகள்‌, சுய தரிசனம்‌, இறந்த காலங்கள்‌, குருபீடம்‌, 
சக்கரம்‌ நிற்பதில்லை எனத்‌ தொகுதிகள்‌ 12. 


இவர்‌ சிறுகதைகளில்‌ இரு நிலைகள்‌ காணலாம்‌. 1) முற்‌ 
காலக்‌ கதைகளில்‌ அரசியல்‌, கதைக்‌ கட்டையும்‌ மீறித்‌ துருத்திக்‌ 
கொண்டு நின்றது (ஒருபிடி சோறு, உண்ணா விரதம்‌). பிற்‌ 
காலக்‌ கதைகளில்‌ அளவாகக்‌ கலைவளத்துடன்‌ அரசியல்‌ கருத்‌ 
துக்கள்‌ பின்னி வந்தன (புதிய வார்ப்புக்கள்‌). 2) அதேபோல்‌ 
தொடக்கக்‌ கதைகளில்‌ பாலுணர்ச்சி பீறிட்டு வக்கரித்து 
நின்றது (தாம்பத்தியம்‌, கண்ணம்மா); பக்குவப்பட்ட 
முதிர்ச்சிக்‌ காலத்திலோ பாங்குடன்‌ ஆளப்பட்டது (இருளைத்‌ 
தேடி, பிரளயம்‌). 3. ஆரம்ப காலக்‌ கதைகள்‌ தரமாய்‌ இருந்‌ 
தனவே தவிர ஜனரஞ்சகமாக அமையவில்லை. பின்பு எமழுதியன 
ஜனரஞ்சகமாகவும்‌ அதே சமயம்‌ சுருத்துப்‌ பொலிவும்‌ கொண் 
டிருந்தன. 4)முதலில்‌ மனிதப்‌ பிரச்சினைகள்‌ பேசப்பட்டன; 
இப்போது மனித அவலங்கள்‌ மேவி நிற்கின்றன. 5) முன்னம்‌ 
சமுதாய மாந்தன்‌ சித்திரிக்கப்பட்டான்‌. தற்போது சமுதாய 
நியதிக்குட்படாது திமிறி நிற்கும்‌ தனிமனித கவனம்‌ தலை 
யோங்கியுளது! இவை மாற்றமா? வளர்ச்சியா? 


மது. ச. விமலானந்தம்‌ 999 


சாதனை : 1) கருப்‌ பொருளில்‌ சோ தனை செய்து சாதனை 
புரிந்தார்‌. 2) கற்பனை இலக்கியப்‌ போக்கு காட்டாட்சி 
புரிந்த கதையுலகில்‌, யதார்த்த இலக்கிய நோக்கினைப்‌ புகுத்தி 
புரட்சி செய்தார்‌. 3) இலக்கிய நியதியும்‌ தத்துவ அமைதியும்‌ 
இணைந்து இன்புறுத்தச்‌ செய்தார்‌. 4) நிகழ்ச்சியின்‌ அடியாக 
சித்தாந்தத்தையும்‌, சித்தாந்தத்தின்‌ வாயிலாக நிகழ்ச்சியையும்‌ 
விளக்கு முகமாக ஓவ்வொரு கதையிலும்‌ வாழ்வியற்‌ கண்‌ 
ணோட்டத்தை வலுவாகக்‌ காட்டினார்‌. 5) இலக்கியத்‌ 
தரமான கதைகள்‌ ஜனரஞ்சகமாக இரா' என்ற தப்பான கருத்‌ 
தைத்தவிடு பொடியாக்கியவர்‌. 6) உயர்‌ இலக்கிய நிலையில்‌ 
சஞ்சரித்து உயரிய தத்துவத்தைக்‌ கதையாகத்தரின்‌ மக்களால்‌ 
வாங்கித்‌ தாங்க முடியாது என்பதுணர்ந்து, அனைவரையும்‌ 
தும்‌ கருத்து, கதை வழிச்‌ சென்றடைய வேணும்‌ எனும்‌ துடிப்‌ 
பால்‌, யாருக்காக எழுதுகிறோமோ அவர்கட்கு நன்கு பழக்க 
மான சூழலை வைத்து பாத்திரங்களைப்படைத்து மனித 
உணர்வு நிலைகளையும்‌ யதார்த்த வாய்மைகளையும்‌ புரிய 
வைத்துள்ளார்‌. 7) முதலில்‌ மார்க்சீயம்‌ (இனிப்பும்‌ கரிப்பும்‌)” 
பிறகு பிராய்டிசம்‌ (அந்தரங்கம்‌ புனிதமானது] நிழலாடு 
கின்றன. இவையே இவரது பெருவெற்றிக்கும்‌ பாமரரஞ்சகப்‌ 
பெரும்‌ புகழுக்கும்‌ காரணமாயின எனக்‌ கருதலாம்‌, 


கதைகள்‌ காட்டு : திருமணத்தை வெறுத்த ஓர்‌ ஆசிரியை, 
இளமை எல்லாம்‌ பாழாகிய பின்‌ தன்‌ 37 ஆம்‌ வயதில்‌ 
தன்னிடம்‌ பயின்ற மாணவனையே மணப்பதைத்‌ “திரிசங்கு 
சொர்க்கம்‌' தீட்டிக்‌ காட்டுகிறது. அனாதை ஒருத்தி தன்‌ பசி 
போக்க உடம்பையே விற்கிறான்‌. விற்றும்‌ விதிவிட்டதா! 
அவன்‌ இருட்டில்‌ தந்து போனது எட்டணா என எண்ணி 
னாள்‌, ஆனால்‌ அது காலணா! கதை, இரவில்‌. 


சேரிவாழ்வினை இவர்‌ போல்‌ சித்திரிக்க இன்னொருவர்‌ 
பிறந்து வரவேணும்‌. சமூக சாதிபேதத்தையும்‌, பொருளாதார 
ஏற்றத்தாழ்வை, குடிசை-பங்களா முரண்‌ வாழ்வை வடித்துக்‌ 
காட்டுவதில்‌ வல்லவர்‌. விறுவிறுப்பும்‌ வேகமும்‌ இவர்‌ கதை 
களில்‌ விளையாடும்‌. உண்மைகள்‌ சுடும்‌, கசக்கும்‌; ஆனால்‌ 
இவரின்‌ சக்தி வாய்ந்த வீறு நடையால்‌ ஜீரணிக்க முடிகிறது, 
பிரம்மோபதேசம்‌, நீ தான்‌ பிராமணன்‌. எதற்கும்‌ கவலைப்‌ 
படாது எதனையும்‌ எதிர்பாராது நெஞ்சந்‌ பட்டதை அஞ்சாது 
கிஞ்சிற்றும்‌ கவலைப்படாது எழுதுவதால்‌ இவர்‌ கதையும்‌ 
கனக்கிறது; கருத்தும்‌ மணக்கிறது, நடையும்‌ நெஞ்சிற்‌ 
பாய்ந்து நெருடுகறது.எத்தப்பிரச்சினையையும்‌ புதிய முறையில்‌ 


1000 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
அணுகி புரட்சி மனத்துடன்‌ அலசுவது இவர்‌ பாணி. (உண்மை 
சுடும்‌). “எனது கதைகள்‌ பொதுவாகப்‌ பிரச்னைகளின்‌ 
பிரச்னை' என அவரே இயம்புவது என்பது எண்ணத்தச்சுது. 
இவர்‌ கதைகள்‌ இதயத்தை இறுக்கும்‌, சிந்தையை முறுக்கும்‌! 


சிறுகதையில்‌ செங்கோலோச்சுவது போன்றே, நாவலிலும்‌ 
நிவந்தோங்கி நிற்கிறார்‌. இது எல்லார்க்கும்‌ ஒருசேர எப்‌ 
போதும்‌ தப்பாது அமைவதில்லை! 


இவரின்‌ முதல்‌ நாவல்‌ வாழ்க்கை அழைக்கிறது (57). ராஜா 
வும்‌ சாரங்கனும்‌ சேர்மன்‌ சிதம்பரம்‌ பிள்ளையை எதிர்க்கும்‌ 
கதை. மனிதனின்‌ கலைத்துடிப்பு உரிய பெருமை பெறும்போது 
எந்த கோடிக்கும்‌ போவான்‌ எனக்காட்டுவது பாரிசுக்குப்போ. 
இசைக்‌ கலைஞன்‌ சாரங்கன்‌ கர்நாடக இசைக்குப்‌ புத்துயிர்‌ 
அளித்துப்‌ பெருமைப்படுத்துகிறான்‌. ஓவியக்கலை நுட்பம்‌ 
ஒட்பமுடன்‌ உணர்த்துகிறார்‌. வறுமையில்‌ வாடும்‌ ஒருதாயின்‌ 
காதலுக்கும்‌ பாசத்துக்கும்‌ இடையே நடக்கும்‌ போராட்டத்‌ 
தைப்‌ பற்றியது உன்னைப்‌ போல்‌ ஒருவன்‌. அப்பாவி ஜோசப்‌ 
பற்றிய அவலச்‌ சித்திரம்‌ யாருக்காக அழுதான்‌. சாகித்ய 
அகாதமி விருது பெற்றது சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌; 
குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில்‌ மனிதர்கள்‌ எப்படியெல்லாம்‌ 
மாறி மாறி நடந்து கொள்கிறார்கள்‌ என்பதைக்‌ காட்டுவது. 
சந்தர்ப்ப சூழலால்‌ கற்பிழந்த கல்லூரி மாணவி கங்கா 
உற்றார்‌ உறவினரால்‌,ஏன்‌ பெற்ற தாயாலும்‌ வெறுக்கப்பட்டு, 
12 ஆண்டுகள்‌ போராடித்‌ தன்னைக்‌ கெடுத்தவனைக்‌ கண்டு 
பிடித்து அவனுடன்‌ வாழ முனையும்போது அதுவும்‌ முடியாது 
குடியிலே அமைதி காண்கிறாள்‌; அவளை கங்கா. 


ரிஷிமூலம்‌ : மகன்‌ ராஜாராம்‌-தாய்‌ சாரதா இருவருக்கு 
மிடையே எழும்‌ பாலியல்‌ ஈர்ப்பினை (Oedipus Complex) 
இயம்புவது. சமுகம்‌ என்பது நாலுபேர்‌ (முத்துவேலர்‌) பாலுற 
வைப்‌ பற்றியதே! காதல்‌ சிக்கலோ பாலுறவுப்‌ பிக்கலோ 
இல்லாத புதினம்‌ ஒரு மனிதன்‌ ஒரு வீடு ஒரு உலகம்‌... ஹென்றி 
ஒரு புதுமைப்‌ படைப்பு. பொய்யும்‌ போலிமையும்‌ மிக்க 
சினிமாவுலகில்‌ சிக்கிச்‌ சீரழிவதை கம்சனை போன்றார்‌ 
கொண்டு காட்டுவது சினிமாவுக்குப்‌ போன சித்தாளு ரங்கா 
கல்யாணியுடன்‌ மணவிலக்கு பெற முற்படுகிறான்‌; அவளும்‌ 
எதிர்க்காமல்‌ இசைகிறாள்‌. நோயினின்று மீண்ட அவளைச்‌ 
சந்திக்கும்போது, அவள்‌ அவனை வேண்டுகிறாள்‌; அவனும்‌ 
இசைகிறான்‌. இது ஒரு ஈடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 700] 


மிட்டாமிராசும்‌ அதிகாரிகளும்‌ வக்கல்களுமாக மேட்டுக்‌ 
குடியினரே கதைமாந்தர்களாகக்‌ காட்சி தந்த சிறுகதைப்‌ 
போக்கினை த்‌ குலைகம்‌ மாற்றி, தொழிலாளி, பிச்சைக்காரன்‌, 
குட்டரோகி போன்ற கடை நிலையரைப்‌ பாத்திரங்களாக்இப்‌ 
புரட்சி செய்தவர்‌. முற்றிலும்‌ தொடர்பே இல்லாத பிராமணர்‌ 
களைக்‌ கதைப்‌ பொருளாக்கி, இம்மியும்‌ பிசகாது அதில்‌ பிறந்து 
ஊறிய ஒருவர்‌ போலே அனைத்து விவரமும்‌ தெரிந்து கதை 
படைக்கும்‌ திராணி கண்டு திகைக்கவே செய்கிறோம்‌. 


இப்படிக்‌ கதையுலகில்‌ பல்வகைப்‌ புரட்சி செய்து ஒகோ 
என ஓங்கி நிற்கிறார்‌-முப்பதுகளில்‌ புதுமைப்பித்தன்‌ போலே! 
விடுதலைக்கு முன்னைய அடிமை நிலையில்‌ இருந்த முரண்பாடு 
மூட்ட நிலையைக்‌ கிழித்து வெளிவந்த ஞாயிறு புதுமைப்‌ 
பித்தன்‌ என்றால்‌, விடுதலைக்குப்‌ பின்னைய முரணிய இருளைக்‌ 
கிழித்து வந்த ஞாயிறாக அமைபவர்‌ ஜெயகாந்தன்‌ .காலநிலைக்‌ 
கட்டாயம்‌- தேவை, கதைப்புரட்சி போன்றவற்றால்‌ கதை 
வரலாற்றில்‌ இவ்விருவரும்‌ ஒருமையும்‌ பெருமையும்‌ பெற்றுப்‌ 
பிறங்குகின்றனர்‌. இவர்களைக்‌ காலத்தோடு வைத்து 
ஒப்பிட்டுக்‌ காண்பது ஒரு பெரும்‌ பயன்‌ விளையும்‌, ஒப்பியலும்‌ 
உறுபயனுமாம்‌. அன்று :'புதுமைப்பித்தன்‌' காலம்‌ போலே, 
இன்று “ஜெயகாந்தன்‌ காலம்‌,' பெயரிலே பொருந்துமாப்‌ 
போலே, கதையுலகில்‌ காந்தமாகவும்‌, வெற்றி வாகை சூடியும்‌ 
'கதையுலகின்‌ இமயமாக' இலங்கி வருகிறார்‌. இத்தகு சாதனை 
யாளர்க்கு '86 தமிழ்ப்‌ புத்தாண்டில்‌ ராஜராஜன்‌ ஒரு லட்சப்‌ 
பரிசு. அளித்தது பொருத்தம்தானே! முகவரி: 9, 94-வது தெரு. 
செக்டார்‌ 15. சென்னை-78. (422773). 


கு. சின்னப்ப பாரதி : (சின்னப்பன்‌) 2-5-1935. நாமக்கல்‌ 
வட்ட பொன்னேரிப்பட்டி. குப்பண்ணன்‌: பெருமாயி 
அம்மாள்‌. பச்சையப்பன்‌ கல்லூரி இன்டர்‌ மீடியட்‌. தொழில்‌ 
வேளாண்மை. மாணவப்‌ பருவத்திலேயே வலியவர்கள்‌ எளிய 
வர்களைச்‌ சுரண்டும்‌ நிலை காணச்‌ சகியாது 52இல்‌ ஜனசக்தி 
யில்‌ சிறுகதை படைத்தவர்‌. “மனிதன்‌ மட்டும்‌ பேசுவதில்லை” 
குட்டிக்‌ கதைகளின்‌ தொகுப்பு, தமிழக கிராமியக்‌ கதைகள்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. 


உன்னத நாவல்‌ 'தாகம்‌' (75) எழுதி ஓங்கு புகழ்‌ பெற்ற 
வர்‌. பழைய நிலவுடைமை எதேச்சாதிகாரத்தை எதிர்த்து 
விவசாயத்‌ தொழிலாளர்கள்‌ ஒன்றுபட்டு உழைப்பதை உயி 
ரோட்டமாகக்‌ கொண்ட அருமையான நாவல்‌, கொங்குநாட்டு 
இராமீய வாழ்வு--சவுண்டர்‌ இனப்படப்பிடிப்பு, அரிசன 


1002 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


குடும்பத்தின்‌ கொத்தடிமைக்‌ கொடுமை காட்டும்‌ காவியம்‌, 
500 பக்க அற்புத நாவல்‌. உழவராதலின்‌ அனுபவபூர்வமாக 
நுட்பமாக விளக்குகிறார்‌. வியத்தகு வருணனை வளமை 
அனைத்தையும்‌ கண்முன்‌ காண்பனபோல்‌ காட்டுகிறது. 
பாறைக்‌ கல்‌ வலசு சேனாபதி கவுண்டர்‌, மாரப்பன்‌ மாரக்காள்‌ 
மகன்‌ கந்தன்‌ காதலி அரிசன பாப்பா, வைத்தியர்‌, கதை 
சொல்லும்‌ கோமாளிக்‌ கிழவர்‌ அத்துணைப்‌ பாத்திரங்களும்‌ 
மனத்தில்‌ பதிந்து விட்டனர்‌-பதித்து விட்டார்‌ பாரதி! மொத்‌ 
தத்தில்‌ மோகமுறச்‌ செய்யும்‌ வேகம்‌ கொண்டது தாகம்‌. 


கதைஞரோடு கவிஞராகவும்‌ அமையும்‌ இவர்‌ படைப்புகள்‌: 
நிலவுடைமை எப்போ?' சின்னப்ப பாரதி கவிதைகள்‌, தெய்வ 
மாய்‌ நின்றாள்‌ (காவியம்‌). “செம்மலர்‌' என்ற ஏடும்‌ நடாத்தி 
யுள்ளார்‌. அண்மையில்‌ வந்த நாவல்‌ *சங்கம்‌' முகவரி : 43பி. 
தமிழ்ச்‌ சங்கம்‌ தெரு, நாமக்கல்‌-637001. 


சுஜாதா (எஸ்‌. ரங்கராஜன்‌) :3-5-1935, திருச்சி திருவரங்கம்‌. 
பங்களூர்‌ பெல்‌ நிறுவனத்தில்‌ துணைப்‌ பொது மேலாளர்‌, 
புதுமைக்‌ கதைகள்‌-அறிவியல்‌ கதைகள்‌ படைத்து அமோக 
வெற்றி பெற்றுக்‌ கதை உலகில்‌ சுவடி பதித்தவர்‌; தனக்கென 
ஒரு தனி இடம்‌ வகிக்கிறார்‌. 


சிறு கதைகள்‌ : பாதிராஜ்யம்‌, சில வித்தியாசங்கள்‌. 
நகரம்‌, காயத்ரி, 6961, மாயா, கம்ப்யூட்டரே ஒரு கதைச்‌ 
சொல்லு. 


நாவல்கள்‌ : நைலான்‌ கயிறு, நில்‌ கவனி தாக்கு, 14 
நாட்கள்‌, வானமென்னும்‌ வீதியிலே, அனிதா இளம்‌ மனைவி, 
ஜன்னல்‌ மலர்‌, ப்ரியா, நிர்வாண நகரம்‌, கரையெல்லாம்‌ 
செண்பகப்பூ, அப்ஸரா, ஒரு விபரீதக்‌ கோட்பாடு, மேகத்தை 
துரத்தினவன்‌, கொலையுதிர்‌ காலம்‌, மேற்கே ஒரு குற்றம்‌, 
மறுபடியும்‌ கணேஷ்‌, தேடாதே, விக்ரம்‌, போன்றன. 


துப்பறியும்‌ பாங்கும்‌ பாலுணர்வும்‌ அறிவியல்‌ நுட்பங்‌ 
களும்‌ இவர்‌ கதையில்‌ கலந்துவரக்‌ காணலாம்‌. எலக்ட்ராணிக்‌ 
யுகத்தில்‌ மூடநம்பிக்கைகள்‌ மூட்டம்‌ போடுவை தக்‌ காட்டுவது; 
போக சாத்திரப்‌ போர்வையில்‌ பாலுறவு நடைபெறுகிறது; 
இதனால்‌ கொலை நேர்கிறது. இச்சிக்கலை அவிழ்க்க 
வக்கீல்‌ வருகிறார்‌. இது ஒரு விபரீதக்‌ கோட்பாடு. 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 1002 


கதையுலகில்‌ அறிவியலைப்‌ புகுத்திப்‌ பழமையில்‌ புதுமை 
ஒளிவீசச்‌ செய்து ஒரு திருப்பத்தை உருவாக்கியவர்‌. கதைக்குக்‌ 
கதைபயாடு, விமானம்‌, கம்யூட்டர்‌ போன்றனவும்‌ கற்கிறோம்‌. 
அறிவியலை,கதைபோல எளிதே இனிதே அறிந்து விடுகிறோம்‌; 
அறிவியலைப்‌ பாமரரிடம்‌ கொண்டு போகும்‌ வாயிலாகக்‌ கதை 
கள்‌ அமைந்து விடுகின்றன. இப்படிப்‌ புனைகதை உலகில்‌ 
புரட்சி செய்யும்‌ இவர்‌ முகவரி: ௰- 9, BHEL Colony, 
Bangalore-960 013. 


அ. மா. சாமி: (மாரிசாமி குரும்பூர்‌ குப்புசாமி) 7-5-1935, 
இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ கோப்பை நாயக்கன்பட்டி “ராணி” 
வார இதழ்‌ ஆசிரியர்‌. அம்மையப்பன்‌, அப்பா தேவை, தாரா, 
பாண்டிய குமாரன்‌,பூங்குழலி, ரெங்கநாயகி போன்ற 50 நாவல்‌ 
களையும்‌, 100க்கும்‌ மேலான சிறுகதைகளையும்‌ தட்டியவர்‌. 
“கிழக்கே போன கிணற்றுத்‌ தவளை' போன்ற கட்டுரைகளும்‌, 
குட்டித்‌ இவை எட்டிப்‌ பார்த்தேன்‌' என்ற பயண நூலும்‌ 
படைத்தவர்‌. முகவரி: 1, கிரெசன்ட சாலை, செனாய்‌ நகர்‌. 
சென்னை-30. (612479). 


எம்‌. டேவிட்‌ சித்தையா : 1-6-1935. சிறைச்சாலை என்ன 
செய்யும்‌ (69), மனத்தடாகம்‌ (43) புதியவானம்‌ புதிய பூமி 
(75) அமர்‌ சோனார்‌ பங்களா, கல்லறைப்பூக்கள்‌ போன்ற 
பொன்னான புதினங்களைப்‌ படைத்துள்ளார்‌. 


வெறும்‌ சிலைகள்‌ : பைபிள்‌ நிகழ்ச்சிகளின்‌ பின்னணியின 
தாகும்‌. மனச்சிக்கல்ளை மையமாகக்கொண் ட மனவியல்‌ விளக்க 
நாவல்‌ மனத்தடாகம்‌. வங்க மக்களின்‌ விடுதலைப்‌ போரை 
வைத்துத்தொடுததது அமர்‌ சோனார்‌ பங்களா. அரசியல்‌ புரட்சிக்‌ 
கைதி பாலு; அவனைக்‌ காதலிக்கிறாள்‌ உமா. அவனோ 
மலேரியாவை முன்னிட்டு விடுதலையாகி எங்கோ போய்‌ 
விடுகிறான்‌. ஊரார்‌ பழிக்கவே உமா வீட்டை விட்டுச்‌ சென்று 
ஒரு மருத்துவ மனையில்‌ வேலையில்‌ அமர்கிறாள்‌. அங்கே 
எதிர்பாராத வகையில்‌ பாலுவையும்‌ அவன்‌ பணக்கார 
மனைவியையும்‌ காண்கிறாள்‌. பொறாமை மிகவே அவளுக்கு 
விஷமிட்டுக்‌ கொன்றுவிடுகிறாள்‌. சிறையில்‌ மனிதாபிமானம்‌ 
மனவுறுதி போன்றவற்றால்‌ அனைவர்‌ அன்பையும்‌ மதிப்பை 
யம்‌ பெறுகிறாள்‌. சிறை மருத்துவர்‌ இவளைக்‌ காதலிக்கவே 
செய்கிறார்‌; அவள்‌ விடுதலை ஆனபோது தன்‌ கருத்தை 
வெளியிட, அவள்‌ மறுத்துவிடுகிறாள்‌. தன்கா தலன்‌ பாலு காச 
நோயால்‌ வாடும்‌ போது அவனுக்குப்‌ பணிவிடை செய்து மடிய 


1004 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மூனைகிறாள்‌. அடிமை இந்தியாவில்‌ ஆங்கில அரசு அடக்கு 
முறையினைக்‌ கட்டவிழ்த்து விட்ட போது மக்கள்‌ எழுப்பிய 
குரலில்‌ சிறைச்சாலை என்ள செய்யும்‌? அதனையே தலைப்பாக 
வைத்து சிறைவாழ்வினைச்‌ சித்திரித்து, உமா, அவள்‌ தந்தை 
போஸ்ட்மாஸ்டர்‌- சதாசிவம்‌ போன்ற மறக்கமுடியாத 
மாந்தர்களைப்‌ - படைத்துச்‌ சாதனை புரிந்த பொறி 
யாளரின்‌ முகவரி : புனிதஜான்‌ மருத்துவக்‌ கல்லூரி. கட்டிடப்‌ 
பிரிவு பெங்களூர்‌ - 34. 


தாமரை மணாளன்‌ : (ரா. பாஸ்கரன்‌) 19-6-1935. நெல்லை 
செட்டிக்குளம்‌. விகடன்‌ துணையாசிரியர்‌; இதயம்‌ பேசுகிறது 
பொறுப்பாசிரியர்‌. ராணி சிறுகதைப்‌ போட்டியில்‌ இருமுறை 
பரிசு பெற்றவர்‌. சிறுகதை : சிவில்‌ சிங்கராயர்‌ (66), தெய்விகம்‌ 
(68) ஒப்பந்தம்‌ (70). அந்தரங்கத்தில்‌ ஒரு சந்திப்பு, 
அருளோசை முதலிய 15 தொகுப்புகள்‌. புதினங்கள்‌ : இருமலர்‌ 
கள்‌, ஆயிரம்‌ வாசல்‌ இதயம்‌ (தமிழக அரசின்‌ பரிசு) ஆயிரம்‌ 
எண்ணங்கள்‌ உதயம்‌, ஒருத்திமகள்‌, சிதறிய சலங்கை, ஜானகி, 
செந்தாமரை என 20. நகைச்சுவை, பழம்‌ பிறப்புணர்வுக்‌ 
கதைகள்‌. முகவரி : 48. ராமநாயக்கன்‌ தெரு- சென்னை 42 
(87935) 


மாரி. அறவாழி : (மா. சேதுரத்தனம்‌) 2-9-1935. சேலம்‌. 
தந்தை மாரிமுத்து பள்ளி ஆசிரியர்‌. 500க்கும்‌ மேலான சிறு 
கதைகள்‌ எழுதியுள்ளார்‌. அண்ணாவே இவர்‌ சிறு 
கதைகளே (கருமி) மேற்கொள்‌ காட்டிப்‌ பேசியுள்ளார்‌. 
தேன்‌ மலர்கள்‌, முத்துச்சரம்‌ போன்றன . தொகுதிகள்‌. 25 
புதினங்கள்‌ படைத்துள்ளார்‌. “கோடுகளும்‌ புள்ளிகளும்‌' 
தமிழக அரசின்‌ பரிசு பெற்றது. முதற்கதை உடைந்த வீணை” 
பிரசண்டவிகடன்‌ 25இல்‌. விவசாயிகளின்‌ பிரச்சினைகளைக்‌ 
கதைக்கும்‌ “காவல்‌ தெய்வம்‌' சிறந்த புதினம்‌. சேலம்‌ கல்லூரி 
மாணவர்‌. அஞ்சல்‌ துறையில்‌ பணி இரு மகன்‌ ஒருமகள்‌ உளர்‌. 


முகவரி : 43. பாலாறு தெரு. பாரத்‌ தகர்‌, ஆதம்‌ பாக்கம்‌. 
சென்னை 88, 


டி. செல்வராஜ்‌ : 1936. திண்டுக்கல்‌. வழக்குரைஞர்‌. 
நோன்பு (66) சிறுகதைத்‌ தொகுதி. மலரும்‌ சருகும்‌ (66) சேரி 
மக்கள்‌ பற்றிய முதல்நாவல்‌. பழமைச்‌ சருகிலிருந்து தான்‌ புதுமை 
மலர்கள்‌ பூக்கும்‌ - பூக்க முடியும்‌ என்பதைக்‌ காட்டுவது. மத 
மாற்றத்தாலே மட்டும்‌ சமூகம்‌ நலம்‌ பெறமுடியாது; பொரு 
ளாதார அடிப்படையில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டு அது பொது 
வுடமைக்கு வழிவகுத்தாலே முடியும்‌ என்பது சுட்டுவது, 


ம்து. ௪, விமலானந்தம்‌ 1005 


காந்திமதிநாத ' பிள்ளையின்‌ நிலவெறிக்கு மாடசாமி பலி 
ஆகிறான்‌. தீண்டாத இனத்தில்‌ தோன்றிய ஈசாக்‌ மற்றவரோடு 
சமூக அந்தஸ்து பெறுகிறான்‌. பொருளாதார சமத்துவமும்‌ 
ஏற்படவேணும்‌ என அவன்‌ மகன்‌ - மாடசாமியின்‌ பேரன்‌ 
போர்க்கொடி உயர்த்துகிறான்‌. மற்ற இளைஞர்களும்‌ சாதி 
மத பேதம்‌ மறந்து ஒன்று சேர்கின்றனர்‌. யதார்த்த வியலில்‌ 
ஏறு நடை போடுகிறது இந்த வித்தியாசமான நல்ல நாவல்‌; 
கதை கலைவளத்தோடும்‌, பாத்திரப்படைப்பு பண்பு நலத்‌ 
தோடும்‌ அமையும்‌ அரிய புதினம்‌. 


தேரீர்‌ : (7.3) தேயிலைத்‌ தொழிலாளிகளின்‌ அடிமை நிலை 
அல்லல்‌, உரிமைக்‌ கிளர்ச்சி, தடை, வெற்றி பேசுவது. மேற்கு 
மலைத்‌ தொடர்‌ தேயிலைத்‌ தோட்டங்களில்‌- இலை கிள்ளும்‌ 
பெண்கள்‌ துரைகளால்‌ கிள்ளப்‌ படுவதும்‌, கங்காணிகளின்‌ 
கொடுமை, திருவாங்கூர்‌ கொச்சித்‌ தமிழரால்‌ விழிப்படைவதும்‌ 
உரிமைக்குப்‌ போராடுவதும்‌ போலீஸ்‌ அடக்குமுறை தாண்டி 
எழுச்சி பெறுவதும்‌ காட்டும்‌ கண்ணீர்க்‌ காவியம்‌, பாட்டாளி 
களின்‌ புதினம்‌. 


விடுதலையின்‌ விளைவால்‌, அடிமையுற்று மிடிமைப்‌ பட்‌ 
டிருந்த பாட்டாளவர்க்கத்திடையே விழிப்புணர்வு ஏற்படுவது 
அந்தச்‌ சக்தி அடக்கமுடியாது வெடித்து வெளிக்ளெம்புவது 
இரு நாவல்களாலும்‌ சித்திரிக்கப்படுறெது. பிற : மூலதனம்‌ 
(நாவல்‌) யுக சங்கமம்‌. (நாடகம்‌). பயனான புதினங்கள்‌ 
படைக்கும்‌ செல்வரின்‌ முகவரி : 18, ஏ. திருமலைசாமிபுரம்‌, 
திண்டுக்கல்‌. 

ராஜேந்திரகுமார்‌ : 2-1-1937. கோவை விளம்பரத்‌ துறை 
ஓவியர்‌. புதுமை எழுத்தாளர்‌” எனப்‌ போற்றப்‌ பெறுபவர்‌. 
63 முதல்‌ எழுதி வருகிறார்‌. வால்கள்‌, எப்படியடி காதலிப்பது 
நீயா என்‌ காதலி, வணக்கத்துக்குரிய காதலியே, நான்‌ ஒரு (A), 
இறந்தவன்‌ பேசுகிறேன்‌, இன்னமும்‌ இருக்கிறேன்‌, சாத்திய 
அறையில்‌ பிரேயர்‌ நடந்தது, இதுவும்‌ ஒரு விடுதலைதான்‌, 
கன்னி-இளமை-கனவு, என்னோடு ஒரே இரவு, ஜுலி கொடுத்த 
விலை, விடமாட்டேன்‌ லீனா, மூன்றாவது காதலி, அவன்‌ 
அவள்‌-தீவு. அவசரம்‌ ஒரு காதலி, இரவுகள்‌...உறவுகள்‌ , 
ஒரு ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா. இவர்‌ கதைகளில்‌ நளினமும்‌ 
நகைச்‌ சுவையும்‌ தெளியும்‌;விறுவிறுப்பும்‌ களுகிளுப்பும்‌ விரவும்‌; 
“சூடு” நிறைய இருக்கும்‌. நிகழ்ச்சிகள்‌ மிகுந்திருக்கும்‌; கதையை 

த. இ.-டுகீ 


1006 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


' நடத்தும்‌ Climax எதிர்பாராத வகையில்‌ இருக்கும்‌; செக்சும்‌ 
இருக்கும்‌. பெரும்பாலும்‌ எர கதைகளே. 150 மேல்‌ எழுதி 
யுள்ளார்‌. ராஜாராணி (கதை இதழ்‌) ஆசிரியர்‌. முகவரி : 
7, திருப்தி 102. மார்ஷல்‌ சாலை, எழும்பூர்‌, சென்னை - 8. 


ராஜேஷ்குமார்‌ : (கே. ஆர்‌. ராஜகோபால்‌. பி. ௪௪., பி. ட.) 
கோவை. மர்ம நாவல்‌ எழுதத்‌ தொடங்கியவர்‌. முதல்‌ நாவல்‌ 
நந்தினி 440 வோல்ட்‌. ஒருகப்‌ ரத்தம்‌ 100வது நாவல்‌. இவர்‌ 
நாவல்களில்‌ ஆங்கிலம்‌ கலந்து வரும்‌; திருப்புமுனை எதிர்‌ 
பாராத வகையில்‌ அமையும்‌.உரையாடல்‌ சுருக்கமாக இருக்கும்‌; 
நிகழ்ச்சிகள்‌ நீண்டிருக்கும்‌. ௦1௦, அதிக செக்ஸ்‌ இருக்கும்‌. 
ஓடும்வரை ஓடு, கண்ணுக்குள்‌ எத்தனைக்‌ கள்ளமடி, 
ஒரு ஜனவரியின்‌ ஞாயிற்றுக்கிழமை; ஏழாவது டெஸ்ட்‌ டியூப்‌ 
டிசம்பர்‌ இரவுகள்‌, பம்பாய்க்குப்‌ பத்தாவது மைல்‌, ஒரு அழ 
கான விபரீதம்‌, நீந்தத்‌ தெரியாத மீன்கள்‌, ஒரே நாள்‌ கதை, 
தட்டுங்கள்‌ திறக்காது, Thாரliறஏ சாரர்‌, எழுத்து வியாபாரி. 
வான்‌ நிலா வரிசை குறிக்கத்தக்கது. கோவை மாவட்டத்தில்‌ 
இவர்‌ பெயரில்‌ பேரவை உண்டு. :*திரைம்‌”? கதை இதழ்த்‌ 
தொடர்‌ ஆசிரியர்‌. முகவரி: 1 லைட்‌ ஹவுஸ்‌ சாலை, கோவை- 1. 


நீல. பத்மநாபன்‌ 26-4-1938 கேரள மின்வாரிய செயற்‌ 
பொறியாளர்‌. பள்ளி நாட்‌ தொடங்கி எழுதி வருபவர்‌. நாவல்‌ 
சிறுகதை, நாடகம்‌, கவிதை, கட்டுரை வல்லவர்‌. தலை முறைகள்‌ 
(68) மூன்று தலைமுறைகள்‌ பற்றியது. இரணியல்‌ செட்டிமார்‌ 
சமூகச்‌ சித்திரம்‌. முதிய - இளைய தலைமுறைகளின்‌ மோதல்‌ 
காட்டுவது. பன்ளிகொண்டபுரம்‌ (70) நாயர்‌ சமூகத்தை 
நவில்வது. செட்டி நாட்டரசர்‌ 10000 பரிசு (77-இல்‌) பெற்றது 
உறவுகள்‌ (75). பைல்கள்‌ (73) மேலதிகாரி ஒரு எழுத்தனை 
மிரட்டி விரட்டுவதும்‌ விளைவும்‌ விளம்புவது. மின்னுலகம்‌ (76) 
மின்பொறியாளரல்லவா; அந்த அனுபவத்தின்‌ வார்ப்பு இது, 
இப்படி 12 நாவல்கள்‌. மோகம்‌ முப்பது ஆண்டு, சண்டையும்‌ 
சமாதானமும்‌, மூன்றாவது நாள்‌, இரண்டாவது முகம்‌, 
போன்ற 6 சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. 


நல்ல கவிஞர்‌; நீல பத்மநாபன்‌ கவிதைகள்‌, குருக்ஷேத்ரம்‌, 
பரசுராம க்ஷேத்ரம்‌ போன்றன. 33 கவிதைகள்‌. Surrender and 
other Poems என ஆங்கிலத்தில்‌ இவரே பெயர்த்துள்ளார்‌. 
கட்டுரைகள்‌ “சிதறிய சிந்தனைகள்‌. பாரதி தேசிய மேடை 
81 இல்‌ *நாவல்‌ அரசு' என்ற பட்டம்‌ நல்கியுளது. வட்டார 
வாடையும்‌ மானிடவியல்‌ கருத்துக்களும்‌ விரவிவரும்‌ இவர்‌ 
நாவல்களில்‌. ல 


ம்து. ச. விமலானந்தம்‌ 1007 


இவரது கதைகள்‌ பல்வேறு இந்திய ஐரோப்பிய மொழி 
களில்‌ பெயர்க்கப்பட்டுள, பலர்‌ டாக்டர்‌ பட்டத்துக்கு ஆய்ந்‌ 
துளர்‌. நடப்பியல்‌ நெறியும்‌, நனவோடை உத்தியும்‌, நினை 
வலை தோற்று நளின நடையும்‌ இவரிடம்‌ குறிப்பிட த்தக்கன. 
முகவரி: 36/1684-1. குரியாற்றி சாலை, மணக்காடு அஞ்சல்‌, 
திருவனந்தபுரம்‌-9 


ஐ.சக்‌ அருமைராஜன்‌ 18-2-1939. நாகர்கோவில்‌, மார்த்‌ 
தாண்டம்‌ கிருத்துவக்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌. முல்லை மாடம்‌, 
நெடுமானஞ்சி என்ற கவிதை நாடகங்கள்‌ தட்டியதோடு 
கீறல்கள்‌ (75) என்ற அரிய புதினமும்‌ தட்டியுள்ளார்‌. கிருத்து 
வத்துக்கும்‌ கம்யூனிசத்திற்கும்‌ வெகுதூரம்‌. அப்படி இருக்க , 
அதுக்குள்ளேயே இதைத்‌ திணிக்கும்‌ - ஏன்‌ “கம்யூனிஸ்டு தான்‌, 
உண்மையான  கிருஸ்தவன்னு நான்‌ நம்புகேன்‌' எனக்‌ 
கொணரும்‌ கதை இது. "வறுமை வாடல்‌ நேரும்போது மக்கள்‌ 
மனதில்‌ கம்யூனிசத்‌ தேடல்‌ தானே துளிர்த்து விடுகின்றது” 
என்ற கருத்தை வேராகக்‌ கொண்டு விளைந்த கதை. கதையும்‌ 
கம்யூனிசமும்‌ கட்டிப்‌ பிறந்த கெட்டிக்‌ குழந்தை. 


நாகர்கோவிலருகே புன்னைக்காடு. அங்கே ஒரு கிருத்துவக்‌ 
குடும்பம்‌. நேர்மைமிக்க முத்தையா, நேயம்‌ மிகுந்த அவர்‌ 
மனைவி மேரி. மூன்று ஆண்‌; இரண்டு பெண்‌. மூத்தவன்‌ 
செல்லப்பா மேட்டுக்குடியான்‌ தோப்பில்‌ தேங்காய்‌ இருட, 
அவர்கள்‌ புடைக்க, அவர்கள்‌ மகனைப்‌ புடைத்துவிட்டுப்‌ 
போலீசுக்குச்‌ சிக்காமல்‌ தப்புகிறான்‌. இறுதிவரை தன்‌ தவற்றை 
ஓப்புக்கொள்ளாது சரியென்றே சாதிக்கிறான்‌ - வசதியில்லாத 
வர்கள்‌ வசதி படை த்தவர்களிடமிருந்து பறித்துக்‌ கொள்வதில்‌ 
தவறில்லை; இருத்துவமும்‌ அதற்குக்‌ கைகொடுக்கிறது என்று 
தத்துவம்‌ பேசி! மூன்றாம்‌ பிள்ளை நடிகனாக ஓடி விடுகிறான்‌. 
நடுப்பிள்ளை துரையை வீட்டை அடகு வைத்தும்‌ தாலியை 
விற்றும்‌ படிக்க வைக்கின்றனர்‌; வேலை வந்ததும்‌ மணமும்‌ 
செய்து வைக்கின்றனர்‌; மிகவும்‌ எதிர்பார்த்த அவன்‌ 
பெண்டாட்டி தாசனாகிவிடுகிறான்‌. நிலபுலன்களை விற்று இரு 
பெண்களையும்‌ கரையேற்றுகின்‌ றனர்‌. 


முத்தையாவுக்கு வேலை போகிறது; மேரிக்கு இழுப்புநோய்‌ 
வருகிறது. இவர்கட்காக வே தமணி வாத்தியார்‌ ஊர்‌ மக்கள்‌ 
உதவிநாடி உதவுகிறார்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ மூத்தவன்‌ 
போலீசால்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்ட செய்தி வருகிறது; மன 
வேதனையோடு மேரி மண்டையைப்‌ போடுகிறாள்‌! இதைப்‌ 


1008 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
படித்த நமக்கும்‌ இதயம்‌ இளகுவதோடு, பொதுவுடைமைப்‌ பக்‌ 
கம்‌உள்ளம்‌ மேவுகிறது. நிகழ்ச்சிகளின்‌ கோவை, வட்டார மண 
மும்‌ வழக்குச்‌ சொல்‌ ஆட்சியும்‌, ஆசிரியரின்‌ அணுகுமுறையும்‌ 
இந்நாவலை ஒரு நல்ல நாவலாக உயர்த்தி நம்‌ நெஞ்சத்தில்‌ 
நிலைத்து லயித்து விடுகிறது. தலைப்பிற்கேற்ப, வறுமைக்‌ றல்‌ 
மேட்டுக்குடியார்‌ பிறரை வாட்டும்‌ கீறல்‌, பிள்ளைகள்‌ 
பெற்றோர்‌ உள்ளத்தில்‌ உண்டாக்கும்‌ கீறல்கள்‌, . இக்கறல்கள்‌ 
எல்லாம்‌ சேர்த்து நம்‌ உள்ளத்தில்‌ ஏற்படுத்தும்‌ கீறல்‌! மேரியின்‌ 
தாய்மைத்‌ தவிப்பு, வேதமணி வாத்தியாரின்‌ கம்யூனிசத்‌ 
தத்துவங்கள்‌ முறையே உள்ளத்தையும்‌ சிந்தையையும்‌ அள்ளு 
கின்றன. இந்த அருமையான கதையினைத்‌ தந்தவர்‌ முகவரி 
15. தேவசகாயம்‌ தெரு, நாகர்கோவில்‌- 1, 


சா. கந்தசாமி 1940 மாயவரம்‌, வதிவது சென்னையில்‌. 
யானை ஒன்றே என்றாலும்‌ ஏற்றம்‌ பெறுமாப்‌ போலே, ஒரே 
நாவல்‌ படைத்து கதையுலகில்‌ உலையா இடம்‌ பெற்றவர்‌, 
“சாயாவனம்‌” (69) இயற்கையை மனிதன்‌ எதிர்த்துப்‌ போராடி 
வெல்வதும்‌. பழமைக்கும்‌ புதுமைக்கும்‌ நடக்கும்‌ போராட்ட 
மும்‌ பற்றிய அரிய புதினம்‌. கதையின்‌ கரு காடே! உயிரற்ற 
காட்டை உயிர்பெறச்‌ செய்கிறார்‌. பழமையின்‌ பிரதிநிதியாக 
- இயற்கையின்‌ பிரதிவா தியாக விளங்குகிறது. கதை முழுதும்‌ 
காடே வியாபித்து நிற்றெது. 


பண்டு தொட்வெந்த பழம்‌ காட்டை, சிங்கப்பூர்‌ சென்று 
சம்பாதித்து வந்த புதுப்‌ பணக்காரர்‌ சிதம்பரம்‌ விலை 
கொடுத்து வாங்கிக்‌ காடு திருத்திக்‌ கரும்பாலை கட்ட முற்படு 
இறார்‌. பழமையில்‌ ஊறிய ஊர்த்‌ தலையாரி முதல்‌ பெருந்‌ 
தனக்காரர்‌ வரை அவர்‌ எண்ணம்‌ பலியாது எனப்‌ பரிகசிக்கின்‌ 
றனர்‌. சிவனாண்டித்‌ தேவரின்‌ துணையால்‌ சிதம்பரம்‌ செயலில்‌ 
இறங்குகிறார்‌. 


பழமை ஆட்டங்‌ கொடுக்கிறது; இயற்கை மனிதனுக்கு 
மண்டியிட வேண்டியதாகிறது. என்றாலும்‌ காடு தன்‌ கடும்‌ 
எதிர்ப்பைக்‌ காட்டவே செய்தது. “காடே! நான்‌ உன்‌ நண்பன்‌; 
என்னோடு ஒத்துமை, எனக்கு உதவு எனப்‌ பழமையிடம்‌ - 
இயற்கையிடம்‌ செயற்கை வேண்டுகிறது. காடு எரியூட்ட 
பட்டு பழமைச்‌ சுவடே பார்க்க முடியாதபடி. முழுதும்‌ மாறி 
விடுகிறது. காட்டுப்‌ புளியும்‌ கருகியதால்‌, வெளியூர்ப்‌ புளியின்‌ 
சுவை பிடிக்காது அந்தக்‌ கசப்புப்‌ புளிக்கு ஏங்குகின்‌ றன 
மக்கள்‌. பழைய பண்டமாற்று மாறி, பணம்‌ தந்து பொருள்‌ 
- பெறும்‌ நிலைவருகிறது. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1009 


படிப்படியே பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌. 
பழமைப்‌ பிடி தளர்ந்து புதிய பொருளாதார சமூகம்‌ புறப்‌ 
படுவதை ஒவ்வொரு கட்டமாகக்‌ காட்டிக்‌ கதையை நகர்த்து 
கிறார்‌. கால வெள்ளத்தின்‌ வேகத்தில்‌ பழமை மாறி புதுமை 
பொலியத்தான்‌ செய்யும்‌ என்ற இயற்கை நியதியை, எளிதே 
இனிதே கருத்தைக்‌ காட்சியாக்கிக்‌ காட்டும்‌ குறியீட்டுக்‌ சுதை 
யாகவும்‌ கொள்ளலாம்‌ போலிருக்கிறது. காடு கெடுத்துக்‌ கழனி 
யாக்கப்‌ பாடு பல படவேண்டியது, சமுதாயப்‌ பழமையினை 
மாற்றப்‌ பாடுபடும்போது போராட வெண்டியுள்ளமையைச்‌ 
சொல்லாமல்‌ சொல்கிறதோ கதை. இது ஒரு சிறந்த சமுதாயப்‌ 
பொருளியல்‌ புதினம்‌ சாயாவனம்‌ நாவல்‌ உலகில்‌ சாயாது 
. நிலைத்து நிற்கும்‌ சமுதாய வனமே எனச்‌ சற்றும்‌ தயங்காது 
சாற்றலாம்‌! “அவன்‌ ஆனது”, வழி நடப்பு (நாவல்‌), கோணல்‌ 
கள்‌, தக்கையின்மீது நான்கு கண்கள்‌ சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. 


கி. விட்டல்ராவ்‌ 12-5-1941, தருமபுரி ஓசூர்‌, கி நஷ்ணராவ்‌ : 
சரசுவதி. சேலம்‌ சிறுமலர்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, நகர 'ட்சிக்‌ 
கல்லூரி பி. யு. சி. சென்னையில்‌ தொலை பேசித்‌ துறை 1.5.0. 
மணம்‌ 73 இல்‌, மனைவி கமலா; மகள்‌ ஹரிணி, முதல்‌ கதை 
66,இல்‌ விகடனில்‌. தின மணிக்‌ கதிர்‌ 70, 71. 72, 74 சிறுகதைப்‌ 
போட்டிகளில்‌ பரிசும்‌ இலக்கியச்‌ சிந்தனை நாவல்‌ “பே க்கட ம்‌, 
(76) பரிசும்‌, கணையாழி குறுநாவல்‌ (வெளி மனிதன்‌ (64) 
பரிசும்‌ பெற்றுளார்‌. 


இதுவரை 8 நாவல்கள்‌ இயற்றியுள்ளார்‌, உனக்குள்‌ இருப்‌ 
இன்னொரு தாஜ்மகால்‌, போக்கிடம்‌, மூங்கல்‌ 
மூனை, தூறல்‌, நதிமூலம்‌ (விடுதலைப்‌ போராட்டத்தை மைய 
மாகக்‌ கொண்டது) மற்றவர்கள்‌, தருணம்‌. பிற : ஓவியக்‌ கலை 
யூலகில்‌, நெருக்கமான இடைவெளி (சிறுகதைத்‌ தொ பு), 
ஒவியத்துறையில்‌ ஊற்றம்‌ மிக்கவர்‌. Madras ArtClubல்‌ 12 
ஆண்டுகள்‌ சுரேந்திரநாத்‌, அந்3தாணிதாஸ்‌ போன்றாரிடம்‌ 
பயிற்சி பெற்று, சென்னை, பெங்களூர்‌ மாக்ஸ்‌ முல்லர்‌ பவன்‌ 
கள்‌, ஹைதராபாத்‌ பிரிட்டிஷ்‌ கவுன்சில்‌ ஆகிய-இடங்களில்‌ 
ஓவியக்‌ காட்சிகள்‌ நடாத்தியவர்‌. முகவரி : 3/326. வெங்கடேச 
நகர்‌. புழுதிவாக்கம்‌ சாலை. சென்னை-91. 


யான்‌ (சே. பாலசுப்பிரமணியன்‌) 14-11-1941 
இராமநாதபுர மாவட்ட சிங்கம்புணரி பல்லாண்டுகளாக 
முதியவர்‌. 'பார்ண சாலை கவிதைத்‌ தொகுதி. 


“தீபம்‌” இதழில்‌ எ ல' ௧ 
விகடனில்‌ தொடர்ந்து தொடர்கதைகள்‌ வந்தன. உன்‌ கண 


பவன்‌ நான்‌, 


சேவற்கொடி 


-1010 தமிம்‌ இலக்கிய வரலாறு 


ணில்‌ நீர்‌ வழிந்தால்‌, என்‌ கண்ணிற்‌ பாவையன்றோ, பேசும்‌ 
பொற்சித்திரமே போன்றன புதினங்கள்‌. பாரதியாரின்‌ சொல்‌ 
லடிகளைத்‌ தலைப்பாக வைத்துள்ளமை நினைக்கத்தத்கது. 
எடுப்பான கம்பீரத்‌ தோற்றமும்‌ கணீர்‌ என்ற குரலும்‌, துணி 


வும்‌ மிக்கவர்‌. முகவரி: சவுத்‌ இந்தியா கார்ப்ரேசன்‌ ஏஜன்‌சீஸ்‌. 
கோவை-18. 


ஆதவன்‌ (கே. எஸ்‌. சுந்தரம்‌) 21-38-1942. நெல்லை 
மாவட்ட கல்லிடைக்‌ குறிச்சி. 60 முதல்‌ எழுதி வருகிறார்‌. 
கனவுக்‌ குமிழிகள்‌, கால்வலி சிறுகதைகள்‌, இரவுக்கு ' முன்‌ 
வருவது மாலை குறுநாவல்‌. மலையிலிருந்து வந்தவன்‌, காகித 
மலர்கள்‌ நாவல்கள்‌. நாவல்‌ உலகில்‌ நின்று பேர்‌ சொல்‌ நல்ல 
நாவல்‌ காகித மலர்கள்‌ (74). இதில்‌ வரும்‌ பாத்திரங்கள்‌ முன்னம்‌ 
இவர்சிறுகதைகளில்‌ உலவி உலவி பக்குவம்பெற்ற பாத்திரங்கள்‌ 
தாம்‌. இவ்வுலகில்‌ மனிதன்‌ இடரும்‌ இன்னலுமே சத்திக்கிறான்‌. 
அப்படி உளையும்‌ பாத்திரங்களின்‌ உள நிலைகளை உருக்கமும்‌ 
நுணுக்கமும்‌ மிக, கலைத்திறனுடன்‌ இத்திரிக்கிறார்‌. நிகழ்ச்சி 
கள்‌ குறைவு, நெஞ்ச உணர்வுகளே நிறைய. முகவரி : துணை 
ஆசிரியர்‌. நேஷனல்‌ புக்‌ டிரஸ்ட்‌. ஏ-5, கிரீன்‌ பார்க்‌. புது 
டி.ல்லி- 16. 


பிரதிபா ராஜகோபாலன்‌ : (கே. ராஜகோபாலன்‌) 22-6-1940 
கோவை. 68 முதல்‌ எழுதி வருகிறார்‌. அவளும்‌ ஜன்னலும்‌ 
தூரத்து நீலமும்‌, கனவு ஜன்னல்‌ தேவதை, யாரும்‌ யாருக்காக 
வும்‌ காத்திருக்கவில்லை, ஒரு தேவதையின்‌ பகல்‌ நேரங்கள்‌ 
(தமிழக அரசின்‌ பரிசு), மேம்பாலம்‌, அயல்‌ மகரந்த சேர்க்கை, 
நிழல்யுத்தங்கள்‌, இரவில்‌ வந்த புதுக்கவிதை, கோடுதாண்டாதி 
குலங்கள்‌ போன்றன தொகுதிகள்‌. காகிதப்‌ பறவை, விரல்‌ 
படாத வீணைகள்‌, சாவிதுவாரங்கள்‌, இன்று புதிதாய்ப்‌ பிறந்‌ 
தோம்‌, மோக தரிசனம்‌, சொர்க்கத்தில்‌ பாதி உனக்கு மீதி 
எனக்கு, இந்துமதியின்‌ சொந்த விஷயங்கள்‌, மீறல்கள்‌, 
இளமையை ரசிப்போம்‌, காதல்‌ சாம்ராஜ்யம்‌, மூன்றாவது 
கண்‌, மாய மான்‌, மனசு ஒரு மகா சமுத்திரம்‌, இரவின்‌ புதுப்‌ 
பக்கம்‌ போல்வன புதினங்கள்‌. இவர்‌ கவிதையும்‌ (காந்தங்கள்‌]); 
நாடகமும்‌ (விபரீத வைரம்‌) முகவரி ; 4-159. சரவணா நகர்‌. 
கவுண்டம்பாளையம்‌. கோவை-30. 


பாலகுமாரன்‌ : 5-7-1946. தஞ்சை மாவட்ட பழமாநேரி: 
படிப்பு எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி, கே. பாலச்சந்தரிடம்‌ துணை இயக்கு 
நர்‌. முதல்‌ கதை “விழி மயக்கம்‌' கசடதபற வில்‌, இதுவரை 


மது. ௪. விமலானந்தம்‌ 1011 
60ககு மேலான கதைகளும்‌, 18 புதினங்களும்‌ படைத்துள்ளார்‌. 
முதல்‌ மணம்‌ 75இல்‌, கமலா; இரண்டாம்‌ மணம்‌ 81இல்‌ 
சாந்தா. இவரின்‌ வாசகி-விசிறி. இளந்தலைமுறையின்‌ துணி 
வான கதாசிரியர்‌. கவிஞரும்‌ கூட. படைத்தவை: தென்னம்‌ 
பாளை, ஆனந்த வயல்‌, இரும்புக்‌ குதிரைகள்‌, கரையோர 
முதலைகள்‌, கொம்புத்‌ தேன்‌, மெர்க்குரிப்‌ பூக்கள்‌, நிலாக்‌ கால 
மேகம்‌, தாயுமானவர்‌. 


இவர்‌ புதினங்கள்‌ அனைத்தும்‌ பெண்களைச்‌ சுற்றியே 
சுழல்வன; அவர்கள்‌ பிரச்சினைகளையே பேசுவன. பெண்‌ 
மனம்‌ பற்றியே எப்போதும்‌ பேசுவதால்‌ இலங்கை செ. யோக 
நாதன்‌ இவரை *நவீன அருணகிரிநாதர்‌' எனச்‌ சாடுகிறார்‌. 
£வெரைட்டி” இல்லாது அந்தப்‌ பெண்மை ஒன்றையே எழுது 
கின்றார்‌ என்றும்‌ குறை கூறப்படுகிறது. இதற்குப்‌ பால 
குமாரன்‌ இப்படிப்‌ பதிலளிக்கிறார்‌: இன்றைய எல்லாப்‌ 
பிரச்சினைகளுக்கும்‌ ஆதாரமாக இருப்பது, ஆண்‌ பெண்‌ உறவு: 
மிக மோசமான நிலையிலிருக்கும்‌ இதனைச்‌ சரிசெய்யாமல்‌. 
சமன்படுத்தாமல்‌, வேறு எந்தப்‌ பிரச்சினையையும்‌ தீர்வு 
செய்ய முடியாது. நான்‌ பசிக்குத்‌ இனி போடுபவன்‌, ருசிக்கு 
அலையாதீர்கள்‌.” 


இவர்‌ கு.ப.ரா. தி. ஜானகிராமன்‌ வழியில்‌ எழுதுபவர்‌. 
தி.ஜா.வின்‌ தாக்கம்‌ இவரிடம்‌ காணலாம்‌. கவிஞராகவும்‌ 
அமைகிறார்‌ “விட்டில்‌ பூச்சிகள்‌. சிறுகதைத்‌ தொகுதிகள்‌: 
எதிர்‌ எதிர்‌ உலகம்‌, ஞானச்‌ சறுக்கல்‌, டம்ளர்‌, புழுதிப்‌ பூச்சு. 
இளைஞர்கள்‌ நாடும்‌-மாணவர்கள்‌ தேடும்‌ சிறந்த இளம்‌ எழுத்‌ 
தாளர்‌. முகவரி: 826, லாயிட்ஸ்‌ சாலை, சென்னை-14. (64377) 


வலம்புரிஜான்‌ : (1946-) பல்கலைச்‌ செல்வராய இவர்‌ 
கதையுலகிலும்‌ கணிசமான கொடையளித்து வருகிறார்‌. 
தாகங்கள்‌, காதம்பரி சொன்ன கதைகள்‌ (கதைகள்‌); அஸ்தி 
வாரங்கள்‌ தெரிவதில்லை, பூக்கள்‌ பறிப்பதற்கு அல்ல, இவர்கள்‌ 
அறிந்தே செய்கிறார்கள்‌, நீர்க்‌ காகங்கள்‌, மண்ணில்‌ விழுந்த 
மகரந்தங்கள்‌, பூவுக்கு வாசம்‌ வந்தாச்சி (புதினங்கள்‌) முகவரி : 
'தாய்‌' 34, நெல்சன்‌ மாணிக்கம்‌ சாலை, சென்னை-29(4.27 9609. 


நாஞ்சில்‌ நாடன்‌: (க. சுப்பிரமணியம்‌) 3-12-1947. 74 
முதல்‌ எழுதி வருகிறார்‌. இவரின்‌ முதல்‌-முத்தான நாவல்‌ 
“தலைகீழ்‌ விகிதங்கள்‌.” வழக்கமான கருதான்‌; ஆனால்‌ 
வழங்கிய முறையால்‌ வளமார்‌ நாவல்‌ வரிசையில்‌ இடம்‌ பெறு 


1012 -தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கிறது. பணக்கார வீட்டு மாப்பிள்ளை ஆகிறான்‌ ஓர்‌ ஏழை 
சிவதாணு. அங்கு மதிப்பு மரியாதை இழக்கிறான்‌. அகந்தை 
கொண்ட மனைவியும்‌ கணவனை மதிக்காது நடக்கிறாள்‌. தன்‌ 
மானம்‌ மிக்க கணவன்‌ தன்னம்பிக்கையோடு போராடுகிறான்‌. 
கடைசியில்‌ மனைவி உணர்ந்து திருந்தி கணவனுக்குகந்த 
மனைவி ஆகிறாள்‌. 


நாஞ்சில்‌ நாடனின்‌ நல்ல சிந்தனைகள்‌, நலமான 
வர்ணனைகள்‌ வள்ம்‌ சேர்க்கின்றன. நடப்பியல்‌ ரீதியில்‌ வாழ்‌ 
வியல்‌ அனுபவங்களை வைத்துமிடைந்து, நாஞ்சில்‌ நாட்டுப்‌ 
பேச்சு, பழக்க வழக்கங்களை முடைந்து, வீட்டு நாட்டு நிலை 
களைச்‌ சுட்டிக்காட்டி, கற்பனை வளமுடன்‌ கதையைக்‌ கடைத்‌ 
தெடுத்த சொக்கத்‌ தங்கமாகப்‌ படைத்துள்ளார்‌. குறுகிய 
மனத்தர்‌, கோணல்‌ புத்தியர்‌, பணச்‌ செருக்கர்‌ பிறரை- 
மதியாத்‌ தருக்கர்‌, சன்னமனம்‌ கொண்ட பெரிய மனிதர்‌ 
கோலப்ப பிள்ளை, படித்து வேலை கிடைக்காது விரக்தி 
யடைந்த இளைஞன்‌, இப்படிப்‌ பல்தர மாந்தரைப்‌ பார்த்துப்‌ 
பட்டறிவு பெறுகிறோம்‌. மொத்தத்தில்‌ பயன்மிக்க நயன்‌ 
மிகுந்த நாவல்‌. முகவரி: W.H. Brady & Co. Ltd. Rei Road, 
Bombay-10. 


பெண்‌ எழுத்தாளர்கள்‌ : கதையுலகில்‌ கணிசமான அளவு 
பெண்களும்‌ கதைகள்‌ படைத்து வருகின்றனர்‌. அவர்கள்‌ 
பங்கனைப்‌ பார்ப்பதன்‌ மூலம்‌ கதையுலக வளர்ச்சி வளமை 
அறியலாம்‌. 


ராஜாத்தியம்மாள்‌ (ஞானப்பிரகாசம்‌), பண்டிதை 
விசாலாக்ஷி அம்மாள்‌ (சுஜாதா, வனஸாதா), மீனாட்சி 
சுந்தரம்மாள்‌ (ஐயசீலன்‌), தேவ குஞ்சரியம்மாள்‌ (விஜயலக்ஷ்மி) 
போன்றாரும்‌ 1895-1914 கால கட்டத்தில்‌ எழுதினர்‌. 


வை. மு: கோதை நாயகி : 1-12-1901-—20-2-1960, வை- 
வைத்த மாநிதி, நெல்லை திருக்கோவூர்‌ (மதுரகவி பிறப்பகம்‌) 
பெருமாள்‌ பெயர்‌. மு-முடும்பை. மணவாள முனிகள்‌, பிள்ளை 
லோகாசாரியர்‌-பரம்பரைப்‌ பெயர்‌. 51 வயதில்‌ 9வயது 
வை.மு. பார்த்த சாரதியை 1907இல்‌ மணத்தல்‌; நியூ இன்டியா 
ஆயுள்‌ காப்பிட்டுக்‌ கழகக்‌ கணக்கர்‌. தந்தை என்‌. எல்‌. 
வெங்கடாசாரியார்‌; ஐ. ஜி. அலுவலக சூப்பிரண்ட்‌. தாய்‌ 
பட்டம்மாள்‌. தமக்கை பாட்டு கற்றுக்‌ கொள்ளும்போது 
கேட்டு மனப்பாடம்‌ ஆகும்‌. கோயிலில்‌ ஏகாதசி முன்‌ பகல்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 7013 


பின்‌ இராப்பத்து கச்சேரிகள்‌ கேட்டுக்‌ கேட்டுப்‌ பாடப்‌ பழகல்‌. 
பாலக்காடு அனந்தராம பாகவதர்‌ ஆசி கூறுதல்‌, தமிழ்‌ 
எழுதவோ படிக்கவோ அறவே தெரியாது. தெலுங்கில்‌ ராகம்‌ 
அறிதல்‌. மைலாப்பூர்‌ மகளிர்‌ சமாஜத்தில்‌ லேடி சதாசிவ ஐயர்‌ 
தலைவர்‌; சகோதரி சுப்புலட்சுமி செயலர்‌. அங்கு கடவுள்‌ 
வாழ்த்து பாடினார்‌. பங்களூர்‌ நாகரத்தினம்மாள்‌ ஆசியருளல்‌. 
சங்கத வித்துவான்‌௧ள்‌ எல்லாம்‌ இல்லத்திற்கு வரல்‌. இந்தச்‌ 
சங்கீத சூழலில்‌ சங்கீதம்‌ தெளிதல்‌. அடுத்தே எழுத்தாளராதல்‌. 
பத்து வயதில்‌ 1910இல்‌ பார்த்தசாரதி சபாவில்‌ கச்சேரி செய்‌ 
தல்‌. முத்துலெட்சுமி ரெட்டி, பாராட்டல்‌; பட்டணம்‌ 
சுப்பிரமணிய ஐயர்‌ வியத்தல்‌. 16இல்‌ ஆறாண்டு சிறை மீண்ட 
திலகருக்கு துளசிங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ தெரு உற்சவ. 
பங்களாவில்‌ வரவேற்பு. ஆரத்தி பாடினார்‌ இவர்‌; தேசிய 
வாழ்வில்‌ அடி. எடுத்து வைத்தார்‌. 


திருவல்லிக்கேணியில்‌ அம்புஜம்‌ அம்மாள்‌ தலைமையில்‌ 
முதன்‌ முதல்‌ பேசல்‌. தென்னார்க்காடு முழுதும்‌ மூலை மூடுக 
கெல்லாம்‌ காங்கிரஸ்‌ பிரசாரம்‌ செய்தல்‌. 3434இல்‌ நெல்லை 
குறுங்குடியில்‌ பேசல்‌. தேசிய விடுதலைக்காக உடல்‌ பொருள்‌ 
ஆவி தத்தம்‌ செய்தவர்‌. ராஜாஜி தன்‌ மகள்‌ போலப்‌ பாவித்து 
நடத்தல்‌. அருமையான குரலில்‌ அமுதகானமாக தேசிய பாடல்‌ 
களைப்‌ பாடுவார்‌. 


கதைகளைக்‌ கற்பனையில்‌ கூறுவார்‌, சமுதாயக்‌ கருத்துக்‌ 
கள்‌ விரவிவரும்‌. குடித்தனம்‌ இருந்த டி.சி. பட்டம்மாள்‌ 
உங்களுக்குக்‌ கற்பனை வருகிறது என்கிறீர்களே, உங்களால்‌ 
தமிழில்‌ எழுத முடியவில்லையே, வாயால்‌ சொல்லுங்கள்‌, நான்‌ 
எழுதுகிறேன்‌” என்றல்‌. 23அல்‌ 'இந்திர மோகனா' நாடகம்‌ 
பாட்டுடன்‌ படைத்தல்‌. இதுவரை கவனியாதிருந்த கணவர்‌ 
தமிழ்‌ கற்பித்தார்‌; ஆத்திச்சூடி, தாயுமானார்‌ இராமலிங்கர்‌ 
பாக்கள்‌ போதித்தார்‌. கதிர்வேல்‌ முதலியார்‌ நோபிள்‌ பிரசில்‌ 
9000 படிகள்‌ அச்சடித்துத்‌ தந்தார்‌. இதுவே இவரது எழுத்தின்‌ 
துவக்கம்‌. 


வடுவூர்‌ துரைசாமி ஐயங்கார்‌ தம்‌ மா திகை மனோரஞ்சனி 
யில்‌ “வைதேகி”, 'பத்மசுந்தரன்‌' 25இல்‌ வெளியிடல்‌. ஜெகன்‌ 
மோகினி: இதழ்‌ தொடங்கல்‌; 59 செப்டம்பர்‌ வரை நடந்தது. 
வடுவூராரின்‌ காளிங்கராயன்‌ கோட்டை ரகசியம்‌, விலாசவதி 
தொடர்ந்துவரல்‌. பொறாமை கொண்ட வடுவூரார்‌ இடர்‌ 
செய்தல்‌. இதனால்‌ ஓர்‌ வீம்பு-வைராக்கியம்‌ கொண்டு, மாதா 


1014 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மாதம்‌ எழுதிக்‌ குவித்தார்‌-வாழ்வில்‌ நடந்தவற்றை வைத்தே 
கதை எழுதினார்‌. வீரவசந்தா, மகிழ்ச்சி உதயம்‌, கிழக்கு 
வெளுத்தது, க்ருபாமந்திர்‌, புனித பவனம்‌, . புதுமைக்கோயில்‌, 
கானகலா, குலதனம்‌, உளுத்த இதயம்‌, தைரிய லஷ்மி என 115 
புதினங்கள்‌ படைத்தார்‌. பக்தியும்‌ படிப்பினையும்‌ பிலிற்ற, 
சமுதாயச்‌ சீர்திருந்த நோக்கில்‌ அக்கால அரசியலை மிடைந்து 
“எழுதப்பட்ட நாவல்கள்‌ பல. அம்புஜம்‌ பாத்திரம்‌ 
துப்பறியும்‌ படைப்பு. லட்சக்‌ கணக்கான வாசகர்களை 
உருவாக்கிய பெருமையர்‌ ஒரே மகன்‌ வை.மு சீனிவாசன்‌ 
வக்கீல்‌ 39 வயதில்‌ மறைந்தார்‌.அவரது 2 மகன்களும்‌ 3 மகள்‌ 
களும்‌ உளர்‌. தொர்டபுக்கு : ஜகன்‌ மோகினி” 26. தேரடித்தெரு 


சென்னை-5. 


1931இல்‌ சகோதரி கிரிஜாதேவி (மோகன ரஞ்சனி அல்லது 
சமூகத்‌ தோற்றம்‌) நடிகை டூ. பி. ராஜலக்ஷ்மி (கமல வல்லி 
அல்லது டாக்டர்‌ சந்திர சேகரன்‌); 33இல்‌ வி. சரஸ்வதி 
அம்மாள்‌ (பிரேமாஹரன்‌); 36இல்‌ மூவலூர்‌ ஆ. ராமாமிர்த்தம்‌ 
மாள்‌ (தாசிகள்‌ மோசவலை அல்லது மதிபெற்ற மைனர்‌), 
38இல்‌ திருமதி சரஸ்வதியம்மாள்‌ (ராஜலக்ஷ்மி அல்லது ஜெக 
காலக்‌ கள்வன்‌) படைத்துள்ளமை நினைக்கத்தக்கது. 


குகப்பிரியை : (ஸ்வர்ணாம்பாள்‌) 17-8-1902. சேலம்‌. 
கணவர்‌ 14. V. சுப்பிரமணியன்‌ 1945-47 “மங்கை, 47-48 
'புதுமைப்‌ பெண்‌” ஆசிரியர்‌. சமூக நாவல்கள்‌ 6, சிறுகதைத்‌ 
தொகுதி 3, கட்டுரைத்‌ தொகுதி 2, தமிழாக்கங்கள்‌ 4 இவர்‌ 
தம்‌ கொடைகள்‌. சமய விரிவுரைகள்‌ ஆற்றுவதில்‌ தனித்திறம்‌ 
சான்றவர்‌; சமூகப்‌ பணியில்‌ ஈடுபாடு மிக்கவர்‌. இவர்க்கு 
மகன்கள்‌ மூவர்‌. மகளிர்‌ இருவர்‌. விகடன்‌ 37 இல்‌ நடத்திய 
முதல்‌ நாவல்‌ போட்டியில்‌ இவரது “சந்திரிகா” பரிசு பெற்றது. 
மூத்த தலைமுறையின்‌ சிறந்த பெண்‌ எழுத்தாளர்‌ என்ற மதிப்‌ 
புக்கும்‌ துதிப்புக்கும்‌ உரியவர்‌. உரியவர்‌. “ஜீவ கலை' எட்டு 
சிறுகதைகளின்‌ தொகுப்பு (45 இல்‌) பிற: வானவில்‌, டாக்டர்‌ 
கிரிஜா; தேவகி முதலிய கதைகள்‌, மகாபக்த விஜயம்‌, பெண்‌ 
களுக்கு இன்பத்‌ தொல்லை. பெயர்ப்புகள்‌ : தேவி செளது 
ராணி, ஸம்ராட்‌ அசோகன்‌, அமெரிக்கத்‌ தலைவர்கள்‌. சில 
. வங்க நாவல்களையும்‌ தமிழாக்கியுள்ளார்‌. 


குடும்பப்‌ பிரச்சினை கொண்டது சந்திரிகா. மர்மக்கதை, 
எனினும்‌ புதுமுறையது. பணத்தாசை பிடித்த மருமகனால்‌ 
பதஞ்சாலி சாஸ்திரி குடும்பம்‌ சிதறிவிடுறெது. இவனால்‌ ஒரு 
மைத்துனன்‌ விடுதலைப்‌ போரில்‌. கலந்து சிறை செல்கிறான்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 1015 


மைத்துனி மறைகிறாள்‌. குடும்பம்‌ ரொமத்திலிருந்து நகருக்குக்‌ 
குடி பெயர்கிற து. மாமியார்‌ பைத்தியமாகிறார்‌. இன்னொரு 
மைத்துனன்‌ தற்கொலை புரியப்போய்‌ நண்பனால்‌ தடுக்கப்‌ 
படுகிறான்‌. கடைசியில்‌ ஒரு சாமியாரால்‌ அனைவரும்‌ ஒன்று 
சேர்கின்றனர்‌. ப 


குமுதினி : (ரங்கநாயகி தாத்தம்‌) ஸ்ரீரங்கம்‌. திவான்‌ 
மகள (46) (நாவல்‌), நந்துவின்‌ பிறந்த நாள்‌ (46) சிறு 
கதை), சதாங்கம்‌ (தொகுப்பு); குமுதினி(தாகூர்‌), லம்பகர்ணன்‌ 
(வங்காளம்‌-பரசுராம்‌), ஜே. சி. குமரப்பாவின்‌ கிராமம்‌ ஏன்‌? 
ஏசுநாதர்‌ போதனை-பெயர்ப்புகள்‌. குமுதினி நாவலை மொழி 
பெயர்த்ததன்‌ காரணமாகவே அதனையே புனை பெயராகக்‌ 
கொண்டார்‌. இவர்‌ பிரேமா நந்தகுமாரின்‌ மாமியார்‌. 


கலப்பு மணம்‌ கண்டு அந்தஸ்து வீம்பு கொள்வது ‘திவான்‌ 
மகள்‌'. குவாலியர்‌ இவான்‌ ராமையர்‌; அவர்‌ மகள்‌ பாமா 
ஏழையாக நடித்து ரங்க கிருஷ்ணன்‌ என்ற சத்திரியனை மணக்‌ 
கிறாள்‌. “தன்‌ மருமகன்‌ சத்திரியன்‌ என்பதைவிடத்‌ தன்‌ மகள்‌ 
காசிக்குப்‌ போய்விட்டாள்‌” என்பதே பெரிதெனக்‌ கொள்‌ 
கிறார்‌ திவான்‌. நாளடைவில்‌ சுணவன்‌ கடுஞ்சொல்‌ 
பொறுக்காது பிறப்பகம்‌ திரும்புகிறாள்‌. நாளாவட்டத்தில்‌ 
மனம்‌ மாறி குவாலியருக்குச்‌ சென்ற ரங்கன்‌, பாமா ஒரு 
திவானின்‌ மகள்‌, தங்களைப்‌ பிரிப்பது சாதிபேதமும்‌ பதவியுமே 
எனத்‌ தெளிகிறான்‌. பாமாவை இன்னல்‌ பல சமாளித்து 
அழைத்துப்‌ போகிறான்‌. இதுவே கதை. 


கி. சாவித்திரி அம்மாள்‌ : தாகூரின்‌ வீடும்‌ வெளியும்‌, ந. , 
Bainனின்‌ கதைகள்‌, கனம்‌. சீனிவாச சாஸ்திரியின்‌ ராமாயணப்‌ 
பொழிவுகள்‌, தாகூரின்‌ சித்ரா, தமிழாக்கம்‌ செய்ததோடு, 
கட்டுரை நூல்‌ ஒன்றையும்‌ ராஜாஜி முன்னுரையுடன்‌ வெளி 
யிட்டவர்‌. இருஷ்ணகுமாரி என்ற பெயரில்‌ சே. எஸ்‌. வேங்கட 
ரமணியின்‌ ஆங்கில நாவலை 28 இல்‌ (முருகன்‌ ஒர்‌ உழவன்‌) 
தமிழில்‌ பெயர்த்தார்‌. கி. சுப்புலட்சுமி அம்மாள்‌ : 1896 
7-10-1930 பல கட்டுரைகள்‌ தீட்டியதோடு, சார்லஸ்‌ கார்வின்‌ 
நாவலைத்‌ தழுவி “ஹேமலதை” என்றொரு புதினம்‌ படைத்‌ 
தார்‌, அக்காள்‌ சாவித்திரி அம்மாளுடன்‌ சேர்ந்து! கி.சரஸ்வதி 
அம்மாள்‌ : 1900 தெய்வத்துக்கு மேல்‌ (சிறுகதைத்‌ தொகுப்பு); 
. கன்றின்‌ குரல்‌, ஒளியும்‌ ஒலியும்‌ (49) நாவல்கள்‌, கிராமத்தில்‌ 
ஒதுங்கி வாழும்‌ பழம்‌ பிராமணக்‌ குடும்பம்‌ ஒன்று புற உலகின்‌ 
புதுப்‌ போக்குகளால்‌ பாதிக்கப்படும்‌ விதத்தை விதந்தோதும்‌ 


1016 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வளமையது ஒளியும்‌ ஒலியும்‌. இம்‌ மூவரும்‌ புகழ்பூத்த பெரியார்‌ 
வி. கிருஷ்ணசாமி ஐயரின்‌ மகளிர்‌; இ. பாலசுப்பிரமணிய ஐயர்‌, 
கி. சந்திரசேகரன்‌. இருவரின்‌ சகோ தரிகள்‌. . | 


கெளரி அம்மாள்‌ : 14-4-1909. பெங்களூர்‌. வீட்டுக்கு வீடு, 
கடிவாளம்‌ (43) சிறுகதைத்‌: தொகுதிகள்‌. கடிவாளம்‌ (49) 
நாவல்‌. உன்னதமான உயரிய படைப்பு. குடும்பத்‌ தலைவி 
- மாண்ட பிறகும்‌ புதினத்தில்‌ நிறைந்து நிலவுகிறான்‌. குடும்‌ 
பத்தில்‌ பிரச்சனைகள்‌ தோன்றும்‌ போதெல்லாம்‌, அவள்‌ இருந்‌ 
திருந்தால்‌ என்ன முடிவு எப்படி முடிவெடுத்திருப்பாள்‌ என 
ஒவ்வொருவரும்‌ நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. துணைப்‌ பாத்‌ 
திரமாக வரும்‌ ஒரு பத்திரிகை துணை ஆசிரியரைக்‌ கொண்டு 
எழுத்துப்‌ பணி பற்றியும்‌ சிறுகதையின்‌ லட்சணங்கள்‌ பற்றியும்‌ 
அலசுவது ஆசிரியையின்‌ திறம்‌ காட்டுகிறது. கதையினூடே ஓர்‌ 
எழுத்தாளரே எழுத்துப்‌ பற்றியும்‌ கதை இலக்கணம்‌ பற்றியும்‌ 
தம்‌ அனுபவ பூர்வமான கருத்துக்கள்‌ கூறுவது - நயனும்‌ பயனும்‌ 
உடைத்து. முகவரி; 24, திவான்‌ ராமலயங்கார்‌ சாலை, 
வேப்பேரி, சென்னை-7. 


கு. ப. சேதுஅம்மாள்‌ கும்பகோணம்‌. கு..ப. ரா. வின்‌ 
தங்கை. ஒளியின்‌ உதயம்‌, வீர வனிதை (58), தெய்வத்தின்‌ 
பரிசு (65) உயிரின்‌ அழைப்பு (66) சிறுகதைத்‌ தொகுப்புகள்‌, 
வள்ளியின்‌ உள்ளம்‌ (62), மைதிலி (64) சமூக நாவல்கள்‌. பிற ; 
புத்த பகவான்‌ (46), பாரதப்‌ பெண்கள்‌ (65) முகவரி; 
ஸ்டேஷன்‌ சாலை, பழைய மாம்பலம்‌, சென்னை-33. 


வசுமதி ராமசாமி: 22-4-1917 சொந்த ஊர்‌ மாயவரம்‌ 
பட்டமங்கலத்‌ தெரு; பிறந்த ஊர்‌ குடந்தை. வீர ராகவாச்‌ 
சாரியார்‌ : வஞ்சுளம்‌. கணவர்‌ ராமசாமி, வக்கீல்‌, பிறந்த- 
புகுந்த இடம்‌ இரண்டும்‌ நல்ல கலை ஆர்வக்‌ குடும்பம்‌. 
வாசனும்‌ கல்கியும்‌ குடும்ப நண்பர்கள்‌; எழுதத்‌ தூண்டினர்‌. 
35 முதல்‌ எழுதத்‌ தொடங்கல்‌. பனித்திரை, ராஜாக்கா, 
காஞ்சனா, காவிரியில்‌ கலந்த காதல்‌ (சிறுகதை), காப்டன்‌ 
கல்யாணம்‌ (நாவல்‌), படகுக்காரப்‌ பொன்னம்மா, தேவியின்‌ 
கடி தங்கள்‌ (கட்டுரை), உள்ளங்கவர்‌ இல்லம்‌ (அறிவியல்‌), ஈசன்‌ 
அருள்பெற்ற இளங்கன்றுகள்‌, (சமயம்‌) 45 ஆண்டுகளாக 
சமூக சேவகி, எப்பொருள்‌ பற்றியும்‌ பேசும்‌ ஆற்றலர்‌. மகளிர்‌ 
விஜயலட்சுமி, சுகந்தா. மகன்‌ சேஷசாயி சிறுகதை எழுத்தாளர்‌ 
இவரது “சிவன்‌ சொத்து” இலக்கியச்‌ சிந்தனை பரிசு பெற்றது. 


முகவரி : *சேஷாசலம்‌' 51, முதல்‌ தெரு, அபிராமபுரம்‌, 
சென்னை - 14. 


மது. ௪. விமலானந்தம்‌ 7017 


ல்க்ஷமி : (திரிபுரசுந்தரி) 22-34-1921. திருச்சி தொட்டியம்‌. 
டாக்டர்‌ சீனிவாசன்‌: பட்டம்மாள்‌. தொட்டியம்‌ தொடக்கப்‌ 
- பள்ளி, முசிறி உயர்நிலைப்பள்ளி, புனித சிலுவைக்‌ கல்லூரி 
இன்டர்‌ மீடியேட்‌ (39) ஸ்டான்லி மருத்துவக்‌ கல்லூரி (45) 
எம்‌.பி; பி.எஸ்‌. 55இல்‌ திருமணம்‌, கணவர்‌ கண்ணபிரான்‌; 
தென்‌ ஆப்பிரிக்க இந்தியர்‌, 66இல்‌ மறைவு. ஒரே மகன்‌ 
டாக்டர்‌ மகேசுவரன்‌ இங்கிலாந்தில்‌ உள்ளார்‌. 1/4 வயது 
முதலே எழுதி வருகிறார்‌. 45 ஆண்டுகளாகப்‌ படைப்‌ 
பிலக்யெம்‌ செய்து 1000 சிறுகதைகள்‌, 110 நாவல்கள்‌ வெளி 
யிட்டுள்ளார்‌. மருத்துவம்‌ போன்ற பல்வேறு தலைப்புகளில்‌ 
கட்டுரையும்‌, வானொலி நாடகங்களும்‌ வழங்கியுள்ளார்‌. 
முதல்‌ நாவல்‌ பவானி (49). விசித்திரப்‌ பெண்கள்‌, படித்த 
மனைவி, பெண்ணின்‌ பரிசு, நீலப்புடவை-சிறுகதைச்‌ 
தொகுதிகள்‌ . 


பெண்‌ மனம்‌, மிதிலா விலாஸ்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகப்‌ 
பரிசும்‌, ஒரு காவிரியைப்‌ போல' சாகித்ய அகாதமி (84) 
விருதும்‌ பெற்றுள. காஞ்சனையின்‌ கனவு (காஞ்சனா): பெண்‌ 
மனம்‌ (இருவர்‌ உள்ளம்‌) 3 மொழிகளில்‌ திரைப்படங்களாயின: 
தாய்மை, குழந்தை வைத்தியம்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகப்‌ யரிசு 
பெற்றன. காவிரியைப்‌ போல 24-2-1984இல்‌ சென்னை 
வானொலி நாடகமாக்கி ஒலிபரப்பிற்று. 


எழுத்தின்‌ நோக்கம்‌: சமுதாயத்தில்‌ எத்துணைதான்‌ 
படித்திருந்தாலும்‌ பெண்ணுக்குச்‌ சமவுரிமை இல்லை; சரிநிகர்‌ 
சமான நிலைபெற வேணும்‌ என்பதே குறிக்கோள்‌. பெண்‌ 
பிரச்சனை-உரிமையே மையக்‌ கருத்து. பெண்ணின்‌ பெருமை ' 
பேசுவதே-அருமை பாராட்டுவதே அடித்தளம்‌. இல்லத்தின்‌ 
உயிர்நாடியே பெண்தான்‌ என்பது. குடும்பச்‌ சிக்கல்களை 
' அலசுவது. பெண்மையின்‌ மென்மை உணர்வுகள்‌ ஆண்மையின்‌ 
வள்மை உணர்ச்சிகள்‌-இவற்றின்‌ உரசல்களால்‌ உருவாகும்‌ 
நிகழ்ச்கெளைப்‌ பின்னித்‌ தருபவர்‌; அதே சமயத்தில்‌ நமது 
தமிழ்‌ மரபினையும்‌ இந்தியப்‌ பண்பாட்டினையும்‌ உயிராகப்‌ 
பேணி எழுதி வருபவர்‌. நாயக்கர்‌ மக்கள்‌, சூரிய காந்தம்‌, 
மாயமான்‌, ஸ்ரீமதி மைதிலி, மரகதம்‌,ஒடிப்டோனவள்‌, உறவின்‌ 
குரல்‌, தேடிக்கொண்டே இருப்பேன்‌, நல்லதோர்‌ வீணை, 
அவளுக்கென்று ஓர்‌ இடம்‌ போன்றன நாவல்கள்‌. 


தென்னாப்பிரிக்காவிலேயே 88 ஆண்டுகள்‌ வாழ்ந்தவர்‌. 
அங்கு கண்டன கேட்டன இவர்‌ கதைகளில்‌ ஊற்றெடுத்தன. 
பெண்மைக்கு நேரும்‌ இழிவு கண்டு குமுறி எழும்‌ இயல்பினர்‌, 


1018 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


எனவேதான்‌ பெண்‌, துணிவு கொண்டு செயலாற்ற வேணும்‌ 
என்ற துடிப்பு படைப்பில்‌ வெடித்து வரும்‌. அன்று போல்‌ 
இன்றும்‌ வாசகர்‌ உள்ளத்தில்‌ வதிகிறார்‌. காலத்திற்கேற்ப 
கருத்துக்களைப்‌ புதுமையுடன்‌ தந்து பல புதிய உத்திகளைக்‌ 
கையாண்டுப்‌ பொலிகிறார்‌. சுதந்திரம்‌ பெறுமுன்பிருந்தே 
சுதந்திரமான சுந்தர நடையில்‌ எழுதி வருபவர்‌. கொள்கை 
குறிக்கோள்‌ கொண்ட-தரம்‌ குறையாத பெண்‌ நலம்‌ பேணும்‌- 
வளர்ச்சி பேசுபவர்‌. இளமையிலேயே விதவையாகி சமுதாயக்‌ 
கொடுமைகள்‌ அனுபவித்த தன்‌ பாட்டியின்‌ பெயரை நிலைக்க 
வைக்க நினைத்து, அவர்‌ பெயரையே புனை பெயராகக்‌ 
கொண்ட பெருந்தகவினர்‌. பெருமைக்குரிய வணங்குதற்குரிய 
பெண்‌ எழுத்தாளர்‌, முகவரி: 7/4 வீரா கார்டன்ஸ்‌. 
சி.ஐ.டி. காலனி, சென்னை-4. (76594). 


சரோஜா ராமமூர்த்தி : 27-7-1921. செங்கற்பட்டு பறங்கி 
மலை. குழலோசை, இரு கதைகள்‌, நவராத்திரிப்‌ பரிசு (சிறு 
கதைத்‌ தொகுப்புகள்‌). மனைவி குறுநாவல்‌; மாளவிகா 
(வரலாற்றுக்‌ குறுநாவல்‌). இருளும்‌ ஒளியும்‌, பனித்துளி, 
முத்துச்‌ சிப்பி, வழித்துணை, லட்சியவாதம்‌, நாவல்கள்‌. 
இல்லறப்‌ பண்பினை எடுத்துக்‌ காட்டும்‌ இனிய கதைகள்‌; 
குடும்ப விளக்குகளைப்‌ படைத்துக்‌ காட்டும்‌ பாங்கு; இவற்றுக்‌ 
கேற்ற இனிய நடை. கொஞ்சி வரும்‌ குழந்தைகள்‌ நெஞ்சில்‌ 
நிலைக்கும்‌. கணவர்‌ து. ராமமூர்த்தியும்‌ கதைகள்‌ படைத்‌ 
துள்ளார்‌. முகவரி : “துவாரகா”, ஆதம்பாக்கம்‌, சென்னை-16 


எம்‌. எஸ்‌. கமலா : 7.4-1922. சென்னை. கன்னித்தெய்வம்‌ 
(45), காதற்‌ கோயில்‌ (47) சிறுகதைத்‌ தொகுதிகள்‌. மனித 
தெய்வம்‌ (49) நாவல்‌; காதற்‌ பூசை குறுநாவல்‌. ஐக்கிய நாடு 
கள்‌ இயங்கும்‌ முறை, நாராயணராவ்‌-பெயர்ப்புகள்‌. தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ சங்கப்‌ பொதுச்‌ செயலர்‌ 65-66இல்‌. முகவரி: 
63, நாகப்பையர்‌ தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை-5 


அனுத்தமா : (ராஜேச்வரி) 16-4-1922. பிறந்தது நெல்லூர்‌; 
சொந்த ஊர்‌: வடஆர்க்காடு போளூர்‌ வட்ட கேட்டவரம்‌ 
பாளையம்‌. சேஷகிரி ' (Conservator of Forests) : மங்களம்‌, 
45இல்‌ மெட்ரிக்‌. 31-5-1936இல்‌ திருமணம்‌; கணவர்‌ 
பத்மநாபன்‌, சென்னை மின்வாரிய மேற்பார்வைப்‌ பொறி 
யாளர்‌. எழுத்துலகிற்கு வந்தது தற்செயல்‌. ஒரு. நாள்‌, 
தம்பிக்‌ கை அம்மை; தோட்டத்தில்‌ பூமணம்‌, வீணை இசை 
மிதந்துவர, இந்த உள்ளக்‌ சளெர்ச்சியால்‌ உருவானது “அங்கயற்‌ 


மது. ௪, விமலானந்தம்‌ 7019 


கண்ணி.” கல்கி (47இல்‌) சிறுகதைப்‌ போட்டிக்கு அனுப்பல்‌. 
2வது பரிசு. முதல்‌ நாவல்‌ “ஒரே ஒரு வார்த்தை.” இதுவரை 
20 நாவல்கள்‌. கலைந்த கனவு, கேட்ட வரம்‌, பிரேம கீதம்‌, 
மணல்‌ வீடு, சுருதி பேதம்‌, வேப்ப மரத்து பங்களா, தவம்‌ 
புயலும்‌ அமைதியும்‌ போன்றன. சிறுகதைத்‌ தொகுதிகள்‌: 
வெள்ளி விழா, பணமும்‌ பாசமும்‌, மஞ்சுளா. பிள்ளை 
இல்லை; படைப்பே பிள்ளைகள்‌! 


நாவலில்தான்‌ நிரம்ப ஈடுபாடு. குடும்பத்தில்‌ நேரக்கூடிய 
சிக்கல்களை அடியொற்றிப்‌ படித்தவர்கள்‌ சீர்பெற எழுது 
கிறார்‌. வெறும்‌ பொழுது போக்கிற்காக எழுதுவதைவிடச்‌ 
சமுதாயத்திற்குப்‌ பயன்பட எழுதவேணும்‌ என்ற துடிப்புடைய 
வர்‌. ரேடியோ நாடகங்கள்‌ 30. நாடக விழாவில்‌ இவர்‌ 
நாடகம்‌. இருக்காமல்‌ இருக்காது; ஜாதகதோஷம்‌, விடிவை 
நோக்கி, பூஜாபலன்‌. குழந்தை இலக்கியமாகப்‌ பறவை பற்றி 
எழுதியுள்ளார்‌. சலங்கைக்‌ காக்காய்‌, வண்ணக்கிளி, வானம்‌ 
பாடி, கம்பீர கருடன்‌. சகோதரி சுப்புலட்சுமி பற்றிய 
A widow's story (by Monica Felton) தமிழ்ப்‌ படுத்தியுள்ளார்‌. 
இவர்‌ ஒரு கலைமகள்‌ எழுத்தாளர்‌ எனலாம்‌. நனவோட்ட 
உத்தியும்‌ நடப்பியல்‌ பாங்கும்‌ மிக்கவை இவர்‌ கதைகள்‌. 
உளவியலை உயிரோட்டமாகக்‌ கொண்டு கதை எழுதும்‌ இவர்‌, 
தமிழ்‌ நாட்டு Jகா௪ Austin ஆகக்‌ கருதப்‌ பெறுகிறார்‌. முகவரி : 
1, முதல்‌ தெரு, லலிதா நகர்‌, பேலஸ்‌ சாலை, சாந்தோம்‌, 
சென்னை-௪. (71780) 


சரஸ்வதி ராம்னாத்‌ : 7-9-1924. கோவை, டாக்டர்‌ 
விசுவநாதன்‌: நாமகிரி அம்மாள்‌. படிப்பு இந்தியில்‌ வித்து 
வான்‌; பிரவீன்‌ தேர்ச்சி. மணம்‌ 39இல்‌, கணவர்‌ சி.எஸ்‌. ராம 
நாதன்‌. - Retd Police Intelligence Officer. மக்கள்‌: உஷா, 
இயற்பியல்‌ பேராசிரியை, கோவை. ராதா, டாக்டர்‌ ராகவன்‌, 
பங்களூர்‌. முதல்‌ கதை 47இல்‌. மொழி பெயர்ப்பில்‌ முனைந்தது 
32இல்‌. விகடனில்‌ சரத்‌ சந்திரர்‌, பங்கிம்‌ சந்திரப்‌ படைப்புகள்‌ 
கண்டு, இதுபோல நாமும்‌ எழுதலாமே,-முக்கியமாகதி தமிழில்‌ 
கொடுப்பதை இத்தியில்‌ தரலாமே-எவரும்‌ கைவைக்காத துறை 
யைப்‌ பிடிக்கலாமே என முற்படல்‌. இந்தியிலிருந்து தமிழ்‌, 
தமிழிலிருந்து இந்தி-ஆக்கம்‌ செய்து வருகிறார்‌; (சொந்தக்‌ 
கதைகள்‌ படைக்கவில்லை.) 


மலைநாட்டு நாடோடிக்‌ கதைகள்‌, பிரெஞ்சு நாடோடிக்‌ 
கதைகள்‌, விடுதலைக்கு வித்திட்ட வீரர்கள்‌, தேவ விரதன்‌, 


1020 தமிழ்‌. இலக்யெ வரலாறு 
பலவான்‌ பீமன்‌, கொடையாளி கர்ணன்‌, தங்க மான்குட்டி, 
மாமேதை பீர்பால்‌, நாடோடிக்‌ கதைகள்‌, மகாபாரதம்‌, புரட்சி 
வீரர்கள்‌-சிறுவர்கட்கு, பெருமை தரும்‌ பெண்‌ -பெண்களுக்கு. 


தமிழிலிருந்து இந்திக்கு: கோபுர்கா தீப்‌ (அலைன்‌ சிறு 
கதைகள்‌), நாரி (அதிலனின்‌ பெண்‌), ஜெயகாந்தன்‌ கதைகள்‌, 
பாரதி லலித்‌ நிபந்த (பாரதி நூல்கள்‌), ரா.சு, நல்பெருமாளின்‌ 
போராட்டங்கள்‌, தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌, தற்காலத்‌ தமிழ்க்‌ 
கதைகள்‌,பவ்பதக&ி (சிறந்த தமிழ்‌ எழுத்தாளர்கள்‌ சிறுகதைகள்‌) 


இந்தி வழி தமிழுக்கு: ராஜநர்த்தகி, வீர சுதந்திரம்‌. 
ஜெயதேவன்‌, ஜெய்‌ சோம்நாத்‌ (குஜராத்தி); புயலும்‌ ஒளியும்‌, 
தேவதாசி (மராத்தி); சப்தபதி, உத்ராயன்‌, அமைதியைத் தேடி 
(வங்காளம்‌); லேடி டாக்டர்‌, இதுவா நாகரிகம்‌, சேடன்‌, 
கதாபாரதி, ராதிகா, (இந்தி), பஹ்ல ராஜா, நதி ஓரத்து 
சிப்பிகள்‌, இந்திய மொழிச்‌ சிறுகதைகள்‌, 22 சிறு கதைகள்‌; 
பிரேம்‌ சந்த்‌, ராக தர்பாரி போன்றன பிற. மோகன்‌ ராகேஷின்‌ 
நாடகங்கள்‌. 


79இல்‌ கம்பராமாயணத்தை இந்தியில்‌ வடித்தது அருஞ்‌ 
சாதனை. மாநிலங்கள்‌ வரிசை என ஆந்திரா, கர்நாடகா, 
கேரளா, மகாராஷ்டிரா, ஒரிசா, தமிழ்‌ நாடு; பயனான நூல்‌ 
கள்‌. இந்திய நதிகள்‌ என்ற தொடரில்‌ கங்கை, யமுனை. 
_ காவிரி: பாரத நாட்டு ஆறுகளின்‌ கதை போன்றன போற்றத்‌ 
தக்கன. அமைதியாக இருந்து - அரும்பணியா ற்றும்‌ இப்‌ 
பெருமாட்டியின்‌ முகவரி: : 116 (பின்புறம்‌) ஜி. என்‌. செட்டி 
சாலை, (சன்‌ தியேட்டர்‌ அருகில்‌), சென்னை- 17. 


ஹெப்சிபா ஜேசுதாசன்‌: 9-4-1925. குமரி மாவட்டம்‌ 
மார்த்தாண்டம்‌. திருவனந்தபுரம்‌ மகளிர்‌ கல்லூரியில்‌ ஆங்கிலப்‌ 
பேராசிரியையாக இருந்தவர்‌. கணவர்‌ ' சி. ஜேசுதூசன்‌ 
(24-11-1919)-பல்கலைக்‌ கழகக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரிய 
ராகச்‌ சிறந்தவர்‌. ஆங்கிலக்‌ கவிதைகளை *முதற்கனி' என 
மொழி பெயர்த்தவர்‌. தமிழ்‌ இலக்கிய வரலாற்றினை இருவரு 
மாக ஆங்கிலத்தில்‌ வரைந்தவர்கள்‌. 


நாகர்கோவில்‌ வட்ட பனைவிளை கிராம 'வாழ்வினை, 
பனையேறிக்‌ குடும்பம்‌: பற்றிய கதை இரண்டாக உருவாகிறது. 
அன்பையன்‌ மூத்தமகன்‌ தங்கராஜ்‌. லிஸி என்ற கிருத்துவப்‌ 
பெண்ணைக்‌ காதலித்து கைதாகி மணக்கும்‌ கதை புத்தம்‌ வீடு 


மது. ச. விமலானந்தம்‌ 1031 


(64). இளையமகன்‌ செல்லப்பன்‌ வேலூர்‌ கல்லூரியில்‌ பயின்று : 
எஸ்டேட்‌ முதலாளி மகள்‌ எமிலியை மணப்பது-பிரிவு-மறு 
மணம்‌ பற்றியது டாக்டர்‌ செல்லப்பா (67), விதியின்‌ விளை 
யாடல்‌ விவரிக்கும்‌ அவல ஒவியம்‌. நல்ல நடையில்‌ நடப்பியல்‌ 
நெறியில்‌ நாவல்கள்‌ - படைத்துள்ளார்‌. வட்டார நாவல்‌ 
களில்‌ வல்ல நாவல்கள்‌ - இருசுடர்களாக அமைவன. 
“அனாதை” என்றொரு நாவலும்‌, ஆங்கிலத்தில்‌ An arly 
Sheaf, sky Lights, Song of the Cuckoo (பாரதியின்‌ குயிற்‌ 
பாட்டு) படைத்துள்ளார்‌. தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ 66ல்‌ 
கேடயம்‌ வழங்கியுளது. முகவரி: பட்டம்‌ கொட்டாரம்‌ எதிர்‌ 
சாலை. திருவனந்தபுரம்‌-4 


கோமதி சுப்ரமணியன்‌ : 21-8-1925, நெல்லை. சுக சுப்பிர 
மணியம்‌ அவர்கள்‌ துணைவி. கல்கி சிறுகதைப்‌ போட்டிகளில்‌ 
மூன்றுமுதற்‌ பரிசுகளும்‌, குமுதம்‌ சிறுகதைப்‌ போட்டி முதற்‌ 
பரிசும்பெற்றவர்‌; மனச்‌ கண்ணாடி.,,அறிவுக்கு அப்பால்‌. நாவல்‌ 
ஒரே குடும்பம்‌. குறு நாவல்‌ நெஞ்சே நினைப்பதெப்போ? கிர 
கணம்‌ முகவரி:4 அப்புமுதலி 2வது சந்து. சென்னை-4. (76141) 


ராஜம்‌ கிருஷ்ணன்‌: 5...1 [-1925. முசிறி. மாதவையா, பெ .ந. 
அப்புசாமி உறவினர்‌. யக்ஞ நாராயணன்‌: மீனாட்சி. மணம்‌ 
40இல்‌; முத்து இருஷ்ணன்‌; மின்வாரியப்‌ பொறியாளர்‌; 
கணவருடன்‌ ஊட்டி குந்தா கோவா போன்ற இடங்களுக்குச்‌ 
சென்றறிந்தமை இவர்‌ நாவல்‌ உருவாக்கத்தின்‌ ஊ ற்றுநிலைகள்‌ 
முதல்‌ கதை சாவி அவர்களின்‌ “ஓவள்ளிமணி'யில்‌ வந்தது, 
“வெள்ளிடம்ளர்‌”. பிற புதின ஆசிரியர்கள்‌ செல்லாத எல்லை 
கட்குச்‌ சென்று தமக்கெனத்‌ தனிக்களத்தில்‌ வளமார்ந்து 
விளங்குகிறார்‌. புதிய கருக்களுக்கு உர கொடுப்பதும்‌, பழைய 
பொருளுக்கும்‌ புதிய பிற்புலம்‌ தந்து பரிமளிக்கச்‌ செய்வதும்‌ 
தனித்துவம்‌. மானிட வியலையும்‌ மனவியலையு ம்‌. 
(Anthropology and Psychology) மிடைந்து புதினம்‌ முடை 
வதில்‌ வல்லவர்‌. பழங்குடி, பலமாநில மக்களின்‌ வாழ்வு, 
நாட்டுவரலாறு, அரசியல்‌ ஆகிய பின்னணியில்‌ பின்னிப்படைப்‌ 
பதில்‌ பாங்கானவர்‌. 


குறிஞ்சித்தேன்‌ (63) புகழ்‌ தந்த புதினம்‌. படகர்‌ 
போழ்வின்‌ பாங்கான படப்பிடிப்பு. ஒரு பெண்ணைச்‌ சுற்றி 
மூன்று இளைஞர்கள்‌ காதல்‌, போலி நாகரிகத்தின்‌ இடையே 
பண்பாடு காக்கும்‌ படகரின்‌ காவியம்‌: பழமைக்கும்‌ 


த.இ.—-65 


1022 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
புதுமைக்கும்‌ நடக்கும்‌ போராட்டத்தின்‌ தேரோட்டம்‌. அமுத 
மாகி வருக (65) விடுதலைக்குப்‌ பின்னைய இந்திய முன்‌ 
னேற்றம்‌-ஐந்தாண்டுத்‌ திட்டத்தின்‌ அருஞ்சா தனை-மணி 
முத்தாறு அணை, மின்விசை பற்றிய அமுத ஊற்று! அன்பு 
வாழ்வுக்கும்‌ அறிவு ஆக்கத்திற்கும்‌ நடக்கும்‌ போராட்டக்‌ 
காவியம்‌. வளைக்கரம்‌ (69) போர்ச்சுகசிய ஆதிக்கத்தை 
எதிர்த்து நடத்தும்‌ விடுதலைப்‌ போராட்டம்‌. அதில்‌ மகளிரின்‌ 
வீரம்‌, அவர்களின்‌ மங்கலக்‌ கைவளையல்‌ கற்பு பொற்புறு 
நாட்டின்‌ புகழணியாகப்‌ பொலிவது பேசும்‌ ஓவியம்‌. புகழ்‌ 
மேலோங்கச்‌ செய்த புதினம்‌. வேருக்கு நீர்‌ (72) விடுதலை 
இந்தியாவில்‌ பல்வேறு கட்சிகள்‌-இயக்கங்கள்‌ விளைத்த 
அரசியல்‌ குழப்பம்‌ காட்டி, “அன்ப்‌ தியாகமே நாட்டு வாழ்வாம்‌ 
மரத்தின்‌ வேருக்கு நீர்‌ என நாட்டும்‌ நல்ல நாவல்‌, 


முள்ளும்‌ மலர்ந்தது (75) வினோபா ஜெயப்பிரகாஷ்‌ 
முயற்சியால்‌ சம்பல்‌ பள்ளத்தாக்குக்‌ கொள்ளையர்‌ திருந்தி 
சேவையில்‌ முனையும்‌ மாற்றம்‌ பற்றியது. பெண்மையின்‌ இழி 
நிலையும்‌, காதல்‌ மணச்சிக்கலும்‌ முறையே *பெண்குரல்‌' 
“ரோஜா இதழ்‌'களில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. அலைவாய்‌ 
கரையில்‌ (78) கூத்துக்குடி-கன்னியாகுமரி மீனவர்‌ வாழ்வு 
பற்றியது. கருப்பு மணிகள்‌ (79) உப்பளத்தை மையமாகக்‌ 
கொண்டது. கூட்டுக்குஞ்சுகள்‌ (80) சிவகாசி தீப்பெட்டித்‌ 
தொழிற்சாலையைக்‌ காட்டுவது. 


நித்தியமல்லிகை,அலைகடலில்‌, பவித்ரா, அல்லி போல்வன 
குறுநாவல்கள்‌ 12, டாக்டர்‌ ரங்காச்சாரி வாழ்க்கை வரலாறு, 
அன்னைபூமி மாஸ்கோ, பயண நூல்‌. “விலங்குகள்‌ சர்வதேச 
மகளிர்‌ ஆண்டுப்‌ படைப்பு. “கூடுகள்‌' கல்வி பற்றியது; “வீடு 
பெண்ணின்‌ பெருமை பேசுவது. கதையின்‌ கண்கள்‌, 
கானாற்றின்‌ செல்வங்கள்‌ போன்ற 25 வானொலி நாடகங்கள்‌. 
இவரது “ஊசியும்‌ உணர்வும்‌' உலகச்‌ சிறுகதைப்‌ போட்டியில்‌ 
பரிசு பெற்ற உயரிய சுதை; நித்யமல்லிகை, அலைகடலில்‌, 
பவித்ரா, அல்லி-தொகுதிகள்‌. 


எழுதுவதற்காக எழுதுகிறார்‌;வணிக எழுத்தாளர்‌ அல்லர்‌ 
மனிதாபிமானமே இவர்‌ எழுத்தில்‌ மேவும்‌. நடப்பினை நாவ 
லாகத்‌ தருகிறார்‌. சமுதாய நாவலாசிரியர்‌ என்ற முறையில்‌ 
ஓங்கி நிற்கிறார்‌. “மலர்கள்‌” விகடன்‌ பரிசு. பெண்குரல்‌" கலை 
மகள்‌ பரிசு, *வளைக்கரம்‌” - சோவியத்‌ நாடு நேரு பரிசு. 
“வேருக்கு நீர்‌” 'சாகித்ம அகாதமி விருது. இலக்கியச்‌ சிந்தனைப்‌ 
பரிசு பெற்றுளார்‌. இருமுறை சோவியத்‌ நாடு சென்றுளார்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 023 


அருமையான நாவலாசிரியர்‌. முகவரி: 10, போரூர்‌ தெரு. 
கிழக்குத்‌ தாம்பரம்‌, சென்னை-58. 


கே. ஜெயலஷ்மி!: 10-5-1928. கஞ்சை மாவட்ட மன்னார்‌ 
குடி. குத்துவிளக்கு (சிறுகதைத்‌ தொகுதி) வாழ்வில்‌ ஒளி (குறு 
நாவல்‌), தாழ்வுற்ற நெஞ்சம்‌, முடிவில்‌ தொடக்கம்‌ (நாவல்‌), 
அன்பின்‌ வலிமை (சிறுவர்‌ நாவல்‌). கண்ணன்‌. கொடர்கதைப்‌ 
போட்டியிலும்‌, குழந்தை எழுத்தாளர்‌. சங்க நாவல்‌ போட்டி 
யிலும்‌, பரிசு பெற்ற இவர்‌ கதைகள்‌ குடும்பக்கதைகள்‌ ; 
வாழ்வின்‌ இன்னல்‌ இடர்களை இதயம்‌ தொடுமாறு. தருபவர்‌. 
தான்‌ பிறந்த குடும்ப வறுமை போக்க ஒரு பைத்தியத்தை 
மணக்கிறாள்‌. அவன்‌ மருத்துவ சிகிச்சையால்‌ தெளி 
யும்‌ போது குழந்தை ஒன்று பிறக்றெது. தம்பியே புரளியைக்‌ 
களப்புகிறான்‌; அவள்‌ வாழ்வு அலங்கோலமாகிறது. பிறர்‌ 
காட்டும்‌ பரிவால்‌ அவன்‌ வாழ்வு சராறெது-இதுவே “முடிவில்‌ 
தொடக்கம்‌' முகவரி: “ஸ்ரீ சண்முகா 24, முதல்‌ குறுக்குத்தேரு, 
டிரஸ்ட்புரம்‌. சென்னை 24. 


சூடாமணி : 10-11-31. சென்னை. தந்தை: சென்னை 
மாநிலத்‌ தலைமைச்‌ செயலராக இருந்து ஓய்வு பெற்ற 7.0.5. 
ராகவன்‌ |. ௨. 5 தாய்‌ கனகவல்லி. உடல்‌ நலமின்மையால்‌ 
பள்ளிக்‌ கல்வி ஏதுமில்லை. -வீட்டிலேயே பயின்றது தான்‌. 54 
' முதல்‌ எழுதி வருகிறார்‌ சிறு கதை நாவல்‌ நாடகம்‌ முத்துறை 
களிலும்‌. 

சிறுகதைகள்‌ : ஒளியின்முன்‌ என்னமாயமோ?,பணம்‌ பறித்த 
செல்வம்‌, அவன்‌ வடிவம்‌, படிகள்‌, உடன்‌ பிறப்பு, அத்த நேரம்‌, 
ஓர்‌ இந்தியன்‌ இறக்கிறான்‌, உலகத்தினிடம்‌ என்ன பயம்‌? 
சூடாமணியின்‌ கதைகள்‌ போன்ற 10 தொகுப்புகள்‌. விடிவை 
நோக்கி, ஆழ்கடல்‌, சோதனையின்‌ முடிவு, வாழ்த்துவோம்‌, 
உள்ளக்கடல்‌, இரவுச்சுடர்‌, முக்கோணம்‌ போன்ற குறு 
நாவல்கள்‌. புன்னகைப்‌ பூங்கொத்து, நீயே என்‌ உலகம்‌, 
தீயினில்‌ தாசு, தந்தை வடிவம்‌, - மானிட அம்சம்‌, ்‌ கண்ணம்மா 
என்‌ சகோதரி போன்ற நாவல்கள்‌. இருவர்‌ கண்டனர்‌, 
அருணோதயம்‌, அருமை மகள்‌ நாடகங்கள்‌. மொத்தம்‌ 25 
வெளியாகியுள்ளன. ஆங்கிலத்திலும்‌ கதைகள்‌ படைத்‌ அனாத 


குடும்‌ப நாவலாசிரியர்‌, குடும்பங்களின்‌ சிதைவை நன்கு 
சித்தரிக்கிறார்‌. இனையைப்‌ பனையாக்கும்‌, விதையை விருட்ச 
மாக்கும்‌ வளமையர்‌. கடுகளவுக்‌ கதையைத்‌ தம்‌ கை வண்ணத்‌ 
தால்‌ வளர்த்து விசுவரூபமாக்கும்‌ திறத்தர்‌. காட்டு (சோதனை 
முடிவு”. உளவியல்‌ வார்ப்புக்களாக இவர்‌ கதைகள்‌ அமை 


1034 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இன்றன. உருக்கமான உணர்ச்சிகளைப்‌ பெருக்கிக்‌ காட்டும்‌ 
பெற்றியர்‌. முகவரி 6. அழகப்பச்‌ செட்டியார்‌ சாலை, 
சென்னை-84. 


கஸ்தூரி பஞ்சு : 23-4-1931. குடந்தை யருகே உடையா 
தூர்‌. கோதண்டராம ஐயர்‌ : ராஜம்‌. ஆரணி, வேலூரில்‌ 
பயின்று 48இல்‌ 5.5.ட.0. மணம்‌ 48இல்‌: கணவர்‌ கும்பகோணம்‌ 
பஞ்சாபகேசன்‌. United India Insurance Administrative Officer. 
முதல்‌ கதை: துமிலனின்‌ பத்திரிகைச்‌ செய்தி கொண்டு 
வரையப்பட்ட “சகுனப்‌ பூனை 59இல்‌. இதுவரை 400. 
வானொலி நாடகங்கள்‌ 250. குறிப்பிடத்தக்கன: முள்ளில்‌ 
ரோஜா, காவேரி. தொகுப்புகள்‌: எது நியாயம்‌? வாய்மையே 
வெல்லும்‌. கதைகள்‌ படிப்பேன்‌, போட்டி வந்தது, எழுதி 
னேன்‌. பரிசும்‌ பிரசுரமும்‌ கஇடைத்தது, எனவே எழுதுகிறேன்‌. 
எண்ணங்கள்‌ தோன்றுகின்றன; வெளிப்படுத்துகிறேன்‌; 
வருமானம்‌ வருகிறது என்கிறார்‌. முகவரி: 32, ஜுப்ளி சாலை 
சென்னை-33. 


லட்சுமி சுப்பிரமணியம்‌: 1932. இவரது முதற்‌ கதை ஆனந்த 
விகடன்‌ சிறுகதைப்‌ போட்டியில்‌ பரிசு பெற்றது. எதிரொலி 
(தொகுப்பு). துடிப்பின்‌ எல்லை, கலைமகள்‌ நாராயணசுவாமி 
ஐயர்‌ பரிசு பெற்றது. வசந்தம்‌ வரும்‌, 40 மணி நேரம்‌, பொன்‌ 
மாலைப்‌ பொழுது, பிறந்த நாள்‌, அருளின்‌ ஒளி, பொன்‌ 
விளையும்‌ பூமி, நெஞ்சின்‌ குரல்‌, உணர்வின்‌ விழிப்பு எனப்‌ பல 
நாவல்கள்‌. 


கோமகள்‌ : (ராஜலட்சுமி) 22-5-1933. சீர்காழி வட்ட 
அளக்குடி. நாராயண சுவாமி : ருக்குமணி. மணம்‌ 10-7-1952 
இல்‌ கணவர்‌ ராமமூர்த்தி, சீர்காழி பழைய பாளையம்‌ பொறி 
யியல்‌ வல்லுநர்‌: ஒரே மகள்‌. பெண்‌ புதின ஆசிரியர்களுள்‌ 
பெருமைக்குரிய இடத்தைப்‌ பெறுபவர்‌. குடும்பப்பாங்கான 
கதை எழுதுவதில்‌ வல்லவர்‌. சிறுகதை புதினம்‌ இரண்டிலும்‌ 
சீர்‌ சான்றவர்‌. முதல்‌ சந்திப்பு (67), உயிரின்‌ அமுதாய்‌ (68), 
ஆறறிவின்‌ திகைப்பு (69), மனச்சந்திதி (70), இணை ஒன்று 
சேர்ந்தால்‌ (72), கானல்‌ நீர்‌ (75), இந்தயுகம்‌ பூத்துக்‌ 
குலுங்குமடி (84) என ஏழு தொகுதிகள்‌. 500 மேலான சிறு 
கதைகள்‌. சிறந்தவை மனச்‌ சந்நிதி, சித்திரத்‌ திருப்பாவை, 
லட்சியத்திரு, இந்தயுகம்‌ பூத்துக்‌ குலுங்குமடி . 


மது. ச. விமலானந்தம்‌ 1025 


ஒரு பூங்காவில்‌ காதலர்‌ இருவர்‌ நாளும்‌ கொஞ்சிக்‌ குலாவு : 
வதை வாடிக்கையாகக்‌ கண்டு வாழ்த்தி மகிழ்கிறார்‌. தம்‌ 
வாழ்வில்‌ இப்படி ஒரு பேறின்றி இயந்திரம்‌ போல்‌ பெற்றோர்‌ 
நடத்திய மணத்தில்‌ வாழ்கிறோமே என்ற மனவருத்தமும்‌ 
அடைகிறார்‌. ஒரு நாள்‌ அந்தக்‌ காதலனுக்கும்‌ வேறு ஒரு 
பெண்ணுக்கும்‌ மணமாறெது! காதல்‌ முறிந்ததோ எனக்‌ கலங்கு 
கிறார்‌. சின்னாள்‌ கழித்துப்‌ பூங்காவில்‌ அதே ஜோடிகள்‌! 
இதுதான்‌ “கானல்‌ நீர்‌' சிறுகதை! கல்கி வெள்ளி விழா இறு. 
கதைப்‌ (66) போட்டியில்‌ பரிசு பெற்றது *மனச்சந்நிதி.” கல்கி 
பெர்க்லி தமிழ்ச்‌ சங்க சிறுகதைப்‌ போட்டியில்‌ பரிசு பெற்றது 
“பால்‌ மனம்‌' (69). முதல்‌ கதை 50இல்‌ கோவை *சகோ தரி” 


இதழில்‌; 


பனிமலர்‌, அன்பின்‌ சிதறல்‌, இனிக்கும்‌ நினைவுகள்‌, இரு 
வரில்‌ "ஒருவர்‌, பூச்சரம்‌, சுடர்‌ விளக்கு, மணிச்சரங்கள்‌, 
சுநா தங்கள்‌, பெண்‌ ஒரு மலர்‌, அன்னை பூமி, சந்தன மலர்கள்‌, 
என்‌ மனம்‌ உனக்குத்‌ தெரியாதா போன்றன புதினங்கள்‌. 
அன்னை பூமி பாரத பாகிஸ்தான்‌ போரைப்‌ பின்னணியாகக்‌ 
கொண்ட பாரிய சீரிய நாவல்‌; காந்தியவாதி, அரசு அதிகாரி 
கிருஷ்ணனின்‌ குடும்பக்‌ கதை இது- நாட்டின்‌ போக்கால்‌ தனி 
மனிதர்களின்‌ போக்கும்‌, தனி மனிதர்களின்‌ போக்கால்‌ 
நாட்டின்‌ போக்கும்‌ எவ்வாறு திசைமாறிச்‌ செல்கிறது 
என்பதைச்‌ சுவைபடச்‌ சொல்கிறது. மனிதக்‌ கூட்டம்‌ எப்படி 
நம்‌ நாட்டு விடுதலைக்குப்‌ பின்‌ ஏற்பட்ட பொருளாதார சமூக 
மாறுதல்களால்‌ அலைக்கழிக்கப்‌ படுகிறது என்பது சிறப்பாகப்‌ 
படம்‌ பிடிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பக்‌ கதையோடு நாட்டின்‌. 
கதையும்‌ ஊடும்‌ பாவுமாக இழைந்தோடுகின்றன. “நாட்டை, 
யும்‌ வீட்டையும்‌ ஒன்றாகத்‌ தொட்டுக்‌ கொண்டு, வாழ்க்கையை 
யும்‌ லட்சியத்தையும்‌ ஒன்றாக இணைத்துக்‌ கொண்டு, 
மண்ணையும்‌ விண்ணையும்‌ ஒன்றாகப்‌ பிணைக்க முயற்சி 
செய்யும்‌ அற்புதமான நாவல்‌' (அகிலன்‌) சந்தன மலர்கள்‌. 
கல்லூரி மாணவி காதல்‌ மணத்தை மையமாகக்‌ கொண்டது. 
“ராகிங்‌' என்ற அநாகரிகம்‌, வரதட்சிணைக்‌ கொடுமை என்ற 
இரண்டும்‌ பேசுவது. மாணவிகட்கு எடுத்துக்காட்டான 
'ஜனனி: பாத்திரம்‌ மனதில்‌ நிற்கிறது. 


கண்ட. கேட்டவற்றில்‌ மனதைப்‌ பாதித்தவை கதையாகப்‌ 
 பரிணமிக்கன்றன; உள்ளுணாவின்‌ உந்துதல்‌-அதன்‌ செயலாக. 
கமே இவர்‌ படைபப. இவர்‌ கோட்பாடு: “எனது கடமை 
வாசகாகளுககுச்‌ சுவாரசியமாக இருக்கும்படித்‌ தரமுயல்வது. 


1026 - தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வெறும்‌ சுவாரசியமே கடமையாகி விடாது எழுத்துக்கு ஒரு 
குறிக்கோள்‌ வேண்டும்‌, தரமான படைப்புக்களை ஆக்க 
வேண்டும்‌. அதில்‌ படிப்போருக்கு ஒரு 'செய்தி தரவேண்டும்‌, 
ஒரு புது நோக்கும்‌ விழிப்பும்‌ மலர அவை காரணமாக 
வேண்டும்‌. சமுதாயத்‌ தீமையைச்‌ சாட வேண்டும்‌, பண்பாடு 
காக்கப்பட வேண்டும்‌. யதார்த்தம்‌, லட்சியம்‌ என்று கூறப்‌ 
படும்‌ எழுத்து முறைகளில்‌ - எனக்கு லட்சியவாதமே உடன்‌ 
பாடானது. இன்றைய இளைஞர்களின்‌ போக்கால்‌ ஏற்படும்‌ 
தஇடுக்டை லுக்குத்‌ தக்க மருந்து லட்சிய தோக்கேயாகும்‌'. சுவை 
யான கதை அமைப்பு, நேரம்‌ போவதே தெரியாதவாறு ஒரே 
மூச்சில்‌ படி த்துமுடிக்கத்‌ தக்க ஓட்டம்‌, தெள்ளிய இனிய தேன்‌ 
நடை, உயரிய உணர்வுகள்‌, உயர்ந்த எண்ணங்கள்‌ போன்ற 
சிறப்புகள்‌ கோமகள்‌, கதையுலகில்‌ ஒரு கோமகளே-கதை மகளே 
எனக்‌ கூறத்‌ தோன்றுகிறது. வானொலி-தொலைக்‌ காட்சி 
நாடகங்களும்‌ படைத்துள்ள இவர்‌ முகவரி: 18, பரமேஸ்வரி 
நகர்‌, சென்னை-20. (413324) 


குயிலி ராஜேஸ்வரி: 27-10-1935. சென்னை தந்தை சுவாமி. 
நாதன்‌, தஞ்சாவூர்காரர்‌: தாய்‌ சரோஜினி, நெல்லையைச்‌ 
சேர்ந்தவர்‌. மைசூர்‌ பல்கலைக்‌ கழக பி.ஏ. (60இல்‌)! முதற்‌ 
படைப்பு "குடும்பத்தின்‌ குல விளக்கு.” இதுவரை 20 நாவல்கள்‌ 
200 சிறுககைகள்‌.: ரேடியோ நாடகங்கள்‌ 10. மாலினி; 
. காணிக்கை, நெஞ்சில்‌ நீர்‌ போன்றன குறிப்பிடத்‌: தக்கன. 


“தாய்வழி தாத்தா கே. ஆர்‌. சர்மா. சுதந்திர போராட்ட 
வீரர்‌. போராட்டக்‌ கதைகள்‌ படுக்கப்‌ போகுமுன்‌ கூறுவார்‌. 
பாரதி பாடல்கள்‌ பகர்வார்‌. இதனால்‌ உத்வேகம்‌ பெறுவேன்‌. 
படம்பார்க்க அழைத்துச்‌ செல்வார்‌, வந்ததும்‌ கட்டுரையாக 
_ எழுதச்‌ சொல்வார்‌. எங்கள்‌ குடும்பம்‌ கூட்டுக்‌ குடும்பம்‌. பல்‌ 
வேறு வயதினர்‌. என்‌ உணர்வுகளைப்‌ புரிந்துகொள்ள 
வாய்ப்பு. அண்ணன்‌ தம்பிகளின்‌ ஊக்கம்‌, அண்ணி தங்கம்‌ 
ச்ந்திரமோகனின்‌ துணை போன்றன எனை. எழுதச்‌ செய்‌ 
கன்‌ றன... என்‌ ந்த்‌ ப ்்ு அடிப்படை” என்கிறார்‌. 


எழுத்தின்‌ நோக்கம்‌ சமுகம்‌ கெடக்‌ கூடாது; படித்து 
விட்டுத்‌ திருந்தவேணும்‌. விகடனில்‌ வந்த “படித்தால்‌ மட்டும்‌ 
போதுமா” படித்துவிட்டு -ஈரோடு வாசகர்‌ திருந்தல்‌. பிரிந்த 
கணவன்‌ மனைவி கூடினர்‌. கதையோடு, பெண்கள்‌ பகுதிக்கு 
நிறைய பயனான சொற்‌ சித்திரங்கள்‌ தீட்டுகிறார்‌. கம்பளிப்‌ 
பின்னல்‌ கதை, ஒப்பனைக்‌ கதை. சின்னச்‌ சின்ன செய்திகளை 
யும்‌ சுவையாகத்‌ தருகிறார்‌. லிப்ஸ்டிக்‌, மருதானை, திருமணப்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1027 


பரிசு பற்றியெல்லாம்‌ எழுதுகிறார்‌. *இனிய இல்லம்‌,' சமுகப்‌ 
பண்பாடு.” பேட்டிக்‌ கட்டுரைகள்‌ நிறைய வரைகிறார்‌. மணம்‌ 
செய்து கொள்ளவில்லை. மொத்தத்தில்‌, நல்ல குடும்பம்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ என்பது போல இவர்கள்‌ குடும்பமே வளமார்‌ 
கலைக்‌ குடும்பம்‌, பிள்ளைகள்‌ பெற்றோரை வணங்கிச்‌ 
செயற்படுகின்றனர்‌! முகவரி: 22, ராமச்சந்திர ஐயர்‌ தெரு, 
சென்னை- 17, (440460) 


கிருத்திகா : (மதுரம்‌ பூதலிங்கம்‌) கணவர்‌ ஐ.ஏ.எஸ்‌. 
விடுதலைக்குப்‌ பின்னை இந்தியாவின்‌ சித்திரம்‌ புகை நடுவில்‌ 
(53); தலைநகரில்‌ அதிகாரிகளில்‌ தன்னலம்‌ மிக்கவர்களாகச்‌ 
சிலர்‌ இருப்பதும்‌, நேர்மை நாட்டுப்‌ பண்பாடு காப்போர்‌ 
பாதிக்கப்படுவதனையும்‌ படம்‌ பிடிப்பது. வாஸவேச்வரம்‌ 
(66) கிராமத்து மேட்டுக்குடியினரின்‌ அந்தரங்க வாழ்வினை 
பாலியல்‌ உணர்வு உளவியல்‌ முறையில்‌ விளக்குவது. தர்ம 
க்ஷ்த்ரே (69), சத்யமேவ (71), அரசியலிலும்‌ சமுதாயத்திலும்‌ 
நிலவும்‌ போலிமைகளை புரிய வைக்கின்றன. இதிகாசப்‌ போர்‌ 
வையில்‌ சமூகம்‌ சித்திரிக்கப்படுகிறது. பாரதப்‌ பெயர்களும்‌ 
பர்வங்களும்‌ இதில்‌ பாத்திரங்களுக்கும்‌ தலைப்புகட்டும்‌ இடப்‌ 
பட்டுள்ளன. இன்றைய உலகம்‌ ஒரு பாரதமாகவே இலங்கு 
ஆதித்ய நாட்டின்‌ தலைநகர்‌ சத்யோத்யா ஒரு லட்சிய உலகாசு 
இலங்குவதை, மேல்நாடு சென்று வந்த பத்திரிகையாளன்‌ 
சாம்பு காண்பதாகக்‌ காட்டுவது, நேற்றிருந்தோம்‌ (75) வெளி 
நாடு சென்று மீண்ட பத்மேஷ்‌, தலை நகரில்‌ குடியேறிய தன்‌ 
உறவினர்‌- பழமை விடாக்‌ கூட்டுக்குடும்பம்‌ கட்டுக்குலை 
வதனை உளவியல்‌ நெறியில்‌ ஆராய்வது பற்றியது. பிற: 
பொன்‌ கூண்டு, மனத்திலே ஒரு மறு. 


பொதுவாக இளதந்தலைமுறையின்‌ இன்ப தாட்டம்‌ 
தேட்டம்‌ பற்றிப்‌ புட்டு புட்டு வைக்கிறார்‌, அலசுகிறார்‌. 
பாரத நாட்டின்‌ பண்பாடு பாரம்பரியத்தில்‌ காலூன்‌் றிக்‌ கதை 
அமைக்கிறார்‌. பழமை புதுமை மோதலை மனோதத்துவ 
ரீதியில்‌ ஆய்கிறார்‌. பிராய்டிசம்‌ நீட்சேயிசம்‌ நீரோட்டமாக 
அமைகின்றன. தத்துவத்‌ தெளிவு கொண்டுள. நடைமுறை 
நிகழ்ச்சிகள்‌ கொண்டே பாத்திரங்களின்‌ பாதிப்பைப்‌ பகர்ந்து 
விடுகிறார்‌. மொத்தத்தில்‌ ஓர்‌ உயரிய ஊற்றமான அடக்க 
மான நாவலாசிரியை, . 


சி. ஆர்‌. ராஜம்மா: பெருவெள்ளம்‌, தேன்‌ நிலவு, பனிமலரும்‌ 
முள்ளாகும்‌; நீர்க்கோடுகள்‌, தீபஜோதி, மனமே ஒரு சுமை 


1028 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


யானால்‌, கொடி மலர்கள்‌, பூ ரதம்‌, ஒரு நாள்‌ போதுமா?! 
சொல்லத்தான்‌ நினைக்கிறேன்‌, வைரப்பூ போன்ற 20 நாவல்‌ 
கள்‌ எழுதியவர்‌. பெண்மையை வற்புறுத்தி எழுதுபவர்‌. 
மனைவி வீட்டிற்கு வரும்‌ விருந்தனரையும்‌ போற்றாது 
வெளியே சமூக சேவைக்குச்‌ செல்கிறாள்‌. இது போன்றன 
வற்றால்‌ குடும்பத்தில்‌ அமைதி குலைகிறது. பின்‌ கணவனை 
மனைவி புரிந்துகொண்டு வாழத்‌ தொடங்கியதன்‌ காரண 
மாகவும்‌, மனைவிக்கும்‌ உள்ளம்‌ என்று ஒன்று உண்டெனக்‌ 
கணவன்‌ உணர்வதாலும்‌ இல்லம்‌ இனிதாகிறது. இது “தேன்‌ 
துளி. 


விமலா ரமணி: 7-12-1935. திண்டுக்கல்‌. போலீஸ்‌ 
சூப்ரண்ட்‌ மகள்‌. கணவர்‌ கோவை ஆடிட்டர்‌ ரமணி. ஒரே 
மகள்‌ ரூபா ஹரிஹரன்‌. மணமான பின்பே எழுதத்‌ துவங்‌ 
கினார்‌. மனத்தின்‌ அழுத்தங்கள்‌ எழுத்தில்‌ பளிச்சிட்டபோது, 
மற்றவர்களுடன்‌ பகிர்ந்துகொள்ள வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ 
கதாசிரியை ஆக்கியது.” முதல்‌ கதை 55இல்‌ வசந்தத்தில்‌ வெளி 
வந்தது “அமைதி.” 100க்கும்‌ மேற்பட்ட சிறுகதைகள்‌; 100க்கு 
மேலான நாவல்கள்‌, 100 வானொலி நாடகங்கள்‌, 15 மேடை 
நாடகங்கள்‌. 30 ஆண்டுகளாக எழுதி வரும்‌ சிறந்த 
எழுத்தாளர்‌. 


வானப்பூ, அடிவானத்துக்கு அப்பால்‌, பாரிஜாதம்‌, 
வார்த்தை தவறிவிட்டாய்‌, நதியில்லாத ஓடம்‌, ராஜா ராணி 
ஹாக்கி, புதைமணல்‌, தாவணி விசிறிகள்‌, வெள்ளைப்‌ புறா 
ஒன்று, இன்றிரவு உன்னை, கனவுகள்‌ போன்றன குறிப்பிடத்‌ 
தக்கன. *“இதைத்தான்‌ எழுத வேணடும்‌ என்கிற சுயக்கட்டுப்‌ 
பாடு ஓவ்வொரு எழுத்தாளருக்கும்‌ தேவை. பெண்மை பல 
இடங்களில்‌ மதிக்கப்படுகிற இக்காலத்தில்‌ சில இடங்களில்‌ 
மிதிக்கவும்‌ படுகின்றது. அங்கெல்லாம்‌ பெண்கள்‌ விடுதலை 
முரசு கொட்டவேண்டும்‌. பெண்களை இந்தச்‌ சமுதாயம்‌ 
தனி நபராக மதிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. மளிகைக்‌ 
கடைக்குப்‌ போனால்‌ “ஏ ஒன்‌' சரக்காகப்‌ பார்த்து வாங்கும்‌ 
நாம்‌, புத்தகக்‌ கடைக்குப்‌ போனால்‌, “ஏ”: சரக்காகப்‌ பார்க்க 
ஆரம்பிக்கெறாம்‌. கொள்முதல்‌ செய்யப்‌ போகிறவன்‌ 
கொள்கையோடு போனால்‌, கொடுப்பவன்‌ கலப்படத்தை, 
எப்படித்‌ தருவான்‌? வாசகர்கள்‌ சிந்திக்க வேண்டும்‌'' என்ற 
கருத்தினர்‌. 


“இன்றைய சமுதாயத்தில்‌ எழுத்தாளர்களுக்கு நிறைய 
பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும்‌. காசுக்கு விற்கிற எழுத்‌ 


மது. ச. விமலானந்கம்‌ 1029 


தாளனானாலும்‌, அதில்‌ கலை இருக்க வேண்டுமே தவிர. மனது 
கலைகற நிலை இருக்கக்‌ கூடாது' என்ற கோட்பாட்டினர்‌. தன்‌ 
படைப்பு பற்றி: 'ஒருகதையைப்‌ படித்துவிட்டு நான்‌ திருத்தி 
னேன்‌ என்று சொல்வதை விட, இந்தக்‌ கதையைப்‌ படித்து 
விட்டு நான்‌ கெட்டுப்‌ போனேன்‌ என்று வாசகர்‌ சொல்ல 
மாட்டார்‌”. இவர்‌ கதைகளில்‌ அன்பு இருக்கும்‌,ஆழம்‌ இருக்கும்‌. 


இவர்‌ சிறந்த பேச்சாளரும்‌ கூட. பல மேடைநாடகங்கள்‌ 
100 தடவை பற்பல ஊர்களில்‌ அரங்கேறியள; மாறச்‌ 
சொன்னதும்‌ B.N௦, ஒரு நட்பு உறவாகிறது, சிலந்திச்‌ செல்வன்‌, 
பகத்சிங்‌, இரைக்கு அப்பால்‌, பறவைகள்‌ போன்றன வானொலி 
நாடகங்கள்‌. ராகம்‌ தானம்‌ பல்லவி பாடக்கூடிய இசையரசி, 
தமிழிலக்கிய ஈடுபாடு மிக்கவர்‌. இந்தியிலும்‌ கதைகள்‌ படைத்‌ 
துள்ளார்‌. மர்மமாளிசை, அதிசயப்‌ பிரயாணம்‌, சின்னக்‌ 
கண்ணனும்‌ சிரிக்கும்‌ ரோஜாவும்‌ மூன்றும்‌ சிறுவர்‌ இலக்கியம்‌. 
முகவரி : “அரவிந்தர்‌” 64. காளிதாஸ்‌ வீதி, ராம்‌ நகர்‌,கோவை-9 
(3052) 


ஜோதிர்லதா கிரிஜா : 27-5-1936. சென்னை அண்ணா 
சாலை அஞ்சல்‌ துறைக்‌ தலைமையாளர்‌ அலுவலகத்தி 
சுருக்கெழுத்தாளர்‌ . 50 முதல்‌ எழுதி வருகிறார்‌. தினமணிக்கதிர்‌ 
நாவல்‌ போட்டியில்‌ பரிசு பெற்றவர்‌. கட்டுண்டோம்‌ பொறுத்‌ 
இருப்போம்‌, சாதி இரத்தத்தில்‌ ஓடுகிறது, இல்லாதவர்கள்‌, 
துருவங்கள்‌ சந்தித்தபோது, வசந்தியின்‌ ரகசியம்‌, வித்தியாச 
மானவர்கள்‌, மன்மதனைகத்தேடு. குறுநாவல்‌ அதிர்ச்சி, 
சிறுகதை: அடைக்கலம்‌, கடவுள்‌ ஒரு கணக்கன்‌. “புறத்தே பூப்‌ 
பந்தல்‌” புதினம்‌ கலப்பு மணத்தைப்‌ பற்றியது. சாதிவெறி 
செத்தால்‌ ஒழிய கலப்புமணத்தால்‌ பயனேதுமில்லை. இக்‌ 
காலத்தில்‌ உயர்குடும்பங்களிலேதான்‌ கலப்புமணம்‌ நடக்கிறது. 
நடுத்தர ஏழைகளிடம்‌ நடப்பதில்லை. ஆணின்‌ சாதிக்குப்‌ 
பெண்ணை மாற்றும்‌ பணியே நடக்கிறது. சாதிப்பித்து- 
சந்தேகம்‌ கொண்ட காதலனைப்‌ மணக்கா இருப்பதே 
நன்றென நிறுவுகிறார்‌. சுவடிகள்‌ சொன்னதில்லை, புரியாத . 
புதிர்‌, மணிக்கொடி, வனஜாவின்‌ அண்ணன்‌ எனக்‌ குழந்தை 
நூல்களும்‌ படைத்துளார்‌. குழந்தை எழுத்தாளர்‌ சங்கப்‌ பரிசும்‌ 
பெற்றுளார்‌. அரியும்‌ சிவனும்‌ ஒண்ணு, பெண்ணென்று பிறந்து 
விட்டால்‌ நாடகங்கள்‌. முகவரி: 8 30. சிண்டிகேட்‌ வங்கி 
ஊழியர்‌ குடியிருப்பு, பாடி. சென்னை-50 


கமலா சடகோபன்‌ : 5-9-1938. சென்னை திருநாரயணன்‌: 
சுபத்ரா. மணம்‌ 16-9-1957இல்‌ கணவர்‌ “கோபு” திரைப்பட. 


1030 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இயக்குநர்‌, சித்ராலயா ஸ்ரீதரிடம்‌ நகைச்சுவை வசனகர்த்தா. 
படிப்பு மெட்ரிக்‌ 54இல்‌. வை. மு கோ. சிஷ்யை; கடைசி நாட்‌ 
களில்‌ பழக்கம்‌. வலதுகையாக விளங்கி இதழியல்‌ 
துறையில்‌ “பயிற்சி பெறல்‌. ஜெகன்மோகினியில்‌ 
2 ஆண்டு . பணி. முதற்‌ கதை “நடிகையின்‌ நெஞ்சம்‌”. 
சிறுகதைகள்‌ 65, குறுநாவல்‌ 4, பெருநாவல்‌ 5. படிகள்‌, வாரிசு, 
ஊமை உறவுகள்‌, வாசுகிவந்து விட்டாள்‌, கதவு, சுவர்‌ 
போன்றன குறிப்பிடத்தக்கன. புகழ்‌ பூத்தது கதவு, 


கதைகளில்‌ ஒரு நீதி இருக்கும்‌; உளவியல்‌ ஊடாடும்‌, உரை 
யாடல்‌ நிறைந்திருக்கும்‌, வீண்வருணனை இராது. விவாதங்கள்‌ 
விரவும்‌; தெளிவான நடை திகழும்‌. மங்கையர்‌ மலரில்‌ 3 
ஆண்டுகள்‌ ஆசிரியப்‌ பணியில்‌ இருந்த இவர்‌ முகவரி : 26, 
சங்கராச்சாரி தெரு, சென்னை-5 (844180) 


வாஸந்தி : (பங்கஜம்‌) 26-7-1941. கர்நாடக்‌ மாநில 
தும்கூர்‌. விசுவநாதன்‌: ஜெயலக்ஷ்மி. மணம்‌ 62இல்‌: கணவர்‌ 
1. 6. சுந்தரம்‌, தலைமைப்‌ பொறியாளர்‌. மைய பொதுப்‌ 
பணித்துறை,.புது தில்லி. மக்கள்‌ இருவர்‌. பெங்களூர்‌ மவுன்ட்‌ 
கர்மல்‌ கல்லூரி, அங்கில இலக்கியத்தில்‌ பி.ஏ. மாணவியாக 
இருக்கும்‌ போதிருந்தே சிறுகதை எழுதல்‌; முதலிரு கதைகளே 
விகடனில்‌ முத்திரைக்‌ கதைகள்‌. முதற்‌ சிறுகதை :பிராயச்‌ 
சித்தம்‌” (61இல்‌). இதுவரை 22 நாவல்கள்‌; 20 குறுநாவல்கள்‌. 
250 சிறுகதைகள்‌ படைத்துளார்‌. ஆகாச வீடுகள்‌, மனிதர்கள்‌ 
பாதி நேரம்‌ தூங்குகிறார்கள்‌, நான்‌ புத்தன்‌ இல்லை, நிஜங்கள்‌, 
அந்தி நேரத்து உதயங்கள்‌, மூங்கில்‌ பூக்கள்‌. ஒரு சங்கமத்தைத்‌ 
தேடி. *அகாச வீடகள்‌' உலக அரங்கின்‌ இலக்கிய வரிசையில்‌ 
இடம்‌ பெற்றுளது. யுனெஸ்கோ உலக இலக்கியப்‌ படைய்புக்‌ 
காக ஏற்ற முதல்‌ தமிழ்‌ நூல்‌ இது. ஆங்கிலத்தில்‌ வந்துளது, 
பிற உலக மொழிகளிலும்‌ வரும்‌. “மூங்கில்‌ பூக்கள்‌” மலையாளத்‌ 
தில்‌ “கூட விடே' என வெளியாகியுள்ள து. 


இவர்‌ படைப்பின்‌ மூலம்‌ இதை அதைச்‌ சொல்ல வேணும்‌ 
என நினைப்பதில்லை. சமுதாய பாதிப்பு, அதை வெளியிடுவது 
தான்‌! தீர்வுகள்‌ தருவதில்லை. தேடல்தான்‌! மக்களுக்கு எதைத்‌ 
தரவேணுமோ அதைத்‌ தரவேணும்‌ என்ற நேரக்கும்‌, எழுத்தா 
ளர்‌ தருமத்தைக்‌ கடைப்பிடிக்க வேணும்‌ என்ற துடிப்பும்‌, 
ஆத்மார்த்த கவலையும்‌ கொண்டவர்‌. கணவர்‌ இந்தியாவின்‌ 
கிழக்கு வடக்குப்‌ பகுதிகளில்‌ பணியாற்றிய. போது தான்‌ 
பெற்ற அனுபவங்களையும்‌ அறிவையும்‌ கொண்டு கதைகள்‌. 


- மது. ௪. விமலானந்தம்‌ 1031 


படை த்துளார்‌. இந்தச்‌ சிதைந்த சமுதாயத்தில்‌ தற்கால 
இந்தியப்‌ பெண்கள்‌ வாலிபர்‌ சந்திக்கும்‌ பிரச்சனைகளைப்‌ 
படம்‌ பிடிக்கிறார்‌. 


சிறந்த கதையாசிரியர்‌ என்பதோடு உயர்ந்த எழுத்தாளரும்‌ 
ஆவார்‌. இரு பெரும்‌ பயண நூல்கள்‌ படைத்துளார்‌. 
பிரான்சு பற்றியது, உலாவரும்‌ உறவுகள்‌. பேட்டிக்‌ கட்டுரை 
படைப்பதில்‌ வல்லவர்‌. உலகப்‌ பெருமக்கள்‌ பற்றி 15 பேட்டி 
கள்‌ கண்டுளார்‌. திரைப்படம்‌ நாட்டியம்‌ பற்றியும்‌ ஆய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ எழுதியுள்ளார்‌. தம்‌ படைப்பில்‌ கருவுக்குக்‌ 
கொடுக்கும்‌ அதே முக்கியத்துவத்தை உருவுக்கும்‌ கொடுப்பது 
தனிசிறப்பு.. முகவரி: 0 1/162 சத்ய மார்க்‌, சாணக்கியபுரி. 
புது தில்லி 21. (674405). 


சிவசங்கரி : 14-10-1942 சென்னை. பிரபல ஆடிட்டர்‌ 
சூரியநாராயணன்‌ : ராஜலட்சுமி. சாரதா வித்யாலயா, 
எஸ்‌.ஐ.இ.டி. மகளிர்‌ கல்லூரி விலங்கியல்‌ பி.எசி. மணம்‌ 62இல்‌ 
கணவர்‌ டி.எஸ்‌. சந்திரசேகரன்‌, மின்னியல்‌. மெக்கானிகல்‌ 
எஞ்சினியர்‌. விழுப்புரத்தில்‌ 8றபா ஓipeC௦ நடாத்தி மறைந்‌ 
தார்‌. மக்கட்பேறில்லை, 68-70 அமெரிக்க வங்கியில்‌ பணி 
யாற்றல்‌. சூழ்நிலையில்‌ உண்டான பல மாற்றங்கள்‌ இவரை 
எழுதத்‌ தரண்டின: ஆரம்பகால எழுத்துக்கு அவ்வனுபவங்கள்‌ 
உதவின, முதல்‌ சிறுகதை “அவர்கள்‌ பேசட்டும்‌' 68இல்‌ கல்கி 
யில்‌; தொடர்கதை “சாந்தா ஏன்‌ அழுகிறாள்‌' 69 விகடனில்‌; 
நாவல்‌ “எதற்காக்‌' 70 விகடனில்‌ வந்தன. 


சிறுகதை தொகுப்புகள்‌: காத்திருக்கிறேன்‌, அரவிந்தர்‌ 
சொல்கிறார்‌. கழுகு, பிறந்த மண்‌, அம்மாவுக்காக ஒரு பொய்‌. 
நாவல்கள்‌: திரிவேணி சங்கமம்‌, ஏன்‌, நதியின்‌ வேகத்தோடு, 
47 நாட்கள்‌, தப்புக்‌ கணக்கு, சுறா மீன்கள்‌ , ஒரு சிங்கம்‌ முயலா 
கிறது, ஒரு பகல்‌ ஒரு இரவு, வளர்த்த கடா, வெட்கம்‌ கெட்ட 
வர்கள்‌, அவன்‌ அவள்‌ அது, என 40. என்னதான்‌ பெண்‌ ஏற்ற 
முற்றாலும்‌, குடும்பத்தில்‌ ஆணுக்கு வளைந்து கொடுத்தே 
வாழவேண்டிய நிலையினை நவில்வது “நதியின்‌ வேகத்தோடு", 
திருவையாறு தர்மா பொருந்தா மணம்‌ பிடிக்காது சென்னை 
சென்று, ஒரு கம்பெனி வேலையில்‌ அமர்ந்து பொருளீட்டித்‌ 
திருமணம்‌ ஆகி பிள்ளையும்‌ பெற்றாள்‌. கட்டிய கணவன்‌ 
கட்டுபாடற்றிருப்பதைக்‌ கண்டிக்க முடியாது நாணலாகிறாள்‌. 


பொழுது போக்கு எழுத்‌ 


நோக்கம்‌: “விஷய ஞானமுள்ள, 
ல்‌ informative and 


துக்களை நிஜக்‌ தன்மையுடன்‌ அளிப்பது. 


1032 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


entertaining writings with lot of realism. பரத நாட்டியத்‌ 
திலும்‌ கர்நாடக இசையிலும்‌ தேர்த்த இவர்‌ பயண நூல்களும்‌ 
படைத்துள்ளார்‌. புதுமையான அனுபவங்கள்‌, அனுபவங்கள்‌ 
தொடர்கின்றன, மனங்கவர்ந்த மலேஷியா. பேட்டி கண்டு 
கட்டுரை தட்டுவதில்‌ வல்லவர்‌. “அவன்‌' என்ற அண்மைப்‌ 
படைப்பு இக்கால இளைஞர்களின்‌ பாழ்நிலைப்‌ படப்பிடிப்பு. 
முகவரி: 10, 2வது சாலை, ராஜா அண்ணாமலைபுரம்‌. 
சென்னை-28. (72. 991). 73, ஸ்ரீராம்‌ காலனி ஆழ்வார்‌ 
பேட்டை, சென்னை-18 (74398). | 


இந்துமதி: 19-2-1948. சென்னை. ராகவன்‌: அமிர்‌ தவல்லி, 
74இல்‌ மணம்‌. கணவர்‌ வெங்கட்ரங்கன்‌; மகன்‌ இத்தார்த்‌ 
கெளதம்‌, முதல்‌ நாவல்‌ *$தமடி நீ எனக்கு”; முதல்‌ சிறுகதை 
“பந்தம்‌” இரண்டும்‌ விகடனில்‌, இதுவரை நாவல்கள்‌ 50, சிறு 
கதைகள்‌ 50. சில: தரையில்‌ இறங்கும்‌ விமானங்கள்‌, வீணை 
யில்‌ உறங்கும்‌ ராகங்கள்‌, மண்ணில்‌ தெரியுது வானம்‌, தெருப்பு 
மலர்‌, காகிதக்‌ கப்பல்‌. எழுத்தின்‌ நோக்கம்‌: பிரபலமடைய 
வேணும்‌. உலகெங்கணும்‌ மாதர்‌ நிலை மட்டமாகவுள து; ஒரு 
விழிப்புணர்பு வேணும்‌. வரச்‌ செய்ய வேணும்‌. எனவேதான்‌ 
இவர்‌ நாவல்களில்‌ பெண்ணுக்கு: முக்கியத்துவம்‌ தரப்பெறு 
கிறது. மணமாகாத காதலியாயினும்‌ மணமான மனைவி 
யானாலும்‌ எல்லோரும்‌, காதலரும்‌ கணவரும்‌ எப்படி நடத்‌ 
தாலும்‌, மனத்தில்‌ வரித்த மணந்த அந்த ஒருவனுக்காகவே 
வாழும்‌-வாழ்ந்து மடியும்‌ பாங்குடையோராகப்‌ படைக்கப்‌ 
பட்டுளர்‌. நன்நோக்கில்‌ நாவல்‌ படைய்பினும்‌, நவிலு முறை 
யில்‌ கொச்சையாக எழுதுவதாகக்‌ குறை கூறுகிறது வாசகர்‌ 
உலகம்‌! மினிமினி பயணக்கதை எழுதியுள்ளார்‌ குங்குமத்தில்‌, 
லண்டன்‌ சென்று மீண்டது பற்றி. முகவரி: 5, ஹனுமந்தையா 
தெரு, பாலாஜி நகர்‌, சென்னை-14, (848237). 


அனுராதா ரமணன்‌ : 29-6-1948. சொந்த ஊர்‌ தஞ்சை 
மாவட்ட திருக்காட்டுப்‌ பள்ளியடுத்த கண்ட மங்கலம்‌. 
நடராஜன்‌: சுவாமிமலை சாரதா. பிறப்பகம்‌: பிறந்த ஊர்‌ 
மேட்டூர்‌, தந்தை மேட்டூர்‌ கெமிக்கல்சில்‌ பொறியாளராய்‌ 
இருந்தபோது. மணம்‌ 67இல்‌ கணவர்‌ ரமணன்‌; மேட்டூர்‌ 
கெமிக்கல்ஸ்‌ கெமிஸ்ட்‌. 76இல்‌ மறைவு. இரு பெண்‌ மகவுகள்‌. 
காலன்‌ கொடுமையாகக்‌ கணவனைப்‌ பிரிப்பினும்‌, புதுமைப்‌ ' 
பெண்ணாக ஒளிர்ந்து மங்கலக்‌ கோலத்துடனே மிளிர்கிறார்‌. 


16 வயது மூதல்‌ கவிதை புனைகிறார்‌; 300 -யாத்துளார்‌. 
$:5.L.C. பயின்று, டிராயிங்‌, ஓவிய த்தில்‌ டிப்ளமா பெற்றார்‌. 


ந்து. ச. விமலானந்தம்‌ 1033 


ரங்கோலி கண்காட்சி, பொம்மை செய்தல்‌, ஓவியக்‌ காட்சியில்‌ 
ஊ்ற்றம்‌. மங்கையர்‌ மலரில்‌ ஓராண்டு பணியாற்றல்‌. 77இல்‌ 
முதல்‌ கதை “கனவு மலர்கள்‌ கருகும்‌ போது” பெயர்‌ போடாது 
வெளிவரல்‌. பாராட்டு குவிதல்‌. சாம்பவி என்ற புனையெய 
ரில்‌ “பேசும்‌ உள்ளங்கள்‌ வெளி வந்தது. ஓர்‌ ஓவியரின்‌ டைரியி 
லிருந்து ஊற்றெடுத்தன கதைகள்‌. தினமணி கதிர்‌ உதவி 
ஆசிரியர்‌ சி. ஆர்‌. கண்ணன்‌ வற்புறுத்தவே கதைகள்‌ எழுதிக்‌ 
குவித்தல்‌. இதுவரை 260 சிறுகதைகள்‌. 


முதல்‌ நாவல்‌ “மூடிக்‌ கிடக்கிறது ஒர்‌ நெஞ்சு' Crime story. 
முதல்‌ தொடர்கதை “சொர்க்கத்தின்‌ நிழலில்‌." இதுவரை 100 
நாவல்கள்‌. இலக்கியம்‌ என்ற பிரக்கினை இன்றித்‌ தோன்று 
வதை எழுதுகிறார்‌. நடப்பியலையே காட்டுகின்றார்‌. 
£அணைப்பு' தவிர, பிறவற்றில்‌ பெண்‌ தற்கொலை, அனாவசிய 
மாக சாகடிப்பதில்லை. பாணி:'' 1) நிகழ்காலத்தில்‌ நவில்‌ 
கிறார்‌, நேரே இத்திரித்தல்‌. 2) வர்ணனை இல்லை. 3) கதா 
நாயகர்களுக்கு முக்கியத்துவம்‌ அதிகம்‌ தருவதில்லை, 4) 
எதிர்ப்பை நினைக்காது புரட்சிகரமான கருத்துக்களை புகல்‌ 
வது 5) நிகழ்ச்சிகள்‌ நிறைய. ஒரு பக்கத்துக்கு இரண்டு, ஒரு 
நாவலில்‌ குறைந்தது 50 சம்பவங்களேனும்‌ இருக்கும்‌. 


விகடன்‌ பொன்விழா சிறுகதைப்‌ போட்டியில்‌ 10000௫ 
முதற்‌ பரிசு பெற்றது, “சிறை சிறுகதை; திரைப்படமாகவும்‌ 
வந்தது. விகடனில்‌ முதன்‌ முதல்‌ கதைக்காக அட்டைப்படம்‌ 
போட்டது இவர்‌ கதைக்கே! இவர்‌ நாவல்களை டாக்டர்‌ 
பட்டத்திற்குரிய தலைப்பாக எடுத்து ஆராய்கிறார்‌. பேரா 
சரியை அரசு. மணிமேகலை அவர்கள்‌! சேலம்‌ தமிழ்ச்சங்கம்‌ 
15-4-1986இல்‌ 1000 பொற்காசும்‌ 'முத்தமிழ்‌ கலைமாமணி! 
விருதும்‌ கேரள ஆளுநர்‌ பேரா. பா. ராமச்சந்திரன்‌ கையால்‌ 
வழங்கியது. முகவரி: 78, காமராஜ்‌ அவென்யூ, சென்னை-20 
(411699) 

நாவல்‌ வகைகள்‌ 


பண்புநல (Novel of character) நிகழ்வு (Novel of 
action), விளக்க (Picturesque Novel), நாடக (dramatic 
Novel) நாவல்கள்‌ எனப்‌ பிரிக்கலாம்‌. ஆசிரியரே கூறுவது, 
கதைமாந்தர்‌ கழறுவது, கடித முறை, நாட்குறிப்பு வகை, 
உரையாடல்‌ முறை என அமைப்பால்‌ பகுக்கலாம்‌. புனைவியல்‌ 
(Romantic), கருத்துரை (0௦0910) , பரீட்சார்த்த (ஒeXperimen- 
1௮1), பரிந்துரை (fiction of special pleading) தழுவல்‌ (அdates)’ 
மொழி பெயர்ப்பு (translated) புதினங்கள்‌ என வகுக்கலாம்‌. 


1034 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

சமுதாய நாவல்கள்‌ (800181) இப்போது வருவன எல்லாம்‌ 
இவ்வகையே. “சமகால வரலாற்றின்‌ தன்மைகள்‌ சிலவற்றுக்கு 
இலக்கிய வடிவம்‌ கொடுப்பது என்கிறார்‌ கைலாசபதி, 
ஏங்கெல்ஸ்‌ என்பார்‌ இதனை நிகழ்கால வாழும்‌ வரலாறு 
(living history of the day) என்பார்‌. ஆங்கிலத்தில்‌ ஜேன்‌ 
ஆஸ்டின்‌, தமிழில்‌ அகிலன்‌, நா. பா. லக்ஷ்மி போன்றார்‌ சிறந்‌ 
தொளிர்கின்‌ றனர்‌. 


வரலாற்று நவீனங்கள்‌ (5181011051). இதில்‌ காலம்‌ பற்றிய 
கவனம்‌ முக்கியம்‌. எந்தக்‌ காலம்‌ பின்னணியாக அமைகிறதோ 
அந்தக்‌ காலச்‌ சூழலும்‌ பழக்க வழக்கங்களும்‌ ஆடை அணிகள்‌ 
மட்டுமே இடம்‌ பெறவேண்டும்‌; வேறு எக்காலத்துக்கும்‌ உரிய 
எவையும்‌ இடம்‌ பெறலாகா. ஆங்கில வரலாற்று நாவலின்‌ 
தந்தை சர்‌ வால்டர்‌ ஸ்காட்‌; தமிழ்‌ வரலாற்று நவீனத்‌ தந்தை 
கல்கி. இவர்‌ போட்ட பாட்டையில்‌ தேட்டை போட்டவர்கள்‌ 
அகிலன்‌, நா.பா, கோ.வி. மணிசேகரன்‌, விக்ரமன்‌, கருணாநிதி 
தென்னரசு, சாண்டில்யன்‌, சோமு, அரு. ராமநாதன்‌, ஜெக 
சிற்பியன்‌, ஸ்ரீ வேணு கோபால்‌, ஈ, பாலகிருஷ்ண நாயுடுவின்‌ 
'டணாயக்கன்‌ கோட்டை” நினைவு கூரத்தக்கது. 


அரசியல்‌ நாவல்கள்‌ (Political). எங்கும்‌ எதிலும்‌ அரசியலே 
ஆட்சி செய்யும்‌ இக்காலத்தில்‌, நாவல்களில்‌ அரசியல்‌ சார்ப்பும்‌ 
நெடியும்‌ இருக்கவே செய்யும்‌. அரசியலைப்‌ புறக்கணிக்க முடி 
யாது; புறக்கணித்தால்‌ அது புதினமாகாது. என்றாலும்‌ 
அரசியல்‌ அடியாகப்‌ பிறந்தனவே இங்கு எண்ணப்படுவது. 
கே. எஸ்‌. வேங்கடரமணி. அண்ணா, கலைஞர்‌, கு. ராஜவேலு, 
நாரண துரைக்கண்ணர்‌, நா.பா, போன்றார்‌ நினைக்கத்‌ 
தக்கோர்‌. 


ஆன்மீக நாவல்கள்‌, ஆங்கில இலக்கியத்தில்‌ Christopher 
Isherwood சிறந்தவர்‌. - தமிழில்‌ ராஜமையர்‌, சிதம்பர 
சுப்பிரமணியன்‌ (இதயநாதம்‌), அகிலன்‌ (பாவை விளக்கு) 
தி.ஜா. (மோகமுள்‌). 


கலை (Novel of art). கலையே நிலைபெறக்‌ கொண்‌ 


டவை: அதற்காகவே எழுதப்‌ பெற்றவை. தில்லானா 
மோகனாம்பாள்‌ (சுப்பு); சித்திரப்பாவை, பாவை விளக்கு 
(அகிலன்‌), சமுதாய வீதி, நீல நயனங்களில்‌ (நா. பா); மோக 
முள்‌ (தி.ஜா), பாரிசுக்குப்‌ போ (ஜெயகாந்தன்‌), இதய நர்தம்‌ 
(ந. சிதம்பர சுப்ரமணியம்‌). : 


மது. ச. விமலானந்தம்‌ 1035 


தெய்வீகம்‌ (Sழர்ரரபக!). பொய்த்தேவு (௧. நா.சு), அம்மா 
வந்தாள்‌ (தி.ஜா); அபிதா (லா. சா. ரா.), ஐய ஐய சங்கர 
ஜெயகாந்தன்‌), இதய நாதம்‌ (ந.சி) தியாக பூமி (கல்கி),வெறும்‌ 
சிலைகள்‌ (சித்தையா]), திருச்சிற்றம்பலம்‌ (ஜெகசிற்பியன்‌) 


சிராமீயம்‌ ' (பாக). காந்தீயம்‌ விளைத்தது. கிராமம்‌ 
போவோம்‌ என்ற காந்தீய தத்துவத்தில்‌ தோன்றியன. 
மண்ணாசை (சங்கர ராம்‌), முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ (கே. எஸ்‌. 
வேங்கட ரமணி), நாகம்மாள்‌ (ஆர்‌. சண்முகசுந்தரம்‌), களம்‌ 
கிராமமே ஆயினும்‌, கருத்து சமுதாயமே. 


இனம்‌ பற்றியன: லா.ஜா.றா. தி.ஜா. ௪. போன்றார்‌ 
பிராமண வாழ்வினையும்‌, எம்‌.வி. வெங்கட்ராம்‌ செளராட்டிர 
இனத்தையும்‌, தி. ம. பொன்னுசாமிப்‌ பிள்ளை - நாட்டுக்‌ 
கோட்டை செட்டியார்‌, தென்னரசு-மறவர்குடி, ராஜம்‌ 
கஇருஷ்ணன்‌-படகர்‌ ஹெப்ஷிபா-பனையேறிகள்‌, ஆர்‌. சண்முக 
சுந்தரம்‌-கவுண்டர்பற்றிப்‌ புதினம்‌ படை. த்துளர்‌. ஜெயகாந்தன்‌ 
பிராமணராகவே ஆகிவிடுகிறார்‌! 


இலக்கியம்‌ (பரச). சங்க- இடைக்கால இலக்கியங்களை 
நிலைபெறக்‌ கொண்டு அற்புதமாகப்‌ படைத்துத்‌ தனித்து 
நிற்பவர்‌ ஸ்ரீவேணுகோபாலன்‌. சிந்தாமணி, குண்டலகேசி, 
_.நாககன்னிகை, மருதியின்‌ காதல்‌. 


வட்டாரம்‌ (Regional). மண்‌ மணம்‌ வீசும்‌, வட்டார 
வாடை அடிக்கும்‌ வழக்கும்‌ பேச்சும்‌ விரவும்‌- தி.ம. பொன்னு 
சாமிப்‌ பிள்ளை (கமலாக்ஷி) நாட்டுக்‌ கோட்டை; சண்முக 
'சுந்தரம்‌-கொங்கு நாட்டுச்‌ சூழல்‌; சின்னப்ப பாரதி (தாகம்‌), 
நீல பத்மநாபன்‌, ஹெப்ஷிபா-நாகர்கோவில்‌ திருவனந்தபுரம்‌ 
தி.ஜா, பூவை எஸ்‌. ஆறுமுகம்‌ தஞ்சை மண்‌. 


வர்க்க நாவல்கள்‌: பாட்டாளி வர்க்கம்‌, பொதுவுடைமை 
இயக்கம்‌ போன்றவற்றைப்‌ பொருளாகக்‌ கொண்டவை. நெச 
வாளரை நிலைபெறக்‌ கொண்டது ரகுநாதனின்‌ பஞ்சும்‌ பசி 
யும்‌; தோட்டத்‌ தொழிலாளர்‌ பற்றியது டி. செல்வராஜின்‌ 
தேநீர்‌; கம்யூனிசம்‌ பேசுவது ஐசக்‌ அருமை ராஜின்‌ கீறல்கள்‌, 
கூட்டுறவு இயக்கம்‌ பற்றியது சுகி.சுப்ரமணிய த்தின்‌ உழைக்கும்‌ 
சுரங்கள்‌; பனையேறும்‌ தொழிலாளர்‌ பற்றியது ஹெப்ஷியா 
வின்‌ புத்தம்‌ வீடு; மணல்‌ வாரிகள்‌ கதை ஆ. மாதவனின்‌ 
புனலும்‌ மணலும்‌; செளராட்டிரர்‌ பற்றியது வெங்கட்‌ 
ராமனின்‌ வேள்வீத்‌ த. 


1036 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பாலுணர்ச்சி பற்றியன (8). தி.ஜா மு.வ. கிருத்திகா, 
கோ.வி. மணிசேகரன்‌ (தென்னங்கீற்று) இதையே வேறு வித 
மாக விவரிப்போர்‌ சிவசங்கரி, இந்துமதி, புஷ்பா தங்கதுரை. 
ராஜேந்திரகுமார்‌, ராஜேஷ்குமார்‌! 


விடுதலை பற்றியன, அலையோசை (கல்கி), 1942 
(கு. ராஜவேலு), இருபது வருஷங்கள்‌ ' (முன்ஷி), வீடும்‌ வெளி 
யும்‌ (வல்லிக்‌ கண்ணன்‌), ஆத்மாவின்‌ ராகங்கள்‌ (நாபா), 
கல்லுக்குள்‌ ஈரம்‌ (ர. சு. நல்ல பெருமாள்‌), வளைக்கரம்‌ (ராஜம்‌ 
கிருஷ்ணன்‌), மண்ணில்‌ தெரியுது வானம்‌ (ந. சிதம்பர சுப்ர 
மணியம்‌) சீமான்‌ சுயநலம்‌ (ஜீவா). ்‌ 


அறிவியல்‌ (5௦121110). இது அறிவியல்‌ உலகம்‌-யுகம்‌; 
விஞ்ஞானம்‌ கொஞ்சி விளையாடும்‌ வேளை; எங்கும்‌ எதிலும்‌ 
அறிவியல்‌ ஊடாடும்‌ நேரம்‌, எனவே மக்கள்‌ இலக்கியமாகிய 
நாவலிலும்‌ விஞ்ஞானம்‌ நுழைந்ததில்‌ வியப்பில்லை. சுஜாதா 
முன்னோடியாளர்‌-முதன்மையாளர்‌. அறிவியல்‌ நுட்ப 
நுனுக்கங்களைத்‌ திட்பமுடன்‌ கதையினூடே எளிதே இனிதே 
விளையாட்டாக விளக்கிவிடுகிறார்‌. பாமரரும்‌ கம்யூட்டர்‌, 
ஏரோப்ளேன்‌ போன்றன பற்றி அறிந்து விடுகின்றனர்‌. தங்கள்‌ 
எதிர்‌ காலம்‌ வியத்தகு வியாபனை கொண்டது என மக்கள்‌ 
உணரச்‌ செய்வதும்‌ இதன்‌ பணியாகும்‌ என்கிறார்‌ ஆர்தர்‌ 
கிளாக்‌. உளவியல்‌, தத்துவ, புரட்சி, கற்பனை, நகைச்‌ சுவை 
அங்க த, தேசிய, நடப்பியல்‌, கருத்துரை, வண்ணனை, நிகழ்ச்சி 
நாடகப்‌ பாங்கு, ' யதார்த்த, தனிமனிதச்சார்பு, பரபரப்‌ 
பூட்டும்‌ துப்பறியும்‌ நாவல்களும்‌ தமிழில்‌ உள. 


நனவோடை நாவல்கள்‌ (Stream of consciousness). 
ஜேம்ஸ்‌ ஜாய்ஸ்‌ இத்துறையில்‌ வல்லவர்‌; Ulysses சான்று. 
பாத்திரங்களைக்‌ காலம்‌. இடம்‌ கடந்தவர்களாகப்‌ படைக்க 
இவ்வுத்தி பயன்படும்‌. இ. சு. செல்லப்பாவின்‌ ஜீவனாம்சம்‌, 
லா. சா. ராவின்‌ . அபிதா;. - ௧. நா. ௬. வின்‌ - - அசுரகணம்‌ 
போன்றன குறிப்பிடலாம்‌ இவ்வகை நந்தமிழில்‌ குறைவே. 


க்கை ல 5 ஆ as — - ன 


்‌ ் 

1. One of functions of good scientific fiction is’ to make 
people realise that their potential future is enormous and 
wonderful-Arthur clarke. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1037 

1) காலத்தால்‌ முதலில்‌ தோன்றிய நாவல்‌ வேதநாயகம்‌ 
பிள்ளையின்‌ பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ (1879). 

2) தொடர்‌ கதையாக “விவேக சிந்தாமணியில்‌” (1893), 
வந்த நாவல்‌ கமலாம்பாள்‌ சரித்திரம்‌. 

3) நாவல்‌ எனும்‌ இலக்கிய வடிவ அடிப்படையில்‌ முதல்‌ 
நாவல்‌ கமலாம்பாள்‌. சரித்திரமே! 

4) வரலாற்று நாவல்‌ தி..த, சரவண முத்துப்‌ பிள்ளையின்‌ 
மோகனாங்கி (1895). 

5) நடப்பியல்‌ உத்தியைக்‌ கையாண்ட நாவல்கள்‌ 
கமலாம்பாள்‌-பத்மாவதி சரித்திரங்கள்‌ (1893) 

6) விடுதலை உணர்வினை நேரடியாகப்‌ பேசிய நாவல்‌. 
(ஓர்‌ இயலில்‌) பனையப்ப செட்டியாரின்‌ காந்திமதி (1926) 

7) தேசீய இயக்க முழு நாவல்‌ கே. எஸ்‌. வேங்கடரமணீ 

யின்‌ தேசபக்தன்‌ கந்தன்‌ (1930) 

8) முழுக்க முழுக்க கிராமிய நாவல்‌ சங்கரராமின்‌ 
மண்ணாசை (1940) 

9) கடித நாவல்‌ மறைமலையடிகளின்‌ கோகிலாம்பாள்‌ 
கடிதங்கள்‌ (1921) 

10) Fiction biography எம்‌. எஸ்‌. கல்யாண சுந்தரத்தின்‌ 
இருபது வருஷங்கள்‌ (1965) 

11) அசேதனப்‌ பொருளைப்‌ (மரத்தை) பாத்திரமாக்கெ 
புதினம்‌ சுந்தரராமசாமியின்‌ ஒரு புளிய மரத்தின்‌ கதை (1966) 

12) கிருத்துவக்‌ குடும்பத்தைக்‌ கருவாகக்‌ கொண்டு உரு 
வான நாவல்‌ மலரோ மணமோ (1993) 

13) கூட்டுறவு இயக்கத்தை வைத்து எழுதப்பட்ட (ஒரே) 
நாவல்‌ சுசி. சுப்பிரமணியத்தின்‌ உழைக்கும்‌ கரங்கள்‌ (1968) 

14) குடிமக்கள்‌ நாவல்‌ நா. பார்த்தசாரதியின்‌ மணி 
பல்லவம்‌ (1962) 

15) புதுக்கவிதையில்‌ அமைந்த: புதினம்‌ டா க்டர்‌ 
ரா. சீனிவாசனுடையது. 

16) புதிய உலகு படைத்த புதினம்‌ வ.ரா. வின்‌ கோதைத்‌ 
தீவு (1945) 

த.இ.--606 


1103 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


17) மானிடவியல்‌ நாவல்‌ (Anthropological Noval) ராஜம்‌ 
கிருஷ்ணனின்‌ குறிஞ்சித்தேன்‌ (1963) ்‌ 


18) முதல்‌ பெண்‌ நாவலாசிரியை கிருபா சத்திய நாதன்‌. 
(ஆங்கிலத்தில்‌ Kamala - a Hiudu life (7892), Saguna - a 
Christian life) (1893) எழுதினார்‌. 1986ல்‌ சாமுவேல்‌ பவுல்‌ 
பாதிரியார்‌ தமிழில்‌ பெயர்த்தார்‌.) 


19) கலைக்கு முதன்மை தந்து அமைந்த கதை ந. சிதம்பர 
சுப்ரமணியனின்‌ இதயநாதம்‌ (1952) 


20) நெசவாளர்‌ துயர்‌ பற்றிய நாவல்‌ ரகுநாதனின்‌ பஞ்சும்‌ 
பசியும்‌ (1953) 


21) விடுதலைக்குப்‌ பின்‌ எழுந்த விடுதலைப்‌ போராட்டப்‌ 
புதினம்‌ கல்கியின்‌ அலையோசை (1950) 


22) சத்தியாக்கிரகம்‌ பற்றிய நாவல்‌ “பலாத்காரம்‌; 
சாண்டில்யனின்‌ முதல்‌ நவீனம்‌. 

29) சேரிமக்கள்‌ பற்றியது டி.செல்வராஜின்‌ மலரும்‌ 
சருகும்‌' | 


இசைத்‌ தமிழ்‌ 


'மொழிக்கு முன்னே தோன்றியது இசை. இசையினின்றே 
மொழி எழுந்தது. எனவே மொழிக்குத்‌ தாயாகத்‌ இகழ்வது 
இசையே” என்கின்றனர்‌ மொழிநூல்‌ வல்லார்‌. இ 


இசைப்பது - இசைவிப்பது இசை (இசைப்பு இசையாகும்‌). 
ஒலி வேறு, ஓசை வேறு; இசை வேறு. “ஆசைதரும்‌ கோடி 
அதிசயங்கள்‌ கண்டதிலே ஓசை தரும்‌ இன்பம்‌ உவமையிலா 
இன்பமன்றே?” என்றான்‌ பாரதி. 


இசையின்‌ ஏற்றம்‌: ‘இசையால்‌ எதுவும்‌ வசியமாகும்‌ 
இதுவே இசையின்‌ அதிசயமாகும்‌. இன்பம்‌ உண்டாகும்‌, பசி 
போகும்‌, பிணி போக்கும்‌. இதயத்‌ தாமரை இதழ்‌ விரித்தாடும்‌, 
புதுமைகள்‌ கூடும்‌,மதியை மயக்கிடும்‌ மதுரச நாதம்‌” என்கிறார்‌ 
சுவாமி சரவணபவானந்தர்‌. இன்புறுத்துவது, துன்பம்‌ 
களைவது, கல்லார்‌ கற்றார்‌ எல்லோர்க்கும்‌ களிப்பூட் வெது. 
தன்னையே மறக்கச்‌ செய்வது, பகைமை துறக்கச்‌ செய்வது. 
அனைத்துயிர்களையும்‌ ஆட்டிவைப்பது. ஊனினை உருக்கி 
உள்ளொளி பெருக்குவது. இதயத்தைத்‌ தூய்மைப்படுத்துவது, 
இரக்க உணர்வினை எழுப்புவது. பக்குவப்‌ படுத்தும்‌, பக்தி 
பெருக்கும்‌, கல்லைக்‌ கனிவிக்கும்‌. பாட்டின்‌ பொருட்குறை 
வையும்‌ நிறை செய்யும்‌ (இழுக்குடைய பாட்டுக்கு இசைநன்று) . 
எனவேதான்‌ பாரதி. 


அனாலும்‌ நின்றன்‌ அதிசயங்கள்‌ யாவினுமே 

கானமுதம்‌ படைத்த காட்சிமிகு வித்தையடா! 

பாட்டினைப்போ லாச்சரியம்‌ பாரின்மிசை இல்லையடா! 

நர்‌ தங்கள்‌ சேரும்‌ நயத்தினுக்கு நேரமோ? (குயிற்பாட்டு? 
என்றார்‌. ஈரோடு தமிழன்பன்‌ 'இசையென்பது இதயத்தின்‌ 
மெளன மொழி” என்றார்‌. 
்‌ இறைவனும்‌ இசையும்‌: “ஏழிசையாய்‌ இசைப்பயனாய்‌ 
இருப்பவனே”, ஓசை ஒலியெலாம்‌ ஆனாய்‌ நீயே' (அப்பர்‌), 
“பாட்டுக்கு உருகும்‌ பரமன்‌” என்றெல்லாம்‌ இசையை இறைமை 
யோடு இணைக்கின்‌ றனர்‌. ஆண்டவனும்‌ 1 நதர ர்‌, 
அவ்வை போன்றாரைச்‌ 'சொற்றமிழால்‌ எமைப்‌ பாடுக: 


1040 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


என்றே வேண்டினன்‌. இலங்கை வேந்தன்‌ வெள்ளெருக்கம்‌ சடை 
முடியான்‌ வெற்பெடுத்தபோது வெகுண்டு அவனைக்‌ கட்டை 
விரல்‌ நுனியால்‌ அழுத்திய ஆண்டவனை, சாமகானம்‌ 
பாடியன்றோ நெகிழச்‌ செய்தான்‌! ்‌ 
இசைக்கு உருகாதார்‌ யார்‌? கல்லும்‌ கரைந்துருகுமே! 
பாலின்றி அழும்‌ பச்சிளம்‌ குழவிகூட தாயின்‌ தாலாட்டு கேட்டு 
பசிமறந்து தூங்கிவிடுகின்றதே. கொடிய நாகம்கூட மகுடி 
இசைகேட்டு மயங்கிவிடுகின்றதே/! கண்ணன்‌ குழல்‌ ஊதியது 
கேட்டுப்‌ பறவை-கறவை மான்‌ கணங்கள. எழுது சித்திரங்கள்‌ 
ஆயினவாம்‌ (இருமொழி 8,9). ஆனாயனார்‌ குழலூதிய போது 
பகைமைமிக்க விலங்குகள்‌ பகைமறந்து ஒன்றுகூடிக்‌ குலவின 
தாகவன்றோ பெரியபுராணம்‌ பேசுகிறது. ஊரை அதம்‌ 
பண்ணிய மதயானை உதயணன்‌ யாழிசை கேட்டு அடங்கின 
தாம்‌ (பெருங்கதை). தினையுண்ண .வந்த மதயானை, தினைப்‌ 
புனங்‌ காத்த கன்னியின்‌ குறிஞ்சிப்‌ பண்‌ கேட்டுப்‌ பசி துறந்து 
மெய்‌ மறந்து நின்றது (அகம்‌). குறையறிவுடைய உயிர்களே 
- இப்படி யென்றால்‌ இதயம்‌ படைத்த ஆறறிவு மாந்தன்‌ 
மயங்கக்‌ கேட்பானேன்‌? அப்படி அவன்‌ மயங்கவில்லையேல்‌, 
அவன்‌ மனிதனே இல்லை; மண்‌. அவனை என்றும்‌ எப்போதும்‌ 
நம்பவே வேண்டா என்கிறார்‌ சேக்சுபியர்‌ (Merchant of 
Venice V. i.) 


வாழ்விலே இசையையும்‌ இசையிலே வாழ்வையும்‌ கண்ட 
வர்கள்‌ தமிழர்கள்‌. பிறந்தது முதல்‌ இறக்கும்‌ வரை அவன்‌ 
வாழ்வில்‌ இரண்டறக்‌ கலந்துளது--இன்பத்திலும்‌ துன்பத்‌ 
திலும்‌! ஏன்‌? செத்த பிணங்கூட இசையொலி கேட்ட பின்னர்‌ 
தானே சுடுகாட்டுக்கே ஏகுகின்றது! அப்படி இசையிலே வதிந்த 
வர்கள்‌, இசைபட வாழ்ந்தவர்கள்‌ . இன்‌ றமிழில்‌ இசைத்தமிழை 
வைத்து மகிழ்த்தவர்கள்‌, முத்தமிழாக ஆனவர்கள்‌. (தெரிமாண்‌ 
தமிழ்‌ மும்மைத்‌ தென்னம்‌ பொருப்பன்‌--பரிபாடல்‌; சங்கத்‌ 
தமிழ்‌ மூன்றும்‌ தா--அவ்வை.) இப்படி வேறெந்த மொழி 
யிலும்‌ இசை இணைந்தில்லை! ்‌ 


இசைத்தமிழ்‌--தமிழிசை நுட்பம்‌ நோக்குக. பண்ணப்‌ 
படுவது பண்‌. இசை என்பது ஒலியணுக்களின்‌ திரட்‌ நீட்சி. 
பண்‌--இசைகள்‌ ஒத்து ஒலிக்கப்‌ பெறுவது. தெஞ்சு கண்டம்‌ நா 
போன்ற எட்டு இடங்களில்‌, எடுத்தல்‌ படுத்தல்‌ கொடுத்தல்‌ 
உருட்டல்‌ போன்ற எண்வகைக்‌ வினைகளால்‌, இசையினை - 
உருவாக்கி ஒழுங்கு படுத்திப்‌ பாடுவது பண்‌. (பலவிசை தானே. 


மது. .௪. விமலானந்தம்‌ 1041 


பண்ணுறக்‌ கூடிப்‌ பாங்குறக்‌ குயிலப்‌ பண்ணெனலாகும்‌). 
இயற்றமிழ்‌ போலே இசை, பண்‌, நிறம்‌ என்ற மூன்று 
உறுப்புடையது தமிழிசை. இசை-எழுத்து போன்றது; பண்‌- 
சொல்‌ போல்வது; நிறம்‌-பொருள்‌ அனையது, 


பண்‌ /03 ':பண்களாவன பாலையாம்‌ - முதலிய 
நூற்றுமூன்று”'- பரிமேலழகர்‌ அவை நால்வகையில்‌ 
அமையும்‌. பண்‌ (சம்பூரணம்‌) - ஏழிசை அமைய்பு; 
பண்ணியல்‌ திறம்‌ (சாடவம்‌) - ஆறி; திறம்‌ 
(ஒளடவம்‌)-ஐந்திசை; திறத்திறம்‌ (சதுர்த்தம்‌)-நான்கிசைத்‌ 
தொகுதி. முதற்பண்‌ - தாரப்‌ பண்‌; இதுவே அடிமனை, 
இதனின்றே ஏனைப்‌ பண்கள்‌ எழும்‌. இதனை ஆசான்‌, 
ஆசான்திறம்‌; காந்தாரம்‌ என்பர்‌. இப்போது மோகனம்‌ 
ராகம்‌. பண்கள்‌ பல்கி 11991 ஆகப்‌ பெருகின. எடப்‌.இயரும்‌ 
தார த்தையே முதல்‌ நரம்பாகக்‌ கொண்டனர்‌. யாழை *நங்கா' 
என்றனர்‌. . 


இசைத்‌ தமிழுக்கு அடிப்படையான முதற்கருவி குழறி 
கருவியே; இதனைக்‌ கண்டவர்கள்‌ முல்லை நில மக்களே 
(பெரும்பாணாற்றுப்படை ); இசை தோன்றிய இடம்‌ முல்லை 
நிலமே மூங்கிற்‌ குழலுக்கு அடுத்த நிலையது வில்யாழ்‌. 
இரண்டும்‌ ஐந்து துளை, நரம்பு கொண்டவை, 
இவற்றினின்று முறையே தாரம்‌, குரல்‌ (செந்திறம்‌), துத்தம்‌ 
(இந்தளம்‌), உழை (சாதாளி), இளி (தனாசி) என்ற முதல்‌ 
ஐந்திசைப்பண்கள்‌ உருவாயின. இவை இந்நாளில்‌ மோகனம்‌, 
மத்யமாவதி, இந்தோளம்‌, சுத்த சாவேரி, சுத்த தன்யாசி 
ராகங்களாக வழங்கப்‌ படுன்‌ றன. இந்த ஐந்தே இன்‌ றியமை 
யாத ஆதிப்பண்கள்‌. குழல்‌ ஒலிகொண்டே நரம்பொலி நிறுவப்‌ 
பட்டது; வில்யாழ்‌ ஒலி நுட்பம்‌ அறிந்த பின்பே இலச 
யொலிகட்குப்‌ பெயரிடப்பட்டன என்பது கருதத்தக்கது. குழ ற்‌ 
கருவி முந்தையதாயினும்‌ அதில்‌ இல்லாத வாய்ப்பு யாழீல்‌ 
இருப்பதால்‌, யாழ்‌ கருவியின்‌ மூலமே இசை வளர்ந்தது 
எனலாம்‌. 


அலகுகள்‌ (மாத்திரை, சதி) 22. குரல்‌ (௪ - ஷட்ஜம்‌), 
துத்தம்‌ (ரி-ரிஷபம்‌), கைக்கிளை (க-காந்தாரம்‌), உழை 
(ம-மத்தியமம்‌), இனி (ப-பஞ்சமம்‌), விளரி (த-தைவதம்‌) 
தாரம்‌ (நி-திஷாதம்‌) ஏழும்‌ தமிழ்‌ முறையன. முதன்முதல்‌ 
மிடற்றிலேதான்‌ இசை எழுந்தது. பின்னர்‌ மாந்தன்‌ 
இயற்கையிற்‌ கண்டு தன்‌ அறிவு கொண்டு படைத்தவை இசைக்‌ 


1042 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கருவிகள்‌. அவை இரு திறத்த, மிடற்றுக்‌ கருவி. குயிலுவக்‌ கருவி; 
பின்னது தோல்‌, துளை, நரம்பு, கஞ்சக்‌ கருவிகள்‌ என நான்கு 
வகையன; ஆகக்‌ கருவிகள்‌ 5. நிலத்துக்கும்‌ பொழுதுக்கும்‌ * 
ஏற்பப்‌ பண்கள்‌ குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பாலைப்‌ 
பண்கள்‌ என்றும்‌, பகல்‌ மாலை இரவுப்‌ பண்கள்‌ எனவும்‌ 
பகுக்கப்‌ பெற்றன. பெரும்பண்கள்‌ பாலை, குறிஞ்சி, மருதம்‌, 
செவ்வழி. இந்நான்கற்கும்‌ பாலையாழ்திறம்‌ 5, குறிஞ்சி 8, 
மருதம்‌ 4, செவ்வழி 4 என 21 திறங்கள்‌ உள. 


இடையில்‌ ஏற்பட்ட எத்தனையோ அரசியல்‌ படை 
யெடுப்பு, கோயில்‌ அழிப்பின்‌ பின்‌ பண்களை ராகம்‌ எனக்‌ 
குறிப்பிட்டு, தமிழுக்குத்‌ தொடர்பில்லாதது கர்நாடக 
சங்கதம்‌ எனத்‌ தனித்து ஒதுங்கினர்‌ வடமொழி-பிராமண 
வித்துவான்கள்‌! தமிழர்‌ விழிப்பும்‌ தமிழிசை இயக்கவுணர்வும்‌, 
இந்‌ நாளில்‌ வழங்கும்‌ ராகங்களின்‌ மூலப்‌ பண்கள்‌ இவை என 
ஆய்ந்து கண்டனர்‌-பண்ணாராய்ச்சியால்‌. 1053ல்‌ இதுவரை 23 
பண்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள: 


1. அந்தாளிக்‌ குறிஞ்சி-சைல தேசாட்‌ி. 2.இந்தளம்‌-வளித்‌ 
பஞ்சமம்‌. 3.க௱ாந்தாரம்‌-காயகப்‌ பரியா. 4. காந்தார 
பஞ்சபமம்‌-கேதாரகெளளம்‌. 5. குறிஞ்சி-பிலகரி. 6. கெளசிகம்‌- 
பைரவி. 7. கொல்லி 8. கொல்லிக்‌ கெளவாணம்‌-நவரோசு 
9. சாதாரி-பந்துவராளி. 10. செவ்வழி-எதுகுல காம்போதி. 
11. செந்துருத்தி-மத்தியமாவதி. 12. சீகாமரம்‌-நாதநாமக்‌ 
கிரியா. 13. தக்கேசி 14. தக்கராகம்‌-காம்போதி. 15. பஞ்சமம்‌- 
ஆகிரி. 16. பழந்தக்கராகம்‌-சுத்த சாவேரி (ஆரபி) 17. பழம்‌ 
பஞ்சுரம்‌-சங்கராபரணம்‌- 18. புறநீர்‌ மை-பூபாளம்‌. 
19. பியந்தை காந்தாரம்‌-காயகப்பிரியா 20. நட்டராகம்‌- 
பந்துவராளி. 20. நட்டபாடை - நாட்டக்குறிஞ்சி, 21, 
மேகராகக்‌ குறிஞ்சி - நீலாம்பரி. 28. வியாழக்குறிஞ்சி- 
செளராட்டிரம்‌. 


நாதங்கள்‌ 10 வகை; மணி, கடல்‌, யாணை, குழல்‌, மேகம்‌, 
வண்டு, தும்பி, சங்கு, பேரிகை, யாழ்‌. பிங்கல: சேந்தன்‌ சூடா 
மணி நிகண்டு கொண்டும்‌, நாரத சிலை சங்கீத ரத்னாகரம்‌ 
ஒட்டியும்‌ ஏழிசை நரம்புகளின்‌ ஓசை-குரல்‌ வண்டு கொக்கு; 
துத்தம்‌. கிளி குயில்‌; கைக்கிளை-குதிரை; உழை-யானை; 
இளி-மயில்‌ தவளை; விளரி - பசு; தாரம்‌-ஆடு ஒலிகளை 
.நிகர்க்கும்‌ எனலாம்‌. மூவகைத்தானம்‌ - மெலிவு சமன்‌ வலிவு: 
செய்யுள்‌ இயக்கம்‌ ச-முதனடை,, வாரம்‌, கூடை, திரள்‌. பாடற்‌ 


ச்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ | 1043 


றொழில்கள்‌ - எடுத்தல்‌ படுத்தல்‌ நலிதல்‌ கம்பிதம்‌ குடிலம்‌ ஒலி 
உருட்டு தாக்கு என்ற 8 கிரியைகளுடன்‌, உள்ளாளம்‌ விந்து 
நாதம்‌ மூன்றும்‌ சேரப்‌ 11. இந்நாளில்‌ ௦8௨18 என்பதைப்‌ 
பண்டு “ஆமந்திகை' (சிந்தாமணி 675; அரங்கேற்றுக்‌ காதை) 
யாழுக்குக்‌ 'கேள்வி” என்றொரு பெயர்‌ உண்டு. 


பொன்னோதுவா மூர்த்திகள்‌ புகன்றபடி பகற்பண்கள்‌ 10, 
இரவுப்பண்கள்‌ 8, சாமகானம்‌ உமை (நிஷாதத்தை) 
சுவரத்தைத்‌ தொடங்குமிடமாகக்‌ கொண்டது; யானை ஓவி 
கொண்டது. சாமகா-யானை, இசைப்பாட்டு 9 வகையானது; 
சிந்து, திரிபதை, சவலை, சமபாத விருத்தம்‌, செந்துறை, 
வெண்முறை, பெருந்தேவபாணி, சிறு தேவபாணி, வண்ணம்‌, 
யாழ்வகை: வில்‌, பேரி, மகர, சீறி, செங்கோட்டு, சகோட, 
கட்டளை. மாத்திரை: . இயற்றமிழில்‌ குறிலுக்கு 1, நெடிலுக்கு 
2; - நாடகத்‌ தமிழில்‌ குறிலுக்கு 2, நெடிலுக்கு 4; நாடகத்‌ 
தமிழில்‌ குறிலுக்கு 8 நெடி லுக்கு 16. இவை இசைத்தமிழ்‌ ஓட்டி 
அறிய வேண்டிய அரிய குறிப்புகள்‌. 


சங்ககாலம்‌: தொல்காப்பியம்‌ “இசையொடு சிவணிய 
நரம்பின்‌ மறைய என்மனார்‌ புலவர்‌” (நூன்‌ மரபு 43), “யாழின்‌ 
பகுதியொடு்‌ (அகத்‌. 18) என இசையின்‌ பழமை யாழும்‌ 
பற்றிப்‌ பேசுவதோடு, பண்ணத்தி பரிபாடல்‌ போன்ற செய்யுட்‌ 
பகுதியும்‌ செப்புகிறது. ஒன்பது தொகை நூற்களில்‌ (எட்டும்‌ 
பத்தும்‌) இசைக்‌ குறிப்புகளும்‌ முடிவுகளும்‌ குறிக்கப்படுகின்‌ றன. 
ஐங்குறுநூறு இசைக்‌ குடும்பம்‌ பற்றிப்‌ பேசுகிறது. பரிந்து 
வரும்‌ இசைப்‌ பாட்டாகிய பரிபாடலின்‌ கீழே பாட்டுக்குரிய 
இசையின்‌ பெயர்‌, வகுத்தவர்‌ பெயர்‌, யாழ்‌, தூக்கு, வண்ணம்‌ 
தரப்பட்டுள... கடைக்கு 22 ஐ பாடியோர்‌ பதின்மூவர்‌, இசை 
வகுத்தோர்‌ பதின்மர்‌. பண்ணுப்‌ பாலையாம்‌, பண்நோதிறம்‌, 
பண்‌ காந்தாரம்‌. இவற்றால்‌ தமிழின்‌ தொன்மையும்‌ குன்மை 
யும்‌ புரியவரும்‌. நால்வகைப்‌ பாக்களும்‌-இனங்களும்‌ இசையை 
அடிப்படையாகக்‌ கொண்டவையே. பல்வகை வாத்தியங்களில்‌ 
பயிற்சிமிக்க ஒரு புலவர்‌ நெடும்பல்லியத்தனார்‌ என்றன்றோ 
அழைக்கப்படுகிறார்‌. கலித்தொகையில்‌ பயிலும்‌ தாழிசைப்‌ 
பகுதி இசைப்‌ பாட்டே. ப்ண்ணென்னாம்‌ பாடற்கியைபின்‌ 


றேல்‌' என்கிறது குறள்‌. 


இக்‌ காலத்தில்‌ இசைத்‌ தமிழ்‌ வளர்த்தோர்‌ ஆடலுக்கும்‌ 
பாடலுக்கும்‌ தங்கள்‌ வாழ்வினை அர்ப்பணித்துக்‌ கொண்ட 
பாணர்களே! சிறு-பெரும்‌ பாண்‌, பொருதா்‌, கூத்தா ஆற்றுப்‌ 


1044 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
படைகள்‌ இவர்களின்‌ இசைவாழ்வினை - எடுத்தோதுவன- 
சீறியாழ்‌-பேரியாழ்‌ இசைப்பதற்கேற்பச்‌ சிறுபாணர்‌ பெரும்‌ 
பாணர்‌ எனப்பட்டனர்‌. 


சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ இளங்கோவடிகள்‌ சீரிய -இசை 
யுணர்வாளராக இலங்குகின்றார்‌; வரியும்‌ - குரவையும்‌ 
இதனை வெளிப்படுத்தும்‌, சிலம்பு இசைத்‌ 
தமிழுக்கென்றே எழுந்த அரும்‌ பெருங்‌ கருவூலம்‌. பத்துக்‌ 
காதைகள்‌ பல்வகை இசைப்‌ பாக்களைக்‌ கொண்டுள. அரங்கில்‌ 
ஆடல்‌ மகள்‌ ஆடுங்காலை, இசை - குழல்‌ - யாழ்‌ - தண்ணுமை 
ஆசான்கள்‌ துணை நின்றதாக நவில்கிறது. உலக்கை ஓட்டும்‌ 
வள்ளைப்‌ பாட்டும்‌, பந்து ஆடும்‌ கந்துக வரியும்‌, ஊஞ்சல்‌ 
ஆடும்‌ ஊசல்‌ வரியும்‌, கடற்கரைக்‌ களிப்பாட்டாம்‌ கானல்‌ 
வரியும்‌ கூறுகிறது. ஆம்றுவரி, கானல்வரி, சாயல்வரி, சார்த்து 
வரி, திணை நிலை வரி, நிலைவரி, முரிவரி, முகமில்‌ வரி போன்ற 
வரிப்பாடல்கள்‌ இசையின்‌ வரிவினை விளக்க வல்லவை. 
துணைக்கருவி வாசிப்போர்‌, கண்டத்தால்‌ பாடுவோர்‌ என 
நால்வகை இசைஞர்கள்‌ இருந்ததாகவும்‌, மருவூர்ப்‌ பாக்கத்தில்‌ 
பெரும்பாணர்‌ உறைந்தமையும்‌ உணர்த்துகிறது. 


“பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதீயம்‌, இசை 
நுணுக்கம்‌, பஞ்சமரபு போன்ற இசை இலக்கண நூல்கள்‌ 
அடியார்க்கு நல்லார்‌ உரையால்‌ அறிய வருகின்றன. 


இருண்ட காலத்தில்‌ களப்பிரர்‌ ஆட்சியில்‌ இசை வளர்ச்சி 
குன்றியது-குலைந்தது. இக்காலத்தில்‌ இசைக்கு மாற்றான 
பதிகங்கள்‌ பாடிப்‌ பழந்தமிழிசை போற்றியவர்‌ காரைக்கா 
லம்மையார்‌ ஆவர்‌. இந்தளம்‌, நட்டபாடைப்‌ பண்களில்‌ இரு 
பதிகம்‌ பாடியுள்ளார்‌. இவையே முதன்‌ முதலாகக்‌ கிடைக்கும்‌ 
பண்கள்‌. இசையை வெறுத்த சமணரால்‌ தமிழிசை தளர்ந்தது- 
தாழ்ந்தது. 


பல்லவர்‌ காலத்தில்‌ இசை வெள்ளம்‌ கரை புரண்டோடியது. 
சைவ நாயன்மாரும்‌ வைணவ ஆழ்வார்களும்‌ உயிரூட்டி உர 
மிட்டு வளர்த்து வாழ்வளித்தனர்‌. நாளும்‌ இன்னிசையால்‌ 
குமிழ்‌ பரப்பினார்‌ நற்றமிழ்‌ வல்ல ஞானசம்பந்தர்‌. வாரப்‌ 
பாடல்கள்‌ பாடிக்‌ குவித்தனர்‌ மூவர்‌ முதலிகள்‌. காந்தாரம்‌ 
செவ்வழி பாலை எனப்‌ பண்களின்‌ பெயர்‌ சொல்லிப்‌ பாடுகின்‌ 
றனர்‌: 20க்கும்‌ மேலான இசைக்‌ கருவிகளை இயம்புகிறார்கள்‌. 
திருநீலகண்ட யாழ்ப்பாணரும்‌ அவர்‌ மனைவி மதங்க சூளா 


ட 


மது. ச. விமலானந்தம்‌ 1045 


மணியும்‌ சீர்காழி சென்று சம்பந்தர்‌ பாடல்களை யாழில்‌ 
இட்டுப்‌ பாடித்‌ தமிழகமெங்கும்‌ சென்று பரப்பினர்‌. தேவார 
காலம்‌ இசைத்‌ தமிழின்‌ பொற்காலம்‌ எனலாம்‌. 24 பண்கள்‌ 
தேவாரத்தால்‌ தெரிய வருகின்றன. 


பெண்கள்‌ சுழல்‌ பந்து அம்மானை ஆடிக்‌ கொண்டே 
பாடியதாகச்‌ சம்பந்தர்‌ செப்ப, பூவையர்‌ பூக்கொய்தும்‌ 
சுண்ணம்‌ இடித்தும்‌ தெள்ளேணம்‌ கொட்டியும்‌ ஆடிப்‌ பாடிய 
தாக மணிவாசகர்‌ மொழிகிறார்‌. திருவாசகத்தில்‌ வரும்‌ திருப்‌ 
பள்ளி யெழுச்சி, திருவம்மானை. திருப்‌ பொற்‌ சுண்ணம்‌, பொன்‌ 
னூசல்‌, திருக்கோத்தும்பி, சாழல்‌, தெள்ளேணம்‌, திருத்‌ 
தோணோக்கம்‌, திருப்பூவல்லி, திருவுந்தியார்‌ போன்ற பகுதிகள்‌ 
இசைத்துறையின. நம்மாழ்வார்‌, திருப்பாணாழ்வார்‌ பழந்‌ 
்‌ தமிழ்ப்‌, பண்ணும்‌ தாளமும்‌ அமையப்‌ பாடியுள்ளனர்‌. 30 
பண்கள்‌ அண்டுளர்‌. 


சைவப்‌ பெரியார்களின்‌ தேவாரப்‌ பண்களும்‌ நம்மாழ்‌ 
வாரின்‌ திருவாய்மொழியும்‌ இசையபிவிருத்திச்‌ சாதனங்களாய்‌ 
. இருந்தன. தமிழ்மொழியிலே இன்று வரையிலே அவைகளை 
விட மேலான பக்திரசம்‌ வாய்ந்த பாடல்கள்‌ இல்லை' எனும்‌ 
விபுலானந்தர்‌ கூற்று உற்று நோக்கத்தக்கது. 


நந்திவர்மப்‌ பல்லவனின்‌ திருவல்லம்‌ திருக்கோயிற்‌ கல்‌ 
வெட்டு (8. பி. 750) 'திருப்பள்ளித்‌ தாமம்‌ பறிப்பார்க்கும்‌ 
திருப்பதிகம்‌ பாடுவாருள்ளிட்ட பலமணி செய்வார்க்கும்‌ 
நெல்லு நானூற்றுக்‌ காடியும்‌' என வருவது கொண்டு தேவாரப்‌ 
பதிகங்கள்‌ திருக்கோயில்களில்‌ முறையாக ஓதப்பட்டு வந்தமை 
உணரலாம்‌. 


கொங்குவேள்‌ மாக்கதையாம்‌ பெருங்கதை, உதயணன்‌, 
கோடபஇ எனும்‌ யாழ்‌ இசைத்து மதயானை அடக்கியது 
போன்ற இசைக்‌ குறிப்புகள்‌ நிரம்ப உடையது. சிந்தாமணி 
இசைக்‌. களஞ்சியமாகச்‌ சிறக்கிறது. காந்தருவதத்தையோடு 
யாழிசைப்‌ போட்டிக்கு வந்த சீவகன்‌, இது அழுகிய மரம்‌, இது 
இடி யேறுண்டது; இது புண்ணுற்ற மரம்‌, இது வெந்த மரம்‌, 
இது நீரிடை நின்றது என்று தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட யாழ்‌ 
களையெல்லாம்‌ ஒன்வொன்றின்‌ குற்றம்‌ குறிப்பிட்டு குறை 
உணர்த்தி நல்ல யாழைப்‌ பெற்று அதில்‌ சிக்கிய மயிர்‌ நீக்கி 
வேறு நரம்பினைக்‌ கட்டி இசைத்தானாம்‌. சுரமஞ்சரியை 
இசைபாடி வெல்கிறான்‌. 


1046 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


முதலாம்‌ மகேந்திரனின்‌ குடுமியான்‌ மலைக்‌ கல்வெட்டு 
இங்கே குறிப்பிடத்‌ தக்கது. ஒரு பாறையில்‌ உளது; எதிரே ஒரு 
சமதளம்‌ நடனமேடை, இது நாட்டியத்துக்கான இசைக்குறிப்பு 
எனப்படுகிறது. இதில்‌ வரும்‌ ருத்ராசாரியார்‌ நட்டுவனாராக 
இருக்கலாம்‌. 'எட்டிற்கும்‌ ஏழிற்கும்‌ இவையுரிய' என்பதில்‌ ஏழு 
ஏழு சுரங்களையும்‌, எட்டு-தாள வகைகளையும்‌ குறிப்பதா 
கலாம்‌. இதில்‌ ஷட்ஐ கிராமம்‌, மத்திய கிராமம்‌ (இராமம்‌ - 
இசைக்‌ கூட்டம்‌), காந்தாரம்‌ கைசிக மத்தியமம்‌, பஞ்சமம்‌, 
சதாரிகம்‌ என்ற பண்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. இவை ஓவ்‌ 
வொன்றும்‌ நான்கு வகையாகப்‌ பாடப்படுவன என்ற குறிப்பும்‌ 
காணப்படுகிறது. பாடும்‌ முறையும்‌ பொறிக்கப்பட்ளெது: 
எழுத்துக்கள்‌ தமிழ்‌ எழுத்துக்களாய்‌ இல்லாமல்‌ இசைக்குரிய 
சங்கேதங்களாய்‌ அமைகின்றன; எழுத்தின்‌ மேலுள்ள கோடுகள்‌ 
இசைக்‌ குறிகளாம்‌. இதில்‌ வரும்‌ 'சாதாரிப்‌ பண்‌' பாண 
பத்திரருக்காக இஜைவன்‌ விறகுவெட்டியாகச்‌ சொன்று பாடி 
ஓடுமாறு செய்த பண்ணாகும்‌. திருமயத்திலும்‌ ஓர்‌ இசைச்‌ ௧ல்‌ 
வெட்டு இருந்து தேய்ந்து போனது, 


சோழர்‌ காலம்‌ : ஒன்பதாம்‌ திருமுறையில்‌ இடம்பெற்ற 
கண்டராதித்தர்‌,கருவூர்‌ த்தேவர்‌ போன்றார்‌ நாயன்மார்களைப்‌ 
பின்பற்றி இசைப்பாக்கள்‌ திருவிசைப்பா பாடினார்‌. மூவர்‌ 
பாடாத “சாளா பாணி' எனும்‌ புதிய பண்‌ இதில்‌ இடம்பெற்‌ 
றுளது. பதினோராத்‌ திருமுறையில்‌ சந்தத்தான்‌ இயன்ற 
்‌ கோயில்‌ நான்மணி மாலை இடம்‌ பெறுகிறது. அருணகிரியாரின்‌ 
சந்தப்பாக்களுக்கு இது ஊற்று நிலை எனலாம்‌. கல்லாடம்‌ 
இசைச்‌ செய்திகள்‌ பல கொண்டது; இசைக்குரிய பத்து அழகு, 
பாடுவோரின்‌ குற்றங்கள்‌ குறிப்பிடப்படுகின்றன. 


முதலாம்‌ ராசராசன்‌ _விழைந்தாங்கு மறைந்திருந்த 
தேவாரப்‌ பாசுரங்களை வெளிப்படுத்தி, பண்ணடைவு தெரி 
யாது திருநீலகண்ட யாழ்ப்பாணர்‌ வழிவந்த திரு. எருக்கத்தம்‌ 
புலியூர்‌ அம்மையார்‌ துணை கொண்டு பண்‌ வகுத்துப்‌ பரவச்‌ 
செய்தார்‌. அதேபோல்‌ நாதமுனிகள்‌ தம்‌ மருகர்‌ (மேலை- 
கமையகத்தாழ்வான்‌) என்ற இருவர்க்குப்‌ பண்‌ பயிற்றுவித்து 
நாலாயிரப்‌ பிரபந்தத்தைப்‌ பரவும்‌ வகை செய்தார்‌. ராசராசன்‌ 
கோயில்களில்‌ தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ பாடச்‌ செய்து போற்‌ 
றினான்‌. முதற்‌ குலோத்துங்க சோழன்‌ இசை நூல்‌ இயற்றித்‌ 
தன்‌ முதல்‌ தேவி ஏழிசை வல்லபி கொண்டு பாடச்‌ செய்தான்‌ 
எனப்‌ பரணிநூல்‌ பாடுகிறது. 


மது. ச. விமலானந்தம்‌ 1047 


பெரிய புராணத்தில்‌ இசை நுட்பக்‌ குறிப்புகள்‌ தெளிவு 
படினும்‌ இசை மரபு அருகத்‌ தொடங்கியமை அறியமுடிகிறது. 
ஞானசம்பந்தர்‌ *கானத்தின்‌ எழு பிறப்பாகக்‌ காட்டப்பெறு 
கிறார்‌. ஆனாய நாயனார்‌ குழலிசையில்‌ அகலம்‌ மெய்மறந்து 
லயிப்பது கூறப்‌ பெறுகிறது. திருநீலகண்ட யாழ்ப்பாணரின்‌ 
யாழ்த்‌ திறம்‌ பேசுகிறது. சுந்தரர்‌ அன்னையின்‌ பெயரே இசை 
ஞானியார்‌. திருக்கோலக்காவில்‌ சம்பந்தர்க்குப்‌ பொற்றாளம்‌ 
அருளியமை குறிப்பிடப்படுகிறது. சேக்கிழார்‌ முல்லை, 
இந்தளம்‌, பழம்‌ பஞ்சுரம்‌ எனும்‌ மூன்று பண்களைச்‌ சிறப்பிக்‌ 
கிறார்‌. 


தெளலதாபாத்‌ சிம்மணர்‌ அவைப்‌ புலவர்‌ நிசங்க சாரங்க 
தேவர்‌ (1210-47) தமிழகம்‌ போந்து தேவாரப்‌ பண்களை 
நன்குணர்ந்து தாம்‌ இயற்றிய “சங்கத ரத்நாகரம்‌' என்ற வட 
மொழி நூலில்‌ 14 பண்களைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இதுவே 
இன்றைய இசைஞர்கட்கெல்லாம்‌ வேதம்‌! பெரும்பற்றப்‌ 
புலியூர்‌ நம்பி “சாதாரி பாடின திருவிளையாடல்‌” என்றும்‌, 
- பரஞ்சோதி முனிவர்‌ “விறகு விற்ற திருவிளையாடல்‌,” பலகை 
யிட்ட தருவிளையாடல்‌' திருமுகம்‌ கொடுத்த திருவிளையாடல்‌ 
பகுதிகள்‌ இசைத்திறம்‌ விளக்குவன. 


அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ எனும்‌ சந்தமிகு செந்தமிழ்ப்‌ 
பாக்களைப்‌ பாடித்‌ தமிழிசை வளர்த்தார்‌. இவர்‌ பாக்களே 
தாளக்‌ கலைக்கு” வேதமாக விளங்குகிறது. வடமொழில்‌ 
தாள இலக்கணங்கள்‌ பல இருப்பினும்‌ அவற்றிற்குப்‌ பிரமாண 
நூல்கள்‌ இல்லை, தமிழுக்குத்‌ தான்‌ வரவேண்டும்‌. இருப்புகழே 
தாள இலக்கம்‌; இசைச்‌ சுரங்கம்‌. முருகன்‌ புகழ்பாடுவது. 
ராகத்தில்‌ உறைபவன்‌ முருகனே. இப்பாடல்களில்‌ இயம்பப்‌ 
பெறாத இசைச்‌ செய்திகளே இல்லை எனலாம்‌. பூதவேதாளவங்‌ 
கள்‌ பாடும்‌ பண்களும்‌, போடும்‌ தாளங்களும்‌ 18 திருவகுப்புப்‌ 
பாடல்களால்‌ தெளியலாம்‌. ஒரே பாடலில்‌ 12 இசைக்‌ கருவி 
கள்‌, 17 பண்கள்‌, பல தாளங்கள்‌ அடுக்கி விடுகின்றார்‌. 


்‌ 13-16 நூற்றாண்டுகளில்‌ தமிழகம்‌ அயலவர்‌ படையெடுப்‌ 
பால்‌ அமைதி இழந்திருந்தது. இசைத்தமிழ்‌ வளர வாய்ப்‌ 
பில்லாது போயிற்று. வடமொழி இசை வாழ்வு பெற்றது. 
“மேள கர்த்தா' எனும்‌ இசை நூலை இயற்றினர்‌ வடமொழி 
வல்லார்‌. பழம்‌ 'பண்கள்‌ மறக்கப்பட்டன. புதிய ராகங்கள்‌ 
புகுந்தன. இந்த ராகங்கள்‌ பழைய பண்களின்‌ புதிய வார்ப்பே 
என்பது புறக்கணிக்கப்பட்டது. “தமிழிசை ஏற்பாடும்‌ ஆரிய 


1048 தமிழ்‌ இலக்கிய லரலாறு 


சங்கத ஏற்பாடும்‌ ஒரு காலத்தில்‌ தம்முட்‌ சந்தித்துக்‌ கலந்து 
கர்நாடக சங்கீதம்‌ என்னும்‌ ஏற்பாடாய்த்‌ திரிந்தன என்பதும்‌, 
அதற்கு அடிப்படை தமிழிசை ஏற்பாடே என்பதும்‌ நன்கு 
விளங்கும்‌. தமிழிசை ஏற்பாட்டில்‌ இசை நுணுக்கம்‌ சிற்றிசை 
பேரிசை பெருதாரை பெருங்குருகு முதலிய இசைநூல்கள்‌ 
கி.பி. முதல்‌ நூற்றாண்டில்‌ இருந்த ஆரிய சங்கீத ஆசிரியாகிய 
பரத முனிவர்க்கு முந்தியே இருந்தன என்றும்‌ அடியார்க்கு 
நல்லார்‌ முதலிய உரையாசிரியர்கள்‌ குறிப்பிட்டதிலிருந்து அறி 
கிறோம்‌. ஆனால்‌ 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ இருந்த சாரங்க 
தேவருக்குப்‌ பின்பு, தமிழில்‌ இசை இலக்கணம்‌ எழுதப்பட்ட 
தாகத்‌ தெரியவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ “இரண்டு ஏற்பாடு 
களும்‌ கலப்புண்டு, தமிழ்ப்‌ பண்கள்‌ பல வடமொழிப்‌ பெயர்‌ 
கள்‌ பூண்டு வடமொழியில்‌ சங்கீத இலக்கணங்கள்‌ எழுதப்பட்டு 
வந்தமையால்‌, தமிழிசைக்குத்‌ தனியான இசை இலக்கணம்‌ 
எழுதுதல்‌ அவசியமில்லை எனக்‌ கண்டு அவ்விலக்கணம்‌ எழுதும்‌ 
வேலை விடப்பட்ட தாயிருக்க வேண்டும்‌ என உய்த்துணாலாம்‌' 
என்கிறார்‌ திருவனந்தபுரம்‌ இசைச்‌ செல்வர்‌ இலக்குமணப்‌ 
பிள்ளை. “நம்‌ பண்டைய இசைத்தமிழே கருநாடக சங்கீத 
மாக வழங்கி வருகிறது' என்று தண்டபாணி -தேசிகர்‌ போன்‌ 
றார்‌ கருதுகின்றனர்‌. 


நாயக்க மராட்டிய மன்னர்கள்‌ காலத்தில்‌ பூதுவகையான 
இசைப்பாக்கள்‌ புறப்பட்டன; அவை *சாகித்தியங்கள்‌' எனப்‌ 
படுகின்றன. ராகத்தை முதலாகக்‌ கொண்டது சங்கீதம்‌; 
சங்கீ தத்தோடு பாட்டுக்களும்‌ இணைவது சாகித்தியம்‌. கீர்த்த 
னங்கள்‌ ளெம்பின. சங்கீத மும்மூர்த்திகள்‌ தியாகையர்‌ (1767- 
1847), யாம சாஸ்திரிகள்‌ (1762-1827), மூத்துசாமி தீட்சிதர்‌ 
(1776-1835) கீர்த்தனங்கள்‌ பாடினர்‌. ஆனால்‌ அவை தமிழ்ப்‌ 
பாக்கள்‌ அல்ல. தெலுங்கும்‌ வடமொழியுமாகும்‌. இம்மூவரும்‌ 
கருநாடக சங்கத மும்மூர்த்திகள்‌ என்றேத்துகின்றனர்‌. 
நாளடைவில்‌ கர்நாடக இசை என்றால்‌ தெலுங்குப்‌ பாக்களே 
என்றொரு மயக்கமும்‌ மேவியது. ' மன்னர்கள்‌ மொழி 
தெலுங்கு-ஆ;தலின்‌ தெலுங்குப்‌ பாக்களே “செல்வாக்குப்‌ ' 
பெற்றன! ” 


அப்படியாயின்‌ தொன்று தொட்டு வரும்‌ தமிழிசை எங்கே 
போனது? புதுவதாக வந்த இது எங்கிருந்து முளைத்தது? 
வானத்திலிருந்து குதித்ததா? அல்லது வித்தை காட்டுபவன்‌ 
மாங்காய்ச்‌ செடி திடுமெனக்‌ காட்டுவது போன்று வந்து 
விட்டதா? வழக்கம்‌ போல்‌ தமிழர்கள்‌ தரங்கிவிட்டார்கள்‌? 


'மது ௪. விமலானந்தம்‌ 1049 


இது எப்படி இருக்கின்ற தென்றால்‌ காத்திருந்தவன்‌ 
பெண்டாட்டியை நேற்று வந்தவன்‌ கொண்டு போன கதை 
யாக இருக்கிறது. எதையும்‌ போற்றிப்‌ பேணி உரிமை கொண் 
டாடும்‌ ஒண்மை தமிழரிடம்‌ இல்லாமையே இதற்கு ஏது என 
லாம்‌. ரக 


இந்த மும்மூர்த்திகட்கு முன்பு ஒரு நூற்றாண்டின்‌ 
முன்னமே ஒரு தமிழப்‌ பாட்டன்‌ இருந்திருக்கிறான்‌. 
கீர்த்தனம்‌ என்ற பல்லவி-அநுபல்லவி சரணம்‌ என்ற அமைப்‌ 
பினைத்‌ தோற்றுவித்தவரே அவர்தாம்‌ என்பதெல்லாம்‌ 
வழக்கம்‌ போல நாமும்‌ மறந்தோம்‌; அவர்களும்‌ மறைதது 
விட்டனர்‌. தமிமுக்கும்‌-தமிழ்‌ நாட்டுக்கும்‌ கர்நாடக சங்கீதத்‌ 
துக்கும்‌ எவ்விதத்‌ தொடர்புமில்லை என்ற நிலையை உருவாக்கி 
விட்டனர்‌! 


சீர்காழி முத்துத்தாண்டவர்‌ (1525-1600), மாரிமுத்தாப்‌ 
பிள்ளை (1712-87) அருணாசல கவிராயர்‌ (1711-78) இம்‌ 
மூவரும்‌, சங்கத மும்மூர்த்திகட்கும்‌ (1762-1847) முற்தையர்‌. 
பின்னர்‌ தோன்றிய ஐயரையும்‌ சாஸ்திரியையும்‌ தீட்‌சிதரையும்‌ 
சிக்கெனப்‌-பிடித்துக்‌ கொண்டு தலைமேற்‌ கொண்டு கொண்‌ 
டாடி போற்றிப்‌ பரவி பரப்பி வருகின்றனர்‌. ஆனால்‌ நற்‌ 
றமிழரோ உணர்வின்றி உரிமை மறந்து ஏற்றுப்‌ போற்றாது 
கோட்டை விட்டனர்‌. அறிஞர்‌ மு. அருணாசலம்‌ அவர்கள்‌ 
கருநாடக சங்கீத ஆதி மும்மூர்த்திகள்‌ பற்றி பேசியும்‌ எழுதி 
யும்‌ நூல்‌ வெளியிட்டும்‌ நமக்கு இன்னும்‌ நல்லுணர்ச்சி வர 
வில்லை! பாபநாச முதலியார்‌ (1650-1725) இசைத்‌ தொண்டு 
புரிந்துளார்‌. பள்ளு குறவஞ்சி போன்ற சிற்றிலக்கியங்கள்‌ 
இசை இலக்கியங்களே? 


19ஆம்‌ நூற்றாண்டில்‌ தமிழிசை வளர்த்தவர்கள்‌ கோபால 
கிருட்டிண பாரதியார்‌, முன்சீபு வேதநாயகம்‌ பிள்ளை, 
அனந்தபாரதி, கனம்‌ கிருஷ்ணையர்‌, சுப்பராமையர்‌, கவி 
குஞ்சரபாரதி போன்றார்‌. இரா மலிங்க அடிகள்‌ நாமாவளி 
களும்‌ ீர்த்தனங்களும்‌ பாடியுள்ளார்‌. காவடிச்‌ சிந்துபாடி 
புதுமை செய்தார்‌. 


20 ஆம்‌ நூற்றாண்டில்‌ : முப்பெரும்‌ பெரியா ர்‌ க ள்‌ 
த்மிழிசைக்குப்‌ பெருந்தொண்டாற்றியுள்ளனர்‌. படைப்பால்‌ 
இருசுடர்கள்‌ ஆபிரகாம்‌ பண்டிதரும்‌ விபுலானந்தரும்‌) பணி 
யால்‌ அணி செய்பவர்‌ செட்டி நாட்டரசர்‌. ஓர்‌ இயக்கத்தையே 


1050 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தொடங்கி தமிழிசைக்கு மறுவாழ்வு தந்தார்‌. பாரதி, 
பாவேந்தர்‌ ,கவிமணி மூவர்‌ இசைப்பாக்கள்‌ இயற்றித்‌ தந்தனர்‌. 
- இவரைத்‌ தொடர்ந்து எண்ணற்ற கவிஞர்கள்‌ இசைப்‌ பாடல்‌ 
கள்‌ இயற்றி இசைத்‌ தமிழுக்குத்‌ தொண்டாற்றி வருகின்றனர்‌. 
கவியோகி சுத்தானந்த பாரதியார்‌, தூரன்‌, சரவணபவா 
னந்தர்‌, சுத்த சத்துவானந்தர்‌ போன்றார்‌ குறிப்பிடத்‌ 
தக்கோர்‌. 


தமிழிசை இயக்கம்‌ : தனித்தமிழ்‌ இயக்கம்‌ கண்டார்‌ தமிழ்‌ 
மலையார்‌-மறைமலையடிகள்‌. தமிழிசைக்கு இயக்கம்‌ கண்டது 
இன்னொரு மலை அண்ணாமலை; ராஜாசர்‌ அண்ணாமலை 
செட்டியார்‌. தமிழிசையானது வரலாற்றுக்கும்‌ எட்டாத 
தொன்மையதாய்‌ இருந்தும்‌, 7ஆம்‌ நூற்றாண்டு தொடங்கி 
இசைப்பாக்கள்‌ ஏராளமாக இருந்தும்‌, இந்த நூற்றாண்டின்‌ 
காற்கூறு தொடங்கி ஒருகால்‌ நூற்றாண்டு (25-50) இசை 
மேடைகளில்‌ அதுவும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தமிழிசைப்‌ பாடல்கள்‌ 
பாடுவது மிகமிக அருகி அத்திப்‌ பூத்தாற்போல்‌ இருந்தாலும்‌ 
இருக்கும்‌, இல்லாமலே போயினும்‌ போகும்‌. நான்கு மணி 
நேரம்‌ நடந்தால்‌ அதில்‌ முக்காலே மூணு வீசம்‌' நேரம்‌ வேற்று 
மொழிப்‌ பாடல்கள்‌ பாடி, கடைசியோ கடைசியாக பாடு 
வோரும்‌ கேட்போரும்‌ களைத்துச்‌ சளைக்கும்‌ நேரத்தில்‌ 
“துக்கடா” என்று பேருக்கு இரண்டொரு தமிழ்ப்பாக்கள்‌ 
பாடப்‌ பெறும்‌. இது தமிழ்‌ நாட்டில்‌ தமிழர்‌ மத்தியில்‌ தாய்த்‌ 
தமிழை அவமானப்‌ படுத்துவதாக இருந்தது. 


தமிழிசைக்கும்‌ கருநாடக இசைக்கும்‌ இம்மியும்‌ சம்பந்தம்‌ 
இல்லை; தமிழர்க்கும்‌ இதுக்கும்‌ தொடர்பே இல்லை, தமிழ்‌ 
நாட்டில்‌ பிறவாத இசை, தமிழர்க்கு இது தெரியாது வாராது 
என்‌ ற ஒரு நினைப்பும்‌ நிலவியது. இது தமிழ்‌ நெஞ்சங்களை 
உளையச்‌ செய்து வந்தது. தமிழர்‌ தாம்‌ : நெல்லிக்காய்‌ 
மூட்டைகளாயிற்றே! மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள்‌ 
பேசுவோமே தவிர தன்மானங்‌ கொண்டு தகர்‌ த்தெறியும்‌ 
துப்பும்‌ துணிவும்‌ இன்‌ றித்துவண்டனர்‌ பெற்றோமில்லை.இதற்கு 
உணர்ச்சியூட்டி ஊக்கம்‌ கொடுக்கும்‌ ஓர்‌ அருஞ்‌ சக்தி தேவைப்‌ 
பட்டது. அதுதான்‌ அண்ணாமலைப்‌ பெருஞ்சக்தி. 


அரசர்‌ தம்‌ தாய்மொழியின்‌ ஒரு கூறாகிய தமிழிசை புறக்‌ 
கணுக்கப்‌ படுவது கண்டு பொங்கினார்‌; தமிழரெலாம்‌ வருந்தி 
வாடுவது கண்டு வழிநடத்த முனைந்தார்‌. 1941 அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பட்டமளிப்பு விழாவில்‌ பதினாயிரம்‌ 


ம்து. ச. விமலானந்தம்‌ 1051 


வழங்கித்‌ தமிழிசைப்‌ பனுவல்களையெல்லாம்வெளியிட த்‌ தரண்‌ 
டினார்‌. அன்றோடு நின்றுவிடாது 14-8-41இல்‌ அண்ணாமலை 
நகரில்‌ முதல்‌ தமிழிசை மாநாடு கூட்டினார்‌. மூன்று நாட்‌ 
களும்‌ தமிழிசைவாணர்கள்‌ முழுதும்‌ தமிழ்ப்‌ பாக்களே பாடி 
னர்‌. பாடல்‌ இயற்றியோர்க்கும்‌ இசைப்போர்க்கும்‌ பரிசுகள்‌ 
வழங்கப்‌ பெற்றன. . 


[இதன்‌ முன்னமே 29லேயே அண்ணாமலையில்‌ *இசைக்‌ 
கல்லூரி' தோற்றியதும்‌, அங்கு நான்காண்டுகள்‌ பயின்றால்‌ 
“சங்கீத பூஷணம்‌” பட்டம்‌ பெறுவதும்‌, இசைப்‌ பாடற்‌ தொகுதி 
களும்‌ இலக்கணத்‌ தொகுதிகளும்‌ 50க்கு மேல்‌ வெளியிட்டு வரு 
வதும்‌ நினைக்கத்‌ கக்கன.] 


மூலை முடுக்குகளில்‌ இருந்தெல்லாம்‌ கண்டனங்களும்‌ 
எதிர்ப்புக்‌ கணைகளும்‌ வந்தன, இயக்கத்தை ' எதிர்த்து 
எழுதினர்‌, பேசினர்‌. “தமிழ்‌ மொழி இசை பாடுதற்கு ஏற்ற 
தன்று; தமிழில்‌ நல்ல கீத வர்ணங்கள்‌ கீர்த்தனங்களும்‌ இல்லை. 
இசைக்கு மொழியானது அவசியமில்லை' என்றனர்‌. 


இதற்கு அரசர்‌ தெளிவாக-திருத்தமாகத்‌ தந்த மறுமொழி 
ஈதாம்‌: (தமிழ்‌ மொழி இசை பாடுதற்கு ஏற்றதன்று என்பதும்‌, 
தமிழில்‌ இசைப்‌ பாடல்கள்‌ இல்லையென்பதும்‌ அறியாமலோ 
வேண்டுமென்றோ கூறுங்‌ கூற்றுக்களாம்‌. கத வர்ணங்கள்‌ 
இல்லை யென்றால்‌ இயலிசைப்‌ புலவர்களால்‌ எளிதாக ஆக்கிக்‌ 
கொள்ளலாம்‌. 


இசைக்கு மொழி அவசியமில்லையாயின்‌, யாழ்‌ பிடில்‌ 
முதலான இசைக்‌ கருவிகளின்‌ வாயிலாகக்‌ கேட்கப்படும்‌ 
இசையே அமையும்‌. வாய்ப்பாட்டுப்‌ பாடப்படுவது எதற்கு? 
அவ்‌ வாய்ப்பாட்டிலும்‌, இராகங்களை ஆலாபனஞ்‌ செய்தல்‌ 
சுரம்பாடுதல்‌ என்ற இவையே போ துமல்லவா? கீர்‌ த்தனங்களை 
ஏன்‌ பாடுதல்‌ வேண்டும்‌? 


ஒரு மொழியில்‌ அமைந்த பாடல்களோடு இயைத்துப்‌ 
பாடப்படும்‌ இசையே சிறந்தது என்றால்‌, அம்மொழி யாதாய்‌ 
இருக்கலாம்‌? எந்த நாட்டிற்கும்‌ பொதுவாக அந்தந்த நாட்டு 
மக்களா ற்‌ பேசப்படும்‌ தாய்மொழியில்‌ அமைந்த பாடல்களைப்‌ 
பாடுவதுதானே இயற்கை? பாடுவோருக்கும்‌ கேட்போருக்கும்‌ 
இசையின்பத்தையும்‌ பபொருட்சுவையையு ம்‌ ஒருங்கே 
ஊட்டவல்லது தாய்மொழிப்‌ பாடல்‌ அன்றோ? அஃது உடன்‌ 
பாடாயின்‌, தமிழ்‌ மொழியைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்ட 


10௦2 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மக்கள்‌ பெருந்திரளாகக்‌ கூடியிருக்கும்‌ அவையில்‌, அவர்கள்‌ 
அறிந்த மொழிப்‌ பாடல்களைப்‌ பாடி அவர்களை 
இன்புறுத்த வேண்டுவது இசைவாணர்கள்‌ கடமையல்லவா? 
்‌ பிறமொழி இசைப்பாடல்கள்‌ என்‌ செவியைத்‌ தொட்டனவே 
யன்றி, உள்ளத்தைத்‌ தொடவில்லை” என்று மகாகனம்‌ சீநிவாச 
சாஸ்திரியாரவர்கள்‌ கூறிய உண்மையை யாராலும்‌ மறக்க 


முடியுமா? 


இப்போது இசையரங்குகளில்‌ வேற்று மொழிப்‌ பாடல்‌ 
களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ நேரத்தைத்‌ தமிழ்ப்‌ பாடல்களுக்கும்‌, 
தமிழ்ப்‌ பாடல்களுக்காக ஒதுக்கப்படும்‌ நேரத்தை வேற்று 
மொழிப்‌ பாடலுக்கும்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதே என்‌ 
விருப்பம்‌. இசை கேட்க வரும்‌ பொதுமக்களுக்கு அறங்கள்‌ 
ஒழுக்கங்கள்‌ நாட்டு மொழிப்‌ பற்று கடவுள்‌ உண்மை முதலான 
உயர்‌ கருத்துக்கள்‌ செறிந்த தாய்மொழிப்‌ பாடல்களை இசை 
யோடு கலந்து ஊட்ட வேண்டும்‌. சிலவேனும்‌ அவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ பதியுமானால்‌, அவர்கள்‌ நாளடைவில்‌ நல்ல பண்‌ 
பாடு உடையவராவார்கள்‌. ஆகவே, நம்‌ நாடும்‌ மக்களும்‌ 
மொழியும்‌ நலம்‌ பெறுதல்‌ வேண்டுமென்று கருதியே, இத்‌ 
தமிழிசை இயக்கம்‌ தொடங்கப்‌ பெற்றிருக்றெது. 


இவற்றைச்‌ செயற்படுத்த சென்னையில்‌ தமிழிசைச்‌ சங்கம்‌ 
30,000 வழங்கி நிறுவினார்‌. சர்‌. ஆர்‌. கே. சண்முகம்‌ 
செட்டியார்‌, கோவை சி. எஸ்‌. இரத்தினசபாபதி முதலியாரும்‌ 
உறுதுணை .புரிந்தனர்‌. ஐந்து லட்சம்‌ வைப்பு நிதியாகக்‌ 
குவிந்தது. 43இல்‌ அதன்‌ சார்பாக “இசைக்‌ கல்லூரி” எழுந்தது. 
நான்காண்டு பயின்று “இசைச்‌ செல்வர்‌”, ஐந்தாண்டு கற்று 
'இசைமணி' பட்டம்‌ பெறலாம்‌. 48 தொடங்கி ஓவ்வோ 
ராண்டும்‌ திசம்பர்‌ திங்களில்‌ பத்து நாட்கள்‌ பெருவிழா நடக்‌ 
கிறது. இசையரங்கோடு, 'பண்டைத்‌ தமிழிசை மரபினைத்‌ 
தெரிந்து கோடற்கு உறுதுணையாவன தேவாரப்‌ பண்களே” 
என்பது கருதி தேவாரம்‌ “வல்லோர்‌ கூடி கருநாடக இசைக்கும்‌ 
தேவாரப்‌ பண்களுக்கும்‌ உள்ள ஒற்றுமை வேற்றுமை அறிந்து 
பழந்தமிழ்ப்‌ பண்களை இக்கால ராகங்கள்‌ வழி அறியும்‌ 
'பண்ணாராய்ச்சி'யும்‌ நடைபெறுகிறது. தலைமை தாங்குப 
வர்க்கு ஆண்டுதோறும்‌: “இசைப்பேரறிஞர்‌” என்ற பட்டம்‌ 
நல்கப்படுகிறது. நிகழ்ச்சி விவரங்கள்‌ இசைப்புலவர்‌, புரவலர்‌ 
_ பற்றிய குறிப்புக்களோடு தமிழிசை மலர்கள்‌ வெளியாஇன்றன. 
இசைக்கலை இயலக்‌ கட்டிடக்‌ கலைகனிய “அண்ணாமலை 
மன்றம்‌' சென்னையில்‌ அண்ணாந்து நிற்கிறது. ப 


மது. ச. விமலானந்தம்‌ 1053 


டி.கே.சி. ராஜாஜி, கல்கி போன்றார்‌ நல்லாதரவு தந்தனர்‌ . 
தமிழிசை இயக்கத்‌ தளபதியாகத்‌ திகழ்ந்தவர்‌ சொ. முருகப்பா. 
சா. கணேசன்‌ 4171இல்‌ காரைக்குடி தமிழிசைச்‌ சங்கம்‌ தொடங்கி 
னார்‌. சன்ன அண்ணாமலை 24-10-41] இல்‌ தேவகோட்டையில்‌ 
தமிழிசை மாநாடு நடத்தினார்‌. செட்டி நாட்டரசர்‌ புரப்பில்‌ 
தேவகோட்டையில்‌ தமிழிசைப்‌ பள்ளி 42இல்‌ தோன்றியது. 
44இல்‌ வலம்புரியில்‌ தமிழிசை மாநாடு; 46இல்‌ காரைக்குடியில்‌ 
முத்துத்தாண்டவர்‌ விழா. முல்லை முத்தையா ராஜாஜி, 
சர்‌. ஆர்‌. கே. எஸ்‌, பாரதிதாசன்‌, அண்ணா ஆகியோர்‌ வெளி 
யிட்ட தமிழிசை பற்றிய கருத்துக்களைத்‌ தொகுத்து “எது 
இசை?” எனும்‌ அருதூல்‌ வெளியிட்டார்‌ 46இல்‌. பொதுவாக 
நகரத்தார்‌ நற்றமிழிசைக்கு நற்றுணை புரிந்தனர்‌ எனலாம்‌, 
தமிழில்‌ பாட மறுத்த அரியக்குடி, செம்மங்குடி, முசிறி 
போன்றாரைச்‌ செட்டி நாட்டு எல்லைக்கு அழைப்பதில்லை 
எனக்‌ கங்கணம்‌ பூண்டனர்‌. சிற்றூரெல்லாம்‌ தமிழினச 
அரங்கும்‌, பிரசாரமும்‌ நிகழ்த்தினர்‌. செட்டி நாட்டு இசைஞர்‌ 
பலர்‌ தமிழிசை பாடி வளர்க்கவும்‌ செய்தனர்‌. தேவகோட்டை 
இராம வெள்ளையப்பன்‌ கோவைப்‌ பகுதிகளில்‌ பல இசைச்‌ 
சங்கங்கள்‌ தோன்றக்‌ காரணர்‌. 

அண்ணாமலை அரசர்‌ : 30-9-1881-—15-6-1948. கானாடு 
காத்தான்‌. முத்தையா செட்டியார்‌: மீனாட்சியம்மை. 1895இல்‌ 
மணம்‌. பள்ளத்தூர்‌ பழநியப்ப செட்டியார்‌ மசுள்‌ சதை ஆச்சி. 
1901-10 அண்டுகளில்‌ உழைத்துத்‌ தென்னாட்டுக்‌ குபேரர்‌ 
ஆனார்‌. 10-13 காரைக்குடி நகராண்மைக்‌ கழகத்‌ தலைவர்‌. 
16-19 சென்னை சட்ட மன்ற உறுப்பினர்‌. 21-35 இந்திய 
அரசாங்கச்சபை உறுப்பினர்‌. 5-5-1934 சிதம்பரம்‌ கோவிந்த 
ராசப்பெருமாள்‌ கோயிலைச்‌ செப்பனிட்டுக்‌ குடமுழுக்‌ காட்டி 
னார்‌, 28-5-1939இல்‌ இளையாற்றங்குடி கல்யாணி அம்மைக்‌ 
கோயில்‌ குடமுழுச்கு. 1917இல்‌ சென்னையில்‌ நாட்டுக்‌ 
கோட்டை நகரத்தார்‌ சங்கம்‌ நிறுவல்‌. 11இல்‌ இங்கிலாந்து 
சென்று ஜந்தாம்‌ ஜார்ஜ்‌ மன்னர்‌ முடிசூட்டு விழாவில்‌ கலந்து 
15இல்‌ ஐரோப்பாவில்‌ கண்டன கொண்டு கானாடுகாத்தான்‌ 
மாளிகை அமைத்தல்‌. 35இல்‌ மீண்டும்‌ இங்கிலாந்து பிரான்சு, 
அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி செல்லல்‌. 
20இல்‌- மீனாட்சி ஆங்லைக்கல்லூரி. ராமசாமி செட்டியார்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தொடங்கி 22இல்‌ திருவேட்கள த்தில்‌ 
கல்லூரி தொடங்கல்‌. 27இல்‌ மீனாட்சி தமிழ்க்‌ கல்லூரி : 
தோற்றுதல்‌. 29இல்‌ இசைக்கல்‌ லூரி எழுந்தது. 11-10-1928இல்‌ 


த. இ.ட7 


1054 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மசோதா நிறைவேறியது. முதல்‌ துணை வேந்தர்‌ மகாகனம்‌ 
சீனிவாச சாஸ்திரியார்‌. 572 ஏக்கரில்‌ அமைவது. 50லட்சம்‌ 
அளித்துளார்‌. 29இல்‌ அண்ணாமலை நகர்‌-பல்கலைக்‌ கழகம்‌ 
உருவாதல்‌. 


11இல்‌ ராவ்பகதூர்‌, 28இல்‌ திவான்‌, 23இல்‌ சர்‌, 29இல்‌ 
பரம்பரை ராசா, 32இல்‌ சென்‌. ப. ௧. எல்‌. எல்‌. டி, 42இல்‌ 
அண்‌.ப.கடி.லிட்‌.பட்டம்‌. 28-9- -41இல்‌ அறுபானாண்டு நிறைவு 
விழா. இவருக்கு இதயம்‌ கல்விப்பணி. இரு கண்கள்‌ தமிழ்த்‌ 
தொண்டும்‌ தமிழிசை பரப்பலும்‌. அண்ணாமலையில்‌ அருந்‌ 
தமிழுக்கே முதன்மை தந்து தமிழறிஞர்களைத்‌ தேடிக்‌ 
கொணர்ந்து சேர்த்தார்‌. உ.வே.சா, விபுலானந்தர்‌, நாவலர்‌ 
பாரதியார்‌, பண்டிதமணி, கா.சு. பிள்ளை, தெ.பொ.மீ, 
ராகவையங்கார்‌, நாவலர்‌ நாட்டார்‌ போன்றாரை வரவேற்றுத்‌ 
தமிழ்‌ மயமாக்கல்‌, 


1000 ஏக்கரில்‌ செட்டிநாடு” எனும்‌ புது நகரினை உருவாக்‌ 
கினார்‌. 10 ஏக்கர்‌ பரப்பில்‌ அடையாற்றில்‌ சுடலொடு கலக்கு 
மிடத்தில்‌ செட்டி நாட்டரண்மனை அமைத்துளார்‌. இந்த 
நூற்றாண்டின்‌ இணையற்ற வள்ளல்‌; தமிழ்‌ நாட்டின்‌ 
தலைமைக்‌ கொடைஞர்‌; ஊக்கமது கைவிடேல்‌, திரை கடல்‌ 
ஒடியும்‌ திர்வியம்‌ தேடு, என்கடன்‌ பணிசெய்து டெப்பதே- 
என்ற மூன்று கொள்கையும்‌ மூச்சாகக்‌: கொண்டவர்‌. 
தன்னேரில்லாத்‌ தலைவர்‌. எண்ணித்‌ துணிபவர்‌; இண்ணி 
யாங்கு செய்பவர்‌. பழமை வளமும்‌ புதுமை நலமும்‌ போற்று 
பவர்‌. இனிதே பழகுபவர்‌. நினைவாற்றல்‌ மிக்கவர்‌. 


மக்கள்‌ எழுவர்‌. ஆண்‌ : மூவர்‌. 1..ராசா சர்‌ முத்தையா. 
செட்டியார்‌ 2. இராமநாதன்‌ செட்டியார்‌ (13), 3. சிதம்பரம்‌ 
செட்டியார்‌ (18). பெண்‌ -நால்வர்‌. உண்ணாமலை, லெட்சுமி: 
ஆச்சி. :இவர்‌ மசுனாரே .-இலக்‌இயச்‌ . சிந்‌ தனை : . தோற்றிய. 


ப.” லெட்சுமணன்‌, ப. சிதம்பரம்‌ , (மத்திய - அமைச்சர்‌), 
மீனாட்சி ஆச்சி, 


... நாளும்‌ நலிந்து மெலிந்து குற்றுயிராய்ச்‌ சிதைந்து செத்துக்‌ 
கொண்டிருந்த தமிழிசைக்குப்‌ புத்துயிர்‌ ஊட்டி வளர்த்து 
நிலை. நாட்டிய அண்ணாமலை அரசரைத்‌ 'தமிழிசைத்‌ தந்தை' 
என்றே சாற்ற வேணும்‌. குமிழிசைக்காக 11 லட்சம்‌ செலவு. 
செய்து பேணிப்‌ பாதுகாத்து. அருளிய அவருக்குத்‌ தமிழ்‌ கூறு 
நல்லுலகம்‌ என்றும்‌ நன்றி பாராட்டும்‌ கடப்பாடுடையது. ' 


மது. ச. விமலானந்தம்‌ 1055 


இராசா. சர்‌. முத்தையா செட்டியார்‌; 1905-84. செட்டி 
தாட்டரசர்‌. : 24இல்‌ பி.ஏ. பட்டம்‌ பெற்றார்‌, 32-88. 
£34-35 சென்னை மாநகராட்சியின்‌ முதல்‌ மேயர்‌. 30 முதல்‌ . 
சென்னை சட்டசபை உறுப்பினர்‌. 36-37 சென்னை மாகாண 
கல்வி-நலவாழ்வு அமைச்சர்‌. பச்சையப்பர்‌ அறக்கட்டளை 
யின்‌ தலைவர்‌. 12-6-41இல்‌ சர்‌” பட்டம்‌ அளிக்கப்‌ பெற்றது. 


..... ஏன்‌ தந்தையார்‌ தோற்றுவித்த பல்கலைக்‌ கழகத்தை 
வளர்ப்பதும்‌, தமிழுக்குத்‌ தொண்டு செய்வதும்‌, தமிழறிஞர்‌ 
களைப்‌ பாராட்டுவதும்‌ என்‌ வாழ்க்கையின்‌ இலட்சியம்‌'' என்‌ 
கிறார்‌ முத்தையவேள்‌. தமிழிசைச்‌ சங்கத்தின்‌ துணைத்‌ 
தலைவர்‌ என்ற வகையில்‌ இவர்‌ ஆற்றிய பல்வகைப்‌ பணிகள்‌ 
போற்றற்குரியன. இவரது பெருமுயற்சியால்‌ மதுரையில்‌ 
தமிழ்‌ இசை மன்றம்‌ கவினுறக்‌ கட்டி முடிக்கப்‌ பெற்று, தமிழ்‌ 
இசைச்‌ சங்கம்‌ இயங்கி வருகிறது. “தமிழிசைக்‌ காவலர்‌” 
பத்மபூஷண்‌. 


இரு மகன்கள்‌. மூத்தவர்‌ குமார ராஜா எம்‌. ஏ. முத்தையா 
செட்டியார்‌. இளையவர்‌ எம்‌.ஏ.எம்‌. இராமசாமி (1931) 
தமிழிசை இயக்கத்தை ஆக்க பூர்வமாக வளர்க்கிறார்‌. 
அண்ணாமலையின்‌ இணைவேந்தர்‌ 84 சூன்‌ முதல்‌. 


கருணாமிருத சாகரம்‌ : 1917. இரு , புத்தகங்கள்‌. முதற்‌ 
புத்தகம்‌ சுருதிகள்‌ பற்றியது; கருணானந்தர்‌ பொற்கடகம்‌ 
எனப்படும்‌. சங்கீதத்தின்‌ அடிப்படையாம்‌ சுருதி கூறி, அதன்‌ 
ஐயம்‌ போக்கி மேற்கோள்‌ தந்து; வழங்கி வரும்‌ அனுபோகங்‌ 
களையும்‌ திட்டமான அளவையும்‌ விளக்கியு தவிய கருணானந்த 
முனிவர்க்கு உரிமையாக்கப்‌ பெற்றது. இது 4 பகுதிகள்‌ 
கொண்டது. விவரம்‌ வருமாறு 1. இந்திய-சிறப்பாக தமிழிசை 
யின்‌ தொன்மை தன்மை பற்றி, 275பக்‌, 2. 22 சுருதிகள்‌ -ஒரு: 
ஸ்தாயியில்‌. வழங்கி வரும்‌ சுரம்‌ சுருதிகள்‌ பற்றி பலரது 
கருத்தும்‌ தெளிவும்‌ 238பக்‌. 3. தென்னகத்தில்‌ வழங்கிவரும்‌ 
இசைத்தமிழ்‌ சுருதிகள்‌ நுட்ப சுருதிகள்‌ பண்முறை, யாழ்‌ கிரக 
சுரமாற்றம்‌ பல சக்கரங்களில்‌ விளக்கிக்‌ காட்டல்‌. 255பக்‌. 
4. அயபாலையில்‌ உண்டாகும்‌ 12 சுரங்கள்‌, வட்டபாலையில்‌ 
உருவாகும்‌ 24 சுருதி, திரிகோண -சதுரப்பாலையில்‌ உண்டாம்‌ 
48, 96 நுட்ப சுருதிகளுக்கும்‌ லாகிர்த முறைப்படி கணிதமும்‌, 
ஓசையின்‌ அலைகளும்‌ அட்டவணை போட்டுச்‌ காட்டப்‌ 
பட்டுளது 481பக்‌. முகவுரை, பொருளடக்கம்‌ எலலாம்‌ சேர 
1346 பக்கங்களில்‌ அமைகிறது. 


1056 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இரண்டாம்‌ புத்தகம்‌ ராகங்கள்‌. ஆரோகண அவரோ 
கணத்தில்‌ கீதம்‌ உண்டாகும்‌ முறையும்‌,. அவற்றின்‌ ஜீவ சுரம்‌ 
கண்டுபிடிக்கும்‌ வழியும்‌, ராக சஞ்சாரம்‌ செய்கின்ற முறையும்‌ 
மொழியப்படுகிறது. இது, புதிய ராகம்‌ உண்டாக்கவும்‌, 
பழைய ராகங்களில்‌ பிழை திருத்திக்‌ கொள்ளவும்‌ உதவும்‌. 
சில செய்திகள்‌: 


புருஷ ராகங்கள்‌: பைரவி, பூபாளம்‌, சீராகம்‌, படமஞ்சரி, 
வசந்தம்‌, மாளவி, பங்காளம்‌, நாட்டை. ஸ்திரிராகங்கள்‌ சில: 
குறிஞ்சி, பிலஹரி, இந்தோளம்‌, சாவேரி, தோடி, கைசிகம்‌, 
தன்யாசி, காந்தாரம்‌, சாரங்கம்‌. 


பாவிற்குரிய ராகங்கள்‌: வெண்பா-சங்கராபரணம்‌, 
அகவல்‌-தோடி, கலிப்பா-பந்துவராளி, கலித்துறை-பைரவி, 
தாழிசை-தோடி, விருத்தம்‌-கல்யாணி, காம்போதி, மத்தியமா 
வதி; உலா-செளராட்டிரம்‌, தேவாரம்‌-பூபாளம்‌, பிள்ளைக்‌ 
கவி-கேதார கெளளம்‌, பரணி-கண்டாரவம்‌, தக்கவை. 


.... துக்கராகம்‌-ஆசிரி, நீலாம்பரி, புன்னாக வராளி; 
மகிழ்ச்சிக்கு-காம்போதி, தன்னியாசி, சாவேரி; யுத்தம்‌- 
நாட்டை; வசந்தகாலம்‌-காம்போதி, தன்னியாசி; மாலை- 
கல்யாணி, காம்போதி; யாமம்‌-ஆ௫சரி; விடியற்காலை-இந்‌ 
தோளம்‌, பூபாளம்‌. உச்சிக்காலம்‌-சாரங்கம்‌. 103 பண்‌ 
பட்டியல்‌-பிங்கல நிகண்டு பக்‌ 170-78இல்‌. இதனையாத்த 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ பற்றிப்‌ பக்‌ 450-5] காண்க. 


இவர்‌ மகனார்‌ வரகுண பாண்டியனார்‌ தந்‌ைத வழி நின்று 
“பண்டைச்‌ செங்கோட்டி யாழே, இதுபோது வீணையாக 
விளங்குகிறது” எனத்‌ தம்‌ பாணர்‌ கைவழி எனும்‌ நூலில்‌ - ஆய்ந்து 
அறுதியிட்டுளனார்‌. மருமான்‌ து. ஆ. தனப்பாண்டியன்‌ முனம்‌ 
சென்னை வானொலியில்‌ சிறந்து இப்போது தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழக இசைத்துறைப்‌ பேராசிரியராகப்‌ பிறங்குகிறார்‌. 
ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ கண்டுபிடித்து வழங்கிய இராக புடமுறை 
யினைப்‌ பின்பற்றி இந்த ராகங்களுக்குரிய இணை, கிளை, 
நட்புச்‌ சுரத்‌ தொடர்கள்‌ எழுது, 72 மேளகர்த்தா ராகங்களில்‌ 
பிறந்த 3512 கிளை ராகங்களின்‌ ஆரோசை அமரோசை தந்து, 
52 புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார்‌. நூலின்‌ 
பெயர்‌ புதிய ராகங்கள்‌ பக்‌. 450. விலை 150. 1985. இசைக்‌ 
கலைஞர்க்கும்‌ ஆராய்ச்சியாளர்க்கும்‌ பயனான பனுவல்‌. 


மது. ச. விமலானந்தம்‌ 7057 

யாழ்‌ நூல்‌ : 1947. சிலப்பதிகார மாட்சியினை உலகிற்குத்‌ 
தெரிவிக்கும்‌ - நோக்கில்‌ எழுந்தது. அரங்கேற்றுக்காதை 
யாழாசிரியன்‌ அமைதி கூறும்‌ (70-94) 25 அடிகளுக்கு இயைந்த 
தொரு விரிவுரையாகும்‌. பல துறைகளில்‌ இவ்வாராய்ச்‌௪ 
சென்று வழக்கொழிந்து போன இசைநூல்‌ இலக்கணத்தை 
வகுத்துரைத்தும்‌, 102 பண்களின்‌ உருவத்தைத்‌ தந்தும்‌, 
அவைதம்மை இசைத்தற்கு வேண்டிய அலகு நிலைகளைக்‌ 
குறிப்பிட்டும்‌, வழக்கொழிந்து பல்லாண்டு மறைந்து கிடந்த 
பழந்தமிழிசை மரபிற்குப்‌ புத்துயிரளித்தது. 22 அலகுகள்‌ 
(சுருதிகள்‌) இவையெனச்காட்டியதோடு, 23 ஆக நின்ற 
பிரமாண சுருதி என்னும்‌ விதியிசையின்‌ அளவினையும்‌ அது 
அளவிற்‌ சிறிதாயினும்‌ எண்ணிக்கைக்கு ஈரலகு பெறும்‌ என்னும்‌ 
பேருண்மையினையும்‌ நன்கு விளக்கிச்‌, சுருதிவீணை யென்னுங்‌ 
கருவியினைச்‌ செய்து முடித்து, இடைக்காலத்தில்‌ நேர்ந்த 
வழுவினை இந்நூல்‌ களைந்தது.ஐவகைக்‌ கிரமங்களின்‌ அமைதி 
யைக்‌ காட்டிக்‌ கிரம வழக்கினைப்‌ பண்டுபோல்‌ என்றும்‌ நிலவச்‌ 
செய்தது இந்நூலேயாம்‌. 


குடுமியா மலை கல்வெட்டின்‌ பொருள்‌ ஐயந்திரிபற 
காட்டப்பட்டது, அவ்விசையினை யிசைத்தற்குரிய முளரி 
யாழின்‌ அமைப்பு விளக்கப்பட்டது. 72 மேளகர்த்தாக்களை 
வகுத்துத்‌ தென்னாட்டுக்‌ கருநாடக சங்கதத்தை முறைப்‌ 
படுத்திய வேங்கட மகி கையாண்ட வீணைக்கருவி, பஞ்ச சுருதி 
ரிஷபத்தில்‌ சுத்தகாந்தாரமும்‌, பஞ்ச சுருதி தைவதத்தில்‌ சுத்த 
திஷா தமும்‌ பேசுவது. 300 ஆண்டுகளாக வழக்கற்றுக்‌ கடத்த ' 
இக்‌ கருவியினை மீட்டும்‌ உருப்படுத்திக்‌ காட்டிய பெருமை இந்‌ 
நூற்‌ குரியது. 1000 நரம்பு யாழின்‌ கணக்கினைக்‌ கண்டறிந்து 
அவ்யாழினை மீட்டும்‌ அமைப்பதற்கு வேண்டிய குறிப்புகளை 
இந்நூல்‌ ஐயந்திரிபற எடுத்துரைத்தது. 


அரங்கேற்றுக்‌ காதையில்‌ மாதவி யிசைத்த யாழ்க்‌ கருவியின்‌ 
அமைப்பும்‌, பாடிய இசையின்‌ அமைப்பும்‌, இத்நாலில்‌ விரி 
வாகத்‌ தரப்பட்டன. கோடபதியெனவும்‌ சகோடயாழ்‌ எனவும்‌ 
பெயரெய்தி விளக்க முற்றிருத்த “ஈரேழ்‌ தொடுத்த செம்முறைக்‌ 
கேள்வி” யென்னும்‌ யாழ்க்‌ கருவியின்‌ இசை தமிழகத்தில்‌ 
மீட்டும்‌ பரவத்‌ துணைபுரியும்‌. 

மூவர்‌ தேவாரப்‌ பதிகங்கள்‌ முமுமைக்கும்‌ யாப்பமைதி 
கூறுவதோடு, கட்டளை-சுவையமைதி என்னுமிவற்றையுழ்‌ 
தந்து, வடமொழி நூல்களில்‌ தேவார த்துக்குரியன எனக்‌ 


1056 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


காட்டப்பட்ட தமிழ்‌ பண்களின்‌ உருவங்களையும்‌ தந்து, 

தேவாரங்கற்கும்‌ மாணவர்களுக்கு விழுப்பயன்‌ நீர்மைத்து. 

அரும்பத உரையாசிரியரும்‌ அடியார்க்கு நல்லாரும்‌ எடுத்‌, 
தாளும்‌ பாலை, இளிமுதல்‌ உழையீறாகக்‌ கீழிருந்து 

மேனோக்கிச்‌ செல்லும்‌ முதற்‌ கிரமத்து எதிர்‌ நிரனிறைக்கு 

உரியது என ஐயந்திரிபறக்‌ காட்டப்பட்டது. இசையாராய்ச்சிக்‌ 

குரிய இன்றியமையாது வேண்டப்படும்‌ கணக்கு முறையும்‌ தரப்‌ 

பட்டுளது. (விபுலானந்தர்‌). 


பாயிரம்‌, யாழுறுப்பு, இசைநரம்பு, பாலைத்திரிபு, பண்‌, 
தேவாரம்‌, ஒழிபு என 7 இயல்களும்‌ மகர வில்‌, சீறி, சகோட, 
பேரி யாழ்களின்‌ படங்களும்‌, யாழுறுப்பு விளக்கச்‌ சிறுபடங்‌ 
களும்‌ கொண்டு. 398 பக்கங்களில்‌ அமைவது, இந்நூல்‌ வெளி 
வர உதவியவர்‌ கோனூர்‌ சமீன்தார்‌. பெ. ராம. ராம. சித. 
சிதம்பரம்‌ செட்டியார்‌. கையெழுத்துப்படிகளை எழுதி ஒப்பு 
நோக்கி உதவி பாயிரமும்‌- தந்தவர்‌ இவர்‌ மாணவர்‌ 
க. வெள்ளை வாரணனார்‌. முதற்பதிப்பு 18 ரூபாய்‌! 


விபுலானந்த அடிகளார்‌ : 27-3-1892-—19-7-1949. இலங்கை 
மட்டக்களப்பு-காரைத்தவு. மயில்‌ வாகனன்‌ பெற்றோர்‌ இட்ட 
பெயர்‌. 24இல்‌ துறவியானபோது இராமகிருஷ்ண மடாலயத்‌ 
தலைவர்‌ சர்வானந்தர்‌ குருப்ப்ட்டம்‌ சூட்டி இப்பெயரிட்டார்‌. 
பெற்றோர்‌ சாமித்தம்பி : கண்ணம்மை. இலங்கையிலிருந்து 
முதன்முதல்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தேர்வு எழுதிப்‌ 'பண்டித'ப்‌ 
பட்டம்‌ பெற்றவர்‌. அண்ணாமலை அரசர்‌ வேண்டுதலுக்‌ 
கிணங்க அப்பல்கலைக்கழமக முதல்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
(81-33) ஆனவர்‌. இலங்கைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ முதல்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ (43-47). தமிழ்‌ ஆங்கிலம்‌ வடமொழி 
, மூன்றும்‌ வல்லவர்‌. 22இல்‌ இராமகிருட்டிண மிஷனில்‌ சேர்ந்து 
இராமகிருஷ்ண விஜயம்‌, வேதாந்தகேசரி (ஆங்‌) இதழாசிரியர்‌. 
30இல்‌ பிரபுத்த பாரதம்‌ (ஆங்‌) ஆசிரியர்‌; சங்க இலக்கியம்‌ 
பற்றிய ஆங்கிலக்‌ கட்டுரைகள்‌ தீட்டினார்‌. 


வழங்கியவை : “மதங்க சூளாமணி (27) நாடகத்தமிழின்‌ 
இயல்பும்‌ சேக்சுபியர்‌ நாடக அமைதியும்‌ பற்றிய அரிய பனுவல்‌. 
பண்டிதமணி மணிவிழா மலரில்‌ வரைந்த ஆங்கிலவாணி' 
ஆங்கிலக்‌ கலைச்‌ செல்வத்தை விளக்கும்‌ வளமார்‌ கட்டுரை. 
“விபுலானந்தத்‌ தேன்‌” பாடற்றொகுதி, விபுலானந்தர்‌, 


கட்டுரைகள்‌. இவரது எழுத்தும்‌ பேச்சும்‌ தெள்ளிய நீரோடை 
போன்றன. ள்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 1059 


யாழ்நூல்‌: 14 ஆண்டுப்‌ பேருழைப்பின்‌ பயன்‌. கரந்தைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கச்‌ சார்பில்‌ 5- 6-1947இல்‌ திருக்கொள்ளம்‌ புதார்த்‌ : 
இருக்‌ கோயிலில்‌ அரங்கேறியது. வடிவ அமைப்புகூட அறியாது 
மறக்கப்பட்ட யாழின்‌ நுட்பமும்‌ நுணுக்கமும்‌ உலகறியச்‌ 
செய்வது. அறிவியல்‌ முறையில்‌ அலகிட்டு கணிதமுறையானே 
விளக்கும்‌ புத்தம்‌ புதிய தமிழிசை இலக்கணப்‌ பெருநூல்‌. 
இப்படி இசைத்தமிழ்‌ ஆழியாக அச்சாணியாக அமைந்த 
அடிகள்‌ 56ஆம்‌ வயதில்‌ மறைந்தார்‌. 


முத்துத்‌ தாண்டவர்‌ : 1525-1600. சீர்காழி. இசை 
வேளாண்‌ மரபு இட்டபெயர்‌ முத்துத்‌ தாண்டவன்‌, இளமை 
யில்‌ கன்மநோய்‌ கண்டது; அம்பிகை அருளால்‌ தில்லை சென்று 
பாடி பிணி அகன்றார்‌. இவர்பாடிய முதற்‌ கீர்த்தனம்‌ “பூலோக 
கயிலாசகிரி சிதம்பரம்‌ (பவப்பிரியா-ஜம்பை), பிற : “சேவிக்க 
வேண்டுமைய” (ஆபோகி-ஆதி), தன்னை அறிவதுவே உண்மை 
யான மெய்ஞ்ஞானம்‌ (ஆபோகி-ரூபக), காணாமலித்தாலென்‌ 
கலக்கம்‌ .தெளியாதே (கல்யாணி-ஏக), காணாமல்‌ வீணிலே 
கழித்தோமே (தன்யாசி-சாபு), தெரிசனம்‌ செய்வேனே 
(வசந்தா-ஆதி), கண்டபின்‌ கண்‌ குளிர்ந்தேன்‌ (மலய மாருதம்‌ 
ரூபக),பேசாத நெஞ்சமே(சூரியகாந்தம்‌-மிச்ரசம்பை), அருமருநீ 
தொரு தனிமருந்து (காம்போதி-ரூபகம்‌), சிவனை மறவாதே 
நினை மனமே; ஆடிய வேடிக்கை பாரீர்‌(சாருகேசி-மிச்ரஜம்பை) 
ஆனந்தத்‌ தாண்டவ மாடினார்‌ (பகுதாரி-ஆதி), தெரிசனமே 
நினை மனமே (தேனுகா-ரூபகம்‌). 100 கீர்‌ த்தனங்களில்‌ 
கஇடைப்பது 60. 


- இவர்‌ பாடிய பதங்கள்‌ 25; 12 ராகங்களில்‌ அமையும்‌. 
'தெண்டனிட்டேனென்று சொல்வீர்‌ (தோடி-ஆதி), தெருவில்‌ 
வாரானோ - என்னைச்‌ சற்றே திரும்பிப்‌ பாரானோ 
(செளராட்டிரம்‌-ஆதி), மனமுருகுது விழிபுனல்‌ பூணூது மையல்‌ 
பெருகுது மதியனல்‌ மூளுது (நாதநாமக்கிரியை- துருவம்‌) 


எல்லாம்‌ நடராசப்‌ பெருமானுக்கே பாடியவர்‌. 


பாபநாச முதலியார்‌ : 1650-1725. திருவாரூர்‌ முத்தமிழ்ப்‌ 
புலமையர்‌. திருவாரூர்‌ தியாகேசர்‌ குறவஞ்சியும்‌ குடத்தை 
கும்பேசர்‌ குறவஞ்சியும்‌ பாடியுள்ளார்‌. தமிழில்‌ முதன்முதல்‌ 
தோன்றிய குறவஞ்சிப்‌ பிரபந்தங்கள்‌. ஒன்றே கிடைக்கிறது. 
இவையன்றித தனி இசைப்‌ பாக்களும்‌ இயற்றியுள்ளார்‌. 
சுரங்கள்‌ தததம்‌ இடங்களில்‌ நின்று நன்கு ஒலிக்கும்‌ இயல்பின. 


1060 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நாட்டியத்திற்கேற்ற பதங்களும்‌ பாடியுள்ளார்‌. 'முத்தமிழ்க்‌ 
கவிராச சேகரர்‌” என்றேத்தப்‌ பெறுகிறார்‌. 

“நடமாடித்‌ திரிந்த உமக்கிடதுகால்‌ உதவாமல்‌ 

முடமான தேதென்று சொல்லுவீர்‌ ஐயா: 


எனும்‌ காம்போதி ராக ஜம்பைதாள பதம்‌ புகழ்வாய்ந்த 
ஒன்று. 


சீர்காழி அருணாசலக்‌ கவிராயர்‌ - (1711-79) பக்‌ 341-43 
காண்க 


மாரிழுத்தாப்‌ பிள்ளை : 1712-87. (பார்க்க பக்‌248). தந்‌ைத 
தெய்வப்‌ பெருமாள்‌ பிள்ளை. சிவகங்கநாத தேசிகரிடம்‌ சமய, 
தமிழ்க்‌ கல்வி பெற்றார்‌. நூல்கள்‌: தில்லைப்பள்ளு, தில்லை 
விடங்கன்‌ ஐயனார்‌ தொண்டி நாடகம்‌, வருணாபுரி 
ஆதிமூலேசர்‌ குறவஞ்சி, வருணாபுரிப்‌ பள்ளு, தொண்டி 
நாடகம்‌, விடங்கேசர்‌ பதிகம்‌, வடமுல்லை வாயில்‌ கொடி. 
யிடை அம்மை மீது பஞ்சரத்தினம்‌, கோவிந்தப்‌ பள்ளு, மற்றும்‌ 
பல வண்ணங்கள்‌. வருணாபுரிக்‌ குறவஞ்சியில்‌ 20 ராகங்கள்‌ 
பயின்று வருகின்‌ றன; 33 கீர்த்தனைகள்‌ உள்ளன.முதலிரண்டடி 
தலத்தின்‌ பெருமையும்‌, பின்னிரண்டடி திரிபுயமகத்தில்‌ 
அமையப்‌ பாடப்பட்டது புலியூர்‌ வெண்பா. இவ்வகையில்‌ 
இஃதோர்‌ வழி காட்டி நூல்‌. இதற்கு உரை வரைந்தவர்‌ இவர்‌ 
பரம்பரையினரான வெண்பாப்‌ புலி வேலுச்சாமிப்‌ பிள்ளை. 


இளமை முதல்‌ இவர்‌ பல கீர்த்தனங்கள்‌ பாடியிருந்தும்‌ 
இப்போது கிடைப்பன 25. பதினேழு ராகங்களில்‌ பாடப்‌ 
பட்டுள. இசைக்குயில்‌ எம்‌. எஸ்‌. சுப்புலட்சுமி - அவர்கள்‌ 
பாடும்‌ 


“காலைத்‌ தூக்கி நின்றாடும்‌ தெய்வமே--எனைக்‌ 
கை தூக்கியாள்‌ தெய்வமே. (எதுகுல காம்போதி, 
ஆதிதாளம்‌) 

என்ன பிழைப்புன்‌ றன்‌ பிழைப்பையா--இதை 

எண்ணிப்‌ பார்த்தால்‌ ஆர்க்கும்‌ பழிப்பையா 
(வேளாவளி-ஆதி) 

எந்நேரமும்‌ ஒருகாலைத்‌ தூக்கக்‌ கொண்டு 

இருக்கிறவகை ஏதையா? (தோடி.ஆதி) 

ஒருக்கால்‌ சிவசிதம்பரம்‌ என்று சொன்னால்‌ 

இருக்கா து ஊழ்வினையே. (அரபி) 

வீடும்‌ அம்பலமாகி நீரும்‌ அந்தரம்‌ ஆனீர்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 1061. 


கர்த்தனங்களில்‌ நிந்தாஸ்துதி பாடும்‌ முறையினைத்‌ தோற்றி 
யவர்‌. “ஏனிந்தப்‌ பாராக்கு ஏழை மீதில்‌ உனக்கென்ன 
வன்மமோ அம்மா”. பதங்கள்‌ இரண்டு: “ஏதுக்கித்தனை மோடி. 
தாரன்‌ உமக்கு என்றன்‌ மேலையா” (சுருட்டி): 'என்ன 
காரியத்துக்கு இந்தப்‌ பேயாண்டிமேல்‌ இச்சை கொண்டாய்‌ 
மகளே” (தர்மாவதி). முத்துத்தாண்டவர்போலே ஆடற்பெரு 
மான்‌ ஒருவரையே பாடும்‌ விரதர்‌. இவர்‌ இயற்புலவராகவும்‌ 
இசைச்‌ செல்வராகவும்‌ இலங்கியவர்‌; பின்னதாலேயே புகழ்‌ 
பெற்றார்‌. 


கோபால்‌ கிருஷ்ண பாரதியார்‌ : தஞ்சை மாவட்ட நாகைப்‌ 
பட்டின த்தையடுத்த நரிமணம்‌. தந்தை இராமசாமி பாரதியார்‌. 
அந்தணர்‌; சைவர்‌. ஆனந்த தாண்டவபுரம்‌ பாரதியார்‌, முடி 
கொண்டான்‌ பாரதியார்‌ எனவும்‌ அழைப்பர்‌. அவ்வூர்களில்‌ 
வாழ்ந்தமை கெண்டு வடமொழியில்‌ வல்லமை உள்ள அளவு 
தமிழில்‌ அத்துணை தேர்ச்சி பெற்றாரில்லை. திருவிடை 
மருதூர்‌இராமதாசரிடம்‌ இந்துஸ்தானி இசை கற்றார்‌. இவரது 
ஞானாசிரியர்‌ கோவிந்த சிவன்‌ பிடில்‌ வாசிப்பதில்‌ வல்லவர்‌. 
தியாகையரிடம்‌ தொடர்பு கொண்டவர்‌. தில்லைக்‌ கூத்தப்‌ 
பெருமானிடம்‌ எல்லையில்‌ அன்பினர்‌. பிரம்மச்சாரி, யோகம்‌. 
வேதாந்தம்‌ வல்லவர்‌. சிவ வழிபாடு பரவும்‌ வகை செய்யும்‌ 
வகையில்‌ செல்லுமிடமெல்லாம்‌ ஒல்லும்‌ வகையில்‌ சிவ்கதை 
செய்வதும்‌ புதுப்‌ பாடல்கள்‌: பாடுவதும்‌ பணியாகக்‌ கொண் 
டார்‌. இவரிடம்‌ வந்து இவரது பாடல்களை இவர்‌ வாயி 
லாகவே கேட்டுப்‌ பாடஞ்‌ செய்துகொண்டு சென்றவர்கள்‌ மகா 
வைத்திய நாதையரும்‌ அவரது தமையனார்‌ . இராம்சாமி 
ஐயரும்‌ என்பது குறிப்பிடத்‌ தக்கது. 


தாம்‌ சேர்த்து வைத்திருந்த மூவாயிரம்‌ வெண்‌ பொற்‌ 
காசுகளைக்‌ தாம்‌ யோகப்‌ பயிற்சி செய்து வந்த மாயூரம்‌ சிவன்‌ 
கோயிலில்‌ உள்ள அகத்தீசுவரருக்கு சாம்பார்‌ அல்லது தயிர்ச்‌ 
சோறு படைத்து அங்குவரும்‌ பயணிகட்கு வழங்கச்‌ செய்ய 
முதலீடாக வழங்கியுள்ளார்‌. திருவாவடுதுறை ஆதீனம்‌ இப்‌ ்‌ 
பொறுப்பினை ஏற்றுளது. 


இவர்‌ படைத்தவை: இயற்பகை நாயனார்‌ சரித்திரம்‌, 
காரைக்காலம்மையார்‌ சரித்திரம்‌, திருநீல கண்ட தாயனார்‌ 
சரித்திரம்‌, நந்தன்‌ சரித்திரம்‌. அனைத்தும்‌ கீர்த்தனைகள்‌. 
இவருக்கு மிகு புகழ்‌ அளித்தது நந்தன்‌ சரித்திரக்‌ கீர்த்தனையே, 


1062 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தியாகையரைப்‌ பின்பற்றிச்‌ சிவனுக்குப்‌ பல இசைப்‌ பாக்கள்‌ 
பாடியுள்ளார்‌. அவரது ஐந்து கனராகக்‌ கீர்த்தனங்கள்‌ 
கொண்ட (பஞ்ச ரத்தினம்‌' போன்றே 'அரகரசிவசங்கர 
கருணாகர”, "அடிய பாதமே கதி, 'சரணாகதுயென்று”, 
“பிறவாத வரந்தரும்‌', “மறவாமல்‌ எப்படியும்‌ நினை மனமே 
எனும்‌ கீர்த்தனங்கள்‌ எச அன்னார்‌ சபாபதிக்கு வேறு 
தெய்வம்‌ சமானமாகுமா' என்பது இியாகையரின்‌ இராமன்‌ 
பற்றிய பாடலின்‌ பிரதிபலிப்பு. தியாகையரே இப்‌ பாடலைப்‌ 
பாராட்டியிருக்கிறார்‌. 


நாகை கப்பல்‌ வணிகர்‌ கந்தப்ப செட்டியார்‌ விழைந்தவாறு 
பாடப்‌ பெற்றதே நந்தனார்‌ சரித்திரக்‌ கீர்த்தனை. இசை 
இனிமையும்‌, எளிமை நிலையும்‌, கருத்து வளமும்‌, சொல்‌ 
நலமும்‌ பல்‌ புகழும்‌ பல பரிசும்‌ பெற்றுத்‌ தந்தது. என்றாலும்‌ 
பெரியபுராணத்‌ திருநாளைப்‌ போவார்‌ புராணப்படி 
அமையாததாலும்‌ இலக்கணப்‌ பிழைகள்‌ மலிந்துள்ள்மை 
யாலும்‌ அந்நாளைய தமிழ்ப்‌ புலவோர்‌ இதனைப்‌ படிக்கவோ, 
கேட்கவோ வேண்டா என்றனர்‌. மகாவித்துவான்‌ மீனரட்சி 
சுந்தரம்‌ பிள்ளை சாற்றுக்‌ கவி வழங்க மறுத்தார்‌. . ஒருநாள்‌ 
தாம்‌ துயின்று கொண்டிருந்தபோது வந்த பாரதியார்‌ நந்தன்‌ 
கர்‌ த்தனையில்‌ உள்ள “கனக சபாபதி தரிசனம்‌... எனும்‌ சீர்த்‌ 
தனததை உளமுருகப்‌ பாடியது கேட்டுப்‌ பாராட்டிச்‌ தத்து 
பாயிரம்‌ வழங்கினார்‌. 


“மார்கழி மாதம்‌ திருவாதிரை நாள்‌ வரப்‌ போகுதையே”? 
பித்தம்‌ தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்ப மன்றுள்ளே' 
போன்ற பாடல்கள்‌ பலரும்‌ அறிந்தவை. 95 அகவை வரை 
வாழ்ந்து மகா சிவராத்திரியன்று சிவனடி சேர்ந்தார்‌. இவரது 
தமிழிசைப்‌ பாடல்களை அண்ணமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
வெளியிட்டுளது. வாழ்க்கை வரல-ற்றை டாக்டர்‌ ௨. வே. 
சாமிநாதையர்‌ வரைந்துள்ளார்‌. 


முன்சீப்‌ வேதநாயகம்‌ பிள்ளை : தமிழிசை இயக்கம்‌ தொடங்கு 
முன்பே தமிழிசைப்‌ பாக்கள்‌ இயற்றி இசைத்தமிழ்‌ வளர்த்‌ 
தவர்‌. தமிழ்‌ மேடையில்‌ தெதலுங்கே... வேதனைப்பட்டுத்‌ 
தமிழில்‌ எழுதித்‌ தெருவெங்கும்‌ பாடச்‌ செய்தவர்‌. கருணாகரப்‌ 
பரம்பொருளே..., எப்படியும்‌ பரமே நலம்‌ பெற..., ஜாலம்‌ 
செய்வதேனோ... 


ஊத்துக்காடு வேங்கட சுப்பையா : தஞ்சை மாவட்ட பாப 
நாசம்‌ வட்டம்‌. கிருஷ்ண பக்திக்கே தன்னை அர்ப்பணித்தவர்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1063 


அலைபாயுதே கண்ணா என்‌ மனம்‌ மிக அலைபாயுதே...” என்ற 
பாட்டு ஒன்று போதும்‌, 


அநந்தபாரதி ஐயங்கார்‌: 1786-1846. தஞ்சை மாவட்ட 
உமையாள்புரம்‌. திருவள்ளூரில்‌ ஆசிரியர்‌ பணியாற்றி தஞ்சை 
மாவட்டக்‌ கோவில்களில்‌ கர்ணம்‌, சம்பிரதி அலுவல்‌ செய்து 
இறுதியில்‌ திருவிடைமருதூரில்‌ வதிந்தவர்‌. அவ்வூர்‌ இறைவன்‌ 
மீது ஒரு நாடகம்‌ இயற்றி ஆதற்காக ஆலய அற நிலையர்‌ 
அய்யாசாமித்‌ தம்பிரான்‌ ஒரு வீடு, தோட்டம்‌ “கவி ராஜ சாமி' 
பட்டம்‌ தந்து போற்றினார்‌. நூல்கள்‌ : இடபவாகனக்‌ 
கீர்த்தனை, உத்தர ராமாயணக்‌ இீர்த்தனை, கல்லணை 
வைபவக்‌ கீர்த்தனை, திருவிடைமருதூர்‌ நொண்டி நாடகம்‌, 
பாகவத தசமஸ்கந்த நாடகம்‌, பாப்பாத்‌ திரட்டு யானை 
மேலழகர்‌ நொண்டிச்‌ இந்து, வேதாந்த தேசிகர்‌ கீர்த்தனை, 
இசைக்கும்‌ நாடகத்திற்கும்‌ இவர்‌ ஆற்றிய தொண்டு நினைந்து 
_ போற்றத்தக்கது. 


கிருஷ்ண பாரதி: 179-1869. திருச்சி மாவட்ட திருநயம்‌. 
சேலத்தில்‌ வதிந்தவர்‌. கடைசியில்‌ துறவு பூண்டவர்‌, இசைப்‌ 
புலமை மிக்கவர்‌; இசைப்பாடல்‌ பல இயற்றியுள்ளார்‌. நூல்கள்‌: 
குமார சம்பவம்‌, திருவிளையாடற்‌ கீர்த்தனை, திருவரங்க 
மான்மியம்‌, இருத்தவத்துறை மானமியம்‌, திருவன்பிலாந்துறை 
மான்மியம்‌, பிரபோத சந்திரோதயம்‌. 


கவிகுஞ்சர பாரதியார்‌: 1810 (ஆடி) -- 1894 (கார்த்திகை) 
வெகங்கையை அடுத்த பெருங்கரை. பாட்டனார்‌ கோடீசுர 
பாரதி, தந்தை சுப்பிரமணிய பாரதியார்‌. முன்னோர்கள்‌ 
நெல்லை மாவட்டத்தவர்‌; இரகுநாத சேதுபதி தானம்‌ தந்த 
பெருங்கரையில்‌ வந்து குடியேறினர்‌. அந்நாளில்‌ புகழ்சான்ற 
மதுரகவி என்பார்‌ தொடர்பால்‌ இசைப்பாடல்‌ யாக்கும்‌ திறன்‌ 
பன்னிரண்டு வயதிலேயே பெற்றார்‌. முருகர்‌ மீனாட்சி சுந்த 
ரேசர்‌ மீது பாடினாரே ஒழிய மக்களைப்‌ பாடியதில்லை. கடும்‌ 
காய்ச்சல்‌ தீர்த்த தருமசாஸ்தா மீது பள்ளு பாடினார்‌ மதுரை 
அங்கயற்கண்ணிமீது அடைக்கல மாலை, கயற்கண்ணி மாலை. 
இருவேங்கடமாலை, அழகர்‌ குறவஞ்சி, திருமுக விலாசம்‌, பல 
தனிப்‌ பாடல்கள்‌, நிரம்ப இசைப்பாக்கள்‌ பாடினார்‌. இவ 
கங்கை மன்னர்‌ கெளரி வல்லப மகாராசா “கவி குஞ்சரம்‌” என்ற 
பட்டம்‌ வழங்கி அவைப்‌ புலவராக அமர்‌ த்தினார்‌. பதினாறடி 
வேங்கையை வீழ்த்தியபோது வாழ்த்திப்‌ பாடிய “வேங்கைக்‌ 
கும்மி” அரங்கேற்றம்‌ செய்து “கொட்டச்‌ கச்சியேந்தல்‌” 


1064 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஊரினைத்‌ தானமாக : வழங்கினார்‌. ராமநாதபுரம்‌ : முத்து 
ராமலிங்க - சேதுபதியும்‌ போற்றித்‌ தம்‌ அவைக்களப்‌ புலவ 
ராக்கினார்‌. பொன்னுசாமித்‌ தேவர்‌ வேண்ட, கந்தபுராணக்‌ 
கீர்த்தனை பாடினார்‌. மழை பொழியவும்‌, எருமை பிழைக்கவு 
மாக எண்ணற்ற தனிப்பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ 
காலத்தில்‌ தெய்வமாகவே போற்றப்‌ பெற்றார்‌. “ஓத்து 
விநாயகனே..., இனிமேலவருக்கும்‌ எனக்கும்‌ ஒருபோதும்‌ 
இணங்கா தடி மானே... அ பத்ம பீடத்தில்‌... 


மழவை சிதம்பரபாரதி : 1897. மதுரையை அடுத்த மழவ 
ராயனேந்தல்‌. தந்தை சுப்பிரமணிய தீட்சிதர்‌. உடன்பிறந்த 
சுப்பராமையர்‌ சதாவதானி; புதுக்கோட்டை அரசரிடம்‌ 
தோடா, சால்வை பல்லக்கு பெற்றவர்‌. பாரதியார்‌ முத்தமிழ்‌ 
வல்லவர்‌. யமகம்‌ திரிபு சிலேடை, சந்தம்‌ பாடுவதில்‌ சதுரர்‌. 
சிவகங்கை, முகவை, புதுகை மன்னர்களின்‌ போற்றுதல்‌ பெற்ற 
வர்‌. செய்தவை: பெரியபுராணக்‌ கீர்த்தனை, ஞானானந்தப்‌ 
பேரின்பக்‌ கீர்த்தனை; மீனாட்சியம்மை பலசந்தக்‌ கும்மி, 
பிரகதாம்பாள்‌ பல்சந்தக்‌ கும்மி; மயூரகிரிநாதர்‌ வண்ணம்‌; 
அம்பரீட துருவ குசேல சரித்திரங்கள்‌. துறவு பூண்டு சிதம்பர 
அடிகள்‌ என்ற பெயருடன்‌ விளங்கி ஏவிளம்பி ஆடித்‌ திங்களில்‌ 
ஆண்டவனை அடைந்தார்‌. பெரியபுராணக்‌ கீர்த்தனை 25 
சரிதங்கள்‌ கொண்டது; 700 உருப்படிகள்‌. நல்ல நளின நடை; 
பக்தி உருக்கம்‌ மிக்கது. எஞ்சியவற்றை இவர்‌ மக்கள்‌ 
சுந்தரமையரும்‌ ராமசாமி ஐயரும்‌ பாடி முடித்தனர்‌. இவர்தம்‌ 
இசை நூல்களில்‌ இந்துஸ்தானி மராத்தி முறைகள்‌ தமிழில்‌ 
நிறைவாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்‌ தக்கது. இராமசாமி 
ஐயரும்‌ இசைப்பாக்கள்‌ செய்துள்ளார்‌. 'கருணை தந்‌ெதெதன்னை 
ஆளம்மா... ஒற்றியூரப்ப! நினை பக்தியுடன்‌... கருணைபுரிந்து 
ரட்சி நீயம்மா.... கண்மணியே சொல்லமழ..., 


மழவை ௬. சுப்பிரமணிய ஐயர்‌ : மதுரை வட்டம்‌. தந்தை: 
சுந்தர அய்யர்‌. அட்டாவதானம்‌. வல்லவர்‌. பாடியன: 
இலக்குமிபுரத்‌ தலபுராணம்‌, கூடல்‌ திருவிளையாடல்‌ யமக 
வந்தாதி, மயில்மலை பிள்ளைத்‌ தமிழ்‌. சுப்பிரமணியர்மீது 
. வல்லி குமார சம்வாதம்‌, பத்யம்‌, குமார தேவகுஞ்சரி சம்வாதம்‌ 
ஏசல்‌; மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ ஊஞ்சல்‌, சோபனம்‌; 
திருவிளையாடற்‌ புராண கீர்த்தனை, திருமெய்யம்‌ ஈசுவரன்‌ 
கோயில்‌ தலபுராணக்‌ &ீர்த்தனை,புகழ்‌ தந்தது திருவிளையாடற்‌ 
புராணக்‌ கீர்த்தனையே. பரஞ்சோதி முனிவரின்‌ திருவிளை 
யாடற்‌ புராணத்தை 893 கீர்த்தனைகளில்‌ வடித்துளளார்‌ 
1852இல்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1065 


நகரம்‌ முத்துச்சாமிக்‌ கவிராயர்‌ : 1834-99. நெல்லை 
மாவட்ட சங்கர நயினார்‌ கோவில்‌ வட்டம்‌. தேவி உபாசகர்‌. 
தேவியின்‌ திருவருள்‌ கைகூடியவர்‌. தியானத்தின்போது தேவி 
தரிசனம்‌ பெற்று, 'உன்னைப்‌ பார்த்த கண்ணால்‌, இவ்வுலகம்‌ 
பார்க்கப்‌ போமோ?” எனப்‌ பாடினார்‌. அன்று முதல்‌ இமை 
வளர்ந்து கண்ணை மூடியது. உலகப்‌ பொருட்களைக்‌ காண 
வேணுமேல்‌ கையால்‌ இமையைத்‌ தூக்கியே பார்க்க வேண்டி 
யாயிற்று. அம்மையையும்‌ அறுமுகனையும்‌ இசைப்பாக்களால்‌ 
ஏத்துதலையே தொழிலாகக்‌ கொண்டார்‌. 


முத்தமிழ்‌ வல்ல இவர்‌ காலக்‌ கணிதமும்‌ கரைகண்டவர்‌; 
இவரிடம்‌ பலர்‌ கற்றுப்‌ புலமை பெற்றனர்‌. வாக்குப்‌ பலிதம்‌ 
மிக்கவர்‌; எனவே எல்லோரும்‌ அச்சத்தோடு நடந்து கொள்வர்‌. 
இயற்றியன: போடி அன்னம்‌ விடு தூது, ஆத்திப்பட்டு 
வன்னியர்‌ பள்ளு, கும்மிப்பதம்‌, பல தனிப்பாடல்கள்‌, இசைப்‌ 
பாக்கள்‌. புரந்தோர்‌ வீரகேரளம்‌ புதூர்‌ இருதயாலய .மருதப்ப 
பாண்டியர்‌, கண்ட்மனூர்ப்‌ பெருநிலக்கிழார்‌ போன்றார்‌. 
இசைப்பாக்கள்‌:*வந்தெந்‌ நேரமும்‌ கண்‌ பாரையா...' உன்னைப்‌ 
பார்த்த கண்ணால்‌...” எனக்கார்‌ துணை நீயே அல்லாமல்‌..., 
வா வா றாகவ..., பாதுகாத்தென்னைக்‌ கண்பாரய்யா..., 
தாசன்‌ முத்துசாமி' எனும்‌ முத்திரை பதிந்திருக்கும்‌ இவர்‌ 
பாடல்களில்‌. இவர்‌ தம்பி மகள்‌ வயிற்றுப்‌ பேரர்‌ நகரம்‌ 
முத்துவீரப்பக்‌ கவிராயர்‌ (1691-1943), சேவற்குளம்‌ கந்தசாமிப்‌ 
புலவர்‌ மருகர்‌, 12 இசைப்பாக்கள்‌ ஆக்கியுள்ளார்‌. 


முருகதாச சுவாமிகள்‌ : 1839-1924. ஆழ்வாரப்பப்‌ பிள்ளை. 
நெல்லை மாவட்டம்‌. வருவாய்த்‌ துறை கண்காணிப்பாளராக 
(Rcvence Inspector) விளங்கியவர்‌. சைவசித்தாந்தம்‌ வல்லார்‌. 
"நூல்கள்‌: வள்ளியூர்த்‌ தலபுராணம்‌, வள்ளியூர்க்‌ காவடி 
வைபவம்‌ (பல்வகைச்‌ சந்கங்கள்‌ செறிந்தது), கிருகஸ்த தர்மம்‌ 
(கட்டுரை நூல்‌). எண்ணற்ற கீர்த்தனங்கள்‌ இயற்றியுள்ளார்‌. 
இசைப்‌ புலவர்‌. 


குமார எட்டேந்திரர்‌ : எட்டயபுரம்‌. வேங்கடேசுவர 
எட்டப்ப மகாராஜாவின்‌ மைந்தன்‌. முழுப்‌ பெயர்‌: ஜக தீசுவர 
ராமகுமார எட்டப்பர்‌. இசைப்‌ புலமையும்‌, தமிழ்‌ தெலுங்கில்‌ 
வளமையும்‌ பெற்றவர்‌. “கஜவதன... எனும்‌ தோடி ராகப்‌ 
பாடல்‌ இவர்‌ இயற்றிய த. இவரது கீர்த்தனைகள்‌ 
கார்த்திகேய” எனும்‌ முத்திரையுடையன. 1839இல்‌ பட்டத்‌ 


திற்கு வந்தவர்‌. 


1066 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


இராமசாமி சிவன்‌ : 1839-97. வையச்‌ சேரி. மகாவைத்திய 
நாதையரின்‌ தமையனார்‌. தந்தை துரைசாமி ஐயர்‌. . பெரிய 
புராணக்‌ கீர்த்தனைகள்‌ படைத்தவர்‌. தம்பியுடன்‌ சேர்ந்து 
கச்சேரிகள்‌ பண்ணுவார்‌. இவரது கவித்திறம்‌ கண்டு பாஸ்கர 
சேதுபதிகள்‌ “சாகித்தியப்‌ புலி' 'மோனைச்‌ இங்கம்‌' போன்ற 
பட்டங்கள்‌ வழங்கியுள்ளார்‌. தமிழிசைப்பாவலர்‌. தந்தை 
யிடம்‌ இசைப்‌ பயிற்சி பெற்றுப்‌ பின்‌ மகர்‌ நோன்புச்சாவடி 
வேங்கட சுப்பையரிடம்‌ இசை கற்றுத்‌ தேர்ந்தார்‌. தமிழ்ப்‌ 
புலமையாளரும்‌ கூட. பிற: பார்வதி சரித்திரக்‌ கீர்த்தனை; 
திருச்செந்தில்‌ சந்த விருத்தம்‌, யமக வந்தாதி. 


மகா வைத்திய நாதய்யர்‌ : 1844-93. தஞ்சை மாவட்ட 
வையச்சேரி. தந்தை: பஞ்சநாதையர்‌. தமையன்‌, இராமசுவாமி 
சிவன்‌. ஏழாம்‌ வயதிலேயே இராகம்‌, பல்லவி பாடும்‌ பேராற்‌ 
றல்‌ பெற்றவர்‌. பத்து வயதிலேயே கச்சேரிகள்‌ செய்தவர்‌. 
இவரைச்‌ 'சிவன்வாள்‌' என்றே அழைப்பர்‌. முதலில்‌ ஆனை 
ஐயாவிடமும்‌, பின்பு மானம்புசாவடி வேங்கட சுப்பையரிட 
மூம்‌ இசை பயின்றார்‌. வட-தென்‌ இரு மொழியில்‌ புலமையர்‌. 


நாளும்‌ சிவபூசை முடித்தே உணவருந்துவார்‌; இறுதியில்‌ 
இவர்‌ பாடும்‌ இரு தேவாரப்‌ பதிகங்களைச்‌ செவி மடுக்க 
மக்கள்‌ தெருவில்‌ கூடி விடுவார்‌. ஓய்வு நேரங்களில்‌ திண்ணை 
யில்‌ அமர்ந்து அறுபத்துமூவர்‌ வரலாறுகளைக்‌ காலட்சேபம்‌ 
செய்வார்‌. தமையனாரின்‌ பெரியபுராணக்‌ கீர்த்தனையும்‌ 
விருத்தமும்‌ பாடுவார்‌. சின்னஞ்சிறு வயது, முதலே அண்ண 
னுடன்‌ சேர்ந்து கச்சேரிகள்‌ செய்வர்‌. அண்ணன்‌ சாகித்யங்‌ 
களும்‌ தம்பி வர்ண மெட்டுக்களும்‌ அமைத்ததனால்‌ “சங்கீத 
வைத்தி சாகித்ய ராமசுவாமி” எனும்‌ வழக்கு விளைந்தது. 


சிம்மதந்தன தாளத்தில்‌ பல்லவி பாடிப்‌ புகழ்‌ பெற்றவர்‌. 
இவர்‌ தம்‌ கெளரீ நாயக எனும்‌ கான.டாராகத்‌ தில்லானாவும்‌, 
பங்கஜாட்சியை எனும்‌ காம போஜிராக வர்ணமும்‌, 72 மேள 
ராக மாலிகையும்‌ இவரது சங்கீத-கவித்துவத்‌ திறன்‌ 
உணர்த்தும்‌, இவரது முத்திரை “குஹதாசர்‌' என்பது. 
வாதாபி கணபதிம்‌, ஸ்ரீசுப்ரமண்யாய நமஸ்தே, சிந்தாயமா 
எனும்‌ கீர்த்தனங்களுக்குப்‌ பாடப்படும்‌ சங்கதிகள்‌ இவருடை 
யவை. 


மூன்று ஸ்தாயிகளிலும்‌ மூன்று காலங்களிலும்‌ மிகமிக 
எளிதாகப்‌ பாடுவார்‌. மேல்‌ கால பிருகாக்கள்‌ பாடுவது, 
வானிலிருந்து முத்துக்கள்‌ உதிர்வது போலிருக்கும்‌. இவரது 


மது. ௪. விமலானந்தம்‌ 1067 


இசை மழையைக்‌ “கந்தர்வ கானம்‌” என்பர்‌. கச்சேரிகளில்‌ சில 
பாடல்களே பாடுவார்‌; இராக ஆலாபானை, தானம்‌, நிரவல்‌, 
கற்பனைச்‌ சுவரம்‌ பாடுவதிலேயே மிகுதியான நேரம்‌ கழியும்‌. 
கடைசி மூச்சுவரை உணவு முறை வாழ்வு நெறிகளால்‌, பிறவியி 
லேயே பெற்ற குரல்‌ இனிமை, ரவை ஜாதிகளை ஆனாயச 
மாகப்‌ பாடும்‌ திறன்‌ போன்றவற்றைக்‌ காத்து வந்தார்‌. 
1856இல்‌ கல்லிடைக்‌ குறிச்சியில்‌ இவரது இசைத்திறம்‌, 
கற்பனை வளம்‌, குரலினிமை கண்டு பண்டார சந்நிதி 
சுப்பிரமணிய தேசிகர்‌-இவரது பன்னிரண்டாம்‌ வயதிலேயே 
£மகா' என்ற பட்டம்‌ வழங்கினார்‌! சென்ற நூற்றாண்டில்‌ 
இசையுலகத்‌ திலகமாகத்‌ திகழ்ந்த பெருமகனார்‌. 


பட்டணம்‌ சுப்பிரமணிய ஐயர்‌: 1845-1902. சென்னையி 
லேயே பல்லாண்டுகள்‌ வதிந்தமையால்‌ இப்பெயர்‌. பரதம்‌ 
பஞ்சநத சாஸ்திரிகள்‌ பேரன்‌; பரம்‌ வைத்தியநாதையர்‌ மகன்‌. 
தியாகையரின்‌ “சிஷ்ய பரம்பரை. பெரிய பல்லவி வித்துவான்‌; 
சிறந்த வாக்கேய்காரார்‌. 


மெலட்டூர்‌ கணபதி சாஸ்திரிகளிடமும்‌ (மாமனார்‌), 
- தியாகையரின்‌ உறவினர்‌-சீடர்‌ மானம்புசாவடி வெங்கட 
சுப்பையரிடமும்‌ இசை பயின்றவர்‌. கட்டைக்‌ குரல்‌; கடும்‌ 
பயிற்சி-விடாமுயற்சி கொண்டு அதனை உயர்ந்த இசைக்குப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டவர்‌. வைகறையில்‌ ஆற்றுநீரில்‌ 
அமர்ந்து அகார சாதகம்‌ செய்தவர்‌. தியாகையரின்‌ திருதி 
களை அற்புதமாகப்‌ பாடுவதில்‌ வல்லவர்‌. சில்லரை ராகங்‌ 
களைக்‌ கூட அற்புதமாகப்‌ பாடக்‌ கூடியவர்‌. 


தெலுங்கு, வடமொழி, தமிழ்‌ மூன்றிலும்‌ கிருதிகள்‌ இயற்‌ 
றியவர்‌: ராக பாவம்‌ ததும்பும்‌ தன்மையன. வாரணம்‌. 
தில்லானா, ஜாவளிகளும்‌ பாடி யுள்ளார்‌. தியாகையரின்‌ நடை 
யினை ஓட்டியன இவர்‌ உருப்படிகள்‌. சிட்டைச்‌ சுரங்கள்‌ 
கவனம்‌ செய்வதில்‌ சிறந்தவர்‌. ‘கதன குதூகலம்‌'- இவரால்‌ 
கற்பிக்கப்பட்ட புது ராகம்‌. இதனை நிலைநாட்ட *ரகுவம்‌ச 
ஸுதாம்புதி' இருகி செய்தவர்‌. இவர்‌ தம்‌ இசைப்பாக்களில்‌ 
'வெங்கடேசுரர்‌,'  *(வரதவெங்கடேசர்‌”' எனும்‌ முத்திரை 
மிளிரும்‌. 

வீணை குப்பையா : திருவொற்றியூர்‌; சென்னை மண்ணடி 
இராமசாமித்‌ தெருவில்‌ வதிந்தவர்‌. வீணை, வாய்ப்பாட்டு 
வல்லவர்‌; தெலுங்கு இசைப்‌ பெரும்புலவர்‌. இராக மாலிகை, 


1068 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


சீர்‌ த்தனங்கள்‌, தில்லானாக்கள்‌, தான வர்ணங்கள்‌ செய்து 
பாடியும்‌ வீணையில்‌ வாசித்தும்‌: வந்தவர்‌. ஆதிதாள த்தில்‌ 
'நனுபரோ செவரெவரே' எனும்‌ கீர்த்தனமும்‌, நாராயண 
கெளளராகத்தில்‌ 'மகுவ நின்னே கோரி. என்ற தான வர்ணமும்‌ 
இவருக்கு ஏற்றம்‌ தந்தவை.இதனையொட்டி இவர்‌ 'நாராயண 
கெளள குப்பையர்‌' என்றும்‌ அழைக்கப்‌ பெறுவார்‌. 19நூற்‌. 


திருவொற்றியூர்‌ தியாகையர்‌: 1845-1917. வீணை 
குப்பைய॥ன்‌ மூன்றாவது பிள்ளை. தந்தையிடமே பயின்று 
_ இசையிலும்‌ தெலுங்குப்‌ பாக்கள்‌ இயற்றுவதிலும்‌ ஏற்றமுற்‌ 
றார்‌. இராகமாலிகை, கிருதிகள்‌, தான வர்ணங்கள்‌ பாடு 
வார்‌. சாரதாபரணம்‌ ஹம்ச நாராயணி, லோகரஞ்சனி, 
சோடிநாதம்‌* போன்ற அரிய ராகங்களிலும்‌ கிருதிகள்‌ செய்‌ 
துள்ளார்‌. இராகபாவம்‌ ததும்பும்‌ சிட்டை சுவரங்கள்‌ இயற்று 
வதில்‌ இவருக்கு அலாதி ஞானம்‌ இருந்தது. இவரது சாகித்‌ 
. யங்கள்‌ இசைச்‌ சிறப்புமிக்கனவாக மதித்துப்‌ போற்றப்‌ பெறு 
கின்றன. செய்த நூல்கள்‌. சங்கீர்த்தன ரத்னாவளி, பல்லவி 
ஸ்வரகல்பவல்லி. 


கந்தசாமிப்‌ புலவர்‌ : 1859-1922. நெல்லை மாவட்ட 
சங்கர நயினார்‌ கோயில்‌ வட்ட செவற்குளம்‌ எட்டையபுரம்‌ 
அரசவைப்‌ புலவர்‌ முத்துவீரப்பக்‌ கவிராயரின்‌ பெயரர்‌. இயல்‌ 
இசை வல்லவர்‌. எட்டையபுர இசைப்‌ புலவர்‌. சுப்பராய 
பாகவதரிடம்‌ இசை பயின்றவர்‌. வளமான குரல்‌ வாய்த்தவர்‌; 
வயது தளர்ந்த காலத்தும்‌ குரலினிமை மங்காதவர்‌. இவரது 
இசை த்திறம்‌ கண்டு சென்னிகுள ம்‌ அண்ணாமலை ரெட்டியார்‌ 
“கனைச்‌ சாரீரம்‌' எனும்‌ பாடலால்‌ பாராட்டியுள்ளார்‌. 
ரெட்டியார்‌ காவடிச்‌ சிந்து பாடுதற்குச்‌ சந்தக்குழிப்பு 
அமைத்துத்‌ தந்தவர்‌ இவரே. 


“வீரகோளம்‌ பூதூர்‌ நவநீத கிருட்டிணர்‌ மீது பாடிய 
தூதுக்‌ கண்ணி' என்னும்‌ நூல்‌ இன்னும்‌ அச்சாகாமலே உளது. 
வீரகேரளம்பூதூர்‌ சமீந்தார்‌ இருதயாலய மருதப்பப்‌ 
பாண்டியர்‌ இவரைப்‌ போற்றிப்‌ புரந்துளார்‌. இவர்மேல்‌ 
பாடப்‌ பெற்ற பாடல்கள்‌ ஊற்றுமலைத்‌ தனிப்பாடல்‌ 
திரட்டில்‌ உள. தம்மைப்‌ போற்றிய புரவலர்கள்‌ மேற்பாடிய 
சுர கிருதிகள்‌ சம்‌ சிவபிரான்‌, திருமால்‌, திருமகள்‌, முருகன்மீது 
பாடியகர்‌ த்தனங்கள்‌ 13ம்‌ வெளியாகியுள்ளன (1945இல்‌). 


மது. ச. விமலானந்தம்‌ 1069 


அண்ணாமலை ரெட்டியார்‌ : 1860-9-2-1891. சென்னிகுளம்‌, 
சென்னவ ரெட்டியார்‌ : ஓவு அம்மாள்‌. திண்ணைப்‌ பள்ளியில்‌ 
சிவகிரி 'முத்துசாமிப்‌ பிள்ளையிடம்‌ கருவி நூல்கள்‌ பயின்றார்‌. 
அன்னதானமடம்‌ சுந்தர அடிகளிடம்‌ கம்பராமாயணம்‌, கலிங்‌ 
கத்துப்பரணி கற்று, சேற்றூர்‌ சமீன்தார்‌ சுந்தரராசுப்‌ 
பாண்டியர்‌ போற்றுதலோடு முகவூர்‌ இராமசாமிக்‌ கவிராய 
ரிடம்‌ இலக்கணம்‌ பயின்றார்‌. முகவூர்க்‌ கந்தசாமிக்‌ கவிராயர்‌ 
மகன்‌ மீனாட்சி சுந்தரக்‌ கவிராயர்‌ இணை பிரியா நண்ப 
ரானார்‌. 
மேலும்‌ கற்கவிழைந்து தமிழுக்குத்‌ தாயகமாக விளங்கிய 
திருவாவடுதுறை ஆதனம்‌ சென்றார்‌; அறிமுகப்‌ பாட்டில்‌ 
தம்மை .£அரசன்‌' எனச்‌ குறிப்பிட்டார்‌; ஆதனத்‌ தலைவர்‌ “நீர்‌ 
எங்ஙனம்‌ அரசர்‌ ஆவீர்‌?” எனக்‌ கேட்க, இவர்‌, *£ரசன்‌ என்றால்‌ 
ரசம்‌ - சத்துள்ளவன்‌; அரசன்‌ - ரசமில்லாத சக்கை எனப்‌ 
பொருள்‌' என்றார்‌. உடனே தேசிகர்‌ “நீர்‌ கூறியபடி அரசரே; 
நீர்‌ சாதியிலும்‌ இரட்டி, புத்தியிலும்‌ இரட்டி” எனப்‌ பாராட்டி 
னார்‌. தேசிகரிகடமும்‌ அங்கிருந்த ௨. வே. சாமிநாதைய 
ரிடமும்‌ பாடம்‌ கேட்டார்‌. 


ஊற்றுமலை மீண்டார்‌. சமீன்தார்‌ இருதயாலய மருதப்ப 
தேவர்‌, பட்டுச்‌ சல்லா, வைரக்கடுக்கன்‌, மோதிரம்‌, பல்லக்கு 
பணியாள்‌, சென்னிக்‌ குளத்தில்‌ ஒரு காரைவீடு தந்து புரந்தார்‌. 
பொறாமையாளர்‌ புழுங்க சரிகமபதநி வைத்து யமகமாகப்‌ 
பாடினார்‌. முருக பக்தரான சமீன்தார்‌ கழுகுமலைக்குக்‌ காவடி. 
எடுத்தார்‌. உடன்‌ சென்ற ரெட்டியார்‌ வழிநடை வருத்தம்‌ தீர 
இந்து பாடி வந்தார்‌. மருதப்ப தேவர்‌ காவடிச்‌ சிந்துகளை த்‌ 
தொகுத்து வெளியிடப்‌ பொருளுதவி புரிந்தார்‌. 


முச்சீர்‌ . கொண்டது . சிந்து; காவடி எடுப்போரின்‌ 
களைப்பைப்‌ போக்கும்‌ அருமருந்து. கற்றார்க்கும்‌ கல்லார்க்கும்‌ 
களிப்பருளும்‌ களிப்பு. பண்டிதர்‌, பாமரர்‌, இசையாளர்‌ 
மூவரையும்‌ ஐக்யெமாக்கும்‌ திரிவேணி. காவடி எடுக்கும்போ து 
பாடுவதால்‌ காவடிச்‌ சிந்து. செவற்‌ குளம்‌ கந்தசாமிப்‌ புலவர்‌ 
சந்தக்‌ குழிப்பு வகுத்துத்‌ தந்தார்‌... கரிவலம்‌ வந்தநல்லூர்‌ 
தேவதாசி பொன்னம்மாள்‌ ராக தாளம்‌ அமைத்தார்‌. 


ஓவ்வொரு பாடலும்‌ வெவ்வேறு சந்தம்‌, வெவ்வேறு 

'எமட்டு. எதுகை மோனை ஏங்கி வரும்‌. அடிதோறும்‌ தொடை 

மிடைந்து வரும்‌. எளிமை கொஞ்சும்‌, இனிமை விஞ்சும்‌, 
தெளிவு மிஞ்சும்‌; கற்பனை களிநடம்‌ புரியும்‌. 
த.இ.--68 


1070 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

இப்படிச்‌ சிந்து பாடியவர்‌ சிந்தை சேயிழையார்‌ மாட்டு 
சென்றது. திருத்த குருவம்மாள்‌ என்ற பெண்ணை மணம்‌ 
செய்து வைத்தனர்‌. கவிராஜனைக்‌ காசநோய்‌ நேரம்‌ 
கொண்டது; முன்னர்‌ கொண்ட இயொழுக்கத்தால்‌ கண்டது. 
29ஆம்‌ வயதில்‌ சிந்தன்‌ தந்தை நொந்து மடிந்தார்‌. சமாதி 
உளது. நினைவு நாளை ஆர்‌. ஏ. நாராயண ரெட்டியார்‌ 
முனைந்து கொண்டாடுகிறார்‌. குருவிக்குளம்‌ எஸ்‌. ராமையாத்‌ 
தேவர்‌ இவர்‌ வாழ்வினை வில்லுப்‌ பாட்டாகப்‌ பாடி வரு 
கிறார்‌, 


தெள்ளு.தமி முக்குதவு சீலன்‌..., சென்னிகுளநகர்‌ வாசன்‌..., 
புள்ளிக்‌ கலாபமயிற்‌ பாகன்‌..., வன்னத்‌ தினைமாவைத்‌ 
தெள்ளியே..., போன்றன குறிப்பிடத்‌ தக்கன. இவர்‌ பாடல்‌ 
களை அற்புதமாகப்‌ பாடிப்‌ பரவும்‌ வகை செய்பவர்‌ மதுரைப்‌ 
பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியை டாக்டர்‌ விஜயலட்சுமி நவநீத 
திருட்டினன்‌ அவர்கள்‌. அருட்கவி அரங்க சீனிவாசர்‌ எழுதிய 
இவர்‌ வரலாற்றினை-சிந்தனைச்‌ சேகர்‌ பதிப்பக சுந்தரனார்‌ 
அழகுடன்‌ வெளியிட்டுள்ளார்‌. 


இலக்குமணப்‌ பிள்ளை: 1864 -- 1950. 
(தொன்மை : 


திருவிதாங்கூர்‌ 
நெல்லை). அரசு கணக்குப்‌ பகுதித்‌ தலைவர்‌ 
திரவியம்பிள்ளை தந்தை. 84இல்‌ பி.ஏ. பட்டம்‌ பெற்றவர்‌. இரு 
மனைவியர்‌. இரண்டாம்‌ மனைவி மலையாள மங்கை தேவகி. 
89 இல்‌ “தமிழ்‌ பயில்‌ சங்கம்‌' இல்லத்திலேயே அமைத்து இசை, 
கலை, தமிழ்ப்‌ பயிற்சி தந்தார்‌. “கான சமாசம்‌' நிறுவி அரசவை 
இசைவாணர்‌ கொண்டு இசை விருந்தளித்தார்‌. 92 இல்‌ 
அருவிக்கரை எனுமிடத்தில்‌ நீரால்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டுத்‌ 
தப்பியபேோது “ஞானானந்தனடி மாலை பாடினார்‌, 
திருவிதாங்கூர்‌ தமிழர்‌ நலனுக்காகத்‌ ' தமிழர்‌ சங்கம்‌” கண்டார்‌. 
இவரது தமிழார்வம்‌ எல்லையற்றது. ஆங்கிலக்‌ கலைச்‌ சொற்‌ 
களுக்கு நேரான தமிழ்ச்‌ சொற்கள்‌ காண்பதில்‌ முனைந்தார்‌. 
இத்துறையில்‌ இவரே முன்னோடி எனலாம்‌. இயல்‌ போலே 
இசைத்‌ துறையிலும்‌ நாடகத்‌ துறையிலும்‌ ஏற்றம்‌ பெற்று 
முத்தமிழ்‌ வாணராக முகிழ்ந்தார்‌. வீணை மீட்டி இவர்‌ தம்‌ 
பாக்களைப்‌ பாடும்போது கேட்டுக்‌ கிறுகிறுத்துப்‌ போவார்‌. 


மன்னர்‌ முன்னும்‌ மக்கள்‌ முன்னும்‌ இசை விருந்தளித்தார்‌, 
இசை நுணுக்கங்களை வெளிப்படுத்தினார்‌. இவர்‌ பெருமையும்‌ 
இவர்தம்‌ இசைப்‌ பாக்களின்‌ அருமையும்‌ ஏத்தப்‌ பெற்றன. 
“இசைத்‌ தமிழ்ச்‌ செல்லர்‌* பட்டம்‌ வழங்கப்‌ பெற்றது; 


மது. ௪. விமலானந்தம்‌ i07i 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ பரிசும்‌ வழங்கி, இவர்‌ 
பாடற்‌ தொகுதிகளை வெளியிட்டது. 


நாடகங்கள்‌ : வீல நாடகம்‌ (கிரேக்கம்‌); இரவிவர்மா 
நாடகம்‌, அருமையாள்‌ நாடகம்‌, சத்தியவதி (cy௱balin). பிற 
நினைவாட்சி, ஆங்கிலக்‌ கட்டுரைத்‌ திரட்டு, தமிழ்க்‌ கட்டுரை 
கள்‌. இசைத்தமிழ்‌ ஏந்தலாம்‌ இவர்‌ 86 ஆம்‌ வயதில்‌ 
மறைந்தார்‌. செந்தில்‌ வேலனே வந்தருள்‌ செய்வாயே..., 
பேரின்பத்தில்‌ சாரின்பம்‌..., இன்னும்‌ சோதனை செய்ய 
லாமோ..., 


மைசூர்‌ வாசுதேவாச்சாரியார்‌ : 1865--/7-5-1961. புகழ்‌ 
பூத்த சாகித்யகர்த்தா. அடுத்த வீட்டுச்‌ சுப்பராயர்‌ பாடுவது 
கேட்டு ஈடுபாடு கொண்டு அவரிடமே இசை பயின்று, மைசூர்‌ 
மாமன்னர்‌ சாமராஜ உடையார்‌ உதவி பெற்று திருவை 
யாற்றில்‌ பட்டணம்‌ சுப்பிரமணிய அய்யரிடம்‌ பயிற்சி பெற்று 
மைசூர்‌ திரும்பினர்‌. வடமொழி தெலுங்கு மொழிகளில்‌ சாகித்‌ 
யங்கள்‌ செய்துள்ளார்‌. இராசபாவமும்‌ பக்திச்‌ சுவையும்‌ 
மிக்கவர்‌. இராகமாளிகை, கிருதிகள்‌, தில்லானாக்களும்‌ செய்‌ 
- துள்ளனர்‌. வாசுதேவ கீர்த்தனா மஞ்சரி இரு தொகுதிகள்‌ 
வந்துள. மைசூர்‌ சமத்தான: தலைமைச்‌ சங்கத வித்துவா 
னாகவும்‌, 1954 முதல்‌ மறையும்‌ வரை அடையாறு கலா 
கேத்திர முதல்வராகவும்‌ இருந்துள்ளார்‌. கர்நாடக வாய்ப்‌ 
பாட்டுப்‌ பரிசும்‌ (1954) பத்மபூஷன்‌ விருதும்‌ (1959) பெற்‌ 
றுள்ளார்‌. கன்னடத்தில்‌ நா கன்னட கலாவிதிரு, தேசு புகழு 
இரு நூல்கள்‌ இயற்றியுள்ளார்‌. முன்னது சங்கத வித்துவான்கள்‌ 
பற்றியது, பின்னது மைசூரின்‌ பழம்‌ பெருமை விளக்குவது. 
“இராமாயண நாட்டிய நாடகம்‌” கலாகேத்திரத்தில்‌ அரங்‌ 
கேறியது. இந்தியா முழுதும்‌ இசைப்‌ பயணம்‌ செய்தவர்‌. 
பட்டங்கள்‌ : சங்கீத கலாநிதி, சங்கீத சாஸ்திர ரத்தினம்‌, 
சங்கத சாஸ்திர விசாரத்‌. 

கோடீசுவர ஐயர்‌ : 1867-—21-10-1938. முகவை மாவட்டப்‌ 
பெருங்கரை. நாகநாத ஐயர்‌: பார்வதி, தந்த மறையவே 
மா தாமகர்‌ கவிகுஞ்சர பாரதியின்‌. அரவணைப்பில்‌ வாழ்ந்தார்‌. 
பி. எ. பட்டம்‌ பெற்று சென்னை உயர்நீதி மன்றத்தில்‌ தமிழ்‌ 
பெயர்ப்பாளராகப்‌ பணியாற்றியவர்‌. பூச்சி சீனிவாச ஐயங்‌ 
காரிடம்‌ இசைப்‌ பயிற்சி பெற்றவர்‌. 


சின்னஞ்சிறு வயதிலேயே பாடலியற்றும்‌ ஆற்றல்‌ பெற்‌ 
றிருந்தார்‌. மதுரைப்‌ பொற்றாமரை சித்தி விநாயகர்‌ பதிகம்‌, 


1072 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மதுரை சண்முகமாலை, சுந்தரேசுவரர்‌ பதிகம்‌, கயற்‌ கண்ணி 
பதிற்றுப்‌ பத்தந்தாதி போன்ற தோத்திரப்‌ பனுவல்கள்‌ 
செய்துள்ளார்‌. 


இசையார்வத்தால்‌ பூச்சி சீனிவாச ஐயங்காரிடம்‌ இசை 
பயின்று சிறந்தார்‌. நாளும்‌ மயிலைக்‌ கபாலீச்சுரர்‌ கோயில்‌ 
முருகன்‌ முன்னிலையில்‌ மனமுருகப்‌ பாடுவாராம்‌. “கந்த 
கானாமுதம்‌' எனும்‌ நூல்‌ இயற்றியுள்ளார்‌. 72 மேளகர்த்தா 
இராகங்கள்‌ கொண்டது. 36 சுத்த மத்யம ராகங்கள்‌ முதற்‌ 
பகுதி, 36 பிரதி மத்யம ராகங்கள்‌ இரண்டாம்‌ பகுதியிலும்‌ 
உள. இவை பல்லோரால்‌ பாடப்பட்டு வருகிறது. 


அரிதேச நல்லூர்‌ முத்தையா பாகவதர்‌ : 1877.1945. நெல்லை 
மாவட்டம்‌ லிங்கம்‌ ஐயர்‌: ஆனந்தவல்லி. இவரது பெயர்‌ 
“முத்துச்சுப்பிரமணியம்‌' சிறுவயதில்‌ தந்தை மறையவே, 
தாய்மாமன்‌ இலக்குமண சூரி என்பாரின்‌ அரவணைப்பில்‌ 
இருந்து வடமொழியும்‌ கற்றார்‌. பின்னர்‌ திருவையாறு சென்று 
முத்துக்‌ கனபாடிகளிடம்‌ வேதம்‌ பயின்றார்‌. அந்நாளில்‌ 
இருந்த பட்டணம்‌ சுப்பிரமணியர்‌; மகாவைத்திய நாத ஐயர்‌ 
போன்றாரின்‌ பாடல்கள்‌ கேட்டுத்‌ தாமும்‌ பெரிய வித்து 
வானாக வர வேண்டும்‌ என ஆசைப்பட்டார்‌. தியாகையரின்‌ 
சீடர்‌ சபாபதி சிவனின்‌ மைந்தராம்‌ சாம்பசிவ சிவன்‌ என்ற 
வித்துவானிடம்‌ சென்று விண்ணப்பித்துச்‌ ப்‌ வ்ந்து 
. தேர்ந்தார்‌. 


ஊர்‌ திரும்பினார்‌. காலட்சேபம்‌. க்ப்‌ சிறக்க விரும்பி 
ஹரிதேச நல்லூர்‌ அப்பாக்குட்டி சாத்திரிகளிடம்‌ கற்றுத்‌-தேர்ந்‌ 
தார்‌. 1927இல்‌ நவராத்திரி விழாவின்‌ போது மைசூர்‌ 
மகாராஜா கிருஷ்ணராஜேந்திர உடையார்‌ ' திருமுன்‌ பாடி 
மகிழ்வித்து “காயக சிகாமணி பட்டம்‌ பெற்று மைசூர்‌ 
சமத்தான வித்துவானாக அமர்ந்தார்‌. அரசர்‌ வேண்டியாங்கு 
சாமுண்டேசுவரி மீது 108 அருச்சனைப்‌ பெயர்களும்‌, 108 
தீர்‌ த்தனங்களும்‌ கன்னடத்தில்‌ இயற்றினார்‌. வலஜி ராகத்தில்‌ 
அமையும்‌ “ஜாலந்தர்‌', விஜயநாகா ராகத்தில்‌ பாடப்பெறும்‌ 
'விஜயாம்பிகே' போன்ற பிரபலப்‌ பாடல்கள்‌ இத்தொகுப்பில்‌ 
தான்‌ உள. 1932-34 வரை சங்கீதப்‌ பயிற்சிக்‌ கல்லூரி 
முதல்வரானார்‌. 1942 சென்னை சங்கீத மாநாட்டில்‌ சங்கீத 
கலாநிதி பட்டம்‌ பெற்றார்‌. திருவனந்தபுரம்‌ மன்னர்‌ 
சித்திரைத்‌ திருநாள்‌ விருப்பப்படி சங்கத கல்பத்ரூமம்‌ எனும்‌ 
நூலினை வெளியிட்டார்‌; திருவனந்தபுரம்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ _ 1073 


டாக்டர்‌ பட்டம்‌ அளித்தது (டாக்டர்‌ பட்டம்‌ பெற்ற முதல்‌ 
சங்கீத வித்துவான்‌ இவரே). சுவாதித்‌ திருநாள்‌ சுபகீத 
அகாதமி முதல்வராகச்‌ சில்லாண்டுகள்‌ இருந்தார்‌. சுவாதி திரு 
நாள்‌ பாடல்கள்‌ 400த் திரட்டி பரவும்‌ வகைசெய்தார்‌ : மைசூர்‌ 
சென்றார்‌. 


அபிரகாம்‌ பண்டி தருடன்‌ இணைந்து “சங்கீத வித்யா மகா 
ஜனசங்கம்‌” ஏற்படுத்தினார்‌. 27-5-1912இல்‌ தஞ்சையில்‌ சங்கீத 
மாநாடு நடந்தது. மதுரை ராஜம்‌ பாகவதரோடு சேர்ந்து 
மதுரையில்‌ 1924இல்‌ இசைக்கல்‌ லூரி தோற்றினார்‌. 
23-12-1933இல்‌ சென்னைப்‌ பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ கூடிய 
தமிழன்பர்‌ மாநாட்டில்‌ சங்க காலப்‌ பாடல்‌ முதல்‌ தற்காலப்‌ 
பாக்கள்‌ பழ்றி பாடியும்‌ பேசியும்‌ தங்கப்‌ பதக்கம்‌ பெற்றார்‌. 
வடமொழியில்‌ 135 பாடல்களும்‌, தெலுங்கில்‌ பல பாடல்களும்‌ 
பாடியுள்ளது போல்‌, தமிழிலும்‌ பல சாகித்யங்கள்‌ செய்துள்‌ 
ளார்‌. ஆனந்தமான சங்கீதம்‌..; மனம்‌ அடங்குவதே 
பேரின்பம்‌...; மூவரிசை கொண்ட திருமால்‌...என்பன குறிப்‌ 
பிடத்தக்கன. வர்ணங்களும்‌ கீர்த்தனைகளுமாக 50 உருப்‌ 
படிகள்‌ 1934இல்‌ வெளி வந்துள. மேனாட்டு இசை, வடநாட்டு 
இசையை யொட்டிய பாக்களும்‌ பாடியுள்ளார்‌. புதிய இசை 
'களை அமைத்து அவற்றிற்குரிய பாடல்களும்‌ இயற்றியுள்ளார்‌. 
சாரங்கமல்லர்‌, பசுபதிப்ரிய அலங்காரி, வலஜி புதமனோ ஹரி, 
வழக்கில்‌ இல்லா இராகங்களிலும்‌ பாடியுள்ளார்‌. ஊர்மிகா, 
கருநாடக காபி, கோபிகா வசந்தம்‌, நவரத்தின விலாசம்‌, 
மங்கள கைசிகை. 


இவர்‌ பாடல்கள்‌ ஏறத்தாழ 300. இராகமாலிகை, 
தருவரணம்‌, தாளவர்ணம்‌, தில்லானா, ஜாவாதி அடங்கும்‌. 


கதை செய்யும்போது தமிழிலேயே செய்வார்‌, பல நாட்டுப்‌ 
புறப்‌ பாக்களையும்‌ பாடிப்‌ பரவசப்படுத்துவார்‌. வாய்ப்பாட்டு 
கதா காலட்சேபம்‌, கோட்டுவாத்தியம்‌, பிடில்‌, மிருதங்கம்‌ 
வல்லவர்‌. மைசூர்‌ - திருவனந்தபுரம்‌ இரு சமத்தானங்களில்‌ 
இருந்த காலை, பல வித்துவான்‌௧ளை அழைத்துப்‌ பரிசில்‌ 
பெறவும்‌ ஆத்தான வித்துவானாகவும்‌ அமர வகை செய்துள்ள- 
பரந்த உள்ளத்தவர்‌. தமிழில்‌ சிலேடையாகப்‌ பேசுவதில்‌ 
எல்லோருடனும்‌ பிரியமாகவும்‌ பாசத்துடனும்‌ 


சமர்த்தர்‌. 
பழகும்‌ பெற்றியர்‌. 
ஞ்சை சு. பொன்னையா பிள்ளள : 1887—30-6-1945. 


1074 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
மகன்‌. மாமனார்‌ பந்தனை நல்லூர்‌ சூ. மீனாட்சி சுந்தரம்‌ 
பிள்ளையிடம்‌ இளமை தொடங்கி இசையும்‌ நாட்டியமும்‌ 
பயின்று சிறந்தார்‌. மிருதங்கத்திலும்‌ மேன்மையுற்றார்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக இசைக்‌ கல்லூரியில்‌ ஆசா 
னாக அமர்ந்தார்‌. பின்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக இசையா 
சிரியரானார்‌. 


தமிழிலும்‌ தெலுங்கிலும்‌ பல கீர்த்தனைகள்‌, தாள 
வர்ணங்கள்‌, தில்லானாக்கள்‌ யாத்துள்ளார்‌. இசைப்‌ பயிற்‌ 
சிக்குத்‌ தொடக்கத்தில்‌ வேண்டிய இலட்சண இதம்‌, சஞ்சாரி 
கீதம்‌ முதலியனவும்‌ தமிழில்‌ தந்துள்ளார்‌. 


1943 முதல்‌ மீண்டும்‌ அண்ணாமலை இசைக்கல்‌ லூரிக்கு 
வந்து பேராசிரியராக அமர்ந்தார்‌. தமிழிசைப்‌ பாக்கள்‌ பல 
இயற்றினார்‌. தம்‌ முன்னோர்‌ அக்கெ பாக்களைத்‌ தொகுத்து 
“தஞ்சைப்‌ பெருவுடையான்‌ பேரிசை' என வெளியிட்டார்‌. 
“இசையியல்‌' என்ற இசையிலக்கண நூலும்‌ இயற்றினார்‌. 
ஓய்வு பெற்றது முதல்‌ தஞ்சையிலேயே வதிந்தார்‌. சென்னை 
சங்கீத வித்துவ சபை “சங்கத கலாநிதி” (19) பட்டம்‌ அளித்துச்‌ 
சிறப்பித்தது. வாவா என்றுன்னை..., என்ன செய்குவேன்‌..., 
பெருங்கோயில்‌ கொண்ட பெருமானே... 


பாபநாசம்‌ சிவன்‌: (ராமையா, ராமசாமி சிவன்‌). 1890 - 
1.10.1973. தஞ்சை மாவட்ட போலகம்‌. பள்ளிப்‌ படிப்பு முடிந்‌ 
ததும்‌ திருவனந்தபுரம்‌ சென்று வடமொழி பயின்றார்‌. அங்கு 
நீலகண்ட சிவனிடம்‌ கற்றார்‌. இசையில்‌ நாட்டம்‌ மிகவே 
கோனேரிராசபுரம்‌ வைத்தியநாதையரிடம்‌ இசை பயின்று 
பாக்கள்‌ இயற்றினார்‌. முதற்பாடல்‌ திருவாரூர்த்‌ தியாகேசர்‌ 
பற்றியது. இவர்‌ சிறந்த சங்கீத வித்துவான்‌ மட்டுமல்ல; 
வளமிக்க வாக்கேயகாரரும்‌ ஆவார்‌. 


மூவாயிரத்துக்கும்‌ மேற்பட்ட பாடல்‌ புனைந்துள்ளார்‌. 
கபாலீச்சுரர்‌ கற்பகாம்பிகை, முருகப்பெருமான்‌ முதலாய 
தெய்வங்களின்‌ மீது வழிபாட்டுப்‌ பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. 
பாடுவார்‌ பலரை இணைத்துக்‌ கொண்டு குழுவாசக்‌ கூடிப்‌ 
பாடி இறைநெறி பரப்புவதில்‌ மிக்க ஆர்வம்‌ பூண்டிருந்தார்‌. 
எண்பது வயதிலும்‌ மார்கழிக்‌ குளிரில்‌ சென்னைத்‌ தெருக்‌ 
களில்‌ இசைபாடி இறைவனை  வழுத்தினார்‌. இவரால்‌ 
மக்களிடம்‌ இறைப்பற்று மிகுந்தது. தமிழகக்‌ கோயில்‌ 
திருவிழாக்களில்‌ கலந்து கொண்டு இறைஇசை பொழிந்துளார்‌: 


மது. ச. விமலானந்தம்‌ 1075 


இராமசரிதையை இராகமாலிகையாகப்‌ பாடியுள்ளார்‌. 
ஜெயதேவரின்‌ அட்யதியைத்‌ தமிழில்‌ பெயர்த்துள்ளார்‌. 
.நாடகங்களுக்கும்‌ திரைப்படங்களுக்கும்‌ நிறைய பாடல்கள்‌ 
புனைந்து தந்துள்ளார்‌. தியாகபூமி, பக்தகுசேலா போன்ற 
படங்களிலும்‌ நடித்துள்ளார்‌. குசேலராக நடித்தபோது 
இவரது தோற்றமும்‌ இசைந்தமைந்து மிகப்‌ புகழ்‌ பெற்றார்‌. 


வழிபாட்டுப்‌ பாடல்களும்‌ பக்திநெறிப்‌ பாக்களுமே 
நிலைத்த புகழினைத்‌ தந்தன. கற்பகாம்பாள்‌ மீது பாடிய 
பாடல்கள்‌ எத்தனை முறை கேட்டாலும்‌ அத்தனை தடவையும்‌ 
அமுத ஞானமாக அமையுமே. பக்திச்‌ சுவை பிலிற்றும்‌. பாடக்‌ 
கேட்கும்போது அவையோர்‌ மெய்ம்மறந்து விடுவர்‌. அப்படி 
அருமையான பாக்களை அற்புதமாகப்‌ பாடியுள்ளார்‌. இவரின்‌ 
. தமிழிசைத்‌ தொண்டு தலையாயது நிலையாயது உலையாயது. 
71இல்‌ காலந்தாழ்த்தி சங்கீத கலாநிதி' விருது வழங்கப்‌ 
பெற்றது. தமிழ்த்‌ தியாகய்யர்‌' என்றேத்தப்‌ பெறுகிறார்‌. 


உளமுருக்கும்‌ ஒரு சில : சரவணபவகுகனே, பாமாலைக்‌ 
இணையுண்டோ, மூலாதார மூர்த்தியே (ஹம்சத்துவனி), 
- அம்பர இதம்பர (சுருட்டி), கற்பகாம்பிகே (பிலஹரி), சுபாலி 
(மோகனம்‌), கடைக்கண்‌ நோக்கி (தோடி), பிறவாவரம்‌ 
(லதாங்கி), ஸ்ரீநிவாச தவசரணம்‌ (கரஹரப்‌ பிரியா), நீஇரங்கா 
யெனில்‌ (அடாணா), கருணாநிதியே தாயே (பெஎளளி), சிக்கல்‌ 
மேவிய (காம்போ தி),சிவகாமசுந்தரி (முகாரி), காவா வேலவா, 
உன்னையல்லால்‌ வேறுகதியில்லை யம்மா..., சரவணபவ 


எனும்‌ திருமந்திரம்‌..., (ஹம்சதுவனி), 


ஆனை--ஐயா: தஞ்சை சரபோசி மன்னர்‌ ஆத்தான 
வித்துவான்கள்‌. ஆனை ஐயர்‌, ஐயா வையர்‌ - இரு சகோதரர்‌ 
கன்‌: வையச்சேரியில்‌ பிறந்தவர்கள்‌. தமிழ்‌, தெலுங்கு, வட 
மொழி வல்லார்‌. தமிழிலும்‌ தெலுங்கிலுமாக இசைப்பாக்கள்‌ 
பல பாடியுள்ளார்‌. திருவையாறு வி்‌ ட வையச்‌ 
சேரி அகத்தீசுர்‌ - மங்களாம்பிகையையும்‌ பற்றியன. “உமா 
சன்‌' என்ற முத்திரை முழங்கும்‌. இருவரும்‌ பாடினரா 
அல்லது ஒருவர்‌ தாமோ எனத்‌ திட்டவட்டமாகத்‌ தெரிய 
வில்லை. இவர்களிடம்‌ இசைபயின்றவர்‌ தாம்‌ மகா வைத்திய 
நா தய்யர்‌. என்னத்துக்குதவி இக்காயம்‌...(சுத்த சாவேரி), 


வர்மமா என்மீதில்‌...(சாவேரி), எளியனை மறந்த ஞாயம்‌ 


உனக்கு மாயம்‌...(எதுகுலகாம்போதி) 


தா 


1076 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வைத்தீசுவரன்‌ கோயில்‌ சுப்பராமையர்‌: இயலிசை வல்லவர்‌. 
முத்துக்குமரனையே முதன்மையாகக்‌ கொண்டு பதங்கள்‌ பாடி 
யுள்ளார்‌. கமக புஷ்டியும்‌ கனிந்த ராக பாவமும்‌ கொண்டவை. 
தம்‌ பெயரை முத்திரையாக வைத்துப்‌ பாடுவார்‌. இசை, நாடக 
அரங்குகளில்‌ இவர்‌ சாகித்யங்களை என்றும்‌ கேட்கலாம்‌. 


துரைசாமி கவிராயர்‌ : தந்‌ைத: சாமியப்ப கவிராயர்‌. 
பம்மல்‌ விஜயரங்க முதலியாரால்‌ புரக்கப்‌ பட்டவர்‌. இவர்‌ 
பாடிய இயற்றமிழ்ப்‌ பாக்கள்‌ 387ம்‌. கீர்த்தனங்கள்‌ 10ம்‌ 
பாடியுள்ளார்‌. பல்லவிகளில்‌ பெரும்பாலும்‌ ராகங்களின்‌ 
பெயர்‌ வருமாறு, சரணங்களில்‌ தம்‌ பெயர்‌ முத்திரையாகவும்‌ 
அமையப்‌ பாடும்‌ போக்னெர்‌. சங்கத வித்துவான்கள்‌ தம்‌ 
திறம்‌ காட்ட வாய்ப்பாக சிறு சிறு சொற்களால்‌ இயன்ற 
பல்லவிகள்‌ பாடியுள்ளார்‌. 


ஐயனைப்பாடு - ஆனந்தக்‌ கூத்தாடு, அருள்‌ கொடுப்பான்‌ 
வேண்டும்‌ பொருள்‌ _ கொடுப்பான்‌, வாடாதே மனமே 
வாடாதே, இன்னமும்‌ பாராமுகமேனோ, சாமி ஏழை 
நானையா, சொல்வதைக்கேள்‌ மனமே போன்றன இவர்தம்‌ 
சாகித்யங்களில்‌ குறிப்பிடத்‌ தக்கவை. “பழநியாண்டவர்‌ 
கீர்த்தனை” எனும்‌ பெயரில்‌ இவர்‌ தம்‌ கீர்த்தனங்கள்‌ வழங்கு 
கின்றன. “படிக்கின்ற வாய்‌ இனிக்கும்‌, கேட்கும்‌ காது களிக்கும்‌ 
உடல்‌ பூரிக்கும்‌ என இவர்‌ இசைப்பாக்கள்‌ பற்றி வீராசாமி 
செட்டியார்‌ விதந்தோதுகிறார்‌. சென்ற நூற்றாண்டு வ 
விளங்யெ சிறந்த சாகித்யகர்த்தா. 


சிறுமணவூர்‌ முனுசாமி முதலியார்‌ : வட ஆர்க்காடு 
மாவட்டம்‌. மயிலம்‌ சண்முகம்‌ பிள்ளையின்‌ மாணாக்கர்‌. 
இசையரங்குகளில்‌ பலரால்‌ பலமுறையும்‌ பாடப்பெறும்‌ 
மானாட மழுவாட...' எனும்‌ தொடக்கத்த நடராசர்‌ பத்தும்‌ 
இவர்‌ பாடியது. 


தருமபுரி சுப்பராயர்‌ : இசை ஞானம்‌ மிக்கவர்‌; குரல்‌ 
இனிமை இன்மையால்‌ இசையரங்குகளில்‌ ஏற்றம்பெற இயல 
வில்லை. தெலுங்கில்‌ சாகித்யங்கள்‌ செய்து, ஜாவாளிகள்‌ 
தனித்துவம்‌ பெற்றார்‌.. இசையுலகில்‌ இவர்தம்‌ ஜவாளிகட்கு 
தனிமதிப்புண்டு. சவுக்க கால நடையிலும்‌ மத்திம கால 
நிலையிலும்‌ அமைந்தவை. ஹமீர்கல்யாணி போன்ற அபூர்வ 
ராகங்களில்‌ சில ஐவாளிகள்‌ செய்துள்ளார்‌. “தருமபுரி” என்னும்‌ 
முத்திரை பதிந்தவை. ஏறத்தாழ 300 உருப்படிகள்‌ தேரும்‌, 
பப்ப ப்பம்‌ வாழ்ந்தவர்‌, 


மது, ச. விமலானந்தம்‌ : 1077 


அச்சுத தாசர்‌: சதானந்த தாண்டவம்‌...  (பகுதாரி), 
பரமார்த்த ஜோதி...(பிலஹரி), வந்தே ஆண்டருளே. மயூரம்‌ 
விசுநாத சாஸ்திரி : மாமயிலேறி நீவா (ஹம்சாநதி) என்னைக்‌ 
கண்‌ பாரம்மா (ஸ்ரீராகம்‌),  இவனுக்கினைய சேயை 
(ஹேமாவதி), உந்தன்‌ பதந்தன்னிலை (அரிகாம்போதி) சூர 
சம்ஹார வடிவேலா (மோகனம்‌) நீலகண்ட சிவன்‌ : உன்‌ மேல்‌ 
பாரம்‌ வைத்து (சங்கராபரணம்‌), சிவன்‌ வருவான்‌ துணை 
அவன்‌ தருவான்‌ (தர்பார்‌), கண்டேன்‌ கலிதீர்ந்தேன்‌ (சகானா) 
சம்போ மகாதேவா (பூபாளம்‌) ஏன்‌ இந்தப்படி அனாய்‌ 
(வசந்தா) ஆதிசிவனருள்‌ (வேங்கடம்‌). மைசூர்‌ சதாசிவராவ்‌: 
ஸ்ரீகாமகோடி பீடத்திற்கு. அம்புஜம்‌ கிருஷ்ணா : சிந்தனை 
செய்யடி மனக்குயிலே (யதுகுல காம்போதி) சங்கரதாசர்‌; 
ஞானப்‌ பழத்தைப்‌ பிழிந்து... 


சூலமங்கலம்‌ வைத்தியநாத பாகவதர்‌, நாகை பசுபதி 
ஆசாரியார்‌, பூச்சி சீனிவாச ஐயங்கார்‌, வாலாஜா பேட்டை 
வெங்கடரமண பாகவதர்‌, கீவளுர்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, 
மதுரை மாரியப்ப சுவாமிகள்‌, எஸ்‌. டி. சுந்தரம்‌, திருச்சி 
தியாகராஜன்‌, ஆனை வைத்திய நாத ஐயர்‌, உடுமலை 
நாராயணகவி, கெளரிசங்கர்‌ ஸ்தபதி, கோபை சுப்ரி போன்ற 
எண்ண ற்றோரின்‌ இசைப்பணி இங்கே நன்றியுடன்‌ நினைக்கத்‌ 
தக்கது. கல்கியின்‌ “கா ற்றிலை வரும்‌ கீதம்‌” எம்‌. எஸ்‌. பாடியது. 
எவரும்‌ அறிவர்‌. 


மதுர பாஸ்கரதாஸ்‌ : (வெ ள்ளச்சாமி) 30-6-1892-— 
20-12-1055. மதுரை. முத்துச்சாமி தேவர்‌ : இருளாயி 
அம்மாள்‌. மனைவியர்‌ இருவர்‌ அமிர்தத்தம்மாள்‌, ஒண்டி 
யம்மாள்‌. இரண்டாம்‌ மனைவி ஊராயெ உமறுப்புலவர்‌ 
பிறந்த, தானாபதிப்‌ பிள்ளை தூக்கிலிடப்பட்ட நாகலாபுரத்‌ 
தில்‌ (எட்டையபுரம்‌ பக்கம்‌) இவரது சமாதி உளது. 


பாடல்களில்‌ இவரே அதிகம்‌ பாடியவர்‌. 
பாரதியார்‌ விடுதலைப்‌ பாடல்கள்‌ அவர்‌ காலத்திலேயே பெற்ற 
வெற்றியைவிட, பாரதிக்குப்‌ பத்தாண்‌ டுப்‌ பின்‌ பிறந்த பாஸ்கர 
தாசரின்‌ பாடல்கள்‌ காட்டுத்‌ தீ போல்‌ பரவின! இவரது 
பாடல்கண்டு ஆங்கில அரசே அஞ்சியது; தடைவிதித்தது! 
தேசியப்‌ பாடகர்‌ எஸ்‌. எஸ்‌. விசுவநாத தாஸ்‌ நாடகமேடை 
தோறும்‌ இவர்‌ பாடல்களை வீரவேகத்துடன்‌ பாடிச்‌ சிறை 


சென்றுள்ளார்‌. 


தேசியப்‌ 


1078 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தேசிய விடுதலைப்‌ பாடல்களோடு பத்திப்‌ பாடல்களும்‌ 
பாடியுள்ளார்‌. எம்‌.எஸ்‌. சுப்பு லட்சுமி,0க. பி. சுந்தராம்பாள்‌, 
அரியக்குடி, கிட்டப்பா போன்ற அந்நாளைய பாடகர்கள்‌ 
எல்லாம்‌ பாடியுள்ளனர்‌. ப 


நாட்டின்‌ நடப்புகளையெல்லாம்‌ நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ 
உடனுக்குடன்‌ பாடப்‌ பெற்று பட்டி தொட்டி எங்கும்‌ பரவின. 
நாட்டுத்‌ தலைவர்கள்‌ அனைவரும்‌ இவர்‌ பாட்டுப்‌ பொருளா 
யினர்‌. இவை கொண்டு இந்திய விடுதலை வரலாற்றையும்‌ , 
தேசியத்தலைவர்களின்‌ வாழ்க்கை வரலாறுகளையும்‌ வரைந்து 
விடலாம்‌. காந்தி துதி அண்ணலின்‌ முழு வரலாற்றையும்‌ 
சுருக்கித்‌ தருவது. 


'பக்திரஸக்‌ கீர்த்தனைகள்‌” இரு பகுதிகள்‌ (1915,19) 
முறையே 84, 99 பாக்களைக்‌ கொண்டது. விருது நகர்‌ 
கோட்டைப்‌ பட்டி சமீன்தார்‌ ரவிகுல திலக சீல ராமமூர்த்தி 
நாயகர்‌ தூண்டுதலால்‌ வெளிவந்தது. இந்து தேசாபிமானிகள்‌ 
“செந்தமிழ்த்‌ திலகம்‌' இரு பகுதி (1921) முறையே 36, 72 
பாடல்களுடன்‌ வந்தது. மதுரை வந்த காந்தியடிகளிடம்‌ இதன்‌ 
படி ஒன்றை அளித்தார்‌. “காந்தியோ பரம ஏழை சந்யாசுி' 
என்ற பிரபலமான பாட்டின்‌ பொருள்‌ டாக்டர்‌ டி. எஸ்‌. எஸ்‌. 
ராஜன்‌ ஆங்கிலத்தில்‌ விளக்கக்‌ கேட்டு காந்தி விழுந்து விழுந்து 
சிரித்தார்‌ என்பது குறிப்பிட த்தக்கது. 


பாஸ்கரர்‌ பாடல்‌ திறம்‌ : எதுகை மோனை சிதறாமல்‌ 
பிசிரின்றித்‌ தாமே வசமாக வந்து உட்காரும்‌, ஏவல்‌ செய்யும்‌ 
எளிய சொற்கள்‌, இதயமீர்க்கும்‌ இனிமை, சந்தைக்கும்‌ 
செவிக்கும்‌ விருந்தாவன. தேசிய உணர்வைத்‌ தட்டி எழுப்பின, 
பக்தியைப்‌ பெருக்கும்‌. பாஸ்கர சேதுபதியே போற்றிப்‌ பரிசும்‌ 
பட்டமும்‌ அளித்தார்‌. 


சிறந்த சில: ஆடு ராட்டே சுழன்று ஆடு ராட்டே, 
பஞ்சாப்‌ படுகொலை பாரில்‌ கொடியது, வந்தே மாதரமே 
வாழ்வுக்கோர்‌ ஆதாரமே, இந்துநேச வங்க தேச பந்துவை 
இழந்தனம்‌, கெருவமிக்க நீலன்‌, கதர்‌ கப்பல்‌ கொடி. 
தோணுதே, தேசபக்தி செய்திடாத ஜென்மும்‌ வீணே, அந்நிய 
சீமைத்துணி ஆகாது பஞ்சப்‌ பிணி, தேச பக்தியே முக்தியாம்‌, 
ஜாதிமதப்‌ பேதச்‌ சண்டை, உப்பு வரி முழுதும்‌ ஒழிய 
வேண்டும்‌, சண்முகா ஏழை என்மேல்‌ தயவில்லை, ஜெயகா ந்தி 
மகான்‌ போலுண்டோ, எல்லாம்‌ தெரிந்த, இந்து தேசந்தான்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 1079 


ஆனால்‌ இப்போது நம்‌ நிலைமை மோசந்தான்‌, ஒத்துழையாத 
தர்மம்‌, சுயராஜ்யம்‌ அதிகதூரமில்லை தெதரிவீர்‌, ராட்டினமே 
காந்தி கைப்பாணம்‌, தேடிவந்தேனே வள்ளி மானே, பர்வத 
ராஜகுமாரி, பால்‌ அபிசேகப்‌ பழனீமலை. ஓவ்வொரு பாட்டும்‌ 
“பாஸ்கரன்‌' எனும்‌ முத்திரை கொண்டவை. 


இவரது தொண்டினைத்‌ தமிமுலகம்‌ மறந்தது. இவர்‌ 
பற்றிய முழுவிவரம்‌ அறிய உரிய முகவரி: கே. எஸ்‌. கருப்பையா 
772, தெற்குக்‌ தெரு, பாஸ்கரதாஸ்‌ நகர்‌, (மத்திய பேருந்து 
நிலையப்‌ பின்புறம்‌) மதுரை-1 


தேசியக்‌ கவிஞர்கள்‌ பலர்‌ கோன்ற முன்னோடியாகத்‌ 
திகழ்ந்தார்‌ பாஸ்கரதாஸ்‌. கம்பம்‌ பாவலர்‌ பீர்முகம்மது 
ராவுத்தர்‌, ஓரடி முத்துவேல்‌ பிள்ளை, உத்தமபாளையம்‌ 
அப்பாவு ராவுத்தர்‌, மதுரை ரஞ்சித்‌ மோகனகவி எம்‌.எஸ்‌.பால 
சுந்தரம்‌ பிள்ளை, ஜி. கே. கிருஷ்ணசாமி மணி, ஆறுமுகனார்‌ 
போன்றார்‌ காந்தீய பாடல்கள்‌ பாடி தேசீயம்‌ வளர்த்தார்கள்‌. 


பூமி பாலகதாஸ்‌ : உடுமலைப்‌ பேட்டை மடத்துக்குள த்தைச்‌ 
சார்ந்தவர்‌. “புதுக்‌ கம்பன்‌' எனப்‌ போற்றப்பெற்றவர்‌. 
கோவை சிறையில்‌ இருந்தபோது, சத்திமுற்றப்‌ புலவர்‌ போலே 
“முகிலே முகிலே! முந்நீர்‌ முகிலே..'என மேகவிடுதூது 
பாடினார்‌. 


சந்தச்‌ சரபம்‌ சண்முகதாஸ்‌: சங்கரதாஸ்‌ அவர்களின்‌ 
மாணவர்‌ பக்தி ஆனந்தக்‌ கேலிப்‌ பதங்கள்‌ (1921) நிந்தாஸ்‌ 
துதிக்‌ கீர்த்தனங்கள்‌; காலதேச நாகரிகத்திற்குச்‌ சாலவும்‌ 
பொருந்த சிவன விளையாட்டை வள்ளி ஆலோலம்‌ போல்‌ 
பாடியுள்ளார்‌. விகடமே நிறைந்த விசித்திரப்‌ பாடல்கள்‌. 
தமாஷான பாக்கள்‌. 


எம்‌. ஆர்‌. எஸ்‌. வேல்சாமிக்‌ கவிராயர்‌: மாம்பழக்‌ கவிச்‌ 
சிங்க நாவலரின்‌ சகோதரர்‌ மகன்‌. தண்டபாணித்‌ தெய்வ 
ரஞ்சிதம்‌ எனும்‌ பக்திரசக்‌ கீர்த்தனம்‌ (1921). 9 கீர்‌ தீதனங்கள்‌ 
கொண்டது. 


யோகி சுத்தானந்த பாரதியார்‌: 11-5-1897. சிவகங்கை. 
ஜடாதரர்‌; காமாட்சி. எட்டு வயதிலேயே தாய்வழித்‌ தாத்தா 
பூர்ணானந்தரிடம்‌ யோகர்சனம்‌ தியானம்‌ பிராணாயாமம்‌ 
பயின்றார்‌. அவர்‌ கூறியது “உன்னுள்‌ ஒரு குரு இருக்கிறான்‌; 
அவனைக்‌ சண்டு கொண்டால்‌, எல்லா ஞானமும்‌ இயற்கையாக 


1080 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


வரும்‌', ஞானசித்தர்‌, இதயவித்தை, நாடிதாரணை, ஆதார 
ரகசியங்கள்‌ உணர்த்தினார்‌. இவரே சுத்தானந்தன்‌ எனப்‌ பெய 
ரிட்டார்‌. தெய்வ சிகாமணிப்‌ புலவரிடம்‌ முறையாகப்‌ பாடம்‌” 
கேட்டுத்‌ தமிழில்‌ புலமை பெற்றார்‌. அத்தைக்‌ கணவர்‌ புதுக்‌ 
கோட்டை சமத்தான வித்துவான்‌ ஹரி தீர்த்தம்‌ ஐயர்‌, ராம 
தாஸ்‌ பாகவதரிடம்‌ தமிழிசை அறிந்தார்‌. இவர்‌ பாடிய 
“சங்கத சாகரம்‌” எனும்‌ கீர்த்தன நூல்‌ கண்டு ஐகக்குரு நரசிம்ம 
பாரதியார்‌ இவரைக்‌ ‘கவியோகி என வாழ்த்தினார்‌. பசுமலை 
அமெரிக்கப்பா திரியார்‌ நடாத்திய ஆசிரியப்‌ பயிற்சிப்‌ பள்ளியில்‌ 
பயின்று சிறந்தார்‌. காட்டுப்புத்தூர்‌ பள்ளியில்‌ ஆசிரியரானார்‌. 
திருச்சியில்‌ காந்தியடிகளைக்‌ கண்டு தேசியப்‌ பணி. புரிய 
விழைந்து Freedom calls, No More walls எனத்‌ தலைமையாசிரி 
யரிடம்‌ கூறிவிட்டு நாட்டுப்‌ பணியாற்றினார்‌. இறைப்பணி 
ஈர்க்கவே கொல்லிமலை சென்று தவஞ்‌ செய்தார்‌. தேவ 
கோட்டை பி. ஜி. சுந்தரமையர்‌ பள்ளியில்‌ பணி புரிந்தார்‌. 


வ. வே. சு. ஐயர்‌ உயிர்த்‌ தோழர்‌; சேரன்மாதேவியில்‌, குரு 
குலத்தையும்‌ பால பாரதியையும்‌ கவனித்தார்‌. பின்‌ தஞ்சையில்‌ 
“சமரஸ போதினி (வாரமிருமுறை) நடத்தினார்‌. திருவிடை 
மருதூரில்‌ கெளதம நிலையம்‌ அமைத்துத்‌ தொழிற்‌ கல்வி்‌ 
இதழ்‌ நடாத்தி மாணவர்கட்குப்‌ பயிற்சி அளித்தார்‌. பின்‌ 
அரவிந்தர்‌ ஆசிரமத்தில்‌ வதிந்தார்‌. பின்‌ வடலூரில்‌ யோக 
சமாஜம்‌ அமைத்தார்‌. சென்னையில்‌ மணிவிழா நடந்தது. 
புருசோத்தம நாயுடு அளித்த நிலத்தில்‌ அடையாற்றில்‌ யோக 
சமாஜம்‌ நிறுவினர்‌. அச்சகம்‌ ஒன்று அமைத்துத்‌ தம்‌ நூல்களை 
வெளியிட்டார்‌. இதுவரை 400 நூல்கள்‌ எல்லாத்‌ துறை பற்றியு 
மாக வந்துள. 85இல்‌ சிவகங்கை சென்று வாழ்ந்து வருகிறார்‌. 


இசைத்தமிமுக்கு இவர்‌ கொடை : அன்புமாலை, உலகப்‌ 
பாட்டு, கீர்த்தனாஞ்சலி, சன்மார்க்கப்‌ பாடல்‌, சாதனா கீதம்‌, 
சிதம்பர கீதம்‌, சிங்கநாதம்‌, தமிழ்க்‌ கனல்‌, தேவகானம்‌, 
நடனாஞ்சலி, மாணிக்கப்‌ பாட்டு, முன்னேற்ற முழக்கம்‌. 
டி. கே. ச. இவரைத்‌ *தேவகானரிஷி்‌ எனப்‌ போற்றினார்‌. 
இவரைத்‌ “தமிழ்த்‌ தியாகராஜர்‌” என வித்துவான்கள்‌ விதநீ 
தோதுகின்றனர்‌. உ.வே. சாமிநாதையர்‌ * தவஞ்செய்த தவம்‌” 
என்றேத்தினார்‌. “அவர்‌ ஒரு தெய்வ தூதர்‌, மகரிஷி” என்றார்‌ 
சுவாமி சிவானந்தர்‌. 


அருள்‌ புரிவாய்‌ கருணைக்‌ கடலே.. (போன்ற அருமையான , 
சாகத்யங்கள்‌ இவரதே. 


மது. ௪. விமலானந்தம்‌ I 7087 


சுவாமி சரவணபவானந்தர்‌:; 27-9-19128. நாகைப்பட்டினம்‌, 
துரைசாமி : வள்ளியம்மை. பிள்ளைப்‌ பெயர்‌ இருவரச மூர்த்தி. 
திண்ணைப்‌ பள்ளியில்‌ இராமலிங்க தேசிகரிடம்‌ துறை போகக்‌ 
கற்றல்‌. தேசிய வெஸ்லி மிஷன்‌ உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ 
பயிலல்‌, 20 இல்‌ வெளிப்‌ பாளையத்திற்குக்‌ காந்தி வந்தபோது 
பேசி, பாடித்‌ தங்க மெடல்‌ பெற்றார்‌. குடும்பமே காங்கிரஸ்‌ - 
கதர்‌ உடுத்தல்‌. காந்தி முதுகில்‌ தட்டிக்‌ கொடுத்து “அச்சா 
னஹா* எனல்‌. 24 இல்‌ முருகன்‌ அருள்‌ கிட்ட விடிவதற்குள்‌ 100 
பாடல்‌ பாடி முடித்தல்‌. தமிழும்‌ இசையும்‌ தானாக வருதல்‌. 
வித்துவான்களுக்கெல்லாம்‌ வித்துவானாக விளங்குகிறார்‌, 
எல்லாம்‌ முருகன்‌ திருவருளும்‌ வள்ளலார்‌ ஆசியுமே என்கிறார்‌, 


பிச்சைக்‌ கவிராயரிடம்‌ இலக்கண இலக்கியமும்‌, துரைராச 
ரிடம்‌ இசையும்‌ ஞானானந்த சுவாமிகளிடம்‌ தீட்சையும்‌, 
பிரம்மங்குடி யதீந்திர சுவாமிகளிடம்‌ சித்தர்‌ நூல்களும்‌ 
தெளிதல்‌. 


மாயவரத்தில்‌ 20 ஆண்டுகள்‌ கூறைநாடு இடத்‌ தெருவில்‌ 
வதிந்துள்ளார்‌; மாயூரம்‌ வந்து முழு மனிதன்‌ ஆனேன்‌” என்‌ 
இிறார்‌. 49இல்‌ வேதநாயகருக்கு 3 நாள்‌ பெருவிழா எடுத்‌ 
துள்ளார்‌. வேததாயகர்‌ வரலாற்றை 500 பக்கத்தில்‌ வரைத்‌ 
துள்ளார்‌. வேதநாயகர்‌ அந்தாதி - வானொலி விடுதூது; வேத 
நாயகம்‌ பிள்ளை நாடகம்‌ - கதாகாலட்‌ சபம்‌, விற்பன்னர்‌ 
அற்புத இதம்‌. வேதநாயகருக்கு இவர்‌ இப்படி ஆற்றிய 
தொண்டு பெரிது. அமைச்சர்‌ ரோச்‌ விக்டோரியா தலைமையில்‌ 
32 பாதிரிமார்கள்‌ பங்கு கொள்ள, எம்‌. கே. தியாகராஜ 
பாகவதர்‌, மதுரை மாரியப்ப சுவாமிகள்‌, ஆலத்தூர்‌ சகோதரர்‌ 


கள்‌ சிறப்பிக்க விழா நடந்தது. 


னிவர்‌ வேதநாயகர்‌ அந்தாதி கண்டு 'இது 
ராத்மா உள்ளே புகுந்து பாடுவித்தது” 
என்றார்‌. மாரியட்ப சுவாமிகள்‌ ‘இது வேத நாயகர்‌ வாக்காகும்‌” 
என்கிறார்‌. சரவணபவானந்தர்‌ சாட்சாத்‌ வேதநாயகரின்‌ 
மறுபிறவி இது வாரியார்‌ விளம்பியது. 

குமாக இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ 
மாம்பழக்‌ கவிச்சிங்க நாவலர்‌, 
72, நாட்டிய நாடகம்‌ 10, 


காஞ்சித்‌ தவழு 
வேதநாயகரின்‌ அந்த 


.. இதுவரை மூன்று தமிழுக்‌ 
250: வெளிவந்தவை 115. 
சுப்ரத்பக்‌ சகலிராயர்‌; நாடகங்கள்‌ 
பிரபந்தம்‌ 10, ஒர்‌ த்தனைகள்‌ 10. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 1082 

குமரகுரு பஜனாமிர்தம்‌, முருகஸ்மரணாமிர்தம்‌, கந்தன்‌ 
காவடி விருத்தம்‌, ஞானத்தமிழ்‌, இசைத்தேன்‌, தேனிசைத்‌ 
திரட்டு, அருளிசை அமுதம்‌, இன்பத்‌ தமிழிசை போன்றன ' 
இசைத்தமிழ்க்‌ கொடைகள்‌. பாடல்களில்‌ முத்திரையாகச்‌ 
சரவணன்‌, துரை சரவணன்‌, சரவணத்‌ தமிழ்‌ என வரும்‌; 
முருகனைப்‌ பற்றிப்‌ பாடும்‌ போது 'சரவணன்‌” என்றும்‌, தமிழ்‌ 
பற்றிப்‌ பாடும்போது “சரவணத்‌ தமிழ்‌ எனவும்‌ வரும்‌. இசைப்‌ 
பாடல்‌ என முதன்முதல்‌ பாடிய பாட்டு காந்திஜி மேல்தான்‌. 
கூடுமானவரை பிறமொழி சொல்‌ கலவாது தனித்‌ தமிழில்‌ 
அமையும்‌. நல்ல தமிழில்‌ பாவம்‌ குறையாத பாங்குடன்‌ பாடி 
யுள்ளார்‌. இறையை விட இன்றமிழ் மொழி பற்றியனவே 
மிகுதி. சிதம்பரம்‌ சி. எஸ்‌. பட்‌ மல்கக்‌ இவர்‌ பாடல்களைப்‌ 
பாடிப்‌ பிரபலப்படுத்தியவர்‌ , 


பல்லவி அனுபல்லவி சரணம்‌ என்பதை மாற்றி எடுப்பு 
தொடுப்பு முடிப்பு என அமைத்தவர்‌; பலரும்‌ பின்பற்றியுளர்‌. 
வள்ளுவர்மேலே புது சாகித்யம்‌ முதன்முதல்‌ செய்தவர்‌; 
'வள்ளுவர்‌ போல்‌ ஒருவர்‌ விள்ளுவரோ - அவர்‌ வகுத்த குறளை 
யாரும்‌ தள்ளுவரோ?' பிற சாகித்ய கர்த்தாக்கள்‌ யாவரும்‌ 
தெய்வத்தின்‌ மேல்தான்‌ சாகித்தியம்‌ செய்துளர்‌; இவர்‌ 
ஒருவரே தமிழ்‌ பற்றி, புலவர்‌ பற்றி, மகான்‌, குழந்தை பற்றி 
யெல்லாம்‌ ப தினம்‌ ஒரு சாகித்யம்‌ செய்யும்‌ 
நியமத்தினர்‌. 


ஞான விநாயகனே... (சீர்காழி), தேனொழுகு செந்‌ 
தமிழ்‌..., தானம்‌ அவசியம்‌..., பாட்டைக்‌ கேட்டனையா?.... 
என்ன கொடுத்தாள்‌ பாட்டி..., இன்பத்‌ தமிழமுக்கிணையேது, 
இசையினிலே தமிழிசை போல்‌ இன்னிசை உண்டோ, கலை 
யைப்‌ பழிக்காதே... | 


முதல்‌ சாகித்தியம்‌ 1924 இல்‌, ஓராறு மாமுகனே...ஆயிரக்‌ 
கனக்கான சாகித்தியங்கள்‌ பண்ணியவர்‌ இவரே. பிறர்‌ பாடிய 


பலவற்றில்‌ இலவே பரிமளிக்கும்‌; இவர்‌ பாடிய எல்லாமே பரி 
மளிக்கின்‌ றன! 


பெற்ற பட்டங்கள்‌ : 16 வயதில்‌ “வரந்வி?; (ஞானானந்த 
_யதீந்தீரர்‌);) கவிராஜ சரபம்‌ (வாரியார்‌), அருட்பா போத 
காசிரியர்‌ (நடராஜ கவி), அச்சராவதான கெடியக்கவி (முது 
களத்தூர்‌ பிச்சைக்‌ கவிராயர்‌), அருட்பாமணி (திருப்போரூர்‌ 
ஆதனம்‌), கலைஞானி (சிதம்பர சுவாமிகள்‌), தமிழிசைக்‌ கலா 
வல்லுநர்‌ (எம்‌.கே.டி.) வெண்பாப்புலி, கலைமாமணி, சமரச 
கதா போதகர்‌, இசைக்கலா வல்லுநர்‌ போன்றன, 


மணிவிழா 24-9-72 கற்பகாம்பாள்‌ திருமண மண்டபத்தில்‌ 
நடந்தது. இசையரசு தண்டபாணி தேசிகர்‌ இறை வணக்கம்‌ 
பாட, பொள்ளாச்சி மகாலிங்கம்‌ தலைமை தாங்க, ஏ. பி. நாக 
ராஜன்‌ மலர்‌ வெளியிட, எம்‌. கே. ராதா பெற; வாரியார்‌ 
சிலம்புச்‌ செல்வர்‌, அவ்வை சண்முகம்‌, சுரதா, எஸ்‌. டி. சுந்தரம்‌ 
போன்றோர்‌ வாழ்த்த, இசைச்சித்தர்‌ சிதம்பரம்‌ ஜெயராமன்‌ 
இசையுடன்‌ விழா ஈடேறியது. 61 ஆம்‌ அண்டு விழா மதுரை 
மீனாட்சியம்மன்‌ மண்டபத்தில்‌ நிகழ்ந்தது. பவள விழா 82ல்‌ 
நிகழ்ந்தது. 

32 இல்‌ மணம்‌; மனைவி மாமன்‌ மகள்‌ சரஸ்வதி; மக்கள்‌ 
இருவர்‌; கார்த்தியாயனி, ஜோதி நாதன்‌; இவர்மகள்‌ கனிமொழி 
பரதநாட்டியம்‌ வல்லவர்‌. 


இசைப்பாக்கள்‌ இயற்றுவதோடு இசைப்‌ பேருரைகளும்‌ 
40 க்கு மேல்‌ ஆற்றி வருகிறார்‌. 10க்கும்‌ மேலான இசை நாட்‌ 
டியங்களும்‌ இயற்றியுள்ளார்‌. 


தூரன்‌ : தமிழிசை இயக்கத்‌ தொடக்க காலத்தில்‌ அமைதி 
யாகப்‌ பாட்டு இயற்றியவர்‌. பிறமொழிச்‌ சொற்கள்‌ போட்டுக்‌ 
கொச்சைப்படுத்தாமல்‌ நல்ல தமிழ்ச்‌ சொற்களைப்‌ பெய்து 
பாடியவர்‌. ராஜாஜி, கல்கி, சர்‌. ஆர்‌. கே. எஸ்‌., செட்டிநாட்‌ 
டரசர்‌ ஊக்கினர்‌. தமிழிசை மாநாட்டில்‌ “இசைப்‌ பேரறிஞர்‌”. 
என்றேத்தப்‌ பெற்றவர்‌. முருகா முருகா என்றால்‌ உருகாதோ 
உந்தன்‌ உள்ளம்‌, முரளிதர கோபாலா, ஹரிஹர சுதனே 
ஐயப்பா...போன்றன. 


சுத்த சத்வானந்தா : 6-12-1920. தஞ்சை மாவட்ட சிக்கல்‌ 
பொருள்‌ வைத்தசேரி. சிங்கார வேலு முதலியார்‌: கோவிந்தம்‌ 
மாள்‌. 45-4 செட்டிநாடு கிழமை இதழின்‌ துணை அசிரியர்‌; 
48-51 இருச்சி வானொலி நிலைய எழுத்தாளர்‌. 51 சிவாஜி, 
70களில்‌ இனமணி கதிர்‌ பணி. முதற்‌ கவிதை 44; முதலில்‌ 
இசைக்‌ கவிதையே இயற்றல்‌; பின்‌ கவிதைகளும்‌ யாத்தல்‌. 
(கவிதைக்கு சீர்முக்கியம்‌; இசை பாடல்‌ கட்குத்‌ தாளமே 
முதன்மை). 

கணிவும்‌ குழைவும்‌ மிக்க, சொல்‌ மென்மையும்‌ சுவை 
ஒண்மையும்‌ தொக்க, கலைத்தன்மையும்‌ கருத்து வளமையும்‌ 
தேக்கிய திவ்விய தேன்‌ கவிதைகள்‌. கற்பனையும்‌ சிந்தனையும்‌ 
களித்தாடும்‌, இசையும்‌ உணர்வும்‌ இழைந்தோடும்‌, அழகு 
தவழ்ந்திடும்‌ அற்புதக்‌ கனிகள்‌. 


1084 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
 இதயற்‌ பதும பீடம்‌-அதனில்‌' இறையாம்‌ சுடரைக்‌ காணில்‌ 
உதய மாகும்‌ ஞானம்‌-அ தனில்‌ ஒலிக்கும்‌ தேவகானம்‌. 


'படைப்புகள்‌ : இசைக்கனிகள்‌, பாடும்‌ கதம்‌ கேட்குது. 
தமிழிசைப்‌ பாடல்கள்‌, வள்ளல்‌ கீதம்‌, ஆக்மாஞ்சலி, இதயக்‌ 
கோயில்‌, ஸ்ரீ வடபழநி முருகன்‌ பாமலர்‌, பக்திமணி மாலை, 
ஸ்ரீ நவக்ரெக நல்லஞ்சலிகள்‌, ஸ்ரீ வேங்கடவன்‌ இசைமாலை, 
திருமயிலைத்‌ தெய்வமாலை-பாமாலை, ஸ்ரீ நவக்கிரக நல்லஞ்‌ 
சலி. திருவான்மியூர்‌ அஞ்சலி, அங்கயற்‌ கண்ணி அஞ்சலி; 
கற்குள கவிமலர்‌, கீதமலர்‌, தர்மாபுரத்‌ தமிழ்ப்‌ பாமலர்‌, 
காசோடீச்வரி இசைமாலை, ஸ்ரீசர்வமங்களா இசைமாலை, 
ஸ்ரீ ஐயப்ப கீதாஞ்சலி, ஸ்ரீ ஐயமங்கள ராஜராஜேச்வரி 
இசைமாலை, ஸ்ரீ வைஷ்ணவி உயிர்வர்க்க . மாலை, திரு 
கோலவிழி அம்மன்‌ போற்றி இசைமாலை, நாதன்‌ கிணறு 
ஸ்ரீ முத்தாரம்மன்‌ இசைமாலை. அந்தாதி ஐந்து. ஸ்ரீ மரகதப்‌ 
பாமலர்‌. பாராமுகம்‌ ஏன்‌ (இசை நாடகம்‌) நீல மயிலே 
(குழந்தை பாக்கள்‌) 


மங்களமாய்‌ வாழ வேண்டும்‌, சிந்தையள்ளும்‌ தமிழ்‌, 
சிக்கல்‌ சிங்கார வேலா, முருகா நீ வரவேண்டும்‌, சங்கம்‌ 
முழங்கும்‌ திரு மதுரை நகர்‌ வளரும்‌ இங்கிதம்‌ பொங்க வரும்‌ 
எழில்பெறும்‌ மீனாட்சி (டி. எம்‌. செளந்தரராஜன்‌); மானம்‌ 
உடையவன்‌ தமிழன்‌ (வி. என்‌. சுந்தரம்‌), மாமதுரை வாழும்‌, 
சிந்தை குடிகொண்ட சிங்காரவேலா (மதுரை. பி. ஏ. இராம 
மூர்த்தி). கோலம்‌ மிகக்‌ காட்டும்‌ கோலவிழித்தாயே 
(கே. வீரமணி) வேலேடுத்து வரவேண்டும்‌, ஐயம்‌ எனக்கருள்‌ 
வாயே (ஐயலட்சுமி சங்கர்‌). மனக்குறை ஏது மூருகா, 
முன்னின்று காத்தருள்‌. முருகா (கே. பி. சுந்தராம்பாள்‌) 
தித்திக்கும்‌ செந்தமிழ்‌ (டி. ஆ. மகாலிங்கம்‌). சித்தூர்‌ சுப்ர 
மணிய பிள்ளை, எம்‌. கே. தியாகராஜ பாகவதர்‌, தண்டபாணி 
தேசிகரும்‌ பாடியுள்ளனர்‌. -40 ஆண்டுகளாக இசைப்பாக்கள்‌ 
இயற்றிவருகிறார்‌. - 


என்‌.எஸ்‌. சிதம்பரமாக இருந்தவர்‌, 73இல்‌ உள்ளுணர்வின்‌ 
காரணமாக இறைநெெறியில்‌ ஊன்றி நின்றதால்‌ சுத்த 
சத்வானந்தா ஆதல்‌. தமிழில்‌ நவக்கிரக அஞ்சலி சோதிட 
ரீ தியில்‌ இதுவரை இல்லை; இதுவே முதலாவது. செய்தித்‌ 
துறைக்காகத்‌ “தீண்டாமை வேண்டாம்‌” ஐந்தாண்டுத்‌ திட்டப்‌ 
பாடல்கள்‌, புது உலசும்‌ எழுதியுள்ளார்‌. குமாரி கமலாவுக்கு 


ஒரு மணி தேர வர்ணம்‌ “திருவிளையாடல்‌” அமைத்துச்‌ 
தத்துளார்‌. ்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 1085 


கவிதைகளை இசையோடு பாடுவார்‌. பக்திப்‌ பாக்களைப்‌ 
பக்க வாத்தியத்துடன்‌ இசைச்‌ சொற்பொழிவுகள்‌ ஆற்றி வரு 
கிறார்‌. தொலைக்‌ காட்சியில்‌ காரைக்காலம்மையார்‌ பற்றிப்‌ 
பிரபல பக்கவாத்தியக்காரர்களுடன்‌. திருப்பதி தேவஸ்தானத்‌ 
இல்‌ ஆர்ஷ சமஸ்கிருத சத௫ல்‌ 214 மணிநேரம்‌ பக்திப்‌ பாடல்கள்‌, 
பூக்கடைக்‌ கோயில்‌ 10 நாட்கள்‌. திருப்பாவை திருவெம்பாவை 
விளக்கப்பொழிவு 10 நாட்கள்‌. காந்திமண்டபத்தில்‌, இப்படித்‌ 
தமிழகமெங்கணும்‌ இசைப்பொழிவுகள்‌ ஆற்றிவருகிறார்‌. 
தமிழ்நாடு தெய்வீகப்‌ போவையின்‌ பிரசாரகராக இருந்து 
சென்னைப்‌ பள்ளிகளில்‌ சமயப்‌ பொழிவுகள்‌ செய்துள்ளார்‌. 
“கற்பகமும்‌ அபிராமியும்‌' குறிப்பிடத்தக்கது. 


மணிமேகலை, போனமச்சான்‌ திரும்பி வந்தான்‌; புதிய 
சமுதாயம்‌ செய்திப்‌ படங்கட்கும்‌ பாடல்கள்‌ புனைந்துள்ளார்‌. 
சோதிடக்கலையிலும்‌ வல்லவர்‌, இசைத்தமிழ்த்‌ தொண்டுக்காக 
வழங்கப்பெற்ற பட்டங்கள்‌: வித்யாரத்ன, கலைமாமணி, . 
கற்பகக்‌ கவியரசு, அருட்கவிச்‌ சித்தர்‌, இசைக்கவிஞர்‌, 
அருளிசைக்‌ கவிஞர்‌, அருளுரை வித்தகர்‌. டாக்டர்‌ 
(உலகப்‌ பல்கலைக்‌ கழகம்‌) 29. 9, 74இல்‌ பன்னிரு 
பெருநோக்கம்‌ கொண்டு அகில உலக அருட்பேரொளி மன்றம்‌ 
தொடக்கினார்‌. தத்துவமேதை டாக்டர்‌ டி. எம்‌. பி. மகா 
தேவன்‌ தலைமையில்‌, மக்கள்‌ நீதிபதி ஜஸ்டிஸ்‌ என்‌. கிருட்டிண 
சாமி ரெட்டியார்‌ தொடங்கி வைத்தார்‌. 76இல்‌ சித்தர்‌ விழா 
நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. 6ஆம்‌ ஆண்டு விழாவினை 
பக்து இசை விழாவாகவும்‌, 7வது ஆண்டு விழாவினை மெய்ஞ்‌ 
ஞானியர்‌ விழாவாகவும்‌ எடுத்தார்‌. மன்றத்தின்‌ மாபெரும்‌ 
குறிக்கோள்‌ : சத்தியம்‌ தருமம்‌ அன்பு சமரசம்‌ சமாதானம்‌ 
நிலவும்‌ ஒன்றுபட்ட ஒளியுலகம்‌ - ஒருமை உலகம்‌ காண்பது. 
இதன்‌ கிளை 78இல்‌ திருச்சி. ஜெயங்கொண்டம்‌ உள்கோட்டை 
யில்‌ தொடங்கப்‌ பெற்றது. 


52இல்‌ மணம்‌. மனைவி ஜெயலட்சுமி (திருநாகேசுவரம்‌), 
மகளிர்‌ மூவர்‌ தமிழ்ச்‌ செல்வி, மொழியரசி, தாமரைத்‌ தலைவி. 
த00க்கு மேற்பட்ட கவிதைகளும்‌ 1000க்கும்‌ மேலான இசைப்‌ 
பாக்களும்‌ கடவுட்கவிதையும்‌ பாடித்‌ தமிழும்‌ தெய்வீகமும்‌ 
தழைக்கச்‌ செய்துவரும்‌ இசைக்‌ கவிஞர்‌ முகவரி: 14. சிங்காரி 
நாயக்கன்‌ தெரு, (மந்தைவெளிச்சந்தை அருகே) சென்னை-4 


இனி இசைத்தமிழ்‌ ஆராய்ந்தோர்‌ சிலரும்‌, தமிழிசை 
பரவும்‌ சிலரும்‌ பற்றி எண்ணுஃவாம்‌. 
த. இ.--69 


1046 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


குடந்தை. ப. சுந்தரேசன்‌ : 26-5-1914-—9-8-1981. சீர்காழி. 
பஞ்சநதம்‌: குப்பம்மாள்‌. 8ஆம்‌ வகுப்பே படிப்பு. கந்தசாமி 
தேசிகர்‌, பாலசுப்பிரமணியன்‌ (பூச்சி ஐயங்கார்‌ மாணவர்‌) 
இருவரிடமும்‌ இசை பயின்றார்‌. பின்னர்‌ மறைக்காடு இராமச்‌ 
சந்திர ஐயரிடம்‌ 17 ஆண்டுகள்‌ குருகுலப்‌ பயிற்சி பெற்றார்‌. 
விபுலாநந்தரிடம்‌ யாழ்நூல்‌ பயிற்சி பெறல்‌. இசைத்தமிழ்‌ 
தமிழிசை என்று வகைப்படுத்திக்‌ கொண்டு தமிழகம்‌ முழுதும்‌ 
மறையும்‌ வரை: சுற்றிச்‌ சுழன்று பள்ளி கல்லூரிகளில்‌ 
தமிழிசைப்‌ பொழிவுகள்‌ ஆற்றினார்‌. | 


49-52 ஐயாற்று அரசர்‌ கல்லூரி இசையாசிரியர்‌. 52-55 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தேவார இசைவிரிவுரை 
யாளர்‌; 78-81இல்‌ மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழியற்‌ 
புலத்தில்‌ பணி, இலக்கிய-சமயவழித்‌ தமிழிசைத்‌ தொண்டு 
புரிந்துள்ளார்‌. சிலப்பதிகார, பெரியபுராணத்‌ தொடர்‌ 
பொழிவுகள்‌ செய்துள்ளார்‌. 


நூல்கள்‌ : ஒரேழ்பாலை, 2ம்‌ ஐந்திசை நிரல்‌, 2ம்‌ ஏழிசை 
நிரல்‌, பரிபாடல்‌ இசைமுறை, பாணர்‌ பயிற்றுவித்த இசை 
முறை, இசைத்தமிழ்ப்‌ பயிற்சி நூல்‌ (6வரிசைகள்‌) இசைத்‌ 
தமிழ்‌ அகரமுதலி, வேளிர்‌ கதை-இசைப்பகுதி விளக்கம்‌, 
சேக்க்ழார்கண்ட இசைத்‌ தமிழ்‌, சமயக்‌ குரவர்‌ கைக்கொண்ட 
இசைத்தமிழ்‌, பெரும்‌ பண்கள்‌ 16, கழக இலங்கியங்களில்‌ 
இசைத்தமிழ்க்‌ குறிப்புகள்‌, இசைத்தமிழ்‌ வரலாறு, 103 
பண்கள்‌, இசைத்தமிழ்‌, தமிழிசைப்‌ பாடல்கள்‌, 13ஆம்‌ 
நூற்றாண்டுக்குப்‌ பிற்பட்ட தென்னிந்திய இசைநூற்‌ 
கருத்துக்கள்‌ . போன்றன எழுத முனைந்திருந்தார்‌. 
தமிழிசைக்குக்‌ கிடைத்த ஒரே தமிழரின்‌ இழப்பு நமக்குப்‌ 
பேரிழப்பு. . வெளியானவை : முதல்‌ ஐந்திசைப்‌ பண்கள்‌, 
இசைத்தமிழ்ப்‌ பயிற்சி நூல்‌ முதல்‌ வரிசை, பொள்ளாச்சி 
வள்ளல்‌ மகாலிங்கம்‌ . அவர்கட்காகப்‌ “பஞ்சமரபு” வெளியிட்‌ 
டுதவினார்‌, மனைவி சாரதாம்பாள்‌. பிள்ளை இல்லை. 
சீடர்கள்‌ கோடிலிங்கம்‌, வைத்திலிங்கம்‌ (திண்டுக்கல்‌ ஜி.டு. என்‌. 
கல்லூரி). பட்டங்கள்‌ : பண்ணாராய்ச்‌சி வித்தகர்‌, 
பண்ணாய்வறிஞர்‌, பண்ணாய்வுப்‌ பாவாணர்‌, எழிசைத்‌ தலை 
மகன்‌,. திருமுறைக்‌ கலைச்‌ செல்வர்‌, தென்னக உயர்தனிச்‌ 
செவ்விசைப்புலவர்‌, திருமுறைக்‌ கலாநிதி(75. தருமையாதனம்‌) 


த . இவரைப்பற்றிய மேலும்‌ .. அறிய : வைத்தியலிங்கம்‌ 
செட்டியார்‌ “சுந்தர விலாசம்‌' ஜவுளிக்கடை; ஆடுதுறை; கதிர்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 087 


தமிழ்‌ வாணன்‌. தொடக்கப்பள்ளி அசிரியர்‌. பிரம்மன்‌ கோயில்‌ 
தெரு, குடந்தை. 


எஸ்‌. ராமநாதன்‌ : 8-4-1917. கதெ. ௮. வளவனூர்‌. 
சுப்பிரமணிய சாஸ்திரி : பட்டம்மாள்‌. ஏழு வயதில்‌ திருக்‌ 
கோயிலூர்‌ ராமுடு பாகவதர்‌, மணலூர்ப்‌ பேட்டை சுப்பிர 
மணிய தட்சிதர்‌ சங்கீத சிட்சை பெற்று, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ (தஞ்சாவூர்‌ பொன்னையாப்‌ பிள்ளை, 
சபேச ஐயர்‌, டைகர்‌ வரதாச்சாரி, சாத்தூர்‌ 
திருஷ்ணையங்கார்‌ போன்றோரிடம்‌) பயின்று தேர்ச்சி பெறல்‌. 
38-42 தமிழிசைச்‌ சங்க இசையாசிரியார்‌ இசையாராய்ச்சி. பின்‌ 
இயலிசை நாடக மன்றம்‌, தமிழ்‌ நாடு அரசு இசைக்‌ கல்லூரி, 
மதுரை சற்குரு சங்கீத வித்தியாலயங்களில்‌ பேராசிரியர்‌, 
முதல்வராகப்‌ பணியாற்றல்‌. 


அயல்‌ நாட்டுப்‌ பல்கலைக்கழங்களில்‌ இசைப்‌ பேராசிரிய 
ராகப்‌ பணி ஏற்றல்‌. அமெரிக்காவில்‌ 64இல்‌ செயல்‌ விளக்‌ 
.கங்கள்செய்தல்‌. ஆசிய இசை மாநாடு. சீனா, இசை நுணுக்க 
மாநாடு, அமெரிக்கா, போன்றவற்றில்‌ கலந்து கொண்டு 
தமிழிசையின்‌ பெருமையுணர்த்தல்‌. மதுரைக்‌ காமராசர்‌ பல்‌ 
கலைக்‌ கழக இசைத்துறை அறிஞராக அணிசெய்தார்‌. 81 இல்‌ 
கலைமாமணி (இயலிசை நாடகமன்றம்‌), இசைப்‌ பேரறிஞர்‌ 
(தமிழிசைச்‌ சங்கம்‌) (81) மதுரகலா பிரவீண (மதுரை 
சற்குரு சங்கதசமாலஜம்‌), டாக்டர்‌ பட்டம்‌ (வெஸ்லியன்‌ பல்‌ 
கலைக்‌ கழகம்‌, அமெரிக்கா) போன்ற விருதுகள்‌ பெற்றுளார்‌. 
அமெரிக்காவில்‌ ஐந்தாண்டுகள்‌ Visiting Professor. 


சிலப்பதிகார இசைநுணுக்கம்‌ (56) காவடிச்சிந்து போன்ற 
நூல்களும்‌, தமிழிலும்‌ ஆங்கிலத்திலுமாகப்‌ பல கட்டுரைகள்‌ 
தீட்டியுள்ளார்‌. இப்போது தமிழிசையின்‌ தகவினைப்‌ 
பாரெங்கும்‌ பறைசாற்றிப்‌ பரப்‌.பி வருபவர்‌ இவர்‌ ஒருவரே; 
பழந்தமிழிசையைப்‌ இப்போதைய கர்நாடக இசையுடன்‌ 
இணைத்துப்‌ பொருத்திக்‌ காட்டிவருகிறார்‌. சங்கத மும்‌ 
மூர்த்திகள்‌ இசைக்கெல்லாம்‌ தேவாரப்‌ பண்களே பற்றுக்‌ 
கோடு - தூண்டுதல்‌ எனத்‌ துணிவுடன்‌ கூறிவருபவர்‌. இசை 
யோடு தமிழும்‌ அறிந்த தகவினார்‌. தீட்சிதர்‌ பாடல்களில்‌ 
தேர்ந்தவர்‌. வெளிநாட்டு மாணவர்கட்கு தமிழ்‌ இசை வகுப்பு 
களும்‌ பயிற்சியும்‌ அளித்து இசைவாழ்வு வாழ்ந்து வரும்‌ இப்‌ 
பெரியாரின்‌ முகவரி: 66, துள்சிங்க. பெருமாள்‌ கோயில்‌ தெரு, 
திருவல்லிக்கேணி, சென்னை-க (846242). 


1088 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

எம்‌. எம்‌. தண்டபாணி தேசிகர்‌: 26.8.1908 — 25.6.72. 
தஞ்சை மாவட்ட திருச்செங்காட்டாங்குடி. முத்தையா தேசிக 
ரிடம்‌ முறையாகத்‌ திருமுறைப்‌ பாடல்கள்‌ பயின்றார்‌. நாதசுரக்‌ 
கலைஞர்‌ சட்டையப்ப பிள்ளை, வயிலின்மேதை கும்பகோணம்‌ 
ராஜமாணிக்கம்‌ பிள்ளையிடம்‌ இசைப்பயிற்சி பெறல்‌. 18 
வயதில்‌ மதுரை மீனாட்சி திருக்கோயில்‌ தேவாரப்‌ பாடசாலை 
யில்‌ ஆசிரியரானார்‌. 1935முதல்‌ பட்டினத்தார்‌, தாயுமானார்‌, 
மாணிக்கவாசகர்‌, நந்தனார்‌, திருமழிசை யாழ்வார்‌ போன்ற 
திரைப்படங்களில்‌ நடித்துள்ளார்‌. பின்‌ அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழக இசைக்‌ கல்லூரித்‌ தலைவராகத்‌. திகழ்ந்தார்‌. 
'இசைத்தமிழ்ப்‌ பாமாலை என்ற நூலும்‌, குறள்‌ சிலம்பு 
இரண்டுக்கும்‌ இசையமைத்துத்‌ தந்துள்ளார்‌. இசையரசு, 
சங்கத சாம்ராட்‌, திருமுறைக்‌ கலாநிதி, (66) தமிழிசைப்‌ 
போதகர்‌, முத்தமிழ்மணி, கலைமாமணி (65). போன்ற 
பட்டங்கள்‌ பெற்றவர்‌. இசையறிஞர்‌ என்பதோடு இசைப்பா 
ஆசிரியராகவும்‌ (சாகித்யகர்த்தா) இலங்கியவர்‌. “பாட்டுக்‌ 
கொரு புலவன்‌ பாரதியடா, தாமரைப்‌ பூத்த தடாகமடா” 
போன்ற பாடல்கள்‌ இவர்‌ குரல்வழி பரவின. 


கே. பி. சுந்தராம்பாள்‌: 16.9.1908 - 24.9.1980. பெரியார்‌ 
மாவட்ட கொடுமுடி. இளமையில்‌ எஸ்‌. வேலுநாயர்‌, ராஜா 
மணியம்மாள்‌ போன்றாருடன்‌ பாலபார்ட்‌ வேடம்‌ புனைநீ 
்‌ துளார்‌. ஆர்மோனியம்‌ வாத்தியார்‌ கோவிந்தராஜுலு நாயுடு 
விடம்‌ இசைப்பயிற்சி பெற்றுளார்‌. மதுரை தாணு அம்மாள்‌ 
ராஜபார்ட்‌ கம்பெனியில்‌ அயன்‌ ஸ்திரி பார்ட்‌ போட்டுளார்‌. 
பின்‌ எஸ்‌. ஜி. கட்டப்பாவுடன்‌ இணைந்து பாடியும்‌ நடித்தும்‌ 
புகழ்‌ பெற்றார்‌. அசந்தாஸ்‌ கிளாசிகல்‌ டாக்கீசின்‌ நந்தனார்‌” 
திரைப்படத்தில்‌ நடித்து ஒரு லட்சம்‌ பெற்றார்‌. ஜெமினியின்‌ 
அவ்வையார்‌, திருவிளையாடல்‌, பூம்புகார்‌ போன்ற படங்‌ 
களிலும்‌ நடித்துளார்‌. தேசீய போராட்ட காலத்தில்‌ தேசபக்தி 
ததும்பும்‌ பாக்கள்‌ பாடித்‌: தேசக்கனலை மூட்டினார்‌, 
கதராடையே வெள்ளுடையே . அணிவார்‌. கலைமாமணி 
போன்ற பல விருதுகள்‌ பெற்றுளார்‌. சுதந்திரப்‌ போராட்ட 
்‌ நூற்றாண்டு விழாவின்போது 1957இல்‌ முத்தமிழுக்கு மூவர்க்கு 
விருது அளித்த காலை இவருக்கு இசைத்தமிழுக்காக விருது 
வழங்கப்‌ பெற்றார்‌. பிள்ளை இல்லை. இவர்‌ பெயரில்‌ 
“கே. பி. எஸ்‌' என்றொரு திரையரங்கம்‌ கொடுமுடியில்‌ உளது. 
தம்பி பிள்ளைகள்‌ வாரிசாக விளங்குகின்றனர்‌. (ஞானப்‌ 
பழத்தைப்‌ பிழிந்து...” எனும்‌ இவர்‌ பாடும்‌ பாடல்‌ யாவரும்‌ 
அறிந்தது. முருக பக்தை... : | 


மது, ச. விமலானந்தம்‌ 1089 


. சீர்காழி கோவிந்தராஜன்‌: 1933. - தஞ்சை மாவட்டம்‌. சிவ 
சிதம்பரம்‌; அவயாம்பாள்‌. 14 வயதிலேயே இவரது இசைப்‌ 
பயிற்சி தொடங்கியது. 49இல்‌ தமிழிசைச்‌ சங்கத்தில்‌ சேர்ந்து 
“இசைமணி பட்டமும்‌, மையக்‌ கர்நாடக இசைக்‌ கல்லூரியில்‌ 
50இல்‌ “சங்கீத வித்துவான்‌ பட்டமும்‌ பெற்றார்‌. 51 முதல்‌ 
திருப்பாம்பரம்‌ என்‌. சுவாமிநாதப்‌ பிள்ளையிடம்‌ குருகுல 
முறையில்‌ தன்‌ இசையறிவினை விரிவுபடுத்திக்‌ கொண்டார்‌. 
இத்தனை நீண்ட ஆண்டுப்‌ பயிற்சியால்‌ சங்கத மும்மூர்த்தி 
களின்‌ கீர்த்தனை, முத்துத்தாண்டவர்‌, கோபால கிருட்டிண 
“பாரதி, மாரிமுத்தாப்‌ பிள்ளை போன்றாரின்‌ இருதிகள்‌ பாடல்‌ 
களில்‌ பாண்டியத்தியம்‌ பெற்றார்‌. இந்தியப்‌ பெருநகரங்‌ 
களிலெல்லாம்‌, தமிழக மூலைமுடுக்குகளிலெல்லாம்‌ பாடிப்‌ 
பரவசப்‌ படுத்தியுள்ளார்‌. 


திரைப்படங்களில்‌ பாடியும்‌, கந்தன்‌ கருணை, திருவருள்‌, 
தெய்வம்‌, திருமலை தென்குமரி, அகத்தியர்‌, தசாவதாரம்‌ 
போன்ற படங்களில்‌ நடித்தும்‌ பேரும்‌ புகழ்‌ பெற்றார்‌, 
அபிராமி அந்தாதி, கந்தர்‌ அலங்காரம்‌, பாரதியார்‌ பாடல்கள்‌, 
ஸ்ரீராமசரித கதம்‌ போன்ற இசைத்தட்டுக்கள்‌ போற்றத்தக்கன. 
நேரு, சாஸ்திரி, கலைவாணர்‌, பாகவதர்‌, அண்ணா; 
காமராசர்‌, பெரியார்‌, இந்திராகாந்தி, அம்பேத்கார்‌ 
போன்றார்‌ மேலும்‌ அற்புதமாகப்‌ பாடியன குறிப்பிட த்தக்கன. 


சங்கீத ரத்னம்‌, ஏழிசையரசர்‌, இசைக்கடல்‌, இசைமாமணி, 
இசைஅமுதம்‌, இன்னிசை அரசு, இன்னிசை வேந்தன்‌, இசை 
யரசு (குன்றக்குடி ஆதனம்‌), சங்கீத பாஸ்கர, கம்பீர கானமணி 
(காமகோடி), இசை ஞானபூபதி, இன்னிசைத்தென்றல்‌, ஏழிசை 
வேந்தர்‌, கானாமிருத வாரிதி, அருளிசை அறிஞர்‌, இறையிசை 
வேந்தன்‌, பேரிசைமணி, இசைச்செல்வம்‌, மியான்‌ மின்சான்‌ 
விருது. தமிழக அரசு இயலிசை நாடகமன்றம்‌ கலைமாமணி” 
(75), இந்திய அரசின்‌ சங்கீத நாடக அகாதமி விருது (80), 
தருமையா தன இசைப்புலவர்‌. அண்ணாமலை, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ இந்திய இசைப்‌ பேராசிரியர்‌. இசைப்‌ 
பேரறிஞர்‌ ( தமிழிசைச்‌ சங்கம்‌). பத்மஸ்ரீ, டாக்டர்‌, தமிழக 
அரசின்‌ இசைக்கலைஞர்‌ சிறப்புக்களும்‌ பெற்றவண்ணம்‌ 
உள்ளார்‌. 

58, 78இல்‌ இலங்கையும்‌, 62, அமெரிக்கா, பிரான்‌௬ , 
ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகட்குச்‌ சென்று இசைக்கொடி 
நாட்டியுள்ளார்‌. 26.8.56இல்‌ திருமணம்‌. துணைவியார்‌ 


1090 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சுலோசனா. மகள்‌ டாக்டர்‌ ஞானவல்லி, மருமகன்‌ டாக்டர்‌ 
பிரபாகரன்‌; மகன்‌ டாக்டர்‌ சிவசிதம்பரம்‌, மருமகள்‌ சாந்தி 
மீனாட்சி. மகன்‌ சிவசதம்பரமும்‌ தந்தையுடனும்‌ தனியேயும்‌ 
இசைக்‌ கச்சேரிகள்‌ செய்து வருகிறார்‌. தமிழுக்கும்‌ தமிழருக்கும்‌ 
பெருமை சேர்க்கும்‌ சீர்காழியின்‌ முகவரி: ‘இசை இல்லம்‌' 8 வது 
டிரஸ்ட்‌ குறுக்குத்‌ தெரு. மந்தைவெளிப்பாக்கம்‌. சென்னை. 28. 
(72858), 


டி. கே. எஸ்‌. கலைவாணன்‌: 9.1.1949. சென்னை. அவ்வை. 
தி. க. சண்முகம்‌: சீதாலட்சுமி அம்மையார்‌. புதுக்‌ கல்லூரி 
மாணவர்‌, பி. எரி. 57முதல்‌ இசைத்‌ தமிழ்ப்‌ பணிபுரிந்து ' 
வருகிறார்‌. முதல்‌ கச்சேரி நிகழ்ச்சி 59இல்‌ மதுரை திருப்புகழ்‌ 
மான்யம்‌ மீனாட்சியம்மன்‌ திருக்கோயிலில்‌ திருமுருக 
கிருபானந்த வாரியார்‌ சுவாமிகள்‌ தலைமையில்‌. இதுவரை 
1000க்கும்‌ மேலான நிகழ்ச்சிகள்‌. தனக்கென்று ஒரு தனி பாணி 
அமைத்துக்‌ கொண்டு தனி குரலில்‌ தமிழிசைக்கே முதன்மை 
தந்து ஜனரஞ்சகமாக சொந்த மெட்டமைத்துப்‌ பாடி 
வருகிறார்‌. கர்நாடக சங்கீதம்‌ மெல்லிசை இரண்டிலும்‌ ஏற்ற 
முற்று இலங்குகிறார்‌. 


குழுவின்‌ பெயர்‌ “சுகம்‌ சங்கீதம்‌” மெல்லிசைக குழு. தந்தை 
யின்‌ ஊக்கம்‌ வளர்த்தது. குரு: வேலூர்‌ இசைப்‌ பேராசிரியர்‌ 
அமரர்‌. டி. ஏ. சம்பத்த மூர்த்தி அச்சாரியார்‌. வாரியார்‌, 
புரட்சித்தலைவர்‌ எம்‌.ஜி.ஆர்‌. பொள்ளாச்சி வள்ளல்‌ 
மகாலிங்கம்‌, காருகுறிச்சி அருணாசலம்‌, மதுரை மாரியப்ப 
சுவாமிகள்‌ போன்றார்‌ பாராட்டியுளர்‌. “தமிழிசைச்‌ செல்வன்‌ 
(59), பாரதி இசைத்‌ தென்றல்‌ இன்னிசை இளவரசு” (84). 
முகவரி : 247, அவ்வை சண்முகம்‌ சாலை, சென்னை-86. 
(473689) ர 


நாடகத்‌ தமிழ்‌ 


நந்தமிழ்‌ முத்தமிழ்‌ எனப்படுகிறது. இயல்‌ இசை நாடகம்‌ 
எனும்‌ 'முப்பிரிவினதாதலின்‌ இங்ஙனம்‌ இயம்புகின்றனர்‌. 
“மனத்தின்‌ வெளிப்பாடு இயல்‌, நாவின்‌ புலப்பாடு இசை, 
உடலின்செயற்பாடுநாடகம்‌'எனஉண்மை வாய்மை மெய்ம்மை 
யோடுதொடர்புபடுத்துவார்‌ தெ.பொ. மீ. இவ்வகை இணைந்த 
பகுப்பு வேறு எம்மொழியிலும்‌ இல்லை; நற்றமிழ்‌ ஒன்றுக்கே 
உரியது. வரிசைப்படுத்தலில்‌ இஃது இறுதியாக இருப்பினும்‌, 
இயலையும்‌ இசையையும்‌ தன்னகத்தே கொண்டிருப்பதால்‌ 
இதன்‌ முதன்மை உணரலாம்‌. முத்தமிழ்‌ என்ற முதல்‌ ஆட்சி 
பெறுவது பரிபர்டலில்‌- *'தெரிமாண்‌ தமிழ்‌ மும்மைத்‌ தென்னன்‌ 
பொருப்பன்‌' நாடகத்திற்கெனத்‌ தனித்தமிழ்‌ கண்ட-கொண்ட 
நாடு தமிழ்‌ நாடு! 


நாடு--அகம்‌- நாடகம்‌; நாட்டின்‌ முக்கால நீர்மையும்‌ 
தன்னுள்ளே பொதுளிக்‌ காட்டுதல்‌. நாடு அகம்‌-அகம்‌ நாடு, 
உள்ளத்தை உணர்‌; நாடு- போன்று அமைதல்‌ என பர்ரோ 
கூறும்‌ பொருட்படி, போலச்‌ செய்வது என்றெல்லாம்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. நாட்டை நினை, உன்னை உணர்‌, போலச்‌ 
செய்‌ எனப்‌ பலவகை எண்ண எ இடத்‌ தரும்‌ சொல்‌. 


தாடகம்‌ கலைக்கரசு: நாட்டின்‌ நாகரிகக்‌ 
கண்ணாடி;.பாமரர்களின்‌ பல்கலைக்‌ கழகம்‌. உணர்ச்சியைத்‌ 
தர்ண்டிவிட்டு.. உள்ளத்தில்‌ புதைந்து கிடக்கும்‌ அன்பையும்‌ 
அ நிலையும்‌ தூய்மைய்யையும்‌ வெளிப்படுத்தி, மக்களைப்‌ பண்‌ 
பகுத்தும்‌. மகத்தான கலை” (அவ்வை தி க. சண்முகம்‌) 


“தாமும்‌ ஆம்‌. நம்மையும்‌. காட்டையில்லாப்‌ பம்பரம்‌ போல்‌ 
ஆட்டுவிக்கும்‌... ஆண்‌ ட்வனைச்‌. ்‌ சைவர்கள்‌ “அம்பலவாணன்‌ 


7092 “தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கூத்தரசன்‌ நடராசன்‌ என்றும்‌, - வைணவர்கள்‌ அரங்கநாதன்‌ 
எனவும்‌ இயம்புகின்றனர்‌. “உலகம்‌ ஒரு நாடக அரங்கம்‌; இவ்‌ 
வுலகில்‌ வாழும்‌ ஆண்‌ பெண்‌ அனைவரும்‌ நாடகமாந்தர்கள்‌; 
இயற்கைக்‌ காட்சிகள்‌ அனைத்தும்‌ வண்ணத்‌ திரைகளாகிய 
காட்சி சோடனைகள்‌; வாழ்க்கை நிகழ்ச்சிகள்தாம்‌ நாடகத்துக்‌ 
கான கதைகள்‌ ஆகும்‌' (நாரண துரைக்‌ கண்ணர்‌). இதனையே 
ஆங்கலெ நாடக மேதை, “உலகினை நாடக அரங்கமாகவும்‌, 
மக்களை நடிகர்களாகவும்‌, மக்களின்‌ ஏழு ' பருவங்களை 
நாடகத்தின்‌ ஏழு அங்கங்களாகவும்‌ கற்பனை செய்கிறார்‌.! 
கவிக்குயில்‌ சரோஜினி நாயுடு ‘நாடகம்‌, பாமர மக்களின்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌” என்றார்‌. I 


இத்தகு அரிய கலையைத்‌ “தமிழ்ச்‌ கலை அன்று, ஆரிய 
ரோடு கலந்த பின்னரே தமிழர்களிடம்‌ நாடகம்‌ உண்டாகி 
யிருக்க வேண்டும்‌ என்கின்றனர்‌. ஏது என்னவென்றால்‌, 
நாடகம்‌ என்ற சொல்‌ வடசொல்லாம்‌! இதற்குப்‌ பரிதிமாற்‌ 
கலைஞரே நல்ல பதிலடி தருகிறார்‌. *இச்‌ கூற்று, வடமொழி 
யில்‌ வாய்‌ என்பதற்குத்‌ தக்க சொல்‌ இல்லாமையால்‌, வட 
மொழியாளர்க்கு வாய்‌ இல்லை. என்பது போலும்‌. அஃதன்றி 
யும்‌ கூத்து என்ற சொல்லே ஆதியில்‌ தமிழர்கள்‌ வழங்கியது. 
ஆகவே நாடகமென்ற சொல்‌ வழக்கின்‌ முன்னரே நாடகத்‌ 
தொழில்‌ வழக்கும்‌ நூரல்‌ வழக்கும்‌ தமிழர்‌ மாட்டு உண்டென்‌ 
பது பெற்றாம்‌' பம்மல்‌ சம்பந்த முதலியாரும்‌ 'தமிழ்‌- நாடக 
மானது தானாய்த்‌ தமிழ்‌ மொழியிலேயே உற்பத்தியானது 
என்பது என்‌ திடமான கொள்கை' என அடித்துக்‌ கூறுகிறார்‌. 


பண்டு நடனமும்‌ நாடகமும்‌ ஒன்றாகவே எண்ணப்‌ 
பட்டன. தனிப்பாடல்களுக்கு அபிநயம்‌ பிடித்து ஆடுவது 
நடனம்‌ என்றும்‌,ஏதேனும்‌ ஒரு கதை தழுவி வரும்‌ பாடலுக்குத்‌ 
தகுந்தவாறு வேடம்‌ புனைந்து தக்கவாறு ஆடுவது நாடகம்‌ 
எனவும்‌ இயம்பியுள்ளனர்‌. இரண்டிற்கும்‌ உரிய பொதுப்‌ 
பெயர்‌ கூத்து; கூத்து என்பது பொது,நாடகம்‌ என்பது சிறப்பு. 
ஆடலும்‌ பாடலுமே நாடகமாக இருந்தது என்பதற்கு, 
நாடகத்தை “ஆட்டம்‌” என்றழைப்பதே ஏற்ற சான்றாம்‌. 


1. All the world’s a stage 
And all the men and women merely players; 
They have their exits and their entrances; 
And one man in his time plays many parts 
His acts leeing seven stages-(As you like it) 


மது, ௪. விமலானத்தம்‌ 1093 


பிறர்‌ செய்வது போலவே நாமும்‌ செய்து காட்டுவது, 
.பிறர்போல நாமும்‌ நடக்க வேண்டும்‌ என நினைப்பது எனும்‌ 
விளையாட்டுணர்வின்‌ (Imitative instinct) விளைவே நாடகம்‌. 
இவ்வுணர்வு மரப்பாவைக்‌ கூத்தாக உருவாகி பொம்மலாட்ட 
மாக வளர்ந்து தோற்பாவைக்‌ கூத்தாகச்‌ சிறந்து நிழற்கூத்தாக 
நீண்டு, இறுதியில்‌ உயிரற்ற பொம்மைகளைக்‌ கொண்டு இயக்கு 
குற்குப்‌ பதில்‌ உயிருள்ள மாந்தர்களே வேடம்‌ புனைந்து 
இயங்கும்‌ நிலை வத்து, தாட்டியமாகி-நாட்டிய நாடகமாக 
இன்றைய நாடகமாக முன்னேறியது. விளையாட்டுணர்வால்‌ 
தோன்றியதாலோ என்னவோ, இன்றும்‌ “வேடம்‌ கூட்டி விளை 
யாடுவது,” “விளையாட்டு' என நாடகத்தை, நவில்கின்‌ றனர்‌. 
ஆங்கிலத்திலும்‌ Play, Playwright என்‌ றியம்புவது எண்ணுக. 


தொல்காப்பியத்தில்‌ ‘நாடக வழ்க்கினும்‌ உலகியல்‌ வழக்‌ 
கினும்‌' (நாடகம்‌ என்ற சொல்‌, ஒரே இடத்தில்‌ மட்டும்‌ வரு 
கிறது), *வாடாவயவர்‌ ஏத்தும்‌ வள்ளிக்‌ கூத்தும்‌) என வருத 
லான்‌, அக்காலத்திலேயே தமிழ்‌. நாடகம்‌ நன்னிலையுற்றிருக்க 
வேண்டும்‌ எனத்‌ துணியலாம்‌. ஆனால்‌ அந்நாளைய நாடகம்‌ 
எதுவும்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை. இக்கலை பற்றிய எல்லா 
விவரங்களையும்‌ தரும்‌ முதல்‌ நூல்‌ சிலப்பதிகாரம்‌. அடியார்க்கு 
நல்லார்‌ “பரதம்‌ அசத்தியம்‌ முறுவல்‌ சயந்தம்‌ செயிற்றியம்‌ 
குண நரல்‌ பஞ்சமரபு பரதசேனாபதியம்‌ மதிவாணர்‌ நாடகத்‌ 
தமிழ்‌ போன்ற நாடகத்‌ தமிழ்‌ நூற்கள்‌ இருத்தன-அழிந்தன' 
என்கிறார்‌. கடல்கோள்‌ பலவற்றாலும்‌ பிறவாற்றாலும்‌ 
பாழ்பட்டன போலும்‌! இவையனைத்தும்‌ இலக்கண நூல்களே 
யல்லால்‌ இலக்கியங்கள்‌ ஏதுமில்லை. இலக்கணங்களுக்கு 
முன்பே பல இலக்கியங்கள்‌ இருந்திருக்க வேண்டுமல்லவா? 
எள்ளிலிருந்துதானே எண்ணெய்‌! 


சிலம்பு-சிலம்பு உரைகள்‌ வாயிலாக நாடக அரங்கின்‌ 
அளவும்‌ அமைப்பு நுட்பமும்‌, தூண்‌ நிழல்‌ விழா வண்ணம்‌ 
விளக்குகள்‌ அமைத்த வகையும்‌, இந்நாளில்‌ உள்ள Eyebrow 
றenCi! போன்ற மைதீட்டும்‌ கருவி அந்நாளிலேயே இருந்தமை 
யும்‌, ஒருமுக-பொருமுக-கரந்துவரல்‌ எழினிகள்‌ (Screens), 
இன்னின்னார்‌ இந்த இந்த இடத்தில்‌ அமரவேண்டும்‌ என்ற 
வரிசை முறையும்‌ கூத்து வகைகளும பிறவும்‌ திட்ப நுட்பமுடன்‌ 
தரப்பட்டுள்ளன என்றால்‌, அந்நாளில்‌ தமிழ்‌ நாடகக்‌ கலை 
தலை சிறந்து திகழ்ந்தமை தெரியவரும்‌. 15ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
விக்டோரியா மகா ராணியார்‌ காலத்தும்‌ சேக்சுபியர்‌ நாடக 
மேடையில்‌ மூடுதிரைகள்‌ இல்லை எனும்போது, 2000 ஆண்டின்‌. 


1094 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
முன்னமே கரந்துவரல்‌ எழினியும்‌ நம்‌ அரங்குகளில்‌ இருந்தமை 
- வியப்பே அளிக்கிறது. 


இக்கலை தெய்வீகக்‌ கலையாகத்‌ திகழ்ந்தது. இறைவனே 
நடமாடிதானே! இயல்‌-சத்து (உண்மை), இசை-சித்து (அறிவு) 
நாடகம்‌-இன்பம்‌ (ஆனந்தம்‌)-சச்சிதானந்தம்‌ (வாரியார்‌) 
அவன்‌ ஆடாத நாடகங்களா?'கோணாகி..கூத்தாட்டுவானாகி, 
நகவேதரும்‌ எம்பிரான்‌ என்னைச்‌ செய்த நாடகமே, நாடகத்‌ 
தால்‌ உன்னடியார்‌ போல்‌ நடித்து” எனத்‌ திருமுறைகள்‌ ஓது 
கின்‌ றனவே! 


தமிழ்‌ மறை “கூத்தாட்டு அவைக்‌ குழாத்து அற்றே' எனக்‌ 
குறிக்கிறது. பட்டினப்பாலை :பாடலோர்ந்தும்‌ நாடகம்‌ 
நயந்தும்‌' எனப்‌ பேசுகின்றது. மணிமேகலை *நாடகக்‌ காப்பிய 
நன்னூல்‌ நுனிப்போர்‌ பாடல்சால்‌ சிறப்பில்‌ பரதத்து ஓங்கிய 
நாடகம்‌ விரும்ப” என்றும்‌; பெருங்கதை “நயத்திறம்‌ பொருத்த 
நாடகங்‌ கண்டும்‌, நண்புணத்‌ கெளித்த நாடகம்‌ போல்‌, 
யாழின்‌ நூலும்‌ நாடகப்‌ பொருளும்‌” எனவும்‌ அள்கின்றன. 
சிந்தாமணியில்‌ மட்டும்‌ 45 இடங்களில்‌ நாடகம்‌ பற்றிய குறிப்பு 
வருகிறது. “பண்கனியப்‌ பருகிப்‌ பயன்‌ நாடகம்‌ கண்கனியக்‌ 
கவர்ந்துண்டு' இத்தனைக்கும்‌ அதனை வெறுத்த சமணக்‌ 
காப்பியம்‌!*கண்டார்க்கு இன்பஞ்‌ செய்தலில்‌ நாடகமென்றார்‌' 
என்கிறார்‌ பேராசிரியர்‌. 


இங்ஙனம்‌ உயர்நிலையில்‌ உலவிய நாடகம்‌ தன்னிலை 
களர்ந்தது. களப்பிரர்‌ ஆட்சியும்‌, இசையும்‌ கூத்தும்‌ காமத்‌ 
தில்‌ ஆழ்த்துவன என்றெண்ணி வெறுத்த சமண பெளத்த மதத்‌ 
தாக்குதலுமே கரணியங்களாம்‌. அவர்கள்‌ மட்டும்‌ காரணர்‌ 
அல்லர்‌; நம்மவர்க்கு எங்கே போயிற்று புத்தி என்கிறார்‌ மறை 
மலையார்‌. “அவருக்குப்‌ பின்‌ சைவ சமயத்தை வளர்த்துவந்த 
ஆசிரியர்களும்‌, ஈர நெஞ்சம்‌ அற்ற பெளத்த சமண்‌ துற 
வொழுக்க முறைகளைக்‌ தழீஇத்‌ தமக்குப்‌ பண்டேயுரிய 
விழுமிய அன்பின்‌ ஐந்தினை ஒழுக்கவியல்களை ஓரீஇத்‌ தாமும்‌ 
அவர்போல்‌ இசை நாடகத்‌ தமிழைக்‌ கைந்நெகிழ விட்டனர்‌ 
இதனை மேலும்‌ விளக்குகிறார்‌. கோவைக்கிழார்‌: “அவர்களை 
அடக்கு : மேம்பாட்டிற்கு வத்த சைவ வைணவ அடியார்களும்‌ 
இயல்‌ இசை என்ற இரண்டைப்‌ போற்றினார்களே ஒழிய, 
நாடகத்தைத்‌ தொடவே இல்லை. சோழர்‌ சாம்ராஜ்யத்திலும்‌ 
இயல்‌ பலன பண்ட்‌ டவல்‌ 


மது, ச. விமலானந்தம்‌ 1095 


“ஒழுக்கறிலை வகுக்கப்‌ புகுந்த ஆரியரும்‌ ஜைனரும்‌ நாடகக்‌ 
காட்சியால்‌ காமமே அறிவினும்‌ மிகப்‌ பெருகுகின்றதென்ற 
போலிக்‌ கொள்கையுடையராய்த்‌ தமிழ்‌ நரல்களில்‌ கடியப்படு 
பவற்றுள்‌ நாடகத்தையும்‌ சேர்த்துக்‌ ' கூறினர்‌. அக்காலத்தி 
லிருந்தே அரசர்களுக்குத்‌ துர்ப்‌ போதனை செய்து நாடகத்‌ 
தமிழைத்‌ தலையெடுக்க வொட்டாது அடக்கி வந்தனர்‌” என 
வன்மையாகச்‌ சாடுகிறார்‌ வி.கோ.சூ. இதைவிடக்‌ கடுமை 
யானது நா. கிருஷ்ணசாமி நாயுடுவின்‌ கூற்று: “இயற்றமிழ்‌ 
நீங்கலாக இசை நாடகத்‌ தமிழ்‌, மாந்தர்‌ மாட்டு காமத்தை 
விளைவித்து அவரைத்‌ தீயவழியிற்‌ புகுத்தும்‌ எனச்‌ சங்க நூல்‌ 
உரையாசிரியர்‌ இரண்டொருவர்‌ தமது உரைநடையிற்‌ புகுத்தி 
விட்ட மாற்றமே, இந்நாடகத்‌ தமிழ்‌ வீழ்ச்சிக்குக்‌ காரணமாகக்‌ 
கொள்ளலாம்‌!” இதனால்‌ ஏறக்குறைய 10ஆம்‌ நூறி. வரை 
பைந்தமிழில்‌ நாடகங்கள்‌ பிறங்கக்‌ காணோம்‌! 


இராசராச சோழனின்‌ வெற்றியைச்‌ சிறப்பிக்குமாற்றான்‌, 
£ராஜராஜேஸ்வர்‌ விஜயம்‌” எனும்‌ நாடகம்‌ அவன்‌ காலத்தி 
லேயே (986-1017) விஜயராஜேந்திர ஆசிரியனால்‌ நடிக்கப்‌ 
பெற்றதாகத்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌ 
கல்வெட்டு விளம்புகிறது. பந்தணை நல்லூர்‌ பசுபதீச்சுரக்‌ 
கல்வெட்டு, ராஜராஜ நாடகம்‌ நடந்ததாகவும்‌, ராசராச 
- நாடகப்‌ பிரியன்‌” என்ற பட்டம்‌ வழங்கப்‌ பெற்றதும்‌ பகர்‌ 
கிறது. பின்னர்‌ குலோத்துங்க சோழ நாடகம்‌' தோன்றிற்று. 
1118இல்‌ கமலாலய பட்டர்‌: “பூம்புலியூர்‌ நாடகம்‌ நடித்து 
அரசனிடமிருத்து இறையிலி நிலம்‌ பெற்றதாகத்‌ தொன்னார்க்‌ 
காடு கல்வெட்டு தெரிவிக்கிறது. இதனால்‌ அந்நாளில்‌ கோயில்‌ 
களில்‌ நாடகம்‌ ஆடப்‌ பெற்றமை அறியலாம்‌. 


14 ஆம்‌ நூற்றாண்டில்‌ மீண்டும்‌ தமிழ்‌ நாடகக்கலை நிலை 
இழந்தது. முகம்மதியர்‌ (மாலிகாபூர்‌) படையெடுப்பே 
காரணம்‌. தமிழ்க்‌ கோயில்கள்‌ தகர்க்கப்பட்டனவா தலின்‌ , 
ஆங்கு ஆடப்பெற்ற நாடகங்களும்‌ வாழ்விழந்தன போற்று 
வாரின்மையால்‌ படிப்படியாக நடிப்புக்கலை நலிந்து தெருக்‌ 
கூத்தளவில்‌ நின்றது. படையெடுப்பின்‌ பயனாகப்‌ 17ஆம்‌ 
நூற்‌. வரை நாடகங்கள்‌ அவ்வளவாகத்‌ தோன்றவில்லை. 


அந்நூற்றாண்டின்‌ இறுதி தொடங்கி சிற்றரசர்கள்‌ 
பாளையக்காரர்கள்‌ வள்ளல்கள்‌ ஆதரவால்‌ கூத்து நூல்கள்‌ 
திளைத்தன; அவையும்‌ பெரும்பாலும்‌ பாட்டுருவிலேயே 
வந்தன. குமரகுருபரரின்‌ மீனாட்சியம்மைக்‌ குறம்‌, திரிகூட 


1096 “தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ராசப்பரின்‌ குற்றாலக்‌ குறவஞ்சி, திருவாரூர்‌ பள்ளு முக்கூடற்‌ 
பள்ளு போன்றன குறிக்கலாம்‌. அடுத்த நூற்றாண்டில்‌ திருக்‌ 
கச்சூர்‌ பழநி நொண்டி நாடகங்கள்‌ மண்டின. ஆக 17, 18 
நூற்றாண்டுகளில்‌ தமிழ்‌ நாடகம்‌, குறவஞ்சி பள்ளு நொண்டி 
நாடகம்‌ என்ற அளவில்‌ தின்றது. இவை ஒருவகையில்‌ நாட்டிய 
நாட்கங்களாம்‌. எளிநடையாலும்‌ இசையுடைமையாலும்‌ 
இவை பாமர மக்களைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தன: ஆனால்‌ 
முமுமையோ வளமையோ கொண்டவை அல்ல. 18ன்‌ பிற்பகுதி 
யில்‌ 19 முற்பகுதியில்‌ இசை நாடகங்கள்‌ எழுந்தன. இராம 
நாடகக்‌ கீர்த்தனை (1717) நந்தனார்‌ சாத்திரக்‌ ப்பத்‌ 
கிளம்பின. 


1870லிருந்து நாடகத்‌ தமிழில்‌ ஒரு மாற்றமும்‌ ஏற்றமும்‌ 
தோற்றமும்‌ ஏற்பட்டன. இதற்குக்‌ காரணர்‌. இருவர்‌: வட 
நாட்டினின்று போந்த மராத்தி பார்சி நாடகக்‌ கம்பெனிகளே! 
தஞ்சையில்‌ மராட்டிய மன்னர்‌ சரபோஜி கலைவளர்க்கும்‌ 
தலைமகனாகத்‌ திகழ்ந்தார்‌. இதனால்‌ பூனாவிலிருந்து 
சாங்கிலி நா சபை போன்ற மராத்திய நாடக சபைகள்‌ தஞ்சை 
சென்னை போன்ற ஊர்களில்‌ இந்திர விலாசம்‌ போன்ற 
நாடகங்கள்‌ நடாத்தி மக்களைக்‌ கவர்ந்தன. மேனாட்டு 
நாடகங்களை மாதிரியாகக்‌ கொண்டு கண்ணைப்‌ பறிக்கும்‌ 
காட்சிகள்‌ திரைகள்‌ ஆடை அணிகள்‌ பின்னணி இசையுடன்‌ 
மராத்தி, வடமொழி நாடகங்கள்‌ நடத்தின. பம்பாய்‌ பார்சி. 
கம்பெனிகளும்‌ பகட்டான பக்கத்‌ திரைகள்‌, காட்சிகட்கேற்ற 
முன்திரைகள்‌, பின்‌ திரைகள்‌ அமைத்துப்‌ புதுமை செய்து 
கவர்ச்சி செய்தனர்‌. 


இதன்‌ வ்ல்ன்ண்க இருவகையில்‌ தமிழ்‌ நாடக உலகில்‌ 
புதுமைகள்‌ புகுந்தன ஒன்று காசிவிசுவ நா தமுதலியார்‌, தண்டி 
வனம் ராமசாமி ராஜு, பெங்களூர்‌ அப்பாவுப்‌ பிள்ளை மூவரும்‌ 
நாடகங்கள்‌ படைத்து நற்றிருப்பம்‌ செய்தனர்‌. தஞ்சை நவாப்‌ 
கோவிந்தசாமிராவ்‌, கும்பகோணம்‌ நடேச ப்‌ மேடை 
. யில்‌ புதுமை புரிந்தனர்‌. 


காசிவிசுவநாத முதலியார்‌ : 1806-14-10-1971. சென்னை 
சைதாபுரம்‌ (சைதாப்‌ பேட்டை) தந்தை தியாகராஜ முதலி 
யார்‌; மொழிபெயர்பாளராகப்‌ பணி தொடங்கி முன்சீபாக 
ஓய்வு பெற்றவர்‌. சென்னையில்‌ 1864இல்‌ பிரம்ம சமாஜத்தின்‌ 
கிளையாகத்‌ தோன்றிய “வேத சமாஜம்‌”, *தத்துவபோ தினி” 
(இதழ்‌) கை ஏற்றுச்‌ பம்ப்‌ 70இல்‌ பிரம்ம 


மது. ௪. விமலானந்தம்‌ 1097: 


சமர ஜத்தையும்‌ “பிரம்ம தீபிகை வெளியீட்டையும்‌ 
தோற்றியவர்‌. உருவ வழிபாடு ஒதுக்கியவர்‌; மறுமணம்‌ 
போற்றியவர்‌. யாத்தவை: டம்பாச்சாரி விலாசம்‌ (1867). 
சிந்தாதிரிப்‌ பேட்டையில்‌ வாழ்ந்த செல்வந்தரின்‌ உண்மைக்‌ 
கதை. ஒரு முதலியார்‌ பையன்‌ தற்குறி; தந்‌ைத வைத்துவிட்டுப்‌ 
போன பல லட்சங்களை கெட்ட சவகாசத்கால்‌ வேசியின்‌ வசப்‌ 
பட்டு உடம்பு உடமையாவும்‌ இழந்து ஓட்டாண்டியா 
னார்‌. இது ஊரறிந்த செய்தி. இது கொண்டு இளைஞர்கட்கு 
நற்புத்தி கற்பிக்க நாடகமாகப்‌ படைத்தார்‌. கதாநாயகன்‌ 
டம்பாச்சாரி; மனைவி மதன சுந்தரி. வர்ண மெட்டுக்கள்‌ 
அமைத்தவர்‌ தாயுமானசுவாமி முதலியார்‌; டம்பாச்சாரி 
வேடம்‌ போட்டவன்‌ ஒரு வள்ளுவன்‌, அவன்‌ வேடம்‌ போடு 
திறான்‌ என்றால்‌ ஏராளமாகக்‌ கூடுவராம்‌. பின்னாளில்‌ பாலா 
மணி கம்பெனி பன்முறை நடத்திப்‌ பெரும்‌ பொருள்‌ - புகழ்‌ 
ஈட்டியது; பாலாமணி மதன சுந்தரியாகவும்‌ அவள்‌ தமக்கை 
கோகிலாம்பாள்‌ டம்பாச்சாரியாகவும்‌ நடித்தனர்‌. ஹாஸ்ய 
நடிகர்‌ பாமண்ணா ஐயர்‌ பத்துப்‌ பன்னிரண்டு வேடம்‌ பூண்டு 
மக்களைக்‌ களிக்கச்‌ செய்து கவர்ந்திடுவார்‌. இந்நாடகமே 
முதன்முதல்‌ மேடையில்‌ நடிக்கப்‌ பெற்ற சமூக நாடகமாகும்‌. 
அடுத்துத்‌ தாசில்தார்‌ நாடகம்‌ (1668). இவையிரண்டும்‌ 
மேனாட்டு அமைப்பில்‌ தோன்றிய நவீன நாடகங்களாம்‌. 
- பிரம்ஹ சமாஜ நாடகம்‌ (871) அடுத்தது. 


பிற: தாலுகா சட்டம்‌. பாக சாத்திரம்‌, சதுர்‌ வேத தாத்‌: 
பரிய சங்கிரகம்‌, அப்பர்சாமி பதிகம்‌, வேதப்பொருள்‌ விளக்கம்‌, 
யாப்பிலக்கண வினாவிடை, எடின்பரோ கோமகன்‌ இத்தியா 
வந்தபோது கும்மிப்பாட்டு (1870), கூலிக்குமாரடிக்கும்‌ 
கூத்தாடிகள்‌ நடிப்பு இயற்றினார்‌. சமூக 'சீர்திருத்தமே 
நோக்கம்‌. அங்கம்‌ களம்‌ எனப்‌ பகுத்தார்‌. முதன்‌ முதல்‌ 
மேனாட்டு முறையில்‌ எழுதியவர்‌. 


திண்டிவனம்‌ ராமசாமி ராஜா : (1852-97) சென்னையில்‌ 
கல்வி. பி. ஏ தமிழ்‌ தெலுங்கு வடமொழி ஆங்கிலம்‌ நான்கு 
மொழி வித்தகர்‌. ஆங்கில ஆசிரியராகவும்‌, பின்‌ துறை முகச்‌ 
. சுங்கத்துறை அலுவலகத்தில்‌ பணியாற்றி 82இல்‌ லண்டன்‌ 
சென்று 85ல்‌ பாரிஸ்டராகி சென்னை திரும்பி தொழில்‌ 
நடத்தினார்‌. வடமொழியில்‌ “ராஜாங்கலம்‌' என்னும்‌ காவியம்‌ 
எழுதி அச்சிட்டார்‌; ஆங்கிலேயே துரைத்தனத்தார்‌ பற்றியது, 
புகழ்‌ பெற்றது. ஆங்கிலத்திலும்‌ பா புனைந்துள்ளார்‌; சீமையில்‌ 
இருந்த போது நிறைய பாடல்‌ புனைந்து 4 பென்ஸ்‌ என 
வருமானம்‌ பெற்றுப்‌ படித்துள்ளார்‌. பிரதாபசந்திர விலாசம்‌ 


1098 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


(1882) இவரது கொடை, பாட்டும்‌ வசனமும்‌ கலந்தது. 

கதாநாயகன்‌ கற்றவன்‌. தாசிவலையில்‌ சிக்கி மக்கிப்‌ பின்‌ 
. இருந்தி நல்லவனாகிறான்‌. தீயோர்‌ வசப்பட்டு நெறிதவறிப்‌ 
பாழாகும்‌ இளைஞர்‌ திருந்த வழிகாட்ட எழுதப்பட்டது. 
ஆங்கிலமும்‌ தமிழும்‌ கலந்த பாடல்‌ மிடைந்து வரும்‌: 


மைடியர்‌ பிரதரே! உங்கள்‌ மதருக்குக்‌ கூந்தல்‌ நீளம்‌; 
ஐடிலா யவளுந்‌ தூங்க, அறுத்ததை விற்று, நானும்‌ 
ஸைடிலோர்‌ லேடியாகச்‌ சட்காவில்‌ ஏறிக்‌ கொண்டே 
ஒய்டான ரோடின்மீதில்‌ உல்லாச மாகப்‌ போனேன்‌! 


ஹாஸ்யம்‌ இல்லை. பாடல்கள்‌ சொற்சுவை பொருட்‌ சுவை 
மிக்கன. இதுவே முழுதும்‌ வசனத்தில்‌ வந்த முதல்‌ .நாட்கம்‌. இவர்‌ 
மகன்‌ ராமச்சந்திர ராஜு, 


அப்பாவுப்‌ பிள்ளை : திருசிரபுரம்‌, வாழ்ந்தது பெங்களுர்‌. 
அளித்தவை: சித்திராங்கி விலாசம்‌ (1886) நன்னெறி சத்திய 
பாஷா அரிச்சந்திரவிலாசம்‌ (90), நூதன புழேந்தி சபா (93), 
சோழவிலாசம்‌, இந்திரசபா, பத்மினிசபா. அரிச்சந்திர 
விலாசம்‌ சுயம்வர அயோத்தியா ஆரணிய காசி மயான 
காண்டங்கள்‌ அங்கங்களாகக்‌ கொண்டது. இதில்‌ சுப்பராயாச்‌ 
சாரி அரிச்சந்திரனாகவும்‌, சுந்தராச்சாரி மந்திரி சத்திய 
சர்த்தியாகவும்‌, துரைசாமி சந்திரமதியாகவும்‌ நடித்தனர்‌. 
மயான காண்டத்தில்‌ துரைசாமி சந்திரமதியாக நடிக்கப்‌ 
போகிறார்‌ என்றால்‌ கொட்டகை நிரம்பி வழியும்‌; புலம்பல்‌ 
பாடல்மட்டும்‌ ஒரு மணி நேரம்‌ ஆகுமாம்‌! அரிச்சத்திரன்‌ தேவ 
தாசன்‌ பிணத்தை உதைக்கும்‌ போது, அது சரியாகச்‌ “சந்திரமதி 
மடியில்விழுந்தால்‌ 'பேஷ்‌ பேஷ்‌” என்பர்‌ இன்றேல்‌ (தோஷி 
தோஷி' என நடிகனைத்‌ தூற்றுவர்‌. 


இந்திரசபா புகழ்‌ வாய்ந்தது. பம்பாயிலிருந்து வந்த 
பாரசீக நாடகக்‌ கம்பெனி நடத்தியது, மக்களைப்‌ பெரிதும்‌ 
கவர்ந்ததால்‌ தமிழில்‌ பெயர்த்தார்‌. வேட்டையில்‌ வழித்தப்பிய 
சந்தன ராஜா களைத்துக்‌ காட்டில்‌ உறங்க; விண்வழி சென்ற 
ஊர்வசி கண்டு மையல்‌ கொண்டு மாலையாக அணிந்து இந்திர 
சபை சென்று சுய உருவில்‌ பதுங்கி இருக்கச்‌ செய்து நடமாடு 
கிறாள்‌. காவல்‌ பூதம்‌ நரவாடை அறிந்து அவனைப்‌ பிடித்து 
நிறுத்த, இத்திரன்‌ தண்டிக்கப்‌ போகும்‌ போது ஊர்வசி தானே 
காரணம்‌ என, அவள்‌ இறகுகள்‌ துண்டிக்கப்படுகின்றன. 


இலகாலம்‌ சென்று ஜோகி வேடத்தில்‌ பாடிச்‌ செல்ல, 
இந்திரன்‌ மயங்கி இன்னாள்‌ என அறியாது வரம்தர, ஊர்வசி 


மது. ௪. விமலானந்தம்‌ 1099 


காவலில்‌ உள்ள.சந்தனராசனை விடுவிக்குமாறு வேண்ட வழி 
யின்றி இருவரையும்‌ அனுப்புகிறான்‌. இதுவே சுதை. இத்துஸ்‌ 
தான்‌ மெட்டுக்களுடன்‌ இவர்‌ கம்பெனியில்‌ பலமுறை ஆடப்‌ 
பட்டது. முதன்‌ முதல்‌ தமிழ்‌ நாடகங்களில்‌ இந்துஸ்தானி 
மெட்டுக்கள்‌ நுழைந்த விதம்‌ இதுவே, அயல்‌ ராஜபார்ட்‌ போட்‌ 
டவர்‌ வேலூர்‌ நாராயணசாமிப்பிள்ளை. 


இதன்பிறகு “விலாசம்‌ விலாசம்‌' எனப்‌ பல நாடகங்கள்‌ 
வந்தன; பாரத, சகுந்தலை, மதன சுந்தரப்‌ பிரசாத சந்தான, 
மதுரை வீரன்‌, சித்திராங்கி, தேசிக்குராஜா மன்மத 
விலாசங்கள்‌, அதே போன்று பல “சபா” நாடகங்கள்‌ பிறந்தன. 


நவாப்‌ கோவிந்தசாமி ராவ்‌: தஞ்சை மனமோகன நாடகக்‌ 
கம்பெனி உரிமையர்‌. மனம்‌ போனவாறு ஆடப்பட்டு வந்த 
நாடகத்தை இன்று நாம்‌ காணும்‌ மேடை' அமைப்புக்குக்‌ 
கட்டுப்படுத்தி ஒழுங்குக்குக்‌ கொணர்ந்தவர்‌. அபிமன்யுவதம்‌, 
கர்ண வதம்‌, சறுத்தொண்டர்‌ புராணம்‌, சீதாகல்யாணம்‌, 
“சித்ராங்கி விலாசம்‌, தாரா சசாங்கம்‌, துரெளபது துகில்‌ உரிவு. 
பாண்டவர்‌ அஞ்ஞானவாசம்‌, பாதுகா பட்டாபிஷேகம்‌, ராம்‌ 
தாஸ்‌ சரித்திரம்‌, ஸ்திரீ சாகசம்‌ ஆகிய நாடகங்களை நடத்‌ 
தியவர்‌. பம்மலார்‌ பார்த்த நாடகங்கள்‌ இவரதே; நாடகம்‌ 
படைக்க முன்மாதிரியாகக்‌ கொண்டதும்‌ இதுவே, மகாராட்‌ 
டிரர்‌ ஆதலால்‌ “மராத்தி நாடகக்‌ கம்பெனிகளின்‌ உத்திகளை 
யெல்லாம்‌ மனதிற்‌ கொண்டு தமிழ்‌ நாடகங்கள்‌ போட்டார்‌. 
அந்த வகையில்‌ தமிழ்‌ நாடகத்தின்‌ தாதா தாத்தா ஆகிறார்‌. 


. நடேச தீட்சிதர்‌ : கும்பகோணம்‌. திருகல்யாண ராமையர்‌ 
நாடகக்‌ குழு நடத்தியவர்‌; தமிழ்‌ நாடக வரலாற்றில்‌ புதிய 
பாட்டை போட்டவர்‌. 


பல்வகை நாடகங்கள்‌ பல்கன. 1) சாதி பற்றியன. 
கோவிந்த கவிராயர்‌ ஓட்ட நாடகமும்‌, இருஷ்ணசாமி 
செட்டியார்‌ காரளர்‌ கார்காத்த நாடகமும்‌ இயற்றினர்‌. 
2) நாடோடிக்‌ கதைகள்‌ நாடகமாக்கப்பட்டன: பரசுராம கவி 
சித்ராங்கத விலாசமும்‌, அழகிய சுந்தரம்‌ பிள்ளை மதுரைவீரன்‌ 
விலாசமும்‌, மீனாட்சி சுந்தரதாசர்‌ ஆரவல்லி சூரவல்லியும்‌, 
தியாகராஜ பிள்ளை பவளக்‌ கொடியும்‌, வையாபுரிப்‌ பிள்ளை 
நல்லதங்காளும்‌, இன்னொருவர்‌ காத்தவராயன்‌ நாடகமும்‌, 
திண்டுக்கல்‌ பாலகவி வெங்கடாசலம்‌ மதுரைவீரன்‌ மேடை 
நாடகமும்‌ இயற்றினர்‌. 3) வரலாற்றுக்‌ கதையாக அப்பாவுப்‌ 


1100 .. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


பிள்ளை சோழ விலாசம்‌, முத்துக்கவி தேசிங்குராஜ விலாசம்‌ 
எழுதினர்‌. 4) இராமாயணத்தையொட்டி சீதா கல்யாணம்‌, 
குசல நாடகம்‌, பாரதத்தைத்‌ தழுவி பாரதவிலாசம்‌ திரெளபதி 
துகிலுரிதல்‌, £சக விலாசம்‌, தரும நாடகம்‌, தமயந்தி நாட.கம்‌, 
நளவிலாசம்‌ தோன்றின. 5) பெரிய புராணத்தைப்‌ பின்பற்றிப்‌ 
பூம்பாவை, சிறுத்தொண்டர்‌, திருநீலகண்டர்‌, - விலாசங்கள்‌ 
பிறந்தன. திருவிளையாடற்‌ புராணத்தைக்‌ தழுவி மீனாட்சி 
யம்மன்‌ நாடகமும்‌, கந்தபுராணத்தைச்‌ சார்ந்து மன்மத 
தாருகவன விலாசங்களும்‌ கிளைத்தன. 6) பிற மண்ணின்‌ கதை 
யாகக்‌ கண்டி நாடகமும்‌, ரங்கூன்‌ சண்டை நாடகமும்‌ 
ளெம்பின. இப்படி 500க்கும்‌ மேலான நாடகங்கள்‌ எழுதப்‌ 
பட்டன; 100க்கு மேல்‌ அச்சேறின. 


இசுலாமும்‌ இனிய பல நாடகங்கள்‌ அளித்துளது. முகம்மது 
இப்ராஹிம்‌ -அப்பாஸ்‌ நாடகமும்‌, வண்ணக்‌ களஞ்சயப்புலவர்‌ 
அலிபாதுஷா இப்ராகிம்‌ பாதுஷா நாடகங்களும்‌ யாத்தனர்‌. 
கிருத்துவமும்‌ நல்ல பல நாடகங்களைக்‌ கொடுத்தது. வேதநாயக 
சாஸ்திரியார்‌ ஞானத்தச்சன்‌, முத்துநாயகர்‌ ஞானசெளந்தரி 
யம்மாள்‌, முத்தையா புலவர்‌ தேவசகாயம்‌ பிள்ளை, மரியதாசர்‌ 
ஊதாரிப்பிள்ளை, ஞானப்பிரகாசம்‌ பிள்ளை அர்ச்சிய 
எஸ்தாக்கெர்‌, இன்பக்கவி பிலிப்‌ ரொட்றிகோ குறவஞ்சியும்‌ 
படை த்துளர்‌. 


இதே காலத்தில்‌ சேக்சுபியர்‌, மோலியர்‌, சோபாகிளிஸ்‌ 
நாடகங்கள்‌ தமிழுரு பெற்றன. முழுக்கமுழுக்க -நகைச்சுவை 
கொண்ட சனமனோல்லாசினி நாராயண ஜஐயரால்‌ எழுதப்‌ 
பட்டது. புதிய கதைகள்‌ பல நாடகமாயின: நூதன பவழேந்திர 
சபா (மாசிலாமணி முதலியார்‌) நிஜலிங்க சீக்கியர்‌ சரித்திரம்‌ 
(பொன்னுசாமி நாயக்கர்‌). 


நல்ல பக்கத்தைப்‌ பார்த்த நாம்‌, நலிந்த பக்கத்தையும்‌ 
பார்க்க வேண்டாமா? மேடையில்‌ நடிப்பில்‌ முத்திரை பதித்து 
நற்புகழ்‌ பெற்றாலும்‌, வாழ்வில்‌ குடியும்‌ கூத்தியுமாகக்‌ 
கூத்தடித்ததால்‌, மக்கள்‌ மத்தியில்‌ கூத்தாடிகள்‌ எனக்‌ கேவல 
மாகக்‌ கருதப்‌ பெற்றனர்‌. “கூத்தாடிக்கு முறையில்லை, கொழுக்‌ 
கட்டைக்குத்‌ தலையில்லை; கூத்தா டிகளில்‌ பெரியவன்‌ மக்களில்‌ 
சிறியவன்‌; வேலை வெட்டியில்லாதவன்‌ வேடதாரி” எனப்‌ 
பழமொழிகள்‌ புறப்படுமளவிற்குப்‌ புறக்கணிக்கப்‌ பட்டனர்‌. 
ஒழுக்கத்தில்‌ இழிந்ததால்‌ ஒதுக்கப்பெற்றனர்‌; அவர்கள்‌ 
ஆற்றும்‌ கலையும்‌ கீழாகக்‌ கருதப்பட்டது. (இதேபோல்‌ 17ஆம்‌ 


மது, ௪. விமலானந்தம்‌ 1101 


நூற்றாண்டில்‌ இசை நாட்டிய நாடகக்‌ கலைஞர்கள்‌ ஒழுக்கத்‌ 
தில்‌ வழுக்கியதால்‌, சமுதாயத்தினின்று ஒதுக்கி ஊர்ப்புறத்தே 
சேரிகளில்‌ (கூத்தச்சேரி) வைத்தமை நினைக்கத்தக்கது). வீடுகள்‌ 
வாடகைக்குத்‌ தர மறுத்தனர்‌! நல்லவர்கள்‌ பழகவும்‌ கூசினர்‌? 
அவர்கள்‌ நாடகங்களைப்‌ பார்ப்பதைக்‌ கேவலமாகவும்‌ 
்‌ கருதினர்‌. 


பெரியவர்களின்‌ பண்பின்மையால்‌ புனித நாடகக்‌ கலையே 
பொன்றுதல்‌ கருதிப்‌ பலர்‌ இவர்கள்‌ சங்காத்தமே வேண்டா 
மென்று விலகி - விலக்கி, பாலர்சபைகள்‌ கதோற்றினர்‌. பாய்ஸ்‌ 
கம்பெனிகள்‌ பிறக்க இதுவே காரணம்‌! 


இந்த இன்றியமையாமை (Nesssity is the mother of 
invention) கரணியமாக - காலத்‌ தேவையாகச்‌ சபைகள்‌ 
தோன்‌ றின; சான்றோர்‌ தோன்றினர்‌. அவர்கள்‌ பற்றியும்‌ அவர்‌ 
களால்‌ நாடகத்தமிழ்‌ நலம்‌ பெற்றதும்‌ நோக்குவோம்‌: இரு 
பெரும்‌ சுடர்களாக தவத்திரு சங்கரதாஸ்‌ சுவாமிகளும்‌, பம்மல்‌ 
சம்பந்த முதலியாரும்‌ பொலிதின்றனர்‌ என்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. 


தவத்திரு சங்கரதாஸ்‌ சுவாமிகள்‌: 22 ஆவணி 1867 
13.11.1922. தூத்துக்குடி. இராமாயணப்‌ புலவர்‌ தாமோதரக்‌ 
கணக்கப்‌ பிள்ளையின்‌ மகன்‌. வெள்ளையரை விரட்டிய 
வெள்ளையத்‌ தேவன்‌ வழியில்‌ வீரமறக்குடி. பழநிதண்டபாணி 
சுவாமிகளிடம்‌ முறையாகப்‌ பயின்று தமிழறிவு பேற்றார்‌. 
உப்புப்‌ பண்டகசாலையில்‌ கணக்கராக இருந்து 24வது வயதில்‌ 
'நாடகத்துறையில்‌ நுழைந்தார்‌. முதலில்‌ நடிகரே; ராமுடு, 
கல்யாணராமையர்களின்‌ நாடக சபையில்‌ இரணியன்‌ 
இராவணன்‌ எமதருமன்‌ சனீசுவரன்‌ போன்ற பயங்கர 
வேடங்கள்‌ பூண்டிருக்கிறார்‌. பின்‌ சாமிநாயுடு நாடகசபையில்‌ 
சூத்திரதாரி; :நாடசு 'நுணுக்கம்‌ நீதிபற்றிய இவர்‌ விரிவுரை 
கேட்க மக்கள்‌ அவலோடு கூடுவராம்‌. பயிற்றுவிக்கும்‌ ஆசிரியர்‌ 
ஆனார்‌. வாழ்வில்‌ வெறுப்புற்று வழிபடு கடவுள்‌ முருகன்‌ 
திருவருள்‌ நாடி ஆண்டிக்கோலத்துடன்‌ தீர்த்த யாத்திரை 
சென்றார்‌; 'சுவாமிகள்‌' என்றழைக்கப்‌ பெற்றார்‌. 


மீண்டதும்‌ புதுக்கோட்டை கஞ்சிரா மான்பூண்டியா 
பிள்ளையுடன்‌ வதிந்தார்‌. வண்ணம்‌ சந்தம்‌ பாடுவதில்‌ வல்ல 
இவரிடம்‌ சந்தக்‌ குழிப்புக்களிலே காணப்படும்‌ தாள்‌ 
விந்நியா சங்களையும்‌ சொற்சிலம்பங்களையும்‌ கண்டு,. தன்‌ 


தீ. இ. 70 


1102 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தத்துப்புத்திரராக ஏற்றுக்‌. கொண்டார்‌ மகாவித்துவான்‌; 
சுவாமிகளைச்‌ சந்தங்கள்‌. பாடச்சொல்லித்‌ தாமே கஞ்சிரா 
வாசித்துக்‌ களிப்பாராம்‌!: பிள்ளையின்‌ வேண்டுகோளால்‌ 
மீண்டும்‌ நாடகப்‌ பணிக்கு வந்தார்‌. வள்ளி வைத்தியநாத ஐயர்‌, 
அல்லி பரமேசுவர ஐயர்‌ நாடகசபை, பி. எஸ்‌. வேலு நாயரின்‌ 
சண்முகானந்த சபைகளில்‌ ஆசிரியர்‌: அந்நாளைய சபைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌, எல்லா நடிக நடிகையர்கட்கும்‌ இவர்‌ ஆசிரிய 
ராக இருந்தார்‌. 1900இல்‌ யாழ்ப்பாணம்‌ சென்று வண்ணை 
இந்து வி நாத சபாவில்‌ ஆசிரியர்‌. 1910இல்‌ சமரச சன்மார்க்க 
நாடக சபை நிறுவினார்‌; கிட்டப்பா, மாரியப்ப சுவாமிகள்‌ 
பயிற்சி பெறல்‌. பாய்ஸ்‌ கம்பெனி சகாப்தம்‌ தோன்றியது. 
ஜெகந்நாத ஐயரின்‌ பாலமீன ரஞ்சனி சங்கீத சபையில்‌ ஆசிரிய 
ரானார்‌. 18ல்‌ தத்துவ மீனலோசனி வித்துவபால சபா தோற்றி 
னார்‌. டி. கே. எஸ்‌. சகோதரர்‌ மாணவராயினர்‌. 21இறுதியில்‌ 
'தூத்துக்குடியில்‌ பக்கவாதம்‌ வந்து வாயும்‌ பேச முடியாது 
நோயுற்றார்‌. சென்னைக்குக்‌ கொண்டு வந்து மருத்துவம்‌ 
செய்தும்‌ பயனில்லை. புதுச்சேரியில்‌ பூதவுடல்‌ நீத்தார்‌. சமாதி 
கருவடிக்‌ குப்பத்தில்‌ உளது. 


பெருமை: இந்த நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ தமிழ்‌ 
மேடை நாடகங்கள்‌ நசியாமல்‌ காத்தவர்‌. உரையாடல்களும்‌ 
பாடல்களும்‌ எழுதி வரம்பு கட்டினார்‌. நாடக உலகில்‌ ஒழுங்கும்‌ 
கட்டுப்பாடும்‌ கோலினார்‌. “ஒரு நாடகம்‌, சிறப்பாக இருக்க 
வேண்டுமானால்‌, அந்நாடகத்தில்‌ பங்கு கொள்ளும்‌ நடிகர்‌ 
களிடையே ஒழுங்கும்‌ நியதியும்‌ கட்டுப்பாடும்‌ இருக்க வேண்டும்‌ 
என்றவர்‌. இறுதிவரை உறுதியாக பிரம்மச்சரியம்‌ காத்தவர்‌. 
நாடகத்தைப்‌ புனிதமாக்கியவர்‌. புத்துயிர்‌ ந்த்‌ பது 
வாழ்வு தந்தவர்‌. 


அபிமன்யு ரி அல்லி அர்ஜுனா, இலங்காதகனம்‌, 
கோவலன்‌, . : சதி அனுசூயா, சத்தியவாண்‌ சாவித்திரி, 
சதி சுலோசனா, சிறுத்தொண்டர்‌, சிந்தாமணி, சீமந்தினி, 
பவளக்கொடி, பிரகலாதா, பாதுகா பட்டாபிஷேகம்‌, பிரபு 
லிங்கலீலை, பார்வதி கல்யாணம்‌, நல்லதங்காள்‌, ஞான 
செளந்தரி, மணிமேகலை, மிருச்சகடி, ரோமியோ ஜூலியட்‌, 
சிம்பலின்‌ போன்ற 40 நாடகங்கள்‌. புராண நாடகங்களே 
புகழ்‌ தந்தன. பண்டிதர்‌ முதல்‌ பாமரர்‌ வரை பார்த்து மகிழும்‌ 
படி அமைந்த அருமையன. நீதிபோதனைகள்‌ நிரம்பி இருக்கும்‌. 
ஒன்றும்‌ சோடை போகவில்லை. தல்ல தமிழ்ப்‌ புலமைய 
ராதலால்‌ வசனமும்‌ பாடல்களும்‌, சொல்வளமும்‌, பொருள்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 1103 


நயமும்‌ எதுகை மோனை அழகும்‌ கொண்டு உள்ளம்‌ அள்ளு 
கின்‌ றன. இவர்‌ நாடகங்களைப்‌ பார்த்தோர்‌ பண்டி தராயினர்‌! 


ஒரே இரவில்‌, நான்கு மணி நேரம்‌ நடைபெறக்‌ கூடிய ஒரு 
நாடகம்‌ முழுவதையும்‌ அடித்தல்‌ திருத்தல்‌ இன்றி, நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட பாடல்கள்‌, அதற்கேற்ற உரையாடல்களும்‌ எழுதி 
முடித்த மகத்தான தெய்வீகத்‌ தனி ஆற்றலர்‌. அதுவே 
அபிமன்யு சுந்தரி! அதில்‌ ஓர்‌ அற்புத வசனம்‌. *துந்துபிகளெல்‌ 
லாம்‌ தும்‌ தும்‌ தும்‌ என்றும்‌, சங்குகளெல்லாம்‌ பம்‌ பம்‌ பம்‌ என்றும்‌, 
தாளவகைச்‌ சல்லரி மல்லரி கரடிகைகளோ தீம்‌ தீம்‌ தீம்‌ என்றும்‌, 
முரசு பேரிகை மிருதங்கங்களோ தோம்‌ தோம்‌ தோம்‌ என்றும்‌ 
தொனிக்கின்‌ றன. ஆகவே, இவ்வகை வாத்திய ஒலிகள்‌ எல்லாம்‌ 
ஒன்று கூடி தும்‌ பம்‌ தீம்‌ தோம்‌ தும்‌ பம்‌ தீம்‌ தோம்‌ துன்பம்‌ 
தந்தோம்‌, துன்பம்‌ தீர்ந்தோம்‌ என்னும்‌ பொருளைக்‌ கொடுக்க 
லாயின. ஆஹா!-' இவ்வரிய கற்பனை இவரது புலமை பேசும்‌. 


£மாபாவியோர்‌ கூடி வாழும்‌ மதுரைக்கு, மன்னா! போகா 
தீர்‌' என்பது கண்ணகி கூற்று. மதுரையில்‌ எதிர்ப்பு தெரிவித்த 
போது சங்கரதாசர்‌ வந்து “மா- திருமகள்‌, பாஎகலை மகள்‌, 
வி--மலை மகள்‌ மூவரும்‌ சேர்ந்து வாழும்‌ மதுரை என விளக்கம்‌ 
்‌ தந்து பரஞ்சோதி திருவிளையாடலை மேற்கோள்‌ காட்டினார்‌. 
தமிழ்ச்‌ சங்கப்‌ புலவர்‌ “சுவாமிகளே! நீர்‌ எந்தக்‌ கருத்தில்‌ 
எழுதி இருந்தாலும்‌ சரி, உமது புலமைக்குத்‌ தலைவணங்கு 
திறோம்‌' என்றாராம்‌. 


மனிதரைப்‌ பாடுவதில்லை என்ற நோன்பு கொண்டவர்‌. 
சேதுபதியைப்‌ .பாடுமாறு பன்முறை வேண்டிய போது, 
மன்னனும்‌ மறவன்‌, நானும்‌ மறவன்‌...என்னைவிட மன்னன்‌ 
'எந்த வகையிலும்‌ உயர்ந்தவனல்லன்‌. எதற்காக நான்‌ 
அவனைப்‌ புகழ. வேண்டும்‌? மன்னன்‌ மீது பாடினால்தர்ன்‌ 
எனது புலமை மன்னனுக்குப்‌ புரியுமோ?' என, மறுத்து 
விட்டார்‌! இவரது பக்திரசப்‌ பாடல்களையெல்லர்ம்‌ திரட்டி 
நூலாக வெளியிட அச்சகத்தார்‌ அனுமதி கேட்டபோது, 
“இலவசமாகக்‌ கொடுப்பதானால்‌ அச்சிட்டுக்‌ கொள்ளுங்கள்‌, 
தமிழை விலைக்கு விற்கச்‌ சம்மதிக்க மாட்டேன்‌' என மறுத்து 
விட்டார்‌! தமிழே சிறந்ததென...' எனப்‌ பாடியுள்ளார்‌. 
அதில்‌ வருவது: “திணை பால்‌ காட்டும்‌ விகுதி இறப்புப்‌ 
பொதுப்‌ பகுதி சேர்ந்த விதங்கள்‌ எல்லாம்‌ தென்மொழிக்கே 
தகுதி' 29 பாடல்கள்‌ கொண்ட “இன்கவித்திரட்டில்‌' நடுநாயக 
மாக அமைவது. 


110.4 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

'ஞானப்‌ பழத்தைப்‌ பிழிந்து' எனும்‌ அமுதப்‌ பாடலை 
யாத்தவர்‌ . இவரே! பழநி தண்டாயுத பாணிப்‌ பதிகத்தில்‌ 
நான்காவது பாட்டு, இழிவாகக்‌ கருதப்படும்‌ நாடகக்‌ 
கோமாளி பற்றிப்‌ பாடுகிறார்‌ பாருங்கள்‌: “விகடனை யொரு 
கோமாளியென்று விளம்புவார்கள்‌ தெரியாதவர்கள்‌; 
வித்துவான்கள்‌. கர்வம்‌ மட்டந்தட்ட வந்த வீரனாமென்பார்‌ 
தெரிந்தவர்கள்‌.' மூட்டை கொசு தொல்லை பற்றிய பாட்டு; 
“மூட்டையுங்‌ கொசுவுமொரு வீட்டிலே மீட்டிங்கு போட்டால்‌, 
முன்னே நிற்க யாரால்‌ முடியும்‌?...கொன்றால்‌ மூட்டையிலே 
ஒன்று மடியும்‌.அதன்‌ முன்னே காணரத்தம்‌ வடியும்‌-அதில்‌ 
மூவாயிரம்‌ நாலாயிரம்‌ உற்பத்தியாகி மொத்தமாக வந்து 
படியும்‌: கொசு மோகன ராகம்‌ போலே சத்தம்‌-போட்டு 
' முன்னே நின்று செய்திடும்‌ யுத்தம்‌." 

தமிழ்‌ நாடக மேதை, தமிழ்‌ நாடக உலகின்‌ தந்தை, தமிழ்‌ 
நாடகப்‌ பேரறிஞர்‌, நடிப்புக்‌ கலையின்‌ பேராசான்‌, ஞானச்‌ 
செம்மல்‌, (பி.டி, ராஜன்‌); மகாமேதை, கலங்கரை விளக்கம்‌, 
நாடக உலகன்‌ இமயமலை (கலைவாணர்‌ என்‌.எஸ்‌.கே.), 
நாடக உலகில்‌ ஒர்‌ நல்லிசைப்‌ புலவர்‌ அருங்கலை விநோதன்‌ 
(நாரண துரைக்கண்ணன்‌). தமிழ்‌ நாடகக்‌ கலையின்‌ 
தந்தை, மாமேதை. பாட்டென்றால்‌ சுவாமிகளின்‌ பாட்டே . 
பாட்டு (கு.சா.கி). பெருந்தமிழ்ப்‌ புலவர்‌ வரிசையிலே முதல்‌ 
இடம்‌ வகித்து நாடகக்‌ கலைக்கும்‌ நாடகக்காரர்களுக்கும்‌ 
பெருமைத்‌ தேடித்‌ தந்த பெரியார்‌ (டி.என்‌. சிவதானு). சுவாமி 
களைப்‌ போன்ற ஒரு மேதை தமிழகத்தில்‌. முன்பும்‌ இருந்த 
தில்லை, பின்பும்‌ இருக்கவில்லை, இன்றும்‌ இல்லை 

ஜீவானந்தம்‌). சுவாமிகளின்‌ நாடகங்கள்தாம்‌. 'தமிழ்‌ 
நாடகக்‌ கலை வளர்ச்சிக்கே அடிப்படைச்‌ செல்வங்கள்‌ ' 
(டி. கே. சண்முகம்‌). தமிழ்‌ நாடக வளர்ச்சிக்கே .வித்திட்ட 
தமிழ்‌ முனிவன்‌, காலனை வென்ற கலைத்‌ தந்தை (கண்டி 
நாகலிங்கம்‌). இற்றை நாள்‌ இளங்கோ (தமிழழகன்‌) சங்கத்‌ 
தமிழ்‌ வளர்த்த சங்கத மேதை, தவத்தால்‌ வந்த தனிப்‌ பெருங்‌ 
கலைஞர்‌ - (இளங்கம்பன்‌). நாடகக்‌ கலையின்‌ ஆணிவேர்‌ 
(சகஸ்ரநாமம்‌) எழுத்துலகக்‌ கதிரவன்‌ (புத்தனேர்‌), கலை 
மகளின்‌ தலைமகன்‌ (வேலவன்‌). எங்கும்‌ புகழ்‌ தங்கிய சங்கர 
தாஸ்‌ (சரவணபவானந்தர்‌). இன்ப தாடகக்‌ கலைக்கு எழில்‌ 
தந்த ஞானகுரு (ராஜா சண்முகதாஸ்‌). தமிழ்‌ நாடகத்‌ 
தலைமையாசிரியர்‌ (டி. கே. சண்முகம்‌... 

யாழ்ப்பாணம்‌ தமிழ்ச்‌: சங்கத்தார்‌ இவர்‌ புலமைத்‌ . இறம்‌ 


பாராட்டி “வலம்புரிச்‌ சங்கம்‌” ஒன்றைப்‌ பரிசாக அளித்து. 
உவந்தனர்‌. 


மது. ௪. விமலானந்தம்‌ 7108 


'உடுமலை முத்துசாமிக்‌ சுவிராயர்‌ :  13-9-7863--ச.த.இரை 
20. 1926. தந்தை அங்கப்பச்‌ செட்டியார்‌. தாய்மொழி 
தெலுங்கு. 1ச்வது வயதிலேயே தமிழ்‌ தெலுங்கு இரண்டிலும்‌ 
கவிபாடும்‌ ஆற்றல்‌ பெற்றிருந்தார்‌. மாம்பழககவிச்சிங்க 
நாவலரிடம்‌ கையேட்டுக்காரராக அமர்ந்து தமிழ்‌ கற்றார்‌. 
18 வயதில்‌ மெட்ரிகுலேசன்‌ தேறி, 27 வயதில்‌ பழநி தண்டபாணி 
சுவாமிகளிடம்‌ பாடங்‌ கேட்டுளார்‌. கன்னிகா பரமேசுவரி 
கோவில்‌ கணக்குப்‌ பிள்ளை, பின்‌ அம்மை குத்தும்‌ அலுவலர்‌, 
மதுரைத்‌ தமிழ்ச்சங்கத்‌ தேர்வுக்குச்‌ சென்றார்‌. ஈரோடு மகா 
ஜன உயர்நிலைப்பள்ளி, தாராபுரம்‌ லோக்கல்பண்ட்‌ உயர்‌ 
நிலைப்பள்ளி, மன்னார்குடி, உடுமலைப்பேட்டைப்‌ பள்ளிகளில்‌ 
தமிழாசிரியர்‌. பள்ளி நாடகங்கள்‌ பல எழுதி மாணவர்களை 
நடிக்க வைத்தார்‌. 


தஞ்சை ஜகன்மோகன நாடகக்குழு ஆசிரியரானார்‌. 
இவருடனிருந்து பயிற்சி பெற்று நாடகாசிரியரானவர்கள்‌ 
சங்கரலிங்கக்கவிராயர்‌, கே. வி. சந்தானகருஷ்ண நாயுடு, 
உடுமலை நாராயணகவி. படைத்தவை: வீபீஷண சரணாகதி, 
போஜராஜன்‌, பீஷ்மர்‌ சபதம்‌, ஞானசவுந்தரி; தயாநிதி, மகா 
லோபி, கண்ணாயிரம்‌, இலங்கா தகனம்‌, பிரெஞ்சு மோலியரின்‌ 
'லோபி” நாடகம்‌. அனைத்தும்‌ அக்கால நிலைப்படி பாடல்‌ 
களாகவே எழுதப்‌ பெற்றன. பம்மலாரின்‌ மனோகரா, தா௫ப்‌ 
பெண்‌, சகுந்தலாவுக்குப்‌ பாடல்கள்‌ புனைந்து தந்துளார்‌: 
பரமகுடி அரங்கசாமி ஐயங்காருக்காக எழுதியது சம்பூர்ண 
ராமாயணம்‌. 


.... கவிதை நூல்களும்‌ பாடியுள்ளார்‌: வடி..வேலர்‌ சதகம்‌, 
திருவான்மியூர்‌ கீதசேகரம்‌, ஏனாதி மாலிகாபரணம்‌, பாசுர 
சேகரம்‌, முத்துச்சாமி சபதம்‌, உசித கவிதாமஞ்சரி, மனோரத 
வினோதம்‌, இன்பவல்லிக்கும்மி, ஒவ்வொரு பாடலிலும்‌ 
முத்திரை பதிப்பார்‌. சங்கரதாசரையும்‌ முத்திரை வைத்துப்‌ 
பாட வேண்ட, அவர்‌ மறுக்கவே, *முத்துசாமிசேர்‌ சங்கர 
தாசர்‌' எனச்‌ சேர்த்துப்‌ பாடியுள்ளார்‌. 


இவரது கவிதா விலாசம்‌ கண்டு 1903இல்‌ திண்டுக்கல்‌ 
கன்னிவாடி ஜமீன்தார்‌ அப்பைய நாயக்கர்‌ ஆஸ்தான வித்துவா 
னாக்கி, புலவர்‌ கூடிய பேரவையில்‌, “சத்தச்‌ சரபக்கவி' எனப்‌ 
பட்டம்‌ தந்து போற்றினார்‌ 63வது வயதில்‌ மறைந்தார்‌. 
திருவாரூர்‌ ஓடம்‌ போக்கியாற்றின்‌ தென்கரையில்‌ லிங்க 
ஸ்தாபன சமாதியில்‌ உடல்‌ சேர்க்கப்பெற்றது. 


1106 தமிழ்‌ இலக்கிய வரலாறு: 

சாதுரியமாக சல்லாபித்துச்‌ சிரிக்க வைக்க கூடியவர்‌. 
நோயுற்றுப்‌ படுக்கையில்‌ இருந்தபோது மருத்துவர்‌ “தேகம்‌ 
எப்படி இருக்கிறது?” எனக்கேட்டார்‌. தேகம்‌ சந்தேகம்‌' என 
பதிலிறுத்தார்‌ இவர்‌, மற்றொருமுறை கால்வீக்கம்‌.மருத்துவ 
ரிடம்‌ “கால்வலி மிகவும்‌ துன்புறுத்துகிறதே' என்றார்‌. 
மருத்துவர்‌ (முன்போல்‌ அதிகம்‌ வலி இருக்காதே” என்றார்‌. 
அதற்கு இவர்‌, இல்லை, முன்போல்‌ முழுவலி போய்விட்டது; 
கால்‌ வலிதான்‌, இருக்கிறது” என்றார்‌. 


ஒருசாலை மாணாக்கரான சங்கரதாசரிடம்‌ ஒருமுறை 
“சுவாமிகளே! உம்‌ பாடல்கள்‌, முள்ளும்‌ முரடும்‌ போல்‌ இருக்‌ 
கின்றன” என்றார்‌. அதற்கவர்‌ சிரித்துக்கொண்டே கவிராயர்‌ 
பாட்கள்‌ கல்லும்‌ காடுமாக இருக்கின்‌ னவே” என்றார்‌. புலவர்‌ 
தம்‌ பேச்சுக்களிலே புலமை பிலிற்றுவது காண்க. மேலாகப்‌ 
பார்க்க, முரட்டுத்‌ தனமான பாடல்‌, கடினமான பாடல்‌ 
என்று பொருள்‌ தோன்றும்‌; உட்பொருளோ முள்ளும்‌ முரடும்‌ 
பலாச்சுளைபோல்‌ இனிப்புடைய து; கல்லும்‌ கரடும்‌- 
கற்கண்டை போல்‌ சுவையது என்றாகும்‌! 


ஏகை. சிவசண்முகம்‌ பிள்ளை : சென்னை திருப்போரூர்‌ சாலை 
யில்‌ 25-வது கல்லில்‌ உள்ள ஏகாட்டூர்‌. கிராமணி குலம்‌. 
மருங்காபுரி ஓமீன்‌ அவைப்புலவர்‌. வேலூர்‌ தி. நாராயண 
சாமிப்‌ பிள்ளையின்‌ ஆதி இந்து விநோத சபாவில்‌ தாடக தடிப்‌ 
பாசிரியராக அமர்ந்தவர்‌. பின்‌ சி. கன்னையா அவர்களின்‌ 
சென்னை இந்து விநோத நாடக சபையில்‌ ஆசானாக இருந்‌ 
தார்‌. முக்கனி போல மூன்று நாடகம்‌ படைத்திட்டார்‌. 
சம்பூரண ராமாயணம்‌, அரிச்சந்திரா, கண்டிராஜா. பிற்‌ 
காலத்தில்‌ இம்மூன்று நாட.கங்களையும்‌ நடிக்காத சபைகளா 
நடிகர்களேோ இல்லை எனலாம்‌. 
இவரது சம்பூர்ண 


பெயர்வார்‌. 


முகாம்‌ மாற்றும்போது 
ராமாயணத்தை நடத்திவிட்டுத்தான்‌ 


கண்டிராஜா இவருக்கு நிலைத்த புகழ்‌ நல்கிற்று. கவிதைச்‌ 
சிறப்பிலும்‌ காட்சி மாட்சியாலும்‌ உயரியது. கண்டி யாண்ட 
கர்‌ த்தி சிங்கன்‌ காமுகனாகவும்‌ கொடுங்கோலனாகவும்‌ காட்டு 
வதே கருவாகும்‌. முதலமைச்சரின்‌ மைத்துனிமேல்‌ மைய 
லுற்று அவளைக்‌ கூட்டிவைக்க மறுத்த மந்திரி மனைவியைத்‌ 
தம்‌ பிள்ளைகளின்‌ தலை கொய்து உரலிலிட்டு உலக்கையால்‌ 
இடிக்கச்‌ செய்து அந்த உத்தமியைக்‌ கல்லைக்‌ கட்டி வாவியில்‌ 
தள்ளுகிறான்‌. வெளியூரின்று மீண்ட அமைச்சன்‌. கும்பினிப்‌ 


மது, ச. விமலானத்தம்‌ 1107 


படையின்‌ துணைகொண்டு பழி தீர்க்கிறான்‌. காண்போர்‌ 
அவலம்‌ மிகுந்து கதறிக்‌ கண்ணீர்‌ வடித்து அரற்றுவர்‌. அற்புத 
மான இந்நாடகம்‌ நூல்‌ வடிவில்‌ வந்தபோது புலவர்‌ பெரு 
மக்கள்‌ கவிநயத்தில்‌ வியந்து சாற்றுக்‌ கவிகள்‌ தந்து போற்‌ 
றினர்‌. 


இலக்கியப்‌ பெரும்‌ புலவர்‌ என்பதோடு இசை புலமையாள 
ராகவும்‌ இலங்கியுள்ளார்‌. தியாகையர்‌ தீட்சிதரின்‌ வர்ண 
மெட்டுகளை ஒட்டி, “எந்தன்‌ கண்மணி எந்தன்‌ பெண்மணி. 
ஸ்ரீராம ஸ்ரீ பரந்தாமா, இராமப்பிரியா ராகத்தில்‌ “என்‌ 
அருமைச்‌ சுக்ரீவா...எனப்‌ பல பாடலகள்‌ புனைந்துளார்‌, 
சங்கரதாசர்‌ இவரை மதித்துப்‌ போற்றியுள்ளார்‌. ஒருமுறை 
சென்னையில்‌ கண்டிராஜா நாடகம்‌ கண்டு, சந்தப்‌ பாடல்‌ 
களில்‌ சிந்தை மகிழ்ந்து வியந்து பாராட்டினார்‌. வறுமையில்‌ 
வருவாயில்லாது வாடுவது அறிந்து, நேரில்‌ கொடுத்தால்‌ 
நாணுவார்‌ என்றெண்ணி நூறு ரூபாய்‌ நோட்டுக்களை உறை 
யில்‌ இட்டு, அவர்‌ பையில்‌ போட்டு விட்டார்‌. தற்செயலாகத்‌ 
- தம்பையில்‌ *சங்கரதாசனின்‌ அன்புக்‌ காணிக்கை கண்டு 
திரும்பி வந்து ;புலவனைப்‌ புலவனே அறிவான்‌, ஆனால்‌ 
புலவனைப்‌ புலவன்‌ போற்றுவதில்லை; தாங்கள்‌ அதற்கு விதி 
விலக்கு” எனக்‌ கண்ணீர்‌ மல்கக்‌ கூறி கட்டித்‌ தழுவினாராம்‌. 
இவர்‌ “முத்தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்‌', 'முத்தமிழாகரம்‌' எனப்‌ 
பெற்றார்‌. 


பேராசிரியர்‌ பெ. சுந்தரம்பிள்ளை :5-4-1855--1897.ஒருதத்துவப்‌ 
பேராசிரியர்‌. தலையாய நாடகம்‌ படைத்துள்ளார்‌. தமிழும்‌ 
தத்துவமும்தவழ்ந்து விளையாடுகின்‌ றன .ஆங்கிலத்தில்‌ லிட்டன்‌ 
பிரபு தீட்டிய The Secret way என்ற கதைப்‌ பாடலைத்‌ தழவி 
எழுந்தது. பண்டைத்‌ தமிழரிட்‌ காதலும்‌ வீரமும்‌ களிநடம்‌ 
்‌ புரிகின்றன. நாட்டுப்‌ பற்று ஊட்ட்ப்‌ பெறுகிறது; நற்றமிழ்ப்‌ 
பற்று உணர்த்தப்படுகிறது. மேலை இலக்கிய இயாகோ 
இயாச்சிமோ போன்ற குடிலன்‌ கொக்கரித்து நிற்கிறான்‌. 
ஒப்புமை ஊடாட்டமாக மனோன்மணி - வாணி, நடராசன்‌ - 
நாராயணன்‌, ஜீவகன்‌ - குடிலர்‌ படைக்கப்பட்டுளர்‌ - மனோன்‌ 
மணி புருடோத்தமன்‌ பெருங்கருவும்‌, நடராசன்‌ - வாணி குறுங்‌ 
கருவுமாக இரு ௧௫ (1௦0) இணைந்த ஒரு பெரும்‌ நாடகமாக 
ஒளிர்கிறது. நாராயணன்‌ - நடராசன்‌, கருணாகரர்‌ - நிட்டா 
பரர்‌, வாணி - மனோன்மணி உரையாடல்கள்‌ உளவியல்‌ 
தத்துவ ஓடைகள்‌. சிவகாமி சரிதம்‌ நாடகத்துள்‌ நாடகமாக - 


கதையுள்‌ கதையாகத்‌ திகழ்கிறது. 


1108 தமிழ்‌-இலக்கிய வரலாறு 


நாடகத்திற்கு நாடகம்‌ காப்பியத்துக்குக்‌ காப்பியம்‌ என 
நாடகக்‌ காவியமாக (Dramatic Epic), கவிதை நாடகமாகத்‌ 
இகழ்கிறது. சேக்சுபியரின்‌ 61801 ஸூ போலே ஆசிரியப்பா 
வால்‌ இயலுகிறது. இவர்போல்‌ எடுப்புடன்‌ தமிழ்த்தாய்‌ 
வாழ்த்து யாரும்‌ எழுதவில்லை; பெருமிதப்படும்‌ பாங்கில்‌ 
அமைகிறது. மேலை நாடக மேவலும்‌ தமிழ்‌ நாடகத்‌ தாவலும்‌ 
இணைந்து பிணைந்து ஓர்‌ ஒப்பிலா உயர்‌ நாடகமாக ஒளிர்‌ 
கிறது. இதுபோன்றதொரு ஏற்றமிகு ஊற்றமிக்க நாடகம்‌ 
இதுவரை ஒண்டமிழில்‌ எழவில்லை என்பதொன்றே இந்தாட 
கத்தின்‌ தனித்துவத்திற்கு - தகவுக்குக்‌ கட்டியங்‌ கூறும்‌. தமிழ்‌ 
நாடக வானில்‌ - தண்ணிலவாகத்‌ திகழ்கிறது. தமிழில்‌ தக்க 
நாடகம்‌ என சுட்டிக்‌ காட்டி மார்தட்டிக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ 
* பழம்‌ பெருமை பேசி அக்காலத்தே அழிந்தன எனும்‌ அவலம்‌ 
போக்கி செம்மாந்து இறுமாந்து கூறும்‌ முறையில்‌ தமிழ்‌ 
நாடக வரலாற்றில்‌ ஒரு இருப்பு முனையாக - மைல்‌ கல்லாக 
மிளிர்கிறது மனோன்மணீயம்‌. 


்‌ பரிதிமாற்‌ கலைஞரின்‌ பணி : 1870-1903. மூவழியில்‌ இவர்‌ 
தொண்டு முனைகிறது; நாடகப்‌ படைப்பு, நடிப்பு, இலக்கண 
நூல்‌ இயற்றல்‌, தெருக்கூத்துக்களே நாடகங்கள்‌ என்ற நிலை; 
கலையழகோ கட்டுக்கோப்போ தரமோ இல்லாமை கண்டு; 
இக்குறை களைய இத்துறையில்‌ இறங்கினார்‌ கிருத்துவக்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராய்‌ இருந்த தனித்தமிழ்ப்‌ 
பற்றாளர்‌, 


ரூபாவதி 5, அங்கம்‌ கொண்டது. அதுகாறும்‌ வழங்கிய 
நாடகங்களில்‌ தோன்றும்‌ குறைபாடுகள்‌ ஒன்றும்‌ இன்றித்‌ 
திகழ்ந்தது. அறக்‌ கருத்துக்கள்‌ நிறைந்தது. கலாவதி 7 அங்கங்‌ 
கள்‌ உடையது. தாம்‌ வகுத்த நாடகவியலுக்கு இலக்கியமாக 
அமைவது 1-4-1897இல்‌ சென்னை வித்வத்மனோரஞ்சனி சபை 
அரங்கேற்றியது. நடைச்‌ சிறப்பினது. , இந்த இரு நாடகங்‌ 
களிலும்‌ கலைஞரே கதாநாயகி வேடம்‌ புனைந்து நடித்தமை 
கருதத்தக்கது. இரண்டிற்கும்‌ பாடல்கள்‌ புனைந்தவரும்‌. 
இவரே. இரண்டு நடிக்கும்‌ உரைநடை வரலாற்று நாடகம்‌ 
தந்த இவர்‌, ஒரு படிக்கும்கவிதை நாடகமும்‌ படைத்தார்‌. மான 
விஐயம்‌ (1902). துன்பியல்‌ நாடகம்‌. களவழி நாற்பதின்‌ கதை 
யினை (கணைக்கால்‌ இரும்பொறை) அகவலில்‌ தருவது. 


'சூர்ப்பணகை' இரு அங்கத்தில்‌ இயல்வது; பிரகசனம்‌ எனும்‌ 
நாடகவகையது: நகைச்‌ சுவை நிரம்பியது. வடமொழி விசாக 


மது. ச. விமலானந்தம்‌ 1109 


தத்தன்‌ வரைந்த முத்ரா ராக்ஷஸம்‌ எனும்‌ அரசியல்‌ நாடகத்தை 
7 அங்கங்களில்‌ மொழி பெயர்த்துள்ளார்‌. 


நாடக இலக்கணம்‌ இல்லாக்‌ குறை களைய '*நாடசவியல்‌” 
(1897) என்ற இலக்கண நூல்‌ வகுத்தளித்துள்ளார்‌. நாடகம்‌ 
படைக்கவும்‌ நடிக்கவுமான வரையறைகள்‌, நாடகத்தின்‌ 
இலக்கிய வளம்‌ கலைநலம்‌ கழறுகிறது. பொதுத்தன்மை 8, 
அமைப்பு 3, வகை 10, நடிப்பு 7 தலைப்புக்களில்‌ விளக்கப்‌ 
பெற்றுள. ஆங்கிலம்‌ தமிழ்‌ வடமொழி - மும்மொழிப்‌ புலமை 
யும்‌ நாடகப்‌ பணிக்குவளமை சேர்த்துள. காச நோயால்‌ 
33 வயதிலேயே மாறையாதிருந்திருப்பின்‌ நாடகத்‌ தமிழ்‌ 
மேலும்‌ நலம்‌ பல பெற்றிருக்கும்‌ என்பது உறுதி. 


.... பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌: 1-2-1873-—1919. சென்னை. 
தந்தை விஜயரங்க முதலியார்‌. தந்‌ைத இட்ட பெயர்‌ திருஞான 
சம்பந்தம்‌, பெரியவரானபின்‌ *நமக்கெங்கே ஞானம்‌ வந்தது” 
என்றெண்ணிச்‌ சுருக்கிக்‌ கொண்டாராம்‌! மாகாணக்‌ கல்லூரி 
மாணவர்‌. வழக்குரைஞராக Jபge, Court of Small Causes, 
Chief Presidency Magistrate ஆசு உயர்ந்தவர்‌. ஆங்கில அரசு 
ராவ்பகதூர்‌ பட்டமும்‌, இந்திய அரசு பத்மபூஷன்‌ விருதும்‌ 
தந்து போற்றின. நீதித்துறையில்‌ தொழிலாற்றினும்‌ நாடகத்‌ 
துறையில்தான்‌ இவர்‌ நாட்டம்‌ சென்றது. 


சிறுவயது முதலே தமிழ்‌ நாடகத்தின்‌ மீது வெறுப்பு; 
வீட்டுக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்த கூத்துக்‌ கொட்டகையில்‌ நடந்த 
தமிழ்‌ நாடக ஆபாசங்களும்‌, நடித்த நடிகர்களின்‌ அசிங்கங்‌ 
களும்‌ அருவருப்புக்குக்‌ காரணங்கள்‌: இந்த வெறுப்பை விருப்‌ 
பாக மாற்றியது 1891 இல்‌ பெல்லாரி கிருஷ்ணமாச்சார்லு 
விக்டோரியா பப்ளிக்‌ ஹாலில்‌ சரச விநோதினி சபா மூலம்‌ 
ஆடிய 'சிரகாரி' போன்ற தெலுங்கு நாடகங்களே! பி. ஏ. 
படிப்புக்கிடையில்‌ “சுகுண விலாச சபை (1-7-1891) எனும்‌ 
அமெச்சூர்‌ நாடக மன்றம்‌ ஒன்றை நிறுவினார்‌. 18 வயதிலேயே 
முதல்‌ நாடகமான “புஷ்ப வல்லி அரங்கேறியது. அதே வி. ப. 
ஹாலில்‌! 


தொடக்கத்தில்‌ பிறமொழி நாடகங்களைத்‌ தழுவியே 
நாடகம்‌ படைத்தார்‌. முன்னம்‌ பார்த்த - படித்த காளிதாசர்‌ 
(சகுந்தலை, மாளவிகாக்னி மித்திரம்‌), ஹர்ஷவர்த்தனர்‌ 
(இரத்தினாவளி), சேக்சுபியர்‌ (அமலாதித்தன்‌, மகபதி, விரும்‌ 
பிய விதமே) மோலியர்‌ நாடகங்களைப்‌ பெயர்த்தார்‌. எழுதிய 


1110 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நாடகங்கள்‌ 94; “மனைவியைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌' தவிர பிற 
வெளியாகியுள்ளன. சதிசுலோசனா; காலவரிஷி, யயாதி 
முதலான புராண நாடகங்கள்‌ 14, வீரம்‌, காதல்‌, அரசியல்‌, 
பக்தி, வாய்மை போன்ற பண்புகளுக்கு முதன்மை தந்துபாத்‌ 
திரங்கள்‌ படைத்தார்‌. புத்த அவதாரம்‌ வரலாறு, சபாபதி 
எள்ளல்‌; ஏமாந்த இரு திருடர்கள்‌, சதிசக்தி வைகுண்ட 
வைத்தியர்‌ போல்வன எள்ளல்‌; கலையோ காதலோ, பொன்‌ 
விலங்குகள்‌ ; விஜயரங்கம்‌ போன்றன சமூகம்‌; காதலர்‌ கண்கள்‌, 
குறமகள்‌, தாசிப்பெண்‌, மனோகரன்‌-இன்பியல்‌; உண்மையான 
சகோதரன்‌, இரு நண்பர்கள்‌, கள்வர்‌ தலைவன்‌ - துன்பியல்‌, 
இந்தியனும்‌ ஹிட்லரும்‌, இராஜபுரத்து வீரன்‌, தீயின்‌ றுதிவலை 
-அரசியல்‌ நோக்கின. நாட்டுப்‌ பற்றின. 'இரு நண்பர்கள்‌, 
மனோகரன்‌. இரண்டும்‌ உலகப்‌ புகழ்‌ வாய்ந்த நாடகங்களுடன்‌ 
ஒப்புநோக்கி மகிழத்‌ தக்கவை; (இ.க சண்முகம்‌) மனோகரன்‌ 
கற்பனை வளமும்‌ கலை நலமும்‌ மிக்கது, பெரும்‌ புகழ்‌ தந்தது. 
சத்தியவதி பாத்திரம்‌ உருக்கமானது. பிராமணனும்‌ சூத்திர 
னும்‌, இல்லறமும்‌ துறவற்மும்‌. உண்மையான சகோதரன்‌: 
பொன்‌ விலங்குகள்‌ நீதி புகட்டும்‌ நோக்கின. சிரிக்கச்‌ செய்து 
சிந்திக்க வைப்பது சபாபதி. விஜயரங்கம்‌ தாசிப்‌ பெண்‌ 
ஆத்திகம்‌ ஊட்டுவன. பேயல்ல பெண்மணியே மூட நம்பிக்கை 
சாடுவது. நற்குல தெய்வம்‌ இறைமை உணர்த்துவது. தாய்‌ 
சொல்லைத்‌ தட்டாது தாய்மை போற்றுவது மனோகரன்‌, 
இவர்‌ நாடகங்கள்‌ படிப்பதற்கும்‌ நடிப்பதற்கும்‌ ஏற்றவை: 
எல்லா நாடகங்களையும்‌ பெற்ற தெய்வங்கட்கே படைத்தவர்‌ - 


சாதனை : தமிழ்‌ நாடகக்‌ கலைக்கு ஓர்‌ உயர்வும்‌ மதிப்பும்‌ 
தேடித்‌ தந்தார்‌. பின்னரே அறிஞர்களும்‌ அரசு உயர்‌ அலுவலர்‌ 
களும்‌ நாடகத்தை மதித்தனர்‌; நடிக்கவும்‌ வந்தனர்‌. இவர்‌ 
நடிப்பில்‌ இறங்கிய பின்தான்‌, நாடகக்‌ கலைக்கே மக்கள்‌ 
நடுவே நன்மதிப்பு உண்டானது. அரசு அலுவலகங்கள்‌ தோறும்‌ 
பயில்முறை நாடகக்‌ குழுக்கள்‌ தோன்றின. சமுதாயத்தில்‌. 
பதவியாலும்‌ செல்வாக்காலும்‌ புகழ்‌ பெற்றோர்‌ ஒன்றைச்‌ 
செய்யின்‌, அதற்குத்‌ தனிப்‌. பெருமை ஏற்படுவது இயல்பு 
தானே. தாம்‌ களத்தில்‌ குதித்ததோடு, சர்‌. ஆர்‌. கே. சண்முகம்‌ 
செட்டியார்‌ சர்‌. ௪. பி. ராமசாமி ஐயர்‌, எஸ்‌. சத்தியமூர்‌ த்தி, 
உயர்நீதிமன்ற நீதிபதி வி. வி. சீனிவாச ஐயங்கார்‌, வி. சி. 
கோபால ரத்தினம்‌, டாக்டர்‌ வி. ராமமூர்த்தி போன்றாரை 
யெல்லாம்‌ சுகுணவிலாச சபையில்‌ நடிக்க வைத்து விட்டார்‌, 
பின்‌ கேட்கவா வேண்டும்‌? இட்‌ பெரியார்களின்‌ பற்றாளர்கள்‌ 


அனைவரும்‌ நாடகத்தின்‌ பால்‌ நாட்டங்‌ கொள்ளத்தானே 
செய்வர்‌! 


ம்து..ச. விமலானந்தம்‌ துகி 


பயில்முறை சபைகளின்‌ புதுமைப்ப்‌ புரட்சி கண்டு தொழில்‌ 
முறை நாடக சபைகள்‌ வரையறைக்குட்பட்டு முறையாகச்‌ 
செயல்பட்டன. இதுவரை கூத்தாடிகள்‌ எனக்‌ சேவலமாகக்‌ 
கருதப்பட்டு. வந்த நடிகர்கள்‌, கலைஞர்கள்‌ எனக்‌ கருதி மதிக்கப்‌ 
பட்டனர்‌. பழைய புராணக்‌ கதைகளையே நடித்து அலுத்த 
வார்கள்‌ பம்மலாரின்‌ புதுமை நாடகங்களைப்‌ போட்டுப்‌ புகழும்‌ 
பொருளும்‌ குவித்தனர்‌. 


நாடகம்‌ படைத்ததோடு, நாடக மேடை நினைவுகள்‌ 
(6 பகுதிகள்‌) நான்‌ கண்ட நாடகக்‌ கலைஞர்கள்‌, நடிப்புக்‌ 
கலையில்‌ தேர்ச்சி பெறுவது எப்படி? நாடகத்‌ தமிம்‌, நடிப்புக்‌ 
கலை போன்ற கலை நுட்ப நூல்களும்‌ படைத்துள்ளார்‌. உரை 
நடையில்‌ நாடகம்‌ படைத்து வெற்றிபெற முடியும்‌ எனச்‌ 
சாதித்தவர்‌ லீலாவதி சுலோசனா தமிழில்‌ அமைந்த முதல்‌ உரை 
நடை நாடகம்‌ அகும்‌. துன்பியல்‌ முடிவுகள்‌ வைத்து எழுதி வழி 
காட்டியவர்‌ - வழி வகுத்தவர்‌. 


நாடகத்தை ஓரு தொழிலாகக்‌ கொள்ளாது கலைப்பணி 
யாகக்‌ கருதி - தமிழ்த்‌ தொண்டாக எண்ணித்‌ தம்மை அர்ப்‌ 
பணித்துக்‌ கொண்டவர்‌, தாம்‌ படைத்த பாத்திரங்களைத்‌ 
தாமே ஏற்று மனோகரன்‌, அமலாதித்யன்‌, சிறு பாத்திரங்‌ 
களும்‌ ஏற்று நடித்தவர்‌. ஆக்கம்‌, நடிப்பு, இயக்கம்‌ எனும்‌ முத்‌ 
துறையிலும்‌ முனைந்து நின்றவர்‌. ஒழுங்கும்‌ ஒழுக்கமும்‌, கண்‌ 
டி.ப்பும்‌ கட்டுப்பாடும்‌ காத்தார்‌. மேலை நாடகாசிரியர்களைப்‌ 
பின்பற்றித்‌ தமிழகச்‌ சூழலுக்கேற்ப மரபும்‌ பண்பும்‌ கொண்டு 
நாடகம்‌ புனைத்தார்‌. சமூகக்‌ குறைகளைத்‌ திருத்தும்‌ தோக்கும்‌ 
அங்கதப்‌ போக்கும்‌ கொண்டவை, பொதுமக்களை மகிழ்‌ 
விப்பதும்‌ புரிவிப்பதுமான இயல்பின, 


இவர்‌ நாடக உலகில்‌ அடி எடுத்து வைத்த காலம்‌ அலங்‌ 
கோலமான காலம்‌; புதர்‌ மண்டிய நிலை. அவற்றைச்‌ சீர்‌ 
செய்து பாட்டை போட்டு நெறிப்படுத்திய பெருமையர்‌. 
இதனால்‌ இவர்‌ குழுவில்‌ நடிப்பதும்‌, இவரைக்‌ குருவாகக்‌ கொள்‌ 
வதும்‌ பேறெனக்‌ கருதினர்‌ பெரும்‌ நடிகர்களும்‌! இலங்கைக்‌ 
கலையரசு சுவர்ணலிங்கம்‌ இவரது மாணவர்‌. உடுமலை முத்து 
'சாமிக்‌ கவிராயரும்‌ சங்கரதாஸ்‌ சுவாமிகளும்‌ இவரது 
மனோகரன்‌ நாடகத்திற்குப்‌ பாடல்‌ புனைந்தனர்‌. தொழில்‌ 
முறை நாடக சபையினர்‌ அனைவரும்‌ இவரது மனோகரன்‌ 
போன்ற நாடகங்களைத்‌ தங்கள்‌ சபையில்‌ நடித்துளர்‌. இப்படி. 
வரலாறு படைத்து “பம்மல்‌. சம்பந்தனார்‌ சகாப்தம்‌” எனக்‌ 


1112 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
காலம்‌ படைத்த இவரைத்‌ “தமிழ்‌ நாடகத்‌ தந்‌ைத' எனத்‌ தயங்‌ 
காது கூறலாம்‌. 


தத்தளித்து நின்ற தமிழ்நா டகத்தாய்க்கு 
புத்துயிர்‌ ரூட்டியநற்‌ புண்ணியவான்‌--கவிமணி 


மோசூர்‌ கந்தசாமி முதலியார்‌ : நாடக ஆசிரியர்‌. நடிப்புக்‌ ' 
கலை பயிற்றுவிப்பதில்‌ நிபுணர்‌. பைரவ சுந்தரம்‌ பிள்ளை 
சுந்தரராவ்‌, கோவிந்தசாமி நாயக்கர்‌ கம்பெனிகள்‌, மதுரை 
ஒரிஜினல்‌ பாய்ஸ்‌ கம்பெனி, பாலாமணி நாடகக்‌ கம்பெனி, 
ஸ்ரீபால சண்முகானந்தா சபா, வேலு நாயர்‌ நாடகக்‌ குழு 
போன்றவற்றில்‌ ஆசிரியர்‌. - மாதக்கணக்கில்‌ ஒத்திகை நடத்தி 
பின்னரே அரங்கேற்றுவாராம்‌. சம்பத்தமுதலியாரின்‌ சுகுண 
விலாச சபையில்‌ பெண்‌ வேடம்‌ புனைந்துள்ளார்‌. சமூக 


நாடகங்களை - சிறப்பாகப்‌ பம்மலாரின்‌ நாடகங்களைப்‌ 
பரப்பியவர்‌. 


ஜே. ஆர்‌. ரங்கராஜு நாவல்களை நாடகமாக்கினார்‌. 
வடுவராரின்‌ மேனகாவையும்‌ நாடகமாக்கினார்‌. 
இராமநுகூல சபையுடன்‌ பினாங்கு சிங்கப்பூருக்கும்‌; மெட்ராஸ்‌ 
டிரெமேட்டிக்‌ குரூப்புடன்‌ பர்மாவுக்கும்‌; பழநியப்பச்‌ 
செட்டியார்‌ கம்பெனியுடன்‌ இலங்கைக்கும்‌ சென்று நாடகங்கள்‌ 
நடத்திப்‌ பாராட்டுப்‌ பெற்றுத்தந்தவர்‌. கே. பி. காமாட்சி, 
பி. யு. சின்னப்பா, சஹஸ்ரநாமம்‌ ' - போன்றார்‌ இவரால்‌ 
உருவாகியவர்கள்‌. மனோகரன்‌ உருவாக்கம்‌ இவர்‌ பெயரை 
இன்றும்‌ பேசும்‌. சங்கிலியால்‌ பிணிக்கப்பட்டுத்‌ தந்தையுடன்‌ 
மனோகரன்‌ முழங்கும்‌ காட்சியும்‌ கண்ணில்‌ நிற்கிறதாம்‌ 


கண்டவர்கட்கு, 


சந்திரமோகனா, பக்ததுளசிதாஸ்‌, மாயமச்‌ சேந்திரா 
போன்ற திரைப்படங்களுக்கு வசனம்‌ எழுதியுள்ளார்‌. ஜெமினி 
யின்‌ சதிலீலாவதி கோவையில்‌ உருவானபோது எல்லிஸ்‌ 
-ஆர்‌-பங்கனுக்கு இயக்கத்தில்‌ துணைபுரிந்துள்ளார்‌- எஸ்‌. எஸ்‌. 
வாசன்‌ அழைப்புக்‌ இணங்க. 


மேடையில்‌ நடிகர்கள்‌ தம்‌ பாத்திரங்களை நடித்துக்‌ 
கொண்டிருப்பர்‌: அதேசமயம்‌ தட்டிமறைவில்‌ அத்துணைப்‌ 
பாத்திரங்களாகவும்‌ நடிகர்கள்‌ காண நடித்துக்‌ கொண்டே 
இருப்பார்‌. அத்துணை பாவங்களும்‌ அவர்‌ முகத்தில்‌ மாறிமாறி 
வரும்‌. இது முதல்‌ நாள்‌ மட்டுமல்ல; நாடகம்‌ நடக்கும்‌ எல்லா 
நாட்களிலும்‌! வாழ்நாள்‌ முழுதும்‌, நாடகப்‌ பயிற்றுநராகவே 


மது. ச. விமலானந்தம்‌ 1113 


விளங்கி மறைந்த இம்‌ மேதையைத்‌ “தமிழ்‌ நாடக மறுமலர்ச்சித்‌ 
தந்‌ைத என்கிறார்‌. டி. கே. சண்முகம்‌. (காண்க: பக்‌: 738) 


.. தெ. பொ. கிருஷ்ணசாமிப்பாவலர்‌ : சிந்தாதிரிப்‌ பேட்டைப்‌ 
பள்ளி வாணாள்‌ உறுப்பினராகி அதன்‌ பொருள்‌ முட்டுப்பாடு 
போக்க நாடகம்‌ நடத்தினார்‌. தாமே இயற்றிப்‌ பள்ளி 
ஆசிரியர்களை நடிக்கப்‌ பழக்கினார்‌ . இப்படி இறங்கியவர்‌ நாள 
டைவில்‌ நாடகத்‌ தமிழ்ப்‌ பணியில்‌ முழுமூச்சில்‌ முனைந்தார்‌, 
பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌ வழக்கறிஞர்‌. வடிவேல்‌ முதலியா 
ருடன்‌ சேர்ந்து நடித்தார்‌. பின்னர்‌ நடிகர்கட்குப்‌ பயிற்‌ யாசிரி 
யராக அமைந்தார்‌. எம்‌. ஜி. ஆர்‌. இவரிடம்‌ பயிற்சி பெற்றவர்‌. 

22இல்‌ “பால மனோகர நாடக சபா' என்ற நாடக அரங்கு 
அமைத்தார்‌; அரிச்சந்திரன்‌, கோவலன்‌, வள்ளித்‌ திருமணம்‌, 
தேசிங்கு ராஜன்‌, ராஜா பர்த்ருஹரி போன்ற நாடகங்களால்‌ 
பொதுமக்களின்‌ பாராட்டினைப்‌ பெற்றார்‌. அடுத்து ‘பாவலர்‌ 
பாய்ஸ்‌ கம்பெனி” தோற்றினார்‌. 24இல்‌ இங்கிலாந்து சென்று 
வெம்பிளி பொருட்காட்சியில்‌ தமிழ்‌ நாடகங்கள்‌ நடாத்தி 
ஆங்கிலேயரும்‌ வியந்து போற்றச்‌ செய்தார்‌ ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ 
மன்னர்‌ விழைவின்படி, மார்க்கண்டேயர்‌” நாடகம்‌ போட்டுக்‌ 
காட்டினார்‌. எருமை மீது எமன்‌ காட்சி கண்டு அனைவகும்‌ 
நடுங்கிவிட் டனர்‌, வேல்ஸ்‌ இளவரசர்‌ அலறியேவிட்டார்‌. 
பாவலரே இளவரசரை தூக்கிவைத்துத்‌ தேற்றினார்‌. 


பின்‌ மதுரை ஒரிஜினல்‌ பாய்ஸ்‌ கம்பெனியில்‌ ஆசிரியராக 
அமர்ந்தார்‌. நாடகத்தின்‌ வழி தம்‌ காங்கிரசு தொண்டையும்‌, 
நாட்டு விடுதலை உணர்வையும்‌ ஆற்ற விழைந்து குடியின்‌ 
கேட்டினை 'பதிபக்தி'; கதர்‌ திட்டம்‌ சிறக்க *கதரின்‌ வெற்றி, 
கதர்‌ பக்தி; சூதின்‌ தீதினை “கவர்னர்ஸ்‌ கப்‌'; ஊர்ச்‌ சீர்திருத்தம்‌ 
காண “பம்பாய்‌ மெயில்‌', பஞ்சாப்‌ கேசரி' நாகபுரிக்‌ கொடிப்‌ 
போராட்டத்தினை' “தேசியக்‌ கொடி எனத்‌ தாமே யாத்து 
நடத்தினார்‌. அன்று நாடகம்‌ உயிர்ப்புடன்‌ இருக்க இவர்‌ 
பணியை ஏதுவாகும்‌. 


சி கன்னையா : இவர்‌ சாதனைகள்‌ பல. 1) அவையோர்‌ 
வியக்கும்‌ வகையில்‌ பாரிய அளவில்‌ மிகப்‌ பெரிய காட்சி 
அமைப்புகளை அமைத்துக்‌ காட்டியவர்‌. பம்பாயிலிருந்து பக்ஷ்‌ 
எனும்‌ மாபெரும்‌ ஓவியரைத்‌ தருவித்து மிகு தொகை யளித்து 
பிரம்மாண்டமான” காட்சிகளை அ ருவாக்கினார்‌. 2) 
இராமாயண பாரதக்‌ கதைகளைச்‌ சிறந்த நாடகங்களாக்கி 


1114 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 


தமிழகமெங்கணும்‌ முதன்‌ முதல்‌ நடத்தி அக்கதைகளை மக்கள்‌ 
அறியச்‌ செய்தவர்‌. 3) ஏகை சிவசண்முகம்‌ பிள்ளை இயற்றும்‌ 
பாடல்கட்கெல்லாம்‌ மேட்டமைத்து நடிகர்களைப்‌ பழக்க 
வடக்கே இருந்து அமீர்‌ அலியை வரவழைத்தவர்‌. 4) கண்ணைக்‌ 
கவரும்‌ வண்ணக்‌ காட்சிகள்‌, திரைகள்‌ அமைப்பதோரடு, 
யானை மான்‌; ரோல்ஸ்ராய்‌ கார்‌; ஏழு குதிரை பூட்டிய சாரட்‌ 
மேடையில்‌ வரும்‌. மரக்குதிரைகள்‌ சாட்டையில்‌ Flash வர, 
டக்‌ டக்‌ ஒலி எழ, ஒரு கோடிக்கும்‌ மறு கோடிக்கும்‌ போகும்‌. 
அற்புதமாக இருக்கும்‌. பால்கனி போட்டு துரை துரைசானி 
நிற்பர்‌! 5) கொட்டகையில்‌ புகை பிடிக்கக்‌ கூடாது, குடிகாரர்‌ 
அனுமதிக்கப்படார்‌. 30-32இல்‌ மூர்‌ மார்க்கெட்‌ நாடகக்‌ 
கொட்டகையில்‌ தசாவதாரம்‌. வெள்ளைக்காரன்‌ சிகரெட்‌. 
பிடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. நாடகத்தை நிறுத்தி விட்டு, 
அவனை வெளியேற்றி விட்டே நாடகம்‌ தொடர்ந்தது. பெரிய 
துரை என்றும்‌ விடவில்லை. இத்தனைக்கும்‌ வெள்ளையாட்‌ சி! 
அத்துணை கெடுபிடி. 6) பெரிய பெரிய பர ௦பர்‌ முறைகளை 
அமைத்த முன்னோடி. 7) 3D அமைப்பில்‌ ஒரே மேடையில்‌ 
மூன்று அரங்குகள்‌ அமைத்து, காட்சி நடந்து கொண்டிருக்கும்‌ 
போதே அடுத்த காட்சிக்கு ஆயத்தம்‌ செய்யும்‌ வண்ணம்‌ 
அமைத்தவர்‌. 8) சனி, ஞாயிறுகளில்‌ அதுவம்‌ இரவிலே நடந்து 
கொண்டிருந்த நிலை மாற்றி நாள்தோறும்‌ மாலை வேளை 
யிலேயே நாடகம்‌ தொடங்கும்‌ முறையினைக்‌ கொணர்ந்தவர்‌. 
காலைக்காட்சியும்‌ நடத்தியவர்‌ 1915இல்‌! 9)மின்விளக்கு, மிகப்‌ 
பெரிய சீன்கள்‌ கொண்டு புதிய வகைகளைக்‌ கையாண்டு புதுமை 
புரிந்த வண்ணம்‌ இருப்பாராம்‌. 10)தசாவதாரமாகிய நாட்கள்‌ 
தொடர்ந்து நடந்தமை நினைத்து பட்டாபிஷேகம்‌ நடத்திய 
தோடு ஒருவாரம்‌ முழுதும்‌ நாதசுர-சங்கீத விற்பன்னர்களைக்‌ 
கொண்டு இசைவிழா நடத்தினாராம்‌. 11) விளம்பர வல்லுநர்‌. 
தலைநகர்‌ நாடகத்துக்குத்‌ தமிழகமெங்கும்‌ சுவரொட்டிகள்‌! 
12) பெரும்‌ பொருட்‌ செலவில்‌ அருங்காட்சிகள்‌ அமைத்த 
அண்ணல்‌. 


இப்படிப்‌ புதுமைகள்‌ புரிந்து ஒரு பொற்காலத்தைப்‌ 
படைத்த இவர்‌ பெரிய பணக்காரர்‌, பக்திமான்‌. ஈட்டிய 
லட்சங்களை யெல்லாம்‌ ஏழை எளியோர்க்கும்‌, கோயில்‌ 
குளங்களுக்கும்‌ செலவிட்டாராம்‌. இவர்‌ கம்பெனி ஒன்றே 
நீண்ட நெடிய வரலாறும்‌ (ஸ்ரீ கிருஷ்ண விநோத சபா) 40 
ஆண்டைய பெருவாழ்வும்‌ கொண்ட பெரிய அமைப்பாகும்‌. 
சோசியலிசக்‌ கண்ணோட்டமும்‌ வெள்ளை ஏகாதிபத்திய 
எதிர்ப்பும்‌ மிக்கது. இவர்‌ விடும்‌ போது நவாப்‌ ராஜமாணிக்கம்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 1115 


தொடர்ந்தார்‌. காட்சி அமைப்பைப்‌ பொறுத்தவரை அன்றைய 
-பின்வந்த சபைகட்கெட்கெல்லாம்‌ இவரே வழிகாட்டி, 
பர்மா இலங்கை எங்கும்‌ சென்று நாடகம்‌ போட்டுப்‌: 
பெரும்‌ பொருள்‌ திரட்டி வந்தவர்‌. தமிழ்‌ நாடக 
வரலாற்றில்‌ ஒரு ஜாம்பவனாகத்‌ திகழ்ந்தவர்‌. தசாவ 
தாரம்‌, ஆண்டாள்‌, பகவத்‌ கீதை இவர்தம்‌ புகழ்‌ மிகு 
நாடகங்கள்‌: கண்டோர்‌ வியக்கும்‌ கனபரிமாண காட்சிகள்‌ 
கன்னையாவின்‌ மாட்சிகள்‌! 


நாடக. அரசி பாலாமணி அம்மையார்‌ : முதன்‌ முதல்‌ குடந 
தையில்‌ முழுக்க முழுக்க 60-70 பெண்களைக்‌ கொண்டே 
நாடகக்‌ கம்பெனி நடத்தியவர்‌. கேட்கக்‌.கேட்க இன்னமும்‌ 
கேட்க மாட்டோமா என்னுமாறு இனிமையான குரலில்‌ பாடக்‌ 
கூடியவர்‌; முறைப்படி பரதக்கலை பயின்றவர்‌. திருமணம்‌ 
செய்து கொண்டால்‌, நாடகப்பணி பாதிக்கும்‌ என மணம்‌ 
புரிந்து கொள்ளவில்லை. கலையையே உயிராகக்‌ கருதியவர்‌; 
வாழ்‌ நாள்‌ முழுதும்‌ கலைப்‌ பணிக்கே அர்ப்பணித்தவர்‌. 
நடிகைகள்‌ ராஜாம்பாள்‌, கிருஷ்ணவேணி, விக்டோரியா 
போன்றார்‌. இவரிடம்‌ இருந்த பெண்கள்‌ இவர்‌ உதவியாலேயே 
திருமணம்‌ செய்து கொண்டனர்‌, தனியே நாடகக்‌ கம்பெனியும்‌ 
வைத்தனர்‌. 


1880-90இல்‌ கொடிகட்டிப்‌ பரந்த காலம்‌. புதுமை 
பொலிய அரண்மனை, பூங்கா, தெரு சீன்கள்‌ எழுதப்பட்டன; 
இதன்முன்‌ சீன்கள்‌ குறைவே! காட்சி இரவு 9 மணிக்கு. 
மாயவரத்திலிருந்து “பாலாமணி ஸ்பெஷல்‌ ரயில்‌” இவர்‌ 
நாடகம்‌ பார்ப்பதற்காகவே விடப்பட்டன! ஆடல்பாடல்‌ 
அழகு நடிப்பு, கண்ணையும்‌ செவியையும்‌ கவரவே, பரவச 
முற்று நகையும்‌ பணமும்‌ வீசுவர்‌; பெண்கள்‌ வளையல்களைக்‌ 
கழற்றி அளிப்பர்‌. தங்கமெடல்‌ வழங்குவர்‌. ஒருமுறை 20 பவுன்‌ 
ஒட்டியானத்தைத்‌ தந்து மகிழ்ந்தார்‌ ஒருவர்‌. பெட்ரே மாக்ஸ்‌ 
விளக்கு இவர்‌ நாடகங்களில்தான்‌ அறிமுகமானது; அதன்முன்‌ 
காண்டா விளக்கே. மைக்‌ கிடையாது. 


. மனோகரா” நாடகம்‌ பயிற்சிதர மோசூர்‌ கந்தசாமி 
முதலியார்‌ குடந்தைக்கு அமைக்கப்பெற்றார்‌. ஜே. ஆர்‌. 
ரங்கராஜின்‌ ராஜாம்பாள்‌ நாவலை கம்பெனி நடிகை 
ராஜாம்பாளுக்காக நாடகமாக்கினார்‌. 'தாரரசசாங்கம்‌” 
நாடகத்தில்‌ சந்திரன்‌ தாரையிடம்‌ நிர்வாணமாக தின்று 
எண்ணெய்‌ தேய்த்து விடச்‌ சொன்னார்‌; பாலாமணிதான்‌ 
தாரை, எப்படிச்‌ சமாளித்தார்‌? 'ஒரே ஒரு விநாடி. இறுக்கமான 


1116 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
உடை. கண்‌ சிமிட்டினாலும்‌. காண முடியாது போய்விடும்‌. 
எவரும்‌ இழக்க முடியாது-கூடாது என இமையாது-திரும்பாது 
இருப்பாராம்‌! 


டம்பாச்சாரி நாடகம்‌ நடித்துள்ளார்‌, பத்துக்கும்‌ மேற்‌ 
பட்ட வேடங்களில்‌... மக்களை மிகவும்‌ கவர்ந்த மிகச்‌ சிறந்த 
நாடகசபை. வீடு அரண்மனை போல, 50-60 பணியாட்கள்‌ 
ஆணும்‌ பெண்ணுமாக; திருமண வீடு போல இனமும்‌ சமையல்‌, 
4 குதிரை பூட்டிய இரட்டை பீட்டன்‌ சாரட்‌ வண்டி, வெல்‌ 
வெட்‌ திரைகள்‌ தொங்க வெளியில்‌ வருவார்‌. மக்கள்‌ காத்துக்‌ 
கிடப்பர்‌. பார்த்தேன்‌ என்பதில்‌ பெருமை அடைவர்‌. 
வானகத்து தேவதையாக நினைத்து வாய்மூடாது பார்ப்பர்‌. 
அனாதைப்‌ பெண்களிடம்‌ பரிவுகாட்டுவார்‌. கும்‌ பேசுவார்‌ 
கோவில்‌ “திருமண மண்டபம்‌' இவர்‌ பெயரில்‌ அமைவது. 


இப்படி உடல்‌ பொருள்‌ ஆவி அத்துணையும்‌ நாடகத்திற்‌ 
காகவே தத்தம்‌ செய்த இந்தாடக மகாராணியின்‌ கடைசி 
காலம்‌, சோகம்‌ கொண்டதாயிற்று. நோய்வாய்ப்‌ பட்டு 
மதுரையில்‌ சிறிய குடிசையில்‌ வாழ்ந்து மடிந்தார்‌ 65 வயதில்‌! 
சி. எஸ்‌. சாமண்ணா நடிகர்களிடம்‌ இரண்டணா நாலணா 
திரட்டி உடல்‌ அடக்கம்‌ செய்தார்‌! 


ஸ்ரீ பால்‌ ஷண்முகாநந்த சபா; (31-3-1925_—25-2-1950) 
பெரிய இலக்கியப்‌ பரம்பரையில்‌ மனோன்மணீயம்‌ பேரா. 
சுந்தரம்‌ பிள்ளையின்‌ தெருங்யெ உறவினர்களாக, தாய்‌ வழி 
யிலும்‌ தந்தை வழியிலும்‌ மிகச்‌ சிறத்த தமிழாசிரியர்களைக்‌ 
கொண்ட, தந்தை கண்ணு சாமிப்‌ பிள்ளையே. மிகச்‌ சிறந்த : 
நாடக நடிகராக, வந்தவர்கள்‌ டி. கே. எஸ்‌. சகோதரர்கள்‌”. 
சங்கரன்‌ முத்துசாமி ஷண்முகம்‌ 'பகவதி நால்வரும்‌, 18இல்‌- 
நாடகத்‌ துறையில்‌ அடி எடுத்து வைத்தனர்‌. ன க 


சாதனை: 1) தமிழகத்தில்‌ மறைந்திருந்த பல 'நாடகாசிரி.. 
யர்களை தேடிப்பிடித்து அறிமுகப்‌ படுத்தியது. 2) விடுதலைப்‌. 
போராட்டத்திற்காக மகத்தான சேவையாற்றியது. 3) தமி. 
மிசை இயக்கம்‌ தோன்று முன்பே 41இல்‌ “சிவலீலா'வில்‌-. 
தமிழிசைப்‌ பிரசாரம்‌ பண்ணியது. 4) .நாடகம்‌ போட்டி, 
(1000ரூ பரிசு) நடத்தியமை. 5) நாடக வளர்ச்சிக்கென 44இல்‌. 
முதன்முதல்‌ தனி மாநாடு நடத்தியமை. 5) 500 நாடகங்கள்‌ - 
நடாத்தி பல நிலையங்கள்‌ தனியார்கட்கு நிதி திரட்டித்‌ தந்தது 
6) என்‌. எஸ்‌. கிருஷ்ணன்‌, எஸ்‌. வி. சகஸ்ரநாமம்‌, கே. ஆர்‌. 
ராமசாமி, எஸ்‌. வி. சுப்பையா, ஏ. பி, நாகராஜன்‌, எம்‌. கே, 


மது. ச. விமலானந்தம்‌ 1117 


ராதா, டி.வி, நாராயணசாமி, எஸ்‌. எஸ்‌. ராஜேந்திரன்‌, 
டி. என்‌. சிவதானு, எம்‌. ஆர்‌. சுவாமிநா தன்‌, பிரண்ட்‌ ராம 
சாமி, எம்‌. என்‌. ராஜம்‌, எம்‌. எஸ்‌. திரெளபதி போன்ற புகழ்‌ 
பூத்த கலைஞர்களை உருவாக்கி அளித்தமை. 7) அந்நாளில்‌ 
பாலர்சபைகளில்‌ பெண்களைச்‌ சேர்ப்பதில்லை; ஆண்களே 
பெண்வேடம்‌ புனைவர்‌. முதன்முதல்‌ பெண்களைச்‌ சேர்த்து 
நடிக்கச்‌ செய்தது. அப்படி முதலில்‌ சேர்ந்தவர்‌ எம்‌. எஸ்‌. 
திரெளபதி. 8) தேசியம்‌ பரப்ப தேசபக்தி, கதரின்‌ வெற்றி 
நடத்தியவர்கள்‌; தடையும்‌ விதிக்கப்பட்டது, 9) 37 லேயே சமூக 
சர்திருத்த நாடகம்‌ குமாஸ்தாவின்‌ பெண்‌ போட்டமை. 10) 
44இல்‌ மறுமலர்ச்சி நாடகங்கள்‌ அந்தமான்‌ கைதி முள்ளில்‌ 
ரோஜா நடத்தியமை 11) தமிழ்நாட்டில்‌ 25 ஆண்டுகள்‌ 
தொடர்ந்து நடந்த சபை இதுவை - அப்போது. 12) சாதிமத 
பேத எதிர்ப்பு, பெண்ணுரிமை, கலப்பு மணப்‌ போற்றல்‌ என 
நாட்டுக்கு வேண்டிய நலன்களையெல்லாம்‌ மோடைமூலம்‌ 
காட்டியது, 19) நூல்‌ வடிவில்‌ நாடகங்கள்‌ இல்லாக்‌ குறை 
போக்க 15க்கும்‌ மேலான நாடகங்களை வெளியிட்டது. 


இப்படி 56 நாடகங்களை அரங்கேற்றி எண்ணரிய 
சாதனை புரிந்த இச்சபை, 3 ஆண்டின்‌ முன்பே நிறுத்தப்‌ 
படுவது பற்றி விளம்பரம்‌ தந்து, உடல்‌ நல பாதிப்பு, 
நிர்வகிப்பதில்‌ ஏற்பட்ட தொல்லைகள்‌ காரணமாக மூடப்‌ 
பட்டது. ராயப்பேட்டை உட்லண்சில்‌ ராஜாசர்‌ முத்தையா 


செட்டியார்‌ தலைமையில்‌ விளக்கி மூடுவிழா நிகழ்த்தியது. 


51ல்‌ அரசு கேளிக்கை வரி விலக்கு அளித்தமையால்‌ 
திறந்தவெளியில்‌ நடத்தும்‌ வாய்ப்பு போன்றன எழவே, 
டி. கே. எஸ்‌. நாடக சபா ராஜராஜ சோழன்‌, இன்ஸ்பெக்டர்‌, 
ரத்தபாசம்‌, வாழ்வில்‌ இன்பம்‌, சிவகாமியின்‌ சபதம்‌, 
அமைச்சர்‌ மதுரகவி, அப்பாவின்‌ ஆசை, தமிழ்ச்‌ செல்வம்‌ என 
25க்கும்‌ மேலான நாடகங்கள்‌ நடத்தினர்‌. சண்முகம்‌ பகவதி 
இருவரும்‌ இமாலய சாதனை புரிந்தனர்‌. தொடர்புக்கு, 
“அவ்வையகம்‌' 247. அவ்வைசண்முகம்‌ (லாயிட்ஸ்‌) சாலை; 
சென்னை-86 (473689) 


அவ்வை தி. ௧. சண்முகம்‌ : 26-ச-1912-15-2-72. திருவனந்த 

புரம்‌ புத்தன்‌ சந்தை நாடக நடிகர்‌ கண்ணுச்சாமி பிள்ளை: 

சீதையம்மாள்‌. உடன்‌ பிறந்தோர்‌ சங்கரன்‌, முத்துச்சாமி; 

பகவதி. ஆறு வயதிலேயே நடிகரானவர்‌. தவத்திரு சங்கர்‌ தாசு 
த. இ.--71 


1118 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சுவாமிகள்‌, தெ. பொ. கிருட்டிணசாமிப்‌ பாவலர்‌, மோசூர்‌ 
கந்தசாமி முதலியார்‌ போன்றாரிடம்‌ பயிற்சி பெற்றவர்‌. 
55 வயதுவரை நடித்தார்‌; நடித்த நாடகங்கள்‌ 74; ஏற்ற 
பாத்திரங்கள்‌ 109. மேனகா, கப்பலோட்டிய தமிழன்‌ போன்ற 
திரைப்படங்களில்‌ நடித்துளார்‌. 44இல்‌ ஈரோடு நாடகக்‌ 
கலை மாநாட்டில்‌ இவரது அவ்வையார்‌ நடிப்புத்திறம்‌ கண்டு 
சர்‌. ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டியார்‌ “அவ்வை” எனும்‌ சிறப்புப்‌ 
பட்டம்‌ அளித்தார்‌. முத்தமிழ்க்‌ கலா வித்வரத்னம்‌, நடிகர்‌ 
கோ, நாடகவேந்தர்‌, நாடகத்‌ தொல்காப்பியர்‌, நாடகவே ந்தர்‌ 
என்பன பிற பட்டங்கள்‌. தமிழக அரசு “கலைமாமணி 
விருதும்‌, 71இல்‌ இந்திய அரசு 'பத்மஸ்ரீ' எனும்‌ சிறப்பு விருதும்‌ 
வழங்கின. 


தமிழ்‌ நாடகத்‌ தலைமையாசிரியர்‌, நாடகக்கலை; நெஞ்சு 
மறக்குதில்லையே, எனது நாடக வாழ்க்கை (தமிழரசின்‌ பரிசு) 
என்ற நூல்களையும்‌ படைத்துள்ளார்‌. தென்னிந்திய நடிகர்‌ 
சங்கத்‌ தலைவராகவும்‌, தமிழக மேலவை உறுப்பினராகவும்‌ 
இருந்துளார்‌. 


தன்குரு சங்கர தாசருக்கு 7-9-1967இல்‌ நாற்றாண்டுவிழா 
மதுரையிலும்‌ புதுவையிலும்‌ எடுத்ததோடு பெருமலர்‌ ஒன்றும்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
சங்கரதாசர்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு சென்னைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகத்தில்‌ பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌ அறக்கட்டளைச்‌ 
சொற்பொழிவு தூய கதர்‌ உடுத்திக்‌ காந்தீய நெறி நின்று தெய்‌ 
வீகக்‌ கலைவாழ்வு வாழ்ந்தவர்‌. சிலம்புச்‌ செல்வர்‌ ம. பொ. சி 
அவர்களிடம்‌ பேரன்பும்‌ பெருமதுப்பும்‌ கொண்டொழுகிைவர்‌: 
அவரும்‌, இவரை இனிய இதய இளவலாகக்‌ கொண்டு பழகி 
னார்‌. இவர்‌ மகன்‌ கலைவாணன்‌ இசைத்துறையில்‌ ஏற்றம்‌ 
பெற்று இலங்குகிறார்‌. 


நவாப்‌. 7. 5. ராஜமாணிக்கம்‌ : 29-10-1906--19-10-1974. 
தஞ்சை (பிறந்த ஊர்‌), கந்தர்வ கோட்டை (சொந்த அனர்‌ ) 
ஏட்டு சுப்பிரமணிய பிள்ளை : குப்பம்மாள்‌ படிப்பு மூன்றாம்‌ 
வகுப்பே. அன்னை இவரை ஹவாய்‌ கே. டி, நடராஜ பிள்ளை. 
(ஆர்மோனியம்‌) நாடகக்‌ கம்பெனியில்‌ சேர்த்துவிட்டார்‌. பின்‌ 
ஜெகநா தய்யர்‌ கம்பெனியில்‌ எம்‌. ஆர்‌. ராதா, கே. சாரங்க 
பாணியுடன்‌ பணியாற்றல்‌. 


1933இல்‌ மதுரை தேவி பால விரோத சங்கீதசபை தோற்றி 66 
வரை நல்ல பல நாடகங்களை நடத்தி நற்புகழ்‌ பெற்றார்‌, 


மது. ச. விமலானந்தம்‌ 1119 


சம்பூர்ண ராமாயணம்‌, கிருஷ்ணலீலா, பக்த ராமதாஸ்‌, 
மனோகரா, சக்திலீலா, ஏசுநாதர்‌, ஞான செளந்தரி, பிரபல 
சந்திரா, பிரேம குமாரி, குமார விஜயம்‌, சபரிமலை ஸ்ரீ 
ஐயப்பா, தசாவதாரம்‌, பக்த துருவன்‌, பக்த பிரகலாதா 
ஜோதி மன்னவன்‌ (King of Dark Chamber-Tagore). 


இவரிடம்‌ பயிற்சி பெற்றோர்‌ எம்‌. என்‌. நம்பியார்‌, 
கே. எஸ்‌. கோபாலகிருஷ்ணன்‌, கள்ளபார்ட்‌ நடராஜன்‌, 
எஸ்‌, ஏ. நடராஜன்‌, என்‌. என்‌. கண்ணப்பா, எஸ்‌. எம்‌, 
குமரேசன்‌, சிதம்பரம்‌ ஜெயராமன்‌. 


காங்கரஸ்‌ பக்கர்‌. கதரே அணிவார்‌. நாடகக்குமுவினர்‌ 
அனைவரும்‌ கதர் தான்‌ உடுத்துவர்‌. நாடக ஆடைகளும்‌ கதரே. 
ஒழுக்கத்தை உயிரினும்‌ ஓம்பியவர்‌. நடிகர்களும்‌ அப்படியே. 
மொதுவாக நாடக நடிகர்களிடம்‌ ஒழுக்கம்‌ இல்லை என்ற 
அவப்‌ பெயர்‌ நீக்க-மாற ஒழுக்கம்‌ கடைப்பிடித்தார்‌. அதனாற்‌ 
றான்‌ சிறுவர்களை வைத்தே குழு நடாத்தினார்‌. சபைக்கும்‌ 
*பால' எனப்‌ பெயரிட்டார்‌. காளி உபாசகர்‌. அதனாற்றான்‌ 
மகனுக்கு “தேவி பாதம்‌' எனப்‌ பெயரிட்டார்‌; தோட்டத்‌ 
திற்கும்‌, பங்கு வைத்த திரைப்படக்‌ கொட்டசைக்கும்‌, நாடக 
சபைக்கும்‌ தேவி என்றே பெயரிட்டார்‌. ஊர்‌ அமைப்பு, 
கோயில்‌ சூழல்‌ போன்றவற்றால்‌ திருவரங்க ஈடுபாடு இருந்தது. 
நண்பர்‌ சுப்ரமணிய பிள்ளை தாண்ட அங்கு தோதாக வந்த 
ஒரு தோட்டம்‌ வாங்கி உள்ளே பங்களாவும்‌ காளி கோயிலும்‌ 
கட்டினார்‌. வருடத்திற்கு ஒரு வாரம்‌ வந்து தங்கிப்‌ போவார்‌. 
66க்குப்பின்‌ அங்கேயே வாழ்ந்தார்‌. 


பச்ுதராமதாசில்‌ நவாபாக நடித்ததால்‌ 'நவாப்‌' பட்டம்‌ 
வந்தது. ஐயப்பன்‌ தமிழகத்தில்‌ பரவ இவர்‌ நாடகமே 
காரணம்‌; ஆண்டு தோறும்‌ சபரிமலை செல்வார்‌. விலையுயர்ந்த 
சீன்கள்‌, வியத்தகு காட்சி அமைப்புகள்‌ இவர்‌ நாடகத்தின்‌ 
திறப்பு. இருதயக்‌ கோளாறு காரணமாக சத்தம்‌ போட்டுப்‌ 
பேசவோ நடிச்கவோ கூடாது என்பதால்‌ 6ீஇல்‌ நடிப்பது 
நிறுத்தினார்‌. மகன்‌ 2 ஆண்டுகள்‌ ராமதாஸ்‌ தவிர பிற நாட 
கங்கள்‌ போட்டார்‌. சினிமா பாதிப்பால்‌ தொழில்‌ நடத்து 
முடியாது கைவிடல்‌. 


36இல்‌ மணம்‌. மனைவி அங்கயழ்கண்ணி அம்மாள்‌; மகள்‌: 
தேவிபாதம்‌. மகளிர்‌: துர்காதேவி, சீதாலட்சுமி, சந்திரகாந்தி, 
மோகனவல்லி, 


1120 தமிழ்‌ இலக்கிய வரலாற்‌ 


1934இல்‌ அண்ணல்‌ காந்தி வந்திருந்து கண்டு ஆசி கூறிய 
நாடகம்‌ *நந்தனார்‌' கோவையில்‌! இந்தப்‌ பேறு பெற்றது 
இவர்‌ நாடகக்‌ கம்பெனி ஒன்றுதான்‌. தெய்வ பக்தியூட்டும்‌ 
நாடகங்கள்‌ மட்டுமன்றி, தேசிய-சமூக - நாடகங்களும்‌ 
போட்டவர்‌. பங்கிம்‌ சந்தரின்‌ “துர்க்கேச நந்தினி'யை நாடக 
மாக்கி நடித்தவர்‌ இவரே. இவர்‌ நாடகங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
குறைந்தது 500-1500 தடவைகள்‌ நடிக்கப்பட்டவை என்பது 
நினைக்கத்‌ தக்கது. 


பெற்ற பட்டங்கள்‌ : நாடகக்‌ கேசரி (38), நாடகக்‌ கலாநிதி 
(40), நாடகக்‌ கலையரசு (41), சுதந்திர . நாடகமணி (47), 
நாடகக்கலைக்‌ காவலன்‌ (48), நாடகயோகி (561), நாடக 
உலகில்‌ தெய்வீகமும்‌ தேசியமும்‌ தவழ, ஒழுக்கம்‌ திகழ 
நற்றொண்டாற்றி நிலைத்த இடம்‌ பெற்றவர்‌. தொடர்புக்கு: 
7. 8. தேவிபாதம்‌. (தேவி தோட்டம்‌ 7, தெற்கு தேவித்தெரு, 
திருவரங்கம்‌. திருச்‌சி-6 


சேவா ஸ்டேஜ்‌ :' (1952) தன்‌ பெயர்‌ வைத்து விளம்பரம்‌ 
தேடவோ, யார்‌ பெயரிலும்‌ நாடக மேடை அமைவதையோ 
விரும்பாமை, அது வாணிபமுமல்ல! என்பதால்‌ இப்பெயர்‌ 
சூட்டினாராம்‌. “உண்மைக்கும்‌ அழகிற்கும்‌' என்பதே இதன்‌ 
சின்னம்‌. 25நாடகங்கள்‌ மேடையேற்றியுளது; 2 லட்சம்‌ போல்‌ 
செலவிட்டுளது. பாரதி, கோபால்‌, பி. எஸ்‌. ராமையா, 
தி. ஜானகிராமன்‌, .கு. அழகிரிசாமி, கோமல்‌ சுவாமிநாதன்‌, 
என்‌. வி. ராஜாமணி போன்றோர்‌ நாடகாசிரியர்கள்‌. 


கண்கள்‌ (தாகூரின்‌ சிறுகதையினை அடி யொற்றியது), 
வானவில்‌ (Marie Corellis Temporal Powers), இருளும்‌ ஒளியும்‌ 
(Galsworthy’s-First and the Last). இவற்றிற்கு இவர்‌ மருமான்‌ 
என்‌. வி. ராஜாமணி காரணர்‌. பிற நாடகங்கள்‌: பிரசிடென்ட்‌ 
பஞ்சாட்சரம்‌, மல்லியம்‌ மங்களம்‌, தேரோட்டி மகன்‌ (புகழ்‌ 
தந்தது) போலீஸ்‌ காரன்‌' மகள்‌, வடிவேலு வாத்தியார்‌, 
நாலுவேலி நிலம்‌, வாழ்வில்‌ வசந்தம்‌, ஜீவனாம்சம்‌, தளவாய்‌ 
குமாரபிள்ளை, புகழ்‌ வழி, 3மாகினித்தீவு, பாஞ்சாலி சபதம்‌, 
57இல்‌ நாடகக்‌ கல்வி நிலையம்‌ நிறுவி மூன்று திங்கள்‌ இளைஞர்‌ 
கட்கு நாடகக்‌ கல்வி அளித்தது; தமிழ்‌ நாட்டு சங்கீத நாடக 
சங்கம்‌ 3000 மானியம்‌ தந்தது 


எஸ்‌. வி. சகஸ்ரநாமம்‌ : டி. கே. எஸ்‌. சகோதரர்களால்‌ 
நடத்தப்‌ பெற்ற மதுரை பால எசண்முகானந்தசபையில்‌ சேர்த்து 


மது. ச. விமலானந்தம்‌ 1121 


பயிற்சி பெற்றவர்‌. கோரஸ்‌ பாடுபவராக முதலில்‌ நடித்தார்‌; 
அபிமன்யு சுந்தரியில்‌ சூரிய தேவனாக வேடம்‌ புனைந்தார்‌. 
சமுதாய நாடகங்களில்‌ நடித்துப்‌ புகழ்‌ பெற்றார்‌. குணச்‌ 
சிச்திர நடிகர்‌. அறிஞர்‌ வ. ரா. ஊக்குவிக்க பைத்தியக்காரன்‌" 
நாடகத்தைத்‌ தீட்டி அற்புதமாக நடித்து அரும்புகழ்‌ பெற்றார்‌. 
பாரதியாரின்‌ பாஞ்சாலி சபதத்தை நாடகமாக அரங்கேற்றித்‌ 
தாமே பாரதியாகவும்‌ திறம்பட நடித்தார்‌. கலைவாணர்‌ 
சிறையிலிருந்தபோது அவரது எஸ்‌. எஸ்‌. கே நாடகசபாவின்‌ 
பொறுப்பேற்று நாம்‌ இருவர்‌, பைத்தியக்காரன்‌, கிருஷ்ணலீலா 
போன்ற நாடகங்களை நடத்தியுள்ளார்‌. 


இவர்‌ தமிழின்மாட்டு கொண்ட பற்று - ஏன்‌ வெறி அள 
விடமுடியாதது. பாரதியாரின்‌ மீது வழிபாட்டுக்குரிய 
பேரன்பும்‌ பெருமதிப்பும்‌ பூண்டவர்‌. 69இல்‌ சங்கீத நாடக 
அகா தமியின்‌ சிறந்த நடிகர்க்கான விருது பெற்றவர்‌. தமிழக 
மேடை நாடக வரலாற்றில்‌ இவர்‌ சாதனை பொன்னெழுதுக்‌ 
களால்‌ பொறிக்கப்பட வேண்டியது. கம்பியூட்டர்‌ மூளை 
கொண்டவர்‌. கிரிஷ்‌ கர்நாடின்‌ நாடகங்களைப்‌ பெயர்த்து 
மேடையேற்றும்‌ துடிப்பினார்‌. முகவரி : 20, தாண்டவராயன்‌ 
தெரு, சென்னை- 14 (847579) 


நேஷனல்‌ தியேட்டர்ஸ்‌: தோற்றம்‌ 14-11-1954. தேசியத்‌ 
தலைவர்‌ நேரு பிறந்த நாள்‌ என்பதாலே இப்‌ பெயர்‌. பக்கத்‌ 
துணையாக இருக்கும்‌ பண்பாளர்கள்‌ ஜகதீசன்‌, சித்தன்‌, அம்பி 
மூவருடன்‌ கூடித்‌ தொடங்கியது. தொடக்கத்தில்‌ சமூக நாட 
கங்களே; இன்பநாள்‌, உலகம்‌ சிரிக்கிறது. 


முதல்‌ புராண நாடகம்‌ இலங்கேஸ்வரன்‌; ஆனத்த ராமா 
யணத்தை அடியொற்றியது. பலத்த எதிர்ப்புகள்‌, சபாக்கள்‌ 
வாய்ப்பு தர மறுத்தன. கைவிடக்‌ கருதியபோது இலக்கை 
கைகொடுத்தது; அங்கே சக்கைபோடு போட்டது. சர்‌. ஏ. 
கந்தையாவைத்தியநா தன்‌ இலங்கேஸ்வரன்‌ மனோகர்‌' பட்டம்‌ 
தந்தார்‌; வானொலி தினமும்‌ வசனங்களை விளம்பரப்படுத்‌ 
தியது. இங்குவந்ததும்‌ பீடு நடை போட்ட து.அடுத்து உபகுப்தன்‌ 
உதைத்தது. 


சாணக்கிய சபதம்‌ பேரும்‌ புகழும்‌ தந்தது. வேங்கை 
மார்பன்‌, காடகமுத்தரையன்‌, மாலிக்காபூர்‌, சுக்ராச்சாரியார்‌ 
1. (1, பரசுராமன்‌, துரோணர்‌, விசுவாமித்திரர்‌, ஆட்சி பீடம்‌, 
நரகாசுரன்‌, சூரபத்மன்‌, இந்திரஜித்‌, சிசுபாலன்‌ என 25 
நாடகங்கள்‌, 


1122 ்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


புராணக்‌ கதைகளையே போடக்‌ காரணங்கள்‌: 1) “குழு 
வில்‌ இருக்கும்‌ 64 பேருக்கும்‌ வேலை கொடுக்கறதுன்னா, சமூக 
நாடகம்‌ போதாது. 2) நம்ம புராணங்களிலே இருக்கிற நல்ல 
விஷயங்களைப்‌ படிக்கிற அளவுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷ 
னுக்குப்‌ பொறுமை இல்லை. புராணங்களிலே எவ்வளவோ 
புதையல்‌ இருக்கு. அதை மக்களுக்குத்‌ தெரிவித்து விடவேணும்‌. 
3) 15 லாரி சாமான்கள்‌ பயன்பட்டாக வேண்டுமே. 4) வெளி 
யூர்களில்‌ கிராமங்களில்‌ காஸ்ட்யூம்‌ நாடகங்களைத்தான்‌ ரசிக்‌ 
கிறார்கள்‌; இதற்குத்தான்‌ ரிபீட்‌ ஆடியன்ஸ்‌ இருக்கிறது”, 
(மனோகர்‌ மொழிந்தவை.) 


நாடகத்தில்‌ பிரமிக்கத்‌ தக்க காட்சிகள்‌ - தந்திரக்‌ காட்சி 
கள்‌ நிறைந்திருக்கும்‌. எல்லாம்‌. ஒளிகொண்டே நடத்தப்படு 
கிறது. அத்தனையும்‌ மனோகரின்‌ சொந்த எண்ணத்தில்‌ உரு 
வானவை. நாடகம்‌ குறித்த நேரத்தில்‌ தொடங்கிவிடும்‌. 
ஒழுங்கும்‌ - ஒழுக்கமும்‌ உயிர்‌ நாடிகள்‌; கட்டுப்பாடு மிகுதி. 
மேடையில்‌ யாரும்‌ புகை பிடிக்கக்‌ கூடாது. யாரும்‌ தேவை 
யின்றிப்‌ பெண்களிடம்‌ பேசிக்‌ கொண்டிருக்கக்‌ கூடாது. எல்‌ 
லோருக்கும்‌ சீருடை உண்டு. வெள்ளைசட்டை பேன்ட்‌ அண்‌ 
களுக்கு; பச்சைப்‌ புடவை ஜாக்கெட்‌ பென்களுக்கு; நேஷனல்‌ 
தியேட்டர்ஸ்‌ பர்ட்ஜ அணிந்தே வெளியூர்‌ செல்ல வேணும்‌. 
குழுவினர்க்கு நலவைப்பு நிதி உண்டு, ஒவ்வொரு நாடக 
ஊதியம்‌ பெற்றதும்‌ ஒரு ரூபாய்‌ கொடுத்திடவேண்டும்‌. மருத்‌ 
துவ உதவி உண்டு. நிதியிலிருந்து தேவைப்படின்‌ கடன்‌ பெற 
லாம்‌. 79 இல்‌ வெள்ளிவிழா. 


ஆர்‌. எஸ்‌. மனோகர்‌: (லட்சுமி நரசிம்மன்‌) 26-9-1929, 
சொந்த ஊர்‌ மாயவரம்‌, பிறந்தது நாமக்கல்‌. சென்னை 
லயோலா கல்லூரி பி. ௭சி. அஞ்சல்‌ துறையில்‌ அலுவல்‌ புரிந்து 
கொண்டு சுகுண விலாச சபை உறுப்பினராகி வி.ச. கோபால 
ரத்தினம்‌, தோட்டக்கார விசுவநாதன்‌ சேஷாத்திரி போன்‌ 
றாரின்‌ பயில்முறை நாடகக்‌ குழுக்களில்‌ நடித்து வரல்‌. 50 இல்‌ 
திரைத்துறைக்கு வந்ததும்‌ மசனாகர்‌ எனப்‌ பெயர்‌ பூண்டு 
வில்லாதி வில்லனாக விளங்கினார்‌. 


சினிமா வருவாயினை 
நாடகங்களுக்காக செலவு செய்கிறார்‌. 


புராண நாடகம்‌ போடுதற்கு “இன்பிரேஷன்‌” நவாப்‌ ராஜ 
மாணிக்கம்‌; துல்லியமாகத்‌ தமிழ்‌ பேசவும்‌ அவரே வழிகாட்டி, 
துறையூர்‌ மூர்த்தி, மதுரை திருமாறன்‌, இரா. பழநிச்சாமி, 
ஏ. எஸ்‌. பிரகாசம்‌ போன்ற 4, 5 எழுத்தாளர்கள்‌ கையில்‌, 


்‌ சொந்த நூலகம்‌. சேக்சுபியர்‌ பிரியர்‌, புராண நாடகங்கள்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ | 1123 


கைக்கு வந்ததும்‌ நூலகம்‌ சென்று உரிய நூல்கள்‌ கொண்டு 
நிகழ்ச்சிகளை உறுதிப்படுத்திக்‌ கொள்வதோடு, வாரியார்‌. 
பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்‌ போன்றாரோடு கலந்த பின்னரே 
முடிவு செய்கிறார்‌. மேடை ஏறுமுன்‌ செருப்பைக்‌ கையி 
லைடுத்துச்‌ சென்று ஒப்பனை அறையில்‌ வைத்தும்‌, நாடகம்‌ 
முடிந்தபின்‌ எடுத்து வெளியில்‌ வந்தே அணிந்தும்‌ தெய்வீகம்‌ 
காக்கிறார்‌. கால ஓஒழுங்குமிக்கவர்‌. நாடகக்‌ குழுவினருடன்‌ .: 
ஐக்கியமாகி சமத்துவம்‌ காக்கிறார்‌. மலேயா சிங்கப்பூர்‌ சென்று 
நாடகத்தமிழ்‌ பரப்பியுள்ளார்‌. 


அரங்கில்‌ புதுமை புரட்சி, காட்சியில்‌ கவர்ச்சி,. “டிராமாஸ்‌ 
கோப்‌, ஸ்டிரியோ போனிக்‌ சவுண்ட்‌ சிஸ்டம்‌” போன்ற புதிய 
உத்திகள்‌ புகுத்தியுள்ளார்‌. இப்படிப்‌ புராண வரலாற்றுக்‌ 
கதைகள்‌ கொண்டே, நாடகத்‌ தமிழ்‌ வாழ்வில்‌ நல்லதொரு 
பெருந்தொண்டாற்றிய இவரை “நாடகக்‌ திலகம்‌'-- காவலர்‌” 
என்றெல்லாம்‌ பாராட்டிப்‌ போற்றுகிறது தமிழுலகம்‌. முகவரி : 
18,' ஸ்ரீராம்‌ காலனி, ஆழ்வார்பேட்டை, சென்னை - 18. 
(74275) 


எம்‌. ஆர்‌. ராதா: தத்தை பெரியாரின்‌ தன்மான இயக்கத்‌ 
தளபதியாகவும்‌, பகுத்தறிவு சமுதாய சீர்திருத்த நடிகராகவும்‌ 
திகழ்ந்தவர்‌. நாடகத்தை கொள்கைப்‌ பரப்புக்‌ கருவியாகவும்‌ 
பயன்படுத்திய குணச்சித்திர நடிகர்‌. ஜகந்நாத ஐயரின்‌ மதுரை 
பால மீன ரஞ்சனி சங்கீத சபை, தெ. பொ. கிருஷ்ணசாமிப்‌ 
பாவலரின்‌ பாலமனோகர சபாவிலும்‌ பயிற்சி பெற்றுச்‌ சிறதீ 
தவர்‌. 


தாமே நாடக மன்றம்‌ அமைத்துத்‌ தமக்கென ஒரு தனிப்‌ 
பாணி அமைத்து மக்கள்‌ மதிப்பில்‌ நிலைத்தவர்‌. திருவாரூர்‌ 
தங்கராசின்‌ ரத்தக்கண்ணீர்‌, க மா௱ாயணம்‌ (பெரியாரின்‌ 
இராமாயண எதிர்ப்புக்கு அரண்‌ செய்ய) வேக விவேகத்துடன்‌ 
நடித்தார்‌. ரத்தக்‌ கண்ணீரில்‌ குட்டரோகி நடிப்பு இவருக்கு 
ஓங்கு புகழ்‌ தந்து திரைத்துறையிலும்‌ முத்திரை பதிக்க 
வைத்தது. பிற; பேப்பர்‌ நியூஸ்‌, பம்பாய்‌ மெயில்‌, லட்சுமி 
காந்தன்‌. 

கலைஞர்‌ கருணாநிதியின்‌ தொடக்கக்‌ காலப்‌ படைப்பு 
கட்குத்‌ தம்‌ நடிப்பால்‌ ஊற்றம்‌ கொடுத்தவர்‌. தூக்கு மேடை, 
விமலா அல்லது விதவையின்‌ கண்ணீர்‌ இவர்‌ கற்பனை நடிப்பால்‌ 
புகழ்‌ பூத்துப்‌ பொலிந்தன. சமுதாய மூட நம்பிக்கையைச்‌ சாடு 


1124 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
வதும்‌, கட்சி அரசியலைக்‌ கிண்டல்‌ பண்ணுவதும்‌, அன்றாட 
நடப்புகளை நையாண்டி செய்து சமர்த்துடன்‌ பேசுவதும்‌ 
இவர்‌ போக்கு. இதனால்‌ எதிர்ப்புகள்‌ ஏற்பட்டன. அவற்றை 
அஞ்சாமை துணிவுகொண்டு சமாளித்த சதுரர்‌. நாடகவுலகில்‌ 
சுவடுபதித்த தலைசிறந்த நடிகர்‌ என்பதை யாரும்‌ மறுக்கவோ 
மறக்கவோ முடியாது. நடிகவேள்‌” என்ற பட்டம்‌ சூட்டப்‌ 
பெற்றவர்‌. எம்‌. ஆர்‌. வாசு, ராதாரவி இருவரும்‌ இவர்‌ வழி 
நடிப்பில்‌ நிலைத்தவர்கள்‌. 


யதார்த்தம்‌ டி. பி. பொன்னுசாமிப்‌ பிள்ளையின்‌ ஸ்ரீ மங்கள 
பாலகான சபா, இழந்த காதல்‌, விமலா அல்லது விதவையின்‌ 
கண்ணீர்‌ அரங்கேற்றியது. இதில்‌ 7 வயது முதல்‌ பயிற்சி பெற்ற 
வர்தான்‌ சிவாஜி கணேசன்‌. கலைவாணர்‌ வாங்கி என்‌. எஸ்‌. கே. 
நாடக சபா என நடத்தினார்‌. 


நவாப்‌ ராஜ மாணிக்கம்‌ கம்பெனியிலிருந்து விலகிய டி... கே. 
கிருஷ்ணசாமி (தங்கவேலு) 44-இல்‌ சக்தி நாடக சபா தோற்றி 
எஸ்‌. டி. எஸ்சின்‌ கவியின்‌ கனவை முதல்‌ நாடகமாக அரங்‌ 
கேற்றினார்‌. 2000 நாட்கள்‌ தொடர்ந்து நடந்தது. சக்தி 
கிருஷ்ணசாமி சிறந்த நாடகாசிரியர்‌; விதி, ஜீவன்‌, தோழன்‌, 
பகல்‌ நிலா, ஜஹாங்கீர்‌, தேசபக்தர்‌ சிதம்பரனார்‌ அ வீர 
பாண்டிய கட்டபொம்மன்‌. இங்கு பெண்வேடம்‌ பூண்டு நடித்த 
பின்னரே பிரபல்யம்‌ அடைந்தார்‌.சிவாஜி கணேசன்‌. 


காரைக்குடி வைரம்‌ அருணாசலம்‌ செட்டியாரின்‌ ஸ்ரீராம 
பாலகானசபா குடும்ப வாழ்க்கை, தாக சாந்தி, திருமழிசை 
யாழ்வார்‌, பக்த சாருகதாசர்‌, புயலுக்குப்பின்‌ அரங்கேறின. 
முத்துராமன்‌, மனோரமா இங்கு உருவானவர்களே. சக்தி 
நாடக சபையினின்று வெளியேறிய கே. என்‌. ரத்தினம்‌ தேவி 
நாடகசபை தொடங்கி மந்திரி குமாரி, சூறாவளி, பெண்‌, புது 
யுகம்‌, அரங்கேற்றினார்‌. எம்‌. எஸ்‌. திரெளபதி நாடகமன்றம்‌ 
திலகம்‌, கவிதா ராஜ்யம்‌, மாணிக்கவாசகர்‌. தாயுமானவர்‌ 
நடத்தின. நடிப்பிசைப்‌ புலவர்‌ கே. ஆர்‌. ராமசாமி (திருபுவனம்‌) 
கலைவாணர்‌ பால்‌ கொண்ட பேரன்பால்‌ அவர்‌ பெயரால்‌ 


கிருஷ்ணன்‌ நாடகசபையில்‌ ஓர்‌ இரவு, வேலைக்காரி அரங்‌ 
கேற்றினார்‌. 


சிவாஜி நாடக மன்றம்‌ : வீரபாண்டிய கட்டபொம்மன்‌, 
நீதியின்‌ நிழல்‌, தேன்‌ கூடு, ஜஹாங்கீர்‌, வேங்கையின்‌ மைந்தன்‌, 
களங்கண்ட கவிஞன்‌; வியட்நாம்‌ வீடு, தங்கப்பதக்கம்‌, 


மது. ச. விமலானத்தம்‌ 1125 


எம்‌ ஜி. ஆர்‌. நாடக மன்றம்‌: இன்பக்‌ கனவு, அட்வகேட்‌ 
அமரன்‌, சுமைதாங்கி. எஸ்‌ எஸ்‌ ஆர்‌ நாடக மன்றம்‌; மணி 
மகுடம்‌, முத்து மண்டபம்‌, புது வெள்ளம்‌, . வெள்ளிக்கிழமை. 
தாமே “உன்னைத்தான்‌ தம்பி' என்ற பிரசார நாடகம்‌ 
படைத்து நடித்தார்‌ இலட்சிய நடிகர்‌, எம்‌ என்‌. நம்பியார்‌ - 
நாடக மன்றம்‌ : கல்யாண சூம்பர்‌ மார்க்கெட்‌. ஏ. வி. எம்‌. 
ராஜனின்‌ : லிட்டில்‌ ஸ்டேஜ்‌ பால்குடம்‌, தரிசனம்‌ எஸ்‌ வி. 
ராமதாஸ்‌: கில்லர்‌ நரசிம்மன்‌. 


என்‌. என்‌. கண்ணப்பா : நவாபிடம்‌ உருவானவர்‌. கலை 
மாமணி. தம்‌ பெயரால்‌ நாடக மன்றம்‌ அமைத்து, - கவிச்‌ 
சக்கரவர்த்தி கம்பர்‌, குலப்பெண்‌, யுக சந்தி நடத்தினார்‌. 
குணச்சித்திர நடிகரான டவர்‌ தேவகி திரைப்படக்கதா நாயகர்‌ . 
இதுபோது மதுரையில்‌ வதிந்து ஸ்பெஷல்‌ நாடகங்கள்‌ நடத்தி 
வருகிறார்‌. க்ப்‌ 


எஸ்‌. சேஷாத்திரி, பூர்ணம்‌ விசுவநாதன்‌, ஓய்‌. ஜி. பார்த்த 
சாரதி-மகேந்திரன்‌, கூத்தபிரான்‌, எஸ்‌. வி. சேகர்‌, விச, 
மெளலி, வெங்கட்‌, சாம்பு நடராசன்‌ போன்றார்‌ பணி கணிச 
மானது, கவனத்துக்குரியது, போற்றிப்‌ பாராட்டத்‌ தக்கது. 


ஐ. என்‌. ஏ. தியேட்டர்ஸ்‌ : 7954. சதுரங்கம்‌, தர்மயுத்தம்‌, 
வழி நடுவில்‌, எங்கிருந்தோ வந்தாள்‌, மாலையிட்டவள்‌ 
போன்ற மக்கும்‌ மேற்பட்ட நாடகங்கள்‌ நடத்திய 79இல்‌ 


வெள்ளிவிழாக்‌ கொண்டாடிய இதன்‌ உரிமையாளர்‌ 
வி. எஸ்‌. ராகவன்‌ (28-2-25). எழுத்தாளராக வாழ்வினைத்‌ 
தொடங்கியவர்‌ பெற்றோர்‌: சீனிவாசன்‌: ராஜம்மாள்‌. 


பிறந்தது சென்னை. வைரமாலை படமாக்கப்‌ பட்டபோது 
54இல்‌ அதில்‌ நடித்தார்‌. 'டார்ஜான்‌ இந்தியா செல்கிறான்‌” 
ஆங்கிலப்‌ படத்தில்‌ நடித்தவர்‌. முதன்‌ முதல்‌ ஒரே செட்டில்‌ 
முழு நாடகமும்‌ நடத்தும்‌ உத்தியினை உருவாக்கியவர்‌. இந்த 
நூற்றாண்டின்‌ உன்னத நாடகங்களின்‌ ஒன்று சதுரங்கம்‌. 
81இல்‌ கலைமாமணிவிருது பெற்றார்‌. 100 படங்கட்குமேல்‌ 
நடித்துள்ளார்‌. முகவரி: 18-8. School View Road. Rama 
krishna Nagar, Madras-28. (416329) 


சோ: (ராமசாமி). தமிழ்‌, நாடக வரலாற்றில்‌ தன்‌ முத்‌ 
திரை பதித்து ஒரு பரபரப்பை உண்டாக்கியவர்‌. விவேகா 
பைன்‌ ஆர்ட்ஸ்‌ எனக்‌ குழு அமைத்து சக்கை போடு போட்டார்‌. 
மக்களுக்கு அரசியல்‌ விழிப்பும்‌ சமுதாய அக்கறையும்‌ ஏற்படுத்‌ 


1126 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


தினார்‌. சமகாலப்‌ பிரச்சினைகளைக்‌ கீறிக்‌ களறி ஒரு கல 
கலப்பையும்‌ கரிசன த்தையும்‌ உண்டாக்கினார்‌. சாதல்‌ இல்லை 
யேல்‌ காதல்‌, ஜட்ஜ்மென்ட்‌, ரிசர்வ்டு, யாரிடமும்‌ சொல்லாதே! 
ஏன்‌ கூடாது? நேர்மை உறங்கும்‌ நேரம்‌, சம்பவாமி யுகே யுகே, 
மனம்‌ ஒரு குரங்கு, இரவில்‌ சென்னை, இறைவன்‌ இறந்து விட்‌ 
டானா, கோவாடிஸ்‌, அண்டர்‌ செக்ரடரி, கல்யாணி, சரஸ்வதி 
சபதம்‌, முகம்மது பின்‌ துக்ளக்‌, யாருக்கும்‌ வெட்கமில்லை, 
வாய்மையே வெல்லும்‌. எல்லாம்‌ அங்கத நாடகங்களே, 
சமுதாயப்‌ பின்னணியின, அரசியல்‌ ஓட்டத்தின. சமுதாய 
ஊழல்களைத்‌ தட்டிக்‌ கேட்கும்‌ திறத்தன; எதனையும்‌ நகைச்‌ 
சுவையுடன்‌ சாடிவிடும்‌ போக்கின. சிரிக்கச்‌ செய்து சிந்திக்க 
வைத்திடும்‌ வளமையன. அரசியலாயினும்‌ சமுதாயமாயினும்‌ 
அஞ்சாது சரியான இடத்தில்‌ சரியான முறையில்‌ தாக்டைத்‌ 
தயங்கியதே இல்லை. சட்டம்‌ படித்தவரல்லவா, எனவே 
கண்ணோட்டமின்றி கடுமையாக தாக்கி விடுகிறார்‌; சிரிப்பில்‌ 
கடுமை குறைகிறது. ஆனால்‌ சாடப்படுவோர்க்குச்‌ சூடு ஏற்‌ 
படவே செய்யும்‌. எதிர்ப்புக்கும்‌ மிரட்டலுக்கும்‌ அஞ்சாது 
. இந்த 14885 Mediaவlை நன்கு பயன்படுத்தி ஒர்‌ உலுக்கு உலுக்‌ 
கினார்‌. “சோ நாடகங்கள்‌ என்றால்‌ அங்கதச்‌ சுவை அரசியல்‌ 
சாடல்‌ இருக்கும்‌'' என மக்கள்‌ விரும்பிச்‌ சென்று பார்த்து 
மகிழ்ந்தனர்‌. நாடகத்‌ தமிழில்‌ சோவின்‌ இடம்‌: நிலையாயது. 
தொடர்ந்து பல நாடகங்கள்‌ போட்டு தன்சுவடு பதித்து விட்‌ 
டார்‌. துக்ளக்‌ ஆசிரியர்‌ முகவரி: -8, சீத்தம்மா காலனி, 
சென்னை-18. (451079). 


கே. பாலச்சந்தர்‌: தஞ்சை மாவட்ட நன்னிலம்‌ வட்டத்த 
வர்‌. A... ரோல்‌ பணியாற்றிக்‌ கொண்டே நாடகத்‌ 
துறையில்‌ நல்ல புதுமைகள்‌ செய்தார்‌. பிடித்துக்‌ கொள்ளவே 
ராகினி ரெக்ரியேஷன்ஸ்‌ என்ற பெயரில்‌ நாடகக்‌ குழு அமைத்து 
நாணல்‌, நீர்க்குமிழி, மெழுகுவர்த்தி, எதிர்நீச்சல்‌, மேஜர்‌ 
சந்திரகாந்த்‌, சர்வர்‌ சுந்தரம்‌, சதுரங்கம்‌ போன்ற நல்ல 
நாடகங்கள்‌ நடாத்தி மக்கள்‌ நெஞ்சங்களில்‌ நிலைத்த இடம்‌ 
பிடித்தார்‌. தனி மனித-குடும்ப உணர்வுகளை மையமாக 
வைத்து பார்ப்போர்‌ உள்ளத்தைப்‌ பண்படுத்தும்‌ பாங்கில்‌ பீடு 
நடை போட்டார்‌. திரைத்‌ துறையில்‌ முழுதும்‌ இறங்கவே 
இப்பணி தொடரவில்லை. 


இவரும்‌ சோவும்‌ அறுபதுகளில்‌ இரு பெருஞ்சுடர்களாக 
இலங்கி ஒரு பெரும்‌ சாதனை புரிந்தார்கள்‌ என்பதை எவரும்‌ 
மறுக்கவோ மறக்கவோ முடியாது. அப்படிச்‌ சாதனை புரிந்து 


மது. ௪. விமலானந்தம்‌ 1727 


விட்டனர்‌. முகவரி: 24; வாரன்‌ சாலை, சென்னை-ச்‌, 
(72074) 


தேவர்‌ நாடக மன்றம்‌: 1967. சம்பூர்ண வள்ளித்‌ இருமணம்‌, 
பவளக்கொடி, சத்தியவான்‌ சாவித்திரி, கோவலன்‌, ஹரிச்‌ 
சந்திரா, மணிமகுடம்‌, கண்ணாமூச்சி, தசாவதாரம்‌, தாய்‌ 
வீட்டுச்‌ சதனம்‌ போன்ற நாடகங்கள்‌ நடத்திய இதன்‌ சொந்தக்‌ 
்‌. காரம்‌. உடையப்பா (7-6-29) இராமநாதபுர வேளாரேந்தல்‌. 
வெள்ளைச்சாமி: மீனாட்சியம்மாள்‌. 8 வயதில்‌ ழு.எஸ்‌. 
பாலையாவின்‌ (ஸ்ரீ சாயிபாபா நாடக சபாவில்‌ நடிப்பு 
இசக்கிமுத்து வாத்தியாரிடம்‌ நாடக இசைப்‌ பயிற்சி பெற்ற 
வர்‌. என்‌. என்‌. தங்கப்பா, ட, எம்‌. தங்கப்பா போன்றார்க்குப்‌ 
பயிற்சி தந்தவர்‌. சக்தி, தேவி, மோகன, கே. அர்‌. ராமசாமி 
நாடக சபா நாடகங்களில்‌ நடித்தவர்‌. 


விடிய விடிய நடக்கும்‌ நாடகங்களை நெறிப்படுத்தி 2.30 
மணியளவில்‌ சென்னையில்‌ நடத்தி நல்‌ வரவேற்பினைப்‌ பெற்ற 
வர்‌. 78இல்‌ மலேயா சென்று புகழ்க்‌ கொடி நாட்டியவர்‌. எடுப்‌ 
பான தோற்றம்‌, மிடுக்கான குரல்‌, இணையற்ற நடிப்பு,பாடும்‌ 
திறம்‌ போன்றவற்றால்‌ புகழ்‌ பெற்று குறத்தி மகன்‌, 
பாலாபிஷேகம்‌, மேயர்‌ மீனாட்சி, திருவருள்‌ போன்ற 20 படங்‌ 
களில்‌ நடித்துளார்‌. இவருக்குப்‌ புகழ்‌ தந்தது ஹரிச்சந்திரா 
தான்‌, வானொலியிலும்‌ ஒலி பரப்பினர்‌. (இசை நாடகத்‌ 
திலகம்‌-பேராழி-பேரரசு, முக்குல மாமணி கலைமாமணி:(81)' 
பட்டங்கள்‌ பெற்ற இவர்‌ மகன்‌ ௨. சுப்பிரமணியன்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌. முகவரி: 197; திண்டுக்கல்‌ சாலை, மதுரை-1. 


ஹெரான்‌ தியேட்டர்‌ : 1977. மாவீரன்‌ அலெக்சாண்டர்‌, 
வால்மீகி, சனீஸ்வரர்‌ (2 பகுதி)எமதர்மன்‌, மகாகவி பாரதியார்‌ 
பொய்யாமொழி, புலித்தேவன்‌, அசோகன்‌, திருமலை நாயக்கர்‌ 
நாடகங்களை 600 முறைக்கு மேல்‌ அரங்கேற்றியுள்ளார்‌ 
உரிமையாளர்‌ ராமசாமி (28-6-33). நெல்லை மாவட்ட ஆய்க்‌ 
குடி. பெற்றோர்‌ சுடலைமுத்து முதலியார்‌: கருப்பாயி. புலித்‌ 
தேவன்‌ நாடகத்தில்‌ ஹெரான்‌ எனும்‌ வெள்ளைக்கார துரை 
யாகத்‌ திறம்பட நடித்தமை பாராட்டி இப்‌ பெயரையே அடை 
யாக சூட்டினார்‌ தமிழ்வாணன்‌, எஸ்‌. வி ரமணன்‌, ஆர்‌.எஸ்‌. 
மனோகரிடம்‌ நாடகக்கலைப்‌ பயிற்சி பெறல்‌, சூரபத்மனில்‌ 
சுக்ராச்சாரியாக சக்கை போடு போட்டவர்‌. 81இல்‌ சகலை 
மாமணி விருது பெற்றார்‌. 50க்கும்‌ மேலான திரைப்படங்‌ 
களில்‌ நடித்துள்ளார்‌. அடைதீகேற்பகீ குரல்வளம்‌ கொண்ட 
வர்‌. முகவரி; 80, சத்தம்‌மா சாலை, சென்னை-18. (447806) 


1128 தமிழ்‌ இலக்கெ வரலாறு 

பாரதிதாசன்‌ : (1891-1964). சேக்சுபியர்‌ போன்று, 
பாவேந்தர்‌ கவிஞராகவும்‌ கலைஞராகவும்‌ திகழ்கிறார்‌. 
முன்னவர்‌ செய்யுளிஃலையே நாடகங்கள்‌ செய்தார்‌; பின்னவரோ 
மக்கள்‌ புரிந்து போற்றும்‌ வகையில்‌ பெரிதும்‌ உரைநடையி 
லேயே அக்கினார்‌. பாரதியாரை தேசிய கவிஞர்‌ என 
முத்திரை குத்தி அவரின்‌ பிற ஆற்றல்களை மறந்தமை போன்று 
தாசனையும்‌ கவிஞர்‌ கவிஞர்‌ எனக்‌ கொண்டாடி, இயலோடு 
இசை நாடகத்‌ தமிழுக்கு அவர்‌ ஆற்றிய தொண்டினைப்‌ 
போற்றாது போகிறோம்‌. 


இரணியன்‌ அல்லது இணையற்ற வீரன்‌, செளமியன்‌: 
கற்கண்டு, படித்த பெண்கள்‌, கழைக்கூத்தியின்‌ காதல்‌, சேர 
தாண்டவம்‌, பிசிராந்தையார்‌ என எழு பெரு நாடகங்களும்‌; 
பொறுமை கடலினும்‌ பெரிது, இன்பக்‌ கடல்‌ (செவிநுகர்‌ 
நாடகம்‌) குலத்தில்‌ குரங்கு, நல்ல தீர்ப்பு என 4 சிறு நாடகங்‌ 
களும்‌; வீரத்தாய்‌, சத்திமுத்தப்‌ புலவர்‌ ஒன்பது சுவை, நல்ல 
முத்துக்‌ கதை என 4 கவிதை நாடகங்களும்‌ படைத்துள்ளார்‌. 
துணுக்குகளும்‌ நாடகங்களாக ஆக்கப்‌ பெற்றுளமை: குறிக்கத்‌ 
தக்கது. “அமைதி” ஓர்‌ ஊமை நாடகம்‌; புது முயற்சி. சத்தி 
முத்தப்புலவர்‌ இன்பக்‌ கடல்‌ இசை..வகையின. பிற: தலைமலை 
கண்ட தேவர்‌, செளமியன்‌ . 


பள்ளிப்‌ பருவத்திலேயே நடித்துள்ளார்‌. நாடகத்தைத்‌ 
தம்‌ கருத்துக்கள்‌ பரப்பும்‌ நல்ல கருவியாகப்‌ பயன்படுத்தியுள்‌ 
ளார்‌ தன்மான இயக்க ஈடுபாட்டால்‌, ஆரியரைச்சாடி 
தமிழினத்தாரை உயர்த்தி எழுதும்‌ துடிப்பில்‌ புராணக்‌ 
கதையையே மாற்றிப்‌ புதுவிளக்கம்‌ தருகிறார்‌. சான்று 
இரணியன்‌. இவர்‌ நாடகங்களில்‌ இதுவே நடிக்கப்‌ பெற்றது: 
தடையும்‌ விதிக்கப்பட்டது. கழைக்கூத்தியின்‌ காதல்‌ தனித்‌ 
தமிழ்‌ நடையது, சேர தாண்டவம்‌ வரலாற்று நாடகம்‌; 
அவலச்‌ சுவை மிகக்‌ கற்பனை வளம்‌ மிக அமைந்தது. ஆதிமந்தி 
ஆட்டனத்தி கதை. பிசிராந்தையார்‌ இலக்கிய . நாடகம்‌; 
சாகித்ய அகாதமி விருது பெற்றது, கற்கண்டு, படித்த பெண்‌ 
கள்‌ சமூக நாடகங்கள்‌, நடித்தற்குரியன. கற்கண்டு, குலத்தில்‌ 
குரங்கு நகைச்சுவையன. பாவேந்தர்‌ ஓர்‌ நாடக ஆசிரியர்‌. 
_ கவிஞர்‌; ஒரு கலைஞரும்‌ கூட என்றாய்தல்‌ இன்றியமையாதது, 

15க்கும்‌ மேலான நாடகங்கள்‌ படைத்தவராயிற்றே! 


பி. எஸ்‌. ராமையா : (1905-83). மிகச்‌. சிறந்த சிறுகதை 
யாசிரியர்‌, மிக உயர்ந்த . நாடகாசிரியராகவும்‌ மிளிர்கிறார்‌. 


மது. ச. விமலானத்தம்‌ 1199 


தேராட்டி மகன்‌ புராண படைப்பாயினும்‌ புதுமைப்‌ பொலிவு 
மிக்கது. சமகால வாழ்வினைச்‌ சுட்டும்‌ நல்ல சமூக நாடகம்‌ 
பிரசிடென்ட்‌ பஞ்சாட்சரம்‌ (57), பொது வாழ்வில்‌ மண்டிக்‌ 
கடக்கும்‌ ஊழல்களை வெளிப்படுத்துவது. 


இலக்கிய வளமும்‌ உணர்வுப்‌ போராட்டமும்‌ உடையது, 
போலீஸ்காரன்‌ மகள்‌ பெண்களைப்‌ பதம்‌ பார்க்கும்‌ பணக்கார 
வீட்டுப்பையன்‌, தெய்வீகக்‌ காதலால்‌ தன்னையே அர்ப்பணிக்‌ 
கும்‌ போலீஸ்காரன்‌ மகள்‌, குற்றவாளியை ஒறுத்தே வாழ்ந்த 
நேரிய போலீஸ்‌ காரன்‌ இம்மூவரை வைத்து முக்கோணத்தில்‌ 
இயங்கும்‌ முழுமையான நாடகம்‌, தன்‌ மகள்‌ நீலா யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ அயலான்‌ ஒருவனைக்‌ கோயிலில்‌ மணத்து பின்‌ 
அவன்‌ புன்மைகளை அறிந்து புழுங்குகிறாள்‌. கடமையே ௪௫௬ 
“வான போலீஸ்‌ மார்த்தாண்டம்‌ மகளை விசாரணை 
செய்யும்‌ கட்டமும்‌, பெல்ட்டால்‌ அவளை அடித்து நொறுக்கு 
வதும்‌ பின்‌ நொந்து கொள்ளுவதுமான கட்டமும்‌ தம்‌ நெஞ்சி 
னைப்‌ பிழிகன்றன. தன்‌ மகளுக்கு இழைக்கப்பெற்ற குற்றத்‌ 
திற்காக அவனை தண்டிக்க முடியாது தவிக்கும்‌ தவிப்பு 
நெஞ்சை நெருடுகிறது. கடமை, காதல்‌, பாசம்‌, கொடுமை, 
இரக்கம்‌, தியாகம்‌ ஆகிய உணர்வுகளின்‌ கொந்தளிப்பாக 
நாடகம்‌ அமைத்து நம்‌ கண்மேகங்களை மழையொழியச்‌ 
செய்துவிடும்‌ சிறந்த நாடகம்‌. *மல்லியம்‌ மங்களம்‌' பெண்மை 
பரவுவது. 


'பூவிலங்கு” நாட்டுப்‌ பற்றை நிலைபெறக்‌ கொண்டது, 
கல்லூரி மாணவர்கள்‌ படிப்பைப்‌ பாழ்படுத்திக்‌ கொள்வதும்‌, 
கடமையும்‌ காதலும்‌ மோதிக்‌ கொள்வதும்‌ இவ்வளவு கெடு 
பிடிகட்கடையே நகைச்சுவை நம்‌ முறுக்கினை நெகிழ்த்து 
வதும்‌, சமுதாயக்கேடுகளின்‌ கோடுகளுமான ஒரு நல்ல குடும்பச்‌ 
சித்திரம்‌. பி. எஸ்‌. ரா. வின்‌ நாடகப்‌ பணி பணிந்து பரவத்‌ 


தக்கது. 


தூரன்‌ : 1908-84. கவிதையிலும்‌ கல்வியிலும்‌ வல்ல இவர்‌ 
நாடகத்‌ தமிழுக்கும்‌ தன்‌ பங்கினை அளித்துள்ளார்‌. மனக்குகை 
மிகச்‌ சிறந்த உளவியல்‌ படைப்பு மனக்‌ கோளாறு என்ற 
கருவும்‌, அதனைத்‌ தொகுத்து முடிக்கும்‌ கட்டுக்‌ கோப்பும்‌ சிறப்‌ 
பாகச்‌ செறிந்து சிந்தை கவர்கிறது. மாதவனின்‌ மறுபாட்டுக்கு 
யாருக்கும்‌ காரணம்‌ புரியவில்லை. கருப்பு நிற பீரோ கண்டு 
மருள்வதும்‌, கரடி கண்டு கலவரப்படுவதும்‌, கருப்புறி றக்‌ கோட்‌ 
அணித்த மேலாளரைத்திட்டுவதும்‌ புரியாப்‌ புதிராக உளது. 


1130 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உளவியல்‌ மருத்துவம்‌, ஒவ்வொரு மனிதனுள்ளும்‌ ஒரு மறை 
மனம்‌இருப்பதும்‌, அதில்‌ பிள்ளைப்‌ பருவ பாதிப்புகள்‌ பதிவாகி 
அவன்‌ செயல்களில்‌ வெளிப்படுகின்றன எனக்‌ கூறுகிறது. இந்த 
முடிச்சினை அற்புதமாக அவிழ்த்துச்‌ சாதனை . புரிகிறார்‌ 
தூரன்‌. திறம்பட நாட்கம்‌ நடத்தப்பெறுகிறது. 


இலக்கிய நாடகம்‌ ஆதி அத்தி, நடந்த . அதிமந்தி 
ஆட்டனத்தி கதையினை எடுத்துக்‌ கொண்டு யுடிவில்‌ மருதி 
என்ற பாத்திரத்தைப்‌ புகுத்தி மாற்றம்‌ செய்து விடுகிறார்‌. 
மூலக்‌ கதைக்கு முரண்‌ ப்டினும்‌ தாரனின்‌ படைப்புத்திறனும்‌ 
கற்பனை வளனும்‌ ஏற்று இன்புறுமாறு செய்து விடுகின்றன. 
தூரன்‌ நல்ல கவிஞர்‌ என்பதோடு வல்ல கலைஞர்‌ என்றும்‌ 
நிறுவி விடுகிறார்‌. 


அறிஞர்‌ அண்ணா : 15-9-1909-—69 அரசியல்‌ தலைவ 
ரான -அருந்தமிழ்ப்‌ பெரும்‌ பேச்சாளரான அண்ணா, 43இல்‌ 
சந்திரோதயம்‌ என்ற பிரசார நாடகத்தின்‌ மூலம்‌ நாடவுலகில்‌ 
நல்லடி எடுத்து வைத்தார்‌. ஓர்‌ இரவு, வேலைக்காரி (47) 
இரண்டும்‌ சீர்திருத்த நாடகங்கள்‌, 41இல்‌ நடிப்பிசைப்புலவரின்‌ 
கிருஷ்ண நாடக சபைக்கு நல்ல புகழை நல்கின. சந்திரமோகன்‌ 
அல்லது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்‌; நீதி தேவன்‌ மயக்கம்‌, 
காதல்‌ ஜோதி, சொர்க்க வாசல்‌, இன்ப ஒளி, கண்ணாயிர த்தின்‌ 
உலகம்‌. நீதிதேவன்‌ மயக்கத்தில்‌ இராவணன்‌ குற்றமற்றவன்‌ 
என நிறுவ முனை$றார்‌. :*நல்லதம்பி' நை லையா 
சமூக சிந்துப்புக்களைச்‌ செப்புவது. “ஒர்‌ இரவு' ஒரே இரவில்‌ 
நடந்தவை காட்டுவது. பல்வகைத்‌ தீச்‌ செயல்கள்‌-சமூகத்‌ தமை 
கள்‌ படம்‌ போடப்‌ படுகின்றன. *வேலைக்‌ காரி' ஏற்றத்தாழ்‌ 
வினைத்‌ தவிடு பொடியாக்கி நிரவல்‌ செய்கிறது. ஆனந்தன்‌ 
காளியுடன்‌ நிகழ்த்தும்‌ 'புரட்சு உரையாடல்‌' புரிந்து போற்றத்‌ 
தக்கது. பழமை தகர்த்துப்‌ புதுமை மணக்க-ஒப்பற்ற சமத்துவ 
சமுதாயம்‌ படைப்பதே இவர்‌ நாடகங்களின்‌ நோக்கு. 


சொல்லழகு நம்மைச்‌ சொக்கவைக்கும்‌, பொருள்‌ வளம்‌ 
நம்மைப்‌ பூரிக்க வைக்கும்‌. பொருள்‌ பொதிந்த புதுமை நடை 
படைத்தார்‌. இவர்‌ வசன நடையே இவர்க்கு நாடகவுலகில்‌ 
தனித்ததோர்‌ நிலையான உயர்‌ இடத்தை உரியதாக்கிற்று. 
சட்டம்‌ ஓர்‌ இருட்டறை, அதில்‌ வக்கிலின்‌ வாதம்‌ ஓர்‌ விளக்கு; 
இரும்புப்‌ பெட்டிக்கும்‌ இதயத்துக்கும்‌ ஈசுவரன்‌ சம்பந்தம்‌ 
வைக்கிறது இல்லையம்மா' போன்ற வசனங்கள்‌ பொன்‌ 
னெழுத்துக்களால்‌ பொறித்து னவக்கத்தக்கன. 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 1131 

நல்ல நல்ல நாடகங்களைப்‌ படைத்ததோடு, ஜமீந்தா 
ராகவும்‌ இராவணனாகவும்‌ காகபட்டராகவும்‌ வேடம்‌ 
புனைந்து திறம்பட நடித்து நாட்டினரை மகிழ்வித்தமையும்‌ 
நினைந்து நெழெ வேண்டும்‌. 


இவர்‌ நாடகங்கள்‌ சமுதாய அவலங்களையும்‌ அமுகல்களை 
யும்‌ வெகு நளினமாக நாகரிகத்துடன்‌ எடுத்துக்‌ காட்டித்‌ 
திருத்துவன. நல்வாழ்வுக்கு இட்டுச்‌ செல்வன. உயர்ந்த குறிக்‌ 
கோள்கள்‌ கொண்டவை.சமுதாய முன்னேற்றக்கொள்கையான 
“அண்ணா ஒரு நாடக அறிஞர்‌” என 72இல்‌ ஆராய்ந்து டி. ஆர்‌. 
ஜனார்த்தனம்‌ டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுளார்‌. 


'இப்சன்‌ பெர்னாட்ஷா போன்று, சமுதாய முன்னேற்ற 
அடிப்படையில்‌ அண்ணா நாடகங்கள்‌ அமைந்திருக்கின்‌ றன” 
(நாரண துரைக்கண்ணர்‌). ‘இந்‌ (ஓர்‌ இரவு) நாடகத்தைப்‌ 
பார்த்ததன்‌ பயனாக இதோ ஒரு பெர்னாட்ஷா தமிம்‌ நாட்டில்‌ 
இருக்கிறார்‌. இப்ஸனும்‌ இருக்கிறார்‌; இன்னும்‌ கால்ஸ்‌ 
வொர்த்தி கூட இருக்கிறார்‌ என்று தோன்றியது. நடிக்கச்‌ 
கூடிய நாடகத்தை எழுதும்‌ ஆற்றல்‌ மிகவும்‌ அரியது. அந்த 
ஆற்றல்‌ திரு. அண்ணா துரையிடம்‌ பூரணமாக அமைந்திருக்‌ 
கிறது” (கல்கி) 

இங்ஙனம்‌ நாடகத்‌ தமிழுக்கு நற்றொண்டாற்றி நல்ல 
தோர்‌ புது எழுச்சியுண்டாக்கியதோடு வாரிசுகளையும்‌ 
தோன்றச்‌ செய்தார்‌ தம்‌ வெற்றியால்‌! சிந்தனைச்‌ சிற்பி 
சிற்றரசு (போர்வாள்‌) , ஏ. வி. பி. ஆசைத்தம்பி, திருவாரூர்‌ 
தங்கராசு, பி. சி. கணேசன்‌, மதியழகன்‌ போன்றார்‌ இவர்‌ 
போட்ட பாட்டையில்‌ பீடு நடை போட்டனர்‌. 


தி. ஜானகிராமன்‌ 1921 - 82 நல்ல பெரும்‌ நாவலாசிரியர்‌. 
நாடகத்‌ துறையிலும்‌ வல்ல தம்‌ படைப்பால்‌ வளம்‌ சேர்த்‌ 
துள்ளார்‌. நாலு வேலி நிலம்‌, வடிவேலு வாத்தியார்‌, டாக்ட. 
ருக்கு மருந்து - இவரது நாடகப்‌ புனைவியல்‌ திறத்திற்கு நற்‌ 
சான்றுகள்‌. இவரை இத்துறையில்‌ ஈடுபடுத்திய பெருமையர்‌ 
சகரஸ்ரதாமம்‌ அவர்கள்‌. 


எஸ்‌. டி. சுந்தரம்‌: 1921 - 1979. தலைசிறந்த கவிஞர்‌ அதல்‌ 
போலே விலை மதிக்க முடியா நாடகாசிரியராகவும்‌ விளங்‌ 
கயவர்‌. 80 நாடகம்‌ வரை இயற்றியுள்ளார்‌. 7 நாடகங்களே 
வெளியாயின. இவற்றை மட்டும்‌ டாக்டர்‌ பட்டத்துக்கு (83) . 
ஆராய்ந்துள்ளார்‌ திருச்சி புனித சிலுவைக்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ 


1152 தமிழ்‌ இலக்கிய வரலர்று 
பேராசிரியை அருணா. கவியின்‌ கனவு (43), நம்‌ தாய்‌ (45), வீர 
சுதந்திரம்‌ (67), வீரமகா சக்தி - இவை நான்கும்‌ தேசிய நாட 
கங்கள்‌; மனிதனும்‌ மிருகமும்‌ (50), இன்பம்‌ எங்கே (53); 
சிரிப்பதிகாரம்‌ (77), டாக்டர்‌, உலகம்‌ இரிக்கிறது போன்றன 
கையேட்டுப்‌ படிகளாகவே உள்ளன. I 


சக்தி நாடக சபையின்‌ முதல்‌ நாடகம்‌ கவியின்‌ கனவு, 
விடுதலைப்‌ போராட்டகால அனுபவங்களையும்‌ உணர்வுகளை 
. யும்‌ கொண்டது. அடிமை இந்தியாவின்‌ பதவிப்பித்தும்‌ 
விடுதலைத்‌ துடிப்பும்‌ நம்மை முறுக்கேறும்‌ வகையில்‌ 
உணர்ச்சியுடன்‌ வடிக்கப்‌ பெற்றுள. முகமனில்‌ மதிழும்‌ 
மன்னனை வில்லன்‌ ஆட்டி வைப்பதும்‌ முடிவில்‌ மன்னன்‌ 
விழித்துக்‌ கொள்வதும்‌, இமை தாம நன்மை நலம்‌ பெறுகிறது. 
ஆனந்தன்‌ தீட்டும்‌ கனவு', நாடகத்துள்‌ நாடகமாக - நாட்டுப்‌ 
பற்றினை ஊட்டும்‌ வாயிலாக விளங்குகிறது. ஒரு நல்ல தேச 
பக்தனை படிப்போரும்‌ பார்ப்போரும்‌ பின்பற்றுமாறு அமைத்‌ 
துள்ளார்‌. 


வீரசுதந்திரம்‌ அரசியல்‌ ஆவேசம்‌ மிக்க விடுதலை வரலாற்று 
பெட்டகம்‌. வ. ௨. சி, சிவா, வாஞ்சி, குமரன்‌, பாரதி, 
அரவிந்தர்‌, பகத்சிங்‌ போன்றாரின்‌ விடுதலை வேள்விகளை 
வைத்து மிடையப்‌ பெற்றது. வருங்கால இந்தியர்‌ விடுகலைப்‌ 
போராட்ட வீர தீர தியாகம்‌ பற்றி அறிய வைக்கும்‌ அரிய 
வார்ப்பு. மனிதனும்‌ மிருகமும்‌ கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌ 
உருக்கம்‌ மிக்க விருந்து. 


இயலிசை நாடக மன்றச்‌ செயலராக இருந்து சிறக்கப்‌ 
பணியாற்றியவர்‌. “உலக நாடகம்‌' எனும்‌ கலையிதழை 74-76 
நடா த்தியவர்‌. திரையுலகிலும்‌ கதை, வசனம்‌, பாடல்‌, நடிப்பு, 
இயக்கம்‌ புரிந்துளார்‌. கப்பலோட்டிய தமிழன்‌, கள்வனின்‌ 
காதலி, .சாரங்கதாரா. மனிதனும்‌ மிருகமும்‌ எனப்படும்‌. 


'சிறந்த நாடகாசிரியர்‌” எனும்‌ தமிழக, தேசீய விருது பெற்‌ 
ஐவர்‌. தி 


அரு. ராமநாதன்‌ : 1924 - 1874 இராஜராஜ சோழன்‌ “என்ற 
ஒப்பற்ற உயர்‌ பெரும்‌ அரு நாடகம்‌ படைத்துளார்‌. இலக்கிய 
மும்‌ வரலாறும்‌ இணைந்து பிணைந்து இன்புறுத்துகின்‌ றன, . 
அக்காலப்‌ பண்பாடும்‌ இக்காலப்‌ பண்பாடும்‌ - அரசியல்‌ சமூகக்‌ 
குறிப்புக்களோடு உறழ்‌ முறையில்‌ அமைந்து உவ்ப்பூட்டு 
கின்றன. உரையாடல்‌ பாத்திரப்‌ படைப்பு இரண்டும்‌ ஒரு 


மது. ௪. விமலானந்தம்‌ 1133 


காசின்‌ இரு பக்கம்‌ போலே இந்நாடகத்தில்‌ கதிரொளி காட்டு 
கின்றன. உரையாடல்‌ ஒவ்வொன்றும்‌ மின்னல்‌ ஒற்றுக்கள்‌, 
தஙீகத்‌ தகடுகள்‌; பட்டுக்‌ கத்தறித்தது போன்று கன கச்சிதமாக 
உள்ளன; உள்ளத்தைச்‌ சுண்டி இழுக்கும்‌ ஒண்மையன. காதுக்‌ 
கும்‌ கருத்துக்கும்‌ கணீர்‌ என அமைகின்றன; பேசும்‌ பாத்திரங்‌ 
களின்‌ பண்புணர்த்துமாறும்‌ இயல்புக்குகந்தவாறும்‌ அமைந்து 
எண்ணுந்தோறும்‌ இன்புறுத்துகின்றன. “உரிமைக்கு வேங்‌ 
கடம்‌, உறவுக்கு இமயம்‌” ஒலிக்கிறது. 


_ பாத்திரங்கள்‌ அனைத்தும்‌ பண்போவியங்கள்‌.. உயிரோவி 
யங்களாய்‌ உள்ளத்தில்‌ உறைகின்றன.. “பாத்திரப்‌ படைப்பு 
இந்‌ நாட்கத்தின்‌ உயிர்நாடியாக விளங்குகிறது. (தி. ௧. சண்‌- 
முகம்‌) ராஜராஜன்‌ அவனைச்‌ சூழ்நீதுளார்க்கும்‌ நமக்கும்‌ 
முரணிய பாத்திரமாக புதிர்‌ மாந்தனாகவே படுகிறான்‌; இறுதி 
மில்‌ எல்லோரும்‌ வியக்குமாறு அறிவுத்திறம்‌, செயற்றிறம்‌, 
முன்னறியும்‌ நுண்ணறிவும்‌ மிக்க மேதையாக - மீமாந்தனாகக்‌ 
காட்டி வியந்து மகிழ்ந்திடச்‌ செய்து விடுகிறார்‌ அரு. ரா. வர 
லாற்றுப்‌ பாத்திரங்களே யாயினும்‌, இராமநாதன்‌ கைப்பட்டுக்‌ 
கருத்து வெட்டுக்‌ கலந்து நமக்கு மிக நெருக்கமானவர்களாக 
ஆகிவிடுகிறார்கள்‌. செல்ல மகள்‌ குந்தவை செல்வ மகன்‌ 
ராஜேந்திரன்‌, உரிமைகாக்கும்‌ விமலா தித்தன்‌, நண்பன்‌- தங்கை- 
தந்தைக்கிடையே அல்லாடும்‌ தனையன்‌, அன்பும்‌ அறிவும்சான்‌ ற 
அத்தை-அக்கை குந்தவை நாச்சியார்‌ இப்படி இதயங்கவரும்‌ 
இதமானபதமான பாத்திரங்கள்‌. தமிழும்‌ தெய்வீகமும்‌ தவழும்‌ 
தலையாய படைப்பு. எல்லோர்‌ உள்ளத்தும்‌ அனைவர்‌ சிந்தை 
யுள்ளும்‌ உறைந்துவிட்ட; நாடகத்‌ தமிழ்‌ வரலாற்றில்‌ நல்ல 
தோர்‌ திருப்பத்தை ஏற்படுத்திய பெரும்‌ படைப்பு-அருவிருந்து 
வ அமுதகலசம்‌. 


சேக்சுபியர்‌ தம்‌ நாடகத்தில்‌ உச்சக்‌ கட்டத்தை (01102) 
மூன்றாம்‌ அங்க. இறுதியிலோ .நான்காம்‌ அங்கத்‌ தொடக்கத்‌ 
திலோ வைத்து விம்மிதம்‌ எய்தச்‌ செய்வார்‌. 39 காட்சிகள்‌ 
கொண்ட இந்‌ நாடகத்தில்‌ 35ஆம்‌ காட்சியில்‌ உச்ச கட்டத்தை 
மெச்சி மகிழுமாறு எல்லாப்‌ பாத்திரங்களையும்‌ கூடச்‌ செய்து 
சண்‌ கொள்ளாக்‌ காட்சியாக சிந்தை களிகொள்‌ மாட்சிய 
தாய்‌ அமைத்திருக்கும்‌ அழகே அழகு! சோழர்‌ கால ஆட்சி 
மாட்சி, கலை நிலை, தமிழ்த்‌ தகவு, சைவச்‌ செழிப்பு எல்லாம்‌ 
கொண்ட கலைத்‌ தமிழ்க்‌ கோயிலாகக்‌ காட்சியளிக்கிறது, 
முத்தமிழ்க்‌ காப்பியம்‌, தித்திக்கும்‌ தீஞ்சுவைக்‌ களஞ்சியம்‌ 

த. இ.--72 


1i34 தமிழ்‌ இலக்கிய வர்லாறு 


ராஜராஜன்‌ நாடகம்‌. .டி. கே. எஸ்‌: நாடக மன்றம்‌ இவ்‌ எழுத்‌ 
தோவியத்துக்கு . ஏற்றம்‌ தந்து எங்கும்‌ . மணம்‌ பரப்பியது. 
திரைப்‌ படத்தில்‌ சிவாஜி கணேசன்‌ தோள்‌ தந்து வலிவும்‌ 
வீறும்‌ ஊட்டினார்‌. தமிழ்‌ நாடகப்‌ பெருவழியில்‌ ஒரு மைல்‌ 
கல்லாக, தமிழ்‌ நாடக வானில்‌ ஒரு தண்ணிலவர்கத்‌ திகழ்கிறது 
இந்‌ நாடகக்‌- காவியம்‌. சக்கரவர்த்தி அசோகன்‌, வானவில்‌ 
நாடகங்களும்‌ படைத்துள்ளார்‌; இந்த ஒரு. பெரும்‌ விருந்தின்‌ 
பின்‌ அவை அள்ளவில்லை! 


வானவில்‌: சாதியற்ற சமுதாயம்‌ நோக்கியது. கலப்பு 
மணம்‌ விழைவது. உணர்ச்சியும்‌ புரட்சியும்‌ ஊடாடுகின்றன; 
பர்வதம்‌-நடேசய்யர்‌, வேதாந்தம்‌ உரையாடல்‌ இதனை 
உணர்த்தும்‌-கனகப்பாட்டி, கருடாச்சாரி, தூக்கிய திருவடி 
நெஞ்சில்‌ நிற்கும்‌ நற்பாத்திரங்கள்‌. 


இராஜராஜ சோழன்‌ பற்றி: 'காணாத கண்கள்‌ கண்களே 
அல்ல பாராத பிறவி பிறவியே அல்ல' (கோவைக்‌ குரல்‌). தமிழ்‌ 
நாடகக்‌ கலையின்‌ வெற்றி (விந்தியா). தமிழ்‌ நாடக மேடை 
வரலாற்றில்‌ ஒரு மைல்‌ கல்‌ (நவ இந்தியா). மிக உயர்ந்த 
உன்னதத்‌ தமிழ்க்‌ கலைச்‌ சித்திரம்‌; காண்போர்‌ உள்ளத்தைக்‌ 
கொள்ளை கொள்ளும்‌ தெள்ளுதமிழ்‌ சிருஷ்டி (ஜனசக்தி) 
சோழர்களுள்‌ ராஜராஜன்‌ எப்படியோ, . அப்படியே நாட.கங்‌ 
களுள்‌ ராஜராஜன்‌ (குமுதம்‌). Never a drama like Rajarajan 
(The Mail). The language of Aru Ramanathan is not only 
pleasing to the ear but forcefully brings out the advanced 
culture of the chola dynasty (Indian Express). It is indeed a 
great attempt at bringing to the stage a vivid description of 
the glouious age gone by (Hindustan Times). The play is 
replete with the beauty, of the Tamil language and culture 
(Swatantra). A fine study of statesmanship, a gripping - play. 
(Bharat Jyothi). அருள்‌ நெறியைப்‌ போற்றும்‌” திருப்பணியை 
நாடக அரங்கமும்‌ செய்யும்‌ அற்புதத்தை இங்கே கண்டு மகிழ்நீ. 
தேன்‌ (குன்றக்குடி அடிகளார்‌). புதியதோர்‌ எழுச்சியையும்‌ 
உணர்ச்சியையும்‌ தருவது (தனிநாயக அடிகள்‌). தமிழ்‌: நாடக 
மேடையை வானளாவ உயர்த்திவிட்டது (தெ.பொ.மீ). அரிய 
கலை விருந்து, பழந்தமிழ்‌ நாட்டுப்‌ பொன்னுலகத்திற்கு 
நம்மை அழைத்துச்‌ செல்கின்றது, தமிழ்‌ மண்ணின்‌ : 
பெருமையை நன்குணர்த்தி உள்ளம்‌ பெருமிதம்‌ கொள்ளச்‌ 
செய்கின்றது; இனிய கலைச்‌ செல்வம்‌, கலைக்கோயில்‌ (மு.வ) 
நடிப்பு ஒவ்வொன்றும்‌ அப்படியே கொள்ளை கொண்டு 


மது. ச. விமலானந்தம்‌ 1135 
விட்டது; ராஜராஜன்‌-குந்தவி சம்பாஷணை மக்களை ஆட்‌ 
கொண்டு விட்டது ' (தத்தை -பெரியார்‌). .தமிழ்‌ மொழிக்கு 
எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நாடகம்‌ காட்டுகிறது . 
(தேவன்‌). கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌ இனிய, தமிழ்மொழியை 
தமிழர்‌ மானத்தை உயர்த்தும்‌ நாடகம்‌ (இசையரசு தண்ட 
பாணி தேசிகர்‌) 


யோகி சுத்தானந்த பாரதியார்‌: 1897. பன்மொழி அறிவும்‌: 
பல்துறைப்‌ பாண்டித்தியமும்‌ பெற்ற இவரைக்‌ கவர்ந்த கலை 
நாடகமே. நாடகக்‌ கலை” என்று சிறிய செறிவான நூல்‌ 
படைத்தவர்‌. கவிதை, இசை, உரைநடை, மேடை நாடகங்‌ - 
கள்‌ என நூற்றுக்கும்‌ மேலான நாடகங்கள்‌ நமக்களித்துள்‌ 
ளார்‌. பிரெஞ்சு போன்ற மொழிகளின்று பெயர்த்தும்‌: 
தந்துள்ளார்‌. முகவரி: சிவகங்கை. 


நாரண துரைக்கண்ணர்‌ : 24-68-1906. பல்துறையில்‌ பைந்‌ 
தமிழுக்குத்‌ தொண்டு புரிந்தவாறு போலே: நாடகத்‌ துறையில்‌ 
கன்‌ பங்காற்றியுள்ளார்‌. தீண்டாதான்‌ யார்‌? (27), மாணிக்க 
வாசகர்‌ (52), சைன சங்கத்திற்காக ஜீவக நம்பி (60), குமரி 
முதல்‌ காஷ்மீர்‌ வரை, திருவருட்பிரகாச வள்ளலார்‌, தெய்வப்‌ 
புலவர்‌ திருவள்ளுவர்‌ -(71) சதுரங்கம்‌, பந்தபாசம்‌, அகலிகை 
காதல்‌, புலிக்குப்‌ பிறந்தது (புலிகேசி பற்றியது). உயிரோவியம்‌ 
(47) இவரது நாவல்‌; நாடகமாக்கப்‌ பெற்றது; டி.கே.எஸ்‌, 
நாடக சபை அரங்கேற்றியது. நாடக உலகில்‌ நல்ல வெற்றி 
நாடகம்‌. தமிழ்‌ வளமும்‌ நகை நலமும்‌ மிக்க நல்லோவியம்‌, 
ஆங்கலெச்‌ சொற்கள்‌ அதிகம்‌ பயின்று வரும்‌. இதன்‌ முடிவு 
புரட்சிசரமானது; என்றாலும்‌ எல்லோராலும்‌ ஏற்கு 
மா றில்லை. 


வானொலி நாடகங்கள்‌ 75. வானொலி தொடங்கிய நாளி 
லிருந்து தொடர்பு கொண்டு '3, 3, 1 மணிநேர நாடகங்கள்‌ 
படைத்தார்‌. பெண்மை வென்றது, சதுரங்கம்‌, பந்தபாசம்‌. 
போன்றன ப்கழ்‌ பூத்தவை. 'முகவரி: “ஜீவோதயம்‌' 25, 
கங்கையம்மன்‌ கோவில்‌ தெரு, சூளைமேடு, சென்னை-94. 

தா. ஏ. ஞானமூர்த்தி : 13-8-1911. தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
களில்‌ மிகச்‌ சிலரே இயற்றமிழ்ப்‌ பணியோடு நாடகப்‌ பணியும்‌ 
ஆற்றியுள்ளனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ தா. ஏ. ஞா. தெளிந்த 
ரீரோடை: பெர்னாட்ஷா தாடகத்தை தழுவியது. என்றாலும்‌ 
தமிழ்‌ மணம்‌ கமழும்‌ வகையில்‌ தமிழ்ச்‌ சமுதாயமே. பின்னணி 
யாக அமைகிறது. பொன்மலர்‌: நல்லவர்களும்‌ துன்பப்பட்டே 


1136 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


தீரவேண்டியுள்ளமை கெளிவுபடுத்தப்படுகிறது. வறுமை 
யிலும்‌ துன்பத்திலும்‌ படித்த பண்பாளன்‌ வாடாது வதங்காது 
ஒளிரவே செய்வான்‌ எனக்காட்டி, சாதித்‌ திமிர்‌ செல்வச்‌ 
செருக்கு எல்லாம்‌ மறைந்த ஒரு நல்ல சமுதாயம்‌ அமைவது 
காட்டுகிறது..கடற்கரை. காமக்கண்ணி, சிவகாமி, புதுவாழ்வு. 
தெய்வ ஒளி, வரைமாலை போன்றன விழாக்களில்‌ நடிக்கும்‌ 
வகையில்‌, மாணவர்களை இன்புறுத்தி அறுவுறுத்தி மாணாக்கர்‌ 
களாக்கும்‌ சமூகப்‌ பிரக்ஞை ஊட்டும்‌ குறுநாடகங்கள்‌. முகவரி: 
11, தாமு நகர்‌, கோவை-18 


நாடோடி : (எம்‌. வெட்கட்ராமன்‌) 17-1-1912. தஞ்சை 
திருக்காட்டுப்‌ பள்ளியடுத்த விஷ்ணம்‌ பேட்டை. தந்தை 
டாக்டர்‌ மகாலிங்கம்‌ திருச்சியில்‌ வதிந்தபோது அங்கு பிறந்‌ 
தவர்‌. பிஷப்‌ ஹீபர்‌ கல்லூரி கணித எம்‌. ஏ. பொன்மலை 
சிலோன்‌ லேபர்‌ கமிஷன்‌, ராமன்‌ டியூடோரியல்‌ கல்லூரி 
(ஆர்‌.டி.சி) பணி. வெற்றிலைப்‌ பாக்குக்‌ கடை” கட்டுரை எழுதி 
வாசனால்‌ கவரப்பட்டு விகடனில்‌ அமர்ந்தவர்‌. பின்‌ கல்கியில்‌ 
“பிழைக்கும்‌ வழி' “நாடகமே உலகம்‌' என எழுதினார்‌. 
சாதாரண விஷயங்களையும்‌ சமர்த்தாக எழுதி 59-67 
நாடோடி மாத இதழ்‌ நடத்தினார்‌. பஞ்சாயத்து யூனியன்‌ 
மூலம்‌ வளர்ச்சித்‌ திட்டங்கள்‌ பரவுவதை எழுதினார்‌. தமிழா 
தூங்காதே, புதுமைப்‌ பெண்கள்‌, வாழ்க்கைச்‌ சக்கரம்‌, ஆயிரம்‌ 
வருஷங்களுக்கு அப்பால்‌, படித்த பெண்‌ வேண்டரம்‌, ஒருநாள்‌ 
கூத்து; மோட்டார்‌ மன்னன்‌ ஹென்றி போர்ட்‌, வினோபா 
பொன்‌ மொழிகள்‌ போன்றன நூல்கள்‌. பறந்த அனுபவம்‌ 
போன்ற ஓரங்க நாடகங்களும்‌ வாழ்க்கைச்‌ சக்கரம்‌ போன்ற 
பத்துக்கும்‌ மேற்பட்ட நாடகங்களும்‌ படைத்துள்ளார்‌. 
விடுதலைப்‌ போராட்ட வீரர்கள்‌. இவர்‌ எழுத்துக்களின்‌ தனி 
முத்திரை நகைச்சுவையே. மனைவி சரசு, மகள்‌ அனு. 
முகவரி: 42, வது சாலை, கஸ்தூரிபாய்‌ நகர்‌, சென்னை-20. 


ரா. வேங்கடாசலம்‌: 5-3-1915. மதுரை திருமங்கலம்‌. 
இமயத்தில்‌ தாம்‌ (50) முதல்‌ முழக்கம்‌ (59) தமிழன்‌ பெருமை, 
பெண்‌, தங்கை மனைவி பபான்றன நாடகங்கள்‌. கன்னிஸ்திரி 
(42) சிறுகதை; தனக்குரல்‌ (45),பாலகல்யாணி (87) நாவல்கள்‌. 
திரைப்பட வசனகர்த்தாவும்‌ ஆவார்‌. இமயத்தில்நாம்‌ 
விடுதலைக்குப்பின்‌ வந்த மூதல்‌ வரலாற்று நாடகம்‌. சிலப்பதி 
கார வஞ்சிக்‌ காண்டத்தை நிலைபெறக்‌ கொண்டது. முதல்‌ 
முழக்கம்‌ சுதந்தரப்‌ போராட்டத்திற்காக தென்னகத்தில்‌ முதல்‌ 
குரல்‌ எழுப்பிய வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ பற்ற்யது. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1137 


இரண்டும்‌ டி.கே.எஸ்‌. சகோதரர்களின்‌ மதுரை ஸ்ரீபால 
சண்முகானந்த சபையின்‌ கடை சி-மூடு விழா நாடகம்‌. மனைவி 
டி.கே.எஸ்‌. நாடக சபாவால்‌ அரங்கேற்றப்பட்டது. நாடக 
உலகில்‌ மதிப்புக்குரிய இவர்‌ முகவரி: பெருமாள்‌ முதலி தெரு, 
சென்னை- 14, 


கலைஞர்‌ கருணாநிதி; 3-6-1934. பல்துறைப்‌ பேராற்றல்‌ 
மிக்கவர்‌. நாடகத்‌ துறையில்‌ கொடி நாட்டிப்‌ புதுமையும்‌ 
திருப்பத்தையும்‌ உண்டாக்கியவர்‌ நாடகத்தால்‌ நாடாட்சி 
பிடிக்கும்‌ நலம்‌ கைவரப்‌ பெற்றவர்‌. 


பத்துக்கும்‌ மேற்பட்ட நாடகங்கள்‌ எழுதி வரலாறு படை 
தவர்‌. ஒரே முத்தம்‌, தூக்கு மேடை, விமலா அல்லது விதவை 
யின்‌ கண்ணீர்‌, மத்திரி குமாரி, மணிமகுடம்‌, நச்சுச்கோப்பை, 
சாந்தா அல்லது பழநியப்பன்‌, வாழ முடியாதவர்கள்‌, நானே 
அறிவாளி, வெள்ளிக்கிழமை, உன்னைத்தான்‌ தம்பி, உதய 
சூரியன்‌, பரப்பிரம்மம்‌, காகிதப்‌ பூ, சிலப்பதிகாரம்‌. 


இவர்‌ நாடகங்களின்‌ தனிச்சிறப்பே வீறார்ந்த வளமார்ந்த 
வசனம்தான்‌. இவர்‌ வசனத்தால்‌ தானும்‌, தன்‌ சிம்மக்‌ குரல்‌ 
வசன வீச்சால்‌ இவர்க்கும்‌ பெருமை சேர்த்தவர்‌. கலைஞரின்‌ 
வசனத்துக்கு உயிர்‌ ஊட்டியவர்‌ சிவாஜி கணேசன்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. சாக்கிரடீஸ்‌, செங்குட்டுவன்‌, சத்ரபதி 
சிவாஜி. வசனங்களும்‌, பராசக்தி, திரும்பிப்‌ பார்‌ திரை வசனங்‌ 
களும்‌ நினைவு கூரத்‌ தக்கன. இவற்றை இளைஞர்க ரும்‌ 
மாணவர்களும்‌ பேசி மகிழ்வதும்‌ பிறரை அசத்துவதும்‌ அத்‌ 
நாளைய போக்காக இருந்தது. அண்ணாவின்‌ கதைகளுக்கும்‌ 
கலைஞர்‌ வசனமே வள மளிக்கும்‌-பரிமளிக்கும்‌ என்ற நிலை உரு 
வானதும்‌ உன்னற்பாலது. 


இப்படி நாடக உரையாடலுக்கு ஊற்றம்‌ தந்து ஏற்றம்‌ 
பெற்றார்‌. இலக்கியம்‌, சமூகம்‌, அரசியல்‌, பிரச்சார நாடகங் 
கள்‌ படைத்துத்‌ தமிழ்‌ நாடக வரலாற்றில்‌ சுடர்விட்டவர்‌, 
இவர்‌ பங்கும்‌ பணியும்‌ யொன்னெழுத்துக்களால்‌ பொறிக்கத்‌ 


தக்கவை. 


ஒரே முத்தம்‌ ஒரு வரலாற்று-௧ ற்பனைப்‌ பெட்டகம்‌, ஈழத்து 
நிகழ்ச்சிகளை வைத்து தீட்டப்பட்ட நாடகம்‌. ஏற்றத்‌ தாழ்‌ 
வினைத்‌ தகர்ப்பது. கற்பனையும்‌ நடையும்‌ கவர்ந்திழுப்பவை 
டல்‌, கவிதை நடை வேகமுடன்‌ விளை 


ஊற்றமான உரையா 
க நச்சுக்கோப்பை பெண்ணின்‌ மனவுரிமை, 


யாடி வருகின்றன. 


1198 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


சீர்திருத்தவாதி பழனியப்பன்‌ மூலம்‌ பேசுவது. அரசியல்‌ 
பிரச்சார நாடகங்கள்‌ காகிதப்பூவும்‌ உதய சூரியனும்‌; ஆத்தீகத்‌ 
தைச்‌ சாடுவது பரப்பிரம்மம்‌. பழமைச்‌ சமுதாயத்தை விழிப்‌ 
பூட்டி வேகமும்‌ விவேகமும்‌ தந்து முன்னேற்றும்‌ நோக்கத்தன 
இவர்‌ நாடகங்கள்‌. 


பட்டுக்கோட்டை குமாரவேல்‌: 26 - 2- 1925. ராஜமடம்‌, 
பொன்னுசாமி: பக்கிரி அம்மாள்‌. 42 இல்‌ பள்ளி ஆசிரியர்‌. 
44.46 குடந்தை ஓவியக்‌ கல்லூரியில்‌ பயிற்சி.பத்திரிகை ஓவியர்‌. 
மனைவி அலர்மேலு தூண்டுதலால்‌ எழுத்தாளரானார்‌. 
அண்ணா மானசீக குரு, 47-_74 திருச்சி வானொலியில்‌ பணி; 
75-83 சென்னை வானொலி தமிழ்‌ நாடக அமைப்பாளர்‌. 


22 வயது முதல்‌ அறிஞர்‌ அண்ணா நூற்‌ பயிற்சி; துறைவன்‌ 
வானொலி நாடகப்‌ பயிற்சி; எம்‌. எஸ்‌. கோபால்‌ நாடகப்‌ 
பயிற்சி; திருச்சி ரசிக ரஞ்சன சபா மேடை தாடசுப்‌ பயிற்சி, 
600 வானொலி நாடகங்கள்‌ வரைந்தள்ளார்‌.கருகாத தாமரை, 
மனமாளிகை, மனப்படகு, பாலும்‌ பாவையும்‌, அவள்‌ ஒரு 
எரிமலை, பூர்த்திபெறாத ஆசைகள்‌ போன்றன. தொடர்‌ 
நாடகங்கள்‌: குமாரசாமியின்‌ -குடும்பம்‌, கிண்கிணி மண்டபம்‌, 
குயில்தோப்பூ, பொன்னகர்‌, புதிய வேதாளம்‌, மனமகிழ்‌ 
மன்றம்‌. மேடை நாடகங்கள்‌; காலச்‌ சக்கரம்‌, வந்தது வசந்தம்‌, 
முத்தம்மா, மதுரைவீரன்‌, சோம்நாத்‌ (வரலாற்று நாடகம்‌) 
திரைப்படமாக வந்தவை: அன்பின்‌ அலைகள்‌ (தமிழக 
அரசின்‌ ஒரு லட்சம்‌ பரிசு பெற்றது). - வாழ்வு மலர்ந்தது, 
திருமகள்‌ வந்தாள்‌, அவள்‌ ஒரு எரிமலை, இரத்தம்‌ பேசுகிறது. 
முதியோர்‌ கல்வி பற்றிய நாடகம்‌ “இருட்டில்‌ ஒரு வெளிச்சம்‌ £ 
வாழ்வு நம்‌ கையில்‌ (சிறு சேமிப்பு நாடகம்‌). எது வாழ்வு 
(கவிதை தாடகம்‌) 


கவிதையும்‌ படைத்துள்ளார்‌; திரைப்‌ பாடல்கள்‌ ௫ 
வானொலி இசைப்பாக்கள்‌ 25. “ஆத்ம ீதம்‌' (தொகுப்பு) 
கதை இலக்கியமும்‌ செய்துள்ளார்‌; பேசும்‌ கண்கள்‌ (சிறு கதைத்‌ 
தொகுப்பு). நாவல்கள்‌ : அனலும்‌ புனலும்‌, சந்தனக்கோப்பை 
சிவப்பு முல்லை, காதல்‌ தூங்கவில்லை, தெய்வத்தின்‌ நிழல்‌, 
உலகம்‌ உன்‌ கையில்‌ (சிறுவர்க்கு), நிழல்‌. தன்‌ வரலாற்று நூல்‌ 
வெற்றிப்‌ பாதையில்‌”. தம்‌ படைப்பின்‌ அனுபவம்‌ கொண்டு 
பிறரும்‌ படைக்கப்‌ பயனாகும்‌ படைப்பு (வானொலி நிகழ்ச்சிக்‌ 
கலை, “எழுதுங்கள்‌ எழுத வரும்‌'. இவரது நாடகப்‌. பணி 
யோற்றி 82 இல்‌ “கலை மாமணி” விருது வழங்கப்பெற்றது. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1139 


8-9-85 இல்‌ மணிவிழா, முகவரி: 6, சோலையப்ப முதலித்‌ 
தெரு, மயிலாப்பூர்‌. சென்னை - 4. (76890). 


இந்திரா. பார்த்தசாரதி: 1930. சிறந்த நாவலாசிரியர்‌, 
தேர்ந்த நாடகாசிரியராகவும்‌ திகழ்கிறார்‌. வழக்கமான நாட 
கங்களைப்‌ படைக்காது, சோதனை முறையிலான சாதனை 
நாடகங்கள்‌ சமைத்துள்ளார்‌. பரீக்ஷா குழுவினரின்‌ பாங்கிற்‌ 
கேற்பப்‌ படைத்துத்‌ தனித்துவத்துடன்‌ திகழ்கிறார்‌. 
'ஒளரங்க சீப்‌” தமிழக அரசின்‌ பரிசு பெற்றது. “பசி” ஒரு வித்தி 
யாசமான படைப்பு. போர்வைகள்‌ இவர்‌ நாடகங்கள்‌. மக்கள்‌ 
மனதைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தவை. முகவரி: தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
தில்லி பல்கலைக்‌ கழகம்‌, புதுதில்லி. 


கோமல்‌ சுவாமி நாதன்‌: 27-1-1935. தேரழுந்தூர்‌ அருகே 
கோமல்‌. சீனிவாசன்‌ : அன்னபூரணி. மதுரைக்‌ கல்லூரி 
இன்டர்‌; பணிக்குப்‌ போகவில்லை. 57 முதல்‌ எழுதி வருகிறார்‌. 
முதல்‌ நாடகம்‌ “புதிய பாதை”. இதுவரை 35 நாடகங்கள்‌; 
எல்லாம்‌ கருத்துள்ள நாடகங்கள்‌. 71 இல்‌ சொந்த நாடகக்‌ 
குழு Stage Friends, நோக்கம்‌: மேடையில்‌ சமுதாயப்‌ பிரச்‌ 
சினைகளை நன்கு அறிவுறுத்துவது; தீர்வு இல்லையென்றாலும்‌ 
அவலங்களை அறிவிப்பது. 


பத்துப்‌ பதினைந்து சிறுகதைகள்‌ படைத்துள்ளார்‌; விகட 
னில்‌ “கரையான்‌ புற்று”, என்றாலும்‌ நாடகமே முழு நாட்டம்‌. 
பெருமாளே சாட்சி, தண்ணீர்‌ தண்ணீர்‌, ஒரு இந்தியக்‌ கனவு 
புகழ்‌ பூத்தவை. பெருமாளே சாட்சி, குமார விஜயம்‌, ராஜ 
பரம்பரை, பாலூட்டி வளர்த்த கிளி, தண்ணீர்‌ தண்ணீர்‌ 
திரைப்படங்களாயின. இவர்‌ இயக்கியன : அனல்‌ காற்று, யுத்த 
காண்டம்‌, ஒரு இந்தியக்‌ கனவு. இற்றை நாளில்‌ மக்கள்‌ 
கவனத்தைத்‌ திருப்பிய - தனிப்பாதை படைத்த தகுதியான 
நாடகங்கள்‌ இவை. முகவரி: 7, 2- வது தெரு, கித்வாய்‌ நகர்‌, 
போஸ்டல்‌ காலனி, சென்னை - 84. 


கோரா (கோ. ராஜசுந்தரம்‌): 24-28-1938. த.ஆ. நாட்டார்‌ 
மங்கலம்‌, எம்‌. காம்‌ பயின்று டாக்டர்‌ பட்டமும்‌ பெற்றவர்‌, 
சிவகாமி அச்சகம்‌, பதிப்பகம்‌ வைத்துள்ளார்‌. மலரும்‌ மதுவும்‌, 
மதியூகி மச்சான்‌, சிபாரிசம்‌, பிஞ்சுப்‌ பழம்‌, தன்மானமா! 
யார்‌ கண்டது?, கண்ணகயோ மாதவி., பெண்சாதி, முற்றுகை, 
தான்‌ மட்டுமா? ஆசைத்தி, கலகலத்த கடைக்கால்‌, மலைமடு 
(தமிழக அரசின்‌ பரிசு) போன்ற 15 புதுமை நாடகங்கள்‌ 


படைத்துள்ளார்‌, 


1140 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

எதற்கெடுத்தாலும்‌ சிபாரிசுக்குப்‌ போகும்‌, தொட்ட 
தொண்ணூாறுக்கும்‌ சிபாரிசு செய்யும்‌ போக்கினைச்‌ சாடி 
இதனால்‌ சமுதாயம்‌ எய்தும்‌ பாரிச நோய்‌ நன்கு துலக்கப்படு 
கிறது. இது ஒரு சமூக சேவையாகவும்‌, பேஷனாக பரவி வரு 
வதும்‌, நல்லது செய்வதாக எல்லோரும்‌ கூடிச்‌ செய்யும்‌ சிபாரி 
சால்‌ ஏற்படும்‌ சீரழிவும்‌ விளக்கப்‌ பெறுகிறது. மொத்தத்தில்‌ 
சமுதாய அங்க தமாக சிறக்கிறது சிபாரிசம்‌. அரசியல்வாதிகளில்‌ 
முக்காலே மூணு வீசம்‌ பேர்‌ ஏதும்‌ அறியாது எதையும்‌ புரிந்து 
கொள்ளாது, எல்லாம்‌ தெரிந்ததாக மனப்பால்‌ குடித்துக்‌ 
கொண்டு, ஆழந்‌ தெரியாது காலைவிட்டு. ஆப்பினைப்‌ பிடுங்‌ 
கிய மந்திபோல அவதிப்படுவ தனை அவல ஓவியமாக்கிக்‌ காட்டு 
கிறார்‌ பிஞ்சுப்பழம்‌ படைப்பில்‌. அடுத்தவர்கள்‌ எல்லாம்‌ நமக்கு 
வேண்டியவர்கள்‌, நம்‌ நல்வாழ்வில்‌ நாட்டம்‌ உடையவர்கள்‌ 
எனக்‌ கருதி அவர்கள்‌ தூண்டுதலை அப்படியே ஏற்பது தவறு, 
வரதட்சணை வாழ்வினைக்‌ கெடுப்பது என்றுணர வேணும்‌, 
இந்த இரண்டாலும்‌ இனிய உறவுகள்‌ துண்டாவதும்‌ இன்ப 
அன்பு இரண்டு படுவதும்‌ இனிதே காட்டுவது யார்‌ குற்றம்‌. இம்‌ 
மூன்றிலும்‌ சமுதாயக்‌ குறைகள்‌ சுட்டப்படுகின்றனவே அல்லால்‌ 
தட்டிக்‌ கேட்கப்படவில்லை. ஆனால்‌ பின்வரும்‌ மூன்றிலோ 
வன்மையாகக்‌ கண்டிக்கப்படுகின்றன; தீமைகளின்‌ சாடல்‌ 
களோடு தீர்வின்‌ தேடல்களும்‌ தென்படுகின்றன. 


தன்மானமா? யார்‌ கண்டது? தலைப்பே நம்மைச்‌ சீண்டுகிறது 
சிந்தையைத்‌ தூண்டுகிறது. நாம்‌ செய்யும்‌ நானாவிதத்‌ தவறு 
களும்‌ நன்கு ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவதோடு 
நம்மைச்‌ திருத்தவும்‌ செய்கிறார்‌. ஒருவிதத்தில்‌ இது ஒரு 5௦11 
Anatomy தான்‌! முன்னம்‌ ஆண்கள்‌ உரிமை ஓங்கிப்‌ பெண்கள்‌ 
அடிமைப்பட்டுக்‌ கடந்தனர்‌, இப்போதோ பெண்களோடு 
ஆண்களும்‌ சரிநிகர்‌ சமானமாக வாழ்வோமே எனும்‌ தலைகீழ்‌ 
நிலை ஏற்பட்டுள்ளது. அதுவும்‌ கூடாது. இதுவும்‌ ஆகாது; இரு 
வரும்‌ அன்புடன்‌ இணைந்தாலே இல்லறம்‌ சிறக்கும்‌; வீடு துலங்‌ 
கினாலே நாடு விளங்கும்‌ என்ற உணர்வினை மெல்ல உண்‌ 
டாக்குகிறார்‌ பெண்சாதி நாடகத்தில்‌. பழமையில்‌ இளைத்தோர்‌ 
அதனின்று முகிழ்க்கும்‌ புதுமையைப்‌ புரிந்து ஏற்காது இளைப்‌ 
போர்க்கு ஈடு கொடுக்கும்‌ நாடகம்‌ கண்ணகியோ மாதவி. களம்‌ 
எமலோகம்‌. இங்கே சிலப்பதிகாரக்‌ காலக்‌ கண்ணகி, மாதவி; 
இக்கால இறைச்‌ செல்வி, கந்தசாமி, கோதை, திவாகர்‌ குழுமி 
யுள்ளனர்‌, எமனும்‌ சித்திர குப்தனும்‌ உள்ளனர்‌ காலம்‌ மாறும்‌ 
போது எல்லாம்‌ மாறுவதுபோல, தம்‌ நம்பிக்கைகளாம்‌ மரபு 
களும்‌ மாறத்தான்‌ வேண்டும்‌. வாழ்வில்‌ மாற்றங்கள்‌ வந்தே 


மது. ச. விமலானந்தம்‌ 1141 


தீரும்‌; நாம்‌ ஏற்றே ஆகவேணும்‌, வேறு வழியில்லை; கற்புகூட 
உள்ளத்தளவினதே தவிர உடல்‌ பற்றியதாக இனி இருக்க 
முடியாது என்கிறார்‌. 


மொத்தத்தில்‌ தமிழ்நாடக வரலாற்றில்‌ கோராவின்‌ நாட 
கங்கள்‌ ஒரு மாறுபட்ட போக்கினது; வேறுபடடு விளங்குவது 
என்றுணர வேணும்‌. செயற்பூர்வமான சிந்தனைகளை நிலை 
- பெறக்‌ கொண்டு பயனான நாடகங்கள்‌ படைத்து வருகிறார்‌ 
எனலாம்‌. அச்சக - பதிப்பகப்‌ பணியும்‌ கொண்ட நல்ல - வல்ல 
நாடகாசிரியர்‌ என்போம்‌: முகவரி; சிவகாமி, தெதற்கிருப்பு, 
அண்ணாமலை நகர்‌ - 608 101. 


கா. காளிமுத்து: 7-5-1942. சிவகாசி யடுத்த ராமுத்தேவன்‌ 
பட்டி. ஸ்ரீவில்லிப்புத்தூர்‌ சி. எஸ்‌. எம்‌. உயர்‌ நிலைப்‌ பள்ளி 
இறுதி வகுப்பு; விருதுநகர்‌ செந்திற்‌ குமார நாடார்‌ கல்லூரி 
பி. ஏ,' மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரித்‌ தமிழ்‌ முதுகலை. 65 
இந்தி எதிர்ப்புப்‌ போரில்‌ கலந்து சிறை சென்றவர்‌; பாளையங்‌ 
கோட்டை சிறையில்‌ வதிந்தவர்‌, சிலகாலம்‌ ஆசிரியராகப்‌ பணி 
யாற்றியுள்ளார்‌; “நெருப்பு” இதழாசிரியர்‌. சிவகாசித்‌ தொகுதி 
யினின்று சட்டமன்ற உறுப்பினரானவர்‌. தி.மு. க. மாணவர்‌ 
தலைவராக முன்னணியில்‌ திகழ்ந்தார்‌. எம்‌. ஜி. ஆர்‌. அமைச்ச 
ரவையில்‌ வேளாண்‌ அமைச்சராக உள்ளார்‌. 


உயர்ந்த பேச்சாளராக அமைவதோடு சிறந்த நாட 
காசிரியராகவும்‌ ஒளிர்கிறார்‌. திருந்தியவன்‌, சேரநாட்டு 
இளவரசி, நீதி எங்கே?, காதலோ காதல்‌, மூன்று கட்டளைகள்‌, 
காஞ்சித்‌ தலைவர்‌ போன்றன இவரது படைப்புகள்‌. குறுந்‌ 
தொகையினைத்‌ தொல்காப்பியத்துடன்‌ வைத்து ஆராய்ந்து 
“தொல்காப்பிய இலக்கியக்‌ கொள்கைகளும்‌ குறுந்தொகையும்‌* 
என டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுள்ளார்‌. முகவரி: (19, அண்ணா 
வித்‌ தோட்டம்‌ நடுத்‌ தெரு. சிவகாசி) “குறிஞ்சி' 33. கிரீன்வேஸ்‌ 
சாலை, சென்னை - 28. (417001) 


மெரீனா (பரணீதரன்‌): கலா நிலையம்‌ டி. என்‌. சேஷா 
சலம்‌ அவர்களின்‌ மகன்‌. ஆனந்தவிகடன்‌ துணையாசிரியராக 
இருந்து ஓய்வு பெற்றவர்‌. திருத்தல மகிமை சமயப்‌ பயணக்‌ 
கட்டுரை படைத்த பரணீதரன்தான்‌, மெரீனா எனும்‌ பெயரில்‌ 
சமூக நகைச்‌ சுவை நாடகங்கள்‌ படைத்துள்ளார்‌. தனிக்குடித்‌ 
தனம்‌, எங்கம்மா, சாமியாரின்‌ மாமியார்‌, ஊர்‌ வம்பு, கால்‌ 


கட்டு, ஸ்கைலாப்‌ சம்பந்தி. 


1142 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


... பிலஹரி: (டி. ராமன்‌) தலை சிறந்த நாவலாசிரியராக 
இருப்பதோடு மிகச்சிறந்த நாடகாசிரியராகவும்‌ இலங்குபவர்‌. 
ஆலமரம்‌, நெஞ்சே நீவாழ்க, நெஞ்சுக்கு நீதி, . பாசத்தின்‌ பரிசு 
போன்றன குறிப்பிடத்தக்கன. சில திரைப்படங்களும்‌ தீட்டி 
யுள்ளார்‌. நெஞ்சே நீவாழ்க நெஞ்சை அள்ளிய நாவல்‌, நாடக 
உருப்‌ பெற்றது நேர்மையும்‌ கண்ணியமும்‌ நிறைந்த ஏழை 
குமாஸ்தா ராமலிங்கம்‌ பிள்ளையின்‌ வாழ்வில்‌ நடந்த ஒரு 
நாளைய நிகழ்ச்சிகளின்‌ பிரதிபலிப்பு. மனோதத்துவம்‌ மனச்‌ 
சாட்சி போன்றன மனிதரோடு மோதுகின்றன. வழக்கமான 
நாடகங்களின்று வேறுபட்டு புது நடை போடும்‌ ஓர்‌ 
அற்புதப்படைப்பு. இதுவரை ' நாடக மேடைகளிலோ 
திரைப்படங்களிலேோ பார்த்தறியாத முற்றிலும்‌ புதிய 
கதையைக்‌ கருவாகக்‌ - கொண்டு எல்லாவகையிலும்‌ சிறந்து 
நிற்றெது' (A. 5.4. சாமி). நெஞ்சுக்கு நீதி மருத்துவமனை : 
செட்டில்‌ நிகழும்‌ புதுமைப்‌ படைப்பு. ஒரு கண நேரத்தில்‌ 
நேர்ந்துவிட்ட மாபெரும்‌ தவற்றால்‌ கொலையாளியாகி 
ஆயுள்‌ தண்டனைக்‌ கைதி, தண்டனை முடியும்‌ தறுவாயில்‌ 
ஆபரேஷனுக்காக மருத்துவ மனைக்கு வருகிறான்‌. கொலை 
காரன்‌ என்பதாலே ஒரு குழந்தை உட்பட அணைவரும்‌ வெறுக்‌ 
கின்றனர்‌. ஆயுள்‌ தண்டனையைவிட இந்த வேதனை அவனை 
வாட்டுகிறது. அருமையான படைப்பு. “ஒன்றிரண்டு காட்சி 
களிலேயே நடைபெறும்‌ இந்நாடகங்கள்‌, தமிழ்‌ நாடக வளர்ச்சி 
யின்‌ புதிய திருப்பம்‌; பார்த்துப்‌ பரவசமடைந்தேன்‌' (அவ்வை 
சண்முகம்‌) பாசத்தின்‌ பரிசு' டி. கே. எஸ்‌. நாடக சபா அரங்‌ 
கேற்றியது. 'ஆலமரம்‌' உன்னதமான நடப்பியல்‌ உளவியல்‌ 
ஓவியம்‌, முகவரி: 4. ஸ்ரீபுரம்‌ சந்து, சென்னை-14 (846112) 


ஏ. கே. வேலன்‌ : (குழந்தை வேலன்‌) தஞ்சை கருந்திட்டைக்‌ 
குடி. கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரி மாணவர்‌. அங்கேயே 
சில்லாண்டுகள்‌ ஆசிரியர்‌.இந்நாள்‌ அமைச்சர்‌ இராம வீரப்பனு 
டன்‌ இணைந்து அந்நாளில்‌ “கதிரவன்‌” இதழினைத்‌ தஞ்சையில்‌ 
நடத்தியுள்ளார்‌. அச்சகமும்‌ வைத்திருந்தார்‌. எரிமலை, கைதி, 
சூறாவளி,சிலம்பு, மேகலை போன்ற நாடகங்கள்‌ படைத்தவர்‌. 
தைப்‌ பிறந்தால்‌ வழி பிறக்கும்‌ போன்ற திரைப்படங்கள்‌- 
இயக்கி உருவாக்கியவர்‌. தந்தையின்‌ பெயரால்‌ அருணாசலம்‌ 
ஸ்டுடியோ சென்னை சாலிகிராமத்தில்‌ நிறுவியுள்ளார்‌. 
கரந்தைத்தமிழ்ச்‌ சங்கத்துக்கு அருணாசல நிலையம்‌ என்ற 
பெயரில்‌ 30,000 செலவில்‌ கட்டிடம்‌ ஒன்று கட்டித்‌ தந்துள்ளார்‌. 


நாடகத்‌ தமிழுக்குழைத்த நல்லவர்களைக்‌ கண்டோம்‌; 
இனி நாடக வசைகள்‌ காண்போம்‌: 


மது. ச. விமலானந்தம்‌ 1143 


புராண : இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ வரை 
அனைத்தும்‌ இவ்வகையே. கன்னையா நாயுடு சங்கரதாசர்‌, 
தவாப்‌ ராஜமாணிக்கம்‌ போன்றார்‌ முன்நின்‌ றனர்‌. இவற்றில்‌ 
கலைவளமோ இலக்கியச்‌ செப்பமோ காண இயலாது; பழமை 
யும்‌ மரபுகளும்‌ காக்கப்பட்டன. வீர தீரச்‌ செயல்களும்‌ 
வியத்தகு காட்சிகளும்‌ இறையுணர்வுமே மக்கள்‌ இவற்றில்‌ 
நாடினர்‌. சம்பந்த முதலியார்‌ 13 படைத்துள்ளார்‌. ஒரே கதை 
ஆசிரியர்களின்‌ படைப்பாற்றலுக்‌ கேற்ப மாற்றங்கள்‌ பெற்றுப்‌ 
பல்‌ உர அடைந்தன! இந்நாளில்‌ மறுவாழ்வு தந்தவர்‌ 
மனோகர்‌. 


பக்தி : பிரகலாதன்‌, துருவன்‌, நந்தனார்‌, சிறுத்தொண்டர்‌, 
ராமதாஸ்‌, ஐயப்பன்‌, தசாவதாரம்‌ போன்றன பக்திச்காகவே 
பார்க்கப்பெற்றன. 


சமூக: புராணங்கள்‌ பொலிவிழக்சத்‌ தொடங்கியபோது அந்த 
இடத்தை இந்த நாடகங்கள்‌ பிடித்துக்கொண்டன .பம்மலாரின்‌ 
பொன்‌ விலங்கு (1910) தான்‌ தமிழின்‌ முதல்‌ சமூக நாடகம்‌. 
அரு ராமநாதனின்‌ வானவில்‌, நா. சோமசுந்தரத்தின்‌ மனிதன்‌, 
கு. சா. கிருஷ்ண மூர்த்தியின்‌ அந்தமான்‌ கைதி, ப. நீலகண்ட 
னின்‌ முள்ளில்‌ ரோஜா, திருவாரூர்‌ தங்கராசின்‌ ரத்தக்கண்ணீர்‌, 
டி. செல்வராஜின்‌ யுக சங்கமம்‌, பி. எஸ்‌. ராமையாவின்‌ 
பிரசிடெண்ட்‌ பஞ்சாட்சரம்‌, அண்ணாவின்‌ வேலைக்காரி, 
கலைஞரின்‌ நச்சுக்‌ கோப்பை, தா. ஏ. ஞானமூர்‌ த்தியின்‌ பொன்‌ 
மலா்‌, ஏ. என்‌. பெருமாளின்‌ பால்மதி, கல்யாணராமனின்‌ 
இன்பத்துள்‌ இன்பம்‌, தா. வே. வீராசாமியின்‌ பொலன்குஞ்சு, 
அழகப்பனின்‌ முத்துச்‌ சிப்பி, காவிரி நாடனின்‌ அக்கினி சாட்ட 
யாக குறிப்பிடத்‌ தக்கவை. 


சீர்திருத்த : (Reீ0ரா௱க(ary). அண்ணாவின்‌ நல்ல தம்பி, 
கலைஞரின்‌ தூக்குமேடை, கோராவின்‌ சிபாரிசம்‌; இழந்த 
காதல்‌, பெண்‌, பைத்தியக்காரன்‌, ரத்தக்‌ கண்ணீர்‌ சிறந்தன. 
அண்ணா, கலைஞர்‌ இருவரும்‌ இவ்வகையில்‌ இருசுடர்கள்‌. 


இலக்கிய நாடகங்கள்‌ : (Lita Dramas) இலக்கிய நிகழ்‌ 
வுகள்‌, புலவர்கள்‌ இலக்கியங்களை மட்டுமே நிலை பெறக்‌ 
கொண்டவை. கரந்தைக்‌ கவியரசின்‌ மணிமேகலை, சிலப்பதி 
காரம்‌; இரா. இளைய நம்பியின்‌ பாழிப்‌ புதையல்‌, பாரதி 
தாசனின்‌ பிசிராந்தையார்‌, சேரதாண்டவம்‌; தாரனின்‌ அதி 
அத்தி; ஏ. என்‌. பெருமாளின்‌ இலக்கிய நாடகங்கள்‌ (பீலி 
. வளை, மானனீகை); பழறியின்‌ ' அனிச்ச அடி, நடராஜ 


1144 தமிழ்‌ இலக்யெ வரலாறு 


பிள்ளையின்‌ புகழேந்தி, மறைமலையாரின்‌ அம்பிகாபதி 
அமராவதி; சுத்தானந்தரின்‌ வளையாபதி; நாரண துரைக்‌ 
கண்ணர்‌-வழித்துணைவன்‌ - ஆறு அழகப்பனின்‌ திருவள்ளுவர்‌, 
கு. அழகிரிசாமி-பழநிச்சாமியின்‌  கவிச்சக்கரவர்‌ த்தி கம்பர்‌, 
ப. கண்ணனின்‌ தமிழ்வாழத்‌ தலை கொடுத்தான்‌ ஒத்தக்‌ கடை 
சுந்தர பாண்டியனின்‌ மாணிக்க வாசகர்‌, ஏ. கே. வேலனின்‌ 
சிலம்பு, மேகலை: பு வேனுகோபாலனின்‌ அமைச்சர்‌ மதுரகவி, 
சிவ. குப்புசாமியின்‌ சங்ககால வள்ளல்கள்‌, கி. ஆ. பெ. வி.யின்‌ 
தமிழ்ச்‌ செல்வம்‌, ரா. வேங்கடாசலத்தின்‌ இமயத்தில்‌ நாம்‌, 
கு. ராஜவலுவின்‌ அணை கடந்த வெள்ளம்‌, கொண்டல்‌ எஸ்‌. 
மகாதேவனின்‌ தெள்ளாற்று நந்தி, அ. ௪. ஞானசம்பந்தனின்‌ 
தெள்ளாறெறிந்த நந்தி, த. புருஷேத்தமனின்‌ கலையரசி 
கிளியோ பாட்ரா. 


கவிதை நாடகங்கள்‌ : (Poetic Dramas) பண்டை வரலாறு 
பற்றிப்‌ பாடும்போது கவிதையில்‌ பாடுவதே சிறப்பாக அமை 
கிறது: சமூக நாடகங்கள்‌ உரை நடையில்‌ அமையுமாப்‌ போலே, 
பண்டை வரலாறுகளைக்‌.கவிதையிலே பாடுவதே சிறக்கிறது, 
பரிதிமாற்‌ கலைஞரின்‌ மான விஜயம்‌, சுந்தரம்‌ பிள்ளையின்‌ 
மனோன்‌ மணீயம்‌, ௪. எஸ்‌. முத்துஸாமி ஐயரின்‌ விசுவநாதம்‌, 
நடராஜபிள்ளையின்‌ புகழேந்தி, கனகராஜையரின்‌ மறைந்த 
மாநகர்‌, பாவேந்தரின்‌ சத்திமுத்தப்‌ புலவர்‌, ச. து. ௬. யோகி 
யின்‌ காமினி, சுத்தானந்தரின்‌ வளையாபதி நாடகம்‌; புலவர்‌ 
குழந்தையின்‌ காமஞ்சரி, பாவலர்‌ ௪. பாலசுந்தரத்தின்‌ புலவர்‌- 
புரவலர்‌ உள்ளம்‌, ஏ. என்‌ பெருமாளின்‌ பனிமொழி, ஏகை. சிவ 
சண்முகனாரின்‌ கண்டிராஜா நாடகம்‌, த. அ. சுந்தரராசனின்‌ 
வேங்கையின்‌ வேந்தன்‌, புலவர்‌ பழநியின்‌ அனிச்ச அடி, கா. 
அரங்கசாமியின்‌ கனகை, அம்பாலி; இரா. குமாரவேலனின்‌ 
பொன்னி (Vedis AIDA) ஐசக்‌ அருமை ராசரின்‌ முல்லைமா டம்‌, 
நெடுமானஞ்சி போன்ற சில நாடகங்களே உள. 


வேங்கையின்‌ வேந்தன்‌ ஒரு பெரும்‌ சாதனை. 20ஆம்‌ நூற்‌. 
நாடக இலக்கிய வரலாற்றில்‌ மணிமுடியாகத்‌ திகழ்கிறது. 
தமிழ்‌ நாட்டின்‌.தலை சிறந்த நாடக ஆகிரியர்கள்‌ வரிசையில்‌ 
இந்‌ நாடகத்தின்‌ மூலம்‌ சிறந்த இடத்தைப்‌ பெறுகிறார்‌. 
சுந்தரராசன்‌ பாட்டு நாடக வரிசையில்‌ ஒரு புதிய பாதையைக்‌ 
காட்டியுள்ளார்‌. மனோன்மணீயம்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதியில்‌ மலர்ந்த நறும்பூ; உயிர்‌ விதை. வேங்கையின்‌ 
வேந்தன்‌ 20 ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியில்‌ மணம்வீசும்‌ 
தேன்‌ மலர்‌, தீங்கனி” (டாக்டர்‌ இரா. குமார வேலன்‌). 


மது. ௪. விமலானந்தம்‌ 1145 


வரலாற்று நாடகங்கள்‌: (1119101128! plays) வரலாறு நடந்த 
வற்றை நடந்தவாறு நவில்வது; நாடகம்‌ நடந்த நிகழ்ச்சி 
களுக்குக்‌ கலை வடிவம்‌ தருவது---உணர்ந்தவாறு தருவது. இப்‌ 
போது இரண்டுமே இணையின்‌, பாலும்‌ தேனும்‌ கலந்தது 
போன்றாம்‌. இதில்‌ இரு வகை உளது. பேரளவு வரலாற்றை 
வைத்து ஒரளவு கற்பனை கூட்டிப்‌ படைப்பது; ஓரளவு 
வரலாறு கொண்டு பேரளவு கற்பனை கலந்து புனைவது. 
முன்னது பாலில்‌ தண்ணீர்‌ கலப்பது; பின்னது தண்ணீரில்‌ 
பாலை ஊற்றுவது. இரு முறையில்‌ எழுதலாம்‌. கவிதை 
யிலும்‌ படைக்கலாம்‌; உரைநடையிலும்‌ ஆக்கலாம்‌. 


சமூக நாடகம்‌ எழுதுவதைவிட, வரலாற்று நாடகம்‌ 
படைப்பது கடினம்‌. அந்தக்‌ கால உணர்வு பெற வேணும்‌; 
அதுபற்றிய அறிவு வரவேண்டும்‌. விரும்பியவாறு எழுத 
முடியாது வரையறைக்குள்‌ விளையாட வேணும்‌. அந்தக்‌ 
காலத்திற்கே நம்மை அழைத்துப்‌ போக வேண்டும்‌. கல்வியறி 
வோடு கலையறிவும்‌ வேணும்‌. தரய தமிழில்‌ தான்‌ அமைய 
வேண்டும்‌. 

நம்‌ பண்டைப்‌ யெருமையும்‌ இற்றைச்‌ சிறுமையும்‌ 
உணர்த்துகிறது; இதனால்‌ பெருமிதமும்‌ பேரிரக்கமும்‌ பிறக்‌ 
இறது. வரலாற்று விற்பன்னர்கள்‌ பல காலம்‌ பயின்று முயன்று 
கற்றுக்கொடுக்க வேண்டியதே ஒரே நாடகத்தால்‌ ஒரு மணி 
நேரத்தில்‌ உணர்த்திட முடிகிறது. கலைஞர்கட்குப்‌ புகழ்‌ 
தருவதே சமூக நாடகங்களை விட வரலாற்று நாடகங்களே! 
சிவாஜி, இலங்கேசுவரன்‌, போன்ற பட்டங்கள்‌ வந்ததே இந்‌ 
நாடகங்களால்தானே! 


அண்ணாவின்‌ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்‌, 
கலைஞரின்‌ மணிமகுடம்‌, அரு. ராமநாதனின்‌ ராஜராஜ 
சோழன்‌, எஸ்‌. டி. சுந்தரத்தின்‌ கவியின்‌ கனவு, வெ. சாமி 
நாதசர்மாவின்‌ பாணபுரத்து வீரன்‌, சக்தி கிருஷ்ணசாமியின்‌ 
வீரபாண்டியக்‌ கட்டபோம்மன்‌, ரா. வேங்கடாசலத்தின்‌ 
இமயததில்‌ நாம்‌, ப. கண்ணனின்‌ நந்திவர்மன்‌, தஞ்சைவாண 
னின்‌ களங்கண்ட கவிஞன்‌, மதுரை திருமாறனின்‌ வேங்கை 
மார்பன்‌, காடக முத்தரையன்‌, துறையூர்‌ மூர்த்தியின்‌ இலங்‌ 
சேஸ்வரன்‌, ந. மூ கோவிந்தராய நாட்டாரின்‌ இராசேந்திரன்‌, 
சி. எஸ்‌. முத்துசுவாமி ஐயரின்‌ விசுவநாதம்‌, என்‌. கனகராஜ்‌ 
ஐயரின மறைந்த மாநகர்‌, ஏகை சிவ சண்முகனாரின்‌ கண்டி 
ராஜா நாடகம்‌, லோகிதாசனின்‌ அதிகமான்‌, எஸ்‌..பி. மணியின்‌ 
முடித்த கோயில்‌, தாமரைக்‌ கண்ணனின்‌ சாணக்கிய சாம்‌ 


1146 தமிழ்‌ இலகயெ வரலாறு 
ராஜ்யம்‌ சுந்தரராசனின்‌ வேங்கையின்‌ வேந்தன்‌ ஆறு. அழக்கப்‌ 
பனின்‌ திருமலை நாயக்கர்‌, தமிழ்வாணனின்‌ புலித்தேவன்‌, 
ப: நெடுமாறனின்‌ தென்பாண்டி வீரன்‌ போன்றன சில. ராஜ 
ராஜசோழன்‌ மிகச்‌ சிறந்ததாக அமைறெது. 


வாழ்க்கை வரலாற்று நாடகங்கள்‌ : (Biographical Dramas). 
வரலாற்று நாடகங்களில்‌ செயற்றிறம்‌ வீர மேம்பாடு விதந்‌ 
தோதப்படும்‌; ஆனால்‌ இதிலோ தனிமனித பண்பு விளக்க 
முறும்‌. முன்னதில்‌ தொடக்க முதல்‌ இறுதிவரை எல்லாம்‌ 
சொல்லப்பட வேண்டியதில்லை; இதிலோ ஒதுக்கப்பட்டனவும்‌ 
இடம்‌ பெறும்‌. சம்பந்த முதலியாரின்‌ புத்த அவதாரம்‌, 
மு. வ.வின்‌ பச்சையப்பர்‌, ஆறு அழகப்பனின்‌ திருவள்ளுவர்‌, 
வழித்துணைவனின்‌ திருவள்ளுவர்‌ வி. எதிராஜின்‌ ஒளவையார்‌, 
கு. அழகிரிசாமியின்‌ கவிச்சக்கரவர்த்தி, ஸ்ரீ வேணுகோபால 
னின்‌ அமைச்சர்‌ மதுரகவி, இரா. பழநிச்சாமியின்‌ கவிச்‌ 
சக்கரவர்த்தி கம்பர்‌, காரைக்‌ காலம்மையார்‌, நாரண துரைக்‌ 
கண்ணரின்‌. திருவள்ளுவர்‌, திருவருட்‌ பிரகாச வள்ளலார்‌; 
ஏ.எஸ்‌.ஏ. சாமியின்‌ பில்ஹணன்‌, ப. கண்ணனின்‌ நந்திவர்மன்‌. 


அரசியல்‌: (Political). அரசியல்‌ விழிப்பினை த்‌ தூண்டு 
வன. விடுதலைப்‌ போராட்ட காலத்தில்‌ இதன்‌ பங்கு பெரிது. 
முதலில்‌ நிற்பன தெ.பொ. கிருஷ்ணசாமிப்‌ பாவலரின்‌ 
படைப்புக்கள்‌. சாமிநாத சர்மாவின்‌ பாணபுரத்து வீரன்‌, 
எஸ்‌. டி. சுந்தரத்தின்‌ வீர சுதந்திரம்‌, கவியின்‌ கனவு; டி கே. 
சீனிவாச ஐயங்காரின்‌ ஆங்லெ அரசாட்சி, செல்வராஜின்‌ யுக 
சங்கமம்‌, 


1894 பண்டித. கோபாலாச்சார்‌ ஸ்ரீ ஆர்ய சபா” படைத்‌ 
துள்ளார்‌. இதுவே முதல்‌ (தேசிய) அரசியல்‌ நாடகம்‌. இந்திய 
தேசிய காங்கிரசை விளக்கி-வளர்க்கும்‌ தோக்கில்‌ எழுந்தது. 
இரண்டிரண்டு களங்கள்‌ கொண்ட 5 அங்கம்‌ கொண்டது. ஒரு 
வகையில்‌ பிரசார நாடகமே. : கதையில்லாவிடினும்‌ கால நிலை 
ஒட்டி முக்கியம்‌ பெறுகிறது. 


அங்கதம்‌ : ($21410௧1) சிரிப்பின்‌ மூலம்‌ - தவறுகளைச்‌ 
சாடித்‌ இருத்தும்‌ நோக்கின. சம்பந்த முதலியாரின்‌ சபாபதி 
நாடகங்கள்‌; தனிமனித சமூகக்‌ குறைகள்‌ சாடப்படுகின்றன. 
அவர்‌ காலத்தில்‌ தமிழகத்தையே அங்கதத்தால்‌ ஆட்டியவர்‌. 
சோவின்‌ நாடகங்கள்‌ எல்லாம்‌ இவ்வகையினவே. கோராவின்‌ 
நாடகங்களும்‌ அங்ஙனமே. நாடோடி, கோமதி சுவாமிதாதன்‌, 
_ஒர்ணம்‌ விசுவநாதன்‌, சுகி சுப்பிரமணியன்‌ நாடகங்கள்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 1147 
மென்மையான அங்கதம்‌ மேவியவை. ஆறு அழகப்பனின்‌ 5 
எள்ளல்‌ நாடகங்கள்‌ அருமையானவை. 


துப்பறிவன: (Detective) சிலவே; மேனாட்டில்‌ மிகுதி. 
இவற்றின்‌ தமழுவல்களே தமிழில்‌ உள. மோசூராரின்‌ ஜே. ஆர்‌. 
- ரங்கராஜ நாவல்களின்‌ நாடக வர்க்கங்கள்‌, இன்ஸ்பெக்டர்‌ 
(நா. சோமசுந்தரம்‌), சதுரங்கம்‌ (பாலச்சந்தர்‌) மர்டர்‌. 


்‌ உணர்ச்சிக்‌ கொப்பளிப்பி : (Melodrama) அடிபிடி சண்டை, 
குத்து வெட்டு கொலை, பழிக்குப்‌ பழி, இன்ப துன்பம்‌ நிறைந்த 
உணர்ச்சி மயமான நாடகங்கள்‌ இவை. இத்தகு படைப்பு 
்‌ தமிழில்‌ குறைவே. பி. எஸ்‌. ராமையாவின்‌ போலீஸ்காரன்‌ 
மகள்‌, எஸ்‌. டி. சுந்தரத்தின்‌ மனிதனும்‌ மிருகமும்‌, நாரண 
துரைக்கண்ணரின்‌ உயிரோவியம்‌. இவை கண்‌ வழி புகுந்து 
கருத்தினை உலுக்கும்‌! நெஞ்சினை நெருடும்‌, நினைவில்‌ 
வலிக்கும்‌. 


பிரசார : (Propaganda). தம்‌ கருத்து கொள்கை வெறுப்பு 
எதிர்ப்புக்களை எடுத்துமொழிய நாடகத்தையே கருவியாக, 
நாடகத்தின்‌ உரையாடல்களே உரிய வாயிலாக அமைப்பது. 
பதிபக்தி, கலைவாணரின்‌ விலாங்கு மனிதன்‌, நெல்லம்மாள்‌, 
ஐம்பதும்‌ அறுபதும்‌; கலைஞர்‌ கருணா நிதியின்‌ காகிதப்பூ, 
சோவின்‌ நாடகங்கள்‌, எஸ்‌. எஸ்‌. ஆரின்‌ உன்னைத்தான்‌ 


தம்பி. 


நகைச்சுவை: (18106) சம்பந்தமுதலியார்‌ முன்னோடி. 
முழுக்க முழுக்க சிரிக்க வைப்பதற்காக எழுதப்பட்டவை. 
சதி சக்தி, ஸ்திரி ராஜ்யம்‌ - மனைவிக்கு அஞ்சி அடங்கும்‌ 
அப்பாவிக்கணவர்‌ பற்றியன. சங்கீதப்‌ பைத்தியம்‌, கொம்பேறி 
சகுனம்‌ பார்த்தது, வைகுண்டவைத்தியர்‌ போன்றன பிற. 
கலைவாணரின்‌ நாடகங்கள்‌, தேவனின்‌ துப்பறியும்‌ சாம்பு, 
பாலச்சந்தரின்‌ சர்வர்‌ சுந்தரம்‌. சோ, விசு நாடகங்கள்‌ குறிப்‌: 
பிடத்தக்கன. பிரசிடெண்ட்‌ பஞ்சாட்சரம்‌, வாஷிங்டனில்‌ 
திருமணம்‌ வயிறு குலுங்கச்‌ செய்வன. சேலம்‌ சங்கீதரனம்தின்‌ 
ஐசலக்கடி போன்று பல இன்று நிறைய எழுகின்‌ றன. 


- நையாண்டி: (Burlesque) ஒரு கதையையே தலைக&ழ்மாந்றி 
விடுவது, கடுமையான ஒன்றைக்‌ கேலிக்‌ கூத்தாக்கிவிடுவது, 
துப்பறியும்‌ ஒருவனைக்‌ கோமாளியாக்குவது போன்றவ ற்‌ 
றால்‌, நந்தனாருக்கு மறுதலையான 'திந்தனார்‌ (என்‌... 


1148 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


எஸ்‌. கே) ராமாயணத்திற்கு எதிராகக்‌ & மாயணம்‌ 
(எ. ஆர்‌. ஆர்‌) ஹரிச்சந்திரனுக்கு முரணான “சந்திரஹரி்‌ 
(பம்மல்‌), கட்டபொம்மனுக்கு மாறாகக்‌ “கிட்ட பொம்மன்‌”, 


ஆங்கில இலக்கியத்தில்‌ இவை மிகுதி. 


மணவிழா : (14148500௦6) திருமணத்தின்‌ போது மண 
மக்களுக்கெனப்‌ போடப்படுவது. இல்லறத்துக்‌ குரிய நல்லறங்‌ 
கள்‌ எளிதே இனிதே விளையாட்டாக விதைக்கப்‌ படுகின்‌ றன. 
தூயவாழ்விற்குரிய கருத்துக்கள்‌ தூவப்படுகின்றன. தமிழில்‌ 
ஒன்றே ஒன்று “வாழ்வில்‌ இன்பம்‌'. அகிலன்‌ எழுதி டி. கே. எஸ்‌, 
சகோதரர்கள்‌ நடத்தியது. மில்டன்‌ எழுதிய Cல௱ப5 இத்த 
கையது. அதனை ௮. மு. பரமசிவானந்தம்‌ “காமக்களிமகன்‌ 
கோமஸ்‌ அல்லது காதலின்‌ வெற்றி எனப்‌ பெயர்த்துள்ளார்‌. 


மனவியல்‌ : (Psychological plays). உளவியலையே உயி 
ரோட்டமாகக்‌ கொண்டது. டாக்டர்‌. வ. சுப. மாணிக்கனாரின்‌ 
நெல்லிக்கனி, தூரனின்‌ மனக்குகை, பம்மலாரின்‌ பேயல்ல 
பெண்மணியே. இதனை எழுதுவது கடினம்‌. ஆழ்நீத சிந்தனை 
யாளர்களாலேயே முடிவது. 


பெயர்ப்புகள்‌ : நாடகங்கங்கள்‌ நிறைந்த மொழி வடமொழி. 
அதனின்று காளிதாசரின்‌ சாகுந்தலத்தை லட்சுமி. அம்மாள்‌, 
மறைமலையடிகள்‌, ரா. ராகவையங்கார்‌, பவானந்தம்‌ 
பிள்ளை, எஸ்‌. நடராஜன்‌. ஆ. கு. அதித்தர்‌, க. சந்தானம்‌, 
சி. எஸ்‌. சச்சிதானந்த தீட்சிதர்‌, ச.கோட்டீஸ்வரராவ்‌ பெயர்த்‌ 
துளர்‌. பம்மல்‌ சம்பந்தம்‌ பிள்ளை, சங்கரலிங்கக்‌ கவிராயர்‌, 
ராமச்சந்திரன்‌ தழுவி எழுதினர்‌. இவரது மாளவிகாக்னி 
மித்ரம்‌ விக்ரம வூர்வசியம்‌ சம்பந்தமுதலியார்‌ பெயர்த்துளார்‌. 
மேகசந்தேசம்‌ மே. துரைசாமி ஐயங்கார்‌ தமிழாக்கியுள்ளார்‌. 


சூத்ரகரின்‌ மிருச்ச கடிகா-பண்டி தமணியால்‌ மண்ணியல்‌ 
சிறுதேர்‌ எனவும்‌; ஆர்‌. வைத்தியநாதன்‌, அனுமந்தராவ்‌ 
இன்பப்‌ புரட்சி என்றும்‌; சங்கரதாஸ்‌ சுவாமிகள்‌ மிருச்சகடி 
எனவும்‌; நாகை பாலகிருஷ்ண ஐயராலும்‌; 


பாசனின்‌ சுவப்ன வாசவத்தை பிரதிக்ன யாகந்தராயனா- 
டி.ஏ. சுவாமி நாத ஜஐயராலும்‌: பிரதிம நாடகம்‌ சுவப்ன 
வாசவத்ததை--ஜி. ஹரிஹர சாள்‌திரியாலும்‌; பால சரிதம்‌- 
ஆர்‌. சீனிவாசராகவாச்சாரியரா லும்‌; முத்ரா ராக்க்சம்‌ இ.கே. 
நடேச சர்மாவாலும்‌ வி. சீனிவாச சாஸ்திரி டி. சீனிவாசாசாரி 
யாராலும்‌ பாணரின்‌ காதம்பரி வி. சீனிவாச சாஸ்திரி, 


மது. ௪. விமலானந்தம்‌ . 1149 


பி. ஹனுமந்தராவ்‌; சென்னை மே. துரைசாமி ஐயங்காரா 
௮ம்‌, ஆதிவராகக்‌ கவியா லும்‌. மகேந்திரவர்மனின்‌ மத்தவிலாச 
பிரகசனம்‌ பாலகிருஷ்ணஜயர்‌, மயிலை சீனி வேங்கடசாமி; 
டி. என்‌. சுப்பிரமணியாலும்‌. பவபூதியின்‌ மாலதி மாதவம்‌ 
கனகவல்லி, சடகோபாசாரி, கா. அப்பாதுரை மூவராலும்‌; 
ஹர்ஷரின்‌ ரத்னவாளி-சம்பந்த முதலுயாழ்‌, டி. என்‌. 
சேஷாசலம்‌, அ. கணபதி பிள்ளை. கிருஷ்ண மிஸ்ராவின்‌ 
_ பிரோபத சத்திரோ தயம்‌-விசுவநா த தேசிகர்‌. 


தமிழில்‌ சேக்ஸ்பியர்‌: H௮௱[et - எஸ்‌. மகாராஜன்‌, சம்பந்த 
முதலியார்‌, எஸ்‌; கிருபேந்திர பாபு, எஸ்‌. மணி: சேகரன்‌, 
கே. வேங்கடராம ஐயர்‌ என 5. வி. விசுவநாத பிள்ளை கதை 
மட்டும்‌. Macbeth - அரசு. நாராயணசாமி நாயுடு, சம்பந்த 
முதலியார்‌, எஸ்‌. மகராஜன்‌, கே. ஆர்‌. சீனிவாச ஐயங்கார்‌ , 
அரு. சோமசுந்தரம்‌ என 5- Othello - டி. என்‌. சேஷாசலஜயர்‌, 
பி. எஸ்‌. துரைசாமி ஐயங்கார்‌, ஆ. கு. ஆதித்தர்‌, அ. சிதம்பர 
நாதன்‌ செட்டியார்‌, சி. ஆர்‌. மைலேறு, வி. சண்முக சுந்தரம்‌, 
வி. ஆர்‌. எம்‌. செட்டியார்‌, சீனிவாச வரதாச்சாரியார்‌ வெளி 
மீடு என ௧8, [ர டா - எஸ்‌. மகாராஜன்‌, ஏ. ஸ்ரீனிவாச 
ஐயங்கார்‌, வடுவூர்‌ துரைசாமி ஐயங்கார்‌, அரு. சோமசுந்தரம்‌ 
என க்‌. 


Merchant of Venice சம்பந்த முதலியார்‌, வ. வேணு 
கோபாலாச்சாரியார்‌, டி. ராமமூர்த்தி, எஸ்‌, ராமகிருஷ்ணன்‌, 
அரு. சோமசுந்தரம்‌. எஸ்‌. வி. கள்ளபிரான்‌ பிள்ளை எஸ்‌ 
நாராயணசாமி ஐயர்‌, த. மணிமாறன்‌ - 8. A Midsumme, 
Night's Dream: எஸ. நாராயணசாமி ஐயர்‌, நாராயணசாமிப்‌ 
பிள்ளை Romeo & Juliet சங்கரதாஸ்‌ சுவாமிகள்‌, நாராயண 
ஐயங்கார்‌, எஸ்‌. சண்முகவேல்‌, பி. வி. ராமசாமி ராஜு, எஸ்‌. 
வி. ஸ்ரீனிவாசையர்‌, ஆசுமலை. சீனிவாச முதலியார்‌ - 6. 
Twelfth Night ஆ. சண்முக வேலன்‌, இரா. ஏகாம்பர நாட்டார்‌ 
அரு. சோமசுந்தரம்‌, ஸ்ரீ சைலா - 4. A8 ரப 116 11 - சம்பந்த 
முதலியார்‌, சி. முத்தையா முதலியார்‌, வி. ஆர்‌. எம்‌. 
செட்டியார்‌, சண்முக சுந்தரம்‌, எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌, அரு. 
சோமசுந்தரம்‌-6. Antony & Cleopatra ஜி. செல்வம்‌, லூர்து 
ஜேம்ஸ்‌, ௮௬. சோமசுந்தரம்‌ஃ3. Cymbeline டி. இலக்குமணப்‌ 
பிள்ளை, சம்பந்த முதலியார்‌. வடுவூர்‌ துரைசாமி ஐயங்கார்‌, 
பாண்டிய ராஜன்‌, டி. என்‌. சேஷாசலம்‌, ஆர்‌. சலசலோசன 
செட்டியார்‌, சங்கரதாஸ்‌ சுவாமிகள்‌-7. [ஊற வி. விசுவநாத 
பிள்ளை, டி. என்‌. சேஷாசலம்‌, ஞானிதாதன்‌, இரா. ஏகாம்பர 


த. இ.--74 


1190 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


நாட்டார்‌ 4, The winter's Tale - இரா. ஏகாம்பர நாட்டார்‌. 
Two Gentle men of verona. எஸ்‌. ராமசாமி ஐயங்கார்‌. [சீப்‌ 
- Ado About Nothing - கே. கணேசமூர்த்தி - julius ceasar ஆ. கு: 
ஆதித்தர்‌, ஜி, மணிசேகரன்‌, அரசு. நாராயணசாமி நாயுடு, 
டி. என்‌. சேஷாசலம்‌-4. 110080 11 அரு. சோமசுந்தரம்‌ 70 
of the Shrew கந்தசாமி பிள்ளை. King gohn ஏ. பெரிய 
நாயகம்‌ செட்டியார்‌, டி. எஸ்‌. நடராஜ பிள்ளை, கா. அப்பா 
துரை -4. 


இப்சன்‌: கா. திரவியம்‌, மொ. ௮, துரையரங்கனார்‌. 
மோலியர்‌ கே. எஸ்‌. வெங்கடராமன்‌, சம்பந்த முதலியார்‌ 
Gaethe’s Faust துரைசாமிப்‌ பிள்ளை. கிரேக்க நாடகங்களான 
இஸ்கைலசின்‌ அகமெம்னான்‌; சோபகிளிசின்‌ ஆன்டகனி, 
இடிபஸ்‌, யூரிடிபசின்‌ மீடியா, அரிஸ்டபேனசின்‌ தவளைகள்‌-5 
கே. எஸ்‌. வெங்கடராமன்‌. வெரிடியின்‌ கடோ இரா. குமர 
வேலன்‌, 


இந்திய மொழிகளிலிருந்து 13 குஜராத்தி நாடகங்கள்‌ -ஹரி 
ஹர சர்மா; .தெலுங்கு குருஜடா அப்பாராவ்‌ “கன்யா சுல்கம்‌' 
மு. கு. ஜகந்நாத ராஜா, இந்தி நூர்ஜஹான்‌-பி. சி. விஜய 


ராகவன்‌. 


தழுவல்‌ (Aகழtஎtion) 1. லிட்டன்‌ பிரபுவின்‌ The Secret way 
என்ற கதையை 'மனோன்மணீயம்‌' நாடகமாக்கினார்‌ பேரா. 
சுந்தரம்‌ பிள்ளை. 2. மேத்யு ஆர்னால்டின்‌ 50180 & Rusthum 
என்ற கதைப்‌ பாடலைக்‌ *“காமஞ்சரி' ஆக்கினார்‌ புலவர்‌ 
குழந்தை. 3. அன்ன பூர்ணிகா மந்திர்‌ எனும்‌ வங்காள 
நாவலைத்‌ தழுவி டி.கே. முத்துசாமி (குமாஸ்தாவின்‌ பெண்‌ ' 
படைத்தார்‌. 4. ரஷ்ய எழுத்தாளர்‌ நிக்கோலாய்‌ கோகேலின்‌ 
'இன்ஸ்பெக்டர்‌ ஜெனரல்‌ கதையின்‌ ' தழுவலே. பி. எஸ்‌: 
ராமையாவின்‌ பிரசிடெண்ட்‌ பஞ்சாட்சரம்‌. 5. என்‌. வி. ரமணி. 
தாகூரின்‌ சிறுகதையினைக்‌ 'கண்கள்‌'. என்றும்‌ 148116 corellis . 
Temporal Powers ஐ வானவில்‌ எனவும்‌; கalsworthy’s First & 
ட851ஐ இருளும்‌ ஒளியுமாகப்‌ படைத்தார்‌. 


கல்கி, அகிலன்‌, ஜெயகாந்தன்‌, மகரிஷி, லட்சுமி, சிவசங்கரி 
அனுராதா ரமணன்‌ போன்றார்‌ நாவல்கள்‌ நாடசுங்களாக - 
திரைப்படங்களாக ஆக்கம்‌ பெற்றமையும்‌ இங்கே எண்ணத்‌ 
தக்கது. f 


வாணலி (Radio plays) வெறும்‌ ஒலியைக்‌ கொண்டே. 
விளங்க வேண்டியது; ஐந்து பேரறிவும்‌ செவியே கொள்ளக்‌ 


மது, ௪. விமலானந்தம்‌ 1151 


கூடியது. ஒலி நாடகங்கள்‌ கேட்கும்‌ நாடகங்கள்‌ என்று உரைக்‌ 
கலாம்‌. தோற்றம்‌, காட்சித்‌ தொல்லை இல்லை! குரலே மூல 
தனம்‌; ஒலியே உயிர்நாடி; உரையாடலே உரிய வாயில்‌. 
வானொலியில்‌ இசைமட்டுமே முதலில்‌ தரப்பட்டது. கேட்‌ 
போரின்‌ கானத்தைக்‌ கவர என்ன செய்வது, எதைத்‌ தருவது 
என்ற. சித்தனையின்‌ விளைவே வா. நா. வானொலி தோன்றி 
55 ஆண்டுகள்‌ ஆகின்றன; வா. நா. வயது 45 தான்‌! 


சுகி. சுப்பிரமணியத்தின்‌ காட்சி கண்‌ காட்சியே) ௮. ச, 
ஞா. வின்‌ தெள்ளாறெறிந்த' நந்திவர்மன்‌; வி. சி. கோபால 
ரத்தினத்தின்‌ நகைச்சுவை. நாடகங்கள்‌; சாமிநாத சர்மாவின்‌ 
உலகம்‌ பலவிதம்‌, அ. சீனிவாகராகவனின்‌ உதய கன்னி, நிகும்ப 
மலை, பூர்ணம்‌ விசுவநாதத்தின்‌ கெளரவ மாப்பிள்ளை; எம்‌. 
எஸ்‌. கோபாலின்‌ காற்றிலே மிதந்த நாடகங்கள்‌; நாடாதூர்‌ 
நம்பியின்‌ வெற்றி எனக்கே, ரஸவாதம்‌, மரணத்துக்குப்‌ பின்‌. 
வீரமறவர்கள்‌; மாறனின்‌ மகாத்மா விதுரர்‌; என்‌. ராகவனின்‌ 
பணம்பத்திரம்‌ போன்றன சில. பட்டுக்கோடை குமாரவேல்‌, 
கோமதி சுவாமிநாதன்‌, ம்னசை ப. கீரன்‌, ஏர்வாடி ராதா 
இருஷ்ணன்‌ போன்றாரின்‌ பணி குறிக்கத்‌ தக்கன. 


ஓரங்க நாடகங்கள்‌ (0௦ Act plays) உலக நாடக இலக்கியங்‌ 
களைக்‌ கண்ணோடும்போது, முதன்‌ முதலில்‌ ஓரங்க நாடகங் 
களே இருந்திருக்க வேண்டும்‌ எனத்‌ தோற்றுகிறது. ஓரங்க 
நாடகங்களிலிருந்துதான்‌, பல அங்கங்களையுடைய நாடகங்கள்‌ 
பிறந்தன - வளர்ந்தன எனும்‌ கருத்து உளது. இங்கிலாந்தில்‌ 
மதக்‌ கருத்துக்களைப்‌ பரப்ப மாதாக்‌ கோயில்களில்‌ நடிக்கப்‌ 
பட்டன. இந்தியாவிலும்‌ கோயில்களில்‌ நடத்தப்பட்டன. 
மலையாளத்தில்‌ சாக்கியர்‌ கூத்தி, ஓட்டம்‌, துள்ளல்‌. 
அமெரிக்காவில்‌ சறுநாடக இயக்கமே தோன்றியது. 


நாவ்லுக்கும்‌ சிறுகதைக்கும்‌ உள்ள தொடர்பு போன்றது, 
நாடகத்துக்கும்‌ ஒரங்க நாடகத்துக்கும்‌ உள்ள வேறுபாடு. சிறு 
கதை போன்றே ஓரங்க நாடகம்‌ எழுதுவது மிகக்‌ கடினம்‌. 
கருத்து முதன்மை, கதையம்சம்‌, நிகழ்ச்சித்‌ தொடர்ச்சி நய 
மான உரையாடல்‌, உணர்வுப்‌ போராட்டம்‌ அத்துணையும்‌ 
அமைய வேணும்‌. அதிலும்‌ இத்தனையையும்‌ மிகக்‌ குறுகிய 
கால எல்லைக்குள்‌ காட்டியாக வேண்டும்‌. புதிய உத்திகள்‌ 
கொண்டு பரிசோதனை செய்வதற்கும்‌ ஏற்றது. ஒன்றைச்‌ 
சுற்றியே படரவேணும்‌;-ஒன்றே ஓங்கிடவேண்டும்‌. 


1153 தமிழ்‌ இலக்யெ வரலாற்‌ 


அயர்லாந்தில்‌ இதற்கென்றே செல்வி ஹர்னிமன்‌ Hobby 
Theatre ஒன்றை உருவாக்கினார்‌. பல நடித்துப்‌ பெரும்‌ புகழ்‌ 
பெற்றார்‌. Riders to the sea மிகு புகழ்‌ கொண்டது. மெளரியா 
மூதாட்டி, மைக்கேல்‌, பாட்ரிக்‌ போன்ற 6 மக்களையும்‌ கட 
லுக்குப்‌ பலி கொடுத்து விடுகிறார்‌. அனைவரையும்‌ இழந்து 
அவர்‌ பேசும்‌ வாசகம்‌ நம்‌ நெஞ்சைப்‌ பிசைந்து பிழிந்து விடும்‌, 
சிறந்த துன்பியல்‌ நாடகம்‌, இன்பியலுக்கோர்‌ எடுத்துக்காட்டு; 
Stanley Hontton’s ‘Dear departed’ நகைச்சுவைப்‌ பெட்டகம்‌. 
- இரு மகள்கள்‌ தந்கை மாண்டதறிந்து கணவர்களுடன்‌ வருகின்‌ 
றனர்‌. கலங்கவில்லை, கண்ணீர்‌ சிந்தவில்லை; சொத்தைப்‌ 
பங்கு போட முனைகின்றனர்‌. இருவருக்குள்‌ சண்டை மூள்‌ 
கிறது. தந்தை எழுந்து *ஷார்ராக்ஸ்‌ என்ற விதவையை மறு 
மணம்‌ செய்து கொள்ளப்‌ போகிறேன்‌. நகர்த்த முடியாத 
பீரோவை மாடியிலிருந்து கழே இறக்கியதற்கு நன்றி; இனி 
இதை எளிதாக. ராக்ஸ்‌ வீட்டுக்குக்‌ கொண்டு செல்ல முடியும்‌; 
கட்டாயம்‌ கணவருடன்‌ திருமணத்திற்கு வாருங்கள்‌” என்று 
வெளியே போய்விடுகிறார்‌! 


தமிழில்‌ இவ்வகை நாடகம்‌ இப்போதுதான்‌! இதற்கு வித்‌ 
திட்டது வானொலியே! தேவையால்‌ தோன்றியது. பள்ளி 
கல்லூரி விழாக்களில்‌ வாய்ப்பு நேர்கிறது. நட்சத்திர இரவு 
களிலும்‌ தேவையாகிறது. மேடை தாடகமாயின்‌ மேலும்‌ 
பல்கிப்‌ பெருகும்‌, ஐம்பது அறுபது (கலைவாணர்‌), ஹாஸ்ய 
நாடகங்கள்‌ (வி.சி. கோபாலரத்னம்‌); ஊர்வசி (ந. சிதம்பர 
சுப்பிரமணியம்‌), விசுவரூபம்‌ உதயகன்னி நிகும்பமலை அவன்‌ 
அமரன்‌ (அ. சீனிவாச ராகவன்‌), மனச்சான்று, கிம்பளம்‌, . 
காதல்‌ எங்கே, மு.வ. உலகம்‌ பலவிதம்‌ (வெ. சாமிநாத சர்மா). 
காட்சி கண்காட்சியே (சுதி. சுப்பிரமணியன்‌), கெளரவ 
மாப்பிள்ளை - (பூர்ணம்‌ விசுவநாதன்‌), கடற்கரை, காமக்‌ 
கண்ணி, வைரமாலை (தா.ஏ. ஞானமூர்த்தி) தெள்ளாழெறிந்த 
நந்திவர்மன்‌ (அ. ச. ஞா), நீ வந்த நேரம்‌, பணம்‌ பணம்‌ பணம்‌ 
(ஏர்வாடி ரா தாகிருஷ்ணன்‌), ஏழு-நாடகங்கள்‌ (திருச்சி வாசு 
தேவன்‌), பூங்கோதை (பரா. மணிமாறன்‌), மனைவியின்‌ 
உரி ௦ (டாக்டர்‌ வ. சுப. மா), மானவீரம்‌ (க. வெளனிமலை,, 
தேர்க்‌ கூட்டம்‌ (மனசை ப. ரன்‌), நாடகச்‌ செல்வம்‌ (ஆது 
அழகப்பன்‌), சொல்லின்‌ செல்வன்‌ (ரா. சீனிவாசன்‌), தமிழச்‌ 
செல்வம்‌ (கி ஆ. பெ. விசுவநாதம்‌) குறிப்பிட த்தக்கன . முகாமதி 
சாமி நாதன்‌ ஓரங்க நாடகங்கள்‌ யாத்துள்ளபர்‌! சினிவாச 


ராகவன்‌ உரையாடல்‌ கச்சிதம்‌, பாத்திரப்‌ படைப்பு, இலக்கயை 
மணம்‌ போன்றவற்றால்‌ ஓங்கி ஒளிர்கிறார்‌! 


மது.ச. விமலானந்தம்‌ 1153 


கலைஞர்‌ கருணாநிதி சாக்ரடீஸ்‌, சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
-போன்றன படைத்து ஓரங்க நாடகத்திற்கு ஒரு பெருமை 
தேடித்‌ தந்தார்‌; அதற்கு சிவாஜி கணேசன்‌ மெருகேற்றினார்‌. 
சிவாஜி நடிக்கும்‌ “சாம்ராட்‌ அசோகன்‌” குறிப்பிடத்‌ தக்கது. 
கே. ஏ. தங்கவேலுவின்‌ எழுத்தாளன்‌ பைரவன்‌' எல்லோர்‌ 
நினைவிலும்‌ நிற்பது. தாகூரின்‌ சித்ரா' எஸ்‌. அழகப்பனால்‌ 
தமிழில்‌ தரப்பட்டுள து. 


71 சனவரியில்‌ சேலத்தில்‌ கற்பனைக்‌ கடவுளரைச்‌ சாடிப்‌ 
பெரும்‌ ஊர்வலம்‌ நடத்தினார்‌ பெரியார்‌. இதனை விளக்கி 
சேலம்‌ நிகழ்ச்சிக்கு மக்கள்‌ தீர்ப்பு' என ஒரு நாடகம்‌ படைத்‌ 
துளார்‌. தஞ்சைவாணன்‌ (துரை. சீனிவாசகம்‌); வித்தியாச 
மானது. 


நாட்டிய நாடகம்‌: (Dance Drama): சாகித்யம்‌, இசை, 
நடிப்பு, நாட்டியம்‌ நான்கும்‌ ஒருங்கே இணைந்து அமைந்து 
சுவை பயக்கும்‌. நாட்டிய நாடகம்‌ அ நாட்டிய நாடகம்‌, 
தாடகத்தோடு நாட்டியமும்‌ பிணையும்‌; அடித்தளம்‌ நாட்டியம்‌ 
அதன்மேல்‌ நாடகம்‌. 


இது பண்டுதொட்டு வரும்‌ தமிழ்க்‌ கலைச்‌ செல்வம்‌. 
தொல்காப்பியம்‌ வாடாவள்ளி (புறத்திணை 5), சங்க 
இலக்கியம்‌ வாடா வள்ளி (பெரும்பாணாற்றுப்‌ படை.) சிலம்பு 
“வள்ளிக்‌ கூத்து” எனக்‌ குறிக்கின்றன. பிறர்போல்‌ கோலம்‌ 
புனைந்து நடிப்பது. இது கூத்தரால்‌ ஏற்று ஆடப்பட்டபோது 
£வரி' எனப்பட்டது. எட்டு வகை வரியுள்‌ “உள்‌ வரி' இது. 
பிறர்‌ போலக்‌ கோலம்‌ பூண்டு ஆடுவது இவ்வரியே படிப்படி 
யாக வளர்ந்து கதையும்‌ தழுவி நாட்டிய நாடகமாக வளர்ந்‌ 
துள து சிலம்பு குறிக்கும்‌ பதினோராடலும்‌ நாட்டிய நாடகங்‌ 
களே! “பலவகைக்‌ கூத்தும்‌ விலக்கினிற்‌ புணர்ந்து' என்பது 
நோக்குக. நாடகம்‌ வளர்ந்த பின்பும்‌, நாட்டிய நாடகம்‌ 
தனிக்‌ கலையாகத்‌ திகழ்ந்து வருகிறது. 


்‌ அடையாறு காலாச்க்ேஷத்திரம்‌ இக்கலையைப்‌ பேணி 
வளர்க்கிறது. மீனாட்‌ விஜயம்‌, கிருஷ்ணமாரி குறவஞ்சி, 
கூர்மாவதாரம்‌, கண்ணப்பர்‌ குறவஞ்சி சபரிமோட்சம்‌, 
ஆண்டாள்‌ சரிதம்‌, கீத கோவிந்தம்‌, அழகர்‌ குறவஞ்சி 
போன்றன ஆடிவருகிறது. 


இத்துறையில்‌ 12 நாட்டியங்கள்‌ யாத்துக்‌ கொடி. நாட்டிய 
வா்‌ புத்தனேரி சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌, சிவசா மியின்‌ சபதம்‌. 


1154 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


காவிரி தந்த கலைச்செல்வி, சித்திரப்பாவை; மசுபாசுர 
மோகினி, ஞானப்பழம்‌, அரை மணிக்குள்‌” ராமாயணம்‌: 
பூமகள்‌ திருமணம்‌, பாஞ்சாலி சபதம்‌, பார்வதி கல்யாணம்‌, 
பத்மாவதி திருமணம்‌, முத்தமிழ்‌ காத்த முத்தழகி போன்ற பல 
புனைந்த ஒரே ஆசிரியர்‌ இவரே! உலகில்‌ இவ்வளவு Ballets 
யாத்தவர்‌ இருப்பாரா என்பது ஐயமே! 


நடராஜ்‌ சகுந்தலா இத்துறையில்‌ மிகுந்த ஈடுபாடு 
கொண்டு பல புத்தம்‌ புதிய நாடகங்களைப்‌ படைக்கின்றனர்‌. 
திருவள்ளுவர்‌, பாஞ்சாலி சபதம்‌. 16-9-84இல்‌ ராஜராஜ 
சோழன்‌ சதய விழாவில்‌ “மாமன்னன்‌ மாட்சி” அரங்கேற்றினர்‌. 


தமிழிசை சங்கம்‌ ஆண்டுதோறும்‌ குறவஞ்சி நாடகங்களை 
இசை விழாவின்‌ போது நடத்திப்‌ புத்துயிர்‌ தருகிறது. விராலி 
மலை, தியாகேசர்‌, அழகர்‌, கும்பேசர்‌, திருமலையாண்டவர்‌, 
அர்த்த நாரீசுவரர்‌, வருணபுரி குறவஞ்சிகள்‌ நடந்தன. 


65இல்‌ சென்னை நிருத்யோ தயா கலை மைய குமாரி பத்மா 
குழுவினர்‌-மீனாட்சி கல்யாணம்‌, கிருஷ்ண லீலா, விராலிமலை 
குறவஞ்சி. 68இல்‌ வைஜயந்திமாலா-அழகர்‌ குறவஞ்சி, 
திருப்பாவை, சண்டாளிகா, சங்கத்‌ தமிழ்மாலை. லலிதா 
பத்மினி ராகினி அம்பிகா- தசாவதாரம்‌, சாகுந்தலம்‌ இராமா 
யணம்‌, சண்ண௫, சித்தார்த்தா வள்ளித்‌ தருமணம்‌. ஈ. வி. 
சரோஜா-மனோன்மணீயம்‌. சந்திரகாந்தா அனார்க்கலி, 
சிவகாமியின்‌ சபதம்‌ பொன்னியின்‌ செல்வி. ஜெயலலிதா- 
காவிரி தந்த கலைச்செல்வி, பாரிஜாதம்‌, நடந்தாய்‌ வாழி 
காவேரி. கமலா ராதா வசந்தி-அழகர்‌ குறவஞ்சி ராஜீ 
சுலோச்சனா - அர்த்த நாரீஸ்வரர்‌, பஸ்மாசுர மோகினி, 
ஞானப்பழம்‌, அரை மணிக்குள்‌ இராமாயணம்‌. உதயசந்திரிகா 
மன்மத விஜயம்‌ (தாகூரின்‌ சித்ரா). வெண்ணிற ஆடைதிர்மலா 
- திருவரங்கள்‌ அண்ட கோதை, பாரதி கண்ணம்மா. லதா- 
பாஞ்சாலி சபதம்‌, சகுந்தலா, முத்தமிழ்‌ காத்த முத்தழகி. 
ஜெயசித்ரா-பூமகள்‌ திருமணம்‌. மைனாவதி-கிருஷ்ண விஜயம்‌ 
மஞ்சுளா-பார்வதி கல்யாணம்‌. மல்லிகை-சித்திரப்பாவை. 
பத்மா சுப்பிரமணியம்‌-லப்பதிகாரம்‌, கருஷ்ணாய துப்யம்‌ 
நாமா, ராமாயண துப்யம்‌ நாமா மிர்ணாலனி சாராபாய்‌- 
பராசக்தி. நரசிம்மாச்சாரி தம்பதி.பாரதி கண்ட பாரதம்‌. 
தனஞ்செயன்‌-ராதா மாதவம்‌. எஸ்‌. கே. ராஜரத்தினம்‌- 
பரதத்தில்‌ பாரதி. திருவல்லிக்கேணி ஸ்ரீ சரஸ்வதி கான 
நிலையம்‌-திருப்பாவை நாட்டிய நாடகம்‌, பராதாலயா 


மது. ச. விமலானந்தம்‌ 1155 


சுதாராணி ரகுபதி-ஸ்ரீகிருஷ்ண பிரபாவம்‌. சுஜாதா சீனிவாசன்‌ 
ஹஸ்தகிரி மகாத்மியம்‌, வனிதா சந்தானம்‌ நந்தினி வரதன்‌- 
சிவகாமி நாட்டிய நாடகம்‌. சுரவந்திகா நாட்டியக்‌ கலைக்‌ 
குழு உமாதண்டபாணி-கலைஞர்‌ உலா. ஜெயப்பிரியா- 
சுபத்ரா. ஜெயதேவி-அம்பாலி, முருக . சரணம்‌. கே. என்‌. 
தண்டாயுதபாணி பிள்ளை-சிற்றம்பலக்‌ குறவஞ்சி, மாதவி; 
திருவிளையாடல்‌. கே. ஜே. சரசா-சிலவற்றை மேடை ஏற்றி 
யுள்ளார்‌. சாமுண்டீஸ்வரி-சரவணபவானந்தரின்‌ நாட்டிய 
நாடகம்‌. பிரியாஸ்டேஜ்‌-தேவகுறத்தி. லலிதா யோகேசுவரி- 
மாங்கா ட்டு நாயகி அஞ்சலா ரிச்சர்டு-பெத்லஹேம்‌ குறவஞ்சி, - 
தொலைக்‌ காட்சியில்‌-ஏசு பிறந்தார்‌. அருள்தந்தை மைக்கல்‌ 
இருதயம்‌ சில நாட்டிய நாடகங்கள்‌ படைத்துள்ளார்‌. 
தொலைக்‌ காட்சியில்‌ ஒளிபரப்பாயின. 


டாக்டர்‌ சரசுவதி ராமநாதன்‌ சமைத்து வழங்யெது சீதா 
கல்யாணம்‌. வில்லிவாக்கம்‌ திவ்யபிரபந்த இயலிசை நாடக 
மன்‌ றம்‌ *சிறிய திருமடல்‌” நாட்டிய நாடகம்‌ வழங்கியுள்ள து. 


தஞ்சை மாவட்ட மாரியம்மன்‌ கோயிலில்‌ சிறுத்தொண்டர்‌ 
இசை நாடகம்‌ (விளார்‌ ஸ்ரீ ரங்கநாத விசுவராயர்‌); கபிஸ்தலம்‌ 
சருக்கையில்‌ பிரகலாத நாடகம்‌ (நல்லூர்‌ சபாபதி) வலங்கை 
மான்‌ நரசிங்க மங்கலத்தில்‌ ஐயனார்‌ நாடகம்‌: நாகையருகே 
மனுநீதி சோழ மகாராஜா நாடகம்‌ (முத்துசாமி வாயாடியார்‌) 
எனப்‌ பல நடக்கின்றன. தஞ்சை மராட்டிய மன்னன்‌ சலாஜி 
(1686-1711) காலத்தில்‌ மறுமலர்ச்சி ஏற்பட்டதாக இயம்ப 
வேணும்‌. அவர்‌ இளவல்‌ துளஜா (1729-35) காலத்தில்‌ 
பூலோக தேவேந்திர விலாசம்‌, சந்திரிகா ஹாஸ்ய விலாசம்‌, 
சகஜி மன்னர்மீது குறவஞ்சி, விஷ்ணு சரமராஜ விலாசம்‌, 
காவேரி கல்யாணம்‌ எனும்‌ 5 தமிழிசை நாட்டிய நாடகம்‌ 
நடத்தப்பட்டுள. 

பாகவதமேளா : நாட்டிய நாடகத்தில்‌ ஒருவகை. அனை 
வரும்‌ ஆடவரே. விதாயகர்‌, நரசிம்மர்‌ போன்ற தனி வேடங்‌ 
களுக்கு முகமூடி உண்டு. நரசிம்ம ஜெயந்தி வசந்தோற்பவ 
காலங்களில்‌ கோயில்முன்‌ இரவு 10-காலை 4 வரை நடக்கும்‌. 
தஞ்சை மாவட்டத்தில்‌ மெலட்டூர்‌, சாலியமங்கலம்‌, ஊத்துக்‌ 
காடு, தேப்பெருமாள்‌ நல்லூர்‌, சூலமங்கலம்‌, ஆகிய இடங்‌ 
களில்‌ நடைபெறும்‌. கிருஷ்ணா மாவட்டத்தில்‌ கூச்சிபூடி 
ரொமத்தில்‌ நடக்கிறது. பிற எங்கும்‌ இல்லை. 
, நாடகம்‌ தொடங்குமுன்‌ வாத்தியங்களின்‌ சொற்கட்டுக்க 
ளால்‌ ஆகிய சப்தம்‌”. எனும்‌ தாள சாகித்யத்தைக்‌ கூறிக்‌ 


1156 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கொண்டே தாளம்‌ போடுவர்‌. இது விநாயகர்‌ முதலிய வழி 
பாட்டின்‌ ஒரு பகுதியாகும்‌. அடுத்து 'ஜான£$ரமண" எனத்‌ 
தொடங்கும்‌ பஜனைப்‌ பாடல்களில்‌ 5 பாடல்கள்‌. பிறகு 
கோணங்கிதாசர்‌ எனும்‌ கோமாளி தோன்றுவான்‌. அப்போது 
பாடகர்கள்‌ நாடகச்‌ சுருக்கமும்‌ நாடக ஆசானின்‌ பெருமையும்‌ 
ஓரடிச்சிந்தில்‌ பாடுவர்‌. கோணங்கி அதற்கேற்ப அபிநயம்‌ 
பிடிப்பார்‌. கண்ணுக்கும்‌ செவிக்கும்‌ ஒருங்கே இன்பம்‌ பயக்கும்‌. 


பிரவேசத்தருவில்‌ உள்ள எத்துக்கடை .பகுதிகட்கு முக்கிய 
பாத்திரங்கள்‌ நடனக்‌ கலையில்‌ தங்கள்‌ துறங்காட்டுவர்‌. கதை 
தொடங்கிய பின்‌ இந்த வாய்ப்பு கட்டாது. எனவே இத்‌ 
தருக்கள்‌ மூலம்‌ அவரவர்‌ திறம்‌ நாட்டுவர்‌. காம்போதி 


ராகத்தில்‌ அமைந்த இந்தத்‌ தருவால்‌ சபையில்‌ களை கட்டும்‌, 
மேளம்‌ கட்டிவிடும்‌. 


பக்தி பெருக்கும்‌ புராணக்கதைகளே ஆட்ப்பெறும்‌. பெரும்‌ 
பாலும்‌ வடமொழி தெலுங்கலேயே அமையும்‌; ஒரு சிலவே 
தமிழில்‌. பாத்திரங்கள்‌ கந்தகச்தியம்‌ சசபத்தியம்‌ போன்‌ றன 
கொண்டும்‌, ஈரடிச்‌ செய்யுட்களிலும்‌ உரையாடுவர்‌; காதல்‌ 
வீரம்‌ போன்ற சுவைகள்‌ ஓங்கிநிற்கும்‌. ஒவ்வொரு கட்டத்தின்‌ 
இறுதியிலும்‌ ஆட்டிவைப்பவர்‌. ஒரு ஐதி.சொல்லி முடிப்பார்‌. 
இது தனி அம்சம்‌. உயரிய கவிதை, கவர்ச்சிகரமான வர்ண 
மெட்டு, சாஸ்‌ திரோத்தமான நடனங்கள்‌ செவி சிந்தை, கண்‌ 
கருத்தைக்‌ கவரும்‌. இது இறப்புக்‌ கூறு. உரையாடலைவிட 
நாட்டியமும்‌ பாடல்களே மிகுதி. நரசிம்மன்‌ உரையாடல்‌ 
ஒருமணிநேரம்‌ நடக்கும்‌. நரசிம்ம வேடம்‌ ஏற்பவர்‌ விரதம்‌ 
இருப்பர்‌. இவர்கள்மேல்‌ சாமி வருவதும்‌ உண்டு. இதன்‌ 
மூலவர்‌: வல்‌ 


மெலட்டூர்‌ வேங்கடராம்‌ சாஸ்திரிகள்‌ : 18 ஆம்‌ நூற்‌. சிறந்த 
இசைக்கவிஞர்‌. நடனம்‌ வல்லார்‌. மகாராட்டிர மன்னர்‌ 
காலத்தில்‌ வெலநாடி தெலுங்கு பிராமணர்கள்‌ வந்தனர்‌. 
அவர்களில்‌ ஒருவர்‌ இவர்‌. பெற்றோர்‌. கோபால கிருஷ்ண ய்யா; 
ஆசிரியர்‌ இலட்சுமணய்யா. சாகிதய சைரிகளில்‌ சிறந்ததான 
கைச9ிகி முறையில்‌ சிறந்தவர்‌. இவரைப்‌ பார்த்தே தியாகையரும்‌ 


பிரகலாத பக்த விஜயம்‌, நெளகா சரித்திரம்‌ இயற்றியதாகக்‌ 
குறிக்கிறார்‌. 


வழங்கியன : மார்க்‌ கண்டேயன்‌, ருக்மாங்கதன்‌, அரிச்‌ 
சந்திரன்‌, உஷா பரிணயம்‌, ருக்மணி கல்யாணம்‌, கம்ச வதம்‌, 
பிரகலாத சரித்திரம்‌, அம்பரீஷ சரித்திரம்‌, கெளரி சரித்திரம்‌; 


மது. ச. விமலானந்தம்‌ 1157 


சீதா கல்யாணம்‌, மாருதி விஜயம்‌, பஸ்மாசுர மோகினி, துருவ 
சரித்திரம்‌ காவேரி விவாஷம்‌ (சாகாஜி மன்னர்‌ கால படைப்பு 
வள்ளி கல்யாணம்‌ பின்னர்‌ சேர்த்தவை; தமிழ்‌. பிரகலாத 
சரிதம்‌ தமிழிலும்‌ உண்டு. 


மெலட்டூரில்‌ : 1907-24 சிறப்பாக நடந்தது. 24-32 
நிறுத்தப்பட்டது; இரு குழுவின்‌ மோதலால்‌. பாலு பாகவதர்‌ 
மீண்டும்‌ தொடங்கி 33லிருந்து நடத்தல்‌ 64இல்‌ மிகச்‌ சிறப்பாக 
நடந்து பிரிதல்‌. பின்‌ வி. கணேசஜஐயர்‌ தலைமையில்‌ நடத்தல்‌. . 
இப்போது எம்‌. ஆர்‌. கிருஷ்ணமூர்த்தி பொருளர்‌, என்‌. சிவ 
ராமன்‌ செயலராக இருந்து நடத்தி வருகின்றனர்‌. 


பாலு பாகவதர்‌ : 1897-பெற்றோர்‌ வெங்கடராம சாஸ்‌ 
திரிகள்‌ : சுப்புலட்சுமி. மெலட்டூர்‌ சீத்தாராம பட்டா 
சாரியாரிடம்‌ வடமொழியும்‌, -முத்துகிருஷ்ண ஐயரிடம்‌ நாட்டிய 
நடன -லட்சணங்களும்‌ கற்றார்‌. உள்ளூரில்‌ வடமொழிப்‌ 
பண்டிதராகப்‌ 15ஆண்டுகள்‌ பணி. 32இல்‌ ஓய்வு பெற்றதும்‌ 
ஏற்று நடத்தல்‌. சங்கராச்சாரியார்‌ ‘பகவன்‌ நடன சிகாமணி, 
சங்கத நாடக அகாதமி 68ல்‌ விருதும்‌ 7383இல்‌ பத்மஸ்ரீ விருதும்‌ 
பெற்றார்‌, 


எஸ்‌. நடராஜன்‌ : 30-11-1943. கலைமாமணி ஜி. சுவாமி 
நா தன்‌: கல்யாணி. 6வயது முதல்‌ பாலுபாகவதரிடமும்‌ தந்தை 
யிடமும்‌ 8 வருடம்‌ முறையான பயிற்சி பெறல்‌. 57முதல்‌ பெண்‌ 
வேடம்‌ பூண்டுவருகிறார்‌. 79இல்‌ கலைமாமணி விருது பெற்‌ 
றார்‌. லீலாவதியாகப்‌ புகழ்‌ பெறுபவர்‌. பெண்கூட அப்படி 
ஆடமுடியாது! ப 


. தேப்பெருமாந௩ல்லூரில்‌ : காரணர்‌ நடேசஜயர்‌; மகன்‌ 
நரசிம்மன்‌ (Station Master) பெண்வேடம்‌ பிரமாதம்‌. பிரகலாத 
னாக டி. வி. ராமமூர்த்தி. உறுதுணையாக அமைவர்‌ மைதன்‌ 
புகையிலை மேலாளர்‌ எஸ்‌.வெங்கடராமையர்‌. சாலியமங்கலத்தி 
லும்‌ சிறப்பாக நடத்தி வருகின்றனர்‌. 


தமிழ்‌ நாடக உலகில்‌ சில புதிய போக்குகள்‌ புறப்பட்டுள. 
வளர்ச்சியில்‌ மாற்றங்களும்‌ புதுமைகளும்‌ விளைவது இயல்பே. 
அம்முறையில்‌ நாடகத்‌ தமிழில்‌ நல்ல திருப்பங்கள்‌ அரும்பியுள; 
விருப்பமுடன்‌ ஏற்று வள ர்ப்பது முறை: 


1158 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


கூத்துப்‌ பட்டறை : (Theatre workshop) 1977. இ. ஆர்‌. 
கோபாலகிருஷ்ணன்‌, நா. முத்துசாமி (செயலர்‌). இப்போது 
சிதைந்திருந்தாலும்‌, உயர்வும்‌ உயிர்ப்பும்‌ கொண்டிருப்பது 
கூத்து. இதன்‌ தனித்துவம்‌ காப்பதும்‌ தலைமை மீட்பதும்‌, 
மரபுமுறையில்‌ கூத்தினை உருவாக்குவதும்‌ பட்டறையின்‌ பெரு 
நோக்கம்‌. அத்துணைத்‌ தனிச்‌ சிறப்பும்‌ அமைய மேடையேறும்‌ 
போது, இதன்‌ தாக்கத்தால்‌ தற்கால நாடகங்களும்‌ தாமே 
செப்பமுறுவது உறுதி. 73முதல்‌ நா. முத்துசாமி நாடகம்‌ 
படைத்து வருகிறார்‌. புரசை கண்ணப்ப தம்பிரான்‌, குமாரி 
பத்மா சுப்ரமணியமும்‌ உறுதுணையாகின்‌ றனர்‌. 


நாற்காலிக்காரர்‌ : கபா tஒchniqபe கள்‌ பயன்படுத்திய 
முதல்‌ நாடகம்‌. அரசியல்‌ ஒருவித கோஷம்‌ போடும்‌ நாடகமாகி 
விட்டது என்பதே இஃதுணர்த்தும்‌ செய்தி. நடிப்போர்க்கும்‌ 
பார்ப்போர்க்கும்‌ இடையே உள்ள இடைவெளி குறைக்கப்‌ 
பட்டுளது. நாடகம்‌ நட்த்துவதோடு கூத்தின்‌ வரலாறு 
ஆராய்கிறது; கலந்துரையாடல்‌, கருத்தரங்கு நிகழ்த்துகிறது. 
பட்டறை நடத்தியது. 80இல்‌ *சுவரொட்டிகள்‌' நடத்தப்‌ 


பட்டது. 


நாற்காலிக்காரர்‌ 805பா ஓlaysக்கு அடி கோலியதென்றால்‌, 
சுவரொட்டிகள்‌ நாடகத்தில்‌ ஓவியம்‌ உத்திகள்‌ போன்றவற்றை 
இணைக்கச்‌ செய்கிறது எனலாம்‌. நாற்காலிக்காரர்‌ அரசியல்‌ 
சாடல்‌ எனின்‌, சுவரொட்டிகள்‌ தனிமனித சமுதாய விமர்சனம்‌ 
ஆகும்‌. நா. முத்துசாமி கூத்துப்‌ பட்டறையின்‌ அச்சாணி 
யாவார்‌. உறுதுணைபுரிபவர்‌ கிரியா ராமகிருஷ்ணன்‌. முகவரி: 
க்ரியா. 268. ராயப்பேட்டை நெடுஞ்சாலை, (பைலட்‌ பக்கம்‌) 
சென்னை-14 


பரீக்ஷா : 19-10-1978. “இது இன்னுமொரு நாடகக்‌ குழு 
வாக இருக்கப்‌ போவதில்லை. தற்போது தமிழ்‌ நாட்கம்‌ 
குறித்தும்‌ வாழ்க்கை குறித்தும்‌ நடுத்தர வகுப்பில்‌ நிலவுகிற 
போலி நம்பிக்கைகளை இனங்காட்டுவதும்‌, அதன்‌ வாயிலாக 
அப்போலித்‌ தனங்களையும்‌ சமூகத்‌ தளைகளையும்‌ களைகிற 
ஒரு மகத்தான பணியில்‌ ஒரு சிறு முயற்சி, எழுத்தாளர்‌, 
பத்திரிகையாளர்‌, கலைஞர்கள்‌, அலுவலர்களாய்‌ வெவ்வேறு 
பொறுப்புக்களில்‌ இருக்கும்‌ முகங்கள்‌ உள்ள தங்கள்‌ முகங்களை 
அறிந்த மனிதர்களின்‌ ஒரு கூட்டுப்‌ பொறுப்பு.” பணக்கார 
படாடோப சபாக்களின்‌ இடையே ஓர்‌ ஏழைத்‌ தியேட்டரை 
உருவாக்கும்‌ திக்கில்‌ முனைந்து முன்னேறுகிறது. இதனை எய்த. 
வானொலி தொலைக்காட்சி இசை மன்றங்களை நோக்கி 


மது. ச. விமலானந்தம்‌ 1159 


ஊர்வலம்‌, 4-8-1979 இல்‌ நாடகப்‌ பட்டறை, 24-23-79 இல்‌ 
சலந்துரையாடல்‌ நிகழ்த்திற்று. 


தனிமனித அவலங்களைச்‌ சமுதாய அப்பட்ட உண்மை 
களை: நாடகத்தின்‌ மூலம்‌ கொடுக்க முனைதல்‌. கற்புகாதல்‌ 
குடும்பம்‌ அரசியல்‌ தேர்தல்‌, சமுதாய சழக்கர்கள்‌ எல்லாம்‌ 
கருக்கள்‌. அங்கத வாயிலாகச்‌ சிந்திக்க வைப்பது. 


அரங்கேறியன : இந்திரா பார்த்தசாரதியின்‌ போர்வை 
போர்த்திய உடல்கள்‌, நந்தன்‌ கதை; ந. முத்துசாமியின்‌ நாற்காலி 
கள்‌; அறந்தை நாராயணனின்‌ மூர்மார்க்கெட்‌; ஞாநியின்‌ ஏன்‌? 
(Homo sex) அம்பையின்‌ பயங்கள்‌, கங்கை கொண்டானின்‌ 
ஊர்வலம்‌; ராஜேந்திரனின்‌ கியூ; கே. வி. ராமசாமியின்‌ ஹிரண்ய 
கசிபு பரீக்ஷா குழுவின்‌ முட்கள்‌, இரு திங்களுக்கு ஒரு முறை 
நடத்தப்பெறும்‌. ப 


அரங்கேறுவோர்‌ : ஞாநி, அக்னிபுத்ரன்‌, அசோகமித்திரன்‌ 
பாலகுமாரன்‌, ராஜாமணி, ஜெயபாரதி, ஏ. எஸ்‌. வைத்திய 
நாதன்‌ போன்றார்‌, இயக்கம்‌ : ஞாநி, நட்ராஜ்‌, வைத்திய 
நாதன்‌ போல்வார்‌. மூலவர்‌ ஞாநி. முகவரி 17/2 பீட்டர்ஸ்‌ 
காலனி, சென்னை-14. 


வீதி நாடகங்கள்‌ (Street Theatre). 1979. பாதல்‌ சர்க்கார்‌ 
இந்த உயிரில்லா அரங்கங்கட்குச்‌ சாவுமணி அடித்தார்‌. இரை, 
காட்சி, ஜோடனை, ஓப்பனை எதுவும்‌ தேவையில்லை, 
உள்ளதை உணர்த்த மேடை அலங்காரம்‌ தேவையே இல்லை. 
அவை திசை திருப்புவன. இந்த உந்துதலில்‌ உருவானதுதான்‌ 
வீதி. சென்னை மெரீனா கடற்கரையில்‌ பதினைந்து நாட்கட்கு 
ஒருமுறை-ஒன்றுவிட்ட ஞாயிறுகளில்‌ நாடகம்‌ நடிக்கப்‌ பெறு 
திறது. வேலையில்லாதோரே நடிக்கின்றனர்‌. 


வட்டம்தான்‌ அரங்கு, நடிப்பவர்க்கும்‌ பார்ப்போர்க்கும்‌ 
இடைவெளி குறைகிறது; நெஞ்சில்‌ நேரே பாய்கிறது - பற்று 
கிறது. பசி, வேலையில்லை, புத்தா, சுயம்வரம்‌, கயிறு, கபடி 
மேட்ச்‌, பெரும்பாலானவற்றில்‌ உரையாடலே இல்லை; நடிப்பே 
அனைத்தும்‌ உணர்த்திவிடுகன்றது. இவற்றைப்‌ பார்த்து 
உணர்தலே சாலும்‌; கூறி உணர்வதைவிடக்‌ கண்டுணர்வதே 
பொருந்தும்‌. 


இவை கோடுகளே தவிர முழுமையல்ல; உண்மைகளின்‌ ஒரு 
பக்கத்தைக்‌ கோடி காட்டுவனவே. விதை தூவுகின்றன. நாம்‌ 


1160 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


உணராதவற்றை உணரச்‌ செய்வது; சிந்திக்கா ததை சிந்திக்கச்‌ 
செய்வது. கண்டு நம்‌ கற்பனையால்‌ கருத்துணர வைப்பது. 
இது கட்டிக்‌ காட்டுவதே - ளெறி விடுவதே தவிர, தீர்வு தருவ 
தன்று. - மருத்துவர்‌ போல நோய்‌ காட்டி மருந்தும்‌ தருவது 
போன்றதன்று. 


பசி, வேலையில்லை - பணந்தான்‌ வெற்றி; சுயவரம்‌ - 
யாருக்குமே ஆளும்‌ யோக்யெதை இல்லை; கயிறு - பலத்தை 
நிலை நாட்டவேண்டும்‌ என்ற குறிப்பின. சமைத்த நாடகம்‌ 
(Readymade) கூடாது; முன்கூட்டிய திட்டமிட்ட கருத்து 
(preconceived Knowtion) தவறு. எந்த ஊர்‌ இடம்‌ காலத்‌ 
திற்குச்‌ செல்கிறோமோ, அந்த ஊரவர்‌ - சூழல்‌ நிலை நினைப்‌ 
பிற்கேற்ப அப்போதைக்கப்போது சுடச்சுடத்‌ தரவேணும்‌ 
என்பதே விதியின்‌ விழைவு. பீச்‌, பார்க்‌, கிராமம்‌, குளத்தங்‌ 
கரை என இங்குதான்‌ இப்படித்தான்‌ என்றில்லாமல்‌, திடீர்‌ 
சாம்பார்‌, ரசம்‌ போலே அமைத்தளிக்கவேணும்‌. உண்மை ' 
உங்களைச்‌ சுடும்‌; சுடுவதிலிருந்து தீர்வு பிறக்கும்‌. 


பரீக்ஷா நடுத்தர வர்க்கத்திற்காக என்றால்‌, வீதி பொது 
(பாமர) மக்கட்காக. :பரிவர்த்தனா' என்ற இலக்கியக்குழு 
வாயிலாக 22-4-79 இல்‌ கருத்தரங்கு நடத்தி நலம்‌ கண்டது, 
1--9.9.80 பாதல்‌ சர்காரின்‌ வழிகாட்டலோடு சோழ மண்ட 
லில்‌ பட்டறை நடத்திற்று. 


ஞ்‌ 


மக்களைச்‌ சிந்திப்பதின்‌ மூலம்‌ புரிந்து கொள்ளச்‌ செய்வது; 
இருக்கும்‌ பொருளாதாரச்‌ சீர்குலைவினின்று சிறந்ததை எப்படி 
மிகச்‌ சிறந்த முறையில்‌ உருவாக்குவது என்பதே தோக்கமாதல்‌ 
வேண்டும்‌ என்ற பாதல்‌ சர்க்காரின்‌ கூற்றே வீதியின்‌ நோக்கு. 
அக்னி புத்ரன்‌, பூமணி, ராசேந்திரன்‌ போன்றார்‌ இவ்வியக்கம்‌ - 
பரவப்‌ பேராவல்‌ பூண்டுளர்‌. 


சென்னையில்‌ மேற்கண்ட மூன்றுடன்‌ சென்னையில்‌ 
பல்லவபுரம்‌ மக்கள்‌ மறுமலர்ச்சி இயக்கம்‌ பெல்சி போன்ற 
நாடகங்களை நடத்தியது. குறிப்பிடத்தக்கவர்‌ திரு. வீராசாமி. 
கூத்தாடிகள்‌, 56115 போன்‌ றன புறப்பட்டுள. 


பிற மாவட்டங்களில்‌ : மதுரையில்‌ நிஜ நாடக இயக்கம்‌ 
சிறந்த முறையில்‌ பணியாற்றுகிறது. திரு. மு முத்துசாமி 
இதன்‌ மூலவர்‌. கபடி மேட்ச்‌, வெத்து வேட்டு, நாடு வளமை 
நோக்கிச்‌ செல்கிறது. பண்டிதர்களும்‌ ஒரு எல்லைக்‌ கோடும்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 1161. 


அரங்கேறியுள. ஈரோட்டில்‌ 'சிருஷ்டி', கோவையில்‌ “குமரி', 
கோவில்பட்டியில்‌ 'தர்சனா', பரமகுடியில்‌ பரமகுடி தியேட்‌ 
டர்ஸ்‌, விள்ளன்குறிச்சியில்‌ ஏகேஜி ஒயிலாட்டக்‌ குழு என்பன 
புதுமை நாடகப்‌ புரட்சியில்‌ முனைந்துள. 
.. இப்படி வங்காளம்‌, கேரளா, கர்நாடகம்‌, ஆத்திரம்‌ வரிசை 
யில்‌ தமிழகமும்‌ இவ்வகை முயற்சிகளால்‌ நல்லிடம்‌ வைக்கிறது 
என நம்பலாம்‌. 

தமிழகத்தில்‌ சில நாடக சபைகள்‌ தமிழ்‌ வளர்த்துள. 
அவற்றுள்‌ சில. 

குடந்தை வாணி விலாச சபை: 1914. துணை நீதிபதி 
ஏ. எஸ்‌. பாலசுப்பிரமணிய ஐயர்‌ தலைமையில்‌ தோற்றம்‌. 
முதல்‌ நாடகம்‌ (பாரி ஜாத புஷ்பஹரம்‌;' கன்னையா தாயுடு 
உதவியால்‌ அரங்கேறி 42 வரை நடந்தது. 20-21இல்‌ 
அலுவலகக்‌ கட்டிடம்‌. 55இல்‌ பி. எஸ்‌. ஆர்‌. நினைவு நிலையம்‌ 
-65இல்‌ பொன்விழா நிலையம்‌. 68 முதல்‌ இலவச இசை நடனப்‌ 
பள்ளி. 41இல்‌ வெள்ளிவிழா, 64இல்‌ பொன்விழா; 7565இல்‌ 
வைரவிழா. 78 வரை 868 நாடகங்களும்‌, 426 இசை விருந்தும்‌ 
நடத்தியுளது. 350 நிரந்தர உறுப்பினர்‌. வள்ளலார்‌ அச்சகம்‌, 
அனாதை மாணவர்‌ இல்லம்‌; இருதய ஆண்டவர்‌ தொழுதோய்‌ 
மருத்துவ நிலையம்‌ போன்றனவற்றுக்குப்‌ பொருளுதவி செய்‌ 
துளது. மகாமகப்‌ பொருட்காட்சி சிறப்புற நடாத்தி அரசுக்கு 
25,000 அளித்தது. 


தஞ்சையில்‌ சுதர்சன கானசபா (1914) குமார கான சபா 
(1916) கனக சலேச கானசபா சிறந்கொளிர்ந்தன. 


திருச்சி ரசிக ரஞ்சனி சபா: தோற்றுநர்‌ தலைவர்‌ எப்‌. ஜி. 
நடேச ஐயர்‌. “எப்‌” என்பது [8ா௦16. என்ன வியப்பாக இருக்‌ 
கிறதா? பிரிட்டிஷ்‌ இந்தியாவில்‌ இந்தியர்‌ அடிமைகளாகக்‌ 
கருதப்பட்டாலும்‌, ஆங்கிலேயருக்கு அடுத்த மதிப்பு இருத்துவர்‌ 
களுக்குத்தான்‌! எனவே இந்நிலை பெற ஐயர்‌, முதலியார்‌ 
சைவப்பிள்ளைமார்‌, ரெட்டியார்‌ போன்றவர்கள்‌ கிருத்துவம்‌ 
தழுவினர்‌. இவர்கள்‌ எல்லாம்‌ கூடி செயின்ட்‌ மேரீஸ்‌ தோப்புப்‌ 
பகுதியில்‌ குடி.யறி தனி காலனி, தனி ஆலயம்‌ அமைத்துக்‌ 
கொண்டு வதிந்தனர்‌. பறற Class Xians என அரசின்‌ சலுகை 
யும்‌ அந்தஸ்தும்‌ பெற்றனர்‌. அப்படி மதம்‌ மாறியவரே இவர்‌. 
இவர்‌ தம்பி ஜான்‌ வைத்தியநாதையர்‌! பூணூல்‌, உச்சிக்குடுமி 
பஞ்சகச்சம்‌ எல்லாம்‌ உண்டு. ஜோசப்‌ கல்லூரி ஆசிரியர்‌. 
ஜஸ்டிஸ்‌ பேப்பர்தான்‌ படிப்பார்‌. என்ன முரண்பாடாக 

உள்ளதா? புலா லும்‌ அருந்துவார்‌. 


116s தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

(சென்னையில்‌ பம்மல்‌ சம்பந்தனார்‌, திருச்சியில்‌ நடேச 
ஐயர்‌” அமெச்சூரில்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்றவர்‌. இந்தி நாடகத்‌ 
தின்‌ மொழி: பெயர்ப்பான “அனாதை ஆஸ்ரமம்‌'-இவர்‌ 
வயதான கணவர்‌; எம்‌. எஸ்‌. சுப்புலட்சுமி இரண்டாம்‌. தார 
மாக நடித்தார்‌. தென்னக ரயில்வேயில்‌ 0.7.5. பதவி வகித்த 
. முதல்‌ இந்தியர்‌. திருச்சி நகராட்சியின்‌ முதல்‌ தலைவர்‌. ஓய்வு 
பெற்றதும்‌ ராமேசுவரத்தில்‌ சங்கராச்சாரியார்‌ முன்னிலையில்‌ 
மீண்டும்‌ இந்துவானார்‌! 70 வயது அளவு வாழ்ந்தவர்‌.: இரு 
சமயத்திற்கும்‌ சமமாக ஞானசவுந்தரி, சுபத்ரா, அர்ஜுனா 
நாடகங்கள்‌ யாத்தவர்‌. 


நாடகத்‌ தமிழ்‌ பற்றி ஆராய்ந்து படைத்துப்‌ பெருந்‌ 
தொண்டு செய்வோர்‌ தமிழறிஞர்களில்‌ மூவர்‌ உளர்‌: 


ஏ. என்‌. பெருமாள்‌ : 14-4-1930. குமரிமாவட்ட அசர 
விளை. அரிகிருஷ்ண நாடார்‌: தங்கபழம்‌. நாகர்கோவில்‌ 
தேசிக விநாயகர்‌ உயர்நிலைப்‌ பள்ளி இறுதி வகுப்பூ (46); 
பாளை யோவான்‌ கல்லூரி பி.ஏ. (50); மதுரை தியாகராசர்‌ 
ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரி பி.டி. (58), தனித்துத்‌ தமிழ்‌ எம்‌.ஏ. 
சென்னை 64இல்‌; கேரளப்‌ பல்கலைக்‌ கழக பி. எச்டி 72இல்‌ 
பணி: 52-64 குமரிமாவட்ட புத்தகம்‌ ட.M.£.C. உயர்நிலைப்‌ 
பள்ளித்‌ தமிழாசிரியர்‌; 64-75 அகத்தீச்சுரம்‌ விவேகானந்தர்‌ 
கல்லூரித்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌. 75மே தொடங்கி உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவன இணைப்‌ பேராசிரியர்‌. நாடகமும்‌ 
நாட்டுப்‌ புறவியலும்‌ இவர்க்கு இரு கால்கள்‌ கைகள்‌. 


நாடகத்‌ தமிழுக்கே தம்மை அர்ப்பணித்துக்‌ கொண்டவர்‌. 
அத்துறையில்‌ ஆழ்ந்து ஆராய்கிறார்‌ -எழுதுநறொர்‌-பேசுகிறார்‌ 
நாடக வரலாறு பற்றி ஆராய்வதோடு, நாடகங்களும்‌ படைத்‌ 
துள்ளார்‌, பதிப்பித்துள்ளார்‌. இலக்கிய நாடகங்கள்‌; துன்பியல்‌ 
(பனிமொழி), சமூக (பால்மதி) நாடகங்கள்‌ படைத்துள்ளார்‌. 
£பனிமொழி்‌ பால்மது்‌ இரண்டும்‌ கவிதை நாடகங்கள்‌; 
“இலக்கிய நாடகங்கள்‌” உரை நடை... 


பனிமொழி (69) பிறர்க்கென வாழும்‌ தனக்கென வாழ 
அறியாத தலைவன்‌; தன்னைச்‌ சுற்றிச்‌ சூம்வோர்‌ உள்ளம்‌ 
புரியாதவன்‌ . எளிமையும்‌ தியாகவுணர்வும்‌ கொண்ட தலைவி. 
தலைவன்‌ ஏமாளித்தனத்தால்‌ தலைவி மடிகறாள்‌. என்றாலும்‌ 
அவல முடிவு தவறு செய்தோர்‌ வருந்தித்‌ திருந்த வழிவகுக்‌ 
றது. “நல்ல துன்பியல்‌ நாடகங்கள்‌ நந்தமிழில்‌ மிக அருகியே. 
உள. அக்குறை போக்கும்‌ அருமையது. இது. 


மது. ௪. விமலானந்தம்‌ 1163 


பால்மதி (75) நல்ல குடும்ப நாடகம்‌. வீட்டில்‌ நடக்கும்‌ 
சிற்றன்னைக்‌ கொடுமை, வெளியில்‌-அலுவலகத்தில்‌ நடக்கும்‌ 
சீர்கேடுகள்‌ ஏமாற்றுக்கள்‌, உண்மை உழைப்பு மிக்க அலுவலர்‌ 
ப்டும்‌. அல்லல்‌ நன்கு சித்திரிக்கப்படுகின்றன. என்றாலும்‌ 
நல்லோரின்‌ பொது நலவுணர்வால்‌ தீயோர்‌ திருந்தி நல்லோரை 
வாழவிடுகின்றனர்‌. 


இலக்கிய நாடகங்கள்‌ (72) பீலிவளை, மானனீகை என்ற 
இரு நாடகங்கள்‌ கொண்டது. முன்னது மணிமேகலை, பின்னது 
பெருங்கதையினை ஓட்டிச்‌ சல மாற்றங்களுடன்‌ கற்பனை 
கலந்து ஆக்கப்‌ பெற்றன; முதலது தென்னகப்‌ பண்பினையும்‌ 
அடுத்தது வடநாட்டுப்‌ பண்பாட்டையும்‌ துலக்குவது. மேடை 
யிலும்‌ வானொலியிலுமாக 25 ஓரங்க நாடகங்கள்‌ படைத்‌ 
துள்ளார்‌. விடுதலை வீரன்‌ வேலுத்தம்பி தொலைக்‌ காட்சியில்‌ 
ஒளிக்காட்சி. 


தமிழ்‌ நாடகத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, (77) தமிழ்‌ 
நாடகம்‌ ஓர்‌ ஆய்வு (78), உலக அரங்கில்‌ நாடகம்‌ (78), 
Tamil Drama (81). A Critica! evaluation of Pammal Sambanda 
Mudaliars Dramas (Ph. D. Thesis) போன்றன உலக-தமிழ்‌ 
நாடகம்‌ பற்றி அறியும்‌ கருவூலங்கள்‌. இவையன்றி நூற்றுக்‌ 
கும்‌ மேற்பட்ட அரிய கட்டுரைகள்‌ நாடகம்‌ பற்றி தமிழிலும்‌ 
அங்கிலத்திலும்‌ வடித்துள்ளார்‌. சின்னமகிலன்‌ குளுவ நாடகம்‌ 
போன்றன பதிப்பித்துள்ளார்‌. “நாடகச்‌ செம்மல்‌” “எழுத்து 
ஏந்தல்‌'-பட்டங்கள்‌. வி.ஜி.பி. சிறந்த எழுத்தாளர்‌ பரிசு (82) 
இலக்கிய வீதி.சிறந்த திறனாய்வாளர்‌ பரிசு (81). 


48 முதல்‌ காங்கிரஸ்‌ உறுப்பினர்‌, கதரே அணிவார்‌. 
மணம்‌ 59இல்‌; மனைவி ரத்தினமணி; மக்கள்‌ ' இராதா 
கிருஷ்ணன்‌; விமலா, அமுதா. தமிழ்‌ நாடகக்‌ கலைக்களஞ்‌ 
சியம்‌-பணி ஏற்றுளார்‌. சாகித்ய அகாதமி தமிழ்மொழி: 
ஆலோசகர்‌. இனியவர்‌, எளியவர்‌. முகவரி: “இரா தாகிருஷ்ண 
இல்லம்‌” 17, ராஜா சேதுபதிபுரம்‌, ஆதம்பாக்கம்‌, சென்னை-88: 


ஆறு. அழகப்பன்‌ : 10-8-1937. இராமநாதபுரம்‌ மாவட்ட 
ஆத்தங்குடி. அண்ணாமலையில்‌ 66இல்‌ தமிழ்‌ முதுகலை 
பயின்று அங்கே 60-78 விரிவுரையாளர்‌. 78-81 இணைப்‌: 
பேராசிரியர்‌, 81-83 சென்னை எழும்பூர்‌ தமிழ்‌ வடமொழி பிற 
இந்திய: மொழி ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர்‌, மீண்டும்‌ 
அண்ணாமலையில்‌ ச8ச்முதல்‌ பேராசிரியர்‌ துறைத்தலைவர்‌” 


1164 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
68இல்‌ எம்‌. லிட்‌. நாட்டுப்புற இயல்‌; 78இல்‌ டாக்டர்‌ 'தமிழ்‌ 
நாடகங்களின்‌ பரிமாண வளர்ச்சி' 


நாட்டுப்புறவியலும்‌ நாடகமும்‌ இவர்க்கு இரு கண்கள்‌. 
நாடகத்தமிழுக்கு மூவகையில்‌ முனைந்து , பணியா ற்றிவரு 
கிறார்‌. நாடகம்‌ படைத்தல்‌, நாடகம்‌ பற்றி ஆராய்தல்‌, 
நாடகத்திற்கென இதழ்‌ நடத்தியது. நாடக அஆக்கத்திலும்‌ 
வரலாற்று, வாழ்க்கை வரலாற்று, சமூக, எள்ளல்‌, இலக்கியம்‌ 
எனும்‌ ஐவகை நாடகங்கள்‌ படைத்துள்ளார்‌. 


திருமலைநாயக்கர்‌ : படிக்கவும்‌ நடிக்கவுமான நல்ல நாடகம்‌ 
நாடகத்தலைவர்‌ நல்ல கணவர்‌, வல்ல ஆட்சியர்‌, வெற்றிவீரர்‌, 
கலைச்‌ செல்வர்‌ மதிநலத்தர்‌, மன வளத்தர்‌. இவ்வளவு சிறந்த 
வரிடம்‌, எளிதில்‌ சினமுறும்‌-எதிலும்‌ 'ஐயமுறும்‌ குறை (Flaw) 
உளது. என்பதை அற்புதமாக அமைத்துத்‌ தம்‌ பாத்திரப்‌ 
படைப்புத்திறம்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. எடுப்பு நாயக்கரை 
நோய்ப்படுக்கையில்‌ காட்டுவது; முடிப்பும்‌ மரணப்படுக்கையில்‌ 
காணுமாறு வைப்பது. இப்படி மன உருக்கத்தில்‌ தொடங்கி 
மன வேதனையுடன்‌ முடிப்பது,படிப்போரையும்‌ பார்ப்போரை , 
யும்‌ அவலத்தில்‌ அமிழ்த்து விடுகிறது. உரையாடல்‌ பேச்சு 
வழக்கில்‌ எளிஃத இனிதே பழமொழிகள்‌ பயின்று வரப்‌ பாவ்‌ 
காக அமைந்துளது. இடையிடையில்‌ நல்ல நல்ல பாடல்கள்‌ . 
மிடைந்துவந்து மெருகேற்றுகின்‌ றன. 


கொடியோரின்‌ கயமையும்‌ நயம்படச்‌ சுட்டுகிறார்‌; இறுதி 
யில்‌ இவர்கள்‌ தண்டிக்கப்படுவ தாகவும்‌ காட்டுகிறார்‌. நாயக்கர்‌ 
கால நல்‌ வரலாற்று நல்லோவியமாக வல்ல காவியமாக அமை 
கிறது. வரலாறுகள்‌ வரன்‌ முறையோடு வரையப்பட்டுள்ளது. 
இதனை ஹெரான்‌ ராமசாமி மேடையேற்றி, நூறாவது 
விழாவும்‌ மதுரையில்‌ கொண்டாடப்‌ பெற்றது. முத்துச்சிப்பி 
சமூகம்‌ திருந்த வேண்டும்‌ என்ற நன்னோக்கம்‌ கொண்ட நல்ல 
சமூகச்‌ சித்திரம்‌. தற்கால அலுவல அவலநிலையினை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு எழுந்தது. வெட்டிப்‌ பேச்சு, வேலை 
செய்யாமை, மணமான வாலிபவர்கள்‌ மணமாகா மகளிரிடம்‌ 
அடிக்கும்‌ கொட்டம்‌, இவர்களின்‌ காதல்‌ கேளிக்கை விளைத்த 
கேடுகள்‌, கேடு செய்வோரைச்‌ . சேர்ந்தவர்களும்‌ பாதிக்கப்‌ 
படுதல்‌ போன்றவற்றைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. 
ஆர்வத்தைக்‌ கிளரும்‌ வகையில்‌ நிகழ்ச்சிகள்‌ பின்னப்பட்டிருப்ப 
தால்‌ சுவை மிகுந்து செல்கிறது, திருவள்ளுவர்‌ ஒரு வாழ்க்கை 
வரலாற்று ஓவியம்‌. எள்ளல்‌ நாடகங்கள்‌, ஒருவார நாட்டத்தில்‌, 
தொல்காப்பியர்‌ மறந்ததில்‌ போன்ற 5 நாடகங்கள்‌ 


ம்து. ௪. விமலானந்தம்‌ 1165 
கொண்டது. நாடகச்‌ செல்வம்‌ பதினாறு கால்‌ மண்டபம்‌, 
கொல்லிப்பாவை, அன்னி மிஞிலி, கவிதையும்‌ கவலையும்‌ என்ற 
நான்கின்‌ தொகுப்பு. சங்க இலக்கியத்துள்‌ சிதறி மறைந்து 
கிடக்கும்‌ கருக்களுக்கு நாடக உரு நல்கியுள்ளார்‌. கறிவேப்பிலை 
அன்னையின்‌ அன்னை ஊரான ௨. சிறுவயலை மையமாக 
. வைத்து.இயற்றப்பட்டது. பிற : சிறித்தமலர்‌, மேடை நாட 
கங்கள்‌, ஒலியாமணி, நல்ல முடிவு,. சாமியார்கள்‌ திருமணம்‌, 
கலைந்த மேகம்‌, 


71-72இல்‌ “நாடகக்‌ கலை' என்ற திங்கள்‌ ஏட்டினை நடாத்‌ 
தினார்‌. எள்ளல்‌ நாடகங்கள்‌ தமிழக அரசின்‌ முதற்‌ பரிசு 
பெற்றது. இவரது நாடக நற்பணி போற்று மாற்றான்‌ 
சிங்கப்பூர்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ “கலைக்‌ காவலர்‌” (76), யாழ்ப்பாணம்‌ 
திருவள்ளுவர்‌ மன்றம்‌ தமிழ்‌ அண்ணல்‌”: (79), கல்கத்தா தமிழ்‌ 
மன்றம்‌ “தமிழ்த்‌ தரதுவர்‌' (81), பன்னாட்டுத்‌ தமிழுறவு 
மன்றம்‌ :அருந்தமிழ்ச்‌ செம்மல்‌, இயலிசை நாடக மன்றம்‌ 
“கலைமாமணி (83) பட்டங்களைப்‌ பொழிந்துள. வழக்கமான 
பேராசிரியர்களினும்‌ வேறுபட்டவர்‌. செயல்‌ திறனும்‌ செல்‌ 
வாக்கும்‌ மிக்கவர்‌. சாதனையாளர்‌. ர ்‌ 


நாடகமேடை சரியான நெறியில்‌ செல்ல நாடகக்‌ கல்‌ லூரி 
ஒன்று தொடங்க உள்ளார்‌. நடிகர்களிடம்‌ நடிப்பும்‌, கலை 
களின்‌ கவர்ச்சியும்‌, பார்வையாளர்களின்‌ ரசிப்பும்‌ மாற்ற 
மடைய வேண்டும்‌ என விழைபவர்‌. முகவரி : அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌. 


இரா. குமரவேலன்‌ : 19-10-1938 பூங்குன்றன்‌ என்ற 
பெயரில்‌ கவிஞர்‌. தமிழ்ப்‌ பேராசிரியருள்‌ நாடகத்‌ தமிழில்‌ ஈடு 
பட்டுப்‌ படைத்தும்‌ ஆராய்ந்தும்‌ அத்துறையில்‌ குறிப்பிடத்‌ 
-தக்கவராசு நிலை பெற்றவர்‌; இருவகையிலும்‌ ஏற்றம பெற்‌ 
றொளிர்கிறார்‌. தமிழிசை நாடக வரலாற்றினை ஆய்ந்து 
டாக்டர்‌. பட்டம்‌ பெற்றவர்‌; : அது தூலாகவும்‌ வந்துளது. 
பொன்னி ஒரு கவிதை நாடகம்‌, இத்தாலிய நாட்டு இசை 
மேதை க செப்பெ வெர்டி. இசுமாயில்‌ பாஷா வேண்டியவாறு 
எகிப்திய கதைக்‌ கருவை அடித்தளமாகக்‌ கொண்டு 'ஐடா”, 
எழுதப்‌ பெற்றது. கெய்ரோவில்‌ இசை நாடக அரங்கு 1869ல்‌ 
இறக்கப்பெற்று, இந்நாடகம்‌ 71ல்‌ நடிக்கப்‌ பெற்றது. உலகு 
புகழ்‌ நாடகத்தை இரண்டே நாட்களில்‌ 'பொன்னி' என £46 
பக்கங்களில்‌, 4 அங்கங்களில்‌ வடித்துள்ளார்‌. இவரது டாக்டர்‌ 


த. இ.-*ச 


்‌ 1166 த்மிழ்‌ இலக்கிய வரலாறு 


டாக்டர்‌ பட்டத்துக்குரிய தலைப்பே. (தமிழில்‌ நாடக இலக்‌ 
கியம்‌” (72) என்பதுதான்‌. தமிழ்‌ நாடகங்களின்‌ தனிப்‌ பெரும்‌ 
ஆய்வாளர்‌. தமிழ்க்‌ கவிதை நாடகங்கள்‌' என்ற சிறந்த நூலை 
யும்‌ செய்துள்ளார்‌. முகவரி: தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ பச்சையப்பன்‌ 
கல்லூரி, சென்னை 30. 


நாடகம்‌ : நாவல்‌ நாவலாசிரியர்‌ பலர்‌ குறைந்தது ஒரு 
நாடகமாயினும்‌ படைத்துளர்‌. பல நாவல்கள்‌ நாடகமாக்கப்‌ 
பட்டுள; சிலவே சிறந்தன, பலபடுத்தன. இதனால்‌ இரண்டுக்‌ 
கும்‌ உள்ள உறவும்‌ உறழ்வும்‌ உணரலாம்‌. 


Prose cut into pieces, poem ஆவது போலே, நாவல்‌ காட்சி 
களாக அமைக்கப்படின்‌ நாடகம்‌ ஆகிவிடுமா? 1) நாவல்கள்‌ 
ஆசிரியர்‌ கூற்றாகவே தொடக்க முதல்‌ இறுதிவரை அமைந்து 
விடலாம்‌; ஆனால்‌ நாடகத்தில்‌ பாத்திரங்களே பேசவேணும்‌ . 
முன்னதில்‌ கதையாசிரியர்‌ எங்கு எப்போது வேண்டுமானாலும்‌ 
எது வேண்டுமானாலும்‌ பேசிக்‌ கொண்டிருக்கலாம்‌; கருத்தைக்‌ 
கூறலாம்‌. பின்னதில்‌ நாடகாசிரியனுக்குத்‌ தலை நீட்டத்‌ 
தேவையே இல்லை; கூடவும்‌ கூடாது. எல்லாம்‌ பாத்திரங்கள்‌ 
கொண்டே செய்தாக வேண்டும்‌. முன்னதில்‌ கதையை நிகழ்த்து 
பவர்‌ ஆசிரியர்‌; பின்னதில்‌ கதை நடப்பது கதை மாந்தரின்‌ 
.செயல்களாலேயே! 2) நாவலில்‌ நடந்த கதை நவிலப்படு 
கிறது; நடக்கும்‌ கதை காட்டப்பெறுகிறது. முன்னது கடந்த 
காலம்‌ பற்றியது; பின்னது நிகழ்காலம்‌ பற்றியது.! 3) நாவ 
லாசிரியன்‌ தன்‌ விருப்பப்படி சுற்றித்‌ திரியலாம்‌. ஆடலாம்‌ 
பாடலாம்‌. ஆலவட்டம்‌ அடிக்கலாம்‌. நாடகாசிரியன்‌ ஒரு 
வரம்புக்குள்ளேயே விளையாட வேண்டும்‌. நாவலாசிரியன்‌ 
மூக்கணாங்கயிறு பேடப்‌ படாதவன்‌; நாடகாசிரியனே 
மூக்கணாங்கயிறு மாட்டப்பட்டவன்‌. கைகள்‌ கட்டப்பட்டுள. 
உரிமை குறைவு. முன்னது நாமே நடத்தும்‌ திருமணம்‌; நமக்கே 
முக்கியத்துவம்‌; பின்னது சீர்திருத்த இருமணம்‌. நாலாம்‌ 
பேரோடு ஐந்தாம்‌ பேராக நின்று வேடிக்கை பார்க்கலாம்‌! 
4) நாவலில்‌ கருத்தே மேலோங்கி இருக்கும்‌; நாடகத்திலோ 
காட்சியே ஆட்சி பெறும்‌. எனவேதான்‌ கருத்திலே நம்மைக்‌ 


ட... ப. டடடப ப 7 ட்டம்‌ 

1. The difference between the Novel and the play is the 
difference between ‘WAS’ and ‘is’. Something has hap- 
pened for the writer of the novel and his people; He des- 
cribes as it was, and them as they were. In the play, some- 
thing 15 happening- Augustus Thomas, 


ம்து. ச. விமலானந்தம்‌ 1167 


கவர்‌ ந்த நாவல்‌. காட்சியாக நாடகமாக்கப்‌ பெறும்போது 
தம்மை ஈர்க்காது போகின்றது. இரண்டும்‌ வெவ்வேறு வார்ப்பு 
கள்‌. இரண்டும்‌ 'இட்டளியும்‌ தோசையும்‌ அல்ல! இட்லியும்‌ 
பூரியும்‌ ஆகும்‌!” புரிகிறதா? 


இரண்டும்‌ வெவ்வேறான திறமையின்‌ வெளிப்பாடுகள்‌. 
எனவேதான்‌ சிறந்த நாவலாசிரியர்‌ உயர்ந்த நாடகாசிரியராக 
ஒளிர முடியவில்லை; திறமான நாடகாசிரியர்‌ தரமான நாவ 
லாசிரியராக முடிவதில்லை. நாவல்‌ படித்து இன்புறுதற்கு 
எழுதப்படுவன; நாடகம்‌ (கண்ணாலும்‌ மனக்‌ கண்ணாலும்‌) 
ல்ல மகிழ்தற்குரியது என்ற அடிப்படையினை அறிந்தால்‌ 
புரியும்‌. 


ஒரு சிறந்த நாடகம்‌ எதுவென்றால்‌ அது படித்தற்கும்‌ 
நடித்தற்கும்‌ ஏற்ற தாய்‌ இருவகையும்‌ ஒருங்கே கொண்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. நடிப்பு படிப்பு என்ற இருபுறமும்‌ கொண்ட ஒரு 
செல்லும்‌ காசே நாடகம்‌ - நல்ல நாடகம்‌. (867610). 


1949இல்‌ திசம்பர்‌ திங்களில்‌ தேனாம்பேட்டையில்‌ காங்‌ 
. கிரஸ்‌ காதி சுதேசிப்‌ பொருட்காட்சி நடந்தது. டைரக்டர்‌ 
கே. சுப்பிரமணியம்‌ கலைப்பகுதி பொறுப்பாளர்‌. பல நாடகக்‌ 
குழுவினர்‌ பங்கு பெற்றனர்‌. அப்போது கலைஞர்களிடையே 
நிலவிய நல்லுறவால்‌ நாடகக்‌ கழகம்‌ 1950 சனவரியில்‌ உருவா 
யிற்று. தலைவர்‌ தி. க. சண்முகம்‌; செயலர்‌ கே. சுப்பிரமணியம்‌ 
நடிகர்கள்‌, நாடகாசிரியர்கள்‌, கம்பெனி உரிமையர்‌, தொழிற்‌ 
கலைஞர்கள்‌, ரசிகர்கள்‌ என 5 கிளையுடன்‌ இயங்கியது. 


சாதனைகள்‌ : '1, அரசு விதித்த கேளிக்கை வரியால்‌ சபை 
கள்‌ பாதிக்கப்படுவதனை பம்மலார்‌ தலைமையில்‌ தூதுக்குழு 
வாகக்‌ சென்று அமைச்சர்களைக்‌ கண்டு எடுத்துரைத்தது, 
இதன்‌ பயனாக வரிவிலக்கு அளிக்கப்பட்டது. 2) திறந்தவெளி 
அரங்குகளில்‌ நாடகங்கள்‌ நடத்தப்பட்டு நல்ல வசூல்‌ குவிந்தது. 
இந்தியாவில்‌ முதன்முதல்‌ இறந்த வெளி அரங்கினை ஏற்படுத்‌ 
இய பெருமை இக்‌ கழகத்துக்கே உரியது. 3) 50 ஏப்ரலில்‌ காங்‌ 
ரஸ்‌ இடலில்‌ முதல்‌ கலைவிழா தட த்தியது நாலணா 
எட்டணா என மிகக்‌ குறைந்த இசை நடன நாடகங்கள்‌ மக்க 
ளுக்கு நடத்தி கலையுணர்வு கொள்ளச்‌ செய்தது. 4). 51 இல்‌ 
இரண்டாவது கலைவிழா நடத்திற்று. ருசியக்‌ கலைஞர்களுக்கு 
வரவேற்பளித்தது. சர்வதேச நாடகக்‌ காங்கிரசுக்கும்‌ ரசியப்‌ 
பண்பாட்டு நிறுவனத்துக்கும்‌ வருமாறு வந்த அழைப்பை 


1168 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


ஏற்று கலைவாணரும்‌ டி. ஏ. மதுரமும்‌ சென்று வந்தனர்‌. 
5) 58ல்‌ கலைவாணர்‌ தலைவரானார்‌. பம்மல்‌ முதலியாரின்‌ 
80 வது ஆண்டு நிறைவு விழாவினை மாபெரும்‌ விழாவாக 
நேரு ஸ்டேடியத்தில்‌ கொண்டாடியது 58ல்‌. 


இத்துணைச்‌ சிறப்பாகச்‌ செயலா ற்றிய கழகம்‌,சிலரிடையே 
முளைத்த கருத்து வேறுபாடு மனவேறு பாடாக, சிலர்‌ பிரிந்து 
சென்று தென்னிந்திய நடிகர்‌ சங்கம்‌ ஏற்படுத்தினர்‌; பிறமொழி 
நடிகர்கள்‌ திரைப்படக்‌ கலைஞர்களும்‌ சேரவே சிறந்தது. 


நாடக ஏடுகள்‌ : 1. 48ல்‌ வளையாபதி முத்துக்கருஷ்ணன்‌ 
வி. என்‌. சம்பந்தம்‌, ஏ. ஆா. பார்த்தசாரதி சேர்ந்து நாடகம்‌” 
திங்கள்‌ இதழ்‌ தொடங்கினர்‌. 2) தென்னிந்திய நடிகர்‌ சங்கம்‌ 
“நடிகன்‌ குரல்‌' நடத்தியது. 3) 724738ல்‌ ஆறு அழகப்பன்‌ 
'நாடகக்‌ கலை' இதழ்‌ நடாத்தினார்‌. 4) எஸ்‌. டி. சுந்தரம்‌ 
74-76இல்‌ “உலக நாடகம்‌” எனும்‌ கலையிதழ்‌ நடத்தினார்‌. 


விகடன்‌ விழா: 14-9-61 இல்‌ 25000 ரூ. பரிசு நாடகப்‌ 
போட்டி நடத்தி வெற்றி பெற்ற எழுத்தாளர்களுக்கு பரிசளிப்பு 
விழா “நாடக இலக்கிய விழா' வாகக்‌ கொண்டாடியது. 
அமைச்சர்‌ சி. சுப்பிரமணியம்‌ தலைமையில்‌, பி.வி, ராஜ 
மன்னார்‌ பரிசு வழங்கினார்‌. 


வானொலி நாடக விழா: 40 ஆண்டுகளாக நாடகத்‌ தமி 
முக்கு நற்பணியாற்றி வருகிறது. 1,1, 1 மணிநேரம்‌ நடத்து 
கிறது; ஞாயிறு நண்பகல்‌ 18 மணிச்கு இருசிறு நாடகங்களை 
யும்‌ பிற்பகல்‌ 3-4 பெரு நாடகமும்‌ ஒலி பரப்புகிறது. மேடை 
நாடகங்களையும்‌ ஒலி பரப்பி வருகிறது. ஆண்டுதோறும்‌ ஒரு 
வாரம்‌ நாடகவிழா நடாத்தி நல்ல பல நாடகங்களை வெளிப்‌ 
படுத்துகிறது. இது மாபெரும்‌ பணியாகும்‌. 


நடி கர்கள்‌-சங்கம்‌ : சென்னை, மதுரை, சேலம்‌, கோவை, 
திண்டுக்கல்‌, புதுக்கோட்டை. கரூர்‌ போன்ற நகர்களில்‌ நடிகர்‌ 
குடும்பங்கள்‌ நிறைந்துளர்‌, நடிகர்‌ சங்கங்கள்‌ வைத்து நலம்‌ 
பெறுகின்றனர்‌. சேலத்துச்‌ சங்கமே பழையது; 48ல்‌ தோன்‌ 
றியது. “சேலத்துத்‌ தண்ணீர்‌ குடிக்காமல்‌ இறந்தோர்‌ இல்லை; 
இதன்பின்னே பிற பிறந்தன. தமிழ்நாடு நடிகர்‌ சங்கம்‌ மதுரை 
பெரியது. “ ஏறத்தாழ 100 குடும்பங்கள்‌ இச்9ப்‌ பாளையத்தில்‌ 
உள. புரட்டாசி தொடங்கி 5 இங்கள்‌ அடுத்தடுத்து ஒவ்வோர்‌ 
ஊரிலும்‌ நோன்பி நடக்கும்‌ போதெல்லாம்‌ தவறாது நாட்கங்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ | 1169 


கள்‌ நடக்கின்றன . இசை நாடகங்கள்‌ தான்‌. வள்ளித்‌ திருமணம்‌ 
லவகுசா, கர்ணன்‌, ஆரவல்லி, சூரவல்லி, ஹரிச்சந்திரா. 
சக்களத்தி போராட்டம்‌, சம்பூர்ண ராமாயணம்‌, ஒட்ட 
நாடகம்‌, அண்ணன்மார்‌ நாடகம்‌. சேலம்‌ மகாலட்சுமி குழு 
வினர்‌ குறிப்பிட த்தக்கோர்‌. 


தொழில்‌ முறை நாடகங்களுடன்‌ பயின்முறை நாடகங்‌ 
களாக சமுதாய, வரலாற்று நாடகங்களும்‌ ஊர்ப்‌ பெருமக்க 
ளால்‌ நடிக்கப்‌ பெறுகின்றன. நாடக மன்றங்களும்‌ அமைந்துள 
நாடாப்‌ பதிவு செய்து அடிக்கடி ஒலிபரப்பவும்‌ செய்கின்றனர்‌: 
இத்நாடகங்களில்‌ சேலத்து நடிகைகளும்‌ அழைத்துக்‌ கொள்ளப்‌ 
படுகின்றனர்‌; ராசிபுரம்‌ புதுப்பாளையத்தில்‌ 10 நாள்‌ நாடக 
விழாப்‌ போட்டி நடத்துகின்றனர்‌. புலவர்‌ மகாலிங்கம்‌, புலவர்‌ 
ராஜாமணி, பு.க. வரதராசன்‌. பட்டணத்தில்‌ முத்தமிழ்‌ 
நாடக மன்றம்‌, மாரியம்மன்‌ நாடகமன்றம்‌' இதயக்கனி நாடக 
மன்றம்‌ உள. பாவை. நடராசன்‌. அன்னி மிஞிலி, விடுதலை 
முழக்கம்‌, புதிய பாதை, சிரிப்பு மலர்கள்‌ எனப்‌ பல யாத்துள்‌ 
ளார்‌. குருசாமிப்‌ பாளையத்தில்‌ முத்தமிழ்‌ நாடக மன்‌ 
றத்தர்‌; எம்‌, என்‌. மாரிமுத்து நாடக இயக்குநர்‌ எஸ்‌. ஏ. அங்க 
முத்து பழம்‌ பெரும்‌ நடிகர்‌! காளிப்பட்டியில்‌ ப. மாணிக்க 
வாசகம்‌ (1940-77) இன்பப்‌ பரிசு, புன்னகை, பாண்டியன்‌ 
பெற்ற பைங்கிளி, அசோகன்‌ வெற்றி, காஞ்சி மன்னன்‌, சாளுக்‌ 
திய அரசி, இதழரசி என 20 நாடகங்கள்‌ படைத்துளார்‌. 


கரூரில்‌ நாரதகான சபாவை ஒட்டிக்‌ கலைக்‌ குடும்பங்கள்‌ 
தாம்‌, சஞ்சீவி, கருணாநிதி போன்றார்‌ குறிப்பிடத்‌ தக்கோர்‌; 
தோன்பியின்போது சுற்றுப்‌ பக்க கிராமங்களில்‌ வள்ளித்‌ 
திருமணம்‌, மயான காண்டம்‌, பளளக்‌ கொடி போன்றன நடிக்‌ 
கின்றனர்‌. 


மதுரையில்‌ ஏறத்தாழ 450 குடும்பங்கள்‌. சுண்ணாம்புக்‌ 
காரத்‌ தெருவில்‌ சங்கம்‌ உளது. என்‌. என்‌. கண்ணப்பா, மஜித்‌, 
நாகராஜ பாகவதர்‌, ஏ. எஸ்‌. மகாதேவன்‌, சித்ரா பவி, தாரா . 
. பாய்‌,ரேணுகா தேவி போன்றார்‌ குறிப்பிடத்‌ தக்கோர்‌, மாசி 
சிவராத்திரி முதல்‌ ஆவணி முடிய *சீசன்‌', அனைத்தும்‌ இசை 
நாடகங்களே. 10-12 சுற்றுப்புற ஊர்களினின்று வந்து குழுமு 
வதால்‌ விடிந்தே ஊர்‌ திரும்பக்‌ கூடுமாதலால்‌, விடியவிடிய 
நாடகம்‌ நடக்கும்‌, நாடகத்‌ தொழிலுக்குத்‌ தாய்வீடு மதுரை! 
மதுரை முனியாண்டி விலாஸ்‌ போலே, நாடகக்‌ கம்பெனிகள்‌ 
பிற ஊர்களில்‌ கூட “மதுரை' எனப்‌ போட்டுக்‌ கொள்ளும்‌ மரபு 
இருந்தது. 


ஸ்ஸ்ஸ்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 

இயலிசை நாடக மன்றம்‌ இக்கலைக்கும்‌ கலைஞர்கட்கும்‌ 
பேராதரவு புரிந்து வருகிறது. கலைமாமணி விருது வழங்கு 
கிறது. நிதியுதவி புரிகிறது. | 


இவற்றையெல்லாம்‌ எண்ணும்போது, இந்நூற்‌ 
றாண்டினை நாடக மறுமலர்ச்சிக்‌ காலமாகவே கொள்ளத்‌ 
தோன்றுகிறது. பெருகிவரும்‌ நாடகத்‌ தமிழினை ஒரு சில 
பக்கங்களில்‌ சுருக்கிட முடியுமா? அரங்கிலே ஆடியன, அச்சிலே 
அமைவன அனைத்தும்‌ பார்த்தும்‌ படித்தும்‌ அதன்‌ வளர்ச்சி 
காண்போம்‌. கருதுவோம்‌. நாடகமாம்‌ தாயின்‌ சேயாம்‌ திரைப்‌ 
படம்‌ திகழ்கிறது. இதன்‌ வாயிலாகவும்‌ இன்‌ றமிழின்‌ மூன்றாம்‌ 
பிரிவு இனிதே வளர்ந்து வருகிறது. | 


“நாட்டினிற்‌ கணிகலம்‌ நாடகக்‌ கலையே! 
பாட்டும்‌ இயலும்‌ எழில்‌ காட்டும்‌ - நவநிலையே!! 


'நாடகசாலை யொத்த நற்கலாசாலை யொன்று 


நீலேகில்‌ உண்டோ நிகழ்த்து” - கவிமணி. 


- குழந்தை இலக்கியம்‌ 


குழந்தை செல்வந்தான்‌ சிறந்த செல்வம்‌. நல்ல குழந்தை 
கள்‌ இருந்து விட்டால்‌ நமக்கு வேறு செல்வம்‌ வேண்டா. 
குழந்தைகள்‌ நல்ல சூழ்நிலையில்‌ பண்பாட்டுடன்‌ வளர - 
வளர்க்க நன்னூல்கள்‌ நி றய வேண்டும்‌ என்றார்‌ கல்வி 
அமைச்சராயிருந்த சி. சிப்பிரமணியம்‌. “மனித வாழ்க்கைக்குப்‌ 
பயன்படும்‌ அஸ்திவார இலக்கியம்‌ என்றே குழந்தை 
இலக்கியத்தைப்‌ பாவிக்க வேண்டும்‌? என்பது குழந்தை 
இலக்கிய முதல்வர்‌ தி. ஐ. ர. வின்‌ கணிப்பு. ்‌ 


குழந்தைகள்‌ தானே என அலட்சியம்‌ செய்தல்‌ ஆகாது. 
அடிப்படை போடவேண்டிய பருவம்‌ அது. ஐந்தில்‌ வளையா 
தது ஐம்பதில்‌ வளையா தல்லவா? எனவே வித்திட வேண்டிய 
வேளை அது. உரிய வயதில்‌ சொட்டு மருந்தும்‌, போலியோ 
ஊசியும்‌ போடாவிடில்‌, பின்வாதம்‌, வலுப்பு வரும்‌. அதுபோல 
பண்படுத்த வேண்டிய போதில்‌ அது செய்யாதுபோயின்‌, பின்‌ 
எல்லாமே பாழ்தான்‌. பருவத்தே பயிர்‌ செய்தல்‌ என்பது 
சிறுவர்க்கும்தான்‌! 


Child is the Father of the Man என்றார்‌ வோர்ட்ஸ்‌ 
வொர்த்‌. 'குட்டே காலு குட்டே கை'யுடைய-நம்மின்‌ சின்னஞ்‌ 
சிறு வடிவே (Miniature size ot the man) குழந்தை. புலி மனி 
தன்‌ என்றால்‌ பூனைதான்‌ (Cat - the miniature size of the 
Tier) பிள்ளை என்பதுணர வேணும்‌. எனவே பிள்ளையைப்‌ 
பேணி வளர்ப்பின்‌, பெரியவனாக உருவிலும்‌ உள்ளத்திலும்‌, 
அறிவிலும்‌ சிறப்பது உறுதி; இன்றேல்‌ இறுதி. 


பெற்றோர்‌ பலருக்குத்‌ தம்‌ அருமை குழந்தை உடம்பால்‌ 
மட்டும்‌ ஆகியது என்ற நினைப்பு. அதனால்தான்‌ உடலுக்‌ 


tite து தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


குரிய உடை. உணவோடு நின்று விடுகின்றனர்‌; அதற்குமேல்‌ 
எண்ணுவதுகூட இல்லை. அந்த ஊன்‌ சுவரினுள்‌ உள்ளம்‌ 
என்ற ஒன்றும்‌ மூளை என ஒன்றும்‌ இருபெரும்‌ ஆற்றல்களாக 
அமைவது அறிவதில்லை. கண்ணுக்குத்‌ தெரியும்‌ மாமிச 
மூட்டையைப்பேணுவதில்‌ உள்ள ஆர்வம்‌ கண்ணுக்குத்‌ தெரியா 
உள்ளாற்றல்களாக உள்ள இருபெரும்‌ அரிய சக்திகளைப்‌ 
போற்றுவதில்‌ நாட்டமில்லை. தீனி வாங்கித்‌ தரும்‌ நாம்‌, அந்த 
அறிவுக்கும்‌ உணர்வுக்கும்‌ உரிய தனி தருவதில்லை.பின்‌ பிள்ளை 
எப்படி புத்திசாலியாக-பண்புடையதாக உருவாகும்‌? அவரைப்‌ 
போட்டால்‌ துவரையா முளைக்கும்‌? “குழந்தையின்‌ அறிவுப்‌ 
பசிக்குப்‌ போதிய உணவளிக்கப்பட வேண்டும்‌. இல்லை 
யெனில்‌, குழந்தையின்‌ மனம்‌ சரியான வழியில்‌ செல்லாமல்‌ 
கோணல்‌ வழியில்‌ செல்லும்‌. அப்போது வருந்திக்‌ கவலைப்‌ 
படுவது, நோய்‌ வந்தபோது கவலைப்படுவது போன்றது” 
(மு. வ.) 


எனவே அந்த ஆர்வம்‌ துடிப்பு அத்துணையும்‌ உள்ள அரிய 
பருவத்தில்‌ உடலில்‌ அக்கறை செலுத்துவதுபோலே, அறிவு - 
பண்பு என்ற இருகண்களையும்‌ காக்க மேலும்‌ இருபங்கு 
கவனம்‌ செலுத்த வேணும்‌ - செலவழிக்க வேணும்‌. இதற்குக்‌ 
கண்ணும்‌ கருத்தும்‌ கவரும்‌ வண்ண நூல்கள்‌ சளைக்காமல்‌ 
வாங்கித்‌ தந்து அந்தச்‌ சூழலில்‌ வைத்து வளர்க்க வேண்டும்‌. 
அதற்கு உரமிட்டு ஊற்றம்‌ தருவதுதான்‌ குழந்தை ர்‌ 


இந்த உலகின்‌ ஈர்ப்பில்‌ இழியுமுன்னே, பக்திக்‌ வழுக்கி 
விழுமுன்பே முன்னெச்சரிக்கையாக விவரம்‌ தெரியாத்‌ தூய 
தெய்வீகப்‌ பருவத்திலேயே எதையும்‌ அறியக்‌ துடிக்கும்‌ வேளை 
யிலேயே-அது என்ன? இது ஏன்‌; இப்படி என்றுதுளைககும்‌ துரு 
வும்‌ காலத்திலேயே, யானை த்தீக்கு ஈடுகொடுக்கும்‌ வகையில்‌ 
குழந்தை நூல்களை வாங்கிக்குவித்துவிட வேண்டும்‌. ஒவ்வொரு 
பிள்ளையும்‌ உருப்படியான பிள்ளையாயின்‌, ஊரும்‌ சமுதாய 
மும்‌ உருவாகிவிடும்‌. இது சமுதாயத்துக்கும்‌ நாட்டுக்கும்‌ செய்‌ 
யும்‌ சேவையாகும்‌. பிள்ளை என்ற பெயரில்‌ புல்‌ லுருவிகளை 
யும்‌ களைகளையும்‌ பெற்று விடுதல்‌ பெரும்பாவமும்‌ பழியுமாம்‌. 


பெர்நாட்ஷா பகர்ந்தார்‌. இந்தக்‌ குழந்தை செய்யும்‌ 
பெருந்தவறு என்ன தெரியுமா? ... அது வளர்கிறது! வளரா 
திருந்தால்‌, வேதனை இல்லையே! வளரும்‌ குழந்தையை நல்ல 
வண்ணம்‌ வளர்ப்பதும்‌ பெற்றோர்‌ கடன்தான்‌! : சான்றோ 
னாக்குதல்‌ தந்தைக்குக்‌ கடனே! பாழாக்காமல்‌ ஆளாக்குதல்‌ 


மது, ச. விமலானந்தம்‌ 1173 


எப்படி அதன்‌ தேவைக்குத்‌ தக வளர்க்கிறோம்‌ என்பதைப்‌ 
பொறுத்தே உளது. குழந்தைக்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ எனப்‌ 
பத்து தொகுதிகள்‌ உள. முதலில்‌ அதை வாங்கித்‌ தருவது 
பெற்றவர்‌ கடமை, கதை, கவிதை, நாடகம்‌ வாங்கித்‌ தரு 
வதோடு, வானொலி, தொலைக்‌ காட்சி போன்றன மூலம்‌ நம்‌ 
நேரத்தில்‌ கவனத்தில்‌ கொஞ்சம்‌ நம்‌ செல்வங்கள்‌ மேல்‌ 
செலுத்துவோம்‌. ஏனெனில்‌ படிப்பு என்பது வீட்டிலிருந்து 
தொடங்குவதே! (Really education begins at home-at the 
cradle) 


பெரியோர்‌ இலக்கியம்‌ போலே, குழந்தை இலக்கியமும்‌ 
சிறுகதை, நாவல்‌, கவிதை, கட்டுரை, நாடகம்‌ அத்துணையும்‌ 
கொண்டதுதான்‌. குழந்தை பற்றிப்‌ பெரியவர்கள்‌ எழுதுவது 
தான்‌ குழந்தை இலக்யெம்‌ என்று எண்ணிவிடலாகாது; அது 
காசின்‌ ஒரு பக்கமே. பிள்ளைகள்‌ படித்தற்குரிய ஏற்றன 
படைப்பதும்‌ இதில்‌ அடங்கும்‌. இருபக்கம்‌ இல்லா காசு இருக்க 
முடியுமா? கண்‌ இரண்டுதான்‌, ஆனால்‌ பார்வை ஒன்று 
தானே! அதுபோல்‌ “சிறுவர்‌ பற்றிய -சிறுவர்க்குரிய' 
இரண்டும்‌ ஒன்‌ றியதே பிள்ளை இலக்கியம்‌, 


இந்த இலக்கியம்‌ எழுதுவது அவ்வளவு எளிதன்று. பெரி 
யோர்‌ இலக்கியம்‌ படைப்பதைவிடப்‌ பன்‌ மடங்கு முயற்சி, 
பொறுமை, பொறுப்பு, புலமை வேண்டும்‌. இறங்கிவந்து 
குழந்தையோடு குழந்தையாகி அதன்‌ மனநிலை புரிந்து அதற்‌ 
கேற்ப எழுதுதல்‌ வேண்டும்‌. எனவேதான்‌ மூதறிஞர்‌ ராஜாஜி 
ப9ரசவ வேதனையபோல்‌ குழந்தைக்கான புத்தகங்களை எழுதி 
வெளியிடுவது சிரமமாகும்‌. வேதனை இருந்தாலும்‌ மகிழ்ச்சி 
இருப்பதுபோல்‌, புத்தகம்‌ வெளியிடுவதிலும்‌ மகிழ்ச்சி உண்டு, 
ஆனால்‌ இரண்டிற்கும்‌ ஆண்டவன்‌ அருள்‌ வேண்டும்‌” என்றார்‌. 


இப்படிக்‌ குழந்தை பற்றி ஒரளவும்‌, குழந்தை படிக்கப்‌ 
- பேரளவும்‌ எழுதுவோர்‌ . நம்மில்‌ இப்போது கணிசமாகப்‌ 
பெருகி வருகின்றனர்‌. பாடி மகிழவும்‌, படித்துப்‌ பயன்‌ 
பெறவுமான பல்வேறு நூல்களை படைத்துளர்‌ குழந்தை 
எழுத்தாளர்கள்‌. 1901இல்‌ குழந்தைப்‌ பாடல்கள்‌ பாடினார்‌ 
கவிமணி, 15ல்‌ பாப்பா பாட்டு படைத்தார்‌ பாரதியார்‌. 
எனவே தொட்டு வைத்தவர்‌ தொடங்கி வைத்தவர்களாக 
இருசுடர்களாக இயங்குகின்றனர்‌. -இருகவிஞர்கள்‌ போலே 
மூன்று புலவர்கள்‌ முன்னே மழலைப்‌ பாடல்கள்‌ பாடினர்‌. 


1174. | தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மூவர்‌ முதலிகள்‌: கா-தமச்சிவாய - மணி. திருநாவுக்கரசு - 
மயிலை. முத்துக்குமாரசாமி முதலியார்கள்‌. 


கவிமணி, எட்டாதஎல்‌லைகளையெல்லாம்‌ எட்டிப்‌ 
பிடித்து பாட்டில்‌ வடித்து கதைப்‌ பாடல்கள்‌ முடித்துத்‌ தந்‌ 
தார்‌. பசுவும்‌ கன்றும்‌ எனும்‌ பாட்டு லட்சியப்‌ பாட்டாகி 
விட்டது, பாரதிதாசன்‌ புதிய சந்தங்கள்‌ புகுத்தி கீர்த்தனை 
கள்‌ வகுத்துத்‌ தந்தார்‌. கவிமணியின்‌ பாடற்‌ சந்தத்தை 
மயிலின்‌ ஆட லுக்கு ஒப்பிடலாம்‌; பாரதிதாசனின்‌ பாடற்‌ 
சந்தத்தைத்‌ துள்ளும்‌ மானுக்கு ஒப்பிடலாம்‌" (குழந்தைச்‌ 
றப்ப 'பூனை வந்தது பூனை - உடன்‌ போனது தயிர்ப்‌ 
பானை', என்றன்‌ நாயின்‌ பேர்‌ அப்பாய்‌-அது முன்றில்‌ காக்கும்‌ 
சிப்பாய்‌' இது கவிமணி. *தலைவாரிப்‌ பூச்சூடி உன்னை - 
பாடசாலைக்குப்‌ போவென்று சொன்னாள்‌ உன்‌ அன்னை”, 
(அம்மா என்‌ காதுக்கொரு தோடு - நீ அவசியம்‌ வாங்கிவந்து 
போடு இது தாசன்‌. 'தமிழ்‌ஒளி தருகிறார்‌ பாருங்கள்‌. 
பாடம்‌ படியா - பள்ளி செல்லா ஒரு பையன்‌, மூடன்‌ ஆனான்‌ 
முன்னாலே, மூட்டை சுமந்தான்‌ பின்னாலே” மயிலை சிவ 
முத்து முக்கியமான பங்கு: வகிக்கிறார்‌. தூரன்‌ பாங்கான 
இடத்தைப்‌ பெறுகிறார்‌. இசைச்‌ சிறப்புடைப்‌ பாக்கள்‌ (140- 
sense rhyme) பொருட்‌ சிறப்புடைப்‌ பாக்கள்‌ (Nursery rhyme) 
என இருவகைப்‌ பாடல்கள்‌ உள. முன்னது எழுதி ஆங்கிலத்‌ 
தில்‌ புகழ்‌ பெற்றவர்‌ எட்வர்டு லியர்‌. தமிழ்க்‌ கவிஞராகத்‌ 
இகழ்கிறார்‌ தூரன்‌! *தாடி நீண்ட தாத்தா” பாட்டு சான்று. 
தாசனின்‌ “சொக்க வெள்ளித்‌ தட்டு - மிகத்‌ தாய வெண்ணெய்‌ 
பிட்டு, தெற்கத்தியார்‌ சுட்டு - நல்ல தேங்காய்ப்‌ பாலும்‌ 
விட்டு... எனும்‌ நிலாப்‌ பாட்டு நோக்குக. வள்ளியப்பாவின்‌ 
“வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம்‌ 
எட்டு, எட்டில்‌ பாதி விட்டு, எடுத்தான்‌ மீதி கிட்டு, மீதம்‌ 
உள்ள லட்டு, முழுதும்‌ தங்கை பட்டு, போட்டாள்‌ வாயில்‌ 
பிட்டு, கிட்டு நான்கு லட்டு, பட்டு நான்கு லட்டு, மொத்தம்‌ 
தீர்ந்ததெட்டு; மீதிக்‌ காலித்‌ தட்டு”. பாட்டு கிளுகிளுக்க 
வைக்கும்‌ கேட்டு. இதில்‌ என்ன விந்தையென்றால்‌ புலவர்‌ 
களும்‌ பெரியோர்க்கு எழுதிய கவிஞர்களும்‌, எல்லோருமோ 
குழந்தைப்‌ பாட்டு பாடாவிடில்‌ குறைநேரும்‌ எனக்‌ கருதி 
பிள்ளைப்‌ பாட்டு பாடிவிட்டனர்‌. பெருஞ்சித்திரனார்‌, 
அடிகளாசிரியர்‌, பரந்தாமனார்‌, ராசமாணிக்கனார்‌, மு, வ. 
போன்றோரும்‌ தங்கள்‌ பங்கினை ஆற்றி விட்டனர்‌! காமாட்சி 
சீனிவாசன்‌ போன்ற பெண்‌ கவிஞர்களும்‌, பேர்‌ சொல்கின்றனர்‌, 
ல்ல ர்‌ ப்பூவாய்‌ பறந்து செல்லும்‌ பட்டுப்பூச்சி அக்காஃ 


மது. ச. விமலானந்தம்‌ 1176 


நீ பளபளன்னு போட்டிருப்பது யார்‌ கொடுத்த சொக்கா' 
-போன்ற பிள்ளைப்‌ பாட்டும்‌ துள்ளி வருகிறது. 


ஒன்று சொல்லாமல்‌ இருக்க முடியவில்லை. பிள்ளைப்‌ 
பாட்டேயாயினும்‌ பெரியோர்‌ பாட்டுக்கு எந்த:வகையிலும்‌ 
குறையா து ஈடு கொடுத்து நிற்கிறது, பார்வையிலே எளியதே 
யாயினும்‌, பண்பிலே பெரியோர்‌ பாட்டின்‌ பெற்றியது. ஏனே 
னில்‌ ‘உண்மையான உயரிய குழந்தைப்‌ பாட்டு, பெரியோரின்‌ 
உகப்புக்கும்‌ உரிய பாட்டாசவே ஒளிர்‌ கிறது” என்கிறார்‌ 
சிமோனோவ்‌. 


கவிதையைவிடக்‌ கதைகள்‌ நிறைய வருகின்றன. ஆனால்‌ 
தரத்திலும்‌, திறத்திலும்‌ கவிதைகளே தலை தூக்கி நிற்கின்றன. 
சிறுகதை வளர்த்த-வெளிவரச்‌ செய்த பெருமை இதழ்களையே 
சாரும்‌. சமூக வரலாற்று, மர்ம. இலக்கிய, மொழி பெயர்ப்பு 
நாவல்கள்‌ வந்துள. கண்ணைக்‌ கவர்ந்து கரத்திலை உறைந்து, 
எளிதே நிறைபயன்‌ நல்குவது நாடகம்‌ குறைவாகவே வத்துள. 
பெரியோர்‌ வாழ்வினைப்‌ படித்து ஊக்கம்‌ பெற்று உயரத்‌ 
துடிக்கும்‌ துடிப்பு பிள்ளைகளிடம்‌ உண்டு. முன்‌ மாதிரியாக 
அமைந்து வழிகாட்டுவது வாழ்க்கை வரலாறு. அரிய பெரிய 
அறிவியற்‌ கருத்துக்களை எளிதாகக்‌ கதையாகக்‌ கூறும்‌ கலை 
கைவரப்‌ பெற்றுள்ளது. 


முதன்முதலாகத்‌ தமிழ்ப்‌ பத்திரிகை வந்தது 1831ல்‌. முதல்‌ 
குழந்தைப்‌ பத்திரிகை 1840ல்‌ பால தீபிகை பாப்பா மலர்‌ 
(1942) பாலர்‌ மலர்‌ (44) அணில்‌ (47) பூஞ்சோலை (51) 
கோகுலம்‌ (72) அம்புலிமாமா (47) கண்ணன்‌ போன்றவை 
.குறிப்பிடத்தக்கன. வரக வி ௮. சுப்பிரமணிய பாரதியாரின்‌ 
பால விநோதினி (1918) குறிப்பிட த்தக்கது. 


தனி ஒரு இலக்கிய வரலாறே எழுதக்கூடிய அளவில்‌ பெருகி 
வளர்ந்துளது குழந்தை இலக்கியத்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌. 
200க்கும்‌ மேற்பட்ட குழந்தை எழுத்தாளர்கள்‌ கணிசமான 
பங்காற்றி வருகின்றனர்‌. இவர்களையெல்லாம்‌ கொண்டு 
செலுத்த ஒரு சங்கமும்‌ உளது. அது பற்றி அறிக. 


குழ்ந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌ : தோற்றம்‌ : இந்‌ தி த்த T 
அழ. வள்ளியப்பா. முதல்‌ தலைவர்‌ வை. கோவிந்தன்‌; பொதுச்‌ 
"செயலர்‌ அழ. வ. நோக்கம்‌: 4. தமிழில்‌ குழந்தை இலக்கியம்‌ 


1176 | தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


வளரப்‌ பாடுபடுவது. 2)குழந்தை எழுத்தாளர்‌ உரிமை காப்பது 
3. அவர்களிடையே ஒற்றுமை உருவாக்குவது. 4. இவ்விலக்கிய 
வளர்ச்சியில்‌ ஈடுபட்டோரிடையே தொடர்பு ஏற்படுத்துவது. 


செயல்‌: 1) ஆண்டுதோறும்‌ சென்னை மாநகரின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ புத்தகக்‌ காட்டு 'நடத்தியுளது. 56இல்‌ டில்லி 58இல்‌ 
கொழும்பு 61இல்‌ பம்பாய்‌ நகர்களில்‌ நடந்த காட்சிகட்கு நூல்‌ 
களை அனுப்பியது. தமிழக நகரங்களில்‌ நடப்பதில்‌ எல்லாம்‌ 
பங்கு பெறச்‌ செய்தது. 2) விழாக்களின்போது குழந்தை 
எழுத்தாளர்‌ புகைப்படக்‌ காட்‌ குறிப்புகளுடன்‌ அமைக்கிறது: 
3) ஏற்ற நாடகங்கள்‌ இல்லாக்‌ குறை நீக்க 55இல்‌ நாடக விழா 
நடாத்தி, சிறுவர்‌ குழுக்களால்‌ நடிக்கப்‌ பெற்ற நாடகங்களை த்‌ 
தெரிந்தெடுத்தது. 4) நேரு பிறந்த நாளில்‌ குழந்தை தினத்‌ . 
தோடு புத்தகவெளியீட்டையும்‌ . சேர்த்து குழந்தை இலக்கியத்‌ 
திருநாளாக 57 முதல்‌ கொண்டாடுகிறது. 5) மாநாடுகள்‌ 
எடுத்து வருகிறது. 59,61,63,72,77 ஆண்டுகளில்‌... 6) மலர்கள்‌ 
பல வெளியிட்டுளது. 7) குழந்தை எழுத்தாளர்‌ . யார்‌, எவர்‌ 
என்ற நூலினை கீலும்‌ 72லும்‌ வெளியிட்டது. 8) தொண்‌ 
டாற்றிய எழுத்தாளர்கட்குக்‌ கேடயம்‌, பதிப்பகங்கட்குப்‌ 
பாராட்டு, இளம்‌ எழுத்தாளர்‌ ஊக்குதல்‌ செய்றெது. 72முதல்‌ 
ஆண்டுதோறும்‌ இருதுறைக்கு முதல்‌ பரிசு தங்கப்பதக்கமும்‌, 
இரண்டாம்‌ பரிசு வெள்ளிப்‌. பதக்கமும்‌ ஏ. வி. எம்‌ அறக்‌ 
கட்டளை வழங்குகிறது. 9) நூலாக்குமுன்பே கதைகளைச்‌ 
குழந்தைகளிடம்‌ கூறி ஏற்பறிந்து செம்மை செய்து கொள்ள 
சுதை கூறும்‌ நிகழ்ச்சிகள்‌ நடத்துகிறது. 10) அடிக்கடி கருத்‌ 
தரங்குகள்‌ நடத்துகிறது. பிற கருத்தரங்குகளில்‌ பங்குபெறு 
கிறது. 11) புதிய நரல்கள்‌ படைக்கும்‌ வாய்ப்பு வசதி அளிக்கவும்‌ 
சோதனை முயற்சிகள்‌ செய்து பார்க்கவும்‌ பண்ணை (Work 
hop) நடத்தியது, 12) பழம்‌ எழுத்தாளர்‌ அனுபவப்‌ பரி 
மாற்றம்‌, புதிய எழுத்தாளர்களைத்‌ தெரிந்து கொள்ளல்‌ 
“அறிமுகம்‌-அனுபவம்‌' நிகழ்ச்சிகள்‌ ஏற்பாடு செய்கிறது, 13) 
வெளிவந்த நூல்கள்‌ பற்றிய மதிப்பீடாக 57இல்‌ ஒரு சர்வேயும்‌, 
குழந்தைகளின்‌ படிக்கும்‌ பழக்கும்‌ பற்றி 61இல்‌ ஒரு சர்வேயும்‌ 
நடத்தியது. 14) பிறநாட்டு எழுத்தாளர்கள்‌ வரும்போது 
கலந்துரையாடல்‌ நிகழ்த்துகிறது. 15) நினைவுச்சொற்பொழிவு 
கள்‌ நிகழ்த்துகிறது. 75இல்‌ இ. ஐ.ரவின்‌ பணி பற்றி 
பூவண்ணன்‌ நிகழ்த்தினார்‌. 16) கவிமணி நூற்றாண்டு விழா 
75இல்‌ நிகழ்த்தியது. 17) இதுவரை வெளிவந்த நூல்களின்‌ 
'விவரத்‌ தொகுப்பு' உருவாக்குகிறது. 18) 76இல்‌ வெள்ளிவிழா 
கொண்டாடியது. 10தலைப்புகளில்‌ வல்லுநர்‌ பதின்மர்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 1177 


படைத்த கட்டுரைகள்கொண்ட “குழந்தை இலக்கியம்‌ ஒரு 
மதிப்பீடு நரல்‌ வெளியிட்டது. 


குழந்தை எழுத்தாளர்கள்‌ இருவகையினர்‌: பிறவற்றை 
எழுதிவரும்போது இப்பக்கமும்‌ எட்டிப்‌ பார்த்து தம்‌ 
பங்கினை ஆற்றுவோர்‌; முழுக்க முழுக்க. இத்துறைக்கே 
வாய்த்தவர்கள்‌. சில மூத்த-முக்யெ எழுத்தாளர்களை எண்ணு 
வோம்‌: 


அழ. வள்ளியப்பா : 7-11-1922 புதுக்கோட்டை இராயலரம்‌. 
அழகப்பச்‌ செட்டியார்‌: உமையாள்‌ ஆச்சி. ராயவரம்‌ காந்தி 
பாடசாலை, ராமச்சந்திரபுரம்‌ பூமீஸ்வரசாமி உயர்நிலைப்‌ 
பள்ளியில்‌ கல்வி கற்றார்‌. 40இல்‌ சக்தி அலுவலகப்‌ பொருளர்‌. 
41இ)ல்‌ இந்தியன்‌ வங்கியில்‌ சேர்ந்து சென்னைக்‌ கிளைகளில்‌ 
மேலாளராகப்‌ பணிபுரிந்து காரைக்குடியில்‌ ஓய்வு பெற்றார்‌. 
இதுபோது கோகுலம்‌” இதழாசிரியர்‌. 


13 வயதில்‌ கவிதை எழுதத்‌ க்க முதல்‌ நூல்‌ மலரும்‌ 
உள்ளம்‌. பாட்டிலே காந்தி, பாப்பாவுக்குப்‌ பாட்டு, நல்ல 
நண்பர்கள்‌ (கதை), பெரியோர்‌ வாழ்விலே, சின்னஞ்சிறு 
வயதில்‌, பிள்ளைப்‌ பருவத்திலே மையமாநில அரசின்‌ பரிசு 
களைப்‌ பெற்றவை. இப்படி 60 நூல்கள்‌ படைத்துள்ளார்‌. 
44-51 பாலர்‌ மலர்‌, டமாரம்‌, சங்கு, 51-54 பூஞ்சோலை சிறப்‌ 
பாசிரியராக இருந்துளார்‌. குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌ 
(50இல்‌) நிறுவியது பெருஞ்சாதனை. தென்மொழி புத்தக 
டிரஸ்டில்‌ குழந்தைப்‌ புத்தக அலுவலராக (57-62) 54 
ஆண்டுகள்‌ அரும்‌ பணியாற்றி 4 மொழியிலும்‌ நன்னூல்கள்‌ 
கொணர்ந்தார்‌. 


£6] மூன்றாவது குழந்தை இலக்கிய மாநாட்டில்‌ டாக்டர்‌ 
சாகர்‌ உசேனிடம்‌ கேடயமும்‌, 63 லக்னோ அனைத்திந்திய 
குழந்தை எழுத்தாளர்‌ மாநாட்டில்‌ “தமிழில்‌ குழந்தை இலக்கிய 
முன்னோடி' எனும்‌ பாராட்டும்‌ பதக்கமும்‌, 76 குழந்தை 
எழுத்தாளர்‌ சங்க வெள்ளிவிழாவில்‌ பக்ருதீன்‌ அலி அகமத்‌ 
பொன்னாடை போர்த்தி கேடயமும்‌ 75 தமிழ்க்‌ கவிஞர்‌ மன்ற 
முதல்‌ மாதாட்டில்‌ கேடயமும்‌ பெற்றார்‌. குழந்தை இலக்கியப்‌ 
பணிக்கு 25 ஆண்டுகள்‌ ஆற்றிய அருஞ்சேவை வெள்ளிவிழா 
“70இல் நெ.து.சு தலைமையில்‌ எடுக்கப்பெற்றது தலைமை 
நீதிபதி அனந்த நாராயணன்‌ மலர்‌ வெளியிட: கொத்தமங்கலம்‌ 
சுப்பு தலைமையில்‌ 25 கவிஞர்கள்‌ பாராட்டிப்‌ பாடினர்‌. 72இல்‌ 
பொன்விழா; தூரன்‌ பொன்னாடை போர்‌ த்தினார்‌. 


1178 தமிழ்‌ இலக்கெ வரலாறு 
பிள்ளைக்‌ கவியரசு” என்ற பட்டம்‌ வழங்கப்பெற்றது. 88இல்‌ 
மணிவிழா பிள்ளையார்பட்டியில்‌; குன்றக்குடி அடிகளார்‌. 
மிகச்சிறந்த பாராட்டு விழா எடுத்தார்‌. 'மழலைக்கவிச்‌ 
செம்மல்‌” “தமிழ்ப்‌ பேரவைச்‌ செம்மல்‌' (மதுரைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌) “குழந்தைக்‌ கவிஞர்‌” போன்ற பட்டங்கள்‌ பெற்றுளார்‌. 
சென்னைப்‌. பல்கலைக்‌ கழகத்தில்‌. “வளர்ந்து வரும்‌ குழந்தை 
இலக்கியம்‌' என்று கல்கி அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவாற்றி 
யுள்ளார்‌. நாவல்கள்‌: பர்மா ரமணி, மணிக்குமணி, அண்மை 
வெளியீடு “சிரிக்கும்‌ பூக்கள்‌” 


இவர்‌ பங்கு பெறாத மன்றங்களே இல்லை; வைக்காத 
பதவிகளும்‌ இல்லை. எல்லோர்க்கும்‌ இனியவர்‌. எனவே 
எல்லோர்‌ உள்ளத்தும்‌ இருப்பவர்‌. கதை, கட்டுரை, கவிதை, 
நாவல்‌, நாடகம்‌, மொழி பெயர்ப்பு, பெரியோர்‌ வாழ்வு, 
விலங்குகள்‌, நதிகள்‌ இப்படிப்‌ பல்‌ வடிவும்‌ துறையும்‌ தொட்டுத்‌ 
தட்டியுள்ளார்‌. “பள்ளிச்‌ சிறுவர்‌, சிறுமியர்கள்‌ பாடிப்பாடி 
மகிழ்வெய்த தெள்ளித்‌ தெளிந்த செந்தமிழில்‌ தேனார்‌ கவிகள்‌ 
செய்து தரும்‌ வள்ளியப்பா” (கவிமணி), வேறுயாரும்‌ செய்யாத 
பணி, அந்தப்‌ பணிக்குச்‌ சரியாய்‌ அமைந்தவர்‌. (ராஜாஜி), 
பிஞ்சு மனத்திற்கு உகந்த செஞ்சொற்‌ கவிஞர்‌ (ரா. பி. சேதுப்‌ 
பிள்ளை), நல்ல கற்பனையும்‌ சிறந்த உணர்ச்சிகளும்‌ உயர்ந்த 
நோக்கங்களும்‌ குழந்தை மனத்தில்‌ பதியுமாறு பாடியுள்ளார்‌ 
(மு. வ) “பா வகை பலவுண்டு; ஆனால்‌ குழந்தைப்‌ பாவைப்‌ 
பொறுத்தவரை அவையாவும்‌ வள்ளியப்பாதான்‌' (கா. 
காளிமுத்து). 14 மொழிகளிலும்‌ இவர்‌ பாடல்கள்‌ பெயர்க்கப்‌ 
பட்டுள. இவரது அனைத்து நூல்களையும்‌ ஆய்ந்து திருமதி 
அம்புஜம்‌ யுவச்சந்திரா-அவர்கள்‌ டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றுளார்‌. 
கவிதைகளை ஆராய்ந்து திருமதி ஓ. பத்மகுமாரி எம்‌. பில்‌ 
பட்டம்‌ ஏற்றுளார்‌. இவர்‌ வாழ்வு பணியினை பூவண்ணன்‌, 
கதி. கணேசன்‌, வே. கிருட்டிணசாமி, அப்துல்‌ கரீம்‌ வரைந்‌ 
துளர்‌. 85இல்‌ தில்லி குழந்தைக்‌ கல்வி தேசிய மாநாட்டில்‌ 
விருது வழங்கப்‌ பெற்றார்‌. , 

பிள்ளைகள்‌ உள்ளங்களை அள்ளும்‌ வண்ணமும்‌ பிணித்துப்‌ 
பண்புறச்‌ செய்யும்‌ பாங்குடனும்‌ குழந்தை இலக்கியம்‌ 
படைக்கும்‌ வெற்றி இவருக்கு இயல்பாக எளிதாக லாவகமாகக்‌ 
கைவந்திருக்கிறது. எனவே தான்‌ இத்துறையின்‌ முடிசூடா 
மன்னராக வழிகாட்டியாக முன்மாதிரியாக விளங்குகிறார்‌. இவரின்‌ 
செல்வாக்கும்‌ சாவலும்‌ பலரிடம்‌ படிந்தள்ளமை உணரலாம்‌. 
இப்பண்பாளரின்‌ முகவரி: ஏ. எல்‌ 183 (பிளாட்‌ எண்‌ 2884 
அண்ணாநகர்‌. சென்னை-40 (616662) 


மது. ச்‌. விமலானந்தம்‌' 1179 


பூவண்ணன்‌ (வே. தா. கோபாலகிருஷ்ணன்‌)  4-9-32_ 
சென்னை. பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ முதுகலை பயின்று 
வைணவக்‌ கல்லூரியில்‌ - தமிழ்ப்‌ பேராசிரியராகத்‌ திகழ்ந்து, 
இதுபோது பேரூர்‌ சாந்தலிங்க அடிகள்‌ தமிழ்க்‌ கல்லூரியில்‌ 
தமிறழோச்சுகின்றார்‌. 35 ஆண்டுகளாகப்‌ பிள்ளை இலக்கியத்‌ 
தில்‌ முழுமூச்சாக முனைந்துப ணியாற்றி வருகிறார்‌. “கரும்பு” 
ஆசிரியராக இருந்திருக்கிறார்‌. குழந்தை இலக்கியத்தின்‌ அத்‌ 
துணைத்‌ துறையிலும்‌ முத்திரைப்பதித்துளார்‌. ஆலம்‌ விழுது 
என்ற இவரது நாவல்‌ “நம்ம குழந்தைகள்‌” திரைப்படமாகி 
70ன்‌ சிறந்த கதாசிரியர்‌ விருதினைப்‌ பெற்றுத்‌ தந்தது. 
வாழ்க்கை வரலாற்றுக்காக 76ல்‌ ஏ.வி.எம்‌ வெள்ளிப்பதக்கம்‌ 
பெற்றார்‌. 


காவேரியின்‌ அன்பு, புலவர்‌ மகன்‌, பாட்டுத்‌ தோட்டம்‌, 
புள்ளிமான்‌, பொம்மை வண்டி, பல்லவமல்லன்‌ , ஆலம்‌ விழுது, 
ராஜாமணி, மரகதக்கண்ணன்‌, உண்மைக்கு வெற்றி, அன்பு. 
நிலையம்‌, போன்ற 70க்கும்‌ மேலான நூல்கள்‌ படைத்துளார்‌. 
மைய மத்திய அரசின்‌ பரிசுகள்‌ பெற்றன பல. “குழந்தை 
இலக்கிய வரலாறு' இவரது பெருங்கொடை; முத்துக்‌ குவியல்‌, 
சிறுவர்‌ இலக்கியச்‌ செல்வர்கள்‌ அருங்கொடையாம்‌. நிறைய 
கதைகள்‌ எழுதியுள்ளார்‌. நிரம்ப நாடகங்கள்‌ நல்கியுள்ளார்‌; 
அன்பு நிலையம்‌, ஊன்றுகோல்‌. சிறுவர்‌ இலக்கியத்தில்‌ சாதனை 
புரிந்த இவர்‌, கடின இலக்கியமாம்‌ பண்டை இலக்கியம்‌ 
படித்து அப்படியே உறைந்து போகாமல்‌ இளகி இறங்கிவந்து 
எளிய இனிய இலக்கியம்‌ படைத்தமை எண்ணி மகிழத்தக்கது 
கல்லூரிப்‌ பேராசிரியர்களில்‌ குழந்தைத்‌ துறைக்கு வந்தோர்‌ 
குறைவு. அதில்‌ நிறைவாகப்‌ பெயர்‌ நாட்டியவர்‌ இவர்‌. முகவரி 
612. பி. வி. கிருஷணன்‌ தெரு, கே. கே. புதூர்‌, கோவை-38, 


மயிலை சிவமுத்து, - 14-1-1892--. 1968. மயிலாப்பூர்‌. 
சிவானந்த முதலியார்‌: விசாலாட்சி அம்மையார்‌. குழந்தை 
இலக்கிய முன்னோடி. மாணவர்‌ மன்றத்‌ தோற்றுநர்‌- தலைவர்‌, 
முத்துப்‌ பாடல்கள்‌ (இந்திய அரசின்‌ பரிசு), தங்க நாணயம்‌, 
நல்ல எறும்பு, நல்ல குழந்தை, முத்துக்‌ கதைகள்‌, சிவஞானம்‌, 
நாராயணன்‌ முதலிய 25 நூல்கள்‌ படைத்துச்‌ சிறுவர்‌ இலக்‌ 
இதயத்தைச்‌ சிறக்கச்‌ செய்தார்‌. (நித்தில வாசகம்‌) என முதல்‌ 
ஐந்து வகுப்புகட்கான பாடநூல்‌ படைத்தார்‌. நித்திலக்‌ 
குவியல்‌ திங்களிதழ்‌ தோற்றுநர்‌. 


மணி திருநாவுக்கரசு முதலியாரிடம்‌ தமிழ்‌ கற்று 1917-47 
வரை சென்னை முத்தியாலுப்பேட்டை உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 


1160. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
தமிழாசிரியர்‌. மனைவியர்‌ இருவர்‌: மங்கையர்க்கரசி, 
இராஜேசுவரி; மக்கள்‌: பரமேசுவரி, சண்முகநாதன்‌, கன்னிகா, 
கலியாணசந்தரன்‌. “தமிழாசிரியர்‌ நிலை உயர்ந்தால்தான்‌, 
தமிழும்‌ பெருமை பெறும்‌' எனப்‌ பாடுபட்டார்‌. 38 இந்திப்‌ 
போராட்டத்தில்‌ சென்னையில்‌ மூளையாக இருந்தவர்‌, 5-1-52ல்‌ 
மணிவிழா. 60ல்‌ *தமிழ்‌ நெறிக்‌ காவலர்‌” பட்டம்‌. இவர்‌ வாழ்வு 
தமிழ்வாழ்வு, மூச்சு தமிழ்‌ மூச்சு, பயனான பைந்தமிழ்‌ வாழ்வு 
வாழ்ந்தவர்‌. 


வைத்தண்ணா (ச. ந, வைதீஸ்வரன்‌) 17-11-1901, 
கோவை சோமந்துரைச்சித்தார்‌. மாண்டிசோரி அம்மையாருக்கு 
42-49ல்‌ துணையாசிரியராக இருந்தவர்‌. அவருடைய குழந்தமை 
ரகசியம்‌, புத்துலகுக்கான கல்வி, உட்கவர்‌ மனம்‌ மூன்றையும்‌ 
மொழி பெயர்த்துள்ளார்‌. திப்பு சுல்தான்‌, அசோக சக்கரம்‌, 
நாயும்‌ பூனையும்‌ (நாடகங்கள்‌); மின்சார விளக்கு, புட்டிப்‌ 
பால்‌, விநோதக்‌ கருவிகள்‌ (அறிவியல்‌); கிருமிவேடன்‌ லூயி 
பாஸ்டர்‌, டாக்டர்‌ ஹாப்கின்ஸ்‌ (வாழ்க்கை); கடலிலே 
மத்தாப்பு, வாத்தியக்கார வடிவேலு, பசுவும்‌ பாலும்‌, 
வண்ணப்பறவைகள்‌, பூச்சி வாழ்க்கை (சென்னை அரசின்‌ 
பரிசு), பீங்கான்‌ (இந்திய அரசின்‌ பரிசு), ஹாப்கின்ஸ்‌ 
காற்றுடன்‌ குட்டிப்‌ பரிசோதனைகள்‌ (ஏ.வி.எம்‌. பரிசு). பன்‌ 
மொழி அறிந்தவர்‌. 4வது குழந்தை இலக்கிய மாதாட்டில்‌ 
கேடயம்‌ பெற்றவர்‌. முகவரி “பால பாரத்‌' ஆல்காட்‌ குடில்‌: 
டி. எஸ்‌. காம்பவுண்டு, அடையாறு. சென்னை-20. 


சு. வை. துரைசாமி முதலியார்‌ 1-11-1906, செங்கற்பட்டு 
மாவட்ட பிள்ளையார்‌ குப்பம்‌. பி.ஏ.எல்‌.டி. பயின்று ஆசிரிய 
ராக இருந்து, தமிழ்நாடு நூல்‌ நிலையங்கள்‌ - முதியோர்‌ கல்வி 
தனி அலுவலராகத்‌ திகழ்ந்தவர்‌ . சிறுவர்‌ முதியோர்க்கு எழுதிய 
வர்‌. அழகான ஆலமரம்‌ (இந்திய அரசின்‌ பரிசு), உற்றுப்‌ பார்‌, 
நமது முன்னேற்றம்‌, நல்வாழ்வு, தாமரைப்‌ பூவே பூ, படிக்கப்‌ 
பழகு, முதியோர்‌ கல்வி. முகவரி 59. படேல்‌ சாலை. பெரம்பூர்‌. 
சென்னை-11. 


ராஜி (என்‌. நடேசன்‌) 23.8.1906.  தங்கமாம்பழம்‌, 
சிறுத்தைச்‌ சீனன்‌. 3வது குழந்தை இலக்கிய மாநாட்டில்‌ 
கேடயம்‌ பெற்றவர்‌. முகவரி 14. வெங்கடேச அக்ரகாரம்‌. 
சென்னை ௪4. 


தூரன்‌ (1908) பல்துறையில்‌ நற்பணி பல ஆற்றியுள்ள 
வாறு, சிறுவர்‌ இலக்யெத்‌ துறையிலும்‌ சா தனை புரிந்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 1181 
துள்ளார்‌. சூரப்புலி, மாயக்கள்ளன்‌, ஆனையும்‌ பூனையும்‌, 
பறக்கும்‌ மனிதன்‌, ஓலைக்கிளி, தம்பியின்‌ திறமை, நாட்டிய 
ராணி, மஞ்சள்‌ முட்டை, கொல்லிமலைக்‌ குள்ளன்‌, கடக்கிட்டி 
முடக்கிட்டி எனப்‌ பன்னூல்கள்‌ படைத்துள்ளார்‌. 


பு. ஆ. முத்துக்கிருஷ்ணன்‌ 16-7-1909. வ. ஆ. புதுப்‌ 
பாளையம்‌. பாலர்‌ அமுதம்‌, அறிவுக்கதிர்‌, சிறுவர்‌ உலகம்‌ 
(பாடல்கள்‌); குழந்தைப்‌ பாக்கள்‌ (மைய அரசின்‌ பரிசு), எழுத்‌ 
தறிவுப்‌ பாடல்கள்‌ (முதியோர்க்கு), திருக்குறள்‌ இசைமலர்‌ 
(இசை). நல்லாசிரியர்‌ விருது பெற்றவர்‌. முகவரி புதுப்‌ 
பாளையம்‌ அஞ்சல்‌. திருவண்ணாமலை வழி. 


வை. கோவிந்தன்‌ 26-—6-—1912-—. புதுக்கோட்டை 
மாவட்ட இராயவரம்‌. தந்தையார்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌: 
பாரிய நூலகமும்‌, சீரிய செந்தமிழ்‌ ஆர்வமும்‌ கொண்டவர்‌; 
உ.வே.சா போன்றாரைப்‌ போற்றியவர்‌. இளவல்‌ இராம. 
தியாகராசன்‌ “பாப்பா' இதழ்‌ வெளியிட்டவர்‌. வை, கோ, 
குழந்தை இலக்கியம்‌ கா லூன்‌ றச்‌ செய்த கோல நிலவு; குழந்தை 
இலக்கியச்‌ சங்க (50-54) முதல்‌ தலைவர்‌, 44ல்‌ “அணில்‌”, 
குழந்தைச்‌ செய்தி' இதழ்கள்‌ நடத்தியதோடு, “அணில்‌ 
அண்ணன்‌”: “மங்களம்‌” என்ற புனை பெயரில்‌ கதை பல தந்த 
வர்‌. செவி வழி வந்த கதைகளைத்‌ தொகுத்து வெளியிட்ட 
முதல்வர்‌. மாய விளக்கு, நான்கு முட்டாள்கள்‌, ஆட்டோ 
மேடிக்‌ பென்சில்‌ இவர்‌ எழுதியன. சக்தி காரியாலயத்தின்‌ மூலம்‌ 
30 குழந்தை நூல்கள்‌ வெளியிட்டவர்‌. 


கல்வி கோபால கிருஷ்ணன்‌ - 10-10-1912. சென்னை. 
குழந்தை இலக்கிய முன்மீனாடி. 65-67ல்‌ குழந்தை எழுத்தாளர்‌ 
சங்கத்‌ தலைவர்‌. குழந்தை இலக்கியப்‌ பண்ணை இவர்‌ 
தலைமையில்‌ நடந்தது; மந்திரவாதியின்‌ மகன்‌, 
பண்டைய உலகில்‌ பறக்கும்‌ பாப்பா, (இந்திய அரசின்‌ 
பரிசு), மணி என்ன? (தென்மொழிகள்‌ புத்தக டிரஸ்ட்‌ பரிசு), 
பாலர்‌ கதைக்‌ களஞ்சியம்‌, சூரப்புலி, தேனீ வளர்த்தல்‌, சுட்டி 
யின்‌ தியாகம்‌, குட்டிக்‌ கதைக்‌ களஞ்சியம்‌. பறக்கும்‌ பாப்பா 
'புகழ்தந்த படைப்பு; நான்கு மொழிகளில்‌ பெயர்க்கப்‌ பெற்ற 
“பெருமையது. காந்தி, நேரு, படேல்‌ போன்றன வாழ்க்கை 
வரலாறுகள்‌. முகவரி 13. வெங்கடேசன்‌ தெரு, சென்னை-17. 


ர. அய்யாசாமி 75-70-1912. கோவை கல்லாபுரம்‌. 
வானொலி அண்ணா. சென்னை வானொலி சிறுவர்‌ நிகழ்ச்சிப்‌ 


த.இ.-75 


1182 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
பொறுப்பாளர்‌ ' எழுபதுகளில்‌. புத்தர்‌ அருள்‌ வாக்கு, 
காணிக்கை; பால ராமாயணம்‌ பெரும்‌ சாதனை. குழந்தைப்‌ 
பாடல்‌ துறையில்‌ ஒரு மைல்கல்‌; பெருங்கதையைப்‌ பாடல்‌ 
வடிவில்‌ தந்த அருமுயற்சி. முதற்சிறுவர்‌ காவியம்‌. படைத்த 
பெருமை இவரையே சாரும்‌. நாடோடிப்‌ பாடல்கள்‌, குழந்தை 


நாடோடிப்‌ பாடல்கள்‌ (தொகுப்பு). இப்படித்‌ தொகுத்த முதற்‌ 
பெருமையர்‌ இவரே. 


ஆர்‌. வி 1920-—. குழந்தை எழுத்தாளர்‌ சங்கத்‌ தலைவர்‌ 
63-64ல்‌, கண்ணன்‌ ஆசிரியர்‌ 50-72. சிறுவர்‌ இலக்கியமே 24 
செய்துள்ளார்‌. படக்‌ கதைகள்‌ மட்டும்‌ 10. 


தணிகை உலகநாதன்‌ 1-—10...1921. வ. ஆ. திருவத்திபுரம்‌. 
தணிகாசலம்‌: சுந்தரம்‌ அம்மையார்‌. சேயாறு உயர்நிலைப்‌ 
பன்ளி இறுதித்‌ தேர்வு, கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரியில்‌ ஓராண்டு 
பயின்று, பின்‌ தனியே புலவர்‌ தேர்வும்‌ குரூப்‌ ப இன்டர்‌ 
தேர்வும்‌ வெற்றி. ஈரோடு மகாசன உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
-ஓராண்டும்‌, சென்னை இந்து தியலாஜிகல்‌ மேனிலைப்‌ பள்ளி 
யில்‌ 57 ஆண்டுகள்‌ (45-80) தமிழாசிரியர்‌ - துணைத்‌ தலைமை 
ஆசிரியர்‌. 


சென்னை மாணவர்‌ மன்றின்‌ செயலர்‌ (25 ஆண்டுகளாக); 
சென்னை வானொலி சிறுவர்‌ சங்கப்‌ பேரவையின்‌ தலைவா்‌ 
(23 ஆண்டுகளாக), குழந்தை எழுத்தாளர்‌ சங்க ஆலோசகர்‌, 
பெரியவர்கட்கு எழுதுவதைவிடக்‌ குழந்தைகளுக்கு எழுது 
வதையே பேறாகக்‌ கருதுபவர்‌. “பாடும்‌ பாப்பா', “பூவின்‌ 
விருந்து” கவிதை. 50க்கும்‌ மேலான குழந்தை நாடகங்கள்‌ 
வானொலி - தொலைக்காட்சிகளில்‌ இடம்‌ பெற்றுள; நல்ல 
நாடகங்கள்‌, சிறுவர்‌ நாடக விருந்து, எலி வேட்டை, “வள 
. நாடும்‌ இளங்‌ கன்றும்‌'. நல்ல கதைகள்‌. ப 


மென்மையான உள்ளம்‌ வாய்ந்தவர்‌. எப்போதும்‌ சிறுவர்‌ 
சிறுமியர்‌ புடை சூழ இருந்து, : அவர்கட்குப்‌ பாட்டும்‌ கதையும்‌ 
பயிற்சி அளித்து வானொலி தொலைக்காட்சியில்‌ பங்கு பெறச்‌ 
செய்கிறார்‌. 'மன்றக்கவிஞர்‌' என மயிலைச்‌ சிவமுத்துவாலும்‌, 
'பாப்பாவின்‌ பாவலர்‌' எனத்‌ தமிழகச்‌ சிறுவர்‌ சிறுமியராலும்‌ 
அமைக்கப்‌ பெறுபவர்‌, 


மதிப்பியல்‌ நீதிபதியாக இருந்துளார்‌; தமிழ்‌-கலப்புத்‌ 
திருமணங்கள்‌ நடத்தி வைக்கிறார்‌. 74ல்‌ (நல்லாசிரியர்‌ 
விருதும்‌, 81ல்‌ மணிவிழாவும்‌, 84ல்‌ 'செந்தமிழ்ப்பாவலர்‌” 


மது: ச்‌; விமலானந்தம்‌ 1183° 


பட்டமும்‌ பெற்றவர்‌. மணம்‌ 52ல்‌, மனைவி தாமரை, இனிய 
(இவரின்‌ மக்கள்‌ : டாக்டர்‌ பாரி, மதி (தமிழாசிரியர்‌), வாணி 
துரையரசர்‌, பாவை செயபால்‌, 


ரத்னம்‌ (அழ. அழகப்பன்‌) ; 12.6.1923... 81. செட்டி 
நாட்டு உய்யக்‌ கொண்டான்‌ சிறு வயல்‌. தோட்க்க கால முதல்‌ 
தொண்டாற்றியவர்‌. காந்திமதி, ஐப்பான்‌ பொம்மை, சங்க 
னும்‌ ரங்கனும்‌, பூனையார்‌, பறவைகள்‌ மாநாடு, சிலை 
சொன்ன கதை, முயல்‌ குட்டி முத்து (Tale of Peter Rabit of 
Potter). குழந்தை எழுத்தாளர்‌ யார்‌? எவர்‌? முதன்முதல்‌ 
61ல்‌ தொகுத்தவர்‌. சிறப்புக்‌ கேடயம்‌ பெற்றவர்‌. 


கு. ராஜாராம்‌ : 15 - 4 ஃ 1925. வத்தலகுண்டு. சட்டம்‌ 
பயின்று சிறு வழக்குகள்‌ நீதிமன்ற நடுவராக இருந்து ஓய்வு 
பெற்று இதுபோது கருவூர்‌ லட்சுமி விலாஸ்‌ வங்கிகளின்‌ சட்ட 
நிபுணராக விளங்குகிறார்‌. சிறுவர்கட்கென அறிவியல்‌ நூல்கள்‌ 
படைத்த பெருமையர்‌. அறிவியல்‌ தமிழ்‌ வளர்க்கும்‌ ஆர்வலர்‌, 
மின்‌ மழை, மழை (மைய அரசின்‌ பரிசு); நல்ல நீர்‌, பூமியைச்‌ 
சுற்றும்‌ ஆரிய பட்டா, எரிகற்கள்‌; இந்தியாவின்‌ ஞானச்‌ சுடர்‌ 
(விவேகானந்தர்‌). இவை குழந்தைகட்கானவை. விஞ்ஞானமும்‌ 
நாமூம்‌, கடல்‌, பறவைகளே பறவைகளே, அறிவியல்‌ இன்பம்‌, 
அதிசய அண்டார்டிகா போன்றன பிற. காற்று வெளியினிலே 
விண்வெளி ராக்கெட்‌, கண்டு பிடிப்புகளின்‌ வரலாறு-ஆற்றல்‌, 
கண்டுபிடிப்புகளின்‌ வரலாறு-செய்திப்‌ போக்குவரத்து 
போன்றன பெயர்ப்புகள்‌. 


த்‌. தங்கமணி: 25-5 - 1925. சென்னை, சிறுவர்கட்‌ 
காசி மிகுதியாகக்‌ கதைகள்‌ எழுதிக்‌ குவித்தவர்‌. 1000க்கும்‌ மேற்‌ 
பட்ட குறும்‌ நெடுங்‌ கதைகள்‌. 100க்கும்‌ மேற்பட்ட நூல்கள்‌ 
இட்டியவர்‌- கட்டை பிரம்மச்சாரி (லூயி கரால்‌, ஹான்ஸ்‌ 
இறிஸ்டியன்‌ போலே). மணிவிழாக்‌ கண்டவர்‌. சிறுவர்க்கென 
எழுதுவதிலேயே சிந்தனை முழுதும்‌ செலுத்தும்‌ முழுநேர 
எழுத்தாளர்‌. வண்ணத்திப்பூச்சி, தூண்டில்‌ முள்‌, அன்புத்‌ 
தெய்வம்‌, மருக்கொழுந்து, புயலும்‌ விளக்கும்‌, அக்னிபூ தம்‌, 
ராஜா வாழ்க, அமுத நாட்டுக்‌ குமுதா, காந்தித்‌ தாத்தா கதை 
கள்‌ என 150-நூல்கள்‌. முகவரி : 132. கார்ப்பரேஷன்‌ புதிய 
லைன்‌. ஹார்பர்‌ டெனமென்ட்ஸ்‌. சென்னை- ்‌ 


வாண்டுமாமா : (வி. கே. மூர்த்தி) 1. 7 - 1926. தஞ்சை . 
கெளசிகன்‌ என்பது நாடறிந்த நற்பெயர்‌. வீரகேசரியின்‌ 


1184 -தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


யாத்திரை, விசித்திரக்குள்ளன்‌, மந்திரச்சிலை, மூன்று நண்பர்‌ 
கள்‌, அடிமையின்‌ தியாகம்‌, பாமினிப்‌ பாவை (நாவல்‌); 
காரியதரிசி உமா, பண்பு தந்த பரிசு, வீணையின்‌ நாதம்‌ (சிறு 
கதை), கானகத்தின்‌ உள்ளே குரங்கு, வைரவியாபாரி, அதிசய 
நாய்‌, மூன்று வீரர்கள்‌, காகிதமும்‌ .சுத்துரிக்‌ "கோலும்‌, 
தோன்றியது எப்படி (3பகுதி), சூரியக்குடும்பம்‌, தவளை 
இளவரசி, தெரிந்து கொள்ளுங்கள்‌ போன்றன. “கல்கி உதவி 
யாசிரியராக இருந்தவர்‌. ஒவியம்‌ வல்லவர்‌. வானவில்‌” சிவாஜி 
சிறுவர்மலர்‌, “கிண்கிணி ஆசிரியர்‌. முகவரி: 39.நான்காவது 
அவென்யூ. அசோக்‌ நகர்‌. சென்னை-83 


மு. சிவம்‌: (சிவகாமிநாதன்‌) 19- 3- 27. முத்தையா 
பிள்ளை : தங்கம்மாள்‌, எஸ்‌: எஸ்‌. எல்‌. சி. ராஜகோட்டை 
முதனிலைப்‌ பிள்ளித்‌ தலைமை ஆசிரியர்‌, நல்லாசிரியர்‌ விருது 
பெற்றவர்‌. புது தில்லி தேசிய நாடகப்‌ பயிற்சிப்பள்ளி காந்தி 
கிராமத்தில்‌ நடத்திய பயிற்சி வகுப்பில்‌ பங்கு பெற்றவர்‌. 
பாக்கியசாலி, வள்ளுவர்‌ வழி, பெருவிரல்‌, கவியரசா? 
புவியரசா? விருந்துக்கு வந்தவன்‌, தம்பி அவனைப்‌ பார்‌, குறள்‌ 
ஒலி, அம்மனருள்‌, குற்றால நிலவு, நாடக முத்துக்கள்‌ போன்ற 
15 நாடகங்கள்‌ எழுதி அரங்கேற்றியவர்‌. முகவரி: 18. 
பண்ணையார்‌ வீதி, ராஜபாளையம்‌,-626117 


கே. பி. நீலமணி : 144-1927. மதுரை. தினமணி துணை 
ஆசிரியர்‌ 'கண்ணன்‌' நடத்திய இறுவர்‌ நாவல்‌ போட்டியில்‌ 
முதற்பரிசு பெற்றது. அகதி: நாடோடி இளவரசன்‌, மங்கள புரி 
வீரன்‌, மாஸ்டர்‌ ராஜா, பிள்ளையார்‌ சிரித்தார்‌, கவிமணியின்‌ 
கதை குறிப்பிடத்தக்கவை. ஜீவசாஸனம்‌ (நாவல்‌). முகவரி: 
வேதாசலம்‌ கார்டன்ஸ்‌ சென்னை-28 


௩. ரா. நாச்சியப்பன்‌: 13-7-1927. முகவை மாவட்ட திருப்‌, 
புத்தூர்‌ வட்ட ஆத்தங்குடி முத்துப்பட்டணம்‌. நடத்திய 
சிறுவர்‌ இதழ்‌ 'முத்து'. பொன்னி, தென்றல்‌ துணையாசிரியர்‌. 
இளந்தமிழன்‌ ஆசிரியர்‌. பெரியாரிடமும்‌ சுயமரியாதை இயக்கத்‌ 
திலும்‌ ஈடுபாடுமிக்கவர்‌. பாவேந்தரின்‌ பாக்களைப்‌ படித்தே, 
தாமும்‌, கவிதை எழுத வேண்டும்‌. புகழ்‌ பெற வேணும்‌ என 
எழுதித்‌ தள்ளியவர்‌. 1000 தலைப்புகளில்‌ 10,000 பாடல்கள்‌. 
பாடியுள்ளார்‌. நூல்கள்‌: தமிழ்‌ வளர்கிறது. கொய்யாக்‌ காதல்‌, 
மழலைப்‌ பூங்கா-சோலை-பொழில்‌, செம்மை நலம்‌,ஈரோட்டுத்‌ 
தாத்தா; நாச்சியப்பன்‌ பாடல்கள்‌ (இரு தொகுதிகள்‌) , மாக்கிய 
வல்லி. இதுபோது பல சிறுவர்‌ கதை, பாடல்‌ நூல்கள்‌ (ஐம்ப: 


மது, ச. விமலானந்தம்‌ 1185 


துக்கும்‌ மேல்‌) எழுதி வெளியிட்டு வருகிறார்‌: அப்பம்‌ தின்ற 
முயல்‌, இயற்கை மனிதர்கள்‌, பறவை தந்த பரிசு, குயில்‌ ஒரு 
குற்றவாளி. “நெறிசூடி' புதிய ஆத்திச்சூடி. 
விஞ்ஞானம்‌ கற்பதற்கு வேற்றுமொழி வேண்டுமெனில்‌, 
அஞ்ஞான மேதமிழா லாமன்றோ? மெய்யான 
எஞ்ஞான மும்தமிழில்‌ ஏற்றிடலாம்‌, மக்களுள த்‌ 
தஞ்ஞானந்‌ தீர்ந்து விட்டக்‌ கால்‌. 
நாவல்‌ ஆர்ட்‌ பிரிண்டர்ஸ்‌ அமைத்து அமைதியாக வாழ்ந்து 
வருகிறார்‌. இவர்‌ மகன்‌ செல்வராசன்‌ அச்சுத்‌ தொழிலை கவ 
னித்து வருகிறார்‌. சிறு நூல்கள்‌ சில செய்துள்ளார்‌. முகவரி : 
137, ஜானி ஜான்கான்‌ தெரு. சென்னை-14. (82731) 


கி. மா. பக்தவத்சலன்‌ 2-6 - 1927 சென்னை அசிரியர்‌. 
நீதி, பாரத, ராமாயண, தெனாலிராமன்‌, விக்கிரமாதித்தன்‌, 
கண்டுபிடித்தவர்‌, - கதைகள்‌. ஒரு லட்சம்‌, வீரச்‌ சிறுவன்‌, 
தமிழ்‌ வளர்த்த கூத்தன்‌, ராணி பத்மினி, அசோகன்‌ (தமிழக 
அரசின்‌ பரிசு)-நாடகங்கள்‌. விலங்குகளின்‌ கதை, தபால்‌ தலை 
யின்‌ கதை-வரலாறுகள்‌ முகவரி: 121. சீரங்கம்மாள்‌ தெரு, 
சென்னை-21. 


வாசவன்‌ 1927. சிறுவர்‌ இலக்கியத்துக்கும்‌ சிறக்கப்‌ 
பங்கா ற்றியுள்ளார்‌. புதிர்க்‌ கதைகள்‌ பல புனைந்துளார்‌. 
காட்டு மல்லிகை கவனத்துக்குரியது. மிதிலைப்பட்டி (அழகிய 
சிற்றம்பலக்‌) கவிராயரின்‌ மகள்‌ வழிப்‌ பெயரன்‌ என்பது குறிப்‌ 
பிடத்‌ தக்கது. 


நெ. சி. தெய்வசிகாமணி 1928. செங்கை மாவட்ட நெல்‌ 
வாயில்‌ சின்னையா செட்டியார்‌: சொர்ணம்மாள்‌. ஏட்டுக்‌ 
கல்வி முறையாக பெறாதவர்‌. ஓயாது படித்துக்‌ கொண்டும்‌ 
ஓயாது எழுதிக்‌ கொண்டும்‌ இருப்பவர்‌. முதற்‌ படைப்பு 49ல்‌ 
தமிழ்வாணனின்‌ “அணில்‌' இதழில்‌ “மெளனம்‌ சர்வத்தர 
சாதனம்‌”; பீர்பாலின்‌ அறிவுத்‌ திறன்‌ விளக்கும்‌ அருமையான 
கதை. முதல்‌ நூல்‌ *குருவின்‌ சாபம்‌' (56). வானதி திருநாவுக்‌. 
கரசின்‌ “ஜில்‌ ஜில்‌' துணையாசிரியர்‌; 51ல்‌ அம்பி” அசிரியர்‌ ; 
அப்போது உருவானவர்கள்தாம்‌ முரசொலி சொர்ணம்‌, 
குமுதம்‌ ஐ. ரா. சுந்தரேசன்‌. 


அண்டை வீட்டுக்காரரான அழ. வள்ளியப்பா துரண்டவே 
அவரது "பூஞ்சோலையில்‌ நிறைய எழுதினார்‌. “பளிங்கு 
மண்டபம்‌' தொடர்‌ கதையும்‌, எங்கள்‌ குடும்பம்‌' தொடர்‌ 


1186 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
கட்டுரையும்‌ பெரும்‌ வரவேற்பு பெற்றன. சுட்டிப்‌ பையன்‌ 
குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவர்‌ பற்றியும்‌ கூறுவன. வரிக்கு 
வரி நகைச்சுவை. இறுவர்க்கான நகைச்சுவைக்‌ கட்டுரை 
படைத்தவர்‌ இவர்‌ ஒருவரே! கதை தவிர, பிற எல்லாத்‌ துறை 
களிலும்‌ எழுதிக்‌ குவித்துக்‌ கொண்டே இருக்கிறார்‌. தொடாத 
துறையே இல்லை. இதுவரை 130 நூல்கள்‌! 
62ல்‌ குழந்தை எழுத்தாளர்‌ சங்கத்‌ தலைவர்‌; 5வது 
குழந்தை இலக்கிய மாநாட்டில்‌ 77ல்‌ கேடயம்‌ பெற்றவர்‌. 
பாலர்‌ முரசு' ஆறு திங்கள்‌ நடத்தினார்‌. முழுநேர எழுத்‌ 
தாளரான இவர்‌ “பைலட்‌ பப்ளிகேஷன்ஸ்‌' வைத்துள்ளார்‌. 
மக்கள்‌: ஆஸ்திக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று. நந்தகோபால்‌ 
பி, எசி., -தந்தை தொடாத ஒரு துறையில்‌ ஓங்கி நிற்கிறார்‌- 
கவிஞர்‌ ; பூங்கோதை. 
ரா. பொன்ராசன்‌ 15-3-—1929. அருப்புக்கோட்டை 
வட்ட முத்துராமலிங்கபுரம்‌. அருப்புக்கோட்டை தேவாங்கர்‌ 
உயர்நிலைப்பள்ளி இறுதி வகுப்பு, மதுரைத்‌ தியாகராசர்‌ 
கல்லூரி இன்டர்‌ (53), குன்றக்குடி அடிகளார்‌ பள்ளியில்‌ ஆசிரி 
யர்‌. குழந்தை இலக்கியப்‌ பாடல்‌ துறையில்‌ கொடிகட்டிப்‌ 
பறப்பவர்‌. 61ல்‌ ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகட்கான 
குமுதம்‌ பாடற்‌ போட்டியில்‌ *பூனைக்கா” வெற்றிபெற்றது. 
நூல்கள்‌: பாப்பா பாட்டு, (௪. வி. எம்‌. பரிசு) தாத்தாப்‌ 
பாட்டு, இளைய பாரதம்‌. மலரும்‌ பூக்கள்‌. 
தேன்‌ தேன்‌ கொம்புத்‌ தேன்‌ 
தேடித்‌ தேடி எடுத்‌ தேன்‌ 
பாத்திரத்தில்‌ வடித்‌ தேன்‌ 
பாட்டியிடம்‌ கொடுத்தேன்‌ 
பாட்டியிடம்‌ கொடுத்‌ தேன்‌ 
பங்கு வைத்துக்‌ குடித்தேன்‌ 
மனைவி புஷ்பம்‌; மக்கள்‌ மகள்‌ 4, மகன்‌ 1. ராஜேந்திரன்‌ தொல்‌ 
பொருள்‌ ஆய்வுத்‌ துறையில்‌ மயிலாடுதுறையில்‌ பணி, அப்பா 
வும்‌ பிள்ளையுமாகச்‌ சேர்ந்து “தலை முறை” கவிதை நூல்‌ 
வெளியிட்டுள்ளனர்‌. குழந்தைக்‌ கவிஞரின்‌ சீடகோடிகளில்‌ 
மூத்தவர்‌. 75கு. எ. சங்கக்‌ கவிதைப்‌ போட்டியில்‌ 2வது 
பரிசு, 85ல்‌ நல்லாசிரியர்‌ விருது பெற்றுள்ளார்‌. 
காட்டுப்‌ பாவலன்‌’ எனப்படும்‌ 
இல்லம்‌' குன்றக்குடி 623 296. 


பூட்டிக்‌ 
இவர்‌. முகவரி : “பாவலர்‌ 


எஸ்‌, வி. ரமணி 27-17-1929. தஞ்சை மாவட்ட சீர்காழி, 
சுப்பிரமணிய ஐயர்‌ ; பிச்சையம்மாள்‌. சபாநாயகர்‌ உயர்‌ 


மது. ௪. விமலானந்தம்‌ 1187 


நிலைப்பள்ளி மாணவர்‌. 50-54 கண்ணன்‌, 54-55 .இனமணி, 
55-59 தினமணிக்‌ கதிர்‌, 59-60 இனச்‌ செய்தி, 64 முதல்‌ கலை 
மகள்‌ துணை ஆசிரியர்‌, முதற்‌ சிறுகதை 'வெந்நீர்த்‌ தவலை” 
(57ல்‌); முதல்‌ நூல்‌ மூன்று ரத்தினங்கள்‌'. பால நட்சத்திரம்‌ 
பாலாஜி, அரும்பும்‌ உள்ளம்‌, எது காதல்‌?, கல்யாணம்‌ பண்ணி 
யும்‌ (நாவல்கள்‌). இலக்கிய, திருத்தலக்‌ கட்டுரைகள்‌ தட்டி 
யுள்ளார்‌. 57ல்‌ குழந்தை எழுத்தாளர்‌ சங்கச்‌ செயலர்‌; கேடயம்‌ 
வழங்கப்‌ பெற்றவர்‌. முகவரி: 19/13, பீட்டர்ஸ்‌ காலனி, ராயப்‌ 
பேட்டை, சென்னை... 14. 


பி, இ. பாலகிருஷ்ணன்‌ /8--4--19530. சென்னை. கதை: 
ஏமாந்த நாய்க்‌ குட்டி, சிறந்த பையன்‌, பயந்த குரங்குக்‌ குட்டி, 
கறுப்புப்‌ பூனை, முட்டாள்‌ முயல்கள்‌, மூன்று தவளைகள்‌. 
வரலாறு: அன்னை கஸ்தூரிபாய்‌, கவியரசி சரோஜினி நாயுடு, 
சின்னஞ்சிறு வயதில்‌ காந்தி தாத்தா, நாடகம்‌: அவனும்‌ 
திருந்தினான்‌, முழத்துணி. முகவரி: 102, பிடாரியார்‌ கோவில்‌ 
தெரு, சென்னை 4. 


தம்பி சீனிவாசன்‌. 75--7--1930 குடியாத்தம்‌. சாகித்ய 
அகாதமி தென்னக நிலையத்தில்‌ பணி. 'பாரதி' துணை 
ஆசிரியராக இருந்தவர்‌. குழந்தை எழுத்தாளர்‌ சங்கச்‌ செயலர்‌ 
(54-5), துணைத்‌ தலைவர்‌ (64-66). 35 ஆண்டுகளாகப்‌ 
படைத்து வருபவர்‌; நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பாடல்கள்‌ 
புனைந்தவர்‌. சந்தம்‌, பாடுபொருளில்‌ புதுமை புகுத்தியவர்‌, 
தங்கக்‌ குழந்தைகள்‌ (நாடகம்‌) இந்திய அரசின்‌ பரிசு பெற்றது. 
பத்திரிகையின்‌ கதை, புத்தகம்‌ தயார்‌, வாழ்க்கைக்கு ஒரு வழித்‌ 
துணை (முதியோர்க்கு அரசின்‌ பரிசு பெற்றவை), யானையில்‌ 
பறந்தவன்‌, எட்டுத்‌ திக்குக்‌ கதைகள்‌, வேடன்‌ மகன்‌ (Ride with 
the sun), எழு யூகோஸ்லாவியச்‌ சிறுகதைகள்‌. குழந்தை 
இலக்கிய ஆக்கம்‌ குறித்து யுனெஸ்கோ கருத்தரங்குகளில்‌ பங்கு 
கொண்ட பெருமையர்‌. 


செளந்தர்‌ (௬. செளந்தரராஜன்‌) 70--4--7932. ‘ரேடியோ, 
செள செள: இதழாசிரியர்‌. ராஜாமணி, சூரத்‌ தம்பி, நடிகன்‌ 
ராஜ்‌, புதையல்‌, மாய மோதிரம்‌, நல்ல கைகள்‌ (தேசிய விருது 
1000 ரூ. பெற்றது), எல்லோரும்‌ வாழ்க (ஏ. வி. எம்‌. பரிச 
நாடகம்‌). முகவரி: 30. பரத்துவாஜேசுவரர்‌ காலனி 3வது தெரு, 


கோடம்பாக்கம்‌, சென்னை-24. 


ஞு ஙு ழ்‌ _ i ஆ சிவ 
திருச்சி வாசுதேவன்‌ : 2-6-1932. உறையூர்‌ சதா; 
ஆச்சாரி : செல்லம்மாள்‌, பொ ற்கொல்லர்‌ பணியாற்றி, 


1788 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


மருங்காபுரி சமத்தான வித்துவான்‌ சதுரகவி சோமசுந்தர 
ஆச்சாரி அவர்களிடம்‌ இலக்கண இலக்கிய : நுட்பம்‌ கற்றுத்‌ 
தேர்ந்தார்‌. எல்லா ஏடுகளிலும்‌ கதை, கட்டுரை, கவிதை 
எழுதி வந்தார்‌. 54-59 வரை மாதாத்தர ஒப்பந்த அடிப்படை 
யில்‌ திருச்ச வானொலி நிலைய எழுத்தாளர்‌-சலைஞர்‌.. உலகம்‌, 
ராஜ்யலட்கமி, நவசக்திசளில்‌ துணை ஆசிரியர்‌. 61 முதல்‌ 
இலக்கியப்பணியே முழுதேரப்பணியாக Free-lance writer Poet 
ஆக உள்ளார்‌. 48ீமுதல்‌ எழுதி வரும்‌ இவர்‌ 30 நூல்கள்‌ படைத்‌ 
துள்ளார்‌. கவிகைத்‌ தொகுதி 10, கதைத்‌ தொகுதி-4 நாடசு 
. நூல்‌ 2, நாவல்‌ 1, வரலாறு 2, பாடநூல்கள்‌ 10, முதியோர்‌ 
கல்வி 2, சிந்தனை .அலைகள்‌, கறுப்பு வைரம்‌, . பாலர்‌ பாடல்‌; 
கனவும்‌ காதலும்‌, நெஞ்சக்‌ கடல்‌; ஏழு நாடகங்கள்‌; 
பொன்னன்‌ கண்ட புதையல்‌, மூன்று பொம்மைகள்‌ குறிப்பிடத்‌ 
தக்கன... எல்லோர்க்கும்‌ புரியும்படியர்ன எளிய இனிய சின்னச்‌ 
சின்ன. சிங்காரச்‌ சொற்களை ஆள்பவர்‌ (டாக்டர்‌ கிருஷ்ணா 
சீனிவாஸ்‌) பல்துறை எழுத்தாளர்‌. 82ல்‌ தென்கிழக்கு ஆசிய 
நாடுகட்குப்‌ பயணம்‌ செய்து பயண இலக்கியம்‌ படைத்துளார்‌. 
“திறுவர்‌ இலக்கியச்‌ செல்வர்‌ ' எனலாம்‌. முகவரி: 6. பெருமாள்‌ 
கோயில்‌ கிழக்கு மாட வீதி (விரிவு) வில்லிவாக்கம்‌.சென்னை-49. 


புவனை கலைச்‌ செழியன்‌ : (ச. கிருஷ்ணமூர்த்தி) 5-11-1932. 
தெ. ஆ. கீரப்பாளையம்‌. தலைமை அசிரியர்‌. குருவிக்கூடு, 
சித்ராவின்‌ ஜிம்மி, கற்பனைக்கு அப்பால்‌ வாழ்க்கை ஒரு 
சினிமா, அன்பு தோற்காது, காக்கும்‌ கரங்கள்‌, இரவல்‌ பேனா, 
ஆடும்‌ பொம்மை, ஒருநாள்‌ கோபம்‌. (சிறுகதை) பாட்டுப்‌ 
புதையல்‌ (கவிதை), இரு நண்பர்கள்‌ (கலைமகள்‌ பரிசு), 
நடேசன்‌ என்‌ நண்பன்‌ (தமிழக அரன்‌ பரிசு) நாவல்கள்‌, 
முகவரி: அரசினர்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, அரியூர்‌. இருக்கோயிலூர்‌ 
வட்டம்‌. தெ. ஆ. 605 751 


கூத்தபிரான்‌ : (என்‌. வி. நடராசன்‌) 10-12-1932. சிதம்பரம்‌ 
சென்னை வானொலி நிலைய அறிவிப்பாளர்‌-குழந்தைகள்‌ 
நிகழ்ச்சித்‌ தொகுப்பாளர்‌. குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌ 
'நடாத்திய நாடக விழாப்‌ போட்டியில்‌ “அன்னைசொல்‌ 
அமிர்‌ தம்‌' முதற்‌ பரிசு பெற்றது. அச்சு பிச்சு, நாலும்‌ நாலு 
வகை, சின்னக்குருவி போன்றன படைப்புகள்‌. கல்கியின்‌ 
அமரதாரா, தேவகியின்‌ கணவன்‌, வீணை பவானி; அ.இலனின்‌ 
நெஞ்சின்‌ அலைகள்‌ முதலிய நாவல்களை நாடகமாக்கியுள்‌ 
, ளார்‌. பல நாடகங்களை மேடை ஏற்றியும்‌ வானொலியில்‌ 
தொடர்‌ நாடகங்கள்‌, 100க்கும்‌ மேலான இறு நாடகங்கள்‌ ஒலி 


மது. ச. விமலானந்தம்‌ 1189 


பரப்பியவர்‌. முகவரி: 4. அருணாசலபுரம்‌. அடையாறு. 
சென்னை-20. 


திருச்சி பாரதன்‌ : (ர. தங்கவேலன்‌).  30-9-1934, 
ரங்கசாமி : காமாட்சி. எஸ்‌. எஸ்‌. எல்‌. (53ல்‌) திருச்சி 
தினத்தந்தி செய்தி ஆசிரியர்‌. பெயரின்‌ சுருக்கமான *ரதன்‌' + 
பாரதி நினைவாக “பா” இணைய பாரதன்‌ ஆகியுள்ளார்‌ ; பா 
ரதனாகவும்‌ பிறங்குகிறார்‌ ! குழந்தை இலக்கியத்‌ துறைக்குக்‌ 
அழ. வள்ளியப்பாவும்‌, இசைப்‌ பாடல்‌ 'துறைக்கு கு. சா, 
கிருஷ்ணமுர்‌ த்தியும்‌ மானசக அசான்கள்‌. 12 வயது 
முதலே பாடல்‌ புனையும்‌ இவர்‌, குழந்தை பெரியவர்கட்குமாக 
சிறுகதை, நெடுங்கதை, கவிதை, கட்டுரை, நாடகம்‌ என எல்‌ 
லாத்‌ துறையிலுமாக இதுவரை 45 நூற்கள்‌ படைத்துள்ளார்‌. 


கவிதை : அழகு நிலா, பாலர்‌ பூங்கா, பூந்தோட்டம்‌; 
உத்தமன்‌ முத்து. சிறுகதை: துப்பறியும்‌ குப்பு-சுந்தர்‌, அனாதை, 
பொன்னன்‌, போர்‌ முடிந்தது. நெடுங்கதை: அப்பாவின்‌ ஆசை, 
குறிஞ்சி பாபு, வெண்புறாக்கள்‌, அண்ணா வழியில்‌. நாடகம்‌: 
அப்பாவின்‌ அசை (65). பலாப்பழம்‌ (67), டி. கே எஸ்‌, 
. சகோதரர்களால்‌ நடிக்கப்பெற்ற சிறப்பின; இயலிசை நாடக 
மன்‌ றின்‌ பரிசில்‌ பெற்றவை; புகழ்‌ பூத்தவை. குழந்தை இலக்கி 
யத்தில்‌ நாடகங்கள்‌ குறைவு, குறைபோக்க வந்த கோமேத 
கங்கள்‌. கமலஹாசன்‌ கதைத்‌ தலைவனாக தடி.த்தவை. இந்தி 
யாவிலேயே குழந்தைகளுக்காகத்‌ தொழில்‌ ரீதியில்‌ நடிக்கப்‌ 
பட்ட முதல்‌ குழந்தை நாடகம்‌ “அப்பாவின்‌ ஆசை”. 


பெரியோர்‌ இலக்கியமும்‌ படைத்துள்ளார்‌. திருப்பாவை 
திருவெம்பாவை போல முருகனுக்கு “முருகுப்பாவை'. அக புற 
நானூறு போலே, குகநானூறு, சுக நானூறு, இனியவை 
நாற்பது போன்று தமிழ்‌ தாற்பது. கந்தர்‌ அலங்காரம்‌ போல்‌ 
ஆனைமுகன்‌ அலங்காரம்‌. பூம்புகார்‌ கலைச்‌ செல்வி கவிதை 
நாடகம்‌; தினத்தந்தி வரலாறு நெடும்பாட்டு. இப்படி 30. 


புதுக்கோட்டை புவனேச்வரி ஆலய விழாவில்‌ “கவிஞர்‌ 
லகம்‌”, தமிழக அரசின்‌ இயலிசை நாடகமன்றம்‌ “கலை 
மாமணி' விருதும்‌ பெற்றவர்‌. 59ல்‌ மணம்‌. மனைவி 
கிருஷ்ணம்மாள்‌ . முகவரி : 196. பெருமாள்‌ எடத்தெரு, பாலக்‌ 


கரை, தஇருச்சி-1, தினத்தந்தி, திருச்சி 1. 


ரேவதி : (ஈ. எஸ்‌ ஹரிஹரன்‌). 8-2-1935. பாலக்காடு 
சிறப்புள்ள சேரி. தமிழ்நாடு மின்வாரியக்‌. கண்காணிப்பாளர்‌. 


- 1190 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


9௦ ஆண்டுகளாக எழுதி வருபவர்‌. சிறுகதை-நாவலில்‌ சிறந்து 
நிற்பவர்‌. பரிசுகளும்‌ ஏ. வி. எம்‌. தங்கப்‌ பதக்கமும்‌ பெற்றவர்‌, 
குழந்தை எழுத்தாளர்‌ சங்கச்‌ செயலர்‌ (66-67, 75ல்‌) நீலப்‌ 
பெட்டி, பகை வென்ற பல்லவன்‌, கார்‌ வண்ணன்‌ கண்ட கனவு 
(சங்க நாவல்‌ போட்டிப்‌ பரிசு), பாண்டிய பரதன்‌ (ஏ. வி. எம்‌. 
பரிசு), சத்தியம்‌ காத்தவன்‌, வித்தைக்கார அண்ணன்‌, கிண்‌ 
கிணி, குள்ளப்‌ பசு, சிறைமீட்ட செல்வன்‌ போன்றன படைப்‌ 
புகள்‌. வரலாற்று நிகழ்ச்சிகளை வைத்து இழைத்து எழுதும்‌ 
வித்தகர்‌. குழந்தை எழுத்தாளர்‌ யார்‌? எவர்‌? 72இல்‌ தொகுத்‌ 
தவர்‌. முகவரி: 49. கெங்கு ரெட்டித்தெரு. எழும்பூர்‌, 
மசன்னை-8 


பி. வி. கிரி: 2-6- 1938. செங்கற்பட்டு கடம்பத்தூர்‌. 
'தமிழரசு' துணையாசிரியார்‌. மலைக்குகை மர்மம்‌-நாவல்‌; 
நில்‌ கவனி புறப்படு-கட்டுரை; ஆடுவோமே பள்ளுப்‌ பாடு 
வோமம-கவிதை (ஏ.வி. எம்‌ தங்கப்பதக்கம்‌). குழந்தை இலக்தி 
யத்திற்கான யுனெஸ்கோ சான்றிதழ்‌ பெற்றவர்‌. 


அரிமழம்‌ இராம செல்ல கணபதி 10-2.1941. கண்டனூருக்குச்‌ 
சுவிகாரம்‌ சென்றவர்‌. உறவைத்‌ தேடும்‌ ராகங்கள்‌, மனக்‌ 
கோயில்‌ வாழும்‌ உமையே எனப்‌ பெரியவர்கட்குப்‌ பாடியவர்‌, 
சிறுவர்கட்கென ஓஒநாய்ப்‌ பையன்‌, வெள்ளை முயல்‌, வண்டு 
களே உங்களைத்தான்‌, பூங்குளம்‌ ராஜா, சாட்டில்‌ பிறந்த 
நாள்‌. பாட்டுப்‌ பாடவா போன்றன படைத்துப்‌ புகழ்‌ பூத்‌ 
துள்ளார்‌. எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்ற இவரின்‌ முகவரி 20. வெங்‌ 
கட்ட ரமணா சாலை, ஆர்‌. எஸ்‌. புரம்‌, கோவை-3. 


வான்முகில்‌ : (1944) கவிஞர்‌, ஆங்கிலப்‌ பேராசிரியர்‌; 
என்றாலும்‌ சிறுவர்க்கேற்ற நகைச்சுவைக்‌ கதைகள்‌ படைத்து 
வருகிறார்‌. “பீம்புஸ்ஸி” என்ற திப்பிலி ராஜாக்கதைகள்‌ சிறநீ 
தவை. விநோத நடவடிக்கையுடைய, விசித்திரமான தீர்ப்புகள்‌ 
வழங்கும்‌, விதவிதமான உத்தரவுகள்‌ போடும்‌ வேடிக்கையான 
மனிதர்‌ திப்பிலிராஜா . இவரை வைத்துப்‌ புதுமையான முறை 
யில்‌ கற்பனை இறக்க வாய்விட்டுச்‌ சிரிக்கவும்‌ வயிறு குலுங்க 
நகைக்கவுமான கதை எழுதும்‌ வான்முகில்‌ வருங்காலத்தில்‌ 
சிறந்த குழந்தை எழுத்தாளராக வாகை சூடுவார்‌. 


இளையவன்‌ (கி. பாலசுப்பிரமணியன்‌) 11 6-- 1945. 
தஞ்சாவூர்‌. முதல்‌ கவிதை 61ல்‌ கண்ணனில்‌ வெளியானது. 
இறுவர்‌ கவிதைத்‌ துறையில்‌ இவரை ஈர்த்தவர்கள்‌ குழந்தைக்‌ 


மது. ச. விமலானந்தம்‌ 1101 


கவிஞரும்‌, லெமனும்‌. தொழிலாற்றுவது தமிழ்நாடு நகர்‌ 
ஊரமைப்பு இயக்குநரகக்தில்‌. ஆனந்த விகடன்‌ கவிதைப்‌ 
போட்டியில்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசு பெற்றவர்‌; கண்ணன்‌ 
தொடர்கதைப்‌ போட்டியிலும்‌ பரிசு பெற்றுளார்‌. நூல்‌: 
ஸ்ரீமத்‌ ராமாயணம்‌, காஞ்சிப்‌ பெரியவர்‌ கவிதைத்‌ தலைவர்‌, 
பாடங்கள்‌, புதுமை நெஞ்சம்‌. 


‘உலகின்‌ புதிய அரும்புகளே! - தினம்‌ ஓடிக்‌ குதிக்கும்‌ 
கரும்புகளே' என விளித்து விளம்புவன: “அன்னை தந்தை 
வணங்குவதும்‌- நல்‌ ஆசான்‌ நிழலில்‌ ஒதுங்குவதும்‌, 
தன்னம்பிக்கை நிரம்புவதும்‌ - ஒரு தருமம்‌ என்று எண்ணுங்கள்‌. 
உதவி என்பதே பிறர்க்காக! உயர்வும்‌ தாழ்வும்‌ எதற்காக? 
கடமை ஒன்றே முக்கியம்‌, கடவுள்‌ கூட அப்புறம்‌! ஊக்கம்‌ 
உடைய பெரியோரை உலகம்‌ என்றும்‌ மறக்காதே! பெரி 
யோரைப்‌ போல்‌ வரவேண்டும்‌, பெயரும்‌ புகழும்‌ பெற வேண்‌ 
டும்‌. பாரதி கலைக்‌ கழகம்‌ 'கவிமாமணி' விருது வழங்கிச்‌ 
சிறப்பித்த எதிர்கால அருங்கவிஞரின்‌ முகவரி மேல்மாடி, 70. 
முதல்‌ மெயின்‌ வீதி, ராமகிருஷ்ண நகர்‌, சென்னை-24. 


குழ. கதிரேசன்‌ 17-10-1949. புதுக்கோட்டை இராய 
வரம்‌. குழந்தையன்‌ செட்டியார்‌: விசாலாட்சி ஆச்சி. மதுரைத்‌ 
தியாகராயர்‌ கல்லூரி பி, ஏ. ஐந்திணைப்‌ பதிப்பக உரிமையர்‌, 
மகாத்மா காந்தியின்‌ பெயரால்‌ ஒரு பள்ளி நிறுவிக்‌ கல்விக்‌ கண்‌” 
கொடுத்த வள்ளல்‌, சீர்திருத்தச்‌ செம்மல்‌, கணித மேதை, 
தெய்வ பக்தியும்‌ தேச பக்தியும்‌ மிக்க அமரர்‌ சு. கதி. கதிரேசன்‌ 
செட்டியாரின்‌ பேரர்‌. குழந்தைப்‌ பாடலில்‌ அரும்பி இலக்யெ 
பாக்களில்‌ மலரும்‌ அருங்‌ கவிஞர்‌. அற்புதக்‌ கற்பளையும்‌ கற்‌ 
கண்டு கருத்துக்களும்‌ கொண்டு வளமார்‌ கவிதை படைக்கும்‌ 
வாகார்‌ கவிஞர்‌. முதற்‌ படைப்பே தமிழக அரசின்‌ பரிசு 
பெறும்‌ பெற்றியதாமெனின்‌, இவர்‌ வருங்காலப்‌ பெருங்‌ கவி 
ஞர்‌-புகழ்க்‌ கவிஞர்‌ என்பது சொல்லாமல்‌ போதரும்‌. வளமான 
சொற்கள்‌ வக்கணையாக வந்தமர்ந்து விந்தை புரிகின்‌ றன. 
சிந்தை கவர்கிறது சந்தம்‌. 'எலி கடித்த பூனை”, 'ஓடியாடும்‌ 
பிள்ளைகளே” இவர்‌ படைத்தவை. 


துள்ளித்‌ துள்ளி ஓடிவரும்‌ வெள்ளலையே - நீ 
தூர ஓடிப்‌ போவதுமேன்‌ சொல்லலையே ! 
இரவும்‌ பகலும்‌ ஒயாமல்‌ வெள்ளலையே - நீ 
இங்குமங்கும்‌ ஓவெதேன்‌ சொல்லலையே!”' 


1192 _ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


்‌'வெள்ளாடே வெள்ளாடே 
விளையாடப்‌ போறியா! 
பள்ளிக்கூடம்‌ போகப்‌ போறேன்‌ 
படிக்க நீயும்‌ வாறியா? 
மே மாதம்‌ கூட இப்போ 
நல்லா நீயும்‌ சொல்லுறே! 
மேல்‌ வகுப்பு உனக்கு உண்டு 
நிச்சயம்‌ நான்‌ சொல்லுறேன்‌ 
அம்மாவையும்‌ கன்று போல 
அழகுத்‌ தமிழில்‌ சொல்லணும்‌ 
ஆனந்தமே நமது வாழ்வில்‌ 
என்றும்‌ வந்து துள்ளணும்‌/'' 
்‌''மாலையில்‌ மலர்வது மல்லிகைப்‌ பூ - மங்கையர்‌ மலர்வது 
முல்லைப்‌ பூ 
செங்கைகள்‌ விரிந்தால்‌ காந்தள்‌ பூ - சிவந்தவள்‌ நின்றால்‌ 
தாமரைப்‌ பூ 
காளையர்‌ காண்பது கன்னிப்‌ பூ - கவிதை புனைந்தால்‌ 


கொத்துப்‌ பூ.” 


முற்போக்குச்‌ சிந்தனைகளை இனிய எளிய நடையில்‌ நகைச்‌. 


சுவை நெளிய இசை வழியச்‌ சொல்வதில்‌ வல்லவர்‌. வானொலி, 
கொலைக்‌ காட்சிகளில்‌ இடம்‌ பெற்றுள; மெல்லிசைப்‌ பாக்‌ 
களும்‌ ஒலித்துக்‌ கொண்டிருக்கின்றன. பாடப்‌ புத்தகங்களில்‌ 
பட்டொளி வீசுகின்றன, 
“உப்பை அள்ளிக்கடலுக்குள்ளே கொட்டியதாரு - அம்மா! 
உப்பைத்‌ தின்ற அலையும்‌ வந்து துப்புது பாரு!' 
“கரையான்‌ கூடப்‌ புத்தகத்தைப்‌ படிக்குது - அதற்குப்‌ 
பிடித்திருந்தால்‌ கரைத்து அதைக்‌ குடிக்குது! 


'மேகமே ஏனழுதாய்‌, மின்னலுனை அடித்ததுவோ?', காற்றே! 
உனக்குத்‌ தெரிந்த பொதுவுடைமை, ஒவ்வொரு மனிதர்க்கும்‌ 
தெரியலையே!” “சட்டம்‌ இந்த நாட்டினிலே சரிஞ்சு போச்‌ 
சுங்க - அதைச்‌ சரிப்படுத்த முடியாது தெரிஞ்சு போச்சுங்க!' 
“வெள்ளிப்‌ பந்து வானத்திலே உருண்டு ஓடுது - அதை விழுந்து 
கவ்வி மேகமெலாம்‌ திரண்டு ஓடுது. பாம்பு போலே மேகம்‌ 
பந்தை விழுங்கப்‌ பாக்குது - அந்தப்‌ பாம்பை ஏய்த்துப்‌ பந்து 
மீண்டும்‌ நழுவப்‌ பாக்குது". “நல்ல சொல்‌ நயமும்‌ நகைச்சுவை 
யும்‌ ஆழ்ந்த உணர்வும்‌ இவருக்குக்‌ கைவசமாகியுள்ளன. நல்ல 
கவிதை, வெகு லட்சங்சுளில்‌ ஒருவர்க்கு இறைவன்‌ அருளும்‌ 
கலை; அது இவருக்குப்‌ பிரசன்னமாகி உள்ளது" (இ. ஜானதி 


॥ 


மது. ச. விமலானந்தம்‌ 1193 
ராமன்‌). குழந்தையோடு குழந்தையாக இருந்தும்‌, அறிவுரை 
கூறும்‌ அண்ணன்‌ நிலையில்‌ நின்றும்‌ “பாடல்‌ புனைந்திருக்‌ 
கிறார்‌ (அழ. வள்ளியப்பா) ““கவிகைகள்‌ பயில எளிமையாக 
உள்ளன. நல்ல கருத்துககளைச்‌ தெள்ளத்‌ மெதளிவாய்ச்‌ 
சொல்லிச்‌ செல்கிறீர்கள்‌. கடலையும்‌ உப்பையும்‌ இணைத்துப்‌ 
பாடியோர்‌ பலருண்டு. நீங்களோ அலையடிப்பது “உப்பைத்‌ 
தின்று துப்புது' என்று புதுமையாகப்‌ பாடிச்‌ செல்கிறீர்கள்‌. 
காவிரி கங்கை ஒன்றானால்‌ நம்‌ கவலைகள்‌ யாவும்‌ தீர்ந்து 
விடும்‌' பார்வைக்குச்‌ சாதாரணமாகத்‌ தோன்றும்‌ இந்த 
அடிகள்‌ வாயிலாக எத்தனை பெரிய உண்மைகளை கரைக்க 
முற்பட்டிருக்கிறீர்கள்‌. உவமைகளும்‌ உருவகங்களும்‌ சிறப்பாக 
அமைந்து அழகூட்டுகின்றன. நெஞ்சாரப்‌ பாராட்டுகிறேன்‌”. 
(நா. முகமது செரீபு மாஸ்கோ) முகவரி: ஐந்திணைப்‌ 
பதிப்பகம்‌, 282. பாரதி சாலை, சென்னை-5 (8457 12) 


ஆழி. வே. ராமசாமி மும்முறை ஏ.வி எம்‌. அறக்‌ 
கட்டளைப்‌ பரிசு பெற்றவர்‌. தம்பிக்குத்‌ திரைப்படம்‌, காந்தத்‌ 
தின்‌ கதை இரண்டும்‌ அறிவியல்‌; இசை வளர்த்த தியாகராசர்‌ 
வாழ்க்கை வரலாறு. 


ஆலந்தூர்‌ மோகன ரங்கன்‌ பல குழந்தைப்‌ பாடல்களை 
யும்‌ நாடகங்களையும்‌ படைத்துள்ளார்‌. பொன்னம்மா ஒரு 
புதுமைப்‌ பெண்‌ - ஏ.வி.எம்‌. பரிசு பெற்ற நாடகம்‌. குப்பை 
மேட்டுப்‌ பூனைக்‌ குட்டி, சிரித்த முகங்கள்‌, முயன்றால்‌ 
முன்னேறலாம்‌, பள்ளிப்‌ பறவைகள்‌ போன்றன பிற. 


மின்னூர்‌ சீனிவாசன்‌ (வண்ண வண்ண மீன்கள்‌' என்ற 
குழந்தைப்‌ பாடல்‌ தொகுப்பினை வெளியிட்டுள்ளார்‌. குழந்தை 
ய்ுள்ளம்‌ கொண்ட மென்மை நெஞ்ச த்தவர்‌. எனவே “தொண்டு 
கிழம்‌ போலே, தோன்றும்‌ ஆலமரமே'; வெள்ளையாடைப்‌ 
பாதிரி - அவர்‌, மேனி உன்றன்‌ மாதிரி (மெழுகுவர்த்தி) 
என்றெல்லாம்‌ பாடுகிறார்‌. அணில்‌ பற்றிய பாட்டு அனைவரை 
யும்‌ கவரும்‌ அற்புதத்தது. 


வானதி (திருநாவுக்கரசு) குழந்தை இலக்கியத்திலேயே 
வெளியீட்டுப்‌ பணியைத்‌ தொடங்கியவர்‌ - நீண்ட தொடர்பும்‌ 
கொண்டவர்‌. அணில்‌ பத்திரிகையில்‌ பணியாற்றி, “ஜில்‌ ஜில்‌”, 
கோமாளி “மிட்டாய்‌” சிறுவர்‌ இதழ்களை நடத்தி நட்டமும்‌ 
அடைந்தவர்‌. நூல்கள்‌: என்‌ கதைகள்‌, கோமாளி, சிறுவர்‌ 
கதைகள்‌, சுட்டிப்‌ பயல்‌. குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌ 
தொடங்கியபோது அதன்‌ முதற்செயலர்‌. நேரு பிறந்த நாளில்‌ 


7194 தமிழ்‌ இலக்கிய வரலாறு 


குழந்தை நூல்களை வெளியிடுவது என்ற திட்டத்திற்குத்‌ 
தோள்‌ கொடுத்து, ஆண்டு தவறாமல்‌ முன்‌ வந்து நூற்றுக்கும்‌ 
மேலான நூல்களை வெளியிட்டு முன்னணியில்‌ நிற்கிறார்‌. 
சிறந்த பதிப்பாளர்க்கான விருதினை 5வது குழந்தை இலக்கிய 
மாநாட்டில்‌ 77ல்‌ பெற்றவர்‌. முகவரி: கிருஷ்ணசாமி கெரு, 
அபிராமபுரம்‌, சென்னை- 18. (74344). 


இப்படி எண்ணற்றோர்‌ குழந்தை - சிறுவர்‌ இலக்யெத்துப்‌ 
பணி ஆற்றியுள்ளனர்‌. அதுவே ஒரு தனி இலக்கிய வரலாறாக 
அமையும்‌. தமிழ்‌ இலக்கிய வரலாற்றுள்‌ குழந்தை' இலக்கியம்‌ 
ஒரு பகுதியே யாயினும்‌, அதனுள்ளே. முன்னதைப்‌ போன்றே 
பல்துறைகள்‌ ஆல்‌ போல்‌ தழைத்து அருகு போல்‌ வேரோடி 
யுள்ளமை விளங்கும்‌. 


